சந்த இலக்கியப்‌ பொருட்‌ களஞ்சியம்‌ 


தொகுதி மூன்று 


தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவூர்‌. 


சங்க இலக்கியப்‌ பொருட்‌ களஞ்சியம்‌ 


தொகுதி - 3. ச-தேர 


ரங்க இலக்கியப்‌ பொருட்‌ களஞ்சியம்‌ 


தொகுதி--3 


முதன்மைப்‌ பதிப்பாசிரியர்‌ 


முனைவர்‌ ப. அருணாசலம்‌ 


தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ 


தமிழ்ப்‌ பல்கலைக்கழக வெளியீடு: 52-3 


திருவள்ளுவா ஆண்டு: 2019 ஆவணி; செப்டம்பர்‌, 1988 


துறை: 
நூல: 


பதிப்பு: 
விலை: 


அச்சு: 


சங்க இலக்கியப்‌ பொருட்களஞ்சியத்‌ திட்டம்‌ 
சங்க இலக்கியப்‌ பொருட்களஞ்சியம்‌ 
தொகுதி-3 

முதற்பதிப்பு 

உரூ. 250-00 

சிவசாமி அச்சகம்‌, 


அணணாமலைநகர்‌. 


பதிப்புதவியாளர்‌ 


முனைவர்‌ வ. குருநாதன்‌, எம்‌.ஓ.எல்‌.,பி.எட்‌., பிஎச்‌.டி. 
புலவர்‌ நா, செல்வராசு, எம்‌.ஏ., எம்‌.பில்‌., 


புலவர்‌ த. முருகையன்‌ 


அகத 
அகம. 
அ ௪. 


உவே.சா. 


ஒளவை.து. 


சுருக்கக்‌ 


அகததிணையியல 
அகநானூறு 
அபிதான சிநதாமணி 
உ.வே, சாமிநாதையர்‌ 


ஒளவை. துரைசாமிப்‌ 
பிள்ளை 


ஐங்குறுநூறு 
ஐங்குறுநூறு-திரட்டு 
கலைக்‌ களஞ்சியம்‌ 


கடவுள்‌ வாழதது 
கலிததொகை 


குறிஞ்சிப்பாட்டு 
குறுநதொகை 


சங்க காலச்‌ சிறபபுப்‌ 
பெயர்கள்‌ 


சிறுபாணாற்றுப்படை 
சூத்திரம 
தமிழப பேரகராதி 


தமிழப புலவர்‌ வரலாறறுக 


களஞ்சியம்‌ 
திரட்டு 
தொல்காப்பியம்‌ 
நச்சினார்க்கினியர்‌ 
ந. சுப்பிரமணியன்‌ 
ந.மு. வேங்கடசாமி 
நாட்டார்‌ 
நற்றிணை 
நெடுநல வாடை 


பக்கம 


குறியீட்டு விளக்கம்‌ 


பட்டினப்‌ பாலை 
பதிறறுப்‌ பதது 
பதிறறுப்‌ பதது - திரட்டு 
பதிறறுப பத்து - பதிகம்‌ 


பலலவர்‌ காலத்துககு 
முன (Pre-Pallavan Tamil 
Index) 


பரிபாடல 

பரிபாடல்‌ - திரட்டு 

பினனத்தார்‌ நாராயணசாமி 
ஐயர்‌ 

புறநானூறு 

பெரும்பாணாற்றுப்படை 

பெருமழைப்‌ புலவர்‌ பொ.வே. 


சோமசுந்தரனார்‌ 


பொருநராற்றுபபடை 
பொருளதிகாரம்‌ 
மதுரைக்‌ காஞ்சி 
மலைபடுகடாம்‌ 


முருகாற்றுப்படை 
முல்லைப்பாட்டு 

மொ.அ. துரையரங்கசாமி 
வரலாற்றுப்‌ பினனணியில்‌ 


அகநானூறு 
(Ahananuru in its Historical 
Setting) 
வெணபா 
வேங்கடவிளககு 


வையாபுரிப்‌ பிள்ளை 


பதிப்பு முகவுரை 


சங்க இலக்கியப்‌ பொருட்களஞ்சியததின்‌ அகரம்‌ முதல்‌ ஒளகாரம முடிய 
வுள்ள பெயர்களின விளக்கங்கள்‌ அமைந்த முதல தொகுதி 1986, ஏப்ரல்‌ 
திங்களிலும்‌, ககரம்‌ முதல்‌ கெளகாரம்‌ முடியவுள்ள பெயர்களின்‌ விளக்கங்கள்‌ 
அமைநத இரண்டாம்‌ தொகுதி 1986, சூலைத்‌ திங்களிலும்‌ வெளிவந்தன . 
அவற்றைத்‌ தொடர்ந்து சகரம்‌ முதல தோகாரம்‌ முடியவான பெயாகளுக்குரிய 
விளக்கங்கள்‌ அடஙகிய இம்மூன்றாம்‌ தொகுதி இப்போது வெளிவருகின றது, 
இத்தொகுதியைப்‌ பயனபடுத்துவோர்‌ இககளஞ்சிய உருவாககத்திறகு மேற்‌ 
கொண்ட நெறி முறைகளை முதலிரு தொகுதிகளின்‌ பதிப்பு முகவுரையில 
அறிநது கொள்ளுதல்‌, செயதியைத தெளிவாக உணர்தற்குத்‌ துணையாகும. 
அவற்றின்‌ வேறாக இத்தொகுதியில மேறகொண்ட வேறுபாடு ஒனறு மட்டும 
இங்கே குறிக்கப்பட வேணடுவதாம்‌. அது, ஒரு பொருளைக குறிககும்‌ ஒரு 
சொல்லின வேறுபட்ட வடிவங்களை அவறறிறகுரிய வரிசைப்படி வேறுவேறு 
இடங்களில அமைத்த முன்னை முறைக்கு மாறாக அவற்றை இணைதது 
ஓரிடத்திலேயே அமைத்துள்ளதேயாகும்‌. எடுத்துக்காட்டாகக கூட்டம்‌ என்ற 
ஒரே பொருளுககுரிய கணம்‌, கணன்‌ எனற எழுததுப போலிச சொல: வடி 
வங்கள்‌ முன தொகுதியில்‌ வெவ்வேறிடஙகளில அமைநதன. இத்தொகுதியில 
அவையொதத சுரம்‌, சுரன என்ற சொல வடிவஙகள ஒரே இடத்தில சுரம/ 
சுரன்‌ என நிறுததப்பட்டுப பொருள்தரப்‌ பெற்றுள்ளன. 


இபபொருட்‌ களஞ்சியத்தை விரைவில உருவாககத திட்டம்‌ வகுதது, 
இடையிடையே கலநது உரையாடிப, பல நல்ல அறிவுரைகளை வழஙதிப, 
பல்லாறறானும்‌ உதவிய, தமிழ்ப்‌ பல்கலைககழகத துணைவேந்தர்‌, மாண்புமிகு 
முனைவர்‌ ச. அசுததியலிங்கம்‌ அவர்களுக்கும்‌, இபபணிககு உறுதுணையாக 
இருந்த பல்கலைக்கழக ஆட்சிக்குழுவினாககும, பதிவாளர்‌, முனைவர்‌ 
பெ. சின்னையன அவாகளுக்கும, இலக்யெத்துறைத தலைவர்‌, பேராசிரியர்‌, 
முனைவர்‌ சோ, ந. கநதசாமி அவர்களுககும்‌ என உளமார்நத நனறியை 
அன்புடன்‌ தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌. 


இககளஞ்சியத்‌ தொகுதி உருவாவதற்கு விளககக்‌ குறிபபுககள்‌ எழுதித 
துணைபுரிநத சிறப்புதவியாளர்கள்‌ முனைவர்‌ வ, குருநாதன்‌, எம, ஓ. எல., 
பி. எட்‌., பிஎச்‌. டி,, புலவர்‌ நா. செலவராசு, எம்‌, ஏ., எம்‌. பில., புலவா 
த. முருகையன்‌, மற்றும்‌ கையெழுத்துப படிகளைத்‌ தட்டசசுச்‌ செயதுதவிய 
திருமதி இரா. உமாமகேசுவரி, பி. சயி,, ஆகியோர்ககும நன றியறிதலுடையேன்‌ 


மெயபபுத திருததம செயதுதவிய புலவா இரா, கணபதி, பி, லிட்‌., 
அவர்களுககும, விரைந்து செம்மையாக அச்சுப்பணி செய்து குறிதத காலததில்‌ 
இநதொகுதியை வெளியிட உதவிய அணணாமலைநகர்‌, சிவகாமி அசசகத 
தார்க்கும, கட்டமைப்பு முதலியன செய்து இப்பதிப்பு அழகாக வெளிவர 
உதவிய தமிழப்‌ பலகலைககழகப்‌ பதிபபுத்துறையீனர்க்கும என்‌ நனறியைப்‌ 
புலபபடுததிக்‌ கொள்கின்றேன்‌. 


இதனைத தொடர்ந்து, நகரம முதலிய எழுத்துக்களை முதலாகக 
கொண்ட பெயர்களின்‌ விளக்கஙகள்‌ அமைநத களஞ்சியத்‌ தொகுதிகள்‌ வெளி 
வரும்‌. இக்களஞ்சியததைக்‌ கண்ணுறும அறிஞர்‌ பெருமக்கள்‌, எவையேனும்‌ 
குறைகள்‌ காணுவராயின்‌ அவற்றைத்‌ தெரிவித்தால்‌ நன்றியுடன்‌ ஏறறு, அடுதத 
பதிப்பினைச்‌ செம்மையாக வெளியிட, வாயப்பாகும்‌. 


தஞ்சா } 


7—=7—198 ப. அருணாசலம்‌ 


சங்க இலக்கியப்‌ பொருட்களஞ்சியம்‌ 


F 


சக்கரம்‌ - உலகம்‌. கரிகாலன்‌ கால்‌ நெருபபுற்றமை 
யால்‌ மூன்று சக்கரத்தையும்‌ - உலகத்தையும்‌ - 
அளபபதறகு நீட்டிய கால்‌, இச்சககரம (இவ்வுல 
கம்‌) ஒனறனையே அளநதது (பொரு. வெ. 8; பட்‌. 
வெ. 1). 


சகடம்‌ - 1. வண்டி. நுகததிற்‌ பூட்டப்பெற்ற இளைய 
எருதுகளையுடையதும்‌ பண்டம்‌ மிகுதியாக ஏற்றப்‌ 
பெற்றதுமாகிய சகடத்திற்கு - வண்டிக்கு - பள்‌ 
ளத்தே இழியும்‌ போதும்‌ மேட்டிலே ஏறும்‌ 
போதும்‌ ஏற்படும்‌ ஊறுபாட்டினை அஞ்சி, 
உமணர்‌ (சகடத்தின்‌)அடிமரததில சேம அச்சினைக்‌ 
கட்டியிருபபர்‌ (புறம்‌. 708:7-5). முழுமரத்தாலே 
கடைநத உருளையினையும்‌, வலிய பாரினையும 
உடைய தொத்துளிப்‌ பாயாலே வேயப்பட்ட ஒலிக்‌ 
இன்ற வாயையுடைய சகடத்தின்‌ மூககணை மீதி 
ருநது உமணமகளிர்‌ எருத்தினை ஓட்ட உமணர்‌, 
(எருதுகள்‌ திருகாமலும அசசு முறியாமலும்‌) புறங்‌ 
காத்துச்‌ செனறு உப்பின்‌ விலை கூறி விறபர்‌ (பெரு. 
46-65). முதலை கொட்டாவி விடுதறகு வாய்‌ அங்‌ 
காந்தாற்‌ போனற வடிவினையுடைய பாயால 
வேயப பெற்ற ஓலியினைச செய்யும்‌ சகடத்தில்‌ கூத 
தர்‌ செல்லுதல்‌ (அகம்‌. 3016,7). ஏறுதற்கரிய கரை 
யிடத்தே நினறஉபபேற்றிச்‌ செலலும்‌ சகடம்‌, பெரு 
மழை பொழிதலின அழிதல்‌ (குறு. 188:8,4). உம 
ணர்‌ வெண சுல்லுப்பின்‌ விலையைக்‌ கூறி ஆ 
நிரையை ஓட்டும்‌ நெடு நெறியில்‌ செல்லும்‌ சகடம, 
மணலில்‌ மடுத்துப்பேரொலி செயதிட அவ்வொலி 
யினைக்கேட்டுக்‌ கழனியிடத்துள்ள குருகுகள்‌ அஞ்சி 
யோடும (தற்‌. 4.7-12). நீரலிழாவின போது புனலா 
டச்‌ செல்லும காதலர்‌, எருது பூணட வண்டி மீதும 
குதிரை பூட்டிய சகடததின மீதும்‌ ஏறிச்‌ செலவா 
(பரி, 10.16,17). 


2. உரோணி. வானம்‌ களஙகமற விளங்கத திங்கள 
சகடத்தோடு - உரோகிணியோடு - கூடிய குறறு 
மற்ற நனனாளில திருமணம்‌ நடைபெறுதல்‌ (அகம. 
136. 4-8) 


சங்கம்‌ - பேரெண்‌. நெயதல்‌, குவளை, ஆமபல, 


கமலம்‌, வெள்ளம்‌ போன்ற பேரெணகளோடு 
சேர்த்துச்‌ சங்கம்‌- பேரெண்‌ - குறிபபிடபபடுகி றது 
(பரி. 32:13-15), 


சங்கவருணர்‌ என்னும்‌ நாகரியர்‌ - புலவர்‌. நாகரியர்‌ 


என்பது இவர்‌ இயறபெயர்‌. வையாபுரிப பிள்ளை 
யின சங்க இலககியப்‌ பதிபபு இவரை மரபாற 
பெயர்‌ பெற்ற புலவர்‌ வரிசையில சுட்டுகிறது 
(௪. இ. புலவர்களின பெயா வகை). சங்க வருணர்‌ 
எனபதனை வளைவணன என்னும தமிழபபெய 
ரின்‌ வடமொழி ஆககம்‌ எனககொணடு, வளைவ 
ணன்‌ என்று மணிமேகலையில்‌ வருனெற தாகநாட்‌ 
டரசன்‌ பெயருடன ஒப்பிட்டு, இவர்‌ பெயரும்‌ 
“நாகரியர்‌” என்றுள்ளமையால அவனோடும அந 
நாட்டோடும்‌ தொடாபுபடுத்துவர்‌ ஒளவை. து. 
இப்புலவா பாடியதாகபபுறநானூறறில ஒரு பாடல 
உள்ளது (புறம்‌. 380). பெருங்காஞசித துறையில 
அமைநத அப்பாடலை இவா தது மாறன என 
பானுககு, நிலையாமையினை எடுததுக கூறுவா. 
சிறு சினமும பல கேள்வியும்‌ நுணணுணர்வும 
பெருங்கொடையும்‌ பணிமொ ழீயுமாகிய நறபணபு 
நறசெயலகளால பலாக்கும பயன்பட வாழநது, 
இனபுற அரசியல நடததிய வேநதர்‌ மிகச சிலரே 
எனக்‌ கூறி அவனை அமமுறையில ஒழுகுமாறு 
அறிவுறுத்துவர்‌, 


சடை - 1, முடிக்கற்றை. அருநதவத்தோன (சிவன) 


தாழ்சடையினால பொலிவுறறு விளங்குவன (புறம. 
க. வா. 38), அவிர சடை முனிவா (பறம. 454) 
ஆனேற்றை வெற்றியாக உயர்த்திய நெருபபை 
ஒதது விளங்கும்‌ சடையினையுடைய மணிமிடற்‌ 
ஹறோன (பறம. 86 1,2). நனறாயநத நீள்‌ நிமி 
சடை முதுமுதலவன (சிவன) (தம. 166 1,2), 
முனபு மகளிர்தம இழையினை நெழெதத 
மள்ளன, பின்னர்‌ நெடிய மலையிடதது அருவி 
நீரை ஆடி, காட்டு யானை கொணடு வநத விற 
கால செந்தீ வேட்டு, முதுகில சடையைப புலாதது 
தல (புறம. 851). முனனர்‌ இலலல மகளிரைக 
கவர்நதவன்‌, அருவிநீரை ஏறறலால பழைய நிறம 
மாறித திலலத தளிரயோனற புறகெனற சடை 


சடையன்‌ 


யோடு கூடித்‌ தாளியைப பறிதது நினறான (புறம்‌. 
252). ஆலிர சடை முனிவர்‌ வேளவி செயதனா 
(பட 54). மணிமிடறறநதணன (சிவன), நெருப்பு 
எரிவது போனறு ஓஒளியுறறு விளங்கும பினனற 
சடை, பிறைத தங்களோடு விளஙகும செனனியை 
உடையோன” (அகம. ௧. வா, 10-15), குனறுறை 
தவசியா நீடிய சடையொடு ஆடாமேனியா (தற 
141:4,5). எணகையான (சிவன) தெளிநத கஙகை 
நீரைச சடையிலே கரநதவன (கலி, ௧. வா. 2,4)* 
இமயததை விலலாக வளைத்த குளிந்த சடை 
யினை உடைய அநதணன (கலி. 98.1). மிக்கு 
விளஙகும தாழநத சடையினையுடைய முககணான 
(கலி, 104:11,12). பிறங்குநீர சடைககரநதான (கலி: 
1509). தாமரை இறையால்‌ (பிரமனால) வீழத 
தபபெறற பெருவாரியை (ஆகாய கங்கையை) 
மலாநது வீழும்‌ பூவை ஒப்பததம சடையிலே தாங்‌ 
கிய சலதாரி (பரி.9:4-6). 


2. திருவாதிரை நாள. *எரிசடை எழிலவேழம்‌' என்‌ 
னும தொடரில எரி-கார்த்திகையினையும சடை- 
திருவாதிரையினையும்‌ வேழம்‌ - பரணியினையும்‌ 
உணர்ததும்‌ (பரி. 11.2). 


சடையன்‌ - (சடையினையுடையவன்‌ சிவன). புறததே 
புதைநது தாழநத சடையன - சடையினை உடைய 
வன (பதி. க. வா, 58). 


சண்பகம்‌ - ஒருவகை மலர்‌. முருகனின துவர முடித்த 
துகளறு முச்சியில, பெருந்தண சண்பகம்‌ சூட்டப்‌ 
பெற்றது (முரு. 26,27). தோழிமாரோடு தலைவி 
பறிதத மலர்களுள்‌ பெருநதண்‌ சணபகமும ஒனறு 
(குறி. 75). அருமபெறலாதிரையான்‌ (சிவன்‌ அணி 
பெறப பெருநதண சண்பகம மலர்ந்தது (கலி. 
50:21). மல்லிகை, மெளவல்‌, மணம்‌ கமழ சண 
பகம, அலலி, கழுநீர்‌, அரவிந்தம்‌ முதலிய மலர்‌ 
களை இரு கரையும மணம்‌ கமழ வையை அடித்‌ 
துசசெனறது (பரி. 13:76-81). 


சத்திநாதனார்‌ - புலவர்‌, இவரைத  தெயவததால்‌ 
பெயா பெறறவர்‌ வரிசையில ச. வையாபுரிப்‌ 
பிள்ளையின சஙக இலககியப்‌ பதிப்புக கூறும. 
இவா பெயர்‌ சததிநாகனார்‌' என்றும்‌ காணப்படு 
கிறது. (குறு.உ.வே, சா. பதிப்பு. பாடவேறுபாடு). இவர்‌ 
பாடிய பாடலொன்று குறுநதொகையில்‌ (119) 
இடம்‌ பெற்றுள்ளது. இயற்கைப்‌ புணர்சசி 
புணர்நது நீங்கும்‌ தலைமகன பாஙகறகு உரைத்‌ 
தது எனனும துறையில இப்பாடல அமைநதுள்‌ 


சந்து 


ளது. இளமைப்‌ பருவமுடையவளும்‌, நாணல்‌ 
முளை போன்ற ஒளியுடைய வெண்பற்களையடை 
யவளும்‌, வளையணிநத கைகளையுடையவளுமான 
தலைவி, பாமபினது சிறிய குட்டி பெரிய காட்டு 
யானையை வருததினாற போலத்‌ தன்னை வருத 
தினாள்‌ எனற தலைவன கூற்றில்‌ அமைநதுள்ள 
உவமை நலம உணர்ந்து இனபுறத்தக்கது. 


சதுக்கம்‌ - நாற்சந்தி. முருகவேள்‌ வழிபாட்டிடங்க 
ளாக, யாறும குளனும வேறுபலவைபபும்‌ சதுகக 
மும்‌ - நாறசந்தியும - சந்தியும்‌ புதுபபூங்கடமபும்‌ 
முதலியன சுட்டப பெறறுளளன (முரு. 224,225). 
மூதூரில்‌ அகலநெடுநதெருவிலே, கூகையின்‌ சேவல 
அதன பெடையோடு செனறு மக்கள்‌ இயங்காத 
ஆரிரும்‌ சதுக்கதது யாவர்க்கும அசசமுணடாகும்‌ 
படி குழறும (தற்‌. 310:8-5) சதுககு காணக. 


சதுக்கு - நாறசந்தி. இளஞ்சேரல்‌ இரும்பொறை அருந்‌ 
திறலையுடைய, பெருஞ்சதுககில-பெரிய நாற்சநதி 
யில்‌-விரும்பியிருக்கும்‌ கொடுநதிறல பூதங்களை 
இவ்வுலகத்தே கொண்டு வநது நிறுததினான (பத. 
ப. 9:13,14). சதுக்கம காணக. 


சந்தம்‌ - சந்தனம்‌. புதுப்புனல்‌, சந்தம்‌-சந்தன மரம்‌ 
அகிற்கட்டை ஆகியவறறைச்‌ சுமந்து கடலநோ கதி 
விரைந்தது (பதி. 87:2,3). சநதனம, சநது காண்க, 


சந்தனம்‌ - சந்தம்‌. தலைவனைத்‌ தழுவ விரும்பும 
பெண்‌, பொங்கின முலையிடததே சநதனததைப 
பூசி உதிர்தது, மணம நிலைபெற்றவழி, தன்னைத 
தழுவும எனறு கருதி அதனைப்‌ பினனும்‌ பினனும்‌ 
ஊட்டுவாள்‌ (பரி. 21:85,86). சந்தம்‌, சநது காணக. 


சந்தி - தெருக்கள்‌ கூடுமிடம்‌. முருகவேள்‌ வழிபாட்டி 
டங்களாக, யாறும குளனும்‌ வேறுபலவைப்பும்‌, 
சதுக்கமும சநதியும்‌ - முசசநதி, ஐஞ்சநதிகள்‌-புதுப்‌ 
பூங்கடம்பும்‌ முதலியன சுட்டப்பெறறுள்ளன (முரு. 
224, 825). 


சந்து - 1, சநதனம்‌. பாண்டியன தன கடலிற்‌ பிறந்த 
முத்தாலாகிய ஆரததையும்‌, பொதியில மலையி 
லுள்ள முருகவேளை வழிபட்டுக்‌ குறவா கொணடு 
வந்த சநதின்‌ ஆரததையும்‌-சநதனத்தாலாகிய 
மாலையையும்‌-எழில்பெற அணிநதான (அகம.14. 1- 
5). திருப்பரங்குன றததைச்‌ *சநதுகெழு நெடுவரை 
என்பர்‌ (அகம. 59:18), யானை, மலைபபககததிலே 
சிறிய இலைகளையுடைய சந்தினையுடைய காட்டி 


னகத்துத்‌ துஞ்சும்‌ (நற்‌. 7:7-9). சந்தம்‌, சந்தனம்‌ 
காண்க, 


2. மயிர்ச்சாந்து. பூசிய சந்தினை-மயிர்ச்சா நதினை- 
உடைய பரந்த கூநதலைக்‌ காறறு வீசிப புலாதத, 
கொடிச்சி அதனைக்‌ கையாற கோதினாள்‌ (அகம்‌. 
103.3-5). 


3. சந்தி. “முன்பு நன்மையறியாத தீய நிலத்தை 
வழியறியாமற்‌ போய்‌ மீணடு வருவீராயின, பின 
வருகின்றவரும்‌ அவ்வாறு போய மீளாமற்‌ 
பொருட்டுப்‌ பலவழிகளும்‌ கூடின சநதினை சந்‌ 
தியை-கையாலே துடைதது, அறிகுறியாக ஊகம 
புல்லை முடிந்திட்டு வைபபீர்‌' எனக கூததர்‌ ஆற 
றுபபடுத்தப்‌ பெறறனர்‌ (மலை, 392, 298). 


சமம்‌-போர்‌, *வனசண்மையை உடைய கொலை 
யானையாலே பகைவர்‌ காவலையுடைய கணைய 
மரததை முறிதது, இரும்பாற செயத தோட்டியால 
முனனாச்‌ செலுததிச்‌ சமம்‌ தாங்கவும - போரைத்‌ 
கடுக்கவும்‌-அழமுடைய அகழியைக கடககப பாய்‌ 
தற்குக்‌ குதிரையைக்‌ குசைதாங்கி வேண்டுமளவிலே 
செலுத்தவும்‌, அம்பறாத்‌ தூணி பொருநதிய 
முதுகை உடையையாய்த தேர்மேலே நினறு, 
வலிய நாணாற்‌ பிறநத வடுபபொருநதுமபடி அம 
பைச்‌ செலுத்தவும்‌ வலியவாகும்‌ நின்‌ கைகள்‌” 
எனறு செலவக்‌ கடுங்கோ வாழியாதனைக கபிலர்‌ 
போற்றுவர்‌ (புறம்‌. 74:7-11), மறம்மிக்கு எழுந்த, 
சமம்‌ வென்ற, கணைய மரத்தோடு மாறுபடும்‌, 
தசைசெறிநத தோளினை உடைய வளவன (புறம்‌. 
39:11). “நம்மால சிரிககத்‌ தககவர்கள்‌, இவனது 
நாட்டை மிகுத்துச்‌ சொல்பவர்கள்‌; இவனோ 
இளையன' என யான மனம்‌ உளையுமாறு கூறி, 
“ஒலிக்கும்‌ மணி இருமருங்கும்‌ மாறி மாறி இசைக்‌ 
கும்‌ பரநத அடியினையும்‌, பெரிய காலினையும்‌ 
உடைய உயர்நத நலல யானையினையும்‌ தேரையும்‌ 
குதிரையையும்‌ படைககலததொழிலமைநத வீரரை 
யும்‌ (நால்வகைப்‌ படையையும்‌) உடையேம்‌ யாம்‌” 
என்று எனது மிக்க வலிககு அஞ்சாது புலலிய 
வார்த்தைகளைக கூறிய சினம பொருநதிய 
அரசரை அருஞ்சமம சிதையத தாக்கி முரசததோடு 
கூட அவரைக்‌ கைககொண்டிலேன்‌ ஆயின என குடி 
மக்கள்‌ பழிதூறறும கோலேன்‌ ஆகுக எனத தலை 
யாலஙகானத்துச்‌ செருவென்ற பாண்டியன நெடுஞ்‌ 
செழியன்‌ வஞ்சினம்‌ உரைததான (பழம. 727-722). 
தலைமை பொருந்திய யானை, போர்க்கள த்தன 
கணணே பட அரிய சமத்தே சிதற வெட்டி அதிய 


சமம்‌ 


மான்‌ விழுப்புண்பட்டான்‌. (புறம. 93:13-15). 
வீரக்கழலணிந்த அடியோடு, நிலம்‌ கவர்தறகாக, 
விரைநது வந்து சமம தாககிய வலிய வேறபடை 
யினையுடையவன மலையன (புறம. 125312-14), 
இடியேறுபோல முரசு கிளர்நதொலிபபத தலைமை 
யுடைய யானையோடு வேநதா பேககளததின 
கணணே பட, பொறுத்தறகரீய சமததே சிதற 
வெட்டி, பொருநதாத பகைவரைத தடுககும நாடு 
கிழவோன மலையமான திருமுடிககாரி (புறம, 126: 
29-22). “நினக்கு வேணடியவறறைத தவறாது 
தருபவன நின வேநதன; வேநதன பொருடடு 
நீ சாதற்கு அஞ்சாய; இநநிலையில பொறுத 
தறகரிய சமம ஒனறு வருமேயானால, நீ 
அபபோரில உயிர்‌ கொடுப்பதன விளைவாக, 
வருநதுதலும உளதாம எனது பசித்துனபததை 
யுடைய சுறறம்‌' என நாஞூல வளளுவனை 
மருதனிளநாகனார்‌ பாடுவா (புறம. 189 11-15). 
வாளின மிசை வீழநது கடநத ஆணமையோன 
திறதது, முழங்கும்‌ முரசினையு ம இனம அமைநத 
யானையினையும, நிலததினகண நெடிது செலுத 
திய ஆணையாயெ ஆழியினையுமுடைய வேந 
தரும சமம நிகழும இடததே ஒனறு கூடி அனபால 
வருநதினா (பறம, 2701-4, 13). வீரன ஒருவன, 
கையில வேலை ஏநதியவாறு, இவவிடததே 
இவனைச்‌ செல்லா தபடி பரிகரியுஙகோள என, 
ஏனைத தானைவீரா தமமிற்‌ கூறித கடுககவும 
அவா தடையைக கடநது, கொலையுண்டு வீழநத 
மறவாகளின குடா, தன காலைத தளைககவும, 
கனறைக காதலிககும்‌ கறவைப பசுபபோல மூன 
சமதது (முனனணிபபோரில்‌) பகைவரால வளைப்‌ 
புண்டிருககும்‌ சோழனபால வருவானாயினான 
(புறம்‌. 275 ௧-9). காலால்‌ நடநது தமியனாய 
வநத மூதிலாளன்‌ (மறக்குடிமகன்‌ ) தடுததறகரிய 
சமததே பகைவரை மேறசெலவாதவாறு தடுக து, 
தான்‌ முனனே நினறு வாளால வெட்டி வீழத்தின 
களிறாகிய பிணத்தினது கோடடிடையே வளைநத 
வாளை நிமிரத்துககொணடு, தனனை ககணடு 
அஞ்சியோடிய பகைவனை, அவன பெயா்ததுக 
காட்டிய புறமகண்டு நகுவன (புறம்‌ 2844-8), 
இருமபாலாகிய படைகள்‌ வாயமடிநது ஓடியும 
படியாகப்‌ பகைவரைக கொனறு, கடததறகரிய 
சமம வெல்லுதல பிறர்ககும எளிதாகலாம, ஆயின 
பாசறையிலே உளான எனக கேட்ட மாததிரததே 
அஞ்சும்‌ (வீர) ஒளி தலைவனபாலே உளளது. 
(புறம்‌, 3091-7) மகனைப்‌ பெறறு வளாதது விழி 
தல தாயின கடமையாகும்‌, அவனைச சான 
றோன ஆக்குவது தநதைபாலுள்ள கடமை; அவ 


சமம்‌ 


னுக்கு வேண்டும வேலை வடிததுக கூரிதாககித 
தருவது கொலலனது கடமை; நனனடை நல்கல 
வேநதனது கடமை; ஒளிறுவாள்‌ அருஞ்சமம முருக்‌ 
இக களிறு எறிநது பெயாதல காளைககுக்‌ (வீர 
னுகத) கடமை (புறம, 121-6) கிழவன (மறக்‌ 
குடிமகன) அருரசமம்‌ சிதையததாககிப்‌ பெருஞ்‌ 
சமதது அணணல யானை அணிநத, பொனனாற 
செயத நெறறிபபட்டததைப பரிசிலாக வழங்கு 
பவன (புறம்‌ 886:18-15). வாணுதல இறசெறிககப்‌ 
படடுள்ளாள்‌; அவளை மணமபேச வேந்தர்‌ வரு 
தலைத தவிரா; அவள்‌ தமையன்மாரோ, பொரு 
சமம கடநத, அஞ்சததகக நெடிய வேலையும, 
பகைவர்‌ குருதி படிநத சணடார்ககு அச்சம தரும்‌ 
தலையையும உடையர்‌ (புறம, 337: 18, 16-20). 
பொனனாற செய்த ஆழிப்படையைச சமததில்‌ 
முனனே நினறு செலுததியும பகைவா வர பபெறா 
மையால பேோரககண்‌ மேமபட்ட முனனோர்‌ 
விணணுலகு செலலககண்டும உடனசெலலாது 
இருகனெறேன எனறு நிலமகள்‌ புலம்பும்‌ (புறம்‌. 
365:1-11), “யாம அஞ்சுவோ மலலம்‌; வென நிதரும 
வேலைக கையில ஏநதி அரிய சமம கடக்கும 
ஆறறலையுடைய கிளளிவளவன தாள்‌ நிழலில 
வாழதினறோம” எனப பரிசிலன கூறறாகப்‌ புலவர்‌ 
பாடுவர்‌ (புநம. 397:25-27). பகைவாககுப்‌ பிறக்‌ 
கிடாத மேறகோள்‌ உடையவர்களாக வீரக்கழல்‌ 
அணிநதவர்களாக, பெருஞ்சமததே பகைவரைச 
சிதைததுக கெடுதத போர்ததொழிலை விரும்பும்‌ 
வீராககு, சோறறுணவாகிய பெரிய விருநது உண்‌ 
பிததறகாக, வேந்தனது முரசம்‌ எறியபபடுகிறது 
(பதி, 30:40-44). வீரரது வலிகெடுமாறு முரசுமுழக 
கிச செயயும பெருஞ்சமம்‌ கெடுமபடி ஆரவாரம்‌ 
உணடாக, பகை மனனரது வலி முறறவும அழியப 
பொருது வென்றி பெறும வலியையுடையவனே ! 
குதிரை மீது இவாநதும தோ மீதேறியும யானை 
யின வலிமிகக கழுததின்‌ மீதிருநதும நிலததிடத 
துப பொருந்தியும போர்‌ செயதறகண நீ நின 
தானையைப பாதுகாபபதனால பகைவர்‌ நின்னை 
வீடடு நீங்குவா எனக்‌ களஙகாயககண்ணி நராமுடிச்‌ 
சேரலைக காபபியாறறுக காபபியனார்‌ புகழவர்‌ 
(பதி 34 4-12). படை எடுததுச செலலுதறகு அடை 
யாளமாகத துமபைப்‌ பூவைச சூடியும சேர 
அரசன எனபதைச்‌ சுட்டுதறகுப பனமதோட்டால்‌ 
தொடுத்த மாலையணிநதும வஞ்சினம கூறியவாறு 
சென்று, எதிர்தது வநத வேநதருடைய அருஞ்சமம 
கொனறு அவ்வேநதரைப புறம தநதோடச செயது 
வெறறியாற குரவையாடி மகிழததவன களங்காயக்‌ 
கணணி நாா முடிசசேரல (பதி. 40:9-16), முரசு 


டைப்‌ பெருஞ்சமத்து எதாத்த வேநதர்‌ பட்டழியு 
மாறு வென்று மறவா வஞ்சின முடிததனர்‌ (பதி. 413 
78,19) இமய௰யம வடககெலலையாக, தெறகெலலை 
குமரியாக, இடைப்பட்ட நிலததினகண்‌ முரசுடைப்‌ 
பெருஞ்சமம கெடுதலால, வெறறியாரவாரம்‌ 
உணடாகப பகையரசர்‌ நாட்டின்‌ பழைய நலத 
தைககெடுத்தவன்‌ குட்டுவன (பதி. 43.6-11). போர்‌ 
யானைகள்‌ செறிநது திரிதலால, நெடிய தேர்களை 
வேறிடங்களில பரபபியும்‌ தற்காபபுக்கு வேணடும்‌ 
கேடகததையோ கவசததையோ தாமும்‌ வேண்டு 
மென்றெணணாமல்‌, வேலும்‌ வாளும்‌ ஏநதிக்‌ 
கொண்டும்‌ முனனணியில நின்று சமத்திற்கு எழும்‌ 
வனகணாடவர்‌, தோலாமைக கேதுவாகிய துமபை 
மாலை பகைவரிடையே விளங்கித்‌ தோன்றப்‌ 
பொருதலால்‌, பகைவர்‌ உயிர நீத்து உயர்‌ நிலை 
உலகம்‌ எயதினர்‌ (பதி, ௧21-9), செல்வக கடுங்கோ 
வாழியாதன முரசு முழங்க, வஞசனம கூறியவாறு 
சென்று பகைவருடைய வேலேநதிய படைக்கூட்டம 
செய்யும்‌ சமம அறசகெடும்படி அழிததான (பத 
66:4-6). களிறுகளைச செலுததிய தாளினையும்‌ 
குதிரைகளைச செலுத்திய தாள்‌ விளிம்பினையும்‌ 
சமம ததைநத வேற்படையினையும்‌ கலலை ஓதத 
தோளினையும வில்லேந்திப்‌ பொருது பகைவரை 
வருத்திய நல்ல வெறறியினையுமுடை.ய வயவர்‌ 
பெருமகன செலவக்‌ கடுககோ வாழியாதனாவான்‌ 
(பதி. 70:1-5). பெருஞ்சேரலிரும்பொறை ஊர்கள்‌ 
பலவும பாழபடுமபடி பகைவர்‌ நாடு நோககிச்‌ 
செனறு நாள்தோறும்‌ புதிதாகத தாங்கள்‌ தேடு 
கினற பொருளோடு முனனே தேடிக்‌ கடநத பொரு 
ளும அற்நதெனக்‌ கருதிக கடத்தறகரிய சமத்தி 
னைத்‌ தடுதது யானைகளையும்‌ அணிகலன்களை 
யும திறையாகக்‌ கொணடு பெயர்தல்‌ (பத. ர:17- 
24). பெருஞ்சேரலிருமபொறை களிறுகளை க்‌ 
கொண்டு செய்யுமபெருஞ்சமம கெடுமாறு வே லும 
வாளும்‌ ஏநதிச சென்று, பகைவரை அழிதது 
வெறறி முரசம்‌ முழங்க, யானைக கூட்டம உறற 
போர்ப்புணகளை ஆற்றி இரநதோர்சகு நலகிப்‌ 
பாசறைக்கண இருத்தல (பதி, 76.1-9). யானைகள்‌ 
வன்மையினால்‌ பகைவரது மிககுச்‌ செலகனற 
சமம்‌ தொலைததன (பதி, 88:4, 4). முருகபபெரு 
மான ஆறுமுகஙகளுள்‌ ஒன்று, பகைவரை 
அழித்து மேற்சென்ற சமததே அசுரர்‌ முதலி 
யோரைக்‌ கொனறு, கறுவுதல கொண்ட உள்ளத்‌ 
தோடு களவேள்வி வேட்டது. (சமம என்பதற்கு 
நடுவு நிலைமை எனறும்‌ நச்‌ பொருளுரைப்பர்‌ ) (முரு. 
98-100). தம மேலே வருகினற சமம வெனற 
கணைய மரததோடு மாறுபடும இணிநத 


சமம்‌ 


தோளினை உடையவர்‌ ஏழுவள்ளலகள்‌ (று. 
112, 113). களிறு தோட்டி வெடடின வடுவழுநதிய 
முகத்தினையும போர்ககருவிகளைப்‌ பலகாலும்‌ 
பயிலுதலால தேயநது தழுமபுபட்ட சமம்தாஙகு 
தடககையினையும்‌ உடையது (மது. 592,593). மாற்‌ 
றாரைச்‌ சினந்தவேந்தன செலசமம்‌ போல விரை 
தலையையுடைய அநதிப்பொழுது நெருஙகி வருதல 
(குறி. 289,830). போர்வேட்டு எழுந்தமைக்கு அடை 
யாளமாகப்‌ பூளைப்‌ பூவோடு உழினைப்‌ பூவை 
யும்‌ சூடி,முரசம்‌ பாசறையிலே முழங்கப பகைவா 
போர்‌ முனையிற்‌ கெட்டோடுமபடி செனறு, முத 
லில்‌ செய்யும்‌ சமத்திலேயே (கனனிப்போரிலேயே) 
வென்று, அவ்வளவின அமையாதே அபபகைவர்‌ 
அரணிடதது மேலும சென்று பொருதவன திருமா 
வளவன்‌ (பட்‌. 234-239) பொருநர்‌, எதிர்நது வரும்‌ 
சமத்தினை வெனறொழித்தவன * திதியன (அகம, 
25: 19, 80). செறுநர்‌ களிறுகளோடு நிகழ்ததப்‌ 
பெறும்‌ அரிய சமம சிதையச்‌ செழியன கொனறான 
(அகம. 46: 11-13). பிட்டன்‌, பொருநதா மனன 
ரோடு செயத அரிய சமத்தினகண்‌ உயர்ததிய 
வேல்போலத்‌ தலைவன பிரிவில்‌ தலைவியின்‌ கண 
அருந்துயர்‌ தரும (அகம, 77:16 18). முசிறி எனனும 
பட்டினததை ஆரவாரம்‌ மிக வளைதது, அரிய 
சமம்‌ கடநது, அங்குள்ள பொற்பாவையினைச்‌ 
செழியன்‌ கவர்நதான (அகம்‌, 149:11-72) அருஞ்‌ 
சமத்துப்‌ பேராணமைச்‌ செய்கையை உடைய வீரர்‌ 
உறையினினறும்‌ உருவி வீசும வாள்போல்‌ மேகம 
மினனியது (அகம்‌, 188:4-7). அஞ்சததக்க செலலூ 
ரிடத்தே மதம பொருநதிய யானனயின கூட்டம 
சமததே அழிய, மன்னவர்‌ கால்‌ வழியினை அழித்‌ 
தவன்‌ மழுவாள்‌ நெடியோன்‌ (பரசுராமன்‌) (அகம. 
220:3-5). பசும்பூணபாண்டியன்‌ பகைவர்‌ எதிர்நத 
சமம்‌ கடந்தவன (அகம, 881:10-18). வழுதி (செல 
சமத்து” உயர்த்திய வேலபோல மழைமேகம்‌ 
மின்னியது (அகம்‌. 312:12, 13). விற்படை நெருங்‌ 
இய அரிய சமம்‌ சிதைய அழிதது நல்ல புகழை 
நிலை நாட்டினர்‌ மானம்‌ மிகக வீரர்‌ (அகம்‌. 387: 
13, 14). “வெற்றி வேலை உடைய வேநதன்‌, பகை 
வரின்றிப்‌ போர்மேற்‌ செலலுதலைத தலிர்ந்‌ 
தமையான்‌, யானும்‌ முரசு முழககததால்‌ உலகம 
அதிரும்படி படைகளை ஏலிப பகையரசர்பட 
வெலலும்‌ அருஞ்சமத்தில செல்‌ லுதலை ஓழிநதேன்‌” 
என வினைமுறறிய தலைவன்‌ கூறினான (ஐங. 436) 
செவ்வேள்‌ ஊர்நதது பொருசமம்‌ கடநத புகழ்சால்‌ 
வேழம்‌ (பரி. 21:1, 2). பாணடியன்‌, சமததுப பகை 
வர்‌ திறைப்பொருளாகக்‌ கொடுத்த யானைகளை 


சல்லியங்குமரனார்‌ 


வரிசையாக நிறுத்தினாற்‌ போல மேகங்கள்‌ படர்ந்‌ 
தன (பரி. 22:1,2). 


2. நடு, மழை முழக்குப்‌ போன்றும்‌, இடிபோன 
றும்‌ சமத்து-நடுவான நிலததின்கண-ஆரவார ம்‌ 
எழுந்தது (கலி, 701:10-14). யாழினகண இளி 
வாயப்‌ பாலையையும்‌ குரலவாய்ப்‌ பாலையையும 
வலியவும்‌ மெலியவுமாகத்‌ தாககாது சமமமாகத 
தாககி அதன இனபத்தைக்‌ கொள்ளுதல்‌ (பரி. 19: 
42). 


சமழ்ப்பு - நாணம்‌. தலைவிபூணும்‌ வளையையும்‌ ஆரத 
தையும்‌ பரததைககுக கொடுதத தலைவன, தலைவி 
யோடு உடனிருக்குமபோது தலைவியின வளை 
யைப்‌ பரத்தைபால கண்ட அயலவா, அவடகு 
இவள்‌ மாற்றாள்‌ போலும எனறு அவனை நோகக 
அவன்‌ நாணியபோது அககளவனது சமழபபுஃ 
நாணம்‌-உடைய முககதைக காணமின எனக்கூறி 
னர்‌ (பரி, 80: 33-36). 


சமன்‌ - நடுநிற்றல. “நீதலைநின று ஒழுகுனெ றபர ததை, 
நாட்காலததே எமமுடைய வாசலிலே வநது 
கடுஞ்‌ சொறசொலலிப புலககனற தொழிலை நீ 
அறியாதாய போல, இபபோது சமனாக-நடுவாக- 
நினறு எமமை இகழகினறாய” எனறு தலைவனிடம 
தலைவி கூறினாள்‌ (கலி 97:1-5), 


சமைப்பு - கருக்கொள்ளல்‌. (இறைவன கணடமாகத 
துணடிதத வசிதடியை நம மனைவியர்‌ சமைபபின- 
கருக்கொள்ளின-நிறையிழபபர்‌; அதனால அங்கியே 
தரிகக' என எண்ணி மாதவர்‌ அழலை வேட்டு 
அதனகண்‌ அவியுடனே அதனைப்‌ பெயதனா (பரி, 
5: 87-40) 


சரணத்தர்‌ - பாதங்களை உடையவர்‌. தாளித நொயந 
நூற சரணததர்‌ (பரி. 10 10), 


சருமம்‌ - தோல்‌. முருகன காலில அணிநதது, சருமத 
தால்‌ - தோலால்‌ - தைததல அமைந்த அடையற 
செருப்பு (பரி, 21:3). 


சல்லியங்குமரனார்‌ - புலவர்‌. சல்லியன எனபராககு 
மகனாகிய குமரனார்‌ எனக்‌ கொள்ளுமாறு இவா 
பெயர்‌ அமைநதுள்ளது. இவர்‌ பெயரை ததெயவப்‌ 
பெயராக ச. வையாபுரிபபிள்ளையின சநக (லக்‌ 
தியப்‌ பதிப்பு கூறும. இவர்‌ பாடியதாக நறறி 
ணையில மட்டும ஒருபாடல (141) உள்ளது அது, 
பொருள்‌ கடைககூடடிய நெஞ்சிறகுச சொலலித 


சலதாரி 


தலைவன்‌ செலவழுங்கியது என்னும்‌ துறையில்‌ 
உள்ளது. அரிய சுரநெறியில்‌ செல்வது உனக்கு 
எளிதாகலாம்‌; யானோ தலைவியது கூந்தலில்‌ 
துயிலுதலை விட்டுப்‌ பிரியேன்‌; நீ வேண்டுமாயின்‌ 
தனித்துச்‌ செல்‌” எனத்‌ தலைவன்‌ தன்‌ நெஞ்சொடு 
பேசுவதாக உள்ளது, “பொரிந்த அடியையுடைய 
கொன்றை மரங்கள்‌ குழல்‌ போன்ற காய்களுடன்‌ 
வெயிலில்‌ பொலிந்து தோன்றுவது, நீராடாத 
மேனியையுடை.ய தவசியர்‌ சடையுடன்‌ குன்றுகளில்‌ 
உறைவது போலுள்ளது” எனக்‌ கூறும்‌ உவமை 
நயம்‌ சிறப்பாக உள்ளது. இவர்‌ பாடலில்‌ கிள்ளி 
பற்றியும்‌, அவன்‌ அம்பர்‌ நகரைச்‌ சூழ்ந்த அரிசி 
லாறு பற்றியும்‌ குறிப்புக்கள்‌ உள்ளன. 

சலதாரி - சிவன்‌ (நீரைத்‌ தலையில்‌ தாங்கியவன்‌). 
தாமரை இறையால்‌ (அயனல்‌) வீழ்த்தப்பட்ட 
பெருவாரியை (ஆகாய கங்கையை) மலர்ந்து வீழும்‌ 
பூவையொப்ப, வேகம்‌ தணிய, சடைப்பாரத்தின்‌ 
கண்‌ தாங்கியவன்‌ சலதாரி சிவன்‌ (பரி. 9:4-7). 


சலப்படையான்‌ - மன்மதன்‌ (வஞ்சனை செய்யும்‌ படை 
யான்‌). நல்ல காற்றுத்‌ தாலாட்ட மகளிர்‌ இடை 
முலைக்கண்‌ கிடந்து துயிலுகல்‌ முருகன்‌ பரங்‌ 
குன்றத்தின்கண்ணே கூடுவது என, ஆண்டுச்‌ 
செல்லாதார்க்குச்‌ சொல்லுவதுபோல்‌ வையை 
இறங்கி வந்து மதுரையில்‌ தெருவின்கண்ணே ஓடி, 
சலப்படையான்‌-மன்‌ மதன்‌ -இரவிற் செய்ததெல்‌ 
லாம்‌ ஊர்காப்பார்க்குப்‌ புலப்படக்காட்டித்‌ தண்‌ 
ணம்புனல்‌ எங்கும்‌ பரந்தது (பரி, 6:53-60) 

சலம்‌ - 1. நீர்‌. மண்ணுலுதற்ற நீலமணிபோலச்‌ 
செறிந்த கூந்தலிடத்தே வண்டார்ப்பப்‌ பத்துத்‌ 
துவரையும்‌ ஊட்டி மகளிர்‌ சலங்குடைவார்‌-நீராடு 
வார்‌ (பதி, 10:89, 90). 


2. மாறுபாடு, கடலில்‌ சுறாமீன்கள்‌, தம்முள்‌ சலம்‌- 
மாறுபாடு-விரும்பிச்‌ செருக்கித்திரியும்‌ (மது. 112). 


3. கோபம்‌. திருமால்‌ சலம்‌-கோபம்‌-மிக்க தண்‌ 
டினை ஏந்தினவர்‌ (பரி, 15:58). 


சனம்‌-மக்கள்‌. வையையிற்‌ புனலாட்டிற்குச்‌ சனம்‌- 
மக்கள்‌-திரண்டு சென்றனர்‌ (பரி, 1039), 


சா 


சாஅய்‌ - சாய்ப்பாவை, (தண்டான்‌ கோரையைக்‌ கிழித்‌ 
துச்‌ செய்த பாவை) (பொம்மை). தலைவன்‌ 


சாகாட்டாளர்‌ 


பிரிவால்‌ புலம்பும்‌ தலைவி, திங்களில்‌ உள்ள குறு 
முயலிடம்‌, 'சார்பில்லாத தலைவன்‌ யாம்‌ விளை 
யாடும்‌ சாஅயினையும்‌-சாய்ப்‌ பாவையினையும்‌ - 
மலரையும்‌ கொண்டு வந்து எமக்குக்‌ காட்டி, யான்‌ 
தன்‌ பின்னே செல்லும்படி. அவற்றைக்‌ கொண்டா 
டிய அவ்விடத்தே பாராய்‌' எனக்‌ கூறினாள்‌ (கலி, 
744322, 33). 


சாகலாசனார்‌ - புலவர்‌. சாங்கிய நெறியை மேற்‌ 


கொண்டொழுகிய வட நாட்டுத்‌ துறவியார்‌ சாக 
லையர்‌ என்பவரின்‌ பெயர்‌ சங்கப்‌ புலவராய இவ 
ருக்கு அமைந்தது என மொ. ௮. து. கூறுவர்‌ (௪.89. 
பெ. பக்‌. 71). இவர்‌ மருதத்திணை பற்றியும்‌ நெய்‌ 
தல்‌ இணை பற்றியும்‌ அகநானூற்றில்‌ இரு பாடல்‌ 
கள்‌ (16, 270) பாடியுள்ளார்‌. மருதத்திணைப்‌ பாட 
லில்‌ 'கண்டார்‌ அனைவரும்‌ விரும்பும்‌ புதல்வன்‌ 
தாமரை மலரின்‌ அக இதழை ஓத்த அகங்கையினை 
யும்‌ பவளம்‌ போன்ற அழகிய வாயினையும்‌ கேட்‌ 
டார்க்கு மகிழ்ச்சியைத்‌ தரும்‌ இனிய குதலைச்‌ 
சொற்களையும்‌ உடையவன்‌' எனத்‌ தலைவனின்‌ 
மைந்தனைப்‌ புனைந்துள்ள திறன்‌ பாராட்டுதற்‌ 
குரியது. அச்சிறுவனைக்‌ கண்ட பரத்தை, தலை 
வன்‌ போன்ற தோற்றம்‌ கருதி, யாரும்‌ காண 
வில்லை எனச்‌ கொண்டு அவனை எடுத்து மார்‌ 
போடு அணைத்தாள்‌. சிறுவனின்‌ தாயாகிய 
தலைவி பரத்தையைக்‌ கண்டபோது, “ஏன்‌ மயங்கி 
னாய்‌” நீயும்‌ இவனுக்கு ஒரு தாயே' எனக்‌ கூறி 
னாள்‌. அதுகேட்ட பரத்தை, தாம்‌ செய்த களவைக்‌ 
கண்டு கொண்டவர்‌ முன்‌ உடன்பட்டு நிற்பார்‌ 
போல முகம்‌ கவிழ்ந்து நிலத்தைக்‌ கால்‌ விரலால்‌ 
கீறி நாணி நின்றாள்‌, இந்நிலையினைப்‌ புலவர்‌ 
*களவுடம்படுநரின்‌ கவிழ்ந்து நிலங்‌ இளையா நாணி 
நின்றாள்‌' என ஓவியப்படுத்தும்‌ நிலை உணர்ந்து 
இன்புறத்தக்கது. நெய்தல்‌ துணைப்பாடலில்‌ கை 
வண்மை மிக்கவனும குதிரைகளையும்‌ நல்ல தேரி 
னையும்‌ உடையவனுமான குட்டுவனுக்கு உரியது 
கழுமலம்‌ என்றும்‌ அவ்வூரினைப்‌ போன்ற அழ 
குடையவள்‌ தலைவி என்றும்‌ கூறியுள்ளார்‌. 


சாகாட்டாளர்‌ - வண்டி ஓட்டுநர்‌. வயலில்‌ புக்க சாகாட்‌ 


டின்‌ ஆழி சதுமெனச்‌ சேற்றில்‌ புதைதலால்‌ 
சாகாட்டாளர்‌ - வண்டி ஓட்டுநர்‌ - துள்ளி, உரப்பி 
எருதுகளைச்‌ செலுத்த அவ்வெருதுகள்‌ முயன்று 
சேற்றினின்றும்‌ சாகாட்டினை ஈர்ததேகும வருத்‌ 
தத்‌ திடைப்பிறந்த பூசலையன்‌ றி வேறு ஆரவாரம்‌ 
கேட்டறியாத நல்ல நாட்டின்‌ தலைவன்‌, பல்‌ 
யானைச்‌ செல்கெழுகுட்டுவன்‌ (பதி, 27:10-16). 


சாகாடு 


சாகாடு - வண்டி. குராபபள்ளித்‌ துஞ்சிய பெருந்‌ 
திருமாவளவன, கடறகரையிடத்துக்‌ கழியின்‌ நீரால 
விளைந்த உப்பை ஏறறிக்‌ கொணடு மலைநாட்டை 
நோக்கிச்‌ செல்கின்ற, அச்சுமரம்‌ பொருந்திய 
சாகாடு-வண்டி-குழிப்பாயாவாறு ஈர்த்துச்‌ செல 
லும்‌ வலிய பகட்டினை ஒப்பான்‌ (புறம. 60:6-9) 
பாரத்து மிததியால்‌ பார்‌ அச்சுமரத்தொடு 
பொருநத, மிகுந்த பண்டங்களை ஏற்றிச்‌ செல்லும்‌ 
சாகாடு, பள்ளத்தில்‌ ஆழ்நது விடாமல்‌ மணல்‌ 
பரக்கவும்‌ கல்‌ பிளககவும ஈர்த்துச்‌ செலலும்‌ 
பெருமிதப்‌ பகட்டிற்குப்‌ போதறகரிய துறை 
இல்லை (புறம்‌. 90:6-9). உருளையையும்‌ பாரையும 
கோத்து உலகின்கண்‌ செலுததப்படும்‌ காப்புடைய 
சாகாடு, அதனைச்‌ செலுத்துவோன மாட்சிமைப்‌ 
படின்‌ துன்பமின்றி வழியே இனிதாகச்‌ செலலும்‌; 
அவன்‌ செலுததத்‌ தெரியானாயின சேற்றிலே 
யழுநதித்‌ துன்பம்‌ மிகவும்‌ தரும (புறம. 185). 
சுரத்திடைத தலைவனை இழநத தலைமகள, 
சாகாட்டினைக்‌ கொண்டே.கும்‌ உருளின கண்‌ 
ஆரத்தைப பலலி பொருந்தி வநதது போலத்‌ 
தானும்‌ தலைவனைத தொடர்நது வததமையால 
அவனொடு தனக்கும சேர்தது முதுமக்கள்‌ தாழி 
வனையுமாறு வேட்கோவனிடம்‌ கூறிப்‌ புலம 
பினாள்‌ (புறம. 256). உபபு வாணிகர்‌ உப்பினைச்‌ 
சாகாட்டிற்‌ கொணடு செல்வர்‌ (புறம. 313:5). 
உழவர்‌ தமக்குக்‌ கள்‌ கொணரும சாகாடு சேற்றின 
கண்‌ வநதுவிடின அதன்‌ உருள்‌ சேற்றில அழுநதாத 
படி கருமபுகளை அடையாகக்‌ கொடுபபா (அகம. 
116:2-4). கரிய பழைய சேற்றினகண்‌ அழுநதிய 
சாகாட்டால்‌ உண்டான துன்பம்‌ தீரும்‌ பொருட்டு 
வலிந்திமுககும்‌ உமணர்‌ கையிற்‌ பற்றிய எருது 
வருநதிபபெருமூச்சு விட்டது (அகம்‌, 140: 11-15), 
சகடம, சாடு காண்க, 


சாடி - 1. ஒருவகைப்‌ பாண்டம்‌, “இஙகிருக்கும்‌ மறவர்‌ 
ஒருகால்‌ உண்பதன முனபே பெரிய ஆனீரையை 
ஊர்ப்புறமெல்லாம்‌ நிற்குமாறு கொணடு வரும 
வீரன விடாய்‌ மிகவுடையனாய வருவான; ஆதலின்‌ 
முதிர்ந்த மதுவை உடைய சரடியை-பாணடததை- 
பேணி வைப்பாயாக” என உலோசசனார்‌ கள்‌ 
வழங்குவோனுக்குக்‌ கூறுமாப்‌ போலப்‌ பாடி 
யுள்ளார்‌ (புறம்‌. 258:6-11).  உண்டாட்டின்கண 
தானைத்தலைவன்‌ ஒருவன்‌, நாரால வடிககப 
பட்டுப்‌ பூககளையிடடு முதிர்வித்த, சாடியில 
உள்ள கள்ளை வாழ்த்தி, *சீறூரைப்‌ புரவாக 
(கொடையாக) கொள்ளேன்‌; மருதநிலத்‌ தூர்‌ 
களையே கொள்வேன்‌ என மொழிந்தான்‌ (புறம்‌. 


சாத்தந்தையார்‌ 


297. 4-8). சிறிய வீட்டின முற்றத்தில்‌ உள்ளதாகிய 
முதிய வாயையுடைய சாடியில செமமண நிலத்து 
மடுவில சிறிதளவாக ஊறிய நீரை முகநது வைத 
தனர்‌ (புறம. 819: 1-4). நெய்தல நில மககள, 
கொழியலரிசிக்‌ கூழைச்சமைதது வலிய வாயினை 
யுடைய சாடியில இட்டு வெந்நீரில்‌ வேகவைதது 
நறுங்கள்ளை அமைததனர்‌. (பெரு. 274-281). பல 
நாளும்‌ வடிககப்‌ பெற்ற கள்‌ நிறைநத சாபுயைக்‌ 
கள்‌ முகக்கும கலம உடைததிடின மழைததுளி 
போலத்‌ பிதருவெலலாம்‌ கள்‌ துளிககும்‌ (அகம. 
166:1-3) நாவாய்‌ வழங்கும்‌ பெருநதுறைககண 
உள்ள, செருக்கு மிகுகினற கள்ளையுடைய சாடி 
போன்றவள தலைவி (நற. 295.6-7), 


2. உழுபடைச்‌ சால்‌. வையை நீராட்டினகண்‌ தலை 
வியின்‌ ஆயத்தார தலைவிக்கு மாறறாளாய பரத 
தையைப பார்த்து, *வனபபாகிய வயலிலே கள 
ளாகிய நீரை விட்டுக்‌ காமமாகிய கலபபையால 
எம்முடைய எருது (தலைவன) சோம்பிக கடவா 
மல்‌ உழுனெற பழைய சாடியே-உழுபடைசசாலே- 
என இகழ்ந்துரைததனர்‌ (பரி, 20 58-54) 


சாடு-சகடம்‌. (வணடி) புகை சூழ்ந்த கொடடிலின 


(குடிலின) நெடுஞ்‌ சுவா, குறிய சாட்டின-சகடத 
தின-உருளையோடு கலபபையையும சா£ததி 
வைததமையான தேயநதிருததது (பெரு. 188, 189). 
சகடம, சாகாடு காணக. 


சாணம்‌-தழும்பு. கடுங்களிறு, தோட்டி வெட்டின 


வடு அழுநதின முகததையும்‌ போர்க கருவிகளைப்‌ 
பலகாலும்‌ பயிலுதலால தேயந்து சாணம-தழுமபு- 
பட்ட போரைத தாங்கும பெரிய கையினையும்‌ 
உடையது. (மது. 592, 593), 


சாத்தந்தையார்‌-புலவர்‌. சாத்தனுககுத்‌ தந்தையார்‌ 


சாததந்தையார்‌ எனப்‌ பெயா பெறுதல பண்டைத 
தமிழ மரபு. இவர்‌ அவ்வகையில பெயர்‌ பெறறவா 
ஆகலாம்‌. புறநானூறறில நானகும (80, 81, 88 
287) நற்றிணையில ஒனறும (26) ஆக ஐநது 
பாடல்கள்‌ இவர்‌ பெயரில காணபபடுகின றன. 
புறப்‌ பாடல்களுள்‌ முதல மூனறினால இவா, 
சோழன போர்வைககோப்‌ பெருநறகிள்ளி முக 
காவலநாட்டு ஆமூர்‌ மலலனை மறபோரில கொன்று 
நினற நிலையை இயலபுறப புனைந்துள்ளரா. பெரு 
நற்கிள்ளி, ஆமூர்‌ மலலனது மிகு வலிமையைக 
கெடுத்து, ஒருகாலை மணடியாக அவனுடைய 
மார்பிலே மடித்து வைத்தும மறறொரு காலினால்‌ 


சாத்தன்‌ 


அவனுடைய எதாச்செயகையை விலக்கி முதுகிடை 
வளைத்தும தலையும்‌ காலுமாகிய இரணடும்‌ முறிய 
மோதி அவனைக்‌ கொன்ற முறையை இவர்‌ புனை 
யும்‌ திறம (புறம, 80) பாராட்டுககுரியது. அக்‌ 
இளளி அமமலலனை முறிதத நிலைமைசகுப பசிதத 
யானை ழமுங்கலைத இனன முறிககும்‌ நிலை 
மைபை இவா அபபாடலில உவமித்துள்ளார்‌. அப 
போரில கிள்ளியின விரைவை இவர்‌ மற்றொரு 
பாடலில்‌ (புறம. 82) வியககினறார்‌. கரநதைத 
திணையில மறவனொருவன நீணமொழி கூறுவ 
தாக இவரது நானகாவது புறபபாடல (பறம. 287) 
உள்ளது. போரில பகைவரின அம்பு தைததாலும 
வேல பாயநதாலும யானை கொமபினால குததி 
னாலும்‌ புறமுதுகிட்டு ஓடாத மறவரை இவர்‌ 
அபபாடலில பீடுடையாளர்‌ எனச்‌ சுட்டுகினறார்‌. 
தலைவன பிரிவுணர்ததிய நிலையில தலைவியின 
வாட்டம கணடு தோழி அவனை நெருங்கி, 
இவள்‌ உடனபோககினில உனககுத துணை வநத 
தவறறிறகாகவோ, இபபோது நீ பிரிதலால இவளது 
கைவளைகள்‌ கழனறு விழுநதன' என வினவி 
அவனது பிரிவைத்‌ தடுககும்‌ முறையில்‌ இவரது 
நறறிணைப பாடல அமைநதுள்ளது. 


சாத்தன்‌ - 1. பாண்டியன்‌ 8€ரேஞ்சாத்தன்‌, *தன்‌ முறறத்‌ 
திறகு வந்த சானறோர்‌ பசியினமையால அப 
போது உணண மறுப்பினும, “நீர்‌ உணணவிலலை 
யாயின யானும்‌ உண்ண மாட்டேன்‌” எனத்‌ தன்‌ 
னொடு சாராததிச்‌ சூளுற்று, உண்ணுவீரெனறு 
அவரை வேணடிக்‌ கொளளும பெரிய புகழையு 
டைய சாததன்‌ எம்போலவாரிட.ம இனிய மெனமை 
யுடையவன” எனப பாண்டியன கீரஞ்சாத்தனது 


பண்பைப்‌ பாராட்டுவர்‌ ஆவூமூலங்கிழார்‌ (புறம.' 


1783-6). *பாண்டியன கீரஞ்சாததன்‌' காணக. 


2. ஒல்லையூர்‌ ழான்‌ மகன்‌ பெருஞ்சாத்தன்‌. முல 
லைப பூவே, தன்‌ ஆண்மை யாவாககும வெளிப்‌ 
பட வீரரை எதா நினறு கொனறு வெனற வலிய 
வேலையுடைய சாத்தன இறந்தமையால நினனை 
இளைய வீரா சூட மாட்டார்‌; இளமகளிர்பறிகக 
மாட்டாரா; பாணன பறிததுசசூடிக கொள்ளான; 
பாடினி அணியாள்‌; இநநிலையில அவனது ஒஓலலை 
யூர்‌ நாட்டில்‌ நீயும பூசுகக்‌ உடவாயோ” எனக 
குடவாயிற்‌ ரததனாா ஓலலையூர்‌ கிழான்‌ மகன 
பெருஞ்சாததன மாய்நதபின செயலற்றுப பாடி 
னார்‌ (புறம 242). *ஓலலையூர்‌ கிழான மகன 
பெருஞ்சாததன' காணக. 


3. சோழநாட்டூப பிடவூர்‌ மோன மகன்‌ பெருளசாத்தன்‌. 


சாத்து - 1. திரள, ஓத்த 


சாத்து 


*நெடுங்கை வேண மானாகிய கிழானுககுரியது பிட 
வூர்‌; அரிய காவலமைநத அப்பிடவூரில அகதிழான்‌ 
மகனாய அறபபுகழோடு விளங்குகின்ற சாதத 
னுடைய சுற்றததினர்‌ யாம்‌' என நக$£ரர்‌ கிணை 
ஞன கூறறில பாடியுள்ளார்‌ (புறம்‌. 95:20, 21). 
“சோழநாடடுப்‌ பிடவூர்‌ கிழான்‌ மகன பெருளு 
சாத்தன்‌' காணக. 


சாத்தனார்‌ - புலவர்‌. சாத்தன்‌ என்னும. தெய்வப்‌, 


பெயா இவாககு இயறபெயராய அமைநதது. 
இவர்‌ வரலாறறில்‌ வேறு செயதிகள்‌ புலனாக 
வில்லை. குறுநதொகையில 8949-ஆம்‌ எண 
ணிலமைநத பாடலொனறே இவருடையதாகக்‌ 
காணப்படுனெறது, பரததையிற பிரிநது மீணட 
தலைமகன அண்மையிடத்தே நிறகையில, தலைவி 
அவனிடதது மூனனா இழநத தனது நலததை 
மீளபபெற மாட்டாமையைத தோழிக்கு உரைப்ப 
தாக இவர்‌ அபபாடலை இயற்றியுளளார்‌. 
வறுமைத துனபததிறகு அஞ்சி இரநதோர்‌ 
வேணடியவற்றை அவாககுககொடுத்துப பின்னர்‌ 
அவற்றை மீளக்‌ கேட்பதை விடவும்‌ இன 
னுயிரை யிழததல்‌ இனிது எனற றநத அறத்‌ 
தினை இவர்‌ தலைவி வாயிலாக உணர்ததுகின 
றார்‌. தன்னைக காதலிததுத்‌ தன துநலததை விரும்‌ 
பிய தலைவனுககு அதனைக்‌ கொடுதது இழநத 
பின்‌ அவனது புறததொழுககம்‌ கணடு அநநலததை 
மீளபபெறல இயலாது என்ற தலைவியின 
கருதது இதனால புலனாகின்றது. அடுமப மலரை 
மிதிததுச சிதைத்தவாறு நாரை மீனருந்தும்‌ துறை, 
யையுடையவன்‌ எனபதன மூலம்‌ தலைவியின 
பெண்மை நலததைச சிதைதீதவாறு தலைவன்‌ 
புறத்தொழுககம்‌ மேறகொணடு பரத்தையரை 
துகரும தனமையை இவர்‌ இறைச்சிப்‌ பொருளாகப்‌ 
புலபபடுததியுள்ள நயம பாராட்டத்தகும, 


எடையடையன வாகப்‌ 
பொதிநத மிளகுச சுமைகளை இருபுறமுமிட்ட 
வடுவழுநதிய வலிய முதுகினையும எடுபபான 
செவியினையும்‌ உடைய கழுதைகளின சாத து-திரள்‌ 
- வியனகாட்டு வழிகளில இயங்கும்‌ (பெரு, 78-80). 


2. வாணிகச்‌ சாத்து. மூங்கில தமமில்‌ உராய்தலால்‌ 
எழுநத பெருநதீ காட்டைத தனனுள்‌ அகப்படுத்தி 
எரிய, அதனால்‌ சாதது-வாணிகச சாதது-தாம 
செனற வழியை விட்டு ஓடி அசசததால அலறியது 
(அகம. 39:6-10). உமணா சாத்து சமைததுணடு 
கைவிட்டுப்போன கலலால்‌ அமைதத அடுபபின 


சாதல்‌ 


கண மழவர்‌ ஊனை மணமுண்டாகும்படி புழுககி 
உணபர்‌ (அகம்‌, 119:7-9), கொடுவில்‌ ஆடவர்‌, 
பிறரை வருத்தும்‌ பகழியால வழிசசெல்லுட சாத்‌ 
இனைக கொன்று அவர்தம்‌ பொருளைக்‌ கொள்ளை 
கொண்டு உண்பர்‌ (அகம. 767:7-8). வலிய 
வில்லினைக்‌ கொண்ட இளையர்‌ (மறவர்‌) வறண்ட 
நெறியில செல்லும சாததினை அலைத்திடும அன்‌ 
பிலலாத வாழ்க்கையுடையவர்‌ (அசம்‌. 248: 5-7), 
ஆறலைப்போர்‌, கவர்தத நெறிகளில்‌ ஆரவாரித்து 
ஒருங்கே அரிய பொருள்களைப்‌ பறித்துக்‌ கோட 
லின்‌ சாத்து சிறிதும்‌ அநநெறியிடையே இயங்குதல 
இல்லை (அகம்‌. 291:11-15). “சாதது வநது அடைந்‌ 
ததாக, வேலேந்திக்‌ காவற்‌ காடடிடததே வந்து 
பெயரும ஆறலைப்போரது தணணுமையின்‌ முழக 
கத்தினைக்‌ கேள்‌; ஆதலின நீவிர்‌ இருவரும செலல 
வேண்டா" எனக கணடேரா கூறிக காதலர்‌ செல 
வைத்‌ தடுத்தனர்‌ (குறு. 290). 


சாதல்‌ - இறத்தல்‌ அரிதாகப்‌ பெற்ற நெல்லிக்‌ சனியின 
பெரும பேற்றினைக கூறாமல சாதல-இறத்தல- 
ஒழியுமாறு அதனை ஒளவையார்ககு ஈநத அதிய 
மான அஞ்சியை அவர்‌, *நீலமணிமிட ற்று ஒருவனை 
(சிவனை) போல வாழ்க” என வாழத்தினார்‌ 
(புறம்‌, 91-811). *நீ வேணடிய பொருளை தின 
வேந்தனாகிய சேரன்‌ வழங்குவான; நீ அவன 
பொருட்டுச்‌ சாதல்‌ அஞ்சாய” என நாஞசில 
வள்ளுவனை மருதனிள நாகனார்‌ பாராட்டினார்‌ 
(புறம. 139;11, 13). கணியன பூஙதனறன்‌ கூறும 
தெளிவுரைகளுள்‌ ஒனறு *சாதலும புதியதன நு” 
எனபதாம்‌ (புறம்‌, 192:4). ஒரு பயனினறியும 
போரிற சாதல்‌ விருபபம உடைய வீரனுககு, 
வேந்தன்‌ தான அணிந்திருநத பலவகை மணிகள்‌ 
விரவிய பலவடமுள்ள மாலையைச்‌ சூட்டி, அவன 
அணிந்திருநத ஒறறை வட. மாலையைததான 
சூடிக கொண்டான்‌ (புறம. 291: 6-8). இனபுற்று 
வாழதல்‌ போலும்‌ காதலையுடைய உயி, சாதல்‌ 
போலும்‌ துனபினைத தரும்‌ பிரிவுக்கு வருநதும்‌ 
(அகம, 399: 13-14). தலைவன மணநதுகொள்ளாது 
களவிலே நெடுங்காலம்‌ வநது ஒழுகுதலால்‌ வருந 
திய தலைவி தோழியிடம்‌, *நமமை விருமபிக்‌ 
களவின்கண்‌ வந்தொழுகும சானறோராகிய தலை 
வரை நாம்‌ லிருமபி யொழுகுதல்‌ பழியுடைய 
“தாமெனில தூங்காதனவாய அழுகினற கண்‌ 
ணொடு ஏக்கத்தால இளைத்துச்‌ சாதலும்‌ இனிதே” 
எனக்‌ கூறினான (நற்‌. 327.1-8). பிரிவிடை 
ஆற்றாளாய தலைவி, “யான்‌ சாதலுககு அஞ்ச 
விலலை; செத்தால இனி வரும்‌ பிறபபு மககட்‌ 


சாந்தம்‌ 


பிறப்பன்றி வேறொரு பிறப்பாக மாறிவிடின 
என காதலனை அபபோது மறபபேனோ எனற 
அவ்வொனறனுககு அஞ்சுகினறேன்‌' எனத்‌ தோழி 
யிடம்‌ கூறினாள்‌ (தற. 997: 8-9), “தமமிடம வநது 
இரந்தார்ககு ஏதேனுமொன்றை முகம மாறாது 
ஈயாதவா சாதலும நனறே' எனத்‌ தலைவன கூறிய 
தாகத தலைவியிடம தோழி கூறி உடனபடச 
செயதாள்‌ (கலி. 61: 11,14). உணடெனறு கூறு 
வதறகும்‌ இயலாத நிலையில உள்ளதன உயி, 
அதநிலையிலும்‌ நிலலாமற சாதலை உணர்ததும, 
தலைவன பரததையர்பால பிரிநதமையால ஏற 
பட்ட பழிககுத்தலைவி நொநது கூறினாள (கலி, 
77: 9-11). 


சாதி - திரள்‌. பசுமையறும்படி முற்றின பெரிய செந்‌ 


நெல, கொட்டபபட்டார்கதக கடுபபுததனமை 
யைக்‌ கொடுககும பறவையாகிய குளவியின சாதி- 
திரள- போல இருநதது (பெரு 229, 230). 


சாந்தம்‌ - 1, சந்தனககட்டை. தமிழ பொருந்தியமதுரை க 


கண, குளி£நத செங்கோலையுடைய வேநதனாக 
ஆணடவன வெள்ளியமபலததுத்‌ துஞ்சிய பெரு 
வழுதி, அவன நெலலும நீரும எலலா வேநதாக 
கும எளியவெனக்‌ கருதிப பெறுதறகரிய பொதியின 
மலையிடததுச சாநதததையும-சநதன க கட்டையை 
யும-கடலிடதது முததையும தனக்கே உரியவாகத 
கொணடவன எனக காவிரிபபூமபட்டினததுக 
காரிக கண்ணனார்‌ பாராட்டினார (பறம 58: 
10-13), குதிரைமலைக குறவா, காட்டுப பசுவைக 
கறந்து கொண்ட பாலுடன, சிறுதினையிட்டுச 
சாநத விறகினால புழுசசிய சோறறை .அகனற 
வாழை இலையிலிட்டுப பலருடன பகுததுண பர்‌ 
(புறம, 168:5-14). ஆய அண்டிரன தனபால வரும 
விருநதினர்ககு முள்ளம பனறியின கொழுமையான 
ஊனும மலைபபக்கத்தே தழைதது நிறதம சாநத 
மும யானைககொம்புமாகிய மூனறையும புலித 
தோலினமேற்‌ குவிதது வழங்குவான (புறம்‌, 374: 
11-16). காவைன மதுவினை உணடு, சாதக விறகா 
லாய தீயில ஊனுடன கூடிய சோறறைச சமைததுச 
சுறறததுடன உண்பான (அகம்‌, 1736, 11-13) 
தலைவனது முயககததால தோனறிய புதுமணம்‌ 
காரணமாகத தலைவியின தோளில வணடு 
மொயகசுக்‌ கணடு ஐயுறறு வினவிய தாயககுத 
தோழி, அடுப்பிலிட்ட சாநத விறனெ கொள்ளி 
யைககாட்டி, 'அதிலிருநத வணடுகள்‌ இவள 
கோளில மொயத்தன' எனப்‌ பொயயுரைததாள 
(நற. 553 12), குனறததில வாழும குறவன 


சாந்தம்‌ 


சாநநததைச்‌ சுடுதலால எழுந்த நறுமபுகை, தேன்‌ 
மணம கமழும்‌ மலையிடமெலலாம பரவும (ஐ. 
253 1, 2). 


2. சந்தனச்‌ சாந்து. தென்னவர்‌ (பாண்டியர்‌) 
தென கடலிற பிறநத முததினை மாலையாக 
அணிநது வடமலையிற பெறற சாந்தம-சந்தனச்‌ 
சாநது-பூசினர்‌ (புறம. 880:1-5). இளஞ்சேரலிரும 
பொறை மாட்சிமை பொருந்திய வரிகளுடன 
விளங்கு. ம சாந்தம பூசபபெறற மார்பை உடைய 
வன (பதி, ௪8.30). தலைவன்‌ குளிநத சிறந்த 
சாநதம மணககும்‌ சேரிப்பரததையின்‌ தோளைக்‌ 
கூடி அவளிடததே தஙகுவானாயினான (அகம்‌. 
486:10-13). முசுணடை எனபான பாணர்‌ வேண 
டின பொறபூணினைக கொமபில சேர்த்துப 
பொனனரி மாலையினைக்‌ கழுத்தில்‌ அணிவிததுச 
சாநதம்‌ பூசிய இமிலுடைய ஏறறொடு களிறும 
தேரும்‌ வழஙகுவான (அகம்‌, 249:4-9). தலைவன 
வினை முடிதது, புலவர்‌ பாராட்டும விழுபபுண்‌ 
கொணட, மாலையணிநத தன மார்பிடததே 
சாந்தத்துடன நுணணிய பொடிகளை அணிய 
வெனறிகொள்்‌ உவகையுடன்‌ இலலம்‌ புகுநதான்‌ 
(அகம. 354:9-11). தலைமகன, தலைவியின ஊட 
லைத்‌ தீர்கக விரும்பித்‌ தெருவில தேரை இழுதது 
நடைபயிலும்‌ சிறுவனை எடுத்து மாாபோடு 
அணைதத போதுசிறுவனின வாயநீா ஒழுகுதலால 
அவன மாரபிற்‌ பூசியிருந்த சாந்தம்‌ சிதைந்தது 
(நற, 2502-4). தலைவன, வினைமுடிதது மீளுங்‌ 
கால இடைசசுரத்துக்‌ கண்டோர்‌, *தன காதலியை 
ஆறறுமாறு இததலைமகன்‌ தன்‌ மார்பிற்‌ 
பூசிய சாந்தத்தினும குளிர்ச்சி உடையனாய்‌ வரு 
கனறான' எனப்‌ பாராட்டியுரைத்தனர்‌ (நற. 
394: 7-9). தன்‌ புறத்தொழுககததை மறைதத 
தலைவனிடம்‌ தோழி, “சாந்தம்‌ கமழும்‌ நின்னு 
டைய மார்பு, வண்டுகள மொய்க்கும்படி நறுமண 
முடையோளின (பரததையின ) கூந்தல மணம்‌ 
கமழவதால்‌ நின்‌ ஒழுக்கததை யாம்‌ அறிவோம்‌” 
என இடிததுசகூறினாள்‌ (ஐங்‌. 240) 'மணபபொ 
ருள்‌ பலவும கூட்டிய நறிய சாந்தம்‌, மலையில்‌ 
பிறநததாயினும மலைககுப பயனபடாது, மெய 
யில பூசுபவாககே பயனபடும; அதுபோல நும 
மகளும பயனபடும பருவதது துமக்குப பயன 
படாள்‌' என முககோறபகவா உடனபேரய மக 
ளைத தேடும செலிலிககுக்‌ கூறினர்‌ (கலி, 9: 
12-14). பரததையரின முயக்கததால தலைவன 
மலாநத மாராபிற பூசிய சாநதம்‌ பாடழிநதது; 
அதுவே தலைவனின்‌ உட்பகையாய அவன பரத 


10 


சாந்தம்‌ 


தைமையைத்‌ தலைவிக்குக்‌ காட்டியது (கலி, 72:12, 
15). சேரியில உள்ள மையுண்ட கண்ணாரின 
(பர.த்தையரின்‌) முயக்கததாலே பாடழிந்த, சிதறு 
தலபட்ட சாநதமுடைய தலைவனின்‌ வடிவு கணடு 
தலைவி ஊடினாள்‌ (கலி 91:12-15). *வணடுகள்‌ 
ஊதும்‌ சாநதத்தைக கை வடுககொளப்‌ பூசிய 
அகனற மார்பினையும்‌ பரததைமைக்‌ குணத்தினை 
யும்‌ உடையவனே” எனத தலைவி தலைவனை 
விளித்தாள (கலி. 98.1,2). மதுரையிலிருந்து திருப்‌ 
பரங்குனறம்‌ செல்லும தலைமகளிர்‌ வழிபாடு செய 
வதற்குரிய சாநதம்‌, புகைததற்குரிய பொருள்‌ 
விளக்கு, மலர்‌, முழவு முதலிய பல பொருள்களை, 
யும்‌ ஏந்திச சென்றனர்‌ (பரி, 8:96-102) வையை 
யில வெள்ளம பெருகிட, நீராடச்‌ செலவோரிற 
சிலர்‌ தாம பூசியிருந்த சாந்தத்தை மாற்றி அகிற்‌ 
குழம்பு பூசினர்‌ (பரி. 12.13, 14). அடியவர்‌ கோல்‌ 
விளக்கும்‌ இசைககருவியும சாநதம முதலிய நறு 
மணப்பொருள்களும சுமந்து திருபபரங்குன்றம 
சென்று கடம்பினை வாழ்ததி முருகனை வழிபட்ட 
னர்‌ (பரி, 17:1-5). திருப்பரங்குன்றம்‌, ஆடவர்‌ 
மலையையொத்த தம்‌ மார்பில பூசிய சாநதத்தின்‌ 
குளிர்ச்சியையும்‌ நறுமண த்தையும்‌ ஏற்றுவரும்‌ கா ற்‌ 
றினை உடையது (பரி. 81:58, 47). வையைப 
புதுப்புனலாட மதுரை நகரத்து மகளிரும மைத 
தரும்‌ முனனே செனறனர்‌; அவர்‌ பின்‌ சிலர்‌ பதது 
வகைத்‌ துவாகளையும புகைககபபடும்‌ பொருள்க 
ளையும சாந்தததினையும்‌ எடுத்துச்‌ சென்றனா 
(பரி. 22:17-20). 


3. சந்தன மரம்‌. வாழைக்கனி, பலாச்சுளைச்‌ 
சாறு இவற்றால ஆய கள்ளைச்‌ சுனைநீர்‌ என்று 
கருதிப பருகிய ஆண்குரங்கு, மயக்கததால்‌ தனக்‌ 
குரிய சாநதத்தில-சநதனமர ததில-ஏ றமுடியாமல்‌ 
மலர்‌ அடுக்கால இயன்ற படுக்கையில துயிலும்‌ 
(அகம. 21-7), நீணடு வளர்நத, சிறிய இலைகளை 
யுடைய சாநதததின மெல்லிய களைகள்‌ தீண்டு 
மாறு மலையின்‌ பிளபபுக்களிடததே தேன்‌ இறால 
தொங்கும்‌ (அகம, 242:19-21). யானையின கொம 
பினைக கொண்டு பொன்னை அகழ்நதெடுககும்‌ 
கானவன, அப்பொனனையும்‌ பொன்னுடன 
வெளிப்போநத ஒளிபொருநதிய மணிகளையும்‌ 
யானைக்கொம்பு ஒடிதலால அதனினறும சிநது 
கனற முததுக்களையும சாந்தத்தைக காவு மரமா 
கக்‌ கொணடு மலையினினறு எடுதது வநதான 
(அகம. 282:1-10), மலையில வாழும்‌ குறவர்‌ ௮ றியா 
மையால மேற்பட்டையை அறுதத சிறிய இலையை 
யுடைய சாந்தம்‌, அறுபட்ட வழியே நீர்‌ வடிநது 


சாந்தாற்றி 


உலாந்து கெட்டது (நற்‌. 64:4 7). சிறிய கிளை 
களிலே பூங்கொத்துககளையுடை.ய சாநதததின 
கட்டையொடு பலவாய பொருள்‌ சேர்ததமைதத 
சாந்து பூசிய கூந்தலையுடையவர்‌ தோழியர்‌ (நற்‌. 
140:2-5). சாந்தததினின்றும்‌ போநத நறுமணம்‌ 
கமழும்‌ மலைபபிளபபினையுடைய துறுகலலின்‌ 
அயலிலே உள்ள சிறிய நெறி வழியே இரவுக 
குறியில்‌ தலைவியைச்‌ சந்திககத தலைவன்‌ வநதான 
(நற்‌ 281:8-10). சாந்த மரத்தின இடையே எழும 
அதிற்புகை சந்தன மலரின மணததோடே விரவிச 
சிறநத கலவை மணமாகக சுமழும்‌ நாட்டையுடைய 
வன தலைவன்‌ (ஐங௩. 818:2, 2). தலைவியும்‌ ஆயத்‌ 
தாரும்‌ ஐவனமாகிய வெணணெலலைப பாறை 
யாகிய உரலிலே பெய்து, யானைத்‌ தந்தத்தாலும்‌ 
சாந்த மரததினாலும்‌ பண்ணின உலக்கைகளாலே 
குற்றிப பாடும்‌ வள்ளைபபாடலுள முருகனைப 
பாடுவார்‌ போல இருவாககும பொருநதத தலை 
வனைப பாடினர்‌ (கலி, 48:1-7) 


சாந்தாற்றி - விசிறி வகை. மேகம்‌ ஒலிககினற போது 
தம இரண்டு சிறதினையும சாநதாற்றி - விசிறி - 
போல விரிதது மயிலகள்‌ ஆடின (பரி, 81 50-32). 


சாந்தி - சாந்தப்படுத்தும்‌ சடங்கு. இளஞ்சேரலிரும 
பொறை அரிய திறலுடன்‌ நாற்‌ சநதியில விரும்பி 
யிருககும கொடிய பூதங்களை இவவுலகில 
கொணடு வந்து நிறுததி, நூல்களிற்‌ சொலலப்பட்ட 
முறைப்படி ரெகஙகளுக்குச்‌ சாநதி - சாநதபபடுத்‌ 
தும்‌ சடங்கு - செயது உயிர்களைக்‌ காதத செங்‌ 
கோலை உடையவன (பதி. ப, 9, 18-16), 


சாந்து - 1. சந்தனச்‌ சாந்து. கருங்கையொள்வாட்‌ 
பெரும்‌ பெயர்‌ வழுதி பொற்கழல்‌ அணிந்த காலி 
னையும்‌ பூசிப்புலாநத சாந்தம்‌ - சநதனச சாந்து - 
பொருநதிய குறுக்கே அகன்ற மார்பினையும்‌ உடை 
யவன்‌ (புறம்‌. 8:18-16). இராசசூயம வேட்ட 
பெருநறகிளளி புலால நாறும வாளினையும பூசிப்‌ 
புலர்நத சாந்தினையும்‌ முருகனை ஒதத சீறறததை 
யும்‌ உடைய தலைவனாவான (புறம்‌, 16:11, 12). 
*நினனைச்‌ சூழ்ந்த பாணரின இசைகேட்டு மகிழ்ந்த 


பினனர்‌, சாநது பூசிப புலர்தத நின அகலததை . 


நின உரிமை மகளிரின தோள்‌ சூழவதாக' 
என நலங்கிள்ளியை முதுகண்ணன . சாததனார்‌ 
, வாழ்ததினார்‌ (புறம்‌. 29.6, 7). *சாநது பூசப 
பெறற மார்பின்கண்ணே நெடிய வேல பாயந்‌ 
தனவாக வேநதரும (குடககோ நெடுஞ்சேரலாத 
னும்‌ வேல்‌ பஃறடக்கை பெருவிறற கிள்ளியும) 
பொருது அக்களததே மாயந்தனா' எனப்‌ பரணர்‌ 


11 


சாந்து 


இரங்கிப்‌ பாடினர்‌ (புறம 63:9 10) குமணன 
சாநது பூசபபெற்ற பல நலல இலசகணம பொருந 
திய மேமபட்ட அழயெ மாாபினை உடையவன 
(புறம, 761186, 27). நம்பி நெடுஞ்செழியன்‌ மணம்‌ 
நாறும்‌ குளிர்ந்த சாநதினைப பூசினான (புறம. 
239:3). 'பெருவேநதன சினநதெறிந்த வேல என 
தலைவனின சாநது அணிநது மாாபில தைதது 
ஊடுருவியது எனச சீறூர்‌ மனனனின மனைவி 
பாணற்குரைததாள்‌ (புறம, 308: 6, 7) வெண்குடை 
என்னும ஊருககுரியவனான சோழிய ஏனாதி 
திருககுட்டுவன விற்பயிறசியால உயாநது அகனற 
தும சாநது பூசபபட்டதுமான மாரபையுடை.யவன 
(புறம்‌. 394:1-3), சாநது புறததே பூசிய கட்குடங்‌ 
களுககு இஞ்சியையும பூவையும கலநது தொடுதத 
வாடா மாலையைச்‌ சூடடினா (பத, 42 10, 11) 
கடலபிறக்‌ கோடடிய செங்குட்டுவன, பல வரி 
களையுடைய மாஈபில பூசிய சாநது புலாநதது, 
பகைவா நாட்டைச சுடுதலால எழுநத தீபபடடு 
அவன மார்பு மாலை வாடியது (பதி. 48:10-12) 
கடலபிறககோ ட்டிய செங்குட்டுவன பகைமனனரை 
வென்று, தன மா£பினால பிணிககப்பட்ட மகளிரின 
பூசிய சாந்து புலரவும திலகம, கணணிலிட்ட 
மை முதலிய வண்ணங்கள்‌ நீங்கவும்‌ அவரை முயங 
கினான (பதி, 50:16-80). பாரி, பூசிபபுலாநத சாந 
தினை உடையவன (பத 61 7,8) செலவக்‌ கடுங்கோ 
வா ழியா தன, மெயயில வடுவும தழும்பும உறுதலால 
சாநது எழில மறைதத உடமபையுடைய வீராக.ரத 
தலைவன ஆவான (பதி 87:17, 18) பெருஞ்சேர 
லிருமபொறையின பகைவா பூசிய சாந்து புலாதது 
அகனற "மாரபினையும தொடி விளஙகும 
வலிய கையையும உடையவா (ப, 80:5, 6). வில 
லால்‌ கொலைபுரியும கானவர்‌ நறிய சாநது பூசிய 
மாரபினை உடையராய, நெடிய மூஙகில குழாயில 
விளைநத கள தெளிவை உணடு குரவைக்‌ கூகதாடு 
வர்‌ (முரு 193-197). ஆய வள்ளல சாநதுபுலா 
திணி தோளையும்‌ ஆர£வ மொழியையும உடைய 
வன (று. 98, 99). படைத்தலைவா விளசுகதுதை 
யுடைய வஞ்சிப பூவினையும பூசினவாறே புலாநத 
நறிய சாநதினையும அணிநதீருநதனா (மது 225 
287). நறிய சாந்து பூசிய மாாபினை உடையராய 
யாகங்களைச்‌ செயது பெரிய சுவாககம செல 
லும்‌ சானறோரைப்‌ போனறு காவிதி மாககள்‌ 


ஒழுகினா (மது. 493-499). இரவு வநதவுடன 
தம கணவரைக்‌ கூழிம்‌ பொருட்டு மகளி 
நறிய சாந்தினை அரைத்தனா (மது. 847-549, 
553). பெருஞ்செய ஆடவர்‌ (மணடலஙகளை 


ஆளவோர்‌) பூசிப புலர்நத சாநநினையும விரவு 


சாந்து 


தலையுடைய பெரிய பூமாலையினையும உடைய 
வா (மது. 745, 746). தலைவன்சாந்து பூசிய தன 
அகனற மாஈபில பூணும தாரும்‌ அணிநதான்‌ 
(குறி. 720-182). இருமாவளவன, புதலவர்‌ ஓடிவநது 
ஏறி விளையாடுகையிலாலும மகளிரின முலைகள 
புணாதலாலும சாந்து சிதைநத மார்பினன்‌ 
ஆனான (பட்‌. 298-297), தலைவனது நறும்‌ 
சாந்து அணிநத கேழ்‌ கிளர்‌ அகலத்தைத தலைவி 
முயங்க விருமபினாள்‌ (அகம. 2613-15). இருக்கோ 
வேண்மான தேன்கமழ்‌ !அகலததுப்‌ பூசிப்‌ புலர்ந்த 
சாநதினையுடையவன (அகம. 36.18, 19). தன 
மார்பில சிவநத சாந்தணிநத தலைவன்‌ வேட்டை 
யாடினான (அகம்‌. 48:11, 18), தேரில கட்டப்‌ 
பட்டு விரையும்‌ குதிரையின்‌ வாயிலிருந்து சிதறும 
தெவ்ட்டல்‌ சிலமபியின்‌ நரலபேரலச்‌ சிதறித 
தலைவனின்‌ சாந்து புலர்‌ மார்பில்‌ வீழ்நது மறுச 
செயதது (அகம. 224:5-9). இரவில்‌ சாநதும்‌ பட்டும 
ஒளிசெயய, மகளிர்போல நாணியிருந்த பரத்‌ 
தைமைத தலைவனைக கண்ட தலைவி ஊடல்‌ 
நீங்கனாள்‌ (அகம. 886.10-12). “கடற்பரபபில 
உள்ள எம உளாககண தஙகுவையாயின வடவர்‌ 
கெரணர்நத வெள்ளிய வட்டககலலில்‌ பொதிய 
மலையின சந்தனககட்டையுடன பிற மணப 
பொருள்களும்‌ கூட்டியுணடாககிய நறிய சாந்‌ 
தினை அணிவிப்போம” எனறு தோழி தலைவ 
னிடம கூறினாள்‌ (அகம்‌, 840.16-18), “என அம்பு 
பட்டுத்‌ தபபி வந்த யானையைக கணடீரோ” என 
வினவிய தலைவனின சாந்து பொருநதிய அக 
லததை நினைநது தலைவி வருந்தினாள்‌ (அகம்‌. 
388:10-17). மலைநாடனின சாநது புலர்‌ மார்‌ 
பினை நினைநதால உள்ளததின்கண்‌ காமநோய 
பெருகும எனபது தலைவி கூற்று (குறு. 15078, 4). 
தலைவன, மலையில ;விளையும சிவந்த சாநதினை 
யம முததுமாலையினையும அணிநதவன (குறு. 
321:1). பாணடியன பூவாலாகிய குளிர்நத மாலை 
யும புலர்நத சாந்தும அணிநதவன (கலி, ௧7:8). 
பரத்தை, தனனுடன்‌ தலைவன்‌ கூடியதைத்‌ 
தலைவி அறியுமாறு அவன்‌ மார்பில சாந்து பூசி 
னாள்‌ (கலி, 79,9, 10), “ஏநதெழில மார்பனே, 
சாநது அழிதறகுக காரணமான வேர்வையை 
உடையையாதலால எவ்விடததே செனறு வந்‌ 
தாய' எனத தலைவி பரததைமைத்‌ தலைவனை 
வினவினாள்‌ (கலி, 98.3, 4). பிருங்கலாதன இரு 
மாலைப்‌ புகழ அதுகேட்டுப புகைந்த நெஞ்சும 
புலாநத சாநதும உடைய இரணியன்‌ அவனைப்‌ 
பிணிததான (பரி 4:10-18), மகளிரின படலை 
மாலையும்‌ குலைந்த மயிரும்‌ ஆடவரின்‌ மார்பில்‌ 


12 


பூசின சாந்தினைச சிதைத்தன (பரி, 6:19). 
வையையில புனலாடச்‌ செனற மகளிர்‌ பனிநீ£ 
கலநத சாநதினை எடுத்துச செனறனர்‌ (பரி, 
70:13). வையையில நீராடும்‌ மகளிரிற சிலர்‌ மாலை, 
சாந்து, கததூரி, அணிகள்‌ ஆகியவற்றை நீரில்‌ இட்‌ 
டனா பரி. 10; 92, 98). இனிய மணமுடைய சாந்‌ 
தினை உடையது வையை (பரி, 11: 27, 38). 
வையையில நீராடிய மகளிரின்‌ மார்பினினறும்‌ 
வழிந்து வீழநத மணமுடைய சாந்தினால வையை 
யாறறின்‌ மணல சேறாம தனமை பெற்றது (பரி. 
13, 96, 97). அரக்குநீர்‌ பட்ட ஆடையுடையா 
ளைத தலைவன நெருங்கியபோது, *இவள்‌ பூப 
பெயதினாள்‌; இவள்பாற்‌ செலலற்க' எனப்‌ பொய 
யாகக கூறி நகைததனா; தலைவன, அவள்மேல 
உள்ள செஞ்சாந்தின நாற்றததால உண்மையினன 
தென அறிநதான (பரி. 16: 20-26). நீராடும்‌ பரத்‌ 
தையரை அடுத்தடுத்துப்‌ புலலியமையால்‌ அழிந்தும 
அழியாததுமாகிய மானமதச்‌ சாநது பொருநதிய 
மாரபுடன தலைவன காணப்பெற்றான (பரி, 16: 
43, 44). மகளிரும்‌ மைநதரும்‌ இனபம வேணடிக்‌ 
கையுறையாகிய பொன்மீன முதலியனவும சாநதும 
மாலையும புகையும்‌ உண்டியும்‌ வழங்க, மழை 
இடையறாமல்‌ பொழிநது வெள்ளம்‌ பெருகி வருக 
என நல்லழிசியார்‌ வையையை வேணடினார்‌ (பசி. 
36: 50-55). கூடலுககும்‌ பரஙகுன்‌ றத்திறகும இடை 
யேயுள்ள தொலைவு மிகக குறைவு எனினும்‌ 
கமழும்‌ நறுஞ்சாநது அணிதத மகளிரும்‌ மைந்தரும்‌ 
நெருங்கிய விளையாடுதலால மிகச்‌ சேயதாகத 
தோன்றியது (பரி, 17:23-25). சாநதும்‌ மாலையும்‌ 
கோதையும சுண்ணமும மகளிர்‌ கூந்தலினின்றும்‌ 
மைந்தர்‌ குடுமியினினறும சோர்நத பூவும்‌ நிறைந்‌ 
திருததலால்‌ வையையாற்றின்‌ நீரின்‌ நிறம தோன்ற 
விலலை (பரி. இ, 8: 84-86). 


2. மயிர்ச்சாந்து, சாந்து - மயிச்சாந்து - பூசிய 
வளைந்த கொத்தாகிய கூந்தலை வாரித்‌ தாய்‌ மலர்‌ 
களை இணைக்கப்‌ புகும்பொழுது அதற்கு உடன 
படாளாய்‌ நின்‌ ற தலைவியின நேற்றைய நிலையை 
மகட்போக்கிய தாய்‌ மறுநாள்‌ நினைக்கிறாள்‌ 
(அகம்‌. 117: 10, 11), நெறிநத கொத்தாக உள்ள 
சாநது அணிந்த கூந்தலை ஆற்றி மகளிர்‌ போது 
அணிவர்‌ (அகம, 389: 1, 2). தலைவியின கூநதல்‌ 
சாந்து அணிநதமையால்‌ இருள்போல கருமையாக 
இருந்தது; (அகம, 599: 1, 2). இரவுககுறியில்‌ 
தலைவன குட்டிய மலர்களை உதிர்த்துவிட்டுத 
தலைவி விடியற காலத்தில்‌ சாந்து பூசிய நறிய 
கூநதலில எண்ணெய நீவித தமருடன்‌ ஒழுகா 


சாபம்‌ 


நினறாள்‌ (குறு. 812: 5-8). களவொழுககம்‌ வெளிப்‌ 
பட்ட நிலையில தலைவி சாநது பூசி உலர்ததின 
மயிரை முடிதது ஆடையைக கையால தழுவி அச்‌ 
சத்தால தளாநது நடநது செனறு பககததில 
இருந்த கானததில ஒளிநதாள (கலி. 116: 12-15). 


3, துவையல்‌. கைம்மை நோனபால்‌ வருநதும்‌ 
பெண்டிர்‌ நீர்ச சோற்றுத்‌ திரளுடன்‌ வெள்ளிய 
எள்ளினை அரைத்த சாநதுடன்‌-துவையலுடன - 
வேளையிலைக்‌ சுறியை உணபர்‌ (புறம, 246.6-8), 


4, சந்தனமரம்‌. இளஞ்சேரலிருமபொறை, சாந்து- 
சந்தனமரம்‌- கொண்டு வரும வானி என்னும 
ஆற்று நீரினும இனிய தணணிய மெனமையுடை 
யவன (பதி 86: 12, 13). தேனீககள்‌ தாமரையின 
தணணிய தா தினையும்‌ சந்தனததின்‌ தாதினையும 
ஊதிச்‌ சாநதிலே தொடுதத தந்தே போலத்‌ தலை 
வர்‌ நட்பு இனியது; சிறநதது என்பது தலைவி 
கூறறு (நற்‌ 1:8-8),. சாநது மிகுதியாகவுடைய 
உயர்ந்த பெரிய மலை (நற்‌. 388. 9, 10). குனறி 
னிடத்தில சாநதினால செயது புலிததோலால்‌ 
வேய்ந்த பரணில்‌ இருந்து தலைவி புனஙகாததாள்‌ 
(நற்‌, 3816-8) குறிஞ்சி மகளி தினையைச்‌ சாந்‌ 
துரலில பெய்து யானைக கொம்பாலாய உலக்‌ 
கையாற்‌ குறறினர்‌ (கலி. 40.8-5), வையையில 
நீரபபெருககினால அதன கரையின மேல மிளகுக்‌ 
கொடி, சாநது, நுரை முதலியவற்றை அலைகள்‌ 
வீசின (பரி 16:2, 8). வாடைக காலத்தில வெள்ளிய 
நிறததையுடைய வட்டககலலும சாநதும மக்க 
ளால ஒதுக்கப்பட்டன (நெடு, 51, 52). 
சாபம்‌ - வில்‌, கரிகாற்‌ பெருவளத்தான்‌ கண்ணிற்கு 
விளங்கும அழகிய சாபம - வில- பொருநதிய 
வன்‌ (புறம. 7:4). செலவக கடுஙகோவாழியாதன 
அமபறாத தூணியுடன தோமேல நினறு சாபத 
தின வலிய நாணினால வடு உணடாகுமபடி 
:அம்பைச செலுததினான (புறம்‌. 14:8, 9). தலை 
யாலங்கானததுச செருவென்ற நெடுஞ்செழியன 
குறுந்தொடி களைநத கையினகண சாபம பறறி 
நெடுந்தேரேறிப்‌ பொலிவுடன நினறான (புறம. 77: 
4, 5). பல்யானைச செல்கெழு குடடுவனின படை 
மறவா போர்‌ விருப்பததால எபபொழுதும்‌ நாண 
ஏற்றியே கெககும சாபத்தை உடையவர்‌ (பதி, 24: 
12). இளஞசேரலிருமபொறை, மாட்சிமைப்படட 
தொழிலையுடைய சாபத்தை மார்புற வளைதத 
வலிமை பொருந்திய கையையுடையவன (பதி. 90; 
32, 33). பாலை நிலதது வீடுகளில மறவர்‌ வேலி 


13 


னைப்‌ பலகையுடன நிரைதது வைத்துத்‌ தலை 
யிலே முடிந்த நாணையுடைய சாபததைச சராத்தி 
வைததனா (பெரு. 119-121). பெருங்கை வேழம்‌ 
அசசஙகொணட சாபத்தினினறும 'எயயுங 
கணைககு அஞ்சிப பிளிறும (நற. 228.6-8). தேவர்‌ 
கள்‌ முருகனுக்கு அளிதத படைகளுள இலசசினை 
யிடபபட்ட வரிநத சாபமும்‌ ஒனறாம (பரி, 5:05), 


சாம்பல்‌ - வாடல்‌, இல்லததே தஙகும குவிந்த சிறகுசு 
ளையுடைய குருவிகள ஆமபல பூவின சாமபல- 
வாடல_போனறு காணபபெறறன (குறு. 46 1,2). 


சாம்பு - படுக்கை. வரிநத கழிகளிடததே வரகுக கறறை 
களை வேயநது சாம்பு - படுககை-அமைததனா 
(பெரு, 150), 

சாமரை - கனனப்பூ (காதணி). கீழே தொங்கும்‌ இயல 
புடைய சாமரை-சுனனபபூ-பெணகள்‌ காதணியா 
கும (கலி. 96:11), 


சாமனார்‌ - காமன தம்பி. ஆண பெண்$விழைவுககுக 
காரணமான கணையையுடைய காமனின தம்பி 
சாமனாா (கலி. 94:22, 34). 


சாய்‌ - மென்மை. ஆடுகோட்பாட்டுச சேரலாதன 
நறவு என்னும ஊரினகண சாய-மெனமை-வாயநகு 
மகளிரினததிடை இருநதான்‌ (பதி, 60:12). பெருஞ்‌ 
சேரலிருமபொறையின தேவியர்‌ சாய வாயநத 
அறல போனற கூநதலையுடையவா (பத. 74:9). 


2. செறுமபு. (சிலாமபு) கரடி, கரிய பனையின 
புலலிய சாய்‌-செறுமபு-போனற கரதத மயிரினை 
யம உடமபினையும உடையது (முரு. 3/2, 812), 
பொயகையிலுள்ள யாமை கழனியில உளள குமரு 
பின சாயப புறம களாநது செனறு இளவெயிற 
காயும்‌ (அகம. 306.6, 7). 


3. கோரை, பசிய சாயை-கோரையை-அடியிலே 
குத்தி எடுதத மண கிடககனற கொமபையுடைய 
கரிய கடாககள்‌ தம்மிற பொருதன (யொரு. 209, 
810). மருத நிலததில உணடான பசுமையுடைய 
சாயினைப பலலால மென்று கிழிதது நாரால 
மாலை கட்டுவர்‌ (பொரு. 216-218). பனி தங்கிய 
சாய உடைய களனெலலாம நெறகடடுகள்‌ நிறைந 
திருநதன (அகம்‌. 2368, 6). பெணடிர்‌ சாயை அழ 
திய வளையலாகப பூணுவா (ற்‌, 60.9-11). கரிய 
நிறமுடைய சாயுடன செருநதியாகிய நெட்டிக 
கோரை கரும்புபோலச சுழலும்‌ (ஐங. , 18.1,2) 


சாய்ககாடு 


தான வளைத்த மராமர குநின கிளையிலுள்ள மலர்‌ 
களைத தலைவி தனககும பசிய சாயபபாவைககு 
மாக ஆயநது பறிபபதைக சுணடு தலைவன்‌ 
மழெநதான (தங. 385 8-6) தன சிவநத விரல 
மிகச சிவககுமபடியாக நெடுமபொழுது நின்று 
சாய பறிககும தலைவியின நிலைககு இரங்கி 
அதனைக கிழிததுப பாவையாககித தலைவன 
அவளிடம்‌ தததான (கலி. 76:5, 6). 


சாய்க்காடு - ஒருர்‌, அனனம்‌ துஞ்சும்‌ வயல்களும்‌ 
பொலிவுபெற்ற கொல்லைகளும சூழ விளங்கும்‌ 
சிறப்புடையது சாயககாடு (நற்‌. 73:8, 9). சாய்க்‌ 
கானம்‌ காண்க, 


சாய்க்கானம்‌ - ஒருர்‌. குளிர்சசி பொருந்திய சாய்க்‌ 
கானததைச்‌ சூழ்ந்து, நீணட கதிர்களையுடைய 
வயலகள்‌ இருநதன (அகம, 220118). 


சாயல - மென்மை. *நெடுந்தகையே, ஞாயிற்றைப்‌ 
போன்ற ஆண்மையும்‌ திஙகளைப போன்ற 
குளிதத பெரிய சாயலும்‌ - மெனமையும்‌ - மழை 
யைப்‌ போன்ற வணமையும எனற மூன்றையும்‌ 
உடையவனாய நீ நெடுங்காலம்‌ வாழ்வாயாக” 
எனறு பாண்டியன்‌ இலவந்திகைப பள்ளித்‌ 
துஞ்சிய நன்மாறனை மதுரை மருதனிளநாகனார்‌ 
வாழ்ததினார்‌ (பறம, 55:18-17), மலைசசிகரந்‌ 
தோறும இழியும்‌ நீரைக்‌ காட்டிலும மிக இனிய 
சாயலையுடையவன்‌ பாரிவேள்‌ (புறம்‌. 105 6-8), 
“நலலியக்‌ கோடனது மிகச மெலலிய சாயலைக 
காணுநதோறும எனது நெஞ்சம்‌ நீடு நினைத்து, 
அவனோடு தொடர்ந்த நட்பு இனறே போல 
இடையறாது செல்லவேணடுமெனறு பினவரும்‌ 
நாளைக்கு இரக்கமுறுகினறது' எனபர்‌ புறத்‌ 
திணை நனனாகனார்‌ (புறம்‌. 17827, 11-3. 
மகளிரிடததுச்‌ சாயலையுடையவன்‌ கோப்பெருஞ்‌ 
சோழன (பறம. 221;8), மாமை நிறமுடைய 
பெண, மயிலபோலும்‌ அழகிய சாயலுடையவள்‌ 
(புறம, 318:2). பெணமையறத்தோடு நடந்து செல 
லஓும பெணணொருததியின சாயலை நோககத 
தலைவனொருவன தேரை நிறுத்தி யிறங்கி, 
விளாதத கணணோடு அவள யார்‌ மகளென அரு 
கருநதோரை வினவினான (புறம்‌. 553. 4-7), இமைய 
வரம்பன நெடுஞ்சேரலாதன பெருநதேவி, அடங்‌ 
சிய சாயலையுடையவள்‌ (பத. 16: 10, 13). இமைய 
வரமபன நெடுஞ்சேரலாதன சாயல அமைநத 
மாபினையுடையவன (பதி, 16:19, 20). கடல 
பிறககோடடிய செங்குட்டுவன்‌ இரவலரிட.ததே 


14 


சாயல்‌ 


அடக்கமான சாயலையுடையவன்‌ (பதி, 48: 8, 9), 
செலவக கடுங்கோ வாழியாதன்‌, பெரியோரிடத்தே 
வணங்கிய சாயலையுடைய புதல்வரைப்‌ பெற்றான 
(பதி. 70.20, 21), நறுமணமுடைய குளிர்ந்த சாயல 
மிகக துகிலை நிலத்தளவும தொஙகுமாறு இடை 
யில உடுத்தவனாய்‌ வேலன குன்றுகள்‌ தோறும்‌ 
ஆடுவான்‌ (முரு, 218, 314, 217) விறலியர்‌, தம்‌ 
விரிநத கூந்தலைப்‌ போல மயில்கள்‌ தோகைகளை 
விரிததுப்‌ பார்தது ஒப்பாகாமையினால்‌ அவை 
நாணித்‌ தததமககுள்‌ செனறு மறைதற்குக காரண 
மான சாயலையுடையவர்‌ (று. 14-16, 31). 
பாணடியன தலையாலங்கானததுச்‌ செருவென்ற 
நெடுஞ்செழியனின்‌ காதலமகளிா மயிலோடொ த்த 
சாயலையுடையவர்‌ (மது. 706, 712) மெத்தெனற 
சாயலையுடையவர்‌ மகளிர்‌ (நெடு, 37,39). “அசை 
கினற மெல்லிய சாயலினையுடைய இளையீரே” 
எனறு தலைவன தலைவியையும்‌ தோழியையும்‌ 
விளிததான (குறி. 140,141). புதுபபெருககாய வந்த 
புனலபோலும அழகிய சாயலையுடையவன்‌ 
நன்னன சேய்‌ நன்னன (மலை. 61,64). மிக்க மழை 
பொழிநதபின்‌ வரும கூதிர்க்காலத்தில்‌ தலைவ 
னுககுச்‌ சாயல்‌ அமைநத இனிய துணையாவாள்‌ 
தலைவி (அகம. 18:18, 14), தலைவியின்‌ களவுக்‌ 
காதலையுணராத செவிலி, அவளுடைய சரயல உள்‌ 
ளிட்ட பணபுகள்‌ முனனாட்களில இருந்தவைபோல 
இல்லையென க கணடு வருநதித தாயமையுடன 
அவளை நெருங்கித்‌ தழுவினள்‌ (அசம.49:1-7). அன்பு 
கலந்துஆர்வம சிறநத சாயலையுடையவள்‌ தலைவி 
(அகம, 9412-14). பகற்குறியிடத்துத தலைவனைக 
கூடியதலைவி மாலைபபொழுதில அவனது பிரிவை 
யெண்ணி, நாணினை அணியாகக்‌ கொண்ட சிறிய 
மெலலிய சாயலையுடைய அழகு கெடுமாறு, கண்‌ 
களில்‌ நீர்‌ பெருக ஒழிவின்‌ றி ஏங்கி அழததொடங் 
கினாள்‌ (அகம. 120:5-9), முல்லை மலர்களைச சூடிக்‌ 
கொள்ளும்‌ மெல்லியனவாய்க்‌ கருமணலபோல 
விரிநத தலைவியின்‌ தழைத்த கரிய கூநதல்‌ தலை 
வன அணை தறகினிய சாயலையுடையது (அகம்‌ 1972 
14-16). (பல மாண்புகளும பொருநதிய சாயலை 
யுடைய இளையோள்‌' என்று தலைவியைக்‌ குறிப்‌ 
பிடுவான்‌ தலைவன (அகம, 198:12, 13), தலைவன்‌ 
சாயல்‌ அமைந்த மார்பினன்‌ (அகம்‌. 10:10,11;328 
35; நற்‌, 327:9; கலி, 118:83) “காவிரிப்‌ புனல வரிதத 
கருமணல்போல்‌ நெறிந்த நின்‌ கூந்தலினது அணை 
தறகினிய சாயலொடு அணைநதிருததலை மறந்து 
தலைவர்‌ பிரிவு நீட்டித்திரார்‌' எனறு தோழி தலை 
லியை வறபுறுததினாள்‌ (அகம. 213: 82-24), “மேம்‌ 
பட்ட அணிகளால்‌ பொலிவுற்ற காண்டற்கனிய 


சாயல்‌ 


சாயலொடு வளைநது திரண்ட நின தோள்களைத 
தழுவினாலனறி என கணகள்‌ துயிலாவாம' எனக்‌ 
கூறித்‌ தலைவன தலைவியைச சேர்நதான்‌ (அகம்‌, 
218:6-12), தலைவி சாயல்‌ உட்படப பல இனிய 
பணபுகளையுடையவள்‌ (அகம, 885 1-3). “மாாபு 
பொருததத தழுவுமபோதெலலாம்‌ உயிர குழைவது 
போலும்‌ இனபுறுததுகனெற சாயல அமைநத 
இனிய துணைவரைக கூடியிருப்போர்ககும பொலி 
வுறற மாலைககாலமும இனிதாகும்‌' எனறு பிரி 
விடை மனமவேறுபட்ட தலைவி ஏங்கிக கூறினாள்‌ 
(அகம்‌, 867:18-16), தலைவியின சிறுமெனசாயல்‌ 
அமைந்த பேரழகு தலைவன்‌ பிரிநதவிடததில அவ 
னால்‌ நினைக்கபபடும்‌ (அகம, 3577.12). தலை 
வியது நீரைபபோலும்‌ சாயல தலைவனது 
தீயைபபோலும்‌ வலிமையை அவிதது அடக்கியது 
(குறு. 95,3-5). சாயலமைந்த கரிய குளிச்சி மிகக 
கூநதலையுடையவள்‌ தலைவி (நற்‌ 89 10, 11). 
“பிரிநத தலைவா நின்னிடததே அனபு சிறநதவர்‌; 
பிரிவு நீட்டிக்காத சாயலும உடையவா; அதனால 
விரைந்து வருவா” எனறு தோழி தலைவியை 
ஆற்றுவித்தாள்‌ (நற்‌. 208;8-10). மயிலபோலும்‌ 
சாயலையுடையவள்‌ தலைவி (நற, 30114, 6), தலை 
வனது மார்பு தலைவிகதக குளிரநத துயிலைத்‌ 
தருகனற இனிய சாயலையுடையது (ஐங்‌. 18.3, 4), 
*தலைவியது போன்ற சாயல்‌ மயிலுககும அரிது” 
எனத தலைவன்‌ உவநதான (ஐங. 299.4,5) “தலை 
வன தன மலையின நீரைக காட்டிலும மிகக 
சாயலையுடையவன' எனத தலைவி அவனது 
இயல்பைக கூறினள்‌ (கலி. 42.19, 80). சாயலால 
இனிய மார்பினையுடையவன்‌ தலைவன (கலி 42: 
30; 65:8). “அடங்காத இனிய சாயலையுடைய 
நெடுந்தகையே' எனவும “அடங்காத இனிய 
சாயல அமைந்த மார்பனே” எனவும்‌ தலைவனைத்‌ 
தலைவி விளித்தாள்‌ (கலி. 92:14;93:8). “கரையில்‌ 
நினறதொனறின நிழல்‌ நீருககுள்‌ அசைந்தாற 
போல அசைநத மென்‌ சாயலொடு உடலிலே 
கூனுணடாகி நடப்பவளே' எனறு கனியை விளித்‌ 
தான குறளன (கலி. 94:8-4/. குறளனை, “சாய 
லால்‌ இனிய மா£பனே' என விளித்தாள்‌ கூனி 
(கலி. 94:37). “உன்னைப்‌ பிரியே எனக்‌ கூறி 
எனனைத்‌ தம்‌ அன்பினால பிணிததுத்‌ தம்‌ சாய 
லால சுடுதலலலது தலைவர்‌ தீயினால சுடுதல 
இலர்‌; அவருடைய சாயலால எனககுள்‌ கனலு 
கனற காமநோய தீயினும கடிதாயிருக௫ன றது” 
எனத்‌ தலைவி தோழியிடம கூறினாள்‌ (கலி, 137: 
18-32) “தலைவி தன சாயலால என்னெஞ்சாகிய 
அரண இடிநதொழியுமபடி செயது எனனைகு 


15 


சாயலர்‌ - மென்மையுடையவர்‌, 


சாயலன்‌ - மென்மையுடையவன்‌, 


சாயலார்‌ - மென்மையுடையார்‌. 


சாயலார்‌ 


கைப்‌ பற்றினாள்‌ என்று தலைவன்‌ மடல ஏறி 
வநது, சுண்டாககுக்‌ கூறினான்‌ (கலி. 140.9,10). 
தலைவி இனிய சாயலுடையவள்‌ (கலி. 140:18,19). 
“நின சாயல திஙகளிடததே காணபபடுகன றது" 
என்று திருமால வாழததப பெறுனெறரா (பரீ.ச. 26), 


2. மெனமையுடையாள்‌. (ஆகுபெயா). “நீ இத்‌ 
தலைவியை வெஞ்சொல சொலலி அறியாமை 
யுறறாய; அது நீஙக மடபபம்‌ மிகக மயிலபோலும்‌ 
சாயலை - மெனமையுடையாளை -வநதிகக வா, 
எனறு தலைவியின சுறறத்து மகளிஈ பரததை 
யிடததுக கூறினர்‌ (பரி. 20.69,70). 


3. அருள. *யாவர்க்கும ஒதத நின சாயல்‌ அருள்‌- 
எலலோர்ககும்‌ கைமமாறு கருதாமல பொதுவில 
பெயகினற நீர்‌ நிறறநத மேகததையொககும என 
அருமறைபபொருள்‌ உணர்ததும” எனறு திருமால 
போற்றப்‌ பெறுகின்றார்‌ (பரி, 2-5 -த7), 


4. அழகு. வையை நீரவிளையாட்டினுள்‌ கண 
ணுக்கு நிறைநத சாயல - அழகு - பொருநதிய மூங 
கிறகழியினால நீரை வீசுவோருடன அரககுநீா 
அடங்கிய வடடினால எறிநது மகளி திளைதகனர்‌ 
(பரி, 11. ௪4, ௪5, 58), 


(இளைப்புடையவர்‌). 
பகைவரது முனபடையை முறிததுச செலலும தன 
படைககுப பினனே நினறு ஆனீரையுடன வரும 
தலைவனுககுப்‌ பகக மறவராய வருவோர்‌ அவனி 
னும்‌ பெரிய சாயலா - இளைபபையுடையவா 
(புறம. 268: 4-6). 


சாயலள்‌ - மென்மையுடையவன. தலைவி வாழையைப 


போலும மெல்லிய சாயலள - மெனமையுடையவள்‌ 
(குறு. ௪87: 5-7). குன்றககுறவனின அனபு மகளான 
தலைவி வரையர மகளி போலும சாயலள்‌ (தங. 
255: 1, 2). 


பாணடியன கீரஞ்‌ 
சாத்தன்‌ இரவலரிடததே இனிய சாயலன - மென 
மையுடையவன்‌ (புறம. 178: ௧, 6). இளஞசேரலிரும 
பொறை தனனாட்டு வானி எனனும ஆறறு 
நீரினும இனிய குளிஈசசி மிகக சாயலனாய (இரவல 
ரிடததே பழகுவான (பத. ௪6: 12, 18). *தலைவன 
நினது உயாவுககேறற சாயலன” எனறு தோழி 
தலைவியிடம கூறினாள்‌ (அகம. 332; 9-11). 
மயிலபோலும மெல 
லிய சாயலாா - மெனமையுடைய மகளி - தவி 
கடிநதனர்‌ (றம. 895: 13, 147. 


சாயலாள்‌ 


சாயலாள - மென்மையுடையாள. தலைவன விளையாட்‌ 
டாக நீஙகிச சிறிது பொழுது நீட்டிபபினும்‌, மிகுதி 
கொணட சாயலாள - மெனமையுடையாள்‌-ஆகிய 
தலைவி அததுணை நீககததிற்கும அஞ்சிக்‌ கலங்கு 
வாள (கலி. 10: 14, 18), 


சாயலோர்‌ - மென்மையுடையோர்‌. மெல்லிய சாயலோர்‌- 
மென்மையுடைய - மகளி கிளிபோலும மழலை 
பேசுவர்‌ (பட்‌, 700), 


சாயினம்‌ - மென்மையுடைய இனம்‌ (மகளிர்‌ இனம்‌). 
“ஆடுகோட்பாட்டுச்‌ சேரலாதன்‌ நறவென்னும 
ஊரில சாயின ததின்‌ கண்‌ - மென்மையுடைய மகளிர்‌ 
இன ததின்கண - உள்ளான” என்று பாண்மகள்‌ 
ஆறறுபபடுததப்‌ பெறுகின்றாள்‌ (பதி. 60: 12). 


சார்‌ - பக்கம, பாரியின பறம்பு மலையில ஒருசார்‌- 
ஒழுபககம - அருவி ஆரவாரித்து ஒழுக, ஒருசார்‌ 
பாணருடைய உண்கலங்கள்‌ நிரம்ப ஊறறவேணடி 
வடிககும்‌ போது சிநதிய கள்ளாகிய தேறல 
கற்களை உருட்டிக்‌ கொண்டு ஒழுகும்‌ (புறம்‌, 
115). பாணடிய நாட்டில்‌ ஒருசார்‌ மருதநிலம்‌ 
சூழ்நதும்‌ ஒருசார்‌ மலைகள்‌ ஓங்கியும்‌ ஒருசார்‌ 
காடுகள்‌ வளர்நதும ஒருசார்‌ பாலையாகிய சுரம்‌ 
பரநதும்‌ ஒருசார்‌ நெயதல்‌ சானறும்‌ ஐவகை நிலங்‌ 
களும வளம்‌ பொலிநது அழகுடன இகழநதன 
(மது. 270-326), மதுரை மாநகரில்‌ ஒருசார்‌ வேலன்‌ 
வெறியாடல நிகழந்தது (மது. 610, 611). £பரததை 
யைக குதிரையாக நீ ஏறுவாயாகில்‌ ஈணடு வாரா 
மல அநதச சாரின கணணே திரிவாயாக' என்று 
தலைவி தலைவனிடம புலந்து மொழிததாள்‌ (சலி. 
96:37-39), “இவை என்‌ தோழியருடன்‌ காட்டுச்‌ 
சாரினகண பறிதத சிறுமுலலைப்பூககள்‌'. எனறு 
முலலைநிலத தலைவி தலைவனிடம காட்டினாள 
(கலி, 117:10, 11). மலலிகை முதலிய எல்லா மலர்‌ 
களும்‌ மணககினற இருசார கரைகளினிடையே 
வையையாறு செனறது (பரி, 12:77-81). மலையி 
லிருநது இழிநத அருவி வநது வையையின்‌ கரை 
களில்‌ சராசசாா (பககநதோறும) உள்ள மரங்க 
ளின மலர்களை அணிநது அழகு பெறறுச்‌ சென 
றது (பரி, 16:38, 38). திருமால எழுநதருளியிருக்‌ 
கும இருநதையூரின ஒருசார்‌ மணீநிற மலையும 
ஒருசார்‌ அழகு தஙகிய கயமும்‌ ஒருசார்‌ திருமக 
ளூம லிருமபும வயலகளும ஒருசார வேதவொழுக்‌ 
கதநிலிருநது பிறழாத அந்தணர்‌ வாழும அறநெறி 
பிறழாத பதியும இருநதன; அப்பகுதியின்‌ ஒருசார்‌ 
வணிகா வீதியும ஒருசா வேளாளராகிய களமர்‌ 


சாரல்‌ 


வீதியும்‌ பிறிதொருசார்‌ உழவர்‌ வீதியும்‌ விளங்‌ 
இன (பரி, தி, 7:5-27), 


சார்வு - புகலிடம்‌, கடிய நெடுவேட்டுவன தன்னை 


அஞ்சி வநதடைநத பகைவர்ககுச்‌ சார்வாகி - புக 
லிடமாகி - விளஙகியவன (புறம்‌, 20514). 


சாரல்‌ - மலைச்சாரல்‌. முறிந்த வளையை ஒப்ப 


மலர்ந்த வெணகாந்தட்பூ இலை தழைதத குளவி 
யுடனே நாறும்‌ சாரறகண்‌ - மலைசசாரற்கண்‌ - 
மறததை உடைய புலி சீறின எதிர்நிறக வல்ல 
மானினம்‌ உளவோ? (புறம, 90:7-8), பறமபு மலை 
யில்‌ குறத்தியால மடுததெரிக்கப்பட்‌!ட வற்றிய 
கடைககொள்ளி சநதனமாதலால அதன்‌ அழகிய 
புகை அதற்கருகாகிய சாரற்கண்‌, வேங்கையின்‌ 
பூங்கொம்பின்கண்‌ பரககும்‌ (புறம்‌. 70௪7-4. 
மலையை மழைவந்து சூழக என்று பலியைத தூவி, 
பின்‌ அமமழை மிகப்பெயதலான்‌ அம்முகில்‌ மேலே 
போவதாக எனத்‌ தெய்வத்தை வேண்டிய குற 
மாக்கள்‌, மழை மாறிய உவகையராய மலைச்‌ 
சாரற்கண்‌ புனத்தினையை உணணுவர்‌ (புறம்‌. 
143: 1-5), இளையர்‌, பசி நீங்கி நல்ல மரச்‌ 
செறிவுடைய நறிய குளிர்ந்த மலைசசாரற்கண்‌ 
மலை யுசசியினினறும்‌ வீழந்த அருவி நீரைக்‌ 
குடித்தல்‌ (புறம்‌, 780: 14-16). சாரற்கண அரு 
வியுடைய பயனபடு மலைக்குத்‌ தலைவன ஓரி 
(புறம்‌. 152: 11, 12), சிஙகவேறு உலாவும்‌ மலைச்‌ 
சாரலிலே பிற விலங்குகளின்‌ கூட்டம்‌ நெஞ்சு 
நடுககுற்று ஒடுங்கி உறைதல்‌ (பத, 18: 5, 6). 
மிகுகினற வெள்ளிய அருவி குதிககும்‌ சாரலை 
உடையது பறமபு மலை (ஒறு. 90). பெருமையை 
யுடைய மலையில கமழும்‌ பூக்களையுடைய சார 
லிலே நினறு அழகுபெற்ற கருநெலலியின து, இனிய 
பழத்தை ஒளவைக்கு ஈநதவன்‌ அதிகன்‌ (நிறு. 100 
103). இனரைம்‌ என்னும்‌ பறவைகள்‌ பாடும்‌ 
தெய்வங்களையுடைய சாரலிடதது மயில்கள ஆர 
வாரிக்கும்‌ மரம நெருங்கின இளமரக்காடு (பெரு, 
493-495). மூங்கில்‌ வளர்நத சாரறகண்‌ யானைத 
திரள்‌ நடுஙகும்படி ஒலிசகும்‌ உருமேற்றோடு 
பரந்து சிதறு தலையுடைய மழை பொழிநதது (மது. 
242-244). தினை விளையும சாரலின்கண படியும்‌ 
கிளியை ஓட்டும ஆரவாரம்‌ மலையிடதது (மாறி 
மாறி) ஒலித்தல்‌ (மது. 291,299). சாரறகண்‌ பிரம்‌ 
பாலே அழகுபெறக கட்டிய இதணததே ஏறிக 
கிளியை ஓட்டுதல்‌ (குறி, ௪1-44). மிளகு இநதிய 
பாறையினசண்‌ சுனையில வீழநத மாங்கனியாலும 
வணடுகள்‌ சிதறிய தேனாலும்‌ பலாக்கனிச்‌ சாற்றா 
லும்‌ விளைநத கள்ளினைக கள்ளெனறு அறியாது 


சாரல்‌ 


பருகிய மயில, கழைக்கயிற்றிலே ஏறியாடும்‌ ஆடு 
மகள்‌ தாளம்தவற ஆற்றாது தளர்வது போலத்‌ 
தளர்தற்கு இடமான சாரல்‌ (குறி, 187-197), நெருப்‌ 
பினை ஒத்த பல இதழ்கள்‌ பரந்து, வெறியாடு 
தின்ற களத்தை ஓக்கும அகன்ற பாறைகள்‌ 
தோறும்‌, மணம்‌ செய்த மனைபோலப்‌ பெரிய 
மலைச்சாரல்‌ மணக்கும்‌ (மலை, 149-181). மூங்கி 
லிலே நின்று முற்றிய நெல்லின்‌ அரிசியைச்‌ 
சுரபுன்னை நெருங்கிய மலைச்சாரல்‌ எல்லாம்‌ 
நாறும்படியாகத்‌ துழாவி ஆக்கிய வெள்ளிய 
சோறாகிய உணவு (மலை, 180ஃ183). கிழங்கு 
தாழ வீழ்ந்து அசையும்‌ மலையெருககு நெருங்கின 
சாரல்‌ (மலை. 219). தம்மை உண்போரைப்‌ பிற 
வற்றை உண்ணாமல்‌ தடுத்த, பலாவின்‌ முற்றிய 
சுளையால்‌ விளைந்ததேறல்‌ சாரலிடத்தேஉள்ளது 
(அகம்‌. 2:2-4). சந்தனம்‌ மணம்‌ வீச, சாரலிடத்தே 
உள்ள அரிய முழைஞ்சுகளில்‌ செறிந்த பல பூக்களை 
வணடு மொய்த்திடச்‌ சூடித்‌ தலைவி தலைவனை 
முயங்குதல்‌ (அகம்‌, 22:18,18, 19). பூக்கள்‌ நிறைந்த 
மலைச்சாரலில்‌ தோழி மாரோடு வேங்கைப்‌ பூவி 
னைக்‌ கொய்யச்‌ செல்லுதல்‌ (அகம்‌. 48.5,6) 
மரங்கள்‌ உயர்ந்த சாரலிடத்து, சுற்றிய கொடியை 
யுடைய செழித்தெழுந்த வேங்கை மரத்தினது மிக 
உயர்ந்த கிளையிலுள்ள, பொன்னை ஓத்த புதிய 
மலரினைப்‌ பறிக்க விருமபிய குறமகள்‌, “புலிபுலி” 
என்னும்‌ ஆரவாரத்தினை எழுப்ப, பசுவினைக்‌ 
கவரும்‌ புலியோ என ஐயுற்று வீரர்‌ வில்லேந்தி 
வருதல்‌ (அகம்‌. ௧2;1-8). காட்டினிடத்தே ஆளி 
யினை அஞ்சி, தம்‌ இனத்தைத்‌ தன்னிடத்தே 
கூட்டிக்கொள்ளும்‌ ஆண்‌ யானைகளின்‌ தலைவன, 
கரிய பெரிய கையால்‌ பாதுகாவல்‌ தோன்றத்‌ தழு 
வவும்‌ முதற்சூலையுடைய இளைய பிடி நடுங்கும 


சாரலிடத்தே, இனிமையுறப்‌ பிழிந்த கள்ளினை 
யுடைய குறவர்‌ தம்‌ முற்றத்தில்‌ மூஙகல 
மலர்கள்‌ உதிரவும்‌ காந்தள்‌ மல்ர்‌ முறியவும்‌ 


வாடைக்காற்று வீசும்‌ (அகம்‌, 78:10). மலைப்‌ 
பூஞ்சாரலிடததே வண்டு யாழாக ஒலித்தல்‌ (அகம்‌. 
" ச2:6), மலைச்சாரற்‌ கண்ணே ஈன்றணிமை “கழிந்த 
மெலலிய நடை வாய்ந்த இளைய பிடியினதும்‌ 
அதன்‌ கனறினதும்‌ பசியைப்‌ போக்குதற்குப்‌ பசிய 
கண்ணினையுடைய களிறு மூங்கிலின்‌ முற்றாத 
முளையினைக்‌ கொணாநது உண்பிக்கும்‌ (அகம்‌. 
85:5-8). மழை பொழிந்த நள்ளிரவிலே, யானையை 
நடுங்கும்படி தாக்கி வளைநத கோடுகளையும்‌ 
சிவந்த கண்ணினையுமுடைய பெரிய புலி முழங்‌ 
கும்‌ மலைச்சாரல்‌ (அகம்‌, 98:1-4), வானம்‌ மழைத்‌ 
துளியை முதறகணணே பெயத சாரலிடததே, 


17 


சாரல்‌ 


பெரிய சுனைக்கண்‌, குவிநத அரும்பினை விரித்த 
வணடுகள்‌ வேங்கையின பூங்‌ கொத்துக்களில்‌ 
தாதினை ஊதி, காநதளின்‌ குலையில்‌ உறங்கி 
யானையின மதத்தினை உணபதாகக்‌ கனாக்‌ 
காணும்‌ (அகம்‌. 132:9-13). வானிடத்தே சிறநத இடி 
ஒலிககும நெடிய உச்சியையும நறியபூககள்‌ நிறைநத 
சாரலகளையும்‌ உடையது குறுமபொறை (அகம, 
159:13,14). யானை முழங்கும தனமை வாய்நத 
பக்கு மலையில தேனுடன கலநது வரும்‌ அருவி, 
இனனொலியுடன முழங்கும்‌ மததளததை ஓபப, 
இம்மெனும்‌ ஒலியுடன மலையின்‌ குகைகளும்‌ 
பிளப்பிடங்களும ஒலிகக விழுதற்டெமான மூஙகில 
நெருங்கிய உயர்நத மலைச்சாரலில உள்ள வேட்டு 
வன, வெண்கடமபினைச சார்நது நினறு அமபி 
னைக்‌ களிற்றின்‌ மார்பிற்‌ செலுத்தி, அதன்‌ வெண 
கொம்பினைக்‌ கொண்டு வந்து, தன குடிசையில 
புலால்‌ நாறறம்‌ வீச ஊன்றி, மதுவினை உணட 
களிப்பினனாகி ஊனுடனாகிய சோற்றை உண்‌ 
பன (அகம்‌. 173:1-18). முதிய முசுக்கலை மிள 
கன தளிரை உண்டு வெறுத்து, உயர்நத ௨௪௪ 
யினையுடைய நீண்ட சிகரங்களிலே தாவுதலால 
உதிர்நத மணம்நாறும்‌ இதழினையுடைய பூககள்‌ 
பரநது வேலன வெறியாடும்‌ பெரிய களத்தினைப 
போல்‌ பெரிய மலையை அடுத்துள்ள சாரல 
தோனறும்‌ (அகம்‌, 188:158-18), *(வணடுகள்‌ தங 
குதல்‌ கொண்ட தீயினை ஒதத தோனறிப 
பூவுடன்‌ ஒள்ளிய வேங்கைப்‌ பூ நாறும தணணிய 
பெரிய மலைச்‌ சாரலில்‌ பகலில வருவீராக” எனத 
தோழி கூறினாள்‌ (அகம, 218:20-22), வானிடததே 
விரிந்த, பகலை ஓதத நிலவொளியில பிரப்பங்‌ 
காட்டினையுடைய சாரல்‌ பொருந்திய நெறியிலே 
மலையின்‌ மேல உள்ளவாகிய வேங்கை மரத்தின 
ஒளிபொருநதிய மலர்கள புலியின்‌ உடமபிலுள்ள 
புள்ளிகளைப்‌ போல தோனறலின, பெண யானை 
கள்‌ அஞ்சியோடும்‌ (அகம. 238:8-12), மலைச 
சாரலில்‌ உள்ள வேங்கை மரத்தின மிகக திளையி 
லுள்ள புதிய பூககளாலாய, பிறவறறின மணத 
“துடன்‌ மாறுபடும அழகிய கணணியை உடையவன 
துலைவன (அகம. 288:3,4). வலிய கையை உடைய 
வேட்டுவன மிக்க விசையினையுடைய கவணால 
எறிநத சிறுகல அமபுபோல்‌ விரைநது செனறு, 
சாரலிடததேயுள்ள வேங்கைமரததின விரிதத 
பூஙகொத்துக்களைச்‌ சிதறி, தேனை அழிததுப்‌ 
பலாப்‌ பழததினுள்‌ தங்கிவிடும்‌ (அகம. 292.10-14). 
திதியன்‌ எனபானது மலையினின நு வரும அருவி 
விழும்‌ மரங்கள்‌ நெருங்கிய காட்டில பனறியினது 
இறைச்சித்துணடினைத்‌ தினற புலிகள்‌ கூடி முழங 


ப 


சாரல்‌ 


கும சாரலை உடையது பொதியில (அகம்‌. 822:8- 
11,14). மேகம தவழும்‌ பக்கமலையில இளைய 
பெண யானை, தனது முதறசூலினை ஈனறு, மூங்கி 
லைத தினனும்‌ தன உடம்பினைத்‌ தனபால 
விருபபமிகக தனது ஆண யானை தடவிககொண்டி 
௬க௧ப பககமலையில துஞ்சும சாரலையுடையவன்‌ 
மலை நாடன (அகம்‌. 828:18-15). சாரலினகண்‌, 
யாமரததின்‌ உயாநத கிளையில, மாரிக்காலததே 
தளிாதத குளிந்த தளிரை ஒததது மேனி (அகம. 
337:1,2) அருவியினசண பாய்நத கரிய விரலை 
யுடைய பெணகுரங்கு, வளமுறக காயத்தலைக்‌ 
கொள்ளும பலாவின பழத்தினைத தெபபமாகக்‌ 
கொணடு சாரலிடத்தே உள்ள பேரூரின்‌ முன்‌ துறை 
யிடததே வந்திறங்கும்‌ (அகம, 382:9-13). சாரலிடத்‌ 
துள்ள, குறிஞ்சி மலர்களைக்‌ கொண்டு பெரிய 
அளலாகத தேனைச்‌ சேர்ததற்கு இடமான நாழி 
(குறு, 8:8-2) சிறு மூங்கிலாகிய வாழ்வேலியை 
யுடைய வேரிலே குலைகளையுடைய பலாமரஙகள்‌ 
நிறைநத மலைசசாரலைப பெறறுள்ள நாட்டை 
உடையவன்‌ தலைவன (குறு 18 1,2]. மலைச்சார 
லிலே, பசுகமலை அழகு கொள்ளுதற்குக்‌ காரண 
மான வெண்கடபப மலரை உடைய, அழகிய 
கொம்புகள்‌ நறுமணம கமழும (குறு. 38:8-4). 
மலைச்சாரலில்‌ ஆண்குரங்கு இறந்துபட்டதாக, 


, கைம்மைத்‌ துனபத்திற்கு ஆறறாத பெண்‌ குரங்கு, 
, தன்‌ தொழிலைக்‌ கலலாத வலிய குட்டியைச்‌ 


சுற்றத்திடத்து அடைக்கலமாகச்‌ சேர்ப்பித்து, 
மலைப்பக்கத்திலிருந்து குதித்து உயிர்விடும்‌ (குறு. 
69:7-5), சாரலிடததேயள்ள, பெரிய தினைப்‌ 


. புனததிறகுரிய குறவன, தினை அரிந்த மறுகாலிடத்‌ 


திலே, கொழுமையான அவரைக்கொடி மலரும்‌ 
(குறு. 82:3-8). வெள்ளருவி பாயும உயர்நத யலை 
நாடனாதிய சுலைவன, ஆண்‌ யானை வலிமை 
வாய்நத புலியைத தாககித தன பழைய வலிமை 
இழநது நிறகும்‌, மககள்‌ செனறடைதற்கரிய மலைச்‌ 
சாரலில்‌ இரவுக்குறிக்கண்‌ வருதல (குறு. 88:1-4). 
பெரிய மலையிலிருநது வீழனெற தூய வெள்ளருவி, 
பாறைவெடிபபுக்களில நிரம்பி வழித்தொலிககும்‌ 
பல மலர்களையுடைய சாரலில்‌ சிறுகுடி உள்ளது 
(குறு. 95:7-2), மூங்கிலகள்‌ வளர்ந்திருக்கும்‌ குளிசசி 
யான, நறுமணமுள்ள சாரலிடததே, காட்டுப்பசு, 
இலைகளைக கவாநதுணடு துயிலுதல (குறு. 115: 
5-5), சாரலிடததே, ஆணகுரங்கு தாங்கும 
கிளை தெரிந்து பாயாத காரணத்தால, அக்‌ 
குரங்கை ஏறறுககொணடு அககொமபு முரிந்‌ 


தமை (குறு. 78/.1-2). சாரலிடததே கொணட 
தழையாலான ஆடையினை மகளிர்‌ அணிதல்‌ 
(குறு, 185,8,8) சாரல்‌ நாட! (குறு, 151:8), 


18 


, உணவினைக்‌ குகையில வைததிருககும்‌ 
௧, 6). தினைபபுன ததில மேலும மேலும கிளிகள 


சாரல்‌ 


தோழி, எனனெஞ்சம்‌ குனறிலுள்ள கூகை 
ஒலிசெயதாலும, பலாமரத்தின பெரிய கிளை 
யிடததே ஆண்குரஙகு தாவிக குதிததாலும முனபு 
அச்சததை அடையும்‌; இபபொழுதோ அது செல்லு 
தற்கரிய நிறைநத இருளையுடைய இரவிலே அவரி 
டததிற்கு, மலைச்சாரலில்‌ உளள நீணடவழியில 
செலலுதலை நீங்கா ததாகின்‌ றது; அஃது இரங்குதற் 
குரியது எனத்‌ தலைவி கூறினாள்‌ (குறு, 155). 
திரளான மயில்கள்‌ ஆரவாரம செயயும்‌ மரங்கள்‌ 
நெருங்கிய காட்டிடததில, வெள்ளை முகததை 
யுடைய கருங்குரங்கு, குட்டிகளோடு குளிரால 
நடுங்கும்படி மலைச்சாரலில மிகுதியான பெருமழை 
பெய்தது (குறு. 249:1-8), மூங்கிலகள்‌ வளாந 
துள்ள, உயாநத மலைசசாரலில, புலி தனககுரிய 
(குறு. 252: 


விழுதலைக கண்டு அழுத தலைவியின்‌ கணகள்‌, 
மலைச்‌ சாரலிடத்தே உளள பசுஞசுனையிடத்துப்‌ 
பூததிருககும குவளையின பல இதழகளும கலைந்து, 
மழைததுளியை ஏறறுககொணட மலாகளைப 
போனறன (குறு, 891:5-8). அதில விளங்கிய 
காட்டிலிருந்து எழுநத செறிவான மணத்தோடு 
கூடிய வெண்புகை, துளியறற மேகத்தை போல 
வானத்து மிதநது சென்று மலைச்சாரலில்‌ உள்ள 
குறவர்களுடைய ஊரில இறஙகுதல்‌ (குறு. 749:7-2), 
வெளவாலகள்‌, பலாமரங்கள்‌ உள்ள மலைச்சாரலை 
நோககிச்‌ செலலுதல்‌ (குறு. 352:2,3). மலைசசாரலில 
பெண்யானையின கையை ஓத்துத தோன்றும்‌ 
பெரிய கதிர்க்கொத்தில உள்ள தினையை உண்ண 
வரும்‌ கிளிகளைக்‌ குறமகள்‌ ஓட்டுவாள்‌ (குறு. 360: 
4-6). மலைச்சாரலிடததே, சிறுதினை விளைநது 
கிடக்கிற கொல்லையில நள்ளிரவிலும தொண்டகச 
சிறுபறை ஒலிக்கும்‌ (குறு, 875:2,3). பலாமரததில 
தொங்கும்‌ பழத்தை உணட திரளான ஆணகுரங்கு 
கள்‌, வேட்டுவன்‌ குறிபிழையாது எயயும்‌ அம்பு 
களுககுப பயநது, போர்க்களததை அடைந்த 
குதிரையைப்போலப்‌ பொங்கி எழுந்து, மலைச்‌ 
சாரலிலே பெரிய மூஙகிலின்‌ நீண்ட கோலகள 
அசையும்படி பாயந்து செல்லும்‌ (குறு. 385:7-5). 
மலர்நத காந்தளையுடைய சாரலினகண ணே 
களிறறியானை பெரும்பாமபின்‌ வாய்ப்பட்டதாக, 
துயரோடு அஞ்சுகினற பிடியானை பிளிறும 


்‌ பேரொலி, நீணட மலையிடததுள்ள விடரகததே 


சென்று எதிரொலி எழுப்பும (நற. 14:6-10) சார 
லினகண உள்ள காநதளின தேனையுண்ட நீல 
மணிபோலும்‌ நிறத்தையுடைய வண்டு, யாழீற்‌ 
கட்டிய இனிய நரம்பு ஒலிததலபோல ஒலிக்கும்‌ (நற. 
17:9-11). மலைசசாரலில வேட்டுவன, பனறியை 


சாரல்‌ 


எயதுகொனறு அமபினை அதன்‌ பசிய தசையிற 
பாயசசுதல (நற. 78:5-7). மலைசசாரலிலே கான 
வன எய்து கொணர்நத முட்பனறியின்‌ கொழுவிய 
தசைததுணடததைத தேனமணம்‌ கமழும்‌ கூநதலை 
யுடைய கொடிச்சி மகழநதேற்றுககொணடு, 
காந்தள்‌ மிக்க சிறுகுடியிலுளளார்க்கெலலாம்‌ 
பகுத்துக்‌ கொடுத்தல்‌ (நற்‌. 86;7-10). நாடு பலவாய 
காய்களைக காய்ககனற பலாமரங்கள்‌ மிகக 
சாரலையுடையது (நற. 102:5). கடநது செலலக 
கூடாதவாறு பெருவெள்ளம்‌ குறுககிட்டோடுகின்ற 
சாரலினகணணே நோககுதறகரிய சிறிய நெறி 
உள்ளது (நற. 104 10-12). மலைசசாரலில்‌ அரும்பு 
முழுதும ஒருசேர மலர்நத, கரிய களைகளை 
யுடைய வேங்கையின்கணணே சுருமபு முரலும 
(நற. 118:1-2), தலைவன காதலியுடனே முயங்கி 
அவளது நலனை இனிதாக நுகர்நது சாரலிலுளள 
நலல ஊரில்‌ தஙகினான (ற்‌. 189 7,8). “அழகிய 
நெற்றியையுடைய இளமகளே' இடமகன்‌ ற மலைச்‌ 
சாரலின்கண உள்ள சிறிய தினையின பெரிய 
கதிரைச சிவநத வாயையுடைய பசிய ளி கொயது 
கொணடு போகினற அளவும, நீ அதனைக 
காவாது எவ்விட ததுச்‌ செனறனை' என அனனை 
தலைமகளை வினவுதல (நற. 147:1-4), புலியை 
துழைதற்கரிய முழையருகல மோதிககொன்று 
அதன்‌ இரததம பூசுதலானே சிவந்த மறுவைக்‌ 
கொண்ட, களிற்றியானை, சாரலில மலைமேல 
நினறு வருகின்ற அருவியின்கண்ணே செனறு 
கழுவும (நற. 151:8-4). சாரலிடததே குறுக்கிட்ட 
மலையின்கணணே செல்லும்‌ நெறியை நினையுந்‌ 
தொறும்‌ நிலையிலலாத எனது நெஞ்சமானது 
அந்த நிலததினகண்‌ பரநது செல்லாநிறகும்‌ எனத்‌ 
தலைவன்‌ சிறைப்புறமாகத தோழி கூறியது 
(நற. 184:10-18) “பாம்புகள்‌ இயஙகுகினற வருதற்‌ 
கரிய இரவின நடுயாமத்தில, மயககம தருனெற 
சிறிய வழியினகணணே, நின  கையிபலந 
திய வேறபடையே நினக்குரிய துணையாகக 
கொண்டு, சநதனம பூசுதலால அதன நறிய 
மணம்‌ கமழ்கின்ற மா£பினை உடையாய்‌, 
சாரலின்‌ கண உள்ள சிறு குடியாகிய இவ்விடதது 
நீ தனியே வருதல்‌ தகுதியாமோ” எனத தோழி 
இரவுக்குறி மறுததாள்‌ (நற்‌. 168.6-11). யானை 
யின முகததிலுள்ள கோடுபோல அருமபுகள்‌ 
மலர்ந்த ஒள்ளிய செஙகாநதள்‌, வாழையை 
யுடைய சிலமபின்கண மணம்‌ கமழ, யாழோசை 
யைக்‌ கேட்டாலொதத இனிய குரலையுடைய கூட்‌ 
டமாகிய வணடுகள்‌ திரணடு புகுநது அருவியாகிய 
முழவொலியோடு சாரலில ஒரு தனமைபபட 
மெலலமெலல ஒலிக்கும (நற, 176:5-10). பறிதத 


19 


சாரல்‌ 


சுனைககுவளை மலரைச சூடி நாம்‌ பண்டு 
புணர்நத நறிய தணணிய மலைசசாரலிலே விளை 
யாடுவோம ஆதலால அதற்கு அஙகு வரலாமோ 
எனத தலைமகன தலைமகளை வினவுதல (நற. 
204:3,4). மழைபெயத பெரிய தண்ணிய சாரலின 
கண்ணே, கூதிர்க்காலத்துக்‌ கூதாளி மலரின மணம 
வீசுகினற அழகிய வணடின விருப்பமுறும இனிய 
ஓசையை, *யாழோசை போலும' எனறு மலை 
முழையிலிருக்னெற அசுணமாகிய விலங்கு செவி 
கொடுத்துக்‌ கேட்கும (நற்‌. 844:1-4), வேங்கை 
மரங்கள்‌ உயர்நத மணம்‌ கமழனெற சாரலின 
கணணே, மலைநாடனொடு, தினைபபுனததிலே 
தஙக, கிளியை ஓப்பி, ஆஙகுள்ள கரிய பககமலை 
யின்கண்‌ உள்ள அருவியில நீர்விளையாட்டயர்நது, 
சாரலில எழுநத சநதன மரம மணம்‌ கமழதலால 
வணடு வநது விழுமபடி, அசசநதனத தேய்வை 
யைப்‌ பூசி, பெரிதும விருமபி இயைநத நட்பு, இனி 
இலலையாமபடி காணபேன': எனத தலைமகள்‌ 
செறிப்பறிவுறுததித தோழி வரைவு சுடாவுகின 
றாள்‌ (நற. 259.1-8). சாரலின கண்ணே அதிலைத 
தயிட்டுக கொளுததுங்‌ கானவன, ஆங்குள்ள சர 
கில முதலிலே தீயிழிதலானே நறுமணம வீசுகினற 
புகையானது இயஙகுகினற மழை மேகம போல 
நாட்டினை மறைததது (நத. 282:8-9). அசினம 
கொணடு புலியைக கொன்ற யானையின தததத 
தைக்‌ கண்டாற போனற செவவிய புறததை 
யுடைய, அருமபவிழநத காந்தள்‌ சிலமபிடமெல 
லாம்‌ மணமகமமும சாரலை யுடையவன்‌ தலைவன 
(நற. 294:5-8) கிளிகள்‌, சாரல்‌ பொருநதிய 
மலையிலுள்ள சுறறததோடு சோநது, தினைக 
கதிரைக கொயது தினறு, காறறினால ஓலி எழுப 
பும கொமபு வாசசியம போல, ஒனறனை ஒனறு 
அழைக்கும (தற்‌. 804.1-2). காநதளின கமழகனெற 
குலை மலர்நத விருபபமிகும சாரலினகணணே 
சோலையில கூதாளி படாநது மலாநதது (நற. 
313:6-8). “எநதையினது உயர்நத மலைசசாரலில 
உள்ள இனிய சுனையிலே நீராடித தோழியரோடு 
செனறு பறித்த அசசுனைக குவளையின மலரை 
யொதத தலைவியின கணகள நீராகலநது வடியப 
பெற்று, இனி எப்படியாகி முடியுமோ” எனத 
தோழி தலைமகனை வரைவு கடாவுவள (நற. 317: 
7-10). கான ததினகண உள்ள முலலையின அகனற 
வாயையுடைய மலரைச்‌ சாரலின புறததுள்ள 
பாாபபன மகளிர்‌ பறிததுச சூடுதல (நற. 321.5,4), 
சநதன மரம மிகுதியாகவுடைய உயாநத பெரிய 
சாரலிலே குறுககிடட மலையின புறததிருககும 
பக்கமலையிலிடதது நனகலம பெறற விறலி 
கூததயாவாள்‌ (தற. 328.9-11). தன மலையி 


சாரல 


லுள்ள சநதனததைப்‌ பூசிய அழகு விளங்கிய 
மார்பில வணடுகள்‌ மொயத்து ஆரவாரிபப, 
தலைமகன்‌ சாரலின நெடிய வழியிலே தமரோடு 
உறையும தனனூர்ககுச்‌ செல்வான்‌ கொலலோ” 
எனத தோழி, சிறைபபுறமாக அவன்‌ கேட்பக்‌ 
கூறினள (நற, 344:5-8,78). சாரல்‌ நாடன்‌ 
(தற்‌ 5௧7.10). ஆண்‌ பனறிகள்‌ தினைக்கதிரைத்‌ 
தினறு, பககததிலுள்ள மலைபபிளப்பினைத்‌ 
தனக்கத்‌ தங்குமிடமாகவுடைய புலிக்கு அஞ்சாது? 
மூஙகில வளர்நத மலைச்சாரலில்‌, உறங்கும்‌ 
(நற. 3861-5). “என்‌ தலைவனது சாரலினகண, 
பொனவீயும்‌ மணியருமபும உடையவை என்ன 
மரங்கொல' என வியபபதுபோல்‌ அவன்‌ தழை 
தந்தமை கூறித்‌ தலைவி அறததொடு நிறறல்‌ 
(ஐவ. 201). மாவின்மூககு இறறு உதிரநத வடுக 
களை, ஆலிபோலத தொகுககும சாரலையுடை_யது 
நாடு (தங. 213). சாரலிடததே வளாந்த பலாவின்‌ 
கொழுமையான கொத்தாக உளள நறிய பழம்‌: 
பெரிய கல்பிளபபில வீழ்தல (ஐங்‌. 874). மலைச்‌ 
சாரலிடத்தே உள்ள பெரிய கதிர்களையுடைய 
இனையில்‌, கிளிகள்‌ வந்து படியாமல்‌, கொடிச்சி 
நீககவும்‌, சோலையிலுள்ள சிறுகளி தினையை 
உணணும்‌ (ஐங்‌. 282). சாரலிடத்தே இலையில்‌ 
லாததாய்‌ மலர்ந்த இலவமரம்‌, மலையிலே உற்ற 
த போலச்‌ சரத்திடததே தோன்றும்‌ (ஐங்‌. 338). 
தண்ணிய மலைச்சாரலிடத்தே தாதை உண்ணும்‌ 
வண்டு, அப்‌ பூவைத்‌ துறந்து செல்லும்‌ (கலி. 40: 
24,25). எதிரே எதிரே ஓங்கிய பெருமையை 
யுடைய மலையினது அகற்சியையுடையது சாரல்‌ 
(கலி, 44:1,2). காற்றினை உடைததாகிய செறிந்த 
மழையில உருமேறு இடித்தலால்‌, எழுந்த ஒசை, 
பரந்து நறிய பூக்களையுடைய சாரலிலே ஒலிககை 
யினாலே விரையச இறுகுடியினுளளார்‌ உறக்கம்‌ 
நீங்குவர்‌ (கவி. 45:4-7). மலைச்சாரலிலே முறை 
மையுற்ற கோடற் பூக்கள்‌ உதிருமாறு போல ஒலி 
யினை உடைய தலைவியின வளைகள்‌ உகுதல (கலி. 
48:10,11). மலைச்சாரலில விரவிய பூககள்‌, அகன்ற 
பாறையிலே கோலஞ்செய்யும (கலி, 49:88,84). சுர 
புனனை வளர்ந்த மலைச்சாரலில்‌ வருடையாகிய 
நலல மானின்‌ மறி வளர்க்கப்படுதல (கலி. ௧0:21, 
38). புலியினது மருமததைக குத்தி மாறுபாடு 
தீர்ந்த யானை, கலலுயர்நத அகறசியையுடைய 
சாரலில்‌ தன்‌ சுற்றததிற்கு நடுவே கூடித திரியும்‌ 
(கலி. 58:3-6),. வறகடம உறுதலை யறியாத சுர 
புனனை நெருங்கின நறிய சாரலினையும்‌ விற 
லினையும உடையது மலை (கலி. 82:1,2), *குன 
றததுச்‌ சாரல ஆணை” எனச்‌ செவ்வேள்‌ குன்‌ 
றத்துச்‌ சாரலைத தொட்டுச்‌ குளுரைத்தல்‌ (பரி. 


சால்‌ 


8:52). சையமலைச்‌ சாரலில உதிர்ந்த மலர்கள்‌ 
தன்மேல பரக்க வையை வெள்ளம வருதல (பரி. 
13:1-8). 


சாரிகை - வேகம்‌. வையையில்‌ நீராடுதறகு மதுரை 


நகர மகளிரும மைந்தரும்‌ செல்லுகையில்‌, இயல்‌ 
பாகக்‌ குறையாத வேகமுடைய குதிரைத்‌ திரளும 
யானை த திரளும்‌ நெருககம்‌ காரணமாகச சாரிகை- 
வேகம-ஒழிந்து, அவ்வொரு வழியிலையே செல்‌ 
வாரை நெருக்கும்படியாக அவாகள்‌ அவற்றை 
ஊர்ந்து செனறனர்‌. (பரி, 6136,37) 


சாரோர்‌-பக்கத்தார்‌. ஆமூர்‌ மல்லனுடன்‌ போரிட்ட 


போவைககோப்‌ பெருநறகிள்ளியின்‌ வெறறியை 
ஒததும ஒவ்வாமலும கூறிய ஊரார்‌ மொழிகளைக்‌ 
குறிதது நககண்ணையார, “என்‌ தலைவனுக்கு ஊர்‌ 
இஃதலலாமையாலும என தலைவனுககு நாடு இஃ 
தல்லாமையாலும அவனுக்கு இயலபான வெற 
றியை அவனது வெறறியென்று சிறப்பாகச்‌ சொல 
லுவர்‌ ஒருசாரோர்‌ - ஒரு பக்கததவர்‌; அவனது 
வெற்றி அன்றெனறு இழிவாகச சொலலுவர்‌ 
ஒருசாரோர்‌; பலரும கூறும இவ்விருவகை நன 
மொழிகளும மிக நல்லவாயிருந்தன ' என இகழ்வர்‌ 
(புறம்‌. 88:1-5). 


சால்‌ - 1. உழவுச்சால்‌. களிறுகள்‌ பொருத போர்க்‌ 


களத்தின்கண்‌ வருபடையைத்‌ தாஙகிப புறங்‌ 
காட்டி ஓடசசெய்து படை தரும வெற்றியும, 
நிலத்தின்கணணே உழுகின்ற கலபபையால்‌ உழுத 
சாலிடத்து - உழவுச்சாலிடதது - விளைநத நெல்‌ 
லின்பயனேயாகும்‌ (புறம. 35:28-28). சேரமான்‌ கட 
லோட்டிய வேலகெழு குட்டுவன்‌, அமபு மழை 
பொழிந்த போர்ககளததில்‌, தேர்‌ ஏரர்க விடியற்‌ 
காலததே புகுந்து, வேல முதலிய படைக்கருவி 
களால்‌ பகைபபடையைக்‌ கழ மேலாகப்‌ புரட்டி 
ஆழ உழுத பசிய சாலில, வேலும கணையமும 
ஆகிய விதைகளை விதைததுப்‌ பிணங்களாகிய 
பயிரினை விளைவிததான (புறம்‌, 359:9- 94), “குடி” 
யிருப்பு நிறைநத உணவினையுடையவரும செவ்‌ 
விய சாலாக உழுனெற உழவுத தொழிலையுடைய 
வருமாகிய உழவர்‌, எருதுகளை நுகததில்‌ பூட்டிக்‌ 
கலப்பையின கொழு மறையுமாறு ஊனறி உழு 
வர்‌ (பெரு. 197-200), ஏர்களால உழப்பெற்ற 
கழ்மேலாகப்‌ புரண்ட புழுதியையுடைய செம்‌ 
மண்‌ நிலததின ஈரமபட்ட இடத்தில ஊனைக்‌ 
கிழிததது போன்ற, மேட்டுநிலததைப்‌ பிளநது 
செனறு நெடிய சாலில்‌ விதைதத விதைகள்‌ பல 
வும்‌ முளைத்தன (அகம. 194:3-5). வாளைமீன்‌ 


சால்பு 


காலவாயினின்றும்‌ வயலினுள்‌ ஓடி, அங்குச்‌ சென 
சால உழவர்‌ கோலினால புடைத்தற்கும்‌ அஞ்‌ 
சாது வரமபடியில புரளும்‌ (நற. 340:4-8), 


2. மிடா, ஆய்‌அண்டிரன்‌, பரிசில வேணடி வரு 
வோர்‌ .வல்லுநராயினும்‌ அலலாராயினும 
அவர்ககுச்‌ சாலிலுள்ள-மிடாவிலுள்ள - சோற்றை 
உண்கலம்‌ நிறையும்படி அளிக்கும வணமையாளன்‌. 
(அசம்‌, 189:19-21). 
சால்பு - 1. மேம்பாடு. செருக்களத்தில்‌ துணையினறி 
நினற மறவன்‌, செங்கண்‌ சிவநது புகையெழ 
நோககித்‌ தன்‌ ஒரு கேடகததைக கொண்டே 
பகைவர்‌ எறியும்‌ படைகளைத கடுக்கும்‌ சால்பு - 
மேமபாடு - உடையவனாக விளங்கினான்‌ (புறம்‌. 
317:5-7), சேரமாதேவி பெருஞ்சாலபினை யுடைய 
வள்‌ (பதி. 19.13,14). களஙகாயக கண்ணி நார்‌ 
முடிச்‌ சேரல்‌, திசைகளை விளங்கச செய்கின்ற 
சால்பும்‌ செம்மையும பிறவுமான பல பணபுக 
ளால்‌ மாட்சிமைப்பட்டவன்‌ (பதி, 32:2). சேரமா 
தேவி, இயற்கை செயற்கை ஆகிய இருவகை யறி 
வும அமைந்து சால்பும்‌ செம்மையும உள்ளிட்ட 
பிற பண்புகளும நாடு காக்கும்‌ அரசியலறிவு பல 
வும்‌ முற்றக்‌ கற்றுத்‌ துறைபோகிய சிறப்பும்‌ 
நிறைந்த புதல்வனைப்‌ பெற்றாள்‌ (பத. 74:17-21). 
இளஞ்சேர லிரும்பொறையின்‌ கொடையையும்‌ 
நடுவு நிலையையும்‌ சாலபையும்‌ மறததையும்‌ சான்‌ 
. றோர்‌ விரும்பிப்‌ புகழ்தலால அவனுக்குக்‌ கெடாத 
நலல புகழ்‌ உண்டாயிறறு (பதி. 82:18-18). பாண்டி 
யன்‌ தலையாலங்கானததுச செருவென்ற நெடுஞ்‌ 
செழியன்‌ அவையிலுள்ள சானறோர்‌, வியப்பும்‌ 
சால்பும்‌ நிறையப்‌ பெற்றவர்‌ (மது, 764, 768). 
, சால்பும்‌ வியப்பும்‌ இயலபும்‌ கெட்டால்‌, அம்‌ 
மாசினை நீக்கிக்‌ கழுவிப்‌ புகழை முனபுபோல 
, நிலைநிறுததல குற்றமறற தெய்வ இருடிகளுக்கும 
அரியதாகும்‌ (குறி. 15-17). வெறியாடும மகள்‌ 
கூறவும்‌ அமையாளாகிச்‌ சுனையிடத்து மலாந்த 
நீலமலரைப்‌ பார்தது உள்ளம வருநதி அழுத 
கணணளாகித்‌ தலைவி துணிநதது குறறமற்றது; 
பழலினையால்‌ வரையறுததுப்‌ பொருததபபட்ட 
தனறி, தலைவர்‌ திறததில்‌ சால்பினை வரையறுத்து 
அறிதற்கு யாம எததகுதியை உடையேம்‌' எனறு 
வேறுபாடு கண்டு வினவிய செவிலியிடம்‌ தோழி 
கூறினாள (குறு. 866), *தலைவனைத தலைவிபால 
யாம சால்பினாலே கொடுதததனை அறியாது இவ்‌ 
வூர்‌, எமமைவிடவும்‌ அவள மிகக காதலள்‌ எனறு 
கூறும்‌ எனப பரததை தலைவியின பாங்காயினார்‌ 
கேட்ப விறலியிடம்‌ கூறினாள. (தற. 176:4, 4). 


21 


சாலகம்‌ - சாளரம்‌, 


சாலார்‌ - அமைதியில்லார்‌. 


சாலினி - 1, தேவராட்டி (தெய்வமேறப்‌ 


சாலினி 


“திங்களே, நீ சாலபும்‌ செமமையும்‌ உடையை 
ஆதலானும நினககுத தெரியாவணணம மறைநது 
உறையும உலகம இனமையானும எனககுத 
தோனறாது மறைநதொழுகும எம காதலர்‌ இருக 
கும இடததினைக காட்டுவாயாக” எனத்‌ தலைவி 
திங்களை வேணடினாள (நற. 296:3-6). (தலை 
வனே, நின போனற, சாலபினையுடைய சான 
றோர்‌ தம்மையடைந்தார வாடுமபடி நெடுநாள்‌ 
விருமபா திருபபாராயின , அங்ஙனம்‌ தஞ்சமென்று 


்‌ புகுநதார உயிர்‌ வாழவது எவ்வாறாம' எனத 
* தலைவி தலைவனை வினவினாள்‌ 


(தற்‌. 845:6-10). 
*சாலபிலானாகிய தலைவன யான விளையாடும 
சாய்ப்பாவையையும மலரையும கொணடுவந்து 
காட்டி, யான அவனபின்னே செலலுமபடி 
அவற்றைக்‌ கொண்டோடிய இவவிட.ததைப்‌ 
பாராய' எனப பெருநதிணைத தலைவி பேதுறறு 
மொழிததாள்‌ (கலி. 744:82, 33). 


2. அமைதி. “தலைவனது கேணமை, நின மெல 
லிய தோள்களை மெலியச செயதும சாலபினை - 
அமைதியினை-தந்தது; இஃது எததகையது' எனத 
தோழி தலைவியை வினவினாள்‌ (குறு. 90.6, 7). 
“தன்னுடைய சாலபினாலே தலைவன நமமைத 


 தபபான்‌' என்று மகளிர்‌ தெளிதல (கலி. 86,18-20). 


புதல்வன இணடேரிலிருநது தன 
மனைககு மீளுதலைச செயய, சாலகததில - சாள 
ரததில - ஒஓதுஙகிநினற பரததையர்‌ நீலமலாகள்‌ 
காறறுககு அசைவனபோல கண்கள அசையப 
பயாாததனா கலி. 83:11-13), 


பொன்னும்‌ பவளமும்‌ 

முததும மணியும ஒனறறகொனறு சேயநிலத தின 
, வாயினும்‌ அணிகலஙகளைச செயயுங்காலதது 
ஓரிடததுத தோன றினா ற போல எநநாளும, கான 
றோ, சானறோ பககததராவா£; சாலா - 
அமைதியிலலார்‌ - சாலார்‌ பககததராவர்‌ (புறம 
318). 


சாலிறெல்‌ - செந்நெல்‌. வரமபு கட்டின ஒரு வேலி 


நிலம்‌ ஆயிரம கலம சாலிநெலலை - செநநெலலை 
- விளைவிககும, காவிரி புரககும நாட்டினைத 
தனககே உரிமையாக உடையவன கரிகாற்‌ சோழன 
(பொரு, 246-248). 


பெற்றவள). 
முதறசூல கொணட மகளிா இடுககண இனறிப்‌ 
புதலவரைப பயகக வேணடுமெனறு கடவுளைப்‌ 


பரவிக குறை தாநத பின, தம சுறறத்தோடு 


சாலேகம்‌ 


இன்னியம்‌ முழங்கப்‌ பூசைக்கு வேண்டுவனவற் 
றோடு சென்று கை தொழுது, பெரிய தோளினை 
யுடைய சாலினியோடு - தேவராட்டியோடு-வணங்‌ 
கிப்‌ பாற்சோறு முதலியவற்றை மடுப்பர்‌ (மது. 
603-610). 


2. அருந்ததி. இறைவன்‌, இறைவியோடு இன்புறு 
கையில்‌ உண்டான கருவை இந்திரன்‌ வேண்டு 
கோளுக்கிணங்கச்‌ சிதைத்தான்‌; அதனை முனிவர்‌ 
எழுவரும்‌ பெற்றுத்‌ தீயில்‌ இட்டனர்‌; பின்னர்‌ 
அக்கருவை வடதிசையில்‌ உறைகின்ற மகளிர்‌ 
எழுவருள்‌ கடவுட்‌ கற்பினையுடைய ஒரு மீனாகிய 
சாலினை - அருந்ததி - ஒழிய மற்ற அறுவரும்‌ 
அயின்று இமையத்துச்‌ சரவணச்‌ சுனையில்‌ தாம 
ரைப்‌ பாயலில்‌ முருகனைப்‌ பயந்தனர்‌ (பரி. 5:88- 
49). ம்‌ 


சாலேகம்‌ - சாளரம்‌. சாலேகமாக - சாளரமாக - திறந்த 
தகடுகளை ஆணிகளாலே தைத்து, மூட்டுவாய்‌ 
மாட்சிமைப்பட்ட வட்டக்கட்டில்‌ செய்யப்பெற்றது 
(நெடு. 128-125), 


சாலை - எருத்துச்சாலை (தொழுவம்‌). குளிர்ந்த கேணி 
களை உள்ளே அடக்கின முற்றத்தினையுடைய, 
எருத்திற்கு வைக்கோலிடும்‌ பல சாலையினையும்‌ - 
தொழுவத்தினையும்‌ - உடையது பட்டினம்‌ (பட்‌. 
51,52,218). 


சரவகர்‌.. - விரதமுடையோர்‌. சாவகர்‌ - விரதமுடை 
யோர்‌ - பூக்களையும்‌ புகைகளையும்‌ கொண்டு 
துதித்தனர்‌ (மது. 476,488). 


சாவம்‌. - வில்‌. சாவத்தினை - வில்லினை - எடுத்த 
திண்ணிய தோளினை உடையவன்‌ ஆய்‌ (று. 
28,99). 


சாவா மரபு - தேவர்களுக்குரிய சாகாத தன்மை, தேவர்‌ 
களுக்கு உணவாகிய அமிர்தத்தைக்‌ கடைந்து 
கொடுப்பதாகத்‌ திருமால்‌ தன்‌ இருவுள்ளத்தில்‌ 
நினைந்த அளவிலே அத்தேவர்க்கு மூவாமையும்‌ 
ஒழியாவலிமையும்‌ சாவா மரபு-சாவாமை-போல 
உரியவாயின (பரி, 2:69-71). 


சாறு - 1, விழா. யானைக்கட்சேய்‌ மாந்தரஞ்சேரல்‌ 
இரும்பொறை காத்த நாட்டில்‌ கரும்பாற்‌ கட்டப்‌ 
பட்டுச்‌ செந்நெற்‌ கதிரால்‌ வேயப்பட்ட கூரை, 
சாறு-விழா-கொண்ட களம்போலப்‌ பொலிந்தது 
(புறம்‌, 22:14-17). ஊரின்கண்‌ சாறு தொடங்கியது 
எனவும்‌ தன மனைவி பேறு காலத்தை அடைந்‌ 


22 


சாறு 


தனள்‌ எனவும்‌ மழையையுடைய ஞாயிறு மறைந்தது 
எனவும்‌ எண்ணிக்‌ கட்டிலைப்‌ பிணிக்கும்‌ 
புலையனது கையின்‌ ஊசி விரைந்தது (புறம்‌,83: 2-4). 
சாற்றின்‌ (விழாவின்‌) தன்மை கொண்ட செல்வச்‌ 
சிறப்புடையது மது (பஜ. 65:16). பெருஞ்சேர . 
லிரும்பொறை, அழகிய. சாறு போல எல்லோர்க்கும்‌ 
இன்பத்தைச்‌ செய்பவன்‌ (பத. 72:18). செழுங்‌ 
குடிச்‌ செல்வர்‌, சாறு கொண்டாடினாற்‌ போன்ற 
கள்ளை யருந்தி, ஆரவாரத்தையுடைய மகிழ்ச்சியை 
விரும்பி இரவலர்க்கு ஈவர்‌ (பதி. 81:20-23). 
கூளியர்‌, சாறு கொண்ட களத்தே பொலியத்‌ 
தோன்றி “முதுவாய்‌ இரவலன்‌ இரங்கத்‌ தக்கான்‌; 
நின்‌ புகழினைக்‌ கூற விரும்பி இனியனவும்‌ நல்லனவு 
மாகிய பலவற்றை வாழ்த்தி வந்தான்‌' என்று 
செவ்வேளிடம்‌ கூறினர்‌ (முரு. 282-286). பெரிய 
ஊர்களிடத்துச்‌ சாறு கழிந்த பின்னாளில்‌ அங்குப்‌ 
பெறுகின்ற சோற்றை விரும்பாது வேற்றுப்‌ 
புலத்தைப்‌ பொருநன்‌ விரும்புதல்‌ (பொரு, 1-3). 
சாறு அயர்‌ மூதூர்‌ (று. 201:பட்‌. 215). மதுரையில்‌ 
சாறு கொண்டாடிக்‌ கட்டிய அழகினையுடைய பல 
கொடிகளும்‌ பிற கொடிகளும்‌ மலையிடத்து அருவி 
அசையுமாறு போல அசைந்தன (மது. 366,374). 
சாறு கொள்ளுதற்குரிய இடங்களையும்‌ அகற்‌ 
சியையும்‌ உடைய ஊர்களில்‌ விழாக்களத்தே 


. சென்று ஆடுமகள்‌, இன்னியம்‌ ஒலிக்கக்‌ கயிற்றில்‌ 


ஊர்ந்து ஆடுவாள்‌ (குறி. 191-194). மிடாச்‌ 
சோற்றை வருவார்க்கெல்லாம்‌ வரையாமல்‌ இடு 
கின்ற சாறு கொண்டாடினாற்‌ போன்ற செல்‌ 
வத்தையுடையது. இல்லம்‌ (குறி 201-203). சாறு 
எண்ணும்படி மக்கள்‌ கூடிக்‌ கடலெனவும்‌ காரென 
வும்‌ ஒலிக்கும்‌ ஆரவாரத்தோடு திரிதற்கு அகன்ற 
இடம்‌. பெறாத பெரிய அங்காடித்‌ தெருவினை 
யுடையது மூதூர்‌ (மலை, 470-483,487) “காதலர்‌ 
பக்கத்தவராக இருப்பின்‌, சாறு கொண்ட ஊரினர்‌ 
போலப்‌ பெரிதும்‌ விரும்பி. மதிழ்வேன்‌' எனத்‌ 
தலைவி' தோழியிடம்‌ கூறினாள்‌ (குறு: 47:12), 
நொச்சி மாலை சூடி, ஆறு கிட்ந்தாற்‌ போன்ற 
அசன்‌ றநெடிய தெருவில்‌ இவ்வூர்‌ சாறு கொண்டது 
என முதுவாய்க்‌.குயவன்‌ கூறிச்‌ செல்லுதல்‌ (தற்‌. 
200:1-4), தலைவியின்‌ சுற்றத்தார்‌, *மாணிழையின்‌ 
பொருட்டு நிகழ்த்தும்‌ ஏறுவிடுகின்ற சாறு நிகழும்‌ 
எனப்‌ பறை சாற்றுங்கள்‌' என்று பணித்தனர்‌; 
மேலும்‌; “இச்சாற்றுள்‌:- பெடையன்ன மகளிர்‌ 
விழாக்களம்‌: அனைத்தையும்‌ நின்ற இடத்தில்‌ 
நின்றவாறே பார்க்கும்‌ பரணைப்‌ பெறுவார்களா 
கில்‌ அது தகைமையுடைத்து” என்றும்‌ கூறினர்‌ (கலி, 
103:13-16). இருந்தையூரின்‌ ஒரு பக்கத்தே, சாறு 
கொண்ட ஓசையின்‌ இசையோடு மாறுபட்டு 


சான்றவர்‌ 


உழவர்‌ உழவு ஆரவாரத்தை எழுப்பிக்‌ கள்ளுண்டு 
திரிநதனர்‌ (பரி, இ, 1,14-76). 


2. பிழிவு. மகளிர, பனை நுங்கின்‌ நீரும்‌ கரும்‌ 
பினது இனிய சாறும - பிழிவும - தெங்கின்‌ இள 
நீரும கலந்து உணடு கடலில பாய்நது நீராடிவா 
(புறம, 84:11:16). “எநதிரம ஆரவாரிககும ஓசை 
யையுடைய ஆலைகள்தோறும கருமபின இனிய 
சாற்றைக்‌ குடிதது அதன கட்டியைத்‌ தின்று சென 
மின” எனப்‌ பாணா ஆற்றுபபடுததப்‌ பெற்றனர்‌ 
(பெரு, 260-262), 


3. மணநீர்‌. வலியோர்‌ புதுப்புனலில புக்கு ஆடி 
னர்‌, அதனால வையை, அவா பூசிய சாறும்‌-பதது 
வகையான துவரில களரின மணநீரும்‌ - சந்தனக்‌ 
குழமபும வாச வெண்ணெயும பூக்களும்‌ மணககச்‌ 
செனறது (பரி, 6:40-42). 


4. பூசை. அடியவர்‌, சாறு-பூசை-செய்ய எழுநது, 
சாந்தமும்‌ புகையும்‌ முதலான பொருள்களை ஏந 
திப பரங்குன்றததை அடைந்து தொழுதனர்‌ (பரி, 
8.96-102). 


5. இருமணம்‌. செவ்வேள்‌ திருப்பரங்குன்‌ றததில்‌ 
வள்ளியை மணம புரிநது அருளியது வானுலகத்‌ 
தில தேவயானையைச்‌ சாறு-திருமணம்‌-புரிநததறகு 
மாறாக இவ்வுலகததில புரிநத செயலாகும (பரி, 19: 
5-7). 


சான்றவர்‌ - 1, சான்றோர்‌. தொகுததுக்‌ கூறுதலையம்‌ 
வகுததுக்‌ கூறுதலையும்‌ அறியும சான்றவர்‌ - சான 
றோர்‌ - தனக்குச்‌ சுறறமாகத தலைவன்‌ வந்தனன்‌ 
(கலி, 39:47-50). சான்றவர்‌, தம்முடைய அல்லலைக்‌ 
களையததகக உறவினரிடததே சென்று தம 
குறையைச சொலலத தொடங்கி அதனை முடியச்‌ 
சொலலமாட்டாது தயங்குவர்‌ (கலி, 61:2,8). பிறர்‌ 
நோயினையும தம்‌ நோயபோல்‌ போற்றி அறனறி 
தல்‌ சானறவர்க்குக கடனாகும்‌ (கலி, 189:2,2). 
சானறவர்‌, திங்களைப்‌ பாம்பு செனறு மறைககுங்‌ 
காலதது அதன வருத்தததைத்‌ தாககமாட்டாரா 
யினும்‌ அதன்மேல தமககுள்ள காதலைக்‌ காட்டித்‌ 
துனபுறுவர்‌ (கலி, 140:17,18), 


2. அமைந்தவர்‌. “எனக்குப பற்றுககோடாதலைச்‌ 
சான்றவர்‌ -அமைநதவர்‌- என வருத்தததைக்‌ 
களையாத காலததில, வெந்த புண்ணில வேல 
நுழைப்பவரைப போலக காமநோயால வருந்தும 
எனனைக கலங்குவிகக வநதாயோ” என்று தலைவி 


23 சான்றோர்‌ 


மாலைப்பொழுதோடு புலந்து மொழிநதாள்‌ 
(கலி. 120.1618). 


சான்றாண்மை - சால்புடைமை, சான்றாண்மை - சால்‌ 
புடைமை - மிககாராகிய கறபுடை மங்கையர்‌, 
தமமைக கேள்வர்‌ இகழினும்‌ தாம்‌ அவரை ஏததி 
இறைஞ்சுவர்‌ (பரி, 20:88,89). 


சான்றார்‌ - மேம்பட்டவர்‌. “மனறத்தில எதிர்ப்பட்ட 
வுடனே சான்றாருடைய- மேம்பட்டவருடைய- 
மகளிரைப்‌ பராதது, புணாச்சியினறாயின உயிர்‌ 
வாழேன்‌” என்று கூறுவை, இவ்விடத்து நினறால 
எமர்‌ காண்பா; நாளையும கனறோடு மேயச்சற 
புலததிறகுச்‌ செலவேம”” எனத தலைவி தலைவ 
னிடம்‌ கூறினாள்‌ (கலி, 110,20-83). சானறாணமை 
சானறாராகிய தகவுடை மங்கையா (பரி. 20.88): 


சான்றாளர்‌ - மேம்பாட்டாளர்‌. “*சானறாளர்‌ - மேமபாட்‌ 
டாளர்‌- பெறற மிகத தததியிலலாத மகனே” எனப 
பரத்தைமைத தலைவனைத்‌ தோழி விளிததுப்‌ 
பேசினாள்‌ (பரி. 8,57). 


சான்றோர்‌ - மேம்பட்டோர்‌. 'பெருமானே' இவ்வுலகில 
சானறோர்‌ - மேமபட்டோர்‌ - செய்த நலவினை 
யுணடாயின, மேகம்‌ பொழியும பல மழைததுளி 
களிலும்‌ பலகாலம வாழவாயாக' எனறு சோழன 
குளமுறறததுத துஞ்சிய கிள்ளிவளவனை ஆலத 
தூர்‌ கிழார்‌ வாழததினார (புதம்‌. 84.19-23). 
பாரியின பறம்பு நாடு, அரசாடசி செமமை 
யுடையதாகலின சானறோ பலராக மழை 
பிழைததலையறியாத புனசெய நிலகஇனகண 
உள்ளது (புறம, 117:6-10). ஆய அணடிரனது 
கைவண்மை சான்றோ பிறரும செனற வழி 
யென்று உலகோ கருதுமாறு அமைநதது (பறம. 
3348-4) தன்னுடைய முறறததிறகு வநத சான 
றோர்‌ அபபொழுது , உணணவேணடாராயினும்‌, 
“நீவி உணணிீராயின யானும உணணேன” 
என்று தனனோடு சார்ததிச சூளுறறு அவரை 
உணண வேணடுவான பாணடியன கீரஞ்சாததன 
(புறம்‌, 178 3-5). “யான வாழும ஊரில நறபணபு 
களால அமைநது பணியவேணடுகின்ற உயாந்‌ 
தோரிடததே பணிநது ஐம்புலனும்‌ அடஙதிய 
கொள்கையினையுடைய சானறோர்‌ பலா வாழ 
தலால்‌ எனக்குகசு கவலையும அதனால 
வரும நரையும தோனறவிலலை' எனப பிரி 
ராநதையார்‌ கூறுவர்‌ (புறம. 191). பொனனும பவ 
ளமும்‌ முததும மணியும ஒனறறகொனறு தொலை 
வுபட்ட நிலஙகளிலே தோனறுவன வாயினும அணி 


சான்றோர்‌ 


கலனகளைச செயயுமபோது அவை ஓரிடத்தே 
சேருமாறுபோலச சானறோர்‌ எதநாளும சான 
றோ பககததே சாராவர்‌ (புறம. 218 1-6). சான 
நேரா கூடியிருநத அவையில செனறு சேர்ந்த ஒரு 
வன, (யான உற்ற துனபத்திற்குத்‌ துணையாய்‌ 
எனகத நீவிர்‌ பறறாக வேணடும்‌' எனப்‌ பூசலிடு 
வானாயின, அவா அவன குறையை விரைந்து 
தாபபர்‌ (பறம. 266810). *இரநது உண்ணும்‌ 
வருதீதம மிகக எம வாழவினைப பாதுகாத்தலை 
ஏறறுக கொள்ளும்‌ சானறோர்‌ யாருளர்‌” என்று 
நினைநது செனறு இரவலன்‌ ஆயஅண்டிரனை 
அடை நதான (பறம. 8757-14). ஆடுகோட்பாட்டுச்‌ 
சேரலாதன்‌ சரனறோர்ககுப்‌ புரவலன (பத. 
55:1), தகடூர்‌ எறிநத பெருஞ்சேரலிரும்பொறை 
யோடு மாறுபடுவது நுமககு உறுதியன்று என 
மதிப்புடைய சானறோர்‌ எடுத்துரைத்தும்‌ அவன்‌ 
பகைவர்‌ மதிமருண்டே இருந்தனா (பத, 7311-16). 
தன கொடையையும நடுவுநிலையையும்‌ சாலபை 
யும மறத்தையும்‌ சானறோர்‌ விருமபிப்‌ புகழநத, 
கெடாத நல்ல புகழையுடைய நெடியோன்‌ இளஞ்‌ 
சேரலிரும்பொறை (யத. 82:13-16). புதுமையும்‌ 
சாலபும்‌ செமமையும்‌ நிறைநத சான்றோர்‌ பலர்‌ 
வாயால்‌ பாணடியன்‌ நெடுஞ்செழியன்‌ உறுதிப்‌ 
பொருள்களைக்‌ கேட்டுணர்நதான்‌ (மது. 764,765), 
மாறுபாட்டின மிகுதியைச்‌ செயல்படுத்தும்‌ இரு 
பெரு வேநதரைச்‌ சந்து செய்விககும்‌ தொழிலில 
இடைநினற சானறோரைப்‌ போலச செவிலியின்‌ 
வினாவிற்கும தலைவியின ஆற்றாமைககும்‌ 
இடையே அஞ்சுகனற இருபேரச்சததினால்‌ தோழி 
வருந்தினாள (குறி. 27-29). கரிகால வளவனோடு 
வெண்ணிப்‌ பறந்தலையாகிய போர்ககளததில்‌ 
போரிட்டுப புறப்புண படடமைககு நரணிய 
பெருஞ்சேரலாதன அப்போர்ககளத்தின புறததே 
வாளொடு வடககிருந்த செய்தியைக கேட்ட சான 
றோர்‌, பெறுதற்கரிய மேலுலகத்திறகு அவனொடு 
செலலும்பொருட்டுத்‌ தாமும்‌ வடக்கிருநது உயிர்‌ 
நீத்தனர்‌ (அகம. ௪௪10-18). சானறோர்‌ மிக்க 
காதலுற்றாராயினும்‌ பழியொடு வருனற இன்‌ 
பததை விருமபமாட்டார்‌ (அகட; 113:11,18). பிரிவு 
நீட்டிக்கும்‌ தலைவனைக்‌ குறிததுத்‌ தலைவி, *யாம்‌ 
விரும்பிய தலைவா சானஹோரலலா” என நொந்‌ 
துரைத்தாள (குறு. 102:4). சான்றோர்‌ தம்மைப்‌ 
பிறா புகழதலையும நாணுவர்‌; தமக்குப்‌ பழி வரு 
தலையும்‌ பொறுகக மாட்டார்‌ (குறு. 255:8-8).முன 
னரே தாம அறிநத செமமைமிகக சானறோரைக்‌ 
கணடவுடன, கடமையறிந்த மாந்தர்‌ அவரை 
நனகு எதாகொண்டு போற்றுவர்‌ (குறு. 265: 
2-5), சானறோரா3லை செலவம எனறு உயர்ததுச்‌ 


24 


சான்றோர்‌ 


சொலலபபடுவது, தமமைச்‌ சேர்நதோர்‌ துனபத்தி 
னைக கணடஞ்சி, அதனைப்‌ போசகி அவரைக 
கைவிடாமல்‌ காக்கின்ற பணபுடனே, இனிய 
தனமையனாயிருககும அருடசெலவமே ஆகும (நற்‌, 
210:7-9) மடன்மா மீது தலைவன்‌ ஏறியிருபப ௮க 
குதிரையை ஈர்தது வரும்‌ சிறுகுறுமாக்கள்‌, *தலை 
விக்கு இவள்‌ அயலாந தன்மையுடையாள்‌” எனத்‌ 
தன்னைக கூறககேட்ட தோழி, இவர்கள்‌ பெரிதும்‌ 
சானறோர்‌ ஆவா” என இகழ்ந்து கூறினாள (நற்‌. 
320) “தலைவா நிலையை இங்கு யான்‌ கூற அறிந்து 
கொள்‌ “எனறு அறிவிபபது போல நீ வருதல சான்‌ 
றோர்‌ செயகையை ஓத்ததாகாது””' என்று தலைவி 
கார்ப்பருவம கணடழிநது மேகததை நோககிக்‌ 
கூறினாள (நற்‌. 288.6,7). *நமமைக களவொழுக்‌ 
கததில வநது முயங்கும்‌ சான்றோராகிய தலை 
வரைநாம விருமபி ஒஓழுகுதலபழியுடையதாம்‌ எனில்‌ 
சாதல்‌ இனியதாகும; அநநிலை அல்லவாயின, 
சான்றோர்தாம்‌ செய்யும்‌ கடமையிலே குறைபடார்‌ 
என்று உலகம்‌ கூறுவது உணடெனக்‌ கொணடு 
அவர்‌ மாரபை உரிமை உடையோமாதலும்‌ இனி 
தேயாகும்‌; இவ்விரண்டினுள்‌ ஒனறினை அடைவது 
நன்மையாகும்‌ எனத தலைவி தோழியிடம்‌ கூறி 
னாள்‌ (தற்‌ 327) “மகடபேசும பொருட்டு வந்த சான்‌ 
றோர்‌ வழிநடை வருததமும்‌ நுமது வானுயாநத 
குடிமையும்நோ ககித தலைவியின முலைவிலையாகத 
தலைவனது குனறததைக்‌ கொணடு, அவனுககே 
தலைவியை வழங்கின பெரிதும நனறாகும' என 
நற்றாய்‌ தந்த . முதலியோரிடம கூறினாள்‌ (தற்‌. 
இ. 2:1-4). 


2. போர்வீரர்‌, சேரமான்‌ குடக்கோ நெடுஞ்சேர 
லாதனும சோழன வேறபலதடசகைப பெருவிறற 
கிள்ளியும்‌ திருபபோர்ப்புறம எனனுமிட ததே 
போரிட்டபோது தேரிலே வநத சானறோர்‌-போர்‌ 
வீரர்‌ - எலலாம்‌ தாம கைகளில்‌ பிடி ததிருநத 
கேடயம்‌ தம கண்களை மறைததுக கிடககுமாறு 
ஒருங்கே மாய்ந்தனர்‌ (புறம. 63:8,6), இமையவரம 
பன நெடுஞ்சேரலா தீனும ஆடு கேஈட்பாட்டுச சேர 
லாதனும பகைவருடன போபுரியுமபோது தம்‌ 
பககததுச்‌ சானறோரககுக கவசம போனறவர்‌ 
(பதி. 14:12,58.11). பகைநாடகள்‌ நடுங்குமாறு பல 
போர்களிலே பகைவரைககொனறு, கொன்றைப்‌ 
பூக்களைப்‌ பனங்குருததின கண வைததுத தொ டுதத 
கணணியை அணிநதவமும, வாட்படைகளின வாய 
உணடாககிய மாட்சிமைபபட்ட தழுமபுகளைப்‌ 
பெற்ற முகததையுடையவரும்‌, இறைசசி விறபவர்‌ 
அரிவாளால்‌ ஊனைக கொத்துகனற மரககட்‌ 
டையைஓபப உடமபு சிதைந்து, சநதன சபபடட 


சான்றோன்‌ 


அழகைக்‌ கெடுதத மார்பினையுடையவருமாகிய 
சான்றோர்ககுத்‌ தலைவன்‌ செலவக்‌ கடுஙகோ 
வாழியாதன்‌ (பதி. 67:18-18). 


3, அமைச்சர்‌, தகடூ எறிந்த பெருஞ்சேரலிரும்‌ 
பொறை, தன குடியில தனக்கு முனனிருந்த அரசர்‌ 
களுக்குக காவலாய வாழநது, மக்கள்‌ தொகுதி 
யைக்‌ காப்பதறகு அறிவுரையை வறபுறுததிக்‌ கூறு 
கனற அறமுணர்ந்த உள்ளத்தையுடைய சான 
ஹோரை - அமைச்சரை - போன்ற சூழ்ச்சித்‌ இறம்‌ 
வாய்நதவன. (பதி, 78:8-7), 


சான்றோன்‌ - 1, மேம்பட்டோன்‌. *பிறர்‌ நாட்டின்கண்‌ 
விளககம்‌ அமைந்த சானறோன . மேமபட்டோன- 
புகழ மேம்பாடாகவும நட்பே பறறுககோடாகவும 
கொணடு இததனமைததாகிய லா இன்னாக 
காலதது இவ்விடதது வருதலை நினைககுங்கால்‌ 
மருட்கையுடைதது” எனறு, கோபபெருஞ்சோழன 
வடககிருநத போது சென்ற பிசிராநதையாரைக்‌ 
கண்ட பொத்தியார்‌ வியந்து கூறினார்‌ (புறம்‌, 
217:1-9), தன செங்கோல்‌ செல்லாத தேயததே 
யுறையும சானறோனது நெஞ்சைத்‌ தனக்கு உரித்‌ 
தாகப்‌ பெறற, புகழுடைய வேநதனையிழநத இவ்‌ 
வுலகம இடுமபையுறும (புறம. 217:10-13), “தலை 
வன?” தன அனபுடைய உள்ளதது அருள்‌ பொருந்தி 
ஆராயநது ஆனறோ செலலும நெறியிலே 
செனறு வாழாத சானறோன ஆதலை நீ நனகு 
அறிநதுகொளவாயாக' எனறு தலைவன வரைவு 
நீட்டிததவழி, தோழி அவன கேட்பத தலைவி 
யிடம்‌ கூறினாள (நற்‌. 233:7-9). 


2. போர்வீரன்‌. ஒருவனைச சானறோன போர்‌ 
வீரன-ஆக்குதல, தநதைககுக கடனாகும்‌ (புறம, 
312:2). 


சி 


சிகரம்‌ - முகடு. புகாரைத்‌ தலைநகராகக்‌ கொண்ட 
சோழ நனனாடு சிகரம்‌ - முகடு - தோனறாத மிக 
வுயர்நத நலல மாடங்களை யுடையது (அகம. 
181:21, 22). 


சிகழிகை - 1, மயிரமுடிப்பு, மகரவாயாகப பொன்‌ 
னால்‌ செய்த தலையணியூடிக்கிடந்ததாகிய தலைவி 
யது நரநதமபூ மணககும கருங்கூநதலின சிகழி 
கையை - மயிரமுடிப்பை - தலைவன எஞ்சாமல 


25 


சிதட்டுக்காய்‌ - உள்ளீடில்லாத காய்‌. 


சிதடன்‌ 


பிடித்து, அதிலே கட்டபபட்டிருககும்‌ மாலையை 
விரலால சுற்றி மோநதனன்‌ (கலி, 54:8-8) 


2. துஞ்சு (ஐநது பகுபபான கூந்தல வகைகளுள்‌ 
ஒன்று) பரத்தையிற பிரிநது மீணட தலைவன, 
குதிரையேற்றத்திற்குப்‌ போய வநததாகத தலைவி 
யிடத்துக்‌ கூறியவுடன அவள்‌, “நீ ஏறிய குதிரை 
தான, மயிர்முடியின மேல்‌ விரிததுக்‌ கட்டிய கழி 
கை-துஞ்சு-எனனும்‌ சிவநத தலையாட்டததை 
யுடையது” என அப்பரத்தையைக்‌ குதிரையாகப 
பழிததுரைத்தாள்‌ (கலி. 96:7-9). 


சிகை - 1. குறை. வையைப்‌ புனலாட்டினில தலைவி 


யின கண்ணியல்பையும்‌ அதன்‌ நோக்கழகையும 
விருமபித தலைவன பலவகையால்‌ பாட, அது 
கேட்ட வேறொருத்தி அவனொடு கூடுதறகு வருதத 
முறக கணட தலைவனது நடுக்கததை நோகதித 
தலைவியின மதுவுணடு சிவநத கண, முனனா 
அவனிடததுச்‌ சிகை- குறை - இடநத ஊடலின 
மேலும சிவநதது (பரி, 7.65-70), 


2. உச்சக்கொணடை. முருகன காரணமாக வள்ளி 
யின்‌ தோழியர்ககும வானவன மகளுடைய (தேவ 
சேனையுடைய) தோழியாககும இடையே நிகழநத 
போரில, ஆறறாத வானவன மகளைச சாராத 
தோருள்‌ சிலர்‌ சிகை-உசசிககொணடை-அமைநத 
மயிலகளாய உருமாறித தோகை விரிததாடினா 
(பரி, 9:64), 


சிததம - அறிவு. தலைவியின ஆரததையு!ட வளை 
களையும்‌ தலைவனால்‌ களவில கொடுககபபடடு 
அணிதது வநத பரததையை, வையைப புனலாடடி 
னில கணடு, அவளை மாறறாளென அறிநது, 
தலைவியும்‌ தோழியரும தொடாகினறலா, அந 
நிலையில, அபபரததை எதாதது நினறு, “நீவி 
எனனைத தொடாவதறகுக காரணம யாது” 
எனறு வினவ, தலைவி எதாமொழியும திற 
னினறிச சிததம-அறிவு-திகைதது வாயவாளா 
நினறாள்‌ (பரி, 20:33-47), 


சிறுமழையை 
யுடைய காாபபருவக கடைநாட்களில பழைய 
பெருமழை பெயவதனைல எளபயி, பதனழிநது 
ஒழுகிய சிதடடுக காயகளை-உளளீடிலலாத காய 
களை - உடையதாயக கெட்டொழியும்‌ (குற. 
2611, 2), 


சிதடன்‌ - குருடன. *ஆற்றலுடையோரது ஆறறலைப 


போற்றாமல என ஊககததை இகழநத அறிவிலலா 


சிதடி 


தோன்‌, யாவரும்‌ காணத்‌ துயில்கின்ற, புலியை 
இடறிய சிதடன்‌-குருடன்‌-போலப்‌ பிழைத்துப்‌ 
போதலரிது' என்று சோழன்‌ நலங்கிள்ளி தன்னை 
எதிர்த்த பகைவனைக்‌ குறித்து வஞ்சினமுரைத்‌ 
தான்‌ (புறம்‌. 73:5-8). 


சிதடி - சிள்வண்டு. பெருவறட்சி மிகுந்து, நிலம்‌ பசுமை 
யற்று, வயல்கள்‌ விளைவு கெட்ட காலத்தில்‌ 
இலையின்றி வறிதாகிய உன்னமரத்தின்‌ கிளை 
களில்‌ பொருந்தியிருந்து சிதடி-சிள்வண்டு-கரையும்‌ 
(பதி, 2311-3). கானத்தில்‌ ஒலிக்கின்ற ஓசையை 
யுடைய சிதடி வேலமரத்தின்‌ பொரிந்த அடிமரத்‌ 
தில்‌ பொருந்தி உறையும்‌ (பதி, 5812-14). 


சிதடு - குருடு. மக்கட்பிறப்பில்‌ சிறப்பில்லாத சிதடும்‌- 
குருடும்‌-பிறவுமாக உலகத்து உயிர்‌ வாழ்வார்க்கு 
எட்டுவகைப்பட்ட குறையெனச்‌ சொல்லும்‌ இவை 
யெல்லாம்‌ பேதைமையுடைய பிறப்பாவதல்லது 
இவற்றால்‌ பயனில்லை (புறம்‌. 28:15). 


சிதர்‌ - 1, வண்டு. சிதர்‌-வண்டு-மொய்க்கும்‌ அரும்பு 
களையுடைய முருக்கமரம்‌ (று. 254). (இங்குச்‌ 
சிதர்‌ என்பதற்குச்‌ சிந்துதல்‌ என்றும்‌ சிச்சிலிப்‌ 
பறவை என்றும்‌ பொருள்கொள்வர்‌) இளவேனிற்‌ 
காலத்தில்‌ கூட்டமாகிய சிதர்‌ பலவும்‌, பூக்கள்‌ 
நிறைந்த கோங்கமரக்‌ கிளைகளிலிருந்து இலவம்‌ 
பூக்களில்‌ உதிர்த்த தாதுக்கள்‌, பொன்‌ விற்போர்‌ 
பவளச்‌ சிமிழில்‌ பொற்பொடியைச்‌ சொரிந்து 
வைத்தாற்போல்‌ தோன்றும்‌ (அகம்‌, 25:9-12), 
முருக்க மரத்தின்‌ அரும்புகள்‌ மலர்ந்த பூக்களை 


யுடைய கிளைகளில்‌ கூட்டமான சிதர்‌ ஒலிக்கும்‌ - 


(அகம்‌. 41:2, 3). முருக்க மலர்களாகிய சிதர்‌ 
சூழ்ந்த வாடிய பூக்கள்‌ பரந்து உடைக்கக்‌ காடு 
விரும்பத்தக்கதாயிருந்தது (அகம்‌. 99:2, 3, 10). தீப்‌ 
போலும்‌ நிறமுற்ற முருக்கமரத்தின்‌ பூங்கொத்‌ 
திலுள்ள தேனை நிறைய உண்டு, சிதர்‌ அத்‌ 
தேனைச்‌ சிதற உகுக்கும்‌ இளவேனிற்காலம்‌ வந்தது 
(அகம்‌, 277:17-19). முன்பனிக்‌ காலத்து நள்ளிரவில்‌ 
சிதர்‌ கிளைகளில்‌ அசைந்து கொண்டிருக்கும்‌ 
(அகம்‌. 294:11). வேனிற்காலத்தில்‌ குவிந்த அரும்பு 
களையுடைய முருக்கமரத்தின்‌ முற்றாத பூவிதழ்கள்‌ 
பலவும்‌ உதிருமாறு சிதர்‌ மலர்த்தனை உண்ணும 
விருப்பினால்‌ பாய்ந்து கண்டும்‌ (அகம்‌. 377:4-7), 
மிளகு போன்ற சுவையினையுடைய உகாய்‌ மரத்‌ 
தின்‌ காயைச்‌ சிதர்‌ நெருங்காதபடி போக்கியுண்ட 
புறா நெடிய கிளைமேலிருந்து வெறிப்பினால்‌ 
பிடரியைச்‌ சிலிர்த்து வருந்தும்‌ (தற்‌. 66:1-5). 
சிதர்‌ மொய்க்கும்‌ அரும்புகளை வெறுத்த கோழி 


26 


சிதர்வை 


மிளகுக்கொடிப்‌ பின்னலில்‌ சென்று துயிலும்‌ 
(நற்‌. 297:7, 8). இளவேனிற்காலத்தில்‌ பூக்களின்‌ 
பாரத்தால்‌ தளர்ந்த கொம்புகளின்‌ மேல்‌ சிதர்‌ 
இனம்‌ தங்கியிருக்கும்‌ (கலி. 84:7, 12). 


3. துளி, குவளையின்‌ வண்டுமொய்க்கும்‌ புது 
மலரில்‌ குளிர்ந்த சிதர்‌ - துளி - கலக்குமாறு மழை 
பெய்யும்‌ (புறம்‌, 105:8-4). மறக்குடி முதியோள்‌ 
தன்‌ மகன்‌ போர்க்களத்தில்‌ பகைவரது களிற்றி 
னைக்‌ கொன்று மாண்டான்‌ என்னும்‌ செய்தி 
யைக்‌ கேட்ட அளவிலே கொண்ட உவகை, 
அவனை ஈன்றபோதினும்‌ பெரிது; அதனால்‌, 
அவள்‌ சிந்திய உவகைக்கண்ணீர்‌, மூங்கிலசையும்‌ 
வெதிரமலையில்‌ மேகம்‌ மழைபொழிய வீழ்ந்த 
சிதரினும்‌ பலவாயிருந்தது (புறம்‌. 877:2-6), அதிரல்‌ 
பூக்கள்‌ பூத்த, ஆடும்‌ கொடிகளையுடைய சிறு 
தூறுகள்‌ சிதருடனே வருதலையுடைய காற்றிற்கு 
அசையும்‌ (இங்குச்‌ சிதர்‌ என்பதற்கு மென்மை என்‌ 
றும்‌ பொருள்‌ கொள்வர்‌) (முல்லை. 51,52). மலைச்‌ 
சாரல்‌ சோலைகளிடத்து அருவிகள்‌ சிதர்‌ தெறிக்‌ 
கும்‌ குளிர்ச்சியினை உடையனவாய்ப்‌ பாயும்‌ 
(அகம்‌. 362:13,14). பனிநாட்களின்‌ விடியற்காலத்‌ 
தில்‌, நூலற்ற முத்துவடத்தினின்றும்‌ தனித்து உதிர்‌ 
கின்ற முத்துக்களைப்போல்‌ குளிர்ச்சி மிக்க சிதர்‌ 
துளித்துச்‌ சிதறுமாறு தாளிக்கொடிகளைப்‌ பசுக்‌ 
கள்‌ மேயும்‌ (குறு. 104:2-4). கானங்கோழிச்‌ சேவ 
லின்‌ கழுத்தில்‌ குளிர்ச்சியுடைய சிதர்‌ துளித்துச்‌ 
சிதறும்படி முல்லைநிலத்துப்‌ புதர்களில்‌ நீரொழு 
கும்‌ (குறு. 242:1-3). இருப்பைப்‌ பழத்தை விரும்பி 
விடியற்‌ காலத்தே பனியில்‌ பறந்து திரிந்த 
வெளவால்‌, கிளைகள்‌ தோறும்‌ செல்லுதலால்‌ 
அவற்றின்மேல்‌ நெய்தோய்ந்த திரிசுடர்போலக்‌ 
குளிர்ந்த பனிச்‌ சிதர்‌ விழும்‌ (நற்‌. 879:1-2), 


3. சிந்துதல்‌. சிதர்‌ - சிந்துதல்‌ - உடைய அரும்‌ 
புகள்‌ நிறைந்தது முருக்கமரம்‌ (று, 154), சிதர்‌ - 
சிந்துதல்‌ (நற்‌. 297:8; ஐங்‌. 4582). 


4, மென்மை, சிதர்கொண்ட கால்களையுடையது 
கோழி (நற்‌. 297: 7;889:8). 


5. பொடி. தடாரிப்பறை, சிதர்‌ - பொடி - தூவப்‌ 
பெற்ற புறத்தையுடையது (புறம்‌. 81:12). 


சிதர்வை - சதரிய உடை (கந்தை). தொண்டை 
மான்‌ இளந்திரையன்‌ தன்னைப்‌ பாடிவரும்‌ பாண 
ருடைய இடுப்பில்‌ உள்ள பாசிவேரையொத்த சிதர்‌ 
வையை - சிதரிய உடையை - அகற்றிப்‌ பாலா 


சிதல்‌ 


வியையொத்த நூலாற்‌ செய்த துகில்களை உடுக 
கச்‌ செய்வான (பெரு. 476-470). 


சிதல்‌ - கறையான்‌, வறுமையினால்‌ சமையலொழிந்த 
புலலிய அடுக்களையின்‌ பழைய சுவரில்‌ தோனறிய 
இரளாகிய சிதல்‌- கறையான்‌ அரித்துச்‌ சேர்த்த 
புழுதியில்‌ காளான்‌ பூத்திருந்தது (சிறு. 133-154). 
“திதலை' காண்க. : 


சிதலை - கறையான்‌. நுண்ணிய பல சிதலை-கறை 
யான-அரிதாக முயன்று செங்குத்தான புற்றினை 
எடுககும; அபபுற்றினினறும்‌ ஈயல்புறப்படும்‌ (புறம்‌. 
51:9,10). பல கூட்டங்களையுடைய சிதலைகள 
ஒருங்கு கூடி முயன்று, புல்லிய வளைகளையுடைய 
புற்றினை எடுக்கும; அவை தம்‌ வாய்‌ ஈரத்தினால்‌ 
மண்ணைக்‌ குழைத்து எடுததலால்‌ அபபுற்றின்‌ 
நெடிய உச்சி நனைநதிருக்கும்‌; அவ்வாறு நனைநத 
உசசிகளையுடைய புற்றுககளை அகழநது கரடி 
இரைதேடும்‌ (அகம. 81.1-5). தலை செய்த செங்குத்‌ 
தான புற்றின்‌ மண்ணாற்‌ புனைந்த குவடுகள்‌ 
உடையும படி அகழந்து கரடிக்‌ கூட்டம்‌ இரை 
யெடுத்துத்‌ தின்பதற்கு விரையும்‌ (அகம்‌. 112,14). 
காட்டுவழியில்‌ சிறிய புலலிய சிதலை நெடுநாள்‌ 
முயனறு எடுத்த நெடிய செங்குத்தான புறறின்‌ 
இரையையுண்டு கரடிககூட்டம வெறுத்துபபோதலு 
முண்டு (அகம 149:1-5). குடிகள்‌ போய்விட்ட பாழூர்‌ 
அமபலததில உள்ள கைம்மரங்கள்‌ சிதையுமாறு 
வேலின்‌ முனைபோன்ற கூரிய முகத்தினையுடைய 
தலை மூடிக்கொள்ளும்‌; அவ்வாறு மூடி அவை 
அம்மரங்களைத்‌ தினறு ஒழித்தலால அவ்வம்பலத்‌ 
இன்‌ கூரையிறப்பு மடிந்துவீழும்‌ (அசம 167:10,18- 
20). குடிபோய்விட்ட பெரும்பாழ்‌ மனறததின 
பொதுவிடத்தில முன்னர்‌ முதியோர்‌ வலலுபபோர்‌ 
செய்த குழிகளையுடைய தரையின்‌ அழகு கெடு 
மாறு வரிகள்‌' பொருந்திய நிறமுடைய சிதலை 
அரிக்கும்‌; அதனால்‌ அவ்விடம்‌ பொலிவற்று நலஞ்‌ 
சிதைந்து அச்சம்‌ மிக்கதாயிருக்கு.ம்‌ (அகம்‌, 277:6-10). 
கவர்த்த பாலை வழிகளில்‌ நீண்ட செய்கையினை 
யுடைய சிதலைக்கூட்டம்‌ புனைந்தெடுத்த புறறில்‌ 
அரவு வாழும்‌; இரவில்‌ இரைதேடும்‌ வேட்கை 
யுடன்‌ வந்து கரடி அப்புற்றினைத்‌ தோண்டும்‌ 
(நற்‌. 825:7-6) *சிதல' காண்க, 


சிதவலர்‌ - சிதறிய துணியையுடையவர்‌ (சிதறிய துணி 
எனபது இங்கே தலையிலணியும துகிலுககு 
ஆயிறறு), தலைவியை மணமபேசுதறகுத தலை 
வன, நரையுடைய தலையில அணிநத சிதவலர்‌ - 
துகிலையுடையவா - சிலரை விடுததான்‌; அவா 


சிதறல்‌ - சதறியவை, 


சிதாஅர்‌ 


தலைவியின தமர்‌ கூறியவறறிற்கெல்லாம நன்று 
நன்று என மறுமொழி தநதனா (குறு. 146.3,4). 


பாரியின பறமபுமலையில 
மனைமுறறங்களில, மதுவைப்‌ பிழிநது போட்ட 
கோதுடைய சிதறல - சிதறியவை - கிடககும; 
அவற்றிலிருந்து வடிநத மதுச்சேறு அம்முறறஙகளில 
ஒழுகும்‌ (புறம்‌. 114:4-6). 


சிதாஅர்‌ - சிதறிய துணி (கந்தையுடை ). புரவலரைத 


தேடித்‌ திரியும்‌ வறிய பாணன்‌ தன இடையிலே, 
வேற்றிழை கொண்டு தைக்கப்பெறறதும வோவை 
யால நனைந்ததுமாகிய சிதாஅரை - சிதறிய 
துணியை - மானங்காத்து உடுததியிருநதான 
(புறம்‌. 692-4), சறியாழையும்‌ சதாஅராகிய உடுக 
கையையுமுடைய முதிய பாணன நாஞ்சில்‌ வள்ளு 
வனைக குறிததுப பரிசில கருதி வநதான (புறம. 
7884-6), தெருவழியே பாடிவரும்‌ தடாரிப்பொரு 
நன இனனும்‌ தன வாயிலிடத்து வநதிலன; அடுத 
தவர்‌ மனையின வாயிலிலே நினறு பாடிக்கொண 
டிருககின்றான; அதறகுள்ளாகவே அமபர்‌ கிழான 
அருவநதை அவனுக்கு அருள செயது அவனது 
இடையில உடுததியிருந்த நீலநிறச சிதாஅரை நீககி 
வெள்ளாடையை உ.டுப்பிததுப பசிபோசகினான 
(புறம்‌. 385: 3-7). அதியமான பொகுடடெ ழினி 
தன்னைப பாடிவநத கிணைஞன்‌ உடுததியிருநத 
தாகிய கேணிபபாசியின வோபோல சிதைந்திருநத 
சிதாஅரை நீககி விட்டுக கரையுடைய மெலலிய 
நூலாடையை உடுப்பித்தான்‌ (புறம. 398:1-19). 
“பெருமானே, முட்டையிலிருநது ரனபபட்ட இளம 
பாமபின நாவைப போனற உருவினையுடைய 
தாய்ப்‌ பழமையுறறுக கிழிநது இழைகள்‌ பிளவு 
பட்ட என சிதாஅரை நீககிப பகனறையின புதுப்‌ 
பூப்‌ போன்ற ஆடையை உடுபபிததுச செலவமும 
நலகுவாயாக' எனறு சோழன குளமுறறததுத 
துஞ்சிய கிள்ளிவளவனிடம நலலிறையனார்‌ இணை 
ஞன கூற்றிலே வேணடினார்‌ (புறம. 393.18-19). 
சேரமான்‌ வஞ்சன தனனைப பாடிவநத தடாரிப 
பொருநனது இடுபபிலிருநத துருமபுபடக கிழிநத 
சிதாஅரை நீககித தனது இடுபபிலிருநத உயாநத 
துகிலை உடுததிவிட்டான (புறம, 894.18-20). விடி 
யற்காலததே' கிணைஞனது இணைககுரலைக 
கேட்ட சோழன நலங்கிள்ளி அவனது பழைய 
சிதாஅரை இடையிலிருநது நீககி மிகபபெருஞ 
சிறபபினையுடைய துகிலை அவனுக்கு உடுததிவிட 
டான (புறம்‌, 400:5-12). இமையவரமபன நெடுஞ 
சேரலாதனின்‌ செலவச்சிறபபைக கேட்டு அவனைக 
காணும விருபபுடன்‌ வந்த இரவலர்‌ பழைய பசித 


சிதாா 


துனபம கெட உணபர்‌, உண்டு, மழையில்‌ நனைந்த 
பருநதினது ஈரச்சிறகை யொததனவாகிய மண 
ணழுககேறிய சிதாஅரைக்‌ களைநத பினனர்‌ 
படடாடைகளை இடையிலே உடுததிக கொள்வர்‌ 
(பதி, 12.9-21). சோழன கரிகாற பெருவளததான 
தனனைப பாடிவநத பொருநனது, ஈரும்பேனும்‌ 
நிறைநததும்‌ வோவையால நனைத்து வேறறிழை 
களால தைககப்‌ பெறறதுமாகிய சிதாஅரை. நீககி 
மெலலீய பூநதுகிலைக கொடுதது உடுபபிததான 
(பொரு 79-83). *நீவிர கரிகால வளவனையணுகித 
தொழுது முனனிறபீராயின அவன, பாசியின்‌ 
வோபோல அழுககோடு கிழிநது தையலையுடை 
யனவாகிய நும சிதாஅரை நீககித்‌ தூய பட்டுடை 
களை நலகுவான” எனப பொருநா ஆறறுப்படுத்தப்‌ 
பெறுகனறனா (பொரு. 148-155). பாலைதிலப்‌ 
பாறை வழியில தூது செல்லும பார்ப்பானின 
கையிலிருந்த ஓலைச்சுருளைப பொன்னாயிருதத லும 
கூடுமெனக கருதி அவனைக்‌ கொனற ஆறலைகள்‌ 
'வராகிய மழவர்‌, அவன தகைமையிலலாத சிதா 
, அரை உடுததிருககும வறுமையை நோககிக கையை 
. நொடிததுப புறம போயினர்‌ (அகம. 337:6-13). 


சிதார்‌ - சிதறிய துணி (கநதையுடை). *கூதிர்காலத்துப்‌ 
பருநதின கரிய சிறகையொதத கிழிநத சிதாரை- 
சிதறிய துணியை-உடையேனாய்‌ யான என சுற்றத்‌ 
தோடு காட்டு வழியில பலாமர நிழலில அமர்ந்‌ 
திருந்தேன்‌' எனறு தொடங்கி வனபரணர்கணடீ 
ரககோப்பெரு நள்ளியைக கணட நிகழச்சியைப்‌ 
பாணா கூற்றில பாடியுள்ளார்‌ (புறம. 150.1,2). 


சிதை - சிதைவு. பிரிநத தலைவன்‌ குறித்த பருவத்து 
மீளாமையால்‌ கலககமுறற தலைவி கணடேோரிடம 
கூறுகையில்‌, 'எனனைச சிதை- சிதைவு செய்தவன்‌ 
இவன்‌' எனறு தலைவனைச்‌ சுட்டிக கூறினாள்‌ 
(கலி. 142:19,20), 


சிதைத்தோர்‌ - அழித்தோர்‌. மகளிருடைய கருவைச்‌ 
சிதைததோர்ககும-அழிததோர்ககும்‌-அவர்‌ செயத 
தீமையை ஆராயுமிடதது அதனைப்போக்கும்‌ கழு 
வாயு முணடு; நிலமே கீழ மேலாகப புடைபெயர்‌ 
வதாயினும ஒருவன செயத நன்றியைக்‌ கொன 
றோர்ககு நரகம்‌ செலலுதலினின்று “தப்பிககும்‌ 
வழியிலலை (புறம்‌. 342-6), *“காாகாலததிறகுரிய 
பெருமழை வந்த இநநிலையிலும்‌ தம்‌ பிரிவினால்‌ 
பொன்னை யொதத என்‌ மேனியின நலததைச்‌ 
சிதைததோராகிய தலைவர்‌ வநதிலராயின இனி 
நம்‌ உயிர்‌ நிலை எனனாம' எனத்‌ தலைவி ஆற 
றாது தோழியிடம்‌ கூறினாள்‌ (குறு. 159:5-8). 


சிமயம்‌ 


சிதைப்போர்‌ - அழிப்போர்‌. முனனோரால தேடி வைக 


கப பெற்றுள்ளதாகிய செலவததைச சிதைப்போர்‌- 
(செலவு) அழிபபோர்‌-செலவரென்று உலகததோ 


ரால்‌ சொலலப்பட மாட்டார்‌ (குறு, 283:1) 8 


சிதைவு - 1. நெஞ்சழிவு. தலைவனிடத்துக்‌ _ காதல்‌ 


கொணட , தனது சிதைவினை-நெஞ்சழிவினை- 
' செவிலி அறிதற்கு அஞ்சித்‌ தலைவி, இலலததின 
காவலைக்‌ கடநது தலைவனுடன்‌ போனாள 


, (அகம்‌., 71813). 


2. மெலிவு. விருப்பததிறகுரிய பிடியானையை 
இழந்த களிறு தழையுணணாது வாடிய வாட்டத 
தைப போல்‌, தலைவியை அடையாமையால்‌ தலை 
வன தன அழகிய உடலினது சிதைவினை-மெலி 


, வினை-நனகு அறிந்தும வெறுப்பினறித தோழி 


யிடத்துத்‌ தலைவியை வேண்டிப பினனின்றான 
(அகம, 892:8-5), 3 5 


3. கேடு. மரககலங்கள்‌ தாம செனறவிடங்களில்‌ 
தமககொரு சிதைவு-கேடு-நேராமல்‌ தாம போன 
வினை வாய்ககப பெறறு வநது தலைமையெயதி 
நிறகின்‌ ற கடலதுறையினை உடையவன தலைவன 
(கலி. 132:6,7). 


சிந்துவாரம்‌ - கருநொச்சி. தலைவியும்‌ தோழியும்‌ 


' பறிததுக்குவிதத மலர்களுள்‌ சிநதுவாரமும - ௧௬ 
நொசசியும்‌ ஒனறாகும்‌ (குறி, 89). 


சிந்தை - சந்தனை. “முந்தைநாட்‌ போரில்‌ தமையன்‌ 


எதிர்தது வநத யானையைக்‌ கொன்று தானும 
களததிலே மாண்டனன; நேற்றைய போரில 
கொழுநன்‌ பெரிய ஆனிரைகளை மீட்டு அவ்‌ 
விடததே மடிநதனன; இன்னும்‌ போர்பபறை 
கேட்டு விருப்புற்று மயஙகித தனககு ஒருமக 
னல்லது : வேறு மகனில்லாத மறக்குடித்தாய்‌ 
' அவனைப்‌ போர்முகம நோககிப்‌' “ போகவிடுகனை 
றாள்‌; * இவள்‌ 'சிநதை-சிநதனை - கெடுக; இவள்‌ 
"துணிவு! மிகக்கடிது; இததகைய 'இவள்‌ மூதில 
மகளர்தலும்‌ தகும்‌' எனறு ஒக்கூர்‌ மாசாத்தியார்‌ 
மறககுடிப பெணணொருததியின மாணபினைப்‌ 
"பாடுவார்‌ (புறம்‌. 279): 


சிமயம்‌ - மலையுச்சி, தேனடை பொருந்திய சமயத்‌ 


தின்‌-மலையுசசியின்‌-பக்கத்தில முசுண்டைககொடி 
யின வெணபூக்கள்‌ விணமீனகளைப போல்‌ நள்‌ 
வில்‌ பூததிருககும (அகம. 94:1-2) சமை 1, சமையம? 
காணக. 


- சிமிலி 


சிமிலி - நூலுறி. மதுரை அமண்‌ பன்னியில ஆன நடங 
கிய அறிஞர்‌ நோனபு நோறறறகு ஓடுஙகிய 
வாயையுடைய குணடிகைகளைப பல வடங்களை 
யுடைய சிமிலியில- நூ லுறியில்‌-தொங்கவிட்டவாறு 
கூடினர்‌ (மது, 481-488). 


சிமை - 1. மலையுச்சி. “முருகனையொக்கும்‌ பெரிய 
வெற்றியையுடைய பாரியின்‌, அசைந்த மூங்கிலகள்‌ 
இழைந்து ஒலிகதின ற உயாந்த சிமையை-மலையுச்சி 
யை- உடைய நாடு, முனபு வருநதவேணடாத, புது 
வருவாமையுடையதாய இருநதது; இனிஅது கெடும்‌ 
போலும்‌ எனறு அவனது இறபபின்‌ பினனர்க்‌ 
கபிலர்‌ இரங்கிப்‌ பாடினா (புறம்‌. 180:16-21), 
*உயர்நத சிபமையை உடையதான நாஞ்சில மலைக்கு 
வேநதே' என்று நாஞசில வள்ளுவனை மருதனிள 
நாகனார விளிப்பா (புறம- 19,8). கண்டீரக்‌ 
கோனின நாட்டில்‌ வானளாவிய சிமையையுடைய 
மலைப்‌ பக்கத்தில தம கணவன நெடுநதூரத்தே 
சென்றிருபபின்‌ , பாடுவார்‌ விரும்புமாறு அணிகளை 
அணிவித்துப்‌ பிடியானையைப்‌ பரிசிலாகப்‌ பெண்‌ 
டிரும்‌ தமமளவில்‌ கொடுப்பர்‌ (புறம்‌, 181:1-6), 
முழையமைநத இமையையுடைய உயர்நத பெரிய 
கொலலி மலைக்குத தலைவன வலவிலோரி (புறம. 
152:30,31). மிகக்குளிர்நத மலையில இருள்‌ செறிநத 
பெரிய முழையினையும தெய்வம காககும உயர்ந்த 
சிமைகளையுமுடைய மலை நாட்டினையுடையவன 
பேசன்‌ (பறம. 358 10-12). இழுமென இழியும்‌ அருவி 
களையுடையதும வானளாவ  உயாந்ததுமான 
இமையமைததது தோன்றி மலை (பறம. 399-33,30). 
கேடகங்கள சூழ அவற்றிறகு மேல உயர்நது 
தோனறும்‌ வேற்படை விடியறகாலத்தே மேகக 
கூட்டம சூழந்த சிமையை ஓததிருததல்‌ (பதி. 66: 
11,12). இளஞ்சேரலிருமபொழையின மார்பு, 
வரனைத்‌ தொடுகின்ற உயர்ந்த சமைகளையுடைய 
பெரிய மலையினை யொக்கும (பத, 88.34,35). 
தேனிறால தொங்குகின்ற உயர்ந்த சமை பொருந 
திய மலைகள தோன்றி விளங்கும்‌ அகலமுடைய: 
ஞாலம்‌ (மது. 3,4). மேகம்‌ தவழும்‌ சிமையை 
யுடைய மலையிடத்தே உலாவும்‌ வருடைமானின்‌ 
தோற்றம போலக காவிரிப்பூம்பட்டினததுப்‌ பண்ட 
சாலையில்‌. பண்டங்கள்‌ பொதிநத மூடைபபோர்‌ 
களில நாயகளும ஆடுகளும்‌ ஏறிக்‌ குதித்தாடின 
(பட. 136-141). வானளாவிய சமையையுடைய 
மலைச்சாரலில்‌ மரைப்பசுவை வலபபக்கததே வீழு 
மாறு கொன்று வீழத்தி அதன்‌ ஊனைக்‌ குருதி 
யுடன்‌ கலநதுண்ட புலி, எஞசியவற்றை விட்டுச்‌ 
செனறது (அகம. 3:6-9). தலைவியைப பிரிநது 
தலைவன்‌ மேகம படியும்‌ சிமைகளையுடைய மலை 


29 


சிமை 


நெறிகளில பொருள்‌ கருதிச்‌ செல்வான (௮௪ம 
119:20). பொதியில்‌ மலையில அடைதறகரிய 
இமையிலிருந்து அருவி இழியும்‌ (அகம. 188:7,8). 
மேகம தவமும்‌ உயர்நத சிமையினையுடையது 
குதிரைமலை (அகம. 14313), உயாநத சிமை 
யினையுடைய நெடிய மலைச சிகரததில இடி 
முழங்கும்‌ (அகம. 145 9). வானதது இடியொலிக 
கு உயர்ந்த சிமையினையுடையது குறும்பொறை 
என்னும மலை (அகம்‌. 159.19,14). பெரிய மலை 
வானளாவிய சிமையினையுடையது (அகம்‌, 17911). 
முதிய முசுக்கலை மிளகின தளிரையுணடுவெறுதது, 
உயர்நத சிமையினையுடைய நீணட மலைச்‌ சிகரங 
களில்‌ தாவியாடும்‌ (அகம. 182.14,15). மேக! மழை 
பெயயா தொழிநதமையால அருவிகளறற உயாநத 
சிமைகளில்‌ இலவ மரங்கள்‌ இலைகளை இனறி 
மலர்ந்திருநதன (அகம. 185:2-12). வலிய மேகத 
துடன இடி தங்குனெற உயர்நத சிமையுடைய 
பெரிய மலைநாடன்‌ தலைவன்‌ (அகம. 192:18-15) . 
நடு இரவில்‌ மேகம பெரிய மலையின குளிர்நத 
சிமை அதிருமாறு சூழநது, மினனிப பரநது, மழைத்‌ 
துளிகளைச சிதறி முழங்கும்‌ (அகம. 818:3-6). 
பருநதுககூட்டம்‌ தங்கியிருக்கும்‌ நெடிய மையை 
யுடைய சிகரமுயாந்த மலைநெறிகளைச கடந்து, 
தலைவன்‌ பொருள்வயிற பிரிந்து போனான (அகம. 
347:13,19). உயாநத சிமைகளையடுதத வழிகளில்‌ 
நெல்லிக்காய்கள்‌ உதிர்ந்து மடெசுகும (அகம. 291: 
7௪-78), உசசிப்‌ பாறையிலுளள இனிய தேனை 
அறுததெடுசுக முயலும்‌ குறவரும்‌ எயதியறியா த 
ஏறுதற்கரிய நீணட சிமையினையுடையது பொதி 
யில மலை (அகம. 322 12-14). ஞாயிறு காயதலால 
மூங்கில்‌ கணுககளுடைநத  சிமைகளையுடைய 
மலைநெறியைக கடநது தலைவன பொருள தேட்ச 
செனறான (அகம. 399:16-18) தாயை யிழநத 
குட்டியுடன ஆணபனறி கானவருடைய தினைப்‌ 
புனததை மேயநது விட்டு, மூஙகில ஒங்கி வளாநத 
உயாநத சிுமையினகண உறங்கும்‌ (தங. 268.1-2), 
மழையால வருநதிய கிடடுதறகரிய சிமைகள 
தோறும உளள பெரிய மரங்களை வோபறிதது 
வீழததியவாறு வையை வெள்ளம சென்றது (பரி, 
7:13,14). காறறினால மோதபபடும உயாநத 
சிமைகளையுடைய மலையில்‌ பெயத மழைநீர்‌ 
பெருகுதலால மதுரைககும இருபபரஙகுன றததிற 
கும இடைப்பட்ட மருதநிலததுப பொழிலகள்‌ 
தழைத்து மிக மலாநதன (பரி, 8.90-92). பெரிய 
நிலவுலகு அசையாமல வடதிசையில ஓஙூ நிறகும 
இடியேறு சூழநத நெடிய இமையச சிமையின 
கண தெயவமுனீவா அறுவரும்‌ உடனபட்டத 
னால காரததிகை மகளி அறுவரிடததில மணி 


சிமையம்‌ 


மிடறறு  அணணலாகிய சிவபெருமானுக்குத 
தோன றியவர்‌ செவவேள்‌ (பரி. 91-7). மேகங்கள்‌ 
மழையொழிநத நீர்‌, தேனிறால நிறைநத சிமை 
களையுடைய மலைகளிலிருநது இழிநது மதுரை 
மககள்‌ எதிாகொள்ளும்படி. வநதது (பசி. இ. 1:1-4)ு 
சிமயம்‌, சிமையம்‌ காணக. 


2 உச்‌. கலந்த பல பூக்கள்‌ செறிநத சிமை 
யினை - உச்சியினை - உடைய பொழிலகள்‌, குளிர்ச 
சியைக கொண்ட கொம்புகளையுடையனவாய்‌ 
அவற்றில நினற மழைத்துளிகள்‌ இடையறாது 
வீழுமாறு மழை நிறைநது கூதிர்க்காலம்‌ நிலை 
பெறறது (நெற்‌. 27,28,71,72). உயர்ந்த சிமையி 
னையுடைய சோலை (அகம. 190:6,7). தேனிறால 
தொங்குகின்ற நெடிய சிமையையுடைய மூஙகில 
நிறைந்த மலைநாடன தலைவன்‌ (அகம. 242.21,22), 
பனையின உசரியிலுளள நெடுமடல குருததோடு 
சேர்ந்து மறையுமாறு கடுங்காறறுக்‌ கூட்டிய மணற 
குவியலாகிய தொகுதிகொணட சிமைகளையுடை 
யது கடற்கரைச்‌ சோலை (குறு 3721-2), 
சிமையம்‌ 2 காணக 


சிமையம்‌ - 1, மலையுச்சி. நெடிய பெரிய (இமையத்‌ 
இன்‌) சிமையத்தின்‌ - மலையுச்சியில - தருபபை 
வளர்ந்த பசுஞ்சுனையிடத்தே வான, காற்று, தீ, 
நீர்‌, நிலம்‌ ஆகிய ஐவருள்‌ தீக்கடவுள்‌ தன்‌ கைக 
ளில்‌ ஏறப அருந்ததி யொழிநத கற்புடைய மகளிர்‌ 
அறுவரால பெறப்பட்ட ஆறுவடிவம்‌ பொருநதிய 
செல்வன முருகன்‌ (முரு, 258-255) செமமலை 
யாகிய மேரு, இமையவர்‌ உறைகின ற சிமையத்தை 
யுடையது (பெரு. 489). பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌ 
பனியொழுகும சிமையததினகண்‌ உள்ளன 
வாகிய காடுகளைக்‌ கடந்துபோய்ப்‌ பகைவர்‌ நாட்‌ 
டினுள்‌ புகுநது அவருடைய அரண்களைக்‌ கைக்‌ 
கொண்டான்‌ (மது. 148,149). உயர்நத சிமையத்‌ 
தன்கண்‌ முசுக்கலைகள்‌ தாவியாடும (மது. 582). 
வேனிற்காலத்து ஞாயிற்றின்‌ கதிர்கள்‌ காயநது 
கெடுத்த வெபபம்‌ மிக்க காட்டினகண்‌ கடுங்காற்று 
வீசுதலால மூங்கிலில தோன்‌ றி விளங்கிய 8 பரவிப்‌ 
பசுமையற்ற சிமையத்தையுடைய பயனறற அரு 
வழியில தலைவி தலைவனுடன்‌ போனது குறித்துச்‌ 
செவிலி இரககமுறறாள்‌ (அகம. 1534-13). இர 
வின கடையாமததில்‌ வாயிலில நினறு தேன 
நிறைநத சிமையததையுடைய தன குனறததைப்‌ 
பாடுகனற அகவுநர்‌ விரும்பினால்‌ வெளியன்‌ 
வேணமான ஆஅய எயினன்‌ அவர்க்குத்‌ தலைமைத்‌ 
தன்மையுளள யானையை ஈவான்‌ (அகம. 808: 
1-5). குறுகதிடுகின்ற பெரிய சிமையத்தையுடைய 


30 


சிரந்தை - உடுக்கை. 


சிரம்‌ 


மலைக்கு அப்பால்‌ வேறுபட்ட பல மொழிகள்‌ 
வழங்கும்‌ தேயத்தைக கொள்ளக்‌ கருதித்‌ தலை 
வன தலைவியைப்‌ பிரிநது செலலத்‌ துணிநதான 
(அகம. 815:1-5), “பனி உறைநத சிமையத்தை 
யுடைய பல மலைகளைக கடநது தலைவா பிரிந்து 
செல்வாரோ” எனத்‌ தலைவி தோழியை வினவி 
னாள்‌ (அகம்‌.329:9,14). *உனனைப்‌ பிரியேன' எனறு 
வஞ்சினம்‌ மொழிநது நமமைத்‌ துறந்தவராகிய 
தலைவர்‌ நினைநதிலராயினும அவா நாட்டு 
நெடுமபெருங்குனறததின வானளாவும சிமையம்‌ 
காணப்பெறுதலால அதனைக கணணுறறவாறே 
யான உயிர்தாங்கி யிருககினறேன” எனறு தோழி 
யிடத்துக கூறுபவள்‌ போலத்‌ தலைவன்‌ கேட்பக்‌ 
கூறினாள தலைவி (அகம, 978,18-24), சிமயம, 
சிமை 1 காண்க 


2. உச்சி. மரம்‌, செடி, கொடி போன்றவற்றின்‌ 
சிமையத்தில்‌ - உச்சியில - மலாநத பூங்கொததுக்‌ 
களைச்‌ சூடி, இமையமலைக காடுகள போல 
மணம்‌ கமழும கூநதலையுடையவள்‌ தலைவி 
(அசம்‌. 399:1-3). சிமை 2 காண்க 


3. மே$, நீர்ததுறையில்‌ புனல்விளையாடும்‌ மகளிர்‌ 
மணல குவிந்த சிமையத்தின்கண -மேட்டின்‌ கண்‌- 
இட்டு மறந்துவிட்ட ஓளிபொருநதிய அணிகளை 
எருமை கிளைக்கும்‌ (ஐங்‌, 100.1,2). 


சிரகம்‌ - கரகம்‌ (செம்பு). தலைவி எதிபாராத அள 


வில்‌ அவளது மனைக்குள்‌ புகுநத தலைவன்‌ பரு 
குதற்கு நீர்வேண்டினானாக, அவளுடன இருந்த 
அனனை, *தகட்டுப பொனனால்‌ செய்த சிரகத்‌ 
தினால்‌ - கரகததினால்‌ - நீரை வார்த்துச்‌ செனறு 
அவனைப்‌ பருகச செய்து வா” எனறு அவளை ஏவி 
னாள்‌ (கலி. 5128-8), 


காலங்கடந்த முதல்வனாகிய 
சிவபெருமான நுணணிய நூலால்‌ கட்டப்பட்ட 
சிரந்தையை - உடுக்கையை - மாறிமாறி ஒலிககச்‌ 
செய்யும்‌ விரல்களையுடையவன்‌ (பதி, க. வா, 6, 
7, 12). 


சிரம்‌ - 1. தலை. சிரம்‌-தலைஃஉமிழும்‌ (குருதியா கிய) 


புனல்‌ (பரி. 1:87). தலைவியின்‌ ஊடலதீர்ககக 
கருதித தலைவன்‌ அவள காலடியில பணிநதபோது 
அவள்‌ அவது சிரத்தை மிதிதது ஊடல தணி 
யாது பிணக்குற்றாள்‌ (பரி. 7.70-78], 


2. உச்சி. திருப்பாற்கடலைக்‌ கடைந்த காலத்தில 
மத்தாகிய மநதரமலையைத திருமால்‌ ஆமை 


சிரல்‌ 


வடிவுடன தம அழகிய சிரத்தில்‌-உச்சியில்‌ (முது 
இல்‌) - ஏற்றித தாஙகினார்‌ (பரி, ஓ. 1:64-66). 


சிரல்‌ - சிச்சிலிப்‌ பறவை. இரைக்காக மீனைததேடும 

. சுழற்சியோடு குளததில்‌ மூழகியெழும்‌ சிரலினது - 
சிச்சிலிப்பறவையது-அலகையொத்த நீண்ட வெள்‌ 
ளிய ஊூகொண்டு புண்களைத்‌ தைததலால்‌ உண 
டான தழும்புகள்‌ பொருந்திய மாாபினையுடைய 
வர்‌ கடல்பிறக்கோட்டிய செங்குட்டுவனின்‌ மறவர்‌ 
(பதி. 42:8-5), காலைப்‌ பொழுதில சிரல காஞ்சி 
மரத்தின கொம்பில அமர்நது அருகேயுள்ள நீர்‌ 
நிலையின்‌ ஆழததில திரியும்‌ மீனகளைக்‌ கொத்தி 
யெடுபபதற்குரிய காலததைக்‌ கருதி நெடும்‌ 
பொழுது காத்திருக்கும்‌; பொனனிற அலகினையும்‌ 
நீலமணிபோ லும்‌ நிறமுடைய மேனியையும 
கொணட அது கயலமீனை மூழகியெடுககையில்‌ 
அதன கூர்மையான நகங்களால நீரிலுள்ள 
தாமரையிலைகள்‌ கிழிபட்டு வடுககளோடு இருக 
கும (சிறு 178-183), நீர்ததுறையிலே கூடி நீராடிய 
மகளிர்‌ விடுத்துச்‌ செனற பொற்குழையை, இரை 
தேடுகின்ற நீலமணிபோலும்‌ நிறமுடைய சிரல்‌ 
தனககுக்‌ கிடைத்த இரையாகக்‌ கருதியெடுததுக 
கொண்டு, ஏனைய பறவைகள்‌ நிறைநதிருககனற 
பனைமரத்திற்குச்‌ செல்லாமல்‌ அநதணருடைய 
வேள்வித்தாணின மேற்செனறு அமர்நதது; அவ்‌ 
வாறு அமர்நத நிலையில்‌ அது யவனர்‌ கூமபின 
மேலிட்ட அன்னவிளக்குப்‌ போலவும்‌ விடிவெள்ளி 
போலவும்‌ தோனறியது (பெரு. 311-318). பறக்க 
மாட்டாத முதிய சிரல்‌, தாமரைபபூக்களையுடைய 
வயலில்‌ வாழும்‌ பல சிறுமீன்களை உண்ணும்‌ 
பொருட்டு இலையின்மேல்‌ மெல்லமெலல அசைந்து 
வந்து தஙகியது (அகம. 106:1-4). இளமகளிர்‌ 
காஞ்சிமர நிழலில வெண்மணலைக குவிததுத்‌ தம்‌ 
குடிப்பெருமை பாடிக்‌ குற்றும்போது, இறால 
மீனைத்‌ தின்று முடிதத சிறிய சிரல மருதமரததின்‌ 
தாழ்களையில தங்கித துயிலும்‌ (அகம்‌. 286:1-7), 
வணடுகள்‌ தேன்‌ உண்ணும நறுமலர்கள்‌ சிரலின 
சிறகுகள்‌ போலக்‌ கிளைகளிலிருந்து உதிர்ந்து 
காட்டுவழியில்‌ கிடந்தன (அகம. 324:9-11). சிர 
லினது வாயலகு போனறது செமமுலலையருமபு 
(தற்‌. 61:8; ஐங. 447:2). சிரலினது தலைபோன்‌ றது 
கள்ளிச்செடி (நற்‌. 169:4). 


சிரறியவன்‌ - சினந்தவன்‌. தனனிடததே தங்கியிருந்த 
பொருநர்‌ தம்‌ பழைய ஊர்க்குச செலல விடை 
வேண்டிய அளவில சோழன்‌ கரிகாற பெருவளத்‌ 
தான சிரறியவன்‌ - சின நதவன - போல அவர்ககு 
வருததமுணடாககும்‌ பார்வையுடன்‌ நோககி, 


31 


“! சிலம்ப 


“எம கூட்டத்தைவிட்டு இவ்வளவு விரைவிலே 
அகன்று போகினறீரோ' என வினவினான 
(பொரு, 121-124). : 


சில்காற்று - தென்றல்‌. மதுரை நகர அங்காடித்தெரு 
வில... வானுற ஓஙகியுளள இல்லங்களின பல 
சாளரங்களிலும சிலகாற்று - தெனறல - வீசி 
யொலிககும்‌ (மது. 357-359). 


சில்பதவுணவு - சறிதானபக்குவத்தோடூ இடப்படும்‌ உணவு 
(உப்பு). உமணா சிலபத உணவின-உபபின-விலை 
கூறி விறறவாறே ஊர்தோறும செலவர்‌ (பெரு. 
64,65). 


சில்பதம்‌ - சிறு பரிசில்‌ கொடையாளர்‌ கொடுத்த கூலி 
யாகிய சிலபதத்தை-சிறு பரிசிலை-கூத்தா காதது 
வைக்காமல்‌ இடையறவின றி உண்டு செலவிடுவர்‌ 
(அகம்‌. 301:4,5). 


சிலபலி - சிறு பலி. குறமகள வெறியாடற களததில 
கிடாயினது குருதியொடு சலநது பிசைந்த வெள்‌ 

' ளரிசியைச்‌ சிலபலியாக-சிறுபலியாக-இடடு முரு 
கனை வரவழைப்பாள்‌ (முரு, 238-244), 


சில்லேராளர்‌ - சிற்றுழவர்‌. பலவாக விதைததறகு உழு 
இனற சிலலேராளர்‌-சிறறுழவர்‌-வயலில உழுதற 
இடையே சிறந்த மணிகளைப பெறுதற்கிடமான 
வளம மிக்க நாட்டிறகுரியவன்‌ பெருஞ்சேரலிரும 
பொறை (பதி. 76:11-15). 


சில்லை - சிலுவைக்‌ காளை (முரட்டுக்காளை). ஏறு 
தழுவும தொழுவததிலே தலைவன சிலலை-சிலு 
வைக காளை-ஆகிய ஏறறினைத தழுவினான 
(கலி, 107.5,6), 


சிலதர்‌ - தொழிலாளர்‌. சிலதா-தொழிலாளர்‌-காவல 
புரியும மிகவுயர்ந்த பணடசாலைகளையுடையது 

“-தொணடைநாட்டு நீபபெயறறு எனனும படடி 
னம்‌ (பெரு. 319,324,336). 


சிலம்ப - குறிஞசிநிலத்‌ தலைவ. வலிய கிடாய தனனி 
டததே வாராதொழியினும்‌ அது பினனரேனும 
வரககூடுமெனற ஆசையால அதன காதற பெட்டை 
யாடு காத்திருககுமபடியான அருவிகளையுடைய 
குளிர்ந்த பெரிய சிலம்ப - குறிஞ்சிநிலத தலைவ- 
எனத தோழி தலைவனை விளிததாள்‌ (ஐய்‌. 288: 
1-3). *ஆணபனறி தன காதறபெண பனறியைக 
கூடுதறகிடமானதும்‌ அருவிநீ£ விளஙகுவதுமான 


சிலம்பகம்‌ 


சிலமப” எனபது தலைவனைக குறிதத தோழியின்‌ 
விளி (ஐங்‌, 2641-8). 


சிலம்பகம்‌ - மலையிடம்‌. சோலையில்‌ சூரரமகளிர்‌ 
பலரும்‌ கூடிச்‌ சீர்மை திகழும்‌ ிலம்பகம்‌-மலை 
யிடம-எலலாம எதிரொலிககும்ட. முருகனுடைய 
கோழிககொடியினை வாழததி | பாடியாடுவர்‌ 
(முரு. 38-41). குறிஞ்சி நிலததின்கண்‌ தோனறும 
பலவேறு வகைபபட்ட ஓசைகள்‌ எல்லாம அருவி 
முழககததோடு கலந்து சிலமபகத்தே மாறிமாறி 
எதிரொலிக்கும்‌ (மது. 898-300). வெம்மை மிகக 
காட்டுச்‌ சார்பிலே பெருங்களிற்றைக்‌ கொன்று 
வீழ்ததிய ஆணபுலி, அவ்வெற்றியோடு சிலம்பகம்‌ 
எதிரொலிககுமாறு இடிபோல முழங்கும்‌ (அகம்‌. 
389:17-33) 


சிலம்பன்‌ - குறிஞ்ிநிலத்தலைவன்‌. வானளாவிய மா 
மலைகளையுடைய சிலமபனின-குறிஞ்சி திலததலை 
வனின்‌-மாராபு தலைவிககுக்‌ காமநோயினைத்‌ 


தந்து வருததியது (குறு. 8688:5-7.) 


சிலம்பாறு - தருமாலிருஞ்சோலைமலையிலிருந்து வருவ 
தோர்‌ ஆறு. நம்பி மூததபிரானது மார்பில அணியப்‌ 
பட்ட வெணகடபப மாலைபோல மாண்புறத்‌ 
தோன்றி அசையும்‌ அருவி ஆரவாரித்து இழியச்‌ 
சிலம்பாற்றைத்‌ திருமாலிருஞ்சோலைமலை அணிநது 
சீர்‌ பெறறது (பரி, 15:19-28). 


சிலம்பி - சிலந்தி. வேலமரத்தின உலர்ந்த கிளைகளில்‌ 
சிலம்பி-சிலந்தி- நூலால்‌ பின்னாது வெள்ளிய நுண்‌ 
மயிர்‌ போன்ற வாயிழையால்‌ பினனிய அசைகன ற 
வலையினைக்‌ கண்டு புறாக்கூட்டம்‌ அஞ்சியலறும்‌ 
(பதி, 39:9-13). களங்களில்‌ சிலமபியின வெள்ளிய 
நூல்வலை சூழ்நத பக்கங்களையுடைய நெற்கட்டுப்‌ 
போர்கள்‌, துகிலுடுத்து நிற்கும்‌ பூதங்களைப்‌ போல்‌ 
தோன்றும்‌ (பெரு. 230-287). கூதிர்க்காலதஇலே 
ஆலவட்டம்‌ பயன்பாடின்றி உறையிடப்பட்டுச 
சிலம்பியினது வெள்ளிய நூரலவலையால்‌ சூழப்பட்‌ 
டனவாய்‌ முளைககோலில தொங்கும்‌ (நெடு, 58: 
59). ஞெமை மரததின்‌ உலாநத கிளையில பின 
னப்பெற்ற சிலம்பியின வலை, பட்டத்துயானை 
கையில்கொண்டு உயர்த்திய துகற்கொடி போல 
மேலைக்‌ காற்றினால்‌ அசைந்தது (அகம்‌ 1115-8). 
காட்டிலே சிலம்பிகள்‌ வலை பினனிய வறுங்கிளை 
களையுடைய உலர்ந்த மரஙகளின்‌ அருநிழலில்‌ 
வற்றிய மரலைத தினனமாட்டாது கவ்விக்‌ 
கொண்டு மான்‌ கூட்டம தஙகியிருந்தது (அக 5: 
ச-7,10). தேரினை இழுத்துச்‌ செலலும்‌ குதிரை 


32 


சிலம்பு 


களின்‌ வாய்‌ நுரையின இழைகள்‌ சிலமபியின 
நூலைப்‌ போல வடிநது சிதறும (அகம்‌. 284;4-8), 
காட்டினகண்‌ இலைகள்‌ உதிரநது வறறிய வேல 
மரத்தில்‌ வலை பின்னியது போல சிலம்பிகளின 
கூடுகள்‌ பலவும்‌ சூழநதிருந்தன (அகம்‌. 293: 1-3), 
வேட்வென்‌ விரிதத வலையில்‌ அகபபட்டுப்‌ பின 
அதனை அறுத்து விட்டுத தப்பிப பறநத புறாச்‌ 
சேவல, மரககிளைகளில சிலம்பி வாயநூலாற 
பின்னிய கூட்டைக்‌ கண்டு வெருவியது (நற்‌. 189: 
7-10). சிலம்பி வலையால்‌ பொதியப்பட்ட ஈநதின 
செங்காய்கள்‌ துகிலால்‌ பொதிநது வைககப்பட்ட 
பவளஙகள்‌ போன்‌ றிருந்தன (ஐங.இ. 2:2,3). 


சிலம்பு - 1, பக்கமலை, பாரியது பறம்பு மலையின்‌ 


மரங்கள்‌ நிறைநத பெரிய சிலம்பில-பக்கமலையில 
முசுக்கலைகள்‌ பாய்ந்தாடும (புறம. 116:11,14). மிகக்‌ 
குளிர்ந்த சிலமபில இருள்‌ செறிநத பெரிய பூழை 
யினையும்‌ தெய்வம்‌ காககும்‌ உயர்நத சிகரங்களை 
யும்‌ கொணட பெரிய மலைநாட்டினன பேசுன 
(புறம, 158:10-12). வானளாவ மூங்கில்‌ வளரும்‌ 
சிலம்பின்கண சுரபுனனையோடு ஓஙூ வளாந்து, 
ஆசினியோடு அழகுபெற்ற பலாமரத்தின்‌ பழத 
தைப பெற்ற கடுவன தன்‌ மநதியையழைக்கும்‌ 
புதுவருவாயையுடைய முதிரமலைக்குத்‌ தலைவன்‌ 
குமணன (புறம 158:80-25). இமைய மலையின முள்‌ 
முருக்க மரங்கள்‌ செறிநத சிலம்பிலே துயிலும 
கவரிமான்‌ தான உண்ட, அருவி நீரையும்‌ நரநதம 
புல்லையும்‌ கனவிற்‌ காணும்‌ (பதி.11:81-22). அருவி 
நீர்‌ ஒலிககும சிலம்பினையுடையது நேரிமலை (பதி. 
40:20). குறமகள்‌ வெறியாடற்களததில்‌ செறிந்த 
மலையின்‌ சிலம்பிலுள்ள முருகனது நல்ல கோயிலை 
வாழத்தி அம்முருகனை வரவழைபபாள்‌ (முரு, 238, 
248,244). பெரிய மலையினது சிலம்பிலே மகிழ்ச்சி 
மிகுந்து ஆடுகின்ற தோகை மயில்களைப போல்‌ 
மாடஙகளிலே மகளிர்‌ பந்தாடினர்‌ (பெரு.820-3337. 
பூஙகொததுக்களையுடைய காகுதள்‌ நிறைந்த அழயெ 
சலம்பிலே களிறறியானை படுததிருநதாற்போலப்‌ 
பாம்பணைப்‌ பள்ளியிலே திருமால்‌ அறிதுயிலமர்ந 
திருந்தார்‌ (பெரு, 871-778). பறவைகளின்‌ ஓசை 
யாகிய நிறைந்த இசையினையுடையனவும்‌ ஒனறற 
கொன்று குறுககிட்டு நிறபனவுமான மலைகளின 
சிலம்பகத்தேயுள்ள தினைப்‌ புனத்தில தலைவியும்‌ 
தோழியும்‌ கிளிகளையோட்டியிருந்தனர்‌ (குறி, 
99-101). கடுமரங்கள்‌ மிகுந்து வளர்ந்த இட 
மகனற சிலமபில கற்பாறையின பககததிலிருநத 
சிறுநெறியில கூததர்‌ செனறனர்‌ (மலை. 14-20) 
வேங்கைப்‌ பூக்கள்‌ உதிரப்‌ பெறற குறவரது 


சிலம்பு 


குடிசையைப்‌ புலியெனக்‌ கருதி வெருவிய களிற்றி 
யானை, மேகம்‌ படிந்த சிலம்பிலே மூங்கில்கள்‌ 
முறிபடப்‌ பெயர்ந்து செலலும்‌ (அகம்‌, 18:9-18), 
செழியனது சிறுமலையென்னும்‌ வெற்பின்‌ சிலம்‌ 
பிலே கூதளஞ்செடிகள்‌ மலர்ந்து மணம்‌ கமழும்‌ 
(அகம்‌, 47:18-17). கூட்டமான கலைமான்கள்‌ தாழ 
ஒலிப்பதும்‌ மிளகுக்கொடி படர்வதுமான சிலம 
பிலே தலைவனும்‌ தலைவியும்‌ பிறரால்‌ எய்துதற்‌ 
கரிய காமத்தால்‌ கூடிக்‌ களவொழுக்கம்‌ புரிநதனர்‌ 
(அகம்‌, 112:14,16). சிறு காடாகி இருண்டதும்‌ சிறு 
நெறிகளையுடையதும்‌ செல்லுதறகரியதுமான சிலம 
பின்கண்‌ உள்ள குறுஞ்சுனையில்‌ பூத்த குவளைப்‌ 
பூக்களை வண்டு மொய்ச்கும்படி சூடிக்கொணடு 
தலைவன்‌ இரவுககுறியிடததே தலைவியைக காண 
வருவான்‌ (அகம்‌. 1288- 10). ஓங்கிய மலைச்சிலமபில்‌ 
பிடவமலருடன்‌ சேர்ந்து வேங்கைமலரும்‌ மலர்ந்‌ 
திருநதது (அகம்‌. 147:1,2). வலிய யானை, குளிர்நத 
மணங்கமழும்‌ சிலம்பிடத்தே மரங்கள்‌ வீழுமாறு 
முறித்துத்தள்ளிவிட்டு, மாறுபாடமைநதபுலியினை க்‌ 
கதறுமாறு குத்திக்‌ கொனறு போயத்‌ தினைப்புன க்‌ 
தில்‌ கதிர்களை மேயும்‌ (அகம, 1488-6). பாரம்‌ என்‌ 
னும்‌ ஊர்க்குத தலைவனாகிய நன்னன துஏழில்‌ என்‌ 
னும்‌ நெடுமலையில்‌ பாழி என்னும்‌ சிலம்பிடத்தே 
யுள்ள களிமயில்‌ தோகை போன்றது தலைவியின்‌ 
கூந்தல்‌ (அகம்‌, 152:8,12-14). ஒலியெழுநது அருவி 
கள்‌ ஆரவாரிக்கும்‌ பெருமலைச்‌ சிலமபிலே ஈன்ற 
ணிமையுடைய பிடியானையைத்‌ தழுவிககொணடு 
களிற்றியானை தன்‌ கன்று துயிலும்‌ இடத்தைக்‌ 
காத்து நிற்கும்‌ (அசும்‌.168:7-10). மூங்கில்கள்‌ நிறைந்த 
சிலம்பிலுள்ள சுரபுன்னையின்‌ உச்சி வாடும்படி 
ஞாயிற்றின்‌ கதிர்கள்‌ சினத்தைப்‌ பயினற கற்கள்‌ 
மிக்க காட்டு நெறியிலே தலைவன்‌ பொருள்வயிற்‌ 
பிரிந்து சென்றான (அகம. 177:6-12). கற்களை 
யுடைய சிலம்பிலே யானை கையை உயர்த்திப்‌ 
பெருமூச்சு விடுதலால்‌ வேங்கை மலாசள்‌ பலவும்‌ 
புதரில்‌ பரவி விழும்‌ (அகம்‌. 202:9-8), “மலையி 
லிருந்து இழியும்‌ அருவி சந்தன மரத்தில்‌ வீழந்து 
, அதனைக குளிரும்படி நனைத்திடும செறிந்த 
மலைச்சிலம்பினது கல்முழைஞ்சிலுள்ள சுனையில்‌ 
பகலிலே தலைவர்‌ நம்முடன்‌ விளையாடி. இரவிலே 
தம்‌ சிறுகுடியாய ஊர்சகுச்‌ செல்வராயின்‌ நன்று” 
எனத தோழி தலைவியிடம கூறினாள்‌ (அகம்‌, 228: 
3-7,13). காட்டிலே ஈன்று காவற்பட்ட பெண்புலி 
* பசியுற்றதாக அதற்கு இளமானாகிய உணவைக்‌ 
கொணர்நது தருதற்கு நடுஇரவில, இருணட குகை 
களையுடைய சிலம்பில்‌ இரை கொள்ளுதலை விரும்‌ 
பிப்‌ புறப்பட்ட ஆண்புலி, காட்டுப்பசு தொலை 
விலே நினறு அலறுமாறு அதன்‌ ஏறறைக 


33 


சிலம்பு 


கொனறு இழுத்துச்‌ செலலும்‌ (அகம. 238:1-9). 
பெரிய மலை, தேன கூடுகள நிறைநத குளிரநத 
குகைகளையுடைய சிலமபினைக கொண்டது (அகம. 
242:18,19). மழவா இளம பசுவைக கொன்று 
தின்ற புலால நாறுமிடததைத துழாவி வீசும மேல 


* காற்றின ஒலியைக கேட்ட உழைமான கூடடம்‌, 


அவ்வொலியை நீணட மூங்லெகள்‌ நிறைநத 
சிலமபிலே இரைகொள்ள விருமபி வநத புலி 
மானைப்‌ பறறியதனால எழுநத ஒலியெனக சருதி 
வேறுவேறு வழிகளில அலறியோடும (அகம. 249: 
12-18). பேகனது பெரிய மலையிடததே பூககளை 
நிறையக்‌ கொணடுவரும அருவிகள்‌ ஆரவாரிதது 
வீழகினற நீவளமமிகக சிலமபிலே துளளும நாத 
துளிகள்‌ அருகிலுள்ள புதாகளை நனைககும 
(அசும்‌. 262:13-17). பெரிய பலைச சிலம்பிலே 
வேட்டைககுச்‌ சென்ற கானவன்‌ தனனுடன 
போரிட்டுத தொலைநத யானைக்‌ கொமபினால 
நீவளம மிகக சிலமபில நன்பொனனை அகழந 
தெடுபபான (அகம. 282 1-4), சிலம்பிலே செவ 
வாழை நீண்டு வளரும (அகம, 3091) மேகம 
தவழும சிலம்பில இளைய பிடியானை தன முதற 
சூலினை ஈனறு மூஙகிலைத தினறு கொணடிருக 
கையில்‌ தனனை விருமபும களிறு தடவிவிட அத 
நிலையிலேயே வாழைகள்‌ வளாநத அழகிய அச 
சிலம்பில துயிலும்‌ (அகம. 888:11-14). இனத 
துடன்‌ செனறு மூங்கிலை மேயநத யானை, 
தன்னைத தாச்குதற்குப பதுககியிருநத புலியைக 
கொனறு குருதி தோயநத கொமபினை மழைநீரால 
கழுவிககொண்டு மலையடுகககதில மெலல மெலல 
நடநதுசென று, பகைவென ற செருககுடன 
பிடியைத்‌ தழுவிப பின வாழை மரங்கள வளர்நத 
அழகிய சிலமபிலே துஞசும (அகம. 3581-9), 
சிலமபினிடததே நீணடு வளாநத சோலையில்‌ 
துளிகள சிதறும வெளளருவிபோலத திஙகளின 
கதிர்கள்‌ விளஙஜனெ (அகம, 362 15-15). ஓஙகிய 
பெரிய சிலமபில, ஒளீபொருநதிய கொ ததுககளில 
நறுமலர்களைக கொண்ட வேங்கை மர தநின கவை 
யிடததே கட்டிய பரணில இருநதவா று தலைவியும்‌ 
தோழியும்‌ தினைபபுனததிற படிநத குருவிகளை 
ஓட்டிப்‌ பின அவவேங்கைப பூககளில ஊதும்‌ 
துமபிகளின இனனிசையைச செவியுற்று இருநதனர்‌ 
(அகம. 8834-9), மலைச சாரலாயெ சிலமபு மரா 
மரங்களைத தனககு அழகாயக கொள்ளும்‌ (குறு 
82:8,3) சிலமபிலே தஙக வாழும யானைகள்‌ 
மிதிதத பள்ளங்களில நீர்‌ தேகி நிறகும (குறு, 
52:1). சலம்பில சேமபு வளரும குறு. 76:3). 
பெரிய மலையுசசியில தோனறிய அருவி சிலமபிலே 
இழியும (குறு. 78 1-2), குலையாகப பூததிருககும 


சிலமபு 


காந்தள்‌, பிளபபுககளையும முழைகளையுமுடைய 
சிலாபு முழுதும மணம சுமழும (குறு. 239:2, 8). 
நீரவளம்‌ மிகக சிலமபிலே வெணகூதாளத்தின 
அழகிய புதுமலர்கள்‌ ஒருமித்து மலாநதிருநதன 
(குறு. 888:5, 6). வாழைக்‌ குருத்தலே தலை 
மோதுணடு வலிமையழிநத களிறு, பிடியானை 
புறந்தடவ அருவி நீர்‌ இழியும்‌ சலமபிலே அரிதில 
துயினறது (குறு. 208 1-5). சிலம்பு பொலிவழியுமபடி 
அங்கிருந்து வாழையினை மலையாறு பெயாததுச்‌ 
சென்றது (குறு. 3274, 7). மலைச்சாரலில தினைக 
கஇாகளையுணணும கிளிகளை ஒட்டுகின்ற குறததி 
யின கையிலுள்ள குளிரெனனும கருவியின ஓசை 
சிலம்பிலேை செனறு எதிரொலி யுணடாசகும்‌ (குறு. 
300.47), தலைவனது மலைநாட்டில மேகங்கள்‌ 
படியும சிலம்பிலே ஐவன நெல்லை விதைதது 
அருவி நீரினால அதனை விளைவு செய்வர்‌ (குறு. 
371:2, 3), வெண்ணெலலைத தின்ற யானை 
குளிந்த நறுமணமுடைய சிலமபிலே துயிலும 
(தற. 77, 9). தேன மணங்கமழும்‌ சிலம்பின்‌ 
கண்ணே புலியேறு களிற்றுடன்‌ போரிடுகையில்‌ 
அவறறால்‌ விளையும்‌ துனபததிற்கஞ்சாத குறச்‌ 
சிறுவர்‌ பாறைமேல ஏறியிருநது மனசசெருக்கோடு 
தொண்டகச்‌ சிறுபறை அறைவர்‌ (தற்‌. 104:1-5), 
வாழைகள்‌ வளர்நத சிலம்பிலே அருமபுகள்‌ 
மலர்நத: செங்காந்தள்‌ மணஙகமழ, அவற்றைச 
சூழ்ந்து திரண்ட யாழிசை போலும்‌ இனகுரல்‌ 
வணடுகள்‌ அருவியாகிய முழவின்‌ ஒலியோடு ஒரு 
சேர மெலல ஒலிக்கும்‌ (நற. 176:6 10). ஆழநத 
சுனைநீரையுடைய சிலமபில்‌ வாழை தழைதது 
வளரும (நற. 188:1). குனறத்தில தேனடைகள்‌ 
முறறிய சிலம்பின்கண முளைதது வளைந்த மூங 
கில போலும்‌ பருத்த தோளையுடையவள்‌ தலைவி 
(நற்‌. 188:7-9). பலவாகிய வாழைகள்‌ ஓங்கி வளர்ந 
ததும்‌ சுரபுனனை மரங்கள நெருங்கி வளர்ந்தது 
மான சிலமபிலே துயிலும்‌ தன்‌ காதறபிடியானைக 
கருக மேகம்‌ படிந்து மறைத்ததனால்‌ அதனைக்‌ 
காணபபெறாத களிற்றியானை பிளிறுகின்ற 
சோலையையுடையது தலைவனது உயர்நத குன்றம 
(தற்‌. 828:6-10). தேன்‌ உணடாகினற சிலமபிலே நீர்‌ 
சூழ்நத துறுகலலின்‌ அயலில்‌ தூய மணலெடுதத 
கரையில்‌ மாஞ்சோலையிருநதது (தற்‌. 248:1-4), 
மழை பெயத குளிநத மலைசசாரலில கூதாள 
மணததைத தனமேற கொணடு மண ககும வண்டு 
களின விரும்பததகக இனிய குரலை யாழிசையென க்‌ 
கருதி மணம கமழனெற சிலமபிலே அசுணமான 
கூர்நது கேடகும (நற்‌, 2441-4) 'களிறறியானை 
யோடு போரிட்ட வேங்கைபபுலி துறுகற்கள்‌ 
நிறைநத சிலமபில்‌ முழங்குனெறதே' எனத தலைவி, 


34 


சிலம்பு 


இரவுககுறியிடத்திற்குத்‌ தலைவன்‌ வரும்‌ வழியின்‌ 
ஏதததைக்‌ கருதி வருந்தினாள்‌ (நற. 255:4,5), 
அரும்பவிழந்த காந்தள்‌ மலர்கள்‌ சலமபெலாம 
மணங்கமழகினற சாரலையுடைய மலைநாட்டி 
னன்‌ தலைவன (நற, 294:7-9), தலைசரிந்த சிலம்‌ 
பிடத்தே கருகிய வள்ளிககொடிபோல்‌ புறவழ 
கெலலாம்‌ அழிந்து தழைதத கூந்தலையுடையவர்‌ 
தலைவியின்‌ தோழியர்‌ (நற. 295:1-4), கிளிகள்‌ 
சாரல பொருநதிய மலையிலுள்ள தம்‌ இன ததோடு 
சேர்நது தினைக்கதிர்களைக கொயது தினறு 
கொமபு வாசசியம போல கூவி ஒனறையொனறு 
அழைககும்‌ நெருங்கிய பெரிய சிலமபினையுடைய 
மலைநாடன்‌ தலைவன்‌ (நற்‌. 3041-4). சிலமபிலே 
மேயநத செமபசு காநதள்‌ மலாககொததினை 
மோதி அமமலர்களின தாதுக்கள்‌ தன்மேல உதிரப 
பெற்று நிறம்‌ மாறிய நிலையில அதன கனறு 
தாயைக கண்டு மருண்டது (நற்‌. 459.1-2), பல 
நாட்கள்‌ வானம்‌ மழையினைப பெயயாதாயினும 
அருவிகள்‌ ஆரவாரிதது இழியும்‌ நீர்வளம்‌ மிசுக 
சிலமபினையுடைய வானளாவிய மாமலை நாடன்‌ 
தலைவன (நற்‌. 365:5-8). *தலைவனொடு கூடி 
அசசம்‌ பொருந்திய சிலமபின்‌ அருவியிலே நீராடி, 
வேங்கை மரததினமேல்‌ கட்டபபட்ட பரண்‌ 
மீதேறியிருநது, தஇனைப்புனததில கிளிகளை 
யோட்டி மழெந்திருத்தல இனறு போல்‌ நாளையும 
நமக்கு வாய்ககுமோ' எனத தோழி தலைவியிடம்‌ 
வினவினள்‌ (நற. 872:4-9), சிலமபிலே சென்ற 
கோழிப்பெடை தன சேவலுடனே பழங்கொலலை 
யின்‌ மேற்புறததைக்‌ கிளைதத புழுதியில்‌ மிகப்‌ 
பல நனபொன கிடநது ஒளி வீசும்‌ மலை 
நாட்டினையுடையவன்‌ தலைவன தற்‌. 389:7-10), 
நீணட மூங்கிலகள்‌ ஓங்கி வளாநத நிழல மிகக 
சிலமபிலே பிடியானை கன்றீன்று வருந்தியிருக 
கையில பாலமடி சுரந்த அதன பசிநோயைத்‌ 
தாக்க வேணடிக்‌ களிறறியானை தினைக்கதிர்‌ 
களைக்‌ கவர்நதமை கண்டு, புனங்காவலான கான 
வன்‌ எரிகொளளியை வீசினான (நற்‌. 893:1-5). 
அருவிகள்‌ ஆரவாரிக்கும்‌ பெரிய மலையடுகக,ததில, 
வணடுகள்‌ தேனுணணுமாறு காநதளம பூககள்‌ 
மலாதினற இடமான, வாழைமரங்கள்‌ வளர்நத 
அழகிய சிலமபிலே, பனறி கிளைதத நிலததில்‌ 
கிடககும பல அழகிய மணிகளின்‌ ஒளிதிகழும 
விளககததில, கனறின்ற மடபபிடியானை தன 
னைக்‌ களிறு காதது நிற்கத தஙகியிருககும (நற்‌. 
399.1-7). மலையினது நறுமணமுடைய குளிர்ந்த 
சிலமபிலே காநதளம பூஙகொதது மணஙகமமும 
(தங. 226:1,2). தலைவன து குன றததிண கன கிழங்கு 
களை அசழநதுண்பதறகாகப பனறிகள்‌ உழுத 


சிலம்பு 


சிலம்பிலே மேலும்‌ உழாது விதைத்து விளைநத 
தலைவிளைச்சலைக்‌ கானவர்‌ கொய்து செல்வர்‌ 
(ஐ. 270:1-3). *அருவிகளால்‌ அழகுகொண்ட நின 
மலையின்‌ சிலம்பு, பிறர்‌ கூறுவனவற்றையே 
தானும்‌ எதிரொலிததுக்‌ கூறுமாறு போல நீ கூறு 
வனவற்றையே கூறுவாள்‌ இவள்‌' என்று தலைவி 
யைக்‌ குறிததுத்‌ தோழி தலைவனிடம்‌ பேசினாள்‌ 
(கலி. 46.25-27). செறிநத மலையின்‌ சிலம்பு 
தொட்டு நீண்டு கிடக்கும்‌ நிலத்தின்கண்‌ நிலவு 
பரந்தாற்‌ போல்‌ வையையாறு நீரைப்‌ பரப்பிச்‌ 
செனறது (பரி, 1132,33), 


2. மலை, மரங்கள்‌ செறிந்த குளிர்ந்த சிலம்பில்‌- 
மலையில்‌ - குரங்குகளைப்‌ போலக்‌ கைப்பொருள்‌ 
களைப்‌ பறிததுக்‌ கொள்ளும்‌ இயலபையுடைய 
ஆறலை கள்வர்‌ பரந்து வந்து அலைப்பர்‌ (புறம்‌. 
136:12-14). குறுநதடியால்‌ அடிக்கப்பட்ட முரசு 
போல்‌ ஒலிக்கும்‌ அருவியையுடைய பெரிய உயர்ந்த 
சிலம்பின்கண்‌ அமைந்த சீறூரிலிருநத பேகனது 
மனைவாயிலில்‌ நின்று கபிலர்‌ அவனையும்‌ அவன்‌ 
மலையையும்‌ வாழ்ததிப்‌ “பாடினார்‌ (புறம்‌. 143:9- 
12). செறிவுடைய சிலமபிடத்தே பளிங்கைக்‌ 
கரைத்துச்‌ சொரிந்து வைத்தாற்போன்ற சுனையில்‌ 
குடைந்து தலைவியும்‌ தோழியும்‌ தம்‌ மனத்திற்கு 
விருப்பமானவற்றைப்‌ பாடி நீராடினர்‌ (குறி. 57,58). 
"மூங்கில்‌ ஒலிகதகின்ற அரிய வழிகளையுடைய சிலம்‌ 
பைச்‌ சேர்ந்திருக்கும்‌ சீரூர்களையடைநது நீவிர்‌ 
நன்னனுடைய கூத்தர்‌ என்பதை அங்குள்ளார்க்கு 
அறிவிப்பீராயின்‌ அவரில்லததே உரிமையோடு 
விருந்து பெறுவீர்‌' எனக்‌ கூத்தர்‌ ஆற்றுப்படுத்தப்‌ 
பெற்றனர்‌ (மலை, 161-169), மூங்கிலகள்‌ ஒலிக்கும்‌ 
சிலம்பிலே ஆண்‌ பனறியைக்‌ கொன்ற புலியேறு 
அதனைப்‌ பலாமரங்கள்‌ செறிந்த பக்க மலைகளில்‌ 
புலால்‌ நாறும்படி ஈர்த்துச செல்லும்‌ (அகம்‌, 8:6- 
8). வேங்கை மரக்‌ கிளையிலிருநது புதுமலரைப்‌ 
பறிக்க வேணடிக்‌ குறமகள்‌ *புலி புலி' எனப்‌ பூச 
லிட்டபோது, உயர்ந்த கற்பாறைகள்‌ நிறைநத 
பக்கமலையிலே இருண்ட குகைகளையுடைய சிலம்‌ 
பில்‌ இருநது ஊராருடைய பசுக்களைக்‌ கவர்ந்து 
தின்னும்‌ புலி வநததாகக்‌ கருதிச்‌ சீறூர்‌ ஆடவர்‌ 
பலரும்‌ விற்களுடன திரண்டனர்‌ (அகம்‌. 58:9-8), 
தெய்வங்களையுடைய சிலம்பிலிருநது பெண்‌ தெய்‌ 
வங்கள்‌ மலர்களைச்‌ சூடிக்கொணடு தாம்‌ விரும்‌ 
பிய உருவங்களை மேற்கொண்டு தலைவியின்‌ 
மனைத்தோட்டததிலே இரவில்‌ வரும்‌ (அகம 158: 
7-9). யானைகள்‌ முழங்குவதும நீர்வளம்‌ மிக்கது 
மாகிய சிலம்பிலே தேனுடன கலந்து வரும்‌ வெள்‌ 
ளருவி இன்னிசையுடன முழங்கும்‌ தணணுமை 


35 


சிலம்பு 


யொப்ப இம்மெனும்‌ ஒலியுடன்‌ குகைகளும்‌ பிளப்‌ 
பிடங்களும்‌ எதிரொலிக்குமாறு மலைசசாரலில 
வீழும்‌ (அகம்‌. 172:7-5). ஆயஅண்டிரனுடைய 
நாட்டின்கண்‌ தெய்வங்கள்‌ உறையும இலம்பில்‌ 
கவிரம என்னும்‌ பெயரையுடைய ௮௪சம பொருந 
திய பககமலையில சுனையி லுறையும்‌ சூர்மகளே 
யாவாள்‌ என்று தலைவியைக்‌ குறித்துத தலை 
வனது நெஞ்சு நினைந்தது (அகம்‌. 198 11-17). நீண்ட 
மூஙகிலகள உயர்ந்து வளர்நத நிழலபொருநதிய 
சிலம்பின்‌ அருவிநீர்‌ ஊாநது இழியும அழகிய 
உச்சியில, வேங்கையின நறுமலாகள உதிருமாறு 
தினைகளில்‌ ஏறிச கூட்டமான முசுககலைகள 
தமமினங்களைக்‌ கூவித்தாவும (அகம. 205:16-22). 
ஓயாத முழக்கத்தோடு மழை மிகுதது இடியிடிதது 
மேகம மேலெழுநது பெயயத தொடங்கிய குளிசசி 
மிகக சிலமபிலே, மூங்கிலகள நெருஙகி நீணடு 
வளர்நத வானளாவிய நெடுஞ்சிகர ததிலிருதது 
இழிநது விளங்கும்‌ வெள்ளருவிகளையுடைய பகக 
மலையில, அருமபுகள்‌ மலர்ந்த வேங்கையின 
பொன்போலும பூககள்பாறைகளினமேல்‌ உதிர்நது 
பரவியிருககும்‌ நலல மலை நாட்டினையுடையவன 
தலைவன (நற, 287:1-7), மேகங்கள்‌ தவழகனற 
சிகரங்கள்‌ உயர்நத பொ தியிலா யெ ஓங்கிய பெரிய 
சிலம்பில செங்காநதள்‌ அரும்புகள நீணடு நனகு 
பூத்திருக்கும்‌ (நற்‌. 379.11-18). “வயலைககொடிகள்‌ 
வளர்நத அழகிய சிலம்பின உச்சியிலிருக்கும அசோசு 
மரத்தினினறும உனககாகத்‌ தலைவனால அரு 
மையாகக்‌ கொயது கொணரபபட்ட தழையை 
நீ ஏலாது மறுத்து விடுவாயா யின அது பயனினறி 
வாடிவிடும்‌' எனறு தோழி தலைவியைத தழை 
யேற்சு வேண்டினாள்‌ (ஐ. 211:2,8). தலைவியின 
காமநோயை அறியாத வேல, மிளகுககொடிகள்‌ 
வளரும சிலம்பிற்குக கடவுளாயெ முருகனை 
வாழததிப்‌ பாடி, *'இநநோய தெய்வத்தால நேர்ந 
தது' என்பான்‌ (ஐங்‌. 243:1,2). குறவன எரிககின.ற 
சந்தனத்தின நறுமமணமம கொணட புகை, தேன 
மணககினற சிலமபினது பககமலையெங்கும கம 
மும்‌ (ஐ. 2௪3:1,2). சிலமபினகண மூஙகில வளர்ந 
திருந்தது (ஐங்‌. 27831). சிலம்பிலே காநதளம பூங்‌ 
கொத்து மணங்கமழும்‌ (ஐங்‌. 393.1). காநதளம 
பூக்கள்‌ மணங்கமழ்வதும காண்போ கண்‌ 
களைத்‌ தனனிடததே கவர்ந்து கொள்வதும்‌ ஆதிய 
கரிய சிலமபினகண்‌ குறமகளிர்‌ தததம்‌ கணவரைத 
தப்பாதவராய்‌ அவரே தெயவமென வணங்கி எழு 
வராதலால அவர்‌ கணவனமாரும தாம தொடுக 
கின்ற அம்புகள்‌ இலக்குத்‌ தப்பாதவராவர்‌ (கலி. 
39:15-18). “தலைவி குறிதத குறியிட ததே இரவுப்‌ 
பொழுதில்‌ நீ வருவையானால நினனைக கண்டு 


சிலம்பு 


பிற விலங்குகள்‌ வெருவியோடுகின்ற ஓசையினால்‌ 
மிளகு வளரும்‌ சிலம்பிலே உலாவுதலையுடைய புலி 
யென்று இவ்வூரார்‌ கருதுவர்‌' எனத்‌ தோழி தலை 
வனை இரவுக்குறி விலக்கி வரைவு கடாவினாள்‌ 
(கலி, 52:16-18), வையை நீர்ப்பெருக்கினால்‌ அதன்‌ 
அலைகள்‌, மேகங்கள்‌ படியும்‌ சிலம்பிலே விளைந்த 
மிளகுக்கொடி, சந்தன மரம்‌, நுரை முதலியவற் 
றைக்கரையிலே மேன்மேலும்‌ வீசும்‌ (பரி. 16:1-4). 


3, கா௱ற்லெம்பு. செறிந்த உள்ளிடு மணிகளை 
யுடைய சிலம்பு-காற்சிலம்பு - அணிந்த மகளிர்‌ 
ஆன்பொருநையா ற்று வெண்மணலிடத்தே பொற்‌ 
கழங்கு கொண்டு விளையாடுவர்‌ (புறம்‌, 363-5) 
போர்வைக்கோப்‌ பெருநற்கிள்ளி ஆமூர்‌ மல்ல 
னொடு போரிட்டு வென்ற காட்சியைக்‌ கண்டு 
வந்த நக்கண்ணையார்‌, “என்‌ கால்களில்‌ அழகிய 
சிலம்பு ஒலிக்க யான்‌ ஓடிச்சென்று என்‌ தலை 
வனது வெற்றியைக்‌ கண்டேன்‌' என்றார்‌ 
(புறம்‌, 85: 6-8). இளையோளாகிய தலைவி 
ஒருத்தி செம்பொறிகள்‌ அமைந்த சிலம்பணிந்‌ 
தவள்‌ (புறம்‌. 841:3). ஆடுகோட்பாட்டுச்‌ சேரலா 
தனின்‌ கோட்டை வாயிலில்‌ செம்பொறிகள்‌ 
அமைந்த சிலம்புகள்‌ தொங்க விடப்பட்டிருந்தன 
(பதி. 53:6, 7). கால்களில்‌ அணியப்பட்டுள்ள செம்‌ 
பொற்‌ சிலம்புகள்‌ ஒலிக்குமாறு மாடத்திலே மகளிர்‌ 
பந்தாடினர்‌ (பெரு. 331-333).  செல்வமகளிர்‌ 
விழாவைக்‌ காண்பதற்கு, ஏனைய அணிகளோடே, 
தெளிந்த ஓசையினையுடைய உள்ளிடு மணிகள்‌ 
நிறைந்த பொற்சிலம்புகள்‌ ஒலிக்கும்படி மேல்‌ 
மாடத்தினின்றும்‌ இழிந்து வந்தனர்‌ (மது, 443-451). 
தித்தன்‌ மகளாகிய ஐயையென்பாள்‌ பரல்கள்‌ 
இடப்பெற்ற சிலம்பினையணிந்தவள்‌ (அகம்‌, 6:1-4). 
“என்‌ மகளுடைய சிலம்பு பொருந்திய சீறடிகள்‌, 
தந்தையின்‌ அரிய காவலைக்‌ கடந்து, மலைகள்‌ 
குறுக்கிட்டு நிற்கும்‌ சுரநெறியிலே தன்‌ தலை 
வனுடன்‌ செல்ல வல்லவையோ” எனத்‌ தலை 
வியை நினைந்து செவிலி இரங்கினாள்‌ '(அகம்‌. 
37:7-10,82). தொகுதி கொண்ட பரல்களையுடைய 
சிலம்பு ஒலிக்குமாறு தலைவி விளையாடுவாள்‌ 
(அகம்‌, 49:17, 18). சோழர்‌ மகளான அஃதை என்‌ 
பவள்‌ செம்பொற்‌ சிலம்பினை அணிந்தவள்‌ (அகம்‌. 
96:11-12). பாழ்நாட்டு வழியிலே தன்‌ சிவந்த 
அடிகளில்‌ சிலம்பு ஒலிக்கத்‌ தலைவி தலைவனுடன்‌ 
போயினள்‌ (அசும்‌, 117:7-9). ஊர்முழுதும்‌ துயிலும்‌ 
யாமத்திலே தலைவி, வில்லினைப்போலும்‌ வகை 
'யமைந்த நல்ல குடச்சூல்‌ ஆகிய அழகிய சிலம்‌ 
பினை ஒலியாது அடக்கிக்கொண்டு அஞ்சியவளாய்‌ 
இரவுக்குறியிடத்தே வந்து தலைவனைத்‌ தழுவி 


36 


“பாவையன்ன மடந்தையாகிய 


சிலம்பு 


மீண்டாள்‌ (அகம்‌. 198:9-11). சிறப்புப்பொருந்திய 
பெரிய மனையின்கண்‌ தலைவி சிலம்பொலிக்க 
நடந்து சிறுபொழுதே தோழியருடன்‌ பந்தாடி 
னாலும்‌ தாய்‌ அவளை வரவழைத்துப்‌ பாராட்டிப்‌ 
பாலூட்டுவாள்‌ (அகம்‌. 219:1-7). உள்ளிடுமணி 
கள்‌ பொருந்திய சிலம்பினையணிந்த றடிகள்‌ 
சிவக்குமாறு தலைவி சுர நெறியில்‌ தலைவனுடன்‌ 
நடந்து சென்றாள்‌ (அகம்‌, 857:8-4). உடன்‌ 
போக்கினிடையே தலைவன்‌ தலைவியை நோக்கி, 
“நீ சலம்பொலிக்குமாறு மெல்ல நடந்து நினது 
அழகிய முதுகினை யான்‌ காணுமாறு முன்னே 
செல்வாய்‌" என்றான்‌ .(அகம்‌. 267:5-86). தலைவ 
னுடன்‌ செல்லும்‌ தன்னைத்‌ தாய்‌ அறிதற்கஞ்சிய 
தலைவி உள்ளிடு மணிகளைப்‌ பெய்து மூடித்‌ 
தேர்ந்து செய்யப்பெற்ற தன்‌ சிலம்புக்ளைக்‌ 
கழற்றி விட்டுச்‌ சென்றாள்‌ (அகம்‌. 381:18-17). 
தலைவி தன்‌ கால்களில்‌ அணிந்திருந்த சிலம்புகள்‌ 
ஓலிக்கும்படி நடந்து வயலைக்கொடிக்கு நீர்‌ 
ஊற்றி வளர்த்தாள்‌ (அகம்‌, 383:6-13). தலைவ 
னுடன்‌ போன தலைவியின்‌ மெல்லடிகளின்‌ மேல்‌ 
அணியப்பட்டிருந்த சிலம்பினைக்‌ கண்டேரர்‌ அவ்‌ 
விருவர்க்கும்‌ மணம்‌ நிகழாமையை யுணர்ந்து 
இரங்கினர்‌ (குறு. 7:1-8). வாகை நெற்றுக்களை, 
அவற்றின்‌ விதைகள்‌ உள்ளிடு பரல்களையுடைய 
சிலம்பு போல்‌ ஆரவாரிக்க மேல்‌ காற்று அலைக்‌ 
கும்‌ (குறு. 369:1-3). தலைவனுடன்‌ போகத்‌ 
துணிந்த தலைவி வைகறை விடியலில்‌ தன்‌ மெய்யி 
னைப்‌ பிறர்க்குத்‌ தோன்றாதபடி மறைத்துத்‌ தன்‌ 
காலில்‌ அணிந்திருந்த உள்ளிடு மணிகளமைந்த 
சிலம்பினைக்‌ கழற்றிப்‌ பந்துடனே சேர்த்து ஓரிடத்‌ 
திலே வைக்கச்‌ சென்றவள்‌, *இவற்றைக்‌ காணுந்‌ 
தோறும்‌ என்‌ தோழியர்‌ வருந்துவர்‌; அவர்‌ 
இரங்கத்தக்கவர்‌' எனக்‌ கருதிப்‌ புறப்படவும்‌ அவள்‌ 
கண்கள்‌ அவளை மீறி நீரைச்‌ சொரிந்தன (தற்‌. 
12:4-10). தலைவி சிறுமியாயிருந்த போது, செவிலி 
யர்‌ தேன்‌ கலந்த தீம்பாலைப்‌ பொற்கலத்திலேந்திய 
வாறு ஒருகையில்‌ சிறுகோலையும்‌ கொண்டு 
அவளை உண்ணச்சொல்லி அடிக்கவும்‌, அவள்‌ 
தெளிந்த ஓசையையுடைய முத்துப்பரல்களையிட்ட 
பொற்சிலம்பு ஓலிக்குமாறு பாய்ந்தோடினாள்‌ 
(நற்‌. 1101-5), உடுத்தியிருந்த தழையுடை சிதைய 
வும்‌ மாலை வாடவும்‌ வளைகள்‌ கழலவும்‌ தலைவ 
னொடு சேர்ந்து நண்டுகளை ஓட்டி விளையாடிய 
தலைவியின்‌ சிலம்பு உடைபட்டது (நற்‌. 363:7-10). 
என்‌ மகள்‌ தன்‌ 
தலைவனுடன்‌ மெல்ல நடந்து சென்றனள்‌ என்று 
கூறுகின்‌ நீரே, அவளுடைய அழகிய சிலம்‌ 
பணிந்த அடிகள்‌ நிலத்திலே படிந்தன வோ” எனத்‌ 


சிலம்பு 


தலைவியைக்‌ குறித்துச்‌ செவிலி கணடோரிடம்‌ 
வினவினாள்‌ (ஐங. 389). காமஞ்சாலா இளமை 
யளாகிய பெண தன்‌ கால்களில்‌ அணியபபட்ட 
அழகிய சிலம்புகளின்‌ உள்ளிடு மணிகள்‌ ஆரவா 
ரிககுமாறு மனையினினறும்‌ பந்துடனே தளர்ந்‌ 
தொதுங்கி நடந்து சென்றாள்‌ (லி. 57:8-7), 
*காலுக்குப்‌ பொருந்திய சிலம்பின்‌ உள்ளிடுமணி 
ஆரவாரிக்க நடந்து என்‌ அஆருயிரைக்‌ கவர்தது 
கொண்டு இளமையால்‌ அதனையறியாது 
போகினறவளே, எனத தலைவன காமஞசாலா 
இளையவளை விளித்தான (சலி, ௪௪:5,6). மரத்‌ 
தால செய்த சிறுபானையாலும்‌ பாவையாலும 
விளையாடுதற்கு, உள்ளிடு மணிகள்‌ இட்ட 
அழகமைநத புனைதொழிலகளையுடைய அழகிய 
சிலமபுகள்‌ மிகவும ஆரவாரிகக அடியிட்டு நடக 
கும்‌ நின்‌ கூந்தலைக கண்டு என அறிவு முதலியன 
என்னை விட்டுப்‌ போகுமபடி செலபவளே” எனத்‌ 
தலைவியை விளிததுத தலைவன இரத்து பினனின 
றான (கலி, 59.5-9), தெளிந்த ஓசையையுடைய 
உள்ளிடு மணிகள்‌ இடப்பட்ட சிலம்பு ஆரவாரிக்க 
நடந்து வந்து தெருவிடததே தலைவனைப பரததை 
தாககணங்கு போல்‌ தாக, அவனது நெஞ்சினை 
அகப்படுத்திக்‌ கொண்டாள்‌ (கலி. 69:8,9). இனிய 
ஓசையமைநத உள்ளிடு மணிகளையுடைய சிலம்‌ 
பினை அணிநதிருந்தாள்‌ தலைவி (சலி. 125.16) 
தலைவன்‌ பிரிவு நீட்டி ததலால கலக்கமுற்ற தலைவி 
தன்‌ சீறடியில சிலமபு ஒலிக்குமாறு எங்கும்‌ திரியும 
நிலைககுள்ளானாள்‌ (கலி, 147:3,4),  “அதிரற்பூங்‌ 
கண்ணி அணிந்தவளே” நீ மிகுநத அனபு கொணடி 
ருக்கும நின கணவன்‌ என்னிடததே அன்புடைய 
னாதலால்‌ நின வளையினையும ஆரத்தினையும்‌ 
கொணர்ந்து எனக்கு விலையாகத தநதான; அவன்‌ 
இவறறையேயனறி நாளை நின்‌ காலகளின சிலம்பு 
களையும்‌ கழறறும்‌ தனமையன' எனறு தலைவி 
யிடம பரததை உரைததாள்‌ (பரி. 20:79-91). 
நிததிலங்களை உள்ளிடு மணிகளாகக கொணடு 
சிலமபு செயயப்பட்டது. (பரி. 22:49), 


4, ஓசை, பாணடியன்‌ நெடுஞ்செழியனின அரண்‌ 
மனையின்‌ பந்தியிலே நிறறலை வெறுதத குதிரை 
கள்‌ புலலுணவைக்‌ குதட்டுகினற ஓசை ஒருபுறம்‌ 
எழும; நிலாமுற்றததிலே நீர்‌ வநது வீழவதற்‌ 
கமைந்த பததல நிறைநது நீர்‌ கலஙக விழுனெற 
அருவியோசை மற்றொரு புறம்‌ ஒலிககும; அதனரு 
தில்‌ பீலிமயில்‌ ஒன்று ஒதுங்கவும செருககுடைய மற்‌ 
றொரு மயில்‌, ஊதுகொம்பின இனிய ஒசைபோல 
அகவும்‌; இவையெல்லாம ஒனறு சேர்ந்து செறி 
வுடைய மலையின்‌ சிலம்பு-ஓசை-போல அவ்வரண்‌ 


97 


சிலம்பு கழித்தல்‌ 


மனையில ஆரவாரிக்கும (நெடு. 93-100). யாழி 
னது பததல சிலமபு அமைநதது (மலை, 86). நன 
னனசேய நனனனுடைய நாட்டு மலைகளில பல 
வேறு ஓசைகளும்‌ அவ்வோசைகளால குனறுகளில 
எழுகனற சிலம்பும்‌ (எதிரொலியும) ஒருங்கு 
இயைந்து ஒலிககும (மலை, 892-348), 


5. குகை, திருமாலிருஞ்சோலைமலையில மநதிகள்‌ 
சிகரததிற்குச சிகரம தாவுதலாலும்‌ மயிலகள்‌ அகவு 
தலாலும்‌ குயிலகள்‌ கூவுதலாலும்‌ எழும ஓசையி 
னால அதன சிலமபில - குகையில்‌ - சிலம்புனெற 
(ஒலிககினற) எதிரொலி ஒழியாது (பரி, 75 38-45), 


சிலம்பு கழித்தல்‌ - திருமணத்நின முன்‌ தலைவியின்‌ 


சிலம்புகளைக ௯ழிககும்‌ ஒரு நோன்பு. தலைவி தன 
மனையிலே சிலமபுங்‌ கழியாளாய்‌ - சிலமபுகளைக 
கழிககும நோனபையும இயறறபபெறாளாய - 
தலைவனுடன புறப்பட்டுபபோனாள்‌ (கம. 515: 
7-9) “பெரிய மடபபமும தகுதியமூுடைய என 
மகள, ஒரு சீறூரில வறுமையுறற பெணணொருத 
தியின குடிசையாகிய தொடர்பிலலாத வறுமனை 
யிடததே சரும சிறபபுமின றிச சிலமபு கழிததுத 
தன தலைவனுடன மணம பொருநதினனளோ"”, 
எனறு தலைவியைக குறிததுச செவிலி நினைநது 
வருநதினாள (அகம்‌, 569:31-26), “தான விருமபிய 
துணைவன ஊககிவிட, ஊககம கொண்டு தமரைச 
சிறிதும்‌ நினையாமல சென்றுவிட்ட சிறு வனகண 
மையளாகிய என மகள்‌ அஙகே சிலமபு கழித்து 
அறியாத தேயததளாதல கொடிது” எனறு செவிலி 
தலைவியையெணணி வருநதிக கூ றினாள (அகம. 
385:15-18). “எணமகள்‌ தனககுத தலைவனோடு 
மணம நிகழததுமுன தன காலில அணிநதிருநத 
செறிநத வாயமைநத சிலமபினைத கழிதத விழாச 
சிறப்பை யான கணடு மகிழ்தறகினறிப பிறா 
கணடு மகிழுமபடி அவனுடன செனறுவிடட 
னளே' எனத தலைவியை நினைந்து தாய வருநதி 


னாள்‌ (நற. 279.9-11). தலைவியை உடனகொணடு 


போன தலைவன அவளைத தன்‌ இலலததிறகுக 
கொண்டு புகுநதானாக, அவன தாய அவளுககுச 
செயத மணவினைகளைக கணடு அங்கிருநதும 
வந்தோர்‌ அவறறைத தலைவியின தாயக்கு அறி 
வித்தபோது, அவள்‌ அவரிடம்‌, “நீவிர்‌ அததலை 
வனின தாயிடததே, 'நும்‌ மனையில இவளுடைய 
சிலமபினைக கழிதது நோனபியறறினாலும, எம்‌ 
மனையில்‌ இவளுககுரிய வதுவையாகிய நனமணம்‌ 
நிகழவதாக' எனத தெரிவிததிருப்பின்‌ தவ 
றெனனோ'' என வினவினாள்‌ (ஐங, 899), 


சிலை 


சிலை - 1 வில்‌, குறவர்‌ பெருமகனான ஏறைககோன 
சிலையை - விலலை - முழுதுமாக நீழுதது அம 
பெயதலரல அகனற மாரபினன (பதம. 757.6,7.13). 
கடிய நெடுவேட்டுவன வலிய சிலையையுடைய 
வன (புறம. 205.9). குறவர்‌ சிலையையுடையவர்‌ 
(புறம, 2362). வெட்சி மறவனொருவன பகைவ 
ருடைய ஆனிரை செல்லும இடத்தைப்‌ பார்தது, 
மெலல எணணிச்‌ சிலையினாலே கரந்தை மறவ 
ரது போரையும்‌ மாற்றி அவ்வானிரையைக கவர்ந்‌ 
தனன்‌ (புறம, 257:8-10), குறவர்‌ சிலையினால 
முள்ளம்‌ பனறி வீழத்தபபடுதல்‌ (புறம்‌. 37411) 
வெண்குடை எனனும்‌ ஊர்ககுத்‌ தலைவனாகிய 
சோழிய ஏனாதிதிருககுட்டுவன்‌ சிலைப்‌ பயிழசி 
யால நிமிர்நதெழுநத மார்பினையுடையவன்‌ (புறம்‌. 
3991-2) பகைவரது சிலையினினறும்‌ புறப்பட்டு 
வருகின்ற அமபுகளின விசையை அடககுவது கேட 
கம்‌ (பத. 45:15,16). ஆடுகோட்பாடடுச சேரலா 
தனின்‌ மறவர்‌, அமபுதொடுத்து எய்வதில்‌ சோம 
பலைக களைததவா; சிலையையுடையவர்‌ (பதி. ௪௦: 
9). வளைநத சிலை தாங்கபபட்டு உராயநத 
மார்பினையுடையவன்‌ செலவககடுங்கோவாழியா 
தன்‌ (பதி, 83:4). எயிறபட்டின நாடனாகிய நலலி 
யககோடன்‌ தலைமையமைநத சிலையைத்‌ தாங்கி 
உராயபபட்ட தோளையுடையவன (8,வெ. 7:8,40. 
பாலை நிலதது மறக்குடி மைநதன்‌ சிலைப்பயிற்சி 
யமைநத வலிமையுடைய தோளையசை தது மதிழந்‌ 
தாடுதல்‌ (பெரு, 136-146) செவ்வரிகளையுடைய 
கயல மீன்களும்‌ பசுமையான இறா மீனகளும்‌ 
முறையே குருதியாற்‌ சிவநது புலால்‌ நாறுனெற 
முனையினையுடைய அம்புகளையும்‌ இலைகளை 
யும்‌ ஒக்கும்‌ (பெரு. 869,270) பாலைநில வழிகளில 
இளைஞர்‌ சிலையுடைக்‌ கையராய நினறு ஆறலை 
கள்வரை அணுகவாராது காப்பர்‌ (து. 311-314). 
தாம்‌ காவல்‌ சோர்ந்தபோது யானைதினைப்‌ 
புனத்தை மேயநததைப்‌ பொறாத கானவர்‌ 
சினமுற்றுப்‌ பாம்பையொத்த அழயெ சிலையை 
நாணேறறிக்‌ கணைகளை எய்தனா (குறி, 156-160). 
குனறததின்கண்‌ குறுங்காட்டில குறவர்‌. முறியாத 
வலிய சிலையை ஏநதியவராய்‌ இரவிலும விலங்கு 
களை வேட்டையாடுதறகுத தேடிததிரிதல (மலை. 
271-275), காட்டிலே மறவரின சிலையொலிக்கு 
வெருவிய மரையேறு முனனுள்ள குறுங்காட்டில 
விரைநதோடும (மலை. 406,407). அழகிய சிலை 
தன இடபபுறததேயிருகக அமபுகளை ஆராய்ந்‌ 
தெடுததுககொணடு தலைவன தலைலியைக காண 
நினைநது குறியிடத்திறகு வருவான (அகம. 58:5-5). 
மலைசசாரலிடத்து வேங்கைமரததின உயாநத 
கிளையிலுள்ள புதுமலரைப்‌ பறிக்க விருமபிய 


328 


சிலை 


குறமகள்‌, அககிளை தாழந்து கொடுககும கருததில 
புலிபுலி எனனும ஆரவாரததை எடுததலால அது 
பசுவினைக கவரவரும புலியைக குறிதத ஒலியாம 
என எண்ணிச்‌ சீறூர்‌ ஆடவரெல்லாரும சிலையை 
யுடைய கையராய விரைநது வந்தனர்‌ (அகம்‌. 82: 
1-8). கள்வா கோமானாகிய புலலியெனபானு 
டைய மறவர்‌, பசிய காலும மாட்சி பொருநதிய 
வரிகளுமுடைய வலிய சிலையில நாணையேறறிப்‌ 
பகைவா மார்பில்‌ அம்பெய்வர்‌ (அகம்‌. 61:5-12). 
பாலை நிலத்து மறவர்‌ விசிததுக கட்டப்பட்ட 
சிலையினையுடையவா (அகம்‌. 89:10). மழவா வலிய 
சிலையையுடையவர்‌ (அகம, 119:9). வடிததலுற்ற 
அம்பினையும வளைநத விலலினையுமுடைய 
மறவர்‌, பகைவரை வருததமுறுத்துகனற வலிய 
சிலையை மிக வளைத்து அவர்தம ஆனிரையைக 
கவர்நது கொண்டு செலலுகையில, அதனை மீட்‌ 
பதற்கு ஆரவாரிதது வருவோராகிய அபபகை 
வரை அலைத்து ஓட்டிய வெறறியராயத்‌ துடி 
கொட்டியாடுவா (அகம்‌. 159,6-9). மலையடி 
வாரததுச சீறுரமக்கள்‌ செப்பம்‌ செய்துகொண்ட 
அமபினராய வலிய சிலையைத தோளில்‌ தாங்கிக்‌ 
கரடியின்‌ ஒலியை உணர்நது அதனை இடந 
தோறும்‌ தேடுவர்‌ (அகம, 1718-11). விசிததுக்‌ 
கட்டப்படும்‌ நாணவிளிம்பினை உருவி விடப்‌ 
பட்ட, விசையமைநத வலிய சிலையினை இழுதது 
அம்பு தொடுததலில குறிபிழையாதவர்‌ வனகண 
ஆடவர்‌ (அகம, 175:1,2), குறவன வளைநத மூங்கி 
லால இயற்றப்பட்ட வலிய சிலையைத தோளிலே 
தாஙகிககொண்டு வேட்டையாடச்‌ செனறான்‌ 
(அகம, 182: 2, 6). மயிலகள்‌ உதிர்ததுவிட்ட 
தோகையின்‌ பிளபபினை வலவிலலில்‌ சுற்றிக 
கொணட வடுகர்‌, அவ்வலிய சிலையினது நாண்‌ 
விளிம்பிறகுப்‌ பொருநதிய கணைகளையும்‌ 
உடையவர்‌ (அகம்‌. 881:4-8). பாலை வழிகளில்‌ 
ஆறலைகள்வரின சிலையிலே கோககபபெற்ற 
சணைகளால வழிப்போகும்‌ புதியவர்‌ வீழ்வர்‌ 
(அகம, 289:1). வலிய: சிலையில்‌ தொடுததலமைந்த 
அமபுகளையுடையவர்‌ வடுகர்‌ (அகம. 295:14,15). 
குறவர்‌ கள்ளருநதி மதிழநது காவலை மறநத 
போது தினைபபுனததை யானை மேயந்ததாக, 
அதனைப்பொறாத அககுறவருள்‌ இளையரும 
முதியரும்‌ கூடிச்‌ சிலையினை ஆராயநதெடுததுக 
கொணடு, அநத யானையைத தேடித திரிதல 
(அகம, 848:7-13). அழகிய நாண்விளிமபினை உருவி 
விடப்பட்ட விசையமைந்த வலிய சிலையினையும 
குருதியாற சிவநத வாயினையுடைய அமபினை 
யும கொண்டவரா செயிர்நோககாடவர்‌ (அகம. 
371:1,2). வீசிததுக்கட்டபபடுதலையுடைய சிலை 


சிலை 


யேததிய மறவர்‌ பலமுறையும்‌ புகுந்து ஆனிரை 
யைக்‌ கவர்தலால்‌ பாலை நிலத்து ஊரின்‌ குடிகள்‌ 
இடம்பெயர்ந்து போவர்‌ (அகம்‌. 577:4-6). அழகிய 
நாண்‌ விளிம்பை உருவிவிடப்பட்ட கொடிய 
சிலையையேந்திய மறவருடைய அம்பினது பகையி 
னின்றும்‌ தம்மைக்‌ காத்துககொளளாதவராய்‌ 
வழிபபோகும்‌ புதியவர்‌ அவாககு எதிரே சென்று 
அவரால்‌ வீழததப்படுவர்‌ (குறு.  297:1-8). 
கொடிய சிலையேந்திய மறவர்‌, பாலை வழிகளில்‌ 
செல்லும்‌ புதியவர்‌ மடியுமாறு நினறு காட்டிலே 
கொள்ளையிடுவர்‌ (குறு. 8811-2). வளைந்த 
சிலையையுடைய மறவர்‌ (தற்‌. 1486). கானவன 
தனது வெஞ்சிலையை வளைத்துககணை தொடுத்து 
முள்ளமபனறியை வீழததினான்‌ (நற. 285:2-4), 
அனபிலலாத ஆடவராகிய ஆறலை கள்வா அம்பு 
களைச்‌ சிலையிலே பொருத்தமுற இருததிக்‌ 
கொணடு புதியவராய வழிப்போவோரை 
- வருததிக கொலவர்‌ (நற 258:1-2). தலைவனுககும்‌ 
தலைவிக்கும்‌ இடைப்பட்ட களவினைக்குறித்துத்‌ 
தோழி அறததொடு நினறதைச செவிலி வாயிலா 
யுணர்ந்த நற்றாய்‌, அதனைத தலைவியின 
தமையன்மார்க்கு மெல்ல அறிவிதத அளவில, 
அவர்‌ கண்சிவந்து, அம்புகளை தோக்கியும 
சிலையை நோககியும்‌ எழுநது மனஞ்சுழனறு, 
பின இருவரிடத்தும்‌ குற்றமின்மையுணர்நது சனம 
துணிந்தனர்‌ (கலி.ச9:80-26). தலைவி நீஙகியிருநது 
நெஞ்சின வேட்கையை அடகதியிருக்கையில, 
கருமபுவில்லாகிய தன்‌ கைச்‌ சிலையை வளைதது 
மலரம்புகளை ஏவித்‌ தொழிலகொள்ள வலல 
காமனைப்போல்‌ தலைவன்‌ அவளிடததே வேட்‌ 
கையை ஊட்டுவான (கலி, 143:33,94). செவ்வேள்‌ 
காரணமாக நோந்த போரில வானவனமகளான 
தேவசேனையின பாங்கியாககெதிராக வள்ளியின 
பாங்கியர்‌, வரிந்து கட்டப்பட்ட தம்‌ சிலையை, 
அம்புகள்‌ மார்பிலே பொருததுமாறும வளைததுப்‌ 
போரிட்டனர்‌ (பரி, 9:52), திருமால்‌ வரிநது கட்‌ 
டப்பட்ட சிலையோடு வெறறி பொருநதிய அம்‌ 
பினை யுடையவர்‌ (பரி, 16:60). வரிநது கட்டப்‌ 
பட்ட சிலைபோலும்‌ புருவததினையுடையவர்‌ மக 
ளிர்‌ (பரி, தி. 186,37). 


2, வானவில்‌ (இநதிரவில). சிலை - வானவில்‌ - 
போலும்‌ மாலையணிநத மார்பனே' என்று 
சோழன்‌ நெயதலங்கானல்‌ இளஞ்சேட்செனனி 
விளிககப்‌ பெற்நனன (பறம, 10:10). போர்‌ முர 
சுக்குச சிலை போலும்‌ மாலையணியபபட்டது 
(புறம, 36:12). சோழன இலவநதிகைப பள்ளித 


39 


சிலைப்பு - முழக்கம்‌, 


சிவப்பு - 1. 


சிவப்பு 


துஞ்சிய நலங்கிள்ளி சேட்செனனி சிலைபோலும 
மாலையணிநத மார்பினன. (புறம்‌. 61:15,14) 


3. சிலைமரம்‌. சிலையினால - சிலைமரததினால - 
செய்யப்பெற்ற வில்லையுடையவன கானவன (குறு. 
385:2). எயினா சிலையினாலான விலலையுடைய 
வர்‌ (ஐங, 363.1,2). சிலையினால செயயப்பெறற 
அழகிய வலிய வில்லின நாணிலெழுநத, சிஙகம 
முழஙகினாற்போனற சிறுநாணொலியினால 
பாலைநில மறவர்‌ படையுடை அரசரையும புறங்‌ 
காணபா (கலி, 15:1-3,7). 


4. ஓசை. வெறறிமுரசம, கடுமையான சிலையை- 
ஓசையை - பாசறைமுழுதும பரபபுகினற ஓலி 
முழககமுடையது (பதி. 68.3). இனிய சிலையினை 
யுடையது மானேறு (அகம, 7:9,10). சிலையினால 
மாடசிமையுடையது வில (அகம 69 /5). ஆனேறு 
இனிய சிலையினையுடையது (அகம. 265.12), 
சிலையினால மாடசிமையுடையது கலைமான 
(குறு. 272:8), சிலைவலல இடியேறு (நற்‌. 1129). 
ஏறுதழுவும்‌ நிகழசசியில, தமுவ வநத ஆயர்‌ 
மேல்‌ அவ்வேறுகள சிலை செறிநத சினம மிகுநது 
பாயநதோடின (கலி, 102:19,20). 


5. இலைத்தல்‌ (ஒலிததல). நிறைநத முழக்கத்தை 
யுடைய மேகம, கணசகிலலாத, அதாசசிமிகக, 
கடுமையான சிலையோடு-சிலைததலொடு-முழஙடி 
மழை பொழிதல்‌ (பதி. 43 17,18,81 3-6). 


சிலைபபு - முழககம - செயய 


வலலது ஆனேறு (பத. 52:75) 


கண இவெபபு (சினம, ஊடல, குடகு. 
ஆகியவற்றின வெளிபபாடு). பகைவரை ச்‌ சினநது 
நோககிய அதியமான்‌ நெடுமான அஞ்சியின 


கண்கள்‌, தன தவமகனாகபபிறநத சிறுவனை 
நோககியும சிவபபு - (அசசினதநின வெளிப்‌ 
பாடான) கணசிவபபு - மாறப பெற்றில (புறம. 


200:10,11). 'சினவாதே; நின கண சிவபபினை அஞ்‌ 
சுபவனாகிய தலைவனொடு நீ கொணட ஊடலை 
நீஙக, அவனொடு விளையாடத தொடஙகுவாய” 
எனறு காதறபர ததைக்கு முதுபெணடிர்‌ கூறினா 
(பரி, 6 96,97). இருபபரங குனறத்தினகண ஒருததி 
கள்ளைககுடிதத மகிழசசியினால கணகளில 
சிவபபுப்பரவப பூங்கொடிபோல அசைநதாடி 
னாள்‌ (பரி, 21௧8759), 


2. சினம்‌, பிரிநதிருசகும காதலாசகு மிகககடிய 
சிவபபொடு - சினததொடு - அசசததைத தோற்று 


சிவல்‌ 


விததுப பனிககால வாடை வீசுதல்‌ (அகம்‌. 295: 


14,15). 


3. செந்நிறம்‌. தலைவி தன்‌ சிவந்த விரலிலே 
மிகவும சிவபபு-செந்நிறம - பரவுமபடியாகக்‌ கழி 
யிடதூல தணடானகோரையைப்‌ பறிகக மாட்டா 
திருககக்கண்ட தோழி, அதனைப்‌ பறித்துபபாவை 
செயது தந்தாள்‌ (கலி. 7616,7). 


4. செவ்வணி. தலைவன புதியவராய்‌ நுகர்ந்த 
பர த்தையரிலலதநிலே இருககையில்‌ கறபுத்‌ தலைவி, 
தனக்குப்‌ பாங்கான ஒருததியை நாட்காலையில்‌ 
சிவப்பு - செவ்வணி - அணிநது அவனிருக்குமிடத்‌ 
திறகு விடுத்துத்‌ தன்‌ பூபபினை அறிவித்தல (பரி, 
$:19,20). 


சிவல்‌ - கெளதாரிப்பறவை, காலிரிப்பூம்‌ பட்டின த்துப்‌ 
புறசசேரியில்‌ ஆட்டுக்‌ கிடாய்களும்‌ சிவலும-கெள 
தாரிப்பறவைகளும்‌-தத்தமககுள்‌ போரிட்டு விளை 
யாடும்‌ (பட்‌ 76,77). ட 


சிவலை - சிவப்புப்புள்ளியமைந்த காளை. ஏறுகோடலில்‌ 
தலைவன நெற்றிச்‌ சிவலையை - (நெற்றியில்‌) 
சிவபபுப புள்ளியமைந்த காளையை-வலியழிதது 
அடக்கினான்‌ (கலி. 10465). 


சிவிகை- பல்லக்கு. வையையில்‌ புனலாடுதற்கு மதுரை 
நகர மக்கள்‌ பலரும்‌ தண்டு பொருந்திய சிவிகையை 
யும்‌ பல்லக்கையும-பிற ஊர்திகளையும அமைத்து 
அவற்றில்‌ ஏறிச்‌ சென்றனர்‌ (பரி, 10:9,17-27). 


சிவிறியர்‌- துருத்தியை (நீர்‌ வீசும கருவியை) ஏந்தியவர்‌, 
வையைப புனலில்‌ ஆடுதற்த மதுரை நகர மகளிரும்‌ 
மைந்தரும உள்ளிடப்பட்ட புழுத நெய்யினால்‌ 
மாட்சிமையமைந்த சிவிறியராய்‌-துருத்தியை ஏந்தி 
யவராய்‌-செனறனர்‌ (பரி, 6:37,24,37). 


சிள்வீடு - சிள்வண்டு. வேலமரத்தின்கண்‌ சிள்வீடு- 
சிள்வண்டு-ஒலித்தல்‌ (அகம்‌. 896) பாலையாகிய 
அருவழியில்‌, வேர்முதல்‌ முழுவதும்‌ உலறி நிற்கும்‌ 
துளைபட்ட காலினையுடைய வற்றல்‌ மரத்தில்‌ 
பொருந்தியிருந்து, தேர்மணி ஓசைபோலச்‌ சிள்வீடு 
ஓலிககும்‌. (அகம்‌, 145:1-6). சுரநெறியில வற்றல 
மரததினைப்‌ பொருந்திய சிள்வீடு பலவும ஒருங்கு 
சேர்நது ௨ ப்புவணிகரின கூட்டமான எருதுகளின்‌ 
மணியொலிபோல ஓசையெழுப்பும (அகம, 303:16- 
18). காட்டுவழியில உலர்நத ஓமை மரகநிளைக 
ளில்‌ மறைந்திருந்து சிளவீடு ஒலிததல (நற, 252: 
1,2), 


சிற்றில்‌ 


சிற்றடி சில்‌ - சறுசோறு. வையை நீர்‌ விழாவில இளம்‌ 


பாவையா சிலர்‌ தாம இழைத்த பொலிவுடைய 
சிறறிலிலதாம சமைத்த சிறறடிசிலை - சிறுசோற்‌ 
றைப்பிறர்க்கு இட்டாராக, அதனைச்‌ சிலர்‌ 
ஏற்றனர்‌ (பரி, 10:104,105). 


சிற்றாய்த்தியர்‌ - ஆயர்குல இளமகஸிர்‌* மான்‌ மருண்டு 


நோக்கினாறபோன்ற குளிர்ச்சியமைந்த கணணை 
யுடைய சிற்றாயத்தியராய்‌-ஆயர்குல இளமகளி 
ராய-நீ மயககிககூறும மொழிகளில மயஙகுவார்ககு 
உன மொழிகளைக கூறுவாயாக; யான்‌ அவறறிற்கு 
மயஙக மாட்டேன' என முல்லைத்‌ தலைவி தலை 
வனிடம்‌ கூறினாள்‌ (கலி, 108:46,47). 


சிற்றாறு - சிறிய ஆறு. முன்னாளில்‌ மோர்விற்று மீளும்‌ 


நீ செமமுலலை நெருஙநிய கானததுச்‌ சிறறாற 
றின்‌-சிறிய ஆறறின்‌-அயலிடததே, நின கணணி 
னால்‌ எனனெஞ்சைக கவர்நதுகொணடு அடிமைத 
தொழிலுக்கு ஆட்படுததினாய* என்று முலலைத 
தலைவன தலைவியிடம மொழிந்தான்‌ (கலி. 108.26 
-29) வெடசிமறவரிடதஃதயீருநது ஆனிரையை 
மீட்டு மாய்நத மறவனது உடமபு கானததுச்‌ 
சிறறியாறறின கரையிலே நினறு நடுக்கததுடன 
சாயந்த இலக்குமரம்‌ போல பகைவரின அமபு 
களால சலிதது வீழ்ந்தது (புறம, 860:15-24), 


சிற்றில்‌ - சிறுவீடு, மறக்குடித்‌ தாயொருத்தியின்‌ சிற்‌ 


றிலினகண-சிறு வீட்டினகண்‌-அமைநத தூணைப்‌ 
பற்றி நினறவாறு மறறொருபெண, *நின மகன்‌ 
எங்குளான, என வினவினள்‌ (புறம. 86:1,8). இம 
மகளிர்‌, முள்வேலியையும பஞ்சுபரந்த முற்றத்தை 
யுழுடைய சிறறிலினகண பீர்ககு முளைததுச 
சுரைபடர்ந்த இடததில ஈநதிலையையுடைய 
குபபைமேல ஏறிநினறு உமணரின உபபு வணடி 
களை எணணுகினறனரே! எனக்கபிலர்‌ பாரி 
மகளிர்‌ நிலைகணடு நொநதுரைததார்‌ (புறம்‌. 118: 
3-8). தலைவி தோழியர்‌ கூட்டத்துடன கடறகரைச 
சோலையில சிறறில்‌ இழைத்தும சிறுசோறு சமைத்‌ 
தும்‌ வருநதியவருததம்‌ நீஙக இளைப்பாறியிருந்‌ 
தாள்‌ (அகம. 110:5-9), ஆறலை கள்வராகிய கொடு 
வில்‌ ஆடவரது பகைககு அஞ்சிக குடிகள்‌ இடம 
மாறிபபோன பாழூர்‌ மனறததுச சிறறிலின 
மெழுகப்படாத புலலிய திண்ணையிட ததே, முன்‌ 
னா இடையறாது நிகழ்ந்துவநத பலி மறநதமை 
யால்‌ அதனிடை எழுதபபட்டிருநத கடவுளும 
புறத்தே போயவிடவே, பொலிவழிநூருககும” அத்‌ 
திணணையில ஈனறணிமையுடைய நாய படுத்துக 
குழியிடடிருநதது (அகம. 1௪7:8-17). முள்வேலியின்‌ 


சிற்றினம்‌ 


கத்தே பந்தரையுடையதும்‌ புதுமட்கலம்‌ போன்ற 
செமமண்‌ பூசியதுமாயெ சிற்றில்‌ அமைநதிருந்தது. 
(அசும்‌. 394:8,9). தலைவி, சோலம்‌ புனைதலை 
யுடைய சிற்றிலிழைத்துச சிறுவிளையாடல்‌ புரிவ 
தும்‌ ஒழியுமாறு பெருநதுயருறறனள்‌ (நற்‌ 123.8- 
12). தலைவன சிறு பருவத்திலே தலைவி தெருவில்‌ 
இழைத்து விளையாடிய மணற்‌ சிறறிலைக்‌ காலால 
சிதைதது ஓடினான்‌ (கலி. 81:1-4), தலைவி தோழி 
யருடன்‌ விளையாடியிருச்கையில்‌ அங்குவநத தலை 
வன, “நல்லவளே, நீ இழைத்து விளையாடும்‌ 
சிற்றிலை யானும்‌ சிறிது புனைதிறேன” எனறான்‌ 
(கலி. 111:5-9). வரிமணலையுடைய துறையின்‌ 
முன்னே சிற்றில்‌ இழைத்து விளையாடிய தலைவி 
தோழியர்‌ கூட்டததினினறு தனித்த போது தலை 
வன்‌ அவளைச்‌ கணடு கூடினான்‌ (கலி. 114,18-17). 
பிரிவு நீட்டிபபினால்‌ கலககமுற்ற தலைவி தலை 
வனைக்‌ கூடுதல்‌ இயலுமோ எனறு தனது சிற்றி 
லுள்ளே கூடற்சுழி இழைத்து ஆராய்நதாள்‌ (கலி. 
72:24, 85), 


சிற்றினம்‌ - அறிவும்‌ ஒழுக்கமுமில்லாத மாக்கள்‌ கூட்டம்‌. 
ஓய்மானாடடு நல்லியக்‌ சோடன தன்ககுச சிறறி 
னம - அறிவும ஒழுக்கமுமிலலாத மாக்கள்‌ கூட்டம்‌ 
- இலலாமையை அறிந்தோர்‌ புகழுமாறு வீறறி 
ருந்தான்‌ (று. 307.209,222). 


சிற்றூர்‌ - றோர்‌. தலையில்‌ மோர்ப்பானையுடனே 
தலைவி பேரூரிலும சிறறூரிலும்‌ - £ீறூரிலும்‌ - 
ஆரவாரம்‌ உண்டாக்குவாள்போல மோர்‌ விற்று 
வந்தாள்‌ (கலி, 109:6,7). 


சிறகர்‌ - றரு. அருளியல வாழ்ககையினையுடைய 
வெளியன்‌ வேணமான ஆஅய எயினன்‌ எனபான 
பாழிப்பறநதலை எனனும போர்ககளத்தில மிஞிலி 
எனபானொடு நண்பகறபொழுதில செய்த வாட்‌ 
போரினால்‌ புணபட்டு வீழநதானாக, ஞாயிற றின 
கதிர்கள்‌ அவனுடலைக்‌ காயாதவாறு புட்கள்‌ பல 
வும்‌ கூடித தம சிறகரால-சிறகாலஃ-பந்தரிட்டு நிழல்‌ 
செயது சுழன றன (அசும்‌. 208;5-12). ஆமபல மலரின 
வாடலையொத்த குவிநத சிறகரையுடையது 
மனையுறை குருவி (குறு. 46:1,8). மாலைப்‌ பொழு 
திலே வெளவால இரைதேடச்‌ செல்லுதற்கு 
முயன்று பரப்பிய சிறகரால்‌ உயரபபறககும்‌ (ஐங்‌, 
378:1,2), வெம்மை மிக்க காட்டிடததே, புறாச்‌ 
சேவல்கள்‌ தாம அனபுகொணட பெடைகள்‌ 
வெமமையால வருந்திய வருத்தத்தைத்‌ தம 
மென்சிறகரை விரிதது அநநிழலால ஆற்றும (கலி, 
11:11-13), ஊழி முடிவில மேகங்கள்‌ பொழித 


சிறகு - 1, 


சிறந்தது 


லால்‌ விசும்பினின்றும்‌ வீழ்கின்ற நீர்‌ வறளுமாறு 
திருமால அனனச்‌ சேவலாயச சிறகரால புலாத்து 
கிறார்‌ (யரி: 9:25,௪9). சிறகு 1, காணக. 


இறகு. கூதாககாலத்துப்‌ பருநஇினது 
கரிய சிறகை - இறகை - ஒதத கிழிந்த துணியை 
யுடையவராய இரவலர்‌ இருந்தனர்‌ (புறம, 150 
1,2). கானக்‌ காககையின தழைத்த சிறகு போன 
றது இருள்வாசிப்பூமாலை (புறம, 342:1, 2), மழை 
நீரில நனைந்த பருந்தினது கரிய சிறகு போனறது 
அழுககுததினற கநதையாடை (பதி 12.19, 30), 
பலயானைச்‌ செலகெழுகுட்டுவன, குதிரைகளாகிய 
விரையும சிறகுகள விரியுமாறு தேராகிய பறவை 
யைச செலுததிப்‌ பகைவர்‌ நாடுகளில போரிட்ட 
னன (பதி, 85:18, 18), காறறினால உாககப 
பட்ட மலாகள்‌ சிசசிலிப பறவையின சிறகுபோல 
மணறபரபபில சிதறிககிடநதன (அசம. 3349 11). 
வணடுகள வரிகள்‌ பொருநதிய அழகிய சிறகுகளை 
யுடையன (நற. 399.3). சிறகர்‌ காணக. 


சிறத்தல்‌ - மிகுதல்‌. மேடு பள்ளமெங்கும நீாதிரணடு 


பெருகவும்‌ அருவிகள்‌ ஒலிககவும யானைகள நடுங்‌ 
சவும இடியுடனே கூடிப்‌ பெருமழை சிறததலால- 
மிகுதலால-ஆற்று வெளளம தாங்காது தழகட 
லுககு விரைதல (மது, 240-244). அமபின வேகம்‌ 
போலச செலலுதலைப பழகிய குநிரைகளைத 
தாறறுககோலின முள்ளால தீணடினால அவற 
றின வேகம சிறத்தலை அஞசக கடிவாளதடனால 
(குறிபபிததுத்‌) தேரினைச செலுததியவாறு தலை 
வன இரவுககுறிககண வநதான (அகம. 180,8-15), 
புதுபபுனலில இளநதுணை மகளிரொடு தலைவன 
அவாகள்‌ நோச்குநதோறும தன விருபபம தலிராத 
வனாயக காமம அளவு கடதநு சிறதழலால 
நாணிழநது ஆடினான (அகம. 266 1-9). 


சிறந்தது மேமபட்டது. தமபியால நாடு கொளளப 


படழக காடடிலிருநத குமணானைப பெருததலைச 
சாத்தனார பாடி நினறபோது, அவாசகுத தரும 
படியாக அங்கே தனனிஷம திறநதது-மேம 
பட்டது - பிறிதொனறுமிலலாமையால அவன தன 
தலையைத தருவானாகக்‌ சைவாளைத தநதான 
(புறம்‌. 165:8-13). பகைவரையும பகைபபடையின 
யானையையும வீழததித்‌ தானும்‌ மடிநத மற 
வனைக கணட வேநதன போர்ககளததில மடி 
தலினும சிறநதது பிறிதொனறு இலலையென 
எண்ணி மறசசெயல்‌ புரிதது மாணடனன (புறம, 
307:2, 9-14). தலைவியின முலையிடை முயக 


சிறந்தவர்‌ 


கத்தை ஒரு நூல்‌ இடைப்பட்டுத்‌ தடுப்பினும்‌ 
அதனையாற்றாது வெறுக்கின்ற மிகப்பெரிய 
காமவின்ப நுகர்ச்சியினும்‌ சிறந்ததொன்று 
இல்லையெனத்‌ தலைவன்‌ தன்னெஞ்சிற்கு அன்‌ 
பினால்‌ உரைத்தான்‌ (அகம்‌. 3614-9). தலைவி 
தோழியருடன்‌ விளையாடியிருக்கையில்‌ மண 
லிலே ஊன்றிய புன்னைவிதை முளைத்துச்‌ 
செடியாகவளர்ந்ததுகண்டு நெய்யையும்‌ பாலையும்‌ 
நீராகப்‌ பெய்து இனிது வளர்த்த அப்புன்னை 
மரத்தை “இது நும்மினும்‌ சிறந்தது; நும்‌ உடன்‌ 
பிறப்பாகும்‌' என்று அன்னை அதன்‌ சிறப்புரைத்‌ 
தனள்‌ (நற்‌. 178:1-5), *நான்மறைப்‌ பொருளை 
விரித்து அதன்‌ நல்லிசையை விளக்கும்‌ புலவீர்‌, 
சிறந்ததொரு பொருளைக்கேண்மின்‌: காமத்திலே 
சிறந்தது காதலையுடைய காமம்‌; புலத்தலால்‌ 
சிறந்தது கற்பு வாழ்க்கை' என்று களவுக்காதலின்‌ 
சிறப்புரைப்பர்‌ குன்றம்பூதனார்‌ (பரி. 9:18-16), 
தெய்வங்கள்‌ தாமாக விரும்புகின்ற சிறந்த குல 
வரைகள்‌ சிலவற்றுள்ளும்‌ சிறந்தது, மாயோனையும்‌ 
தன்‌ முன்னோனையும்‌ (பலராமனையும்‌) தாங்கு 
கின்ற இருங்குன்றம்‌ (பரி. 15:8-14). 


சிறந்தவர்‌ - மேம்பட்டவர்‌. திருப்பரங்குன்றத்தில்‌ தமரி 
னின்றும்‌ பிரிந்த பேதைப்‌ பருவத்தினள்‌ ஒருபெண்‌ 
கற்களின்‌ இடையிடையே திகைத்து, “சிறந்தவரே” 
எனவும்‌ “சிறந்தவரோ' எனவும்‌ அவரை விளித்துக்‌ 
கூவினாள்‌ (பரி. 19:58-61). 


சிறந்தவள்‌ - மேம்பட்டவள்‌. தலைவன்‌ வரையாது களவு 
நீட்டித்தலை ஆற்றாத தலைவியை, “வாழும்‌ நாள்‌ 
சிறந்தவள்‌ - மேம்பட்டவள்‌ (மிக்கவள்‌) - என்று 
'தோழி குறித்தாள்‌ (கலி. 48:48-9). 


சிறந்தவன்‌ - மேம்பட்டவன்‌ (கணவன்‌ ) “எனக்குச்‌ றந்த 
வன்‌-மேம்பட்டவன்‌-ஆ௫ய கணவன்‌ என்‌ வலிமை 
அறும்படி என்னைத்‌ துறத்தலால்‌ பெருகிவந்து 
என்னிடத்தே நிலைபெற்ற இக்காம நோய்‌, 
கோடையில்‌ பெய்யாதொழிந்த மேகம்‌ வருத்து 
தலைப்‌ போலும்‌, என்று தலைவி தலைவன்‌ பிரிவு 
நீட்டித்த நிலையில்‌ கலங்கி மொழிந்தாள்‌ (௧௮. 
146:14-17). 


சிறந்தவை - மேம்பட்டவை (சிறப்புக்கள்‌ ). £மனையிலே 
மெல்ல நடந்து தோழியருடன்‌ சிறிதே பந்தாடி 
னாலும்‌, அவளை வாராய்‌ எனப்‌ பாராட்டி அன்‌ 
புறப்‌ பாலூட்டிப்‌ பிறந்தநாள்‌ தொட்டுச்‌ சிறந்த 
வைஃமேம்பட்டவை-ஆதிய சிறப்புக்கள்‌ பலவற்றை 
யும்‌ செய்து, யான்‌ நலம்புனைந்து வளர்த்த என்‌ 


சிறந்தோர்‌ 


குறுமகள்‌ அறனிலா ளனாகிய தன்‌ தலைவனுடன்‌ 
போயினளே்‌ எனத்‌ தாய்‌ இரங்கினாள்‌ (அகம்‌. 
2797-10). 


சிறந்தார்‌ - மேம்பட்டார்‌. *மாயோளே, யான்‌ விரும்பு 


தற்குரியராய்‌ நின்னைக்‌ காட்டிலும்‌ சிறந்தார்‌- 
மேம்பட்டார்‌-இம்மண்ணுலகில்‌ இல்லாமையை நீ 
தெளிவாயாக” எனத்‌ தலைவன்‌ தலைவியிடம்‌ கூறி 
னான்‌ (கலி, 108:58,54) பிடியானையைக்‌ கண்டு 
மயக்கமுற்றோடிய களிற்றியானையை அடக்கி 
ஆடவருள்‌ சிறந்தார்‌ மகளிருள்‌ சிறந்தாருடைய 
நடுக்கத்தைக்‌ களைந்தனர்‌ (பரி, 1049-52). 


சிறந்தான்‌ - மேம்பட்டவன்‌ (கணவன்‌). மிக்க கற்பினை 


யுடையாளாகிய நும்மகளைக்‌ குறித்து நீர்‌ வருத்த 
முறாதீர்‌; அவள்‌ தன்‌ பெற்றோரினும்‌ சிறந்தானை- 
மேம்பட்டவனை (கணவனை )-வழிபட்டு அவனு 
டன்‌ போயினள்‌' என்று தலைவியைத்‌ தலைவனுடன்‌ 
போகக்‌ கண்ட முக்கோல்‌ பகவர்‌, பின்தேடிச்‌ 
சென்ற செவிலிக்கு அறிவுறுத்தினர்‌ (கலி. 9:22,23). 
தன்‌ தோள்‌ நலத்தையுண்டு பின்‌ பரத்தையிற்‌ 
பிரிந்து தன்னைத்‌ துறந்தானெனக்‌ கணவனொடு 
ஊடியிருந்த குலமகளொருத்தி, வையை நீர்‌ விழா 
வில்‌ அச்‌ சிறந்தானொடு ஊடல்‌ தணிந்து யானை 
மேலேறினாள்‌ (பரி, 12:45-49). 


சிறந்திசினோர்‌ - மேம்பட்டோர்‌ (சிறந்தோர்‌). தலைவ, 


உலகம்‌ படைக்கப்பட்ட காலத்திலேயே, தம்‌ காதல்‌ 
மகளிரின்‌ கூந்தலில்‌ துயில்வதாதிய அருமையாகப்‌ 
பெறுகின்‌ றபெரும்பயனைக்‌ கொள்ளாதுபொருளை 
மட்டும்‌ படைத்தோர்‌, அவ்வின்பப்‌ பயனை 
மறந்தனரோ? ஆயின்‌, அவர்‌, சிறந்தினோரே- 
மேம்பட்டோரே'- எனத்‌ தோழி தலைவனது 
பொருள்வயிற்பிரிவை விலக்கும்‌ குறிப்புடன்‌ பேசி 
னாள்‌ (தற்‌. 337). 


சிறந்தோர்‌ - மேம்பட்டோர்‌, பாதியிரவில்‌ தலைவியின்‌ 


இல்லக்கதவினைத்‌ திறந்து அவளைக்கூடிய தலை 
வன்‌ அவளினும்‌ தனக்குச்‌ சிறந்தோர்‌-மேம்பட்‌ 
டோர்‌  இம்மையுலகத்தில்‌ யாருமில்லையெனப்‌ 
பாராட்டிப்‌ பன்னாளும்‌ பழகினான்‌ (அகம்‌ 811:1-7). 
“நீ பிறந்த போதே நின்னைக்‌ கண்டு மனம்‌ துணுக்‌ 
குற்றுச்‌ சிறந்தோர்‌ (இந்திரன்‌ முதலாய தேவர்‌) 
அஞ்சுதற்குக்‌ காரணமான சீருடையோயே' எனச்‌ 
செவ்வேள்‌ போற்றப்படுதல்‌ (பரி, 14:25, 26). அறத்‌ 
தைச்‌ செய்து அதன்‌ பயனை நுகரச்‌ சிறந்ததோரு 
லகமாகிய தேவருலகத்திற்குச்‌ செல்வாரைப்‌ 
போல மதுரை நகர மைந்தரும்‌ மகளிரும்‌ திருப்‌ 
பரங்குன்‌ றத்திற்குச்‌ சென்றனர்‌ (பரி, 19:8-11), 


சிறந்தோன்‌ 


சிறந்தோன்‌ - மேம்பட்டோன்‌ (தநதை). தலைவன, 
தனககுச சிறந்தோன - மேமபட்டோன - ஆகிய 
தநதையின பெயரனாகிய தன மைநதன பிறநதா 
னாகபபரததையரிலலததிலிருநது இடையாமததே 
கள்வன்‌ போலத்‌ தனனிலலத்திற்கு வந்தனன 
(நற்‌. 4010-18). 


சிறப்பினோன்‌ - இறப்புக்களையுடையோன்‌. “பிற அரசு 
கள்‌ வீழும்படியாக அவறறை வென்று நெறி 
யோடு கொண்டு வந்த தலைமை மிகுதினற சிறப்‌ 
பினோன - சிறபபுககளையுடையோன - ஆகிய 
பாணடியனுடைய தொல்குடிக்குரியவாய்‌ நிலததில 
விளைந்த முததுக்களோடு கடல விளை முததுக 
களும்‌ பிற பொருள்களும்‌ தீதினறிப பொலிக: 
எனறு சுருதி ஆயா ஏறுதஸுவினா (கலி. 1051-7), 
சீர்மிகு சிறப்பினோனான ஆலமா செலவன 
(சிவன) தான இருநத ஆலமரததில தூககி வைத்த 
நீர்‌ நிறைநத கரகம போலத தாழை மரததிலை 
பழம தொங்குதல (கலி, 133:8, 2-4). 


சிறப்பு - 1. தலைமை. பாணடியன்‌ பல்யாக 
சாலை முதுகுடுமிப்‌ பெருவழுதி, பல 
மாண்புகளும பொருநதிய கெடாத சிறப்பு- 
தலைமை-அமைந்த வேள்விகள்‌ பலவறறைச 
செயது முடிதது, அகனற அவ்வேள்விச சாலை 
களில தூணகளை நாட்டினான (புறம்‌. 18:19-21). 
*புகமத தொடங்கியோர்க்கு அருமையினால 
மாயோனையொத்த உரைசான்ற சிறப்பினை 
யுடைய புகழமைந்த மாறனே' என்று பாணடியன 
இலவநதிகைப்‌ பள்ளித துஞ்சிய நனமாறனை 
விளிபபர்‌ காவிரிப்பூம்‌ பட்டினததுக்‌ காரிக்கணண 
னரா (புறம. ௧7:2,8). வளவனுடைய மாலைவெண 
குடை, பகைவராலும கொடியோராலும வரு 
இனற துன பவெயிலை மறைபபதறகு உயர்ததிய 
அசசம பொருநதிய சிறபபமைநதது (புறம. 60: 
10-12). சேரமான குடகஃகா நெடுஞ்சேரலாதனும 
சோழன்‌ வேற்பஃறடக்கைப பெருவிறற்‌ கிள்ளியும்‌ 
போரிட்டு மாயந்த களத்தில்‌ ரகழமைநத சிறபபி 
னையுடைய முரசுகளும வீழ்த்தன (பறம. 62:8,9). 
ஒஙகிய சிறப்புடனே மேமபட்ட கேள்வியறிவை 
யுடைய மாங்குடி மருதனார்‌ முதலவராக, உலகத 
தோடு நிலைபெற்ற பலரும்‌ புகழும்‌ சிறபபமைநத 
புலவர்‌ பாணடியன அவையிலே இருநதனர்‌ 
(புறம்‌, 72:13-16). தம குடியின்‌ மூததோரைக்‌ கூறறம்‌ 
கொண்டு போனதனால விதியால்‌ கொடுககப்‌ 
பட்டுத்‌ தமமிடததே வநத பழைய அரசுரி 
மையை, *இசசிறப்பினைப்‌ பெற்றோ'மெனக குடி 
மககளை வரி3வணடி வாங்கும ஆண்மை 


43 


சிறப்பு 


யிலலாத சிறியோன பெறுவானாயின அவனுக்கு 
அது தாங்க மாட்டாதபடி மிகவும்‌ கனமுடை 
யதாம (புறம்‌. 75:7-5), “இறைவ, புகழசானற 
சிறபபினையுடைய நினது நலல புகழை நினைநது 
யான, விறலி பினதொடரச $€றியாழை ஒரு 
புறம்‌ தழுவிககொண்டு நினனிடததில வநதேன' 
எனறு ஆய்‌ அண்டிரனைப்‌ பாடுவர்‌, உறையூர்‌ 
ஏணிசசேரி முடமோசியார்‌ (புறம. 135.4-10), *இவ 
வுலக முழுவதிலும்‌ விளங்குனெற சிறப்பினை 
யுடைய குமணனே” என்று அவனை விளிப்பர்‌ 
பெருஞ்சித்திரனார்‌ (புறம்‌. 168.26). அணுகுதற்‌ 
கரிய சிறப்பினையுடைய மிக்க செலவர்‌, வறுமை 
யால இரபபோர்க்குக்‌ கொடாமையால தம 
பெயரை நிறுததி உலகொடு தொடாநது வருதலை 
அறியாதவரானார்‌ (புறம்‌, 1653-5). ‘இறைவனது 
(சிவனது) வாயினினறும்‌ நீங்காத முதுநூலுககு 
(வேதததிறகு) மாறுபட்ட நூல்களைக கணடா 
ராகிய புறச்‌ சமயததோரின மேமபாட்டினைச 
சாயகக வேண்டி, அவரது மெயபோன ற பொய்மை 
யுணர்ந்து, அபபொயயை மெய்யெனக கருதாமல்‌ 
உண்மைபபொருளை அவாககுணாததி இருபத 
தொரு வேள்விததுறையையும்‌ குறையறச செயது 
முடிதத புகழ சானற சிறப்பினையுடைய அறி 
வுடையோர்‌ மரபில வநதோனே' எனறு சோணாட 
டுப்‌ பூஞ்சாற்றூர்ப்‌ பாாப்பான கெளணியன 
விண்ணநதாயனை ஆவூர்‌ மூலங்கிழார்‌ பாராட்டி 
விளிபபர்‌ (பறம, 168'1-9). சேயமைக்கணணே 
நினறு விளங்கும சிறபபினையுடையது ஞாயிறு 
(புறம. 1722), இகழசசியறற சிறபபினையுடையது 
முள்ளா (புறம. 174.13) தனனைக கொடிமுலலை 
யானது நாததழுமபேறப பாட மாட்டாதாயினும 
அதறகு நெடுநதேரினைக கொடுதத, பரநதுமேம 
பட்ட சிறப்பினை யுடையவன பாரி (பறம. 800; 
9-12). கோபடிபருஞ்சோழன வடககிருநத இடத 
திறகுத்‌ தாமே உள்ளுணாவினால வநத பிசிராந 
தையாரின வரவுகண்ட பொததியாா “எததுணை 
யும பெரிய சிறபபுடனே கூடியும இவன தன 
நிலைமையினைக்‌ கைவிடடு இஙகே வரததுணிதல, 
கருதுங்காலதது வியககுநதனமையுடையது்‌ என 
வியநதாா (புறம. 217.1,8). ஞாயிறு வானததின 
கண பரநதாலொதத, சேயமையிலிருநதும விளஙகு 
இனற சிறபபினையுடைய செமபியா மரபிலுள்ள 
வன சோழன குள முறறததுத துஞ்சிய கிளளி 
வளவன  (புதமஃ 888:8-10), பாரி இறநத பின 
அவன மகளிரைப்‌ பாராப்பாரிடததே அடைக 
கலப படுததிவிட்டு வடககிருநத கபிலர்‌ அபபாரியை 
மனககணமுன்‌ கணடு, “பாசி, யானும்‌ நினனுடன்‌ 
வருதறகிசையாமல, “இங்கேயே இரு எனச 


சிறப்பு 


சொலலிப்‌ பெருமையமைநத சிறபபினையுடைய 
நட்பிறதப பொருநதாமல நீ இபபடி வேறு 
படடனை யாதலின நினககு யான பொருநதினே 
னலலாமையால நீ எனனை வெறுத்தாய போலும” 
என நொநதுரைத்தார்‌ (புறம்‌. 286:8-9). *நேற்று 
உரைசானற சிறப்பினையுடைய பகைவேந்தர்‌ 
காணுமாறு அவா படைகளைப்‌ பிளநது சென்று 
போயானைகளைக்‌ கொன்ற எனனைக குறித்து 
இனறு இகழவோரைக கொலலும காளையாகிய 
இவன குதிரையைச செலுததி வேலினையாட்டிய 
வாறு வருனெறான' எனக களத்திலே மறவ 
னொருவன அஞ்சாது நின்றான (புறம. 308), 
பேோககளததில மறததலைவனொருவன்‌ தனக்கு 
யாரையும துணைவேணடாத நிலையில தன 
சிறப்புடைய செங்கண சனததீயின புகையை 
வெளிப்படுததுமாறு பகைவர்‌ முனனினறு ஒரு 
கேடகததைககொணடே தனனை மறைததுப 
பொருது மேம்பட்டனன (புறம்‌. 311:4-7). தகை 
சானற சிறப்பொடு இமையவரமபன்‌ நெடுஞ்‌ 
சேரலாதன்‌ பெருமபுகழ்‌ அமைநத மரபினரான 
ஆரியரை வென்று பணிவிததான்‌ (பதி, ப, 2:6,7) 
பழைய நிலைமையான சிறப்பினையுடைய தன்‌ 
ஆடசியின&ழ வாழும்‌ குடிமக்களுக்குக்‌ கொடுமை 
கள்‌ அறுமபடி அவரைச செமமையுறக்‌ காத்த 
மாறுபடாத கோட்பாடமைந்தவன்‌ களங்காய்க 
கணணி நார்முடிச்சேரல (பத, 87:10,11). முறை 
யாக வளாதத உயர்பெருஞ்சிறப்பினையுடைய பூழி 
நாட்டைக களஙகாய்க்‌ கணணி நார்முடிச்சேரல்‌ 
படையெடுதது வென்று தனனாட்டுடன்‌ சேர்த்துக்‌ 
கொண்டான்‌ (பத. ப. 4:5,6). பெருஞ்சேரலிரும்‌ 
பொறை அதிகமானொடு வநத சோழபாணடி 
யராகிய இருபெருவேநதரையும்‌ ஒருஙகே வெனறு, 
அவர்‌ தம்‌ முரசுகளையும்‌ கொற்றக்குடைகளையும்‌ 
முடிமுதலாயகலன்களையும கைப்பறறிக்‌ கொண்டு, 
உரைசானற சிறப்பினையுடைய களவேள்வி 
செய்து, அதிகமானின மகளிர்‌ கண்டு இரங்கு 
மாறு அவன வலிமையையழித்துத தகடூரையும்‌ 
எறிநது அதன மதிலகளைக்‌ கைக்கொண்டான (பத, 
ப. ௪,4-10). *உயாநத பெரிய சிறப்பினையுடைய 
மேம்பட்ட புகழோனே" எனறு இளஞ்சேரலிரும்‌ 
பொறை விளிககப்பெறறான (பதி. 90:40). “பூண 
களையணிந்த சிறப்பினையுடைய பழையோளாகிய 
காடுகிழாள்‌ குழவியே” என முருகன ஏத்தபபெறு 
தல (முரு. 259). தனனுடன எககாலமும்‌ நெருங்கி 
விளங்குதனற சிறப்பினையுடைய பலகலையறிஞர்‌ 
புகழ, நலலியககோடன வீறறிருந்தான (சிறு, 209: 
320). முரசு முழங்குதனற தானையையுடைய 
மூவேநதருள்ளும மேமபட்ட சோழர்குடி மரபின 


44 


சிறப்பு 


னான பலவேற்றிரையன, கடலிடத்துப்பிறந்த 
சங்குகளில மேலானதாக உலகம்‌ கூறுகின்ற 
வலமபுரிச சங்கையொ தத குற்றம தீர்நத சிறப்பினை 
யுடையவன (பெரு. 29-37). பாணடியாகுடியின்‌ 
முன்னோனாகிய நெடியோன்‌ உயர்ந்தோங்கிய 
மேம்பட்ட சிறப்பினால பிற அரசருடைய 
நிலங்களையெல்லாம்‌ வென்று தன்‌ நாட்டுடன்‌ 
இணைததனன (மது. ௧9-61), பகைவரின்‌ அரண்‌ 
களை அவ்விடங்களிலே செனறு கைப்பறறிக்‌ 
கொண்டு மீணட சீரிய சிறபபினையுடைய 
கொறறவர்தம்‌ கோனாவான்‌ பாணடியன நெடுஞ்‌ 
செழியன (மது, 67-69,74). பாணடியன்‌ நெடுஞ்‌ 
செழியன அசசம்‌ பொருந்திய பெருஞ்சிறப பினை 
யுடைய கனறுகளோடும பிடிகளோடும்‌ களிறு 
களைப்‌ பொருநாககு வழங்குவான (மது. 99- 
102,105). பெரிய உலகததிலே மேமபட்டதாயத்‌ 


தோன்றுதலால்‌ புகழமைநத விழுச்சிறப்பினை 
யுடையது கொற்கை (மது. 133,184,138). இசை 
ஏழும்‌ தனனிடததே கூடிய சிறப்பினையுடைய 


இனிய நரமபமைநதது சீறியாழ (மது. 559), 
தொல்லாணையை உடைய நலலாசிரியர்‌ பலா 
கூடியிருந்து ஆராயநத ஆராய்சசியின பயனை 
நுகாந்த புகழசான்ற சிறபபினையுடையவன்‌ 
நிலந்தரு இருவின நெடியோன (மது. 761-769), 
பாணடியன சான்றோர்‌ பலர்‌ வாயிலாய்க குறற 
மற்ற சிறபபினையுடைய மெயபபொருளையுணர்ந 
தான (மது. 784, 765), திருமகள்‌ நிலைபெற்ற 
குற்றமறற சிறபபினையுடையது அரணமனை 
(நெடு. 89, 100), பாணடியன்‌ நெடுஞ்செழியன்‌ 
பீடமைநத சிறப்பினையுடைய பெருநதகை (நெடு. 
106). விணணிடததே மிகக செலவினையுடைய 
ஞாயிற்றுடனே மாறுபாடு மிகுந்த சிறப்பு 
அமைநதவன்‌ திஙகளஞ்செல்வன்‌ (நெடு. 161,168). 
குற்றமறற சிறபபினையுடையது தெய்வம (பட்‌. 
159). குறையாத சிறபபினையுடையது காவிரிப 
பூம்பட்டினம (பட்‌. 218), பரநத இருள்‌ நீஙகுமபடி. 
பகற்பொழுதைச்‌ செய்து தோனறும ஞாயிறறை 
யொததுப பகையிருளைக கடிந்த குறறமிலலாத 
சிறபபினையுடையவன்‌ நனனன சேய நனனன 


(மலை. 84, 85). தலைவியின்‌ காமநோயினைத்‌ 
தெயவத்தால நோநததாகக்‌ கருதிய அனனை 
இனனியம்‌ இசைககக கைதொழுது அசசம்‌ 


பொருந்திய ஏறபபினையுடைய முருகககடவுளை 
மனைககண வருலித்து வெறியாடடெடுததாள்‌ 
(அகம, 138:1-13), கொடுமுடி எனபான காககினற 
ஆமூா, நெடுநதொலைவிலும செனறு விளங்கும்‌ 
சிறபபினையுடையது (அகம, 159:18,19). *குடி.ககு 
விளக்காகிய புதலவனைபபெறற புகழமிகு சிறப்‌ 


சிறப்பு 


பினையுடைய நலலோள்‌' என்று தோழி தலை 
வியைக்‌ குறித்தல (அகம்‌. 188:1-8). புகழ்மிக்க 
சிறப்பினையுடையது பாண்டியனின்‌ கொற்கைப்‌ 
பட்டினம்‌ (அகம்‌. 201:8,4) ஆட்டனததி என்‌ 
பானைக்‌ காவிரி வெள்ளம்‌ கவர்ந்து கொண்டதாக 
அவனைத்‌ திசையெல்லாம்‌ தேடியலைநத அவன்‌ 
காதலியாகிய ஆதிமந்திக்கு அவனைக காட்டிக்‌ 
கொடுததுத்‌ தான்‌ கடலிலே போயொழிந்த 
பாடல்‌ சான்ற சிறப்பினையுடைய மருதி எனபாள்‌ 
மாட்சிமைப்பட்ட புகழெயதினள்‌ (அகம. 2882;7- 
12). பசுமபூட்‌ பாண்டியனின்‌ கூடல்‌ மாநகர்‌ 
பெருமைபொருநதிய சிறப்பினையுடையது (அகம்‌. 
23113,13) *பாணனே, பலரும்‌ புகழதறகுரிய 
சிறப்பினையுடைய நும தலைவரை நினைந்து நீ 
அவரிருககுமிடத்திறகுச்‌ செலலவிரும்பினையாயின, 
எமமை அரிய துன பததில ஆழத்திய அபபொய்வ 
லாளர்‌ போல நீயும்‌ எமமை மறவாது நினைவா 
யாக” எனத தலைவி பாணனுக்குரைத்தாள்‌ (ஐங்‌, 
473). ஒரு குழையொருவனான நமபிமூதத பிரா 
னும்‌ பருதியஞ்செலவனும்‌ மீனேறறுக்கொடியோ 
னான காமனும அவன தம்பியான சாமனும்‌ 
ஆனேற்றுககொடியோனான இறைவனும்‌ என்ற 
குறறம்‌ தீர்நத சிறப்பினையுடைய ஐவர்தம நிறம்‌ 
போல வெண்கடமபும செருநதியும காஞ்சியும்‌ 
ஞாழலும்‌ இலவமும்‌ ஆகிய மரங்கள்‌ பூததுப்‌ 
பொலியுமாறு இளவேனில்‌ வநதது (கலி. 28:1 8). 
“வளமை சானற உயர்ந்த சிறப்பினையுடைய 
நுந்தையின மனையினினறும்‌ இளமையால பநது 
டனே தளர்நதொதுங்கிப புறபபடுபவளே' எனத்‌ 
தலைவன காமஞ்சாலா இளமையோளை விளித்துப்‌ 
பேசினான்‌ (கலி. 87:6,7) புகழ்‌ சானற சிறபபி 
னையுடைய நினது நெஞ்சை, நீ ஆடிய புதுபபுனல்‌ 
(புதுப்பரத்தை) கவர்ந்து கொண்டதனாலே அப்‌ 
புனலின்‌ பெருககிலிருநது ஏறுதற்கு நீ இன்னும்‌ 
கரையைக்‌ கண்டதுமில்லை' எனத்‌ தலைலி தலை 
வனின பரததைமையைப பேசினாள்‌ (கலி:98:27- 
29). தாம செனறவிடத்துத்‌ தமக்கொரு கேடின்‌ 
றித்‌ தாம்‌ போன செயல வாய்த்து வநது சிறப்‌ 
பெயதித துறையிடத்தனவாகிய மரககலங்கள்‌ 
சூழந்து நிறகும கடலையுடையவன தலைவன்‌ 
(கலி, 132:6,7) விருமபத்தககதொரு சிறபபுப்‌ போல்‌ 
தோன்றும காமம, கணடோர்ககு நனவில்‌ உத 
வாது வேறுபட்டுப்போகும்‌ கனவினும்‌ நிலைபேறு 
இலலாதது (கலி, 145:1-3). *அறநெறியிற்‌ செல 
லும்‌ திறனில்லாதவரை அநநெறியிற செலலும்படி 
திருத்திய குற்றமறற சிறபபினையுடைய மறககரு 
ணையும்‌ நீயே' எனறு திருமால போற்றப பெறு 
கின்றார்‌. (பரி. 1:89,40) 'திகழ்கினறதாகிய நின திரு 


த்க்‌ 


சிறப்பு 


மேனியொளி, சிறப்பினையுடைய இருண்ட நீல 
மணியை ஓக்கும்‌' என்று கீரந்தையார்‌ திருமாலைப்‌ 
போற்றுவர்‌ (பரி. 2:52) *அனைததுப பொருள்களும 
அவற்றின்‌ உட்பொருள்‌ நீயாதலால, மறதியுடை 
யோர்‌ தம்‌ மறதியாலே நினனைப போற்றுகினற 
சிறப்புக்‌ காரணமாகககுறித்துசசொல்லபபட்டநின்‌ 
உறைவிடங்களும்‌ உறைதலும்‌ ஆகியவை நினக்கு 
உளவாதல்‌ பொய்‌” எனக கடுவனிளவெயினனார்‌ 
திருமாலின தன்மையைக் கூறுவார்‌. (பரி, 3. 68-70). 
“பூதங்கள்‌ ஐந்தும்‌ செயற்பொறிகள (கனமேந்‌ 
திரியங்கள்‌) ஐந்தும்‌ அறிவுப பொறிகள்‌ (ஞானேந 
திரியங்கள்‌ ) ஐநதும்‌ புலனகள்‌ ஐந்தும உட கருவி 
கள்‌ (அநதக்கரணங்கள்‌ ) மூன்றும்‌ மூலப்‌ பகுதியும்‌ 
பாழும்‌ (புருடனும) எனப்பட்ட மெய்பபொருள்‌ 
கள்‌ இருபததைநதனா லும எககாலததும ஆராயப்‌ 
படும்‌ சிறப்பினையுடையவர்‌ திருமால்‌ (பரி, 3.77- 
80). *இவ்வுலகிற்கெலலாம்‌ தலைவன நீயேயாத 
லால்‌ வெறியாடலில வேலை நினனைக்கண்டு 
ஏத்துகன்ற பாட்டுக்கள்‌ மெயயுமல்ல; ஆயினும்‌ 
அங்கே நீ தோன்றுதலால்‌ அவை பொயயுமலல; 
அவற்றுள்‌ ஒன்றானவிடதது அததலைமையாகிய 
சிறப்பினையுடைய நீ அசசிறபபினறி ஓழிவாய' 
எனச்‌ செவ்வேளைப்‌ பாடுவாரா கடுவனிளவெயின 
னார்‌ (பரி, 5:16-18). பிறர்‌ கிடடுதறகரியதும 
விரும்புதறகுரியதுமான சிறபபினையுடையவன 
அமரர்‌ செலவனாகிய இநதிரன (பரி, 5:81), 
வையைக்‌ கரையில அமபாவாடலையுடைய கனனி 
யர்‌ பனிககாறறு வீசும வைகறையில நீராடிய 
பின்‌ அந்தணரது வேத நெறியால வளாசுகபபட்ட 
தீயினைப பேணிய சிறப்புடனே அதனகண தம 
ஈரவுடையைப்‌ புலர்ததுவர்‌ (பரி, 11 81-87) திரு 
மால்‌ பாறகடலைக கடைநத காலததில அவுண 
ரும்‌ அமரருமாகிய புகழசானற சிறபபினையுடைய 
இருதிறததோர்ககும்‌ பறறியிழுசுகும நாணாகி 
யிருநதவர்‌ பூமுடி நாகரான ஆதிசேடன (பரி. இ, 
3764-68). தனககுப்‌ பிறா பணிதலேயன றித தான 
பிறர்க்குப்‌ பணிதல்‌ இலலாத உயாநத சிறப்பினை 
யுடையவன்‌ பாணடியன (பரி, இ.2.46), 


2. மதிப்பு. மக்கட்பிறப்பில சிறப்பு - மதிபபு - 
இல்லாதது குருட்டுப்‌ பிறப்பு (புறம. 28:1). சிறப்பு 
டைய முறைமையினால பொருளும்‌ இனபமும 
அறததின பினனே தோனறுதல்‌ (புறம்‌. 31:1,2). 
சோழன செருப்பாழியெறிதத இளஞ்சேட்செனனி 
தன கோயில வாயிலில்‌ நினறு பாடிய கஇணைப 
பொருநர்க்கு அவர்‌ தரத்திறகு மேமபட்ட சிறப்‌ 
பினையுடைய அருஙகலஙகளாகிய செல்வததை 
அவர்‌ ஏறகுமளவிறகு மேலும கொடுத்தான (புறம்‌. 


சிறப்பு 


378 5-12), சேரழன்‌ நலங்கிளளி இரவின்‌ கடையா 
மததே தன்வாயிலில நினறுவாடிய கஇணைஞனின்‌ 
கநதையாடையை நீககிவிட்டு, மிகபபெரும சிறப்‌ 
பினையுடைய வீறுசால ஆடையை அளித்தான 
(புறம, 400 5-13) பேணததகக சிறபபினையுடையது 
பெண்ணியல்பு (பதி. த. 3.1) நனனன்சேய்‌ நனனன 
தனனைக காண வந்த கூத்தர்க்கு இகழ்சசியற்ற 
சிறப்பினையுடைய, இழை போககு அறியப்படாத 
நுண்ணிய நூலாடைகளை இடையிலே உடுததி 
விடுவான; கணடு விடைவேணடும விறலியர்க்கு 
அழகமைநத சிறபபினையுடைய விளககம மிக்க 
பேரணிகலனகளை அணியக கொடுபபான (மலை. 
561-570). 'மெலலியல குறுமகளே, யான்‌ அரிதாகப்‌ 
பெற்ற சிறப்பினையுடைய நினனிடத்தினினறும்‌ 
பிரியுமாறு கருதுதலுமுண்டோ” எனத்‌ தலைவன்‌ 
தலைவியைத தேறறி வற்புறுததினான (அகம. 
75: 21- 23). அரிதாகப பெறுகின்ற சிறப்‌ 
பினையுடையது காமம (அகம்‌. 35:5). “அறியாத 
நாட்டின அருஞ்‌ சுரநெறியிலே தனனையழைத 
துபபோன சிறியோனுககொத்த என்‌ இளமகள்‌ 
சிறபபும சீருமினறிச சீறூரினிடத்தே வறிய 
பெணடின்‌ குடிசையாகிய தொடர்பில்லாத வறு 
மனையில்‌ சிலம்பு கழித்து அவனுடன மணம 
பொருநதினளோ” எனறு செவிலி, தலைவனுடன்‌ 
போன தலைவியைக குறித்து இரங்கினாள்‌ (அகம. 
289:20-26). அரிதாகப்‌ பெறுதற்குரிய சிறப்பினை 
யுடையது புத்தேள்நாடு (தேவருலகம) குறு. 
1012). தலைவி தோழியருடன விளையாடியிருக்‌ 
கையில மணலிலே ஊன றிய புனனைவிதை முளைத்‌ 
துச்‌ செடியாக வளர்நதது கண்டு, நெயயையும்‌ 
பாலையும்‌ நீராகப பெயது இனிது வளர்ந்த அப்‌ 
புன்னை மரததை, “இது நும்மினும்‌ சிறநதது; 
தும்‌ உடனபிறபபு ஆகும்‌, எனறு அன்னை அதன்‌ 
சிறப்புரைத்தனள்‌ (நற 772:7-5), தலைவனுக்கு 
அகனற பெருஞ்சிறப்பினையுடைய தந்‌ைத பெயர 
னாகிய புதலவன முறுவலிததுச்‌ சிறுதேருருட்டும்‌ 
தளர்‌ நடையைக கண்டு விருப்பம்‌ மிகுந்தது 
(ஐங. 403). 'நெஞ்சே' புகழ்சானற சிறப்பினை 
யுடைய காதலி தனித்திருககுமாறு நீ அவளைப்‌ 
பிரிந்து வந்ததுமலலாமல எமமையும்‌ வரச செய்த 
னையே' எனறு தலைவன்‌ பாசறைக்கணணே 
பருவ வரவு கண்ட நிலையில தலைவியை 
நினைந்து நெஞ்சொடு புலந்துரைத்தான்‌ (ஐங்‌, 
445). ‘ஒளி பொருந்திய அணிகளையணிந்தவளே, 
சிறப்பொடு விளங்கிய காட்சியினையுடைய நின 
மாமையழகு' நினனைக்‌ காதலர்‌ மறக்குமாறு 
விடுமோ' எனத தோழி, தலைவனின பிரிவுக்‌ 
காலததில பருவவரவு கணடு வருநதிய தலைவியை 


46 


சிறப்பு 
வறபுறுததினாள்‌ (ஐங்‌, 470:3-8). “தேடுகின்ற 
பொருளா லுணடாகும்‌ சிறப்பினை நினைந்து 


போனவராகிய தலைவர்க்காகப பிற தெயவங 
டணடிக்‌। கொள்ளககருதி மனஞ்சுழலாதே” 

என்று தோழி தலைவியை ஆற்றுவிததாள்‌ (கலி. 
16:18,19). புல்லியார்‌ அருகில்‌ இருககும போது 
ஒருவர்க்குச்‌ சிறப்பு செயது புகழந்து வாழ்ததி 
அவர்‌ எழுந்து போன அளவிலேயே அவாககுள்ள 
பழிகளைத்‌ தூறறுவர்‌ (கலி. 25:15,16). பாடல்‌ 
ற சிறபபினையுடையன பூக்கள்‌ (கலி. 28:1). 
கார்காலம்‌ முதிர்தலால மலர்களைச்‌ சூடிச்‌ சீர்‌ 
முற்றிப்‌ புலவர்வாயிற சிறப்பினை வையை பெறறு 
வரும (கலி, 67:1-3), *நின்‌ கண்ணாலும்‌ நத 
லாலும்‌ கதுப்பாலும அழகிய கையாலும்‌ நீ நின்‌ 
தந்தைககுத்‌ தணணெனச்‌ செய்யும்‌ சிறப்புப்‌ 
போலே எமககும்‌ சிறபபுச்‌ செயது இவ்விராககாலத 
தில்‌ எம்மோடு தங்கிப்‌ போக வேண்டும' என்று 
தலைவனுடைய பரத்தையர்‌ அவன மகனை 
வேண்டினர்‌ (கலி, 88-17-20) “விளக்கமுறுத்தாத 
மணியைப்‌ போல அழகு கெட்ட நின காதலியின்‌ 
திரண்ட நெடுமென தோளின வளை கழனறது, 
நீ நறும்‌ பொழிலிலே அவளைப்‌ புணர்நதிருநது, 
“நின்னைப்‌ பிரியேன” என்று தெளிவித்ததனால்‌ 
உள்ள சிறப்பன்றோ' எனத தோழி தலைவனை 
வினவி வரைவு கடாவினாள்‌ (கலி. 189:12-15), 
திருப்பரஙகுன்‌ றத்தின்கண முருகனது யானைககுச்‌ 
செயயும்‌ பூசையில்‌ அந்த யானை கவளங்கொண்ட 
மிசசிலைசசிறபபோடு உணணாதொழியின்‌ மண ம 
பெற்ற மகளிர்‌ தம்‌ காதலரது அருளை எய்தார்‌; 
மணம்‌ பெறாத கனனியர்‌ மைநதர்‌ தோள்களைக்‌ 
கூடார்‌ (பரி, 19:88-94). தாழாத சிறப்பினையுடைய 
வர்‌ தளிரியல்‌ மகளிர்‌ (பரி, இ.2:15). ச 


3, செல்வம்‌, யானையணிகள்‌ போரிட்ட இடமகன்ற 
பாசறையில்‌, ஊன தடிகள்‌ வானில பறக்கும்‌ பருந்து 
களைக கவர்ந்து ஈர்க்குமாறு, பகைவருடைய நாட்‌ 
டிலே முற்றுகையிட்டுத தங்கியிருககும்‌ அழகிய 
பெரிய சிறப்பு-செல்வம்‌-அமைந்தவன முதுகுடுமிப்‌ 
பெருவழுதி (புறம. 64:8-8), பொயகையில மேயந்த 
நாரை இனிமை கொண்ட மருதமரததின்‌ பூங்‌ 
கிளையில்‌ தஙகுதலை வெறுத்தால அழகிய காஞ்சி 
மரககளையிலே செனறு துயிலும்‌ காப்பமைதத 
சிறப்பினையுடைய நன்செய்‌ வயலகள்‌ நிறைந்தது 
நலலூரர்‌ (பறம. 381912), பல நல்ல வயல்களைக்‌ 
கொண்டு பொலிவுறுகின்ற தலைமையமைந்த 
விழுச்‌ சிறப்பினையுடையது தஇத்தனது உறையூர்‌ 
(புறம.395:16-19). வேள்வியில்‌ இடுகினற ஆவுதியின்‌ 
புகையும்‌ சமைத்தலுககு இடுகின்ற நெய்யீன புகை 


சிறப்ப 


யு: ஆகிய ; ரண்டும்‌ ஒருசே] 3 கமய மமண ததோடு 

வானுலகக கடவுளரும விரும்பும்‌ வகையில அவ 
ரைப்‌ பேணும்‌ வளம்‌ நிறைநத அழியாத சிறப்பு 
டையவன்‌ பல்யானைச்‌ செல்கெழுகுட்டுவன்‌ (பதி. 
31.1-16). கருமபுகள்‌ நெருங்கிய கழனிகளையுடைய 
நாடு வளம்‌ சுரக்குமாறு, வளம்‌ பொருந்திய சிறப்‌ 
பினையுடைய உலகமக்களைக காத்துக்‌ காவிரியாறு 
கிழககு நோக்கிப்‌ பாயும்‌ (பத. ௧08-6). *பல்வேலிரும்‌ 
பொறையே, நின நாட்டில்‌ பயன ஓழிதலையறியாத 
வளம பொருந்திய, நின்‌ சிறநபபினையுடைய பல 
வான புதுவருவாயாகிய தானியங்கள்‌ மலிய நீ 
பொலிநது வாழக” எனறு இளஞ்சேரலிரும்‌ 
பொறையைப்‌ பெருங்குன றராகி ழராவாழத்தினார்‌ 
(பதி. 89,6-18,20). மணவொலி மிக்க பந்தரிடத்தே 
தலைவியை அணிகள்‌ அணிவிதத சிறபபினொடு, 
அப்போது அரும்பிய வியர்வையை ஆற்றித தமர்‌ 
அவளைத தலைவனுக்கு ஈந்தனர்‌ (அகம்‌. 136:16-18). 
*மடநதையே, மலைகள்‌ பொருந்திய சிறப்பினை 
யுடைய நம்மூர்க்குப்‌ பகல்‌ விருநதாக நாம்‌ செல்‌ 
வோம்‌ 'எனததலைவன தலைவியை உடன்கொண்டு 
போய்‌ மீளுகையில்‌ கூறினான்‌ (ஐங்‌, 398:3-5), மகளி 
ரது ஆராக்‌ காமவினபத்தைப்‌ பொழிற்பாயலில்‌ 
தலைவரொடு கூட்டும களவுப்‌ புணர்ச்சியையும 
அடியுறை மகளிர்‌ தம்‌ மைந்தர்‌ மார்பை நீங்காத 
கற்புபபுணர்ச்சியையும்‌ அம்மகளிர்‌ மனமெனத்‌ 
தரும சிறப்பினையுடையது திருப்பரங்குன்றம்‌ (பரி. 
8:39-48). கா தலரிடையே துனியையும்‌ புலவியையும்‌ 
ஏற்படுத்துவது வையையாற்றின்‌ சிறபபாகும (பரி, 
20.96,-97). 


4. தனித்தன்மை. *புகழ்சானற இறபபு - தனித்‌ 
தனமை - கொண்ட அமபினை ஏவும தொழில 
மிகச்‌ சென்று பொருந்துதற்குக்‌ காரணமான இக்‌ 
கொலைவன்‌ யாரோதான' என வல்விலோரியின 
அமபெய்யும்‌ ஆற்றலை வியப்பர்‌ வனபரணர்‌ 
(புறம்‌, 158:7, 8), பிறபபொத்த ஒருவயிறறுப பிறந்‌ 
தோருள்ளும்‌ கல்விச்‌ சிறப்பினால்‌ தாயும மனம்‌ 
வேறுபடுவாள்‌ (பறம, 183:8, 4). பகைவரை வாள்‌ 
கொணடு வீசும்‌ போது அவருடைய மாரபுகள்‌ 
பிளந்து சிந்தும குருதியினால்‌ கரிய கழிநீர்‌ நிறம 
மாறிக்‌ குஙகுமக்‌ குழமபு போல்‌ ஆகுமாறு 
போரிட்டு அவர்தம மதிலகளையழிதத வலிமை 
யினால மேம்பட்டு விளங்கும சிறபபினையுடைய 
உயாந்த முயறசியமைநதவன இமையவரமபன 
நெடுஞ்சேரலா தன (பத, 11.7-11). ஞாயிறு விருமபி 
ஊர்கனெற தீதற்ற சிறபபினையுடையது விசும்பு 
(பதி. 17:10, 13). 'எபபொழுதும்‌ வெறறியில விருப 
பததையும்‌ பகைவாக்கு அசசம்‌ பொருநதிய சிறப 


47 


சிறப்புடையாளன - தனியாண்மையுடையோன. 


சிறாஅர்‌ - சிறுவர்‌. 


சிறாஅர்‌ 


'பினையும்‌ உடைய கொள்ளை மறவர்‌ கொலகளிறு 


களைப்‌ பெறுக எனக்‌ கடல்பிறககோட்டிய 
செங்குட்டுவன அவர்க்குப்‌ பரிசில அளித்தான 
(பதி. 43:24, 25). கருநிறததையும மின முதலான 
தொகுதிகளையும்‌ உடைய வளம்‌ பொருநதிய 
சூல்‌ மேகங்கள்‌, உலஇனைக காககனற அசசம 
அமைநத சிறப்பினையுடையன (பதி, 81.1, 2). 
கமுனைது முற்றாத இளங்காய நீர்‌ உண்போர்க்கு 
மகிழ்ச்சியை மிகுதியும்‌ வளர்கசனற சிறப்புடையது 
(அகம்‌. 355'22-24), *வாலியோனாகிய பலதேவ 
னுக்கு நீ பிறபபு முறையில இளையையாதலும்‌ 
தலைமை முறையில முதுமை தோனறலும வேதத 
தால தெரிததுணருஙகால்‌ உயிர்தொறும்‌ உள்‌ 
ளுறைந்து நிற்றலும ஆகிய இநநிலைமைகளும்‌ 
நின்‌ பழைமை நிலைபோல நினககேயுள்ள சிறப 
பாகும' எனத்‌ திருமாலைக்‌ ரநதையார்‌ போற்று 
வார்‌ (பரி, 8:20-27). “குறப்பிணாவான வளளியை 
மண நதோய்‌, எம வாழத்தினை நின்செலிககுச 
சிறபபுணவாகக்‌ கேட்டல்‌ வேணடும்‌' என்று 
முருகனை வேண்டுதல்‌ (பரி, 19:95, 96). 


5. கற்பு, “அழகிய இனிய மொழியினையுடைய 
வளே, வெற்பன்‌ மணம்‌ வேண்டி வர, நமரும்‌ 
அவனுக்கு நினனைக்‌ கொடுகக நோநதனராதலால 
இனி நின சிறபபு - கற்பு - பொலிக” எனத தோழி 
தலைவிக்கு வரைவினையறிவிததாள்‌ (ஐங்‌, 800'2-4). 


6. நல்வினை, “நின்னையொழிநதோர்‌ இறப 
பினால-நலவினையினால-உயர்‌ பிறபபின ராதலும 
தீவினையினால இழிபிறபபினராதலும ஆகிய இது 
நின ஆணைக்‌ கணணே உள்ளது” என முருகனை 
ஏததுவர்‌ கடுவனிள வெயினனார்‌ (பரி, 6 19-81). 


கடல 
கிளர்நதாற்‌ போனற போர்ககளதநின நடுவே 
சினததினால மனமபுமுஙகி, வாயமடிதது, வேலை 
யசைததுக கொணடேட தனபககதது வீரரையும 
செலுததிச செனறு, எதாவரும படையைப 
பிளநது நினறு, போரிட்டு அபபடையிடையே 
தானும வெட்டுணடு, மெயசிதைநது வேறுபடடுக்‌ 
கிடககும சிறபபுடையாளனின - தனியாணமை 
யுடையோனின - மறமாணபு கணடு அவன தாயின 
வாடிய வறுமுலை ஊறிச சுரநதன (புறம. 295). 


சிறாஅஅர்‌ - சிறுவர்‌. சிறுவர்‌ சிறா அஅர்‌ என விளிககப்‌ 


பெறுவர்‌ (புறம. 291.1). 


நலலறிவுடைய குயககுலத்துச்‌ 
சிறாஅர்‌ - சிறுவா - கலம வனைகறகுத திகிரிக 


சிறாஅர்‌ 


கணணே வைத்த பசுமண்‌ திரள்‌ அவர்தம்‌ கருத்திற்‌ 
கொணட முடிவைப்‌ பெறுவதாம (றம. 32:7-10). 
சோழன குளமுற்றத்துத்‌ துஞ்சிய கள்ளிவளவன 
மலையமானின மககளை யானைக்‌ கால்களில 
இடத்‌ துணிநதபோது இடைப்புகுநத கோவூகிழார்‌ 
அமமனனனிடம, “இவர்‌ இபபொழுது களிற்றைக்‌ 
கணடு தம இளமையால்‌ தாம முனபு வெருவியழும்‌ 
அழுகையை மறந்துவிட்ட புலலிய தலையையுடைய 
சிறாஅர்‌; அனறியும மனறினை வெருவிப்பார்த்து 
முனபு அறிததிராத புதியதோர்‌ வருத்தததை 
யுடையர்‌' எனக்கூறி அசசிறுவரை உயவித்தார்‌ 
(புறம. 465-7), உழவரின்‌, புலலிய தலையையுடைய 
சிறாஅர்‌ பெரிய தெஙகம பழத்தை வெறுத்தால்‌ 
நெடிய போரினகண ஏறி விசைததெழுந்து பனம்‌ 
பழததைப்‌ பறிப்பர்‌. (புறம்‌. 61:8-11), சிறுகுடி 
இழானான பணணனது இலலத்திலிருநது பெற்ற 
சோற்றையுடைய கையினராய்ப பெரிய சுற்றத்‌ 
துடன கூடிய சிறாஅர்‌, மழைபெயயுங காலததைப்‌ 
பார்ததுத தம்‌ முட்டைகளைக கொணடு மேட்டு 
நிலத்தையடையும்‌ எறும்பின்‌ வரிசைகளைப போல 
வேறுவேறு செனறனர்‌ (புறம. 778:5-9), மரத்தைத்‌ 
துணிககும தசசனின மழுவையுடைய கைததொழில்‌ 
வல்ல சிறாஅர்‌ காட்டிடததே செனறால்‌ அக்காட்ட 
கத்தின்‌ எத்திசைககணணும அவர்ககு வேணடிய 
மரங்கள்‌ கிடைக்கும்‌ (புறம, 2061113), சிறுவர்‌, 
,*திறா௮அர்‌” எனறு நீட்டி விளிசகப்‌ பெறுதல்‌ 
(புறம்‌. 291.1) அசையும தலையையுடைய இளைய 
ஆமான்‌ கன்றைப்‌ புல்லிய தலையையுடைய சிறா 
அர்‌ தம்‌ சிறுதோக்குரிய கன்றெனப பூட்டி விளை 
யாடுதல்‌ (புறம. 319.10,11). புதுவரகு அரியப்பட்ட 
அரிகாலிலே மேயும்‌ எலியைப பிடித்தற்குக கள்ளி 
மரத்தடியிலே நினறு பார்ததிருககும புலலிய 
தலையையுடைய சிறாஅர்‌ தம்‌ விலலையெடுத்து 
ஆரவாரித்தால குறுமுயல அஞ்சியோடும்‌ (புறம. 
322:3-6). இரத்தி மர நிழலிலே மெலலிய தலையை 
யுடைய வேட்டுவச்‌ சிறாஅர்‌ அம்பெய்து விளை 
யாடுவர்‌ (புறம்‌. 885:11,12). வேட்டுவச்‌ சிறாஅர்‌ 
நெடுந்தொலைவு செலலாமல்‌ மடைக கரையிலே 
பிடிததுக்‌ கொணாநத உடுமபினை மறவன 
மனைவி சமைத்து விருநதயர்வாள்‌ (புறம 826:7- 18). 
புல்லிய தலையையுடைய சிறாஅர்‌ மனறததினகண்‌ 
ஆரவாரித்தால்‌ குறுமுயல வைககோறபோரிலே 
ஒடுஙகும (புறம்‌, 334:8-4). நுணணிய பூணணிநத 
மாாபினையும புலலிய தலையினையும்‌ உடைய 
சிறாஅர்‌ தாம எயது விளையாடும்‌ அம்புகள்‌ அறற 
காலததில தநதை முதலான தமர்முகம்‌ நோக்கு 
வர்‌ (புறம. 373:16,17). சிறாஅர்‌ புலிப்பல்‌ கோக 
கப்‌ பெறற கழுத்தணியணிந்த புலலிய தலையினர்‌ 


48 


சிறாஅர்‌ 


(புறம்‌. 3749). பிள்ளையஞ்‌ சிறாஅர்‌ (புறம்‌. 380: 
13). மூதறி சிறாஅர்‌ (புறம. 882:11), உழவரு 
டைய காதலஞ்‌ சிறாஅர்‌, தேன மணங்‌ கமழும்‌ 
நெயதற்‌ புதுபபூவைச சூடி அதனை வெறுபபாரா 
யின்‌, பினனர்‌ முள்ளி மலாகளைப்‌ பறிததுக்‌ 
கோரையைப்‌ பலலினால மெனறு கிழித்த நாராலே 
அவறறைக்‌ கணணியாகத தொடுத்துத்‌ தலை நிறை 
யச்‌ சூடுவர்‌; சூடிக்‌ கொண்டு சணபங்காயை 
முறித்து அதன சுண்ணத்தைத்‌ தம்‌ மார்பிலே 
பொனனுரை காணும்‌ உரைகலபோல்‌ தோன்றும்‌ 
படி அப்பிக கொள்வர்‌: அப்பிக்‌ கொண்டு பழைய 
சோற்றை உணடு வெறுதது, குடிலின முறறத்தே 
அவல்‌ இடிப்பர்‌ (பெரு. 213-226). தச்சச சிறாஅர்‌ 
பிறர்‌ விரும்பும்படி சிறுதேர்‌ செய்வர்‌ (பெரு. 248, 
247). மலையசுச €ீறூரிடததே ஏற்றமான நெறி 
யிடை வழுக்கி விழுநது முடம்பட்டுக்‌ டெககும்‌ 
பட்டிற்குப்‌ புல்லியக குடுமியையுடைய சிறாஅர்‌ 
இருபபைப்‌ பூககளை விலலினால்‌ உதிர்த்து, அவற்‌ 
றைத்‌ தினன வரும மரைமானையும விரட்டிவிட்டு 
உண்பிபபர்‌ (அசும்‌, 107:14-18). சேறறுப பரப்‌ 
பிலே காலைப்‌ பொழுதில மீன வேட்டைக்குச்‌ 
சென்ற, கொழுமீனாகிய உணவினையுடைய புல்‌ 
லிய தலையமைந்த சிறாஅர்‌ இட்ட வலையில்‌ 
கொக்குச்‌ சேவல சிககியது (அகம. 8909-4). உவர்‌ 
மண்‌ அரித்தலால்‌ மயிர்‌ உதிரபபெறறு ஊன 
பொருததிய தலையினையுடைய சிறாஅருடன 
புலைததி (வணணாத்தி) ஆடைகளுக்குக்‌ கஞ்சி 
ஊட்டுதல்‌ (அகம. 387.47), “சிறாஅர்‌ இனபுறு 
தறகுக காரணமான நணபினையுடையவனே” 
என்று தலைமகன தன்‌ பரங்கனை விளித்தான 
(குறு, 129:1). செல்வச்‌ சிறாஅர்தம்‌ சறடிகளில்‌ 
தவளை வாய போலும்‌ வாயையுடைய பொன்னா 
லான கிணகிணி அணிசெயதன குறு. 148:1,2). 
கன்றுகளை மேய்த்தற்குரிய வழிகளிலே செலுத்திய 
புல்லியதலையினையுடைய சிறாஅர்‌, மனறததில 
உள்ள வேங்கை மரம மலரும்‌ செவவியைப்‌ பார்தது 
அதன்மேல்‌ ஏறாமலே “புலி புலி' எனச செயத 
இனபந்தரும்‌ ஆரவாரம வானளாவிய மலைமுழை 
யினிடததே எதிரொலியுண்டாசகும்‌ (குறு. 841:8-6) 
விலலேர்‌ உழவராகிய ஆறலை கள்வரின சீறூரி 
டத்து வானளாவிய வேபப மரததின்‌ புள்ளிபடட 
நிழலிலே கட்டளைக்‌ கல்லைப போன்ற அரங்கி 
னையிழைதது, ஏனைத தொழிலொனறும்‌ கலலாத 
சிறாஅர்‌ நெலலிக்‌ காயகளைக கொணடு பாணடி 
யாடுவர்‌ (நற. 8:1-5). பெரிய கழிசூழநத பாக 
கத்தில்‌ பரதவருடைய வனறொழிற சிறாஅர்‌ இறா 
மீள்களோடு ஏனை மீனகளையும்‌ பிடித்தற்காகப 
படகினை மேறகொண்டு கடலிற்‌ புகுநது சுறா 


சிறாஅன்‌ 


மீனையும்‌ மற்றுமுள்ள வலிய மீன்களையும்‌ பிடித்‌ 
துத துண்டிததுப்‌ பெய்த தோணியராய்‌ மணற 
பர.ப்‌்.பின்கண்‌ வநதிழிவர்‌ (தற்‌. 1118-2) கொலைத்‌ 
தொழில விருப்பமுடைய பரதவச்‌ சிறாஅர்‌ வலை 
யும்‌ தூண்டிலும்‌ கொண்டு, பெருங்காற்று வீசு 
தலால அலையெழுகின்ற கடலிலே மீன பிடிக்கச்‌ 
செல்வர்‌ (நற்‌. 807:10-18). கடலிற்‌ சென்று சுறா 
வேட்டையாடும்‌ தந்தை தான செலலும்‌ கடலுக்கு 
உடன்‌ கொண்டு போகாமையால்‌ மனையின 


கண்ணே அழுது தங்கிய புலலிய தலையையுடைய - 


சிறாஅர்‌ விரைவில்‌ முயனறு பெற்ற நுங்கினால்‌ 
உவப்பர்‌ (நற்‌. 492:7-2), 


சிறாஅன்‌ - சிறுவன்‌. மறசகுடித்தாயான செம்முது 
பெண்டின்‌ காதலஞ்‌ சிறாஅன்‌-சிறுவன்‌ (மகன்‌ )- 
குடப்பாலிலே ஆயமகள்‌ தெறித்த சிறிய உறை 
போலப்‌ படை. நடுவே தானொருவனாய்‌ நின்று 
போர்‌ மேம்பாடுறறான்‌ (புறம. 276:3-6). மணம 
வேண்டியோர்க்கு மறுக்கப்பட்ட தலைவியொருத்தி 
யின தமையனான வல்லாணமையுடைய சிறாஅன 
“யான்‌ சிறிது கலவியறிவுடையேன்‌" எனறு தருக்குப்‌ 
பேசினான (புறம. 846:3). 


சிறார்‌ - ஏறுவர்‌. வெள்ளாட்டின்‌ வெள்ளிய குட்டி 
புலலிய தலையினையுடைய சிறாரொடு - சிறுவ 
ரொடு - துள்ளியாடுதல (அகம்‌, 104:9,11). இதியின்‌ 
சிறார்‌ (மக்கள்‌) ஆகிய அசுரர்‌ உட்பட யாவரும்‌ 
யாவையும்‌ திருமாலிடத்தேயிருந்து தோன்றிப்‌ பர 
வுதல்‌ (பரி, 3:6,10). 


சிறியர்‌ - இளைஞர்‌. மதுரையின்‌ நால்வேறு தெருவி 
லும்‌ சிறியரும்‌ - இளைஞரும்‌-பெரியருமாகிய நெய்‌ 
தல்‌ (நெசவு) தொழிலோர்‌ திரணடு நின்று ஆடை 
விற்றல்‌ (மது. 580-582). சிறியரும்‌ பெரியரும்‌ 
வாழும்‌ ஊர்‌ (குறு. 868:5). 


சிறியவன்‌ - இறியோன்‌. கொடுத்தற்கு மனம்‌ சிறியவன்‌ - 
சிறியோன்‌ - ஆனவனுடைய செலவம்‌ தன்னைச்‌ 
சேர்ந்தவரைப்‌ பாதுகாவாது (கலி, 1032). 


சிறியோர்‌ - சிறியவர்‌. “பேரியாற்று நீரின்‌ வழியே 
போகும புணைபோல ஆருயிரான து ஊழின்வழியே 
அமையுமென்பதை அறிஞர்‌ கூறிய நூலாலே 
தெளிநதனமாதலால்‌ நன்மையில்‌ மிககவரை மதித்‌ 
தலுமிலேம! சிறியோரை - சிறியவரை - பழிததல்‌ 
அ மமதித்தலினும்‌ இலேம' என்பர்‌ கணியன்‌ பூங்‌ 
குன்றனாா (பறம. 192,8-13), “நீ நின்னிலும பெரி 
யோரைப்‌ போற்றிச சிறியோரை அருள்வாய” 


சிறுகுடி 


என்று பெருஞ்சேரலிரும்‌ பொறையின்‌ பண பினைப 
பராட்டுவார்‌ அரிசில்‌ திழார (பத, 79.9). 


சிறியோன்‌ - ஏறியவன்‌. தம்‌ குடியின மூததோரைக்‌ 


கூற்றம்‌ கொண்டு போனதனால விதியால்‌ கொடுக்‌ 
கப்பட்டுத்‌ தம்மிடத்தே வந்த பழைய அரசுரி 
மையை, *இச்சிறப்பினைப்‌ பெற்றோம' எனக்‌ குடி 
மக்களை வரிவேண்டி வாங்கும்‌ ஆண்மையிலலாத 
சிறியோன்‌ - சிறியவன்‌ - பெறுவானாயின அவ 
னுக்கு அது தாங்க மாட்டாதபடி மிகவும கன 
முடையதாகும்‌ (புறம்‌. 75:7-5). “மணிகள்‌ பதித்த 
பலகை (பரிசை) யினையும்‌ நெடிய வேலினையும 
துணிவுடை உள்ளமொடு மிகக மெய்வலிமை 
யினையும கொணடு அறியாத்‌ தேயததினகண 
என்‌ மகளை அழைத்துச்‌ சென்ற சிறியோன” 
என்று தலைவனைக குறிதது, மகடபோக்கெ 
தாய்‌ கூறினள்‌ (அகம, 369:1ச-21). 


சிறுகாலை - விடியல்‌. தலைமகன தொடர்பு கொணட 


பரத்தை சிறுகாலையில - விடியலில- தலைவியின 
மனைவாயிலில வநது நினறு அவனைப புலந்து 
கடுஞ்சொல கூறினாள்‌ (கலி. 97.3-5). 


சிறுகுடி - 1, சீறூர்‌. குறவர்‌, நீணட மூங்கிலிலே 


யிருந்து முற்றிய தேனால செயத கள்ளின தெளி 
வைக குன்றகத்துச்‌ சிறுகுடியிலே - சீறூரிலே -இருக 
தின்ற தம சுற்றத்தோடே உணடு மகிழநது, 
தொண்டகச்‌ சிறுபறையின தாளத்திற்கேறபக்‌ 
குரவையாடுவர்‌ (முரு. 194-197). *மலைபபககததில்‌ 
தேனையும கிழங்குகளையும்‌ உடையராயப்‌ பனறி 
யின பழுதுநீககபபட்ட ஊனையும மற்றுமபல 
ஊன்‌ நிறைநத கடகங்களையும யானை சகொமபு 
களே காவுமரமாகக கட்டிக கொணர்ந்த கானவ 
ருடைய வளம்‌ பொருநதிய புதுவருவாய 
அமைந்த சிறுகுடியில ,நீவிா தஙகுவிராயின நும்‌ 
சுற்றததோடு அவ்வுணவுகளை மிகவும்‌ பெறுவீ£்‌ 
எனக்‌ கூத்தர்‌ ஆறறுபபடுததப பெறுகினறனாா்‌ 
(மலை: 151-157). பலாவின சுளைகளை உணணும்‌ 
முசுககலைகளால உதிர்க்கபபெறற பலாவித்துக்‌ 
கள்‌ எங்கும கொளளககிடசகும மலையிடததே 
பொருந்திய சிறுகுடியையுடைய கானவன மகள்‌ 
தலைவி(அகம்‌. 7.20-22). பாலைநிலததில கரிநது உதி 
ரப்பெற்ற மரங்களையுடைய காட்டு வாழக்கை 
யமைநத மறவர்‌, தொன்று தொட்டு இயனறு 
வருவதான தமது சிறுகுடியில உள்ள மனறதது 
நிழலிலே படுததுறங்குவர்‌ (அகம. 754-7). வன 
னிலததைச்‌ சராநதிருநத பழைய பெரிய மனறத 
இலே ஆறலை கள்வர்‌ தங வழியைப்‌ பார்த 
திருக்கும படியான, பசுககள்‌ மிசுக சிறுதுடியின 


சிறுகுடி 


கண வாழததோர்‌ மனைகளைவிட்டுப பெயர்ந்து 
போவர்‌ (அகம. 109:8-8). தலைவியும்‌ தோழிய 
ரும்‌ கானலிடததே சிற்‌.ரில இழைததுச சிறுசோறு 
சமைத்து விளையாடியிருககையில்‌ அங்கு வநத 
தலைவன, “இளமகளீர்‌, பகலும்‌ ஒளிமங்கியது; 
யானு: தளர்சசியுடையேன்‌; ஆதலால்‌ நும்‌ 
விருநநினை உண்டு, ஆரவாரமுடைய இசசிறு 
குடியிலே இன்று இரவு யான்‌ தங்கிச செனறால 
குறை ஏதுமுண்டோ” என வினவினன்‌ (அகம்‌. 
110 5-14). குகையிடங்களைத்‌ துழாவி அருவி 
கொணர்ந்த அரவு உமிழந்த அழகிய மணி பெரு 
மலைச இறுகுடியின்‌ தெருவினை இருளகற்றி 
விளங்கச செயதது (அகம. 192.10-72). 'தோழி, நம்‌ 
தலைவர்‌, நெடுஞ்சுனையிலே நம்மோடு ஆடிப்‌ 
பகலை இனிது கழிததுச்‌ சோலையினையுடைய 
பெரிய மலையிலுள்ள அழகிய தமது சிறுகுடிக்கு 
இரவே செல்வாராயினும்‌ நன்று' எனத தோழி 
தலைவிககுக கூறினள்‌ (அகம, 228:5-13). குற்றங்‌ 
களே வேலிகளாகவுடைய சிறுகுடியிடத்தே 
வேங்கை மரங்கள்‌ பூத்த மலர்கள்‌ பரநது பாறை 
களைஅழகுறுத்தும்‌ முன்றிலில்‌, குறவர்‌ மகளிரொடு 
குரவையாடினர்‌ (அசும்‌. 832:6-10) தலைவனைக 
கண்டது முதல்‌ தலைவி அரிய நினைவுததனபத்‌ 
தால்தோள்‌ மெலிந்து பரதவரது கானலஞ்‌ சிறுகுடி 
யிலுள்ள பெண்டிரின்‌ அலரால்‌ உள்ளங்கலங்கி 
வளைநெகிழபபெற்றாள்‌ (அகம. 2509-18). முலலை 
நிலம சார்ந்த குன்றின அடிகளிலுள்ளது சிறுகுடி 
(அகம்‌. 284:7). “பெரும, நீ மிகக ஆரவாரமுடைய 
எமது அழகிய சிறுகுடிக்கண்வந்து இரவு தங்கினால்‌ 
யாம்‌ நினக்கும்‌ நின்‌ இளையர்க்கும்‌ நல்விருந்து அயர்‌ 
வோம்‌' என்று தோழி தலைவனுக்குரைத்தாள்‌ 
(அகம்‌. 800:14-28). ‘தோழீ, நம்‌ தலைவன்‌ நமமை 
மணந்து கொள்ளுதலைத துணிநதானாயின்‌, காந்‌ 
தட்பூக்களையுடையசிறுகுடியன்‌ அலரைப்‌ பொருட்‌ 
படுத்தாது அவன்‌ மார்பே புணையாக நாளை 
நாம்‌ அருவியாடுவோம்‌ எனத்‌ தோழி தலைவிக்கு 
உரைததாள்‌ (அகம, 3512:3-8). 
விடலையாகிய தன்‌ தலைவன துசொலலைத்‌ தேறிச்‌ 
சென்று, காட்டு வாழ்ககையுடையாரது சிறுகுடி 
யின்கண்‌ தககியிருபபாளோ* எனறு தாய இரங்கி 
னள்‌ (அகம்‌. 875:14-18). *நாடனே, எமமைக காண 
இரவுக்‌ குறியிடததே வருவையாயின , மீளுங்காலை 
யாம மனமயக்கம ஒழியுமாறு நீ நின்‌ மலைகள்‌ 
பொருநதிய சிறுகுடியை அடைநதவுடன்‌ ஊது 
கொம்பினைச்‌ சிறிதே ஊதல வேணடும' எனறு 
தோழி தலைவனிடம:வேண டினள்‌ (அகம. 878:7-15), 
கடலிலே மீன பிடிககும படகினன்‌ ஆதிய தமையன்‌ 
கொணர்ந்த மீனகளை அவனுடைய தங்கையர்‌, 


“தலைவி கூர்வேல - 


50 


. தலைவியை வினவிப்‌ பேசினள 


சிறுகுடி 


விழாவினையுடைய தெருக்களில்‌ விறகும்‌ கானலஞ்‌ 
சிறுதுடிகள்‌ அமைநத கடற்கரையினன தலைவன 
(அகம்‌. 320:1-5). எயினமகளிர்‌ இருப்பைப்‌ பூக்களை 
மூஙகிறகுழாயிலே தொகுததுக்‌ குன்றகச்‌ சிறுகுடி 
யின்தெருக்களில்‌ விறறனர்‌ (அகம்‌ 841:1-7), பெரிய 
மலையிலிருந்து இழினெற வெள்ளருவி பாறை வெ 
டிப்புக்களில்‌ ஒலிக்கும்‌ பல மலர்களையுடைய சார 
லில்‌ உள்ள சிறுகுடிக்குறவனின குறுமகள்‌ தலைவி 
(குறு. 95:1-8). கொல்லிக குடவரையில்‌ அருவிபாயும்‌ 
பரந்த நிலத்தில்‌ ஐவன நெல்லை விதைதது அதனி 
டையே களையாக முளைத்த மலைமல்லிகையையும்‌ 
மரலையும்‌ களைநதெறியும்‌, காந்தள்‌ வேலியை 
யுடைய சிறுகுடியில்‌ உள்ளோர்‌ உணவின்றிப்‌ 
பசிததால்‌ யானைக கொமபை விற்று உண்பர்‌ 
(குறு. 700.7-5). மேகங்கள்‌ விளையாடுதறகிடமான 
குன்றுகளைச சேர்நத சிறுகுடியினிடத்தேயிருநது 
மேயசசென்ற பசுககள்‌ மாலையில மீளும்‌ (குறு. 
108:1,2). “கான ற்சோலையையுடைய சேர்ப்பனது 
கொடுமையை நினைநது மிகும்‌ துன்பததோடு 
வருந்தி நள்ளிரவில துயிலாதிருப்பாரை ஏனெனறு 
வினவாத உறக்கம பொருந்திய கண்களையுடைய 
அறிவற்ற மாக்களோடு நெடிய இரவையும்‌ 
கொண்ட. இநதக்‌ கடற்றுறையிலமைந்த சிறு 
சூடி நாம்‌ தங்குதற்கு ஏறறதனறு' எனக தலைவி 
நொந்துரைததல (குறு. 745), “பரதவர்‌ மடமகளது 
குண்‌ வலையிலேபட்டொழிதறகடமான கானலீடத்‌ 
தேயுள்ள சிறுகுடிககண்‌ செலலுதலைத்‌ தவிர்‌ 
வீராக' என்று தலைவன்‌ தன்‌ காதலைக்‌ கழறிய 
பாங்கனிடத்‌ துரைத்தான்‌ (குறு, 184: 2,6, 7. 
*கானலிடத்தே பொருந்திய நம்‌ சிறுகுடியின்‌ முன்‌ 
னிடததில்‌ தலைவர்‌ நாட்டுக்‌ கடலலை. வநது 
மீளும்‌' என்று தலைவி பிரிவுக்காலததே தான்‌ 
ஆற்றியிருந்தமைக்குக்‌ காரணம கூறினாள்‌ (குறு. 
228:3-6). “நமக்கு இன்னாததாகியிருக்கும்‌ இச்‌ 
சிறுகுடியிலுள்ளார்‌, தலைவன பிரிந்திருத்தலைக்‌ 
குறித்து நம்மைப்‌ பழிப்பாரோ” எனறு தோழி 
(குறு. 2843-8), 
களிற்றியானை பிடியானையைக்‌ தழுவிககொண்டு 
குன்றகச்‌ சிறுகுடியின்‌ மன்‌ றததிலே இழிநது செல்லு 
தல்‌ (குறு. 388:4-6). வேங்கை மரததின மலர்கள்‌ 
மணம்வீசுனெற எம்‌ சிறுகுடியை இநநள்ளிரவிலே 
எவ்வாறு அறிந்து வததனையோ” எனத தோழி 
இரவுக்குறிக்கண தலைவனை வினவினாள்‌ (குறு. 
355:4-7). தலைவனது மலைநாட்டில கருங்குரங்கு- 
தோண்டியதனால்‌ உடைந்த மலர்மணம வீசும 
பலாப்பழம்‌ அருகிலுள்ள காந்தளஞ்‌ சிறுகுடி 
யிடததே கமழும (குறு, 3785-௪). கடறகரைச்‌ 
சோலையிலுள்ள சிறுகுடியில்‌ கடல்மேற்‌ செல்பவ 


சிறுகுடி 


ராகிய பரதவர்‌ வசித்தல்‌ (நற்‌. 4:1). பிளவுபட்ட 
நீணட மலைச்சாரலில்‌ வன்னிலத்தைச சேர்ந்த 
சிறுகுடியின்‌ மன்றத்திலே மாலைப்‌ பொழுதில 
ஆறலை கள்வர்‌ வழிப்போக்கரைப்‌ பார்த்திருப்பர்‌ 
(நற. ௪4:2-7). இவள்‌, கடற்கரைச்‌ சோலையைப்‌ 
பொருநதிய அழகிய றுகுடியிலிருககும்‌ பரதவர்‌ 
மகள்‌” எனத்‌ தோழி தலைவியின்‌ குலங்கூறித்‌ தலை 
வனைச்‌ சேட்படுததினாள்‌ (நற்‌. 48:1-8). முருக 
னொடு கூடிச்‌ செனற வள்ளிபோல நீ என்னுடன 
எமது சிறுகுடிக்கு வருனெறனையோ?” என்று தலை 
வன்‌, தலைவியை வினவினான்‌ (நற்‌. 82:3-சீ, 11), 
தலைவனது மலைநாட்டின்‌ சாரலிலே கானவன்‌ 
அம்பெய்து கொணர்நத முள்ளம்பன்றியின்‌ இறைச்‌ 
சியை அவன மனையாளான கொடிசசி மகிழ்நது 
கொண்டுபோய்‌, காந்தள்‌ மலர்கள்‌ நிறைந்து 
மணககும அசூறுகுடியில வாழ்வோர்‌ பலர்கதும்‌ 
பகுத்தளிப்பாள்‌ (நற்‌, 88:7-11).. “தோழீ, தலை 
வர்‌ நாட்டுப்‌ புன்னையரும்புகள்‌ மலர்ந்து அவற்‌ 
றின தாதுக்கள துறையில்‌ மேய்கின்ற இப்பியின 
ாரமான புறத்திலே படிதற்திடனான சிறுகுடியில்‌ 
வாழும்‌ பரதவர்‌ மகிழ்ச்சியையும்‌ அங்குள்ள கடற்‌ 
கரைச்‌ சோலையையும்‌ நினைந்தவுடனே, அவ்‌ 
விடத்தே யான்‌ அவரைக்‌ கூடியிருக்குமாறு கண்ட 
கனவு, நனவுக்கு வாராதே மறைந்தது' எனத்‌ 
தலைவி பிரிவாற்றாத நிலையில கனாக்கண்டு 
இரங்கினள்‌ (தற்‌. 7:8-9). ‘தோழீ, கடற்கரைச்‌ 
சோலையிடத்தேயமைந்த அழயெ தோட்ட ததையும 
குறையாத வளமிக்க உணவையும்‌ பெரிய 
ஈகையையுமுடைய நம்‌ சிறுகுடி பொலியுமாறு 
நெடுந்தேர்‌ ஊர்நது நம்‌ தலைவன்‌ பகற்பொழு 
திலே பலரும்‌ காண வருதலை நீ உணர்ந்தாயோ” 
எனத்‌ தோழி தலைவனது மணவரவினைத்‌ தலை 
விக்குணர்த்தினாள்‌ (நற்‌. 91:8-12). இடியேறு 
மோதிக்‌ கொன்ற களிற்றியானையை அங்குள்‌ 
ளோர்‌ பிளந்து அதன வெணகொம்புகளைப 
பாறையில உலர வைப்பதும்‌, உனைக்‌ கெண்டி 
நகங்களைப்‌ புதைப்பதும ஆகியவற்றால்‌ எழும்‌ 
அரவம்‌ புலால்‌ நாறும்‌ சிறுகுடியின தெருக்கள்‌ 
தோறும்‌ எழும்‌ (நற்‌. 114). மலைசூழ்ந்த இடத்‌ 
திலிருககின்ற கானகத்தே பொருநதிய சிறு 
குடியின வளப்பமமிசக பககங்களில மலலிகை 
மலர்தல (தற்‌. 188:3,4). கொறுககச்சி முளைத 
தடர்நத பெரிய மலைபபககத்தே சிறுகுடி இருந 
தது. (நற்‌. 186:7) 'நாடனே, சாரலினகண்‌ உள்ள 
எம சிறுகுடியாகிய இங்கு நீ இரவிலே வருதல 
பணபுடையதாகுமோ” எனறு தோழி தலை 
வனை இரவுக்குறி மறுததாள்‌ (நற. 1686-11). 
“ஞாழற்பூங்கொத்துக்கள, மகளிர்‌ மணறபரபபிலே 


51 


சிறுகுடி 


இழைத்த வண்டற்பாவையின வனமுலை முற்றத்‌ 
தில சுணஙகுபோல்‌ மெல்லப்‌ பரவுதற கெமான 
தும்‌ கண்டல மரங்களே வேலியாகவுடையதும்‌ 
ஆகிய அழகமைநத சிறுகுடியிடததே நேறறிரவு 
ஒரு தேர்‌ வநததன்றோ' எனத்‌ தலைவனின்‌ இர 
வுக்குறி வரவு தொடர்பான அலா தலைவியின 
ஊரில எழுந்தது (நற்‌. 191:1-7). தலைவி தான்‌ 
குறித்த பகறகுறியிடத்தே தலைவனைக்‌ கூடி இன்‌ 
மொழி பேசிப பின ஏற்றினைப்‌ பிரியும்‌ இளைய 
பிணைமான்போல அகனறு, மூங்லெகள்‌ உயர்ந்து 
வளர்ந்த சிறுகுடிககு மீணடனள்‌ (நற 304 7-11). 
*அருவி ஆரவாரிக்கும பெருமலைககுப பக்கத்திலே 
தன்‌ கனறு கட்டபபட்டிருககும்‌ வோபபலாவின 
பழததைத தினற சேதா, அருகிலுள்ள சிறுமலை 
யினகண நீரைப பருததறகிடமான, பெரிய மலை 
களையே வேலியாகவுடைய நும சிறுகுடி யாது” 
எனத்‌ தலைவன தோழியை மதியுடமபடுககும 
குறிபபொடு வினவினன (தற்‌. 812. 7-6). களிறு 
களும பிடிகளுமாகிய யானையினம நீர்சசுனை 
யிலே மெயகுழையப புணர்நது, மலைவாழையைத 
தினறு வெறுத்தபின அயலதாகிய ஊங்கில 
வேலியையுடைய சிறுகுடியினர்‌ அஞ்சியலறும்படி 
பலாப்பழங்களைத்‌ தினனும (நற்‌, 889:1-5). நண்டு 
கள்‌ விளையாடிய புலவுநாறும மணல்முற்றததை 
யுடையது அழகமைநத பரதவர்‌ சிறுகுடி (நற்‌. 229: 
4,5). ' கடற்பரபபினையுடைய தலைவனே, உப 
புபபாத்தியிலே கடலநீரைப்‌ பாய்சசி உபபு 
விளைததுக கொள்வதாகிய, மழையை வேண்டாத 
வேளாணமையையுடைய, கடறகரைச்‌ சோலை 
சூழநத எம்‌ சிறுகுடியின கணணேவநது நீ இனறிரவு 
தஙகச செலவாய' எனத்‌ தோழி தலைவனிடம 
கூறினாள்‌ (நற்‌. 254,8,10-13). மலாநத பூககளை 
யுடைய தாழைப புதரில மேலகாறறு லீசுதலால 
உதாந்த பூநதாதுககள மகளிருடைய வளைகள்‌ 
உடைநது உதாநதவறறைப போல பரநது 
தோனறும அழகமைநதது சிறுகுடி (நற 299.2-5). 
புலால்‌ நாறும சிறுகுடியின பனறததில பனைமரம 
ஓங்கி வளாநதிருநதது (நற, 838:௪,9), மலையகததே 
பொருநதிய தலைவியின சிறுகுடி பொலியுமாறு 
தலைவன அவளை மணகக வநதான (நற்‌. 388: 
8-10). விடியற்‌ காலத்தில சுனையிடததே அழகு 
பெற்று மலர்நத காததட்‌ பூஙகுலையினைப்‌ பாம 
பெனக்‌ கருதி இடியேறு இடிததலால எழுநத 
ஓசை பரந்து மலைசசாரலில ஒலித்தலால சிறுகுடி. 
யில்‌ உள்ளே துயிலெழுவர்‌ (கூலி, 45 1-7). முல 
லைத தலைவனது தோளையும தலைவியது 
தோளையும்‌ கொணடாடிச்‌ சிறுகுடியின மனறத 
திலே அவன ஏறுதழுவிய புகழ பரநதது (கலி. 102: 


சிறுகுடி 


37-39). பொதியின்மலையையுடைய பாண்டியனுக்‌ 
குரிய சிறுகுடியில்‌ வாழும்‌ ஆயர்‌ அவ்வேந்தன்‌ 
இனிதிருந்து வாழுமாறு அந்நிலத்தெய்வத்திற்கு 
மடைகொடுப்பர்‌ (கலி. 108;58,59). 


மாமரத்தின்‌ முத்றிய்‌ 


2. வாணன்‌ ஊர்ப்பெயர்‌. 


பழத்தை யாமை தன்‌ பார்ப்போடு கவர்ந்துண்‌ .. 


ணும்‌ பொய்கைகள்‌ சூழ்ந்துள்ளதும்‌ அறாத புது 
வருவாய்களையுடையதுமான வாணனுக்குரிய சிறு 
குடிக்கு-சிறுகுடி என்னும்‌ பெயரையுடைய ஊர்க்கு- 
வடக்கின்கண்‌ உள்ள இனிய நீரினையுடைய காட்‌ 
டாற்றின்‌ கருமணல்‌ போன்றது தலைவியின்‌ கூற்‌ 
குல்‌ (அகம்‌, 717:14-19),. வெண்ணெல்‌ அரிவோர்‌ 
இசைக்கின்ற இணையொலி, அருகிலுள்ள பொய்‌ 
கைகளில்‌ பொருந்திய பறவைகளை வெருட்டி ஓட்‌ 
டுதற்‌ கிடமான விளைநெல்‌ வயல்களையுடைய 
வாணன்‌ சிறுகுடியின்‌ சோலைபோலத்‌ தலைவி 
யின்‌ கூந்தல்‌ மணம்‌ கமழும்‌ (அகம்‌. 204:10-14). 
மகளிர்‌ பொற்காசுகளைத்‌ தொடுத்தணிந்த அல்கு 
லிடத்தே பூங்கொத்துக்கள்‌ தழையுடையுடன்‌ 
அசைய, ஊதுகொம்பின்‌ தெளிந்த இசைஒலிக்க, 
வண்டல்‌ விளையாட்டுக்குரிய பாவையை நீர்த்‌ 
துறையில்‌ கொணர்ந்து வைத்துக்‌ குரவைக்‌ கூத்தா 
டுகின்ற கடற்கரைச்சோலை சூழ்ந்தது வாணன்‌ 
சிறுகுடி; அவ்வூரைச்‌ சார்ந்த அழகிய நீர்வளஞ்‌ 
சான்ற நெல்வயலில்‌ அரும்பு மலர்ந்த செங்கழு 
நீர்‌ மலர்களைப்‌ போன்றன தலைவியின்‌ கண்கள்‌ 
(அகம்‌, 269:15-25). செழியனின்‌ பெயரால்‌ செய்த 
பெரிய குளத்துநீர்‌ மடைதிறக்கப்பட்டு ஓடியத 
னால்‌ அக்குளத்தினின்றும்‌ புறப்பட்டுக்‌ கால்வாய்‌ 
வழியே சென்ற வாளைமீன்‌ சேற்று வயலினுள்‌ 
ஓடி, அங்கே உழுது வருகின்ற எருமைக்‌ சுடாவின்‌ 
காற்சேறுபட்ட புறத்தோடு, உழவருடைய கோலடி 
களுக்கும்‌ அஞ்சாது  செருக்குற்று வரம்படியில்‌ 
சென்று அப்பாற்போக மாட்டாது அங்கேயே 
புரளுகின்ற வயல்வளம்‌ சான்ற வாணன்‌ சிறுகுடி 
போன்ற அழகு நலம்‌ அமைந்தவள்‌ தலைவி (இவ்‌ 
வாணன்‌ சிறுகுடி காவிரியின்‌ வடபால்‌ உள்ளது 
என்பர்‌ பி.நா.) (நற்‌. 340:2-9). 


3. பண்ணன்‌ ஊர்ப்பெயர்‌. மணத்தை ஆராயும்‌ 
ஆராய்ச்சியையுடைய வண்டு சிறிய வெள்ளாம்ப 
லின்‌ மேல்‌ ஊதுகின்ற வளம்பொருந்திய பண்ண 
னது சிறுகுடிக்கண்‌-சிறுகுடி என்னும்‌ பெயரை 
யுடையகளரின் கண்‌-உள்ள பாதிரிமலர்களின்‌ மணம்‌ 
விறலியின்‌ கூந்தல்‌ மணத்திற்கு உவமை (புறம்‌. 70, 
11-15). பண்ணனுடைய சிறுகுடித்தோட்டத்தில்‌ 
உள்ள நெல்லிக்காய்‌ சுவைச்‌ சிறப்புடையது (அகம்‌, 
54:14=16). 


52 


சிறுகுடி கிழான்‌ 


சிறுகுடி கிழான்‌ பண்ணன்‌ 


4, அருமன்‌ ஊர்ப்பெயர்‌, காக்கைப்பேடை தன்‌ 
பிள்ளையோடு கூடி இனத்தையும்‌ அழைத்து வந்து 
கருனை க்கிழங்கின்‌ பொரியலொடு செந்நெல்‌ அரி 
சிச்‌ சோற்றைத்‌ தெய்வத்துக்குரிய பலியுடனே கவ 
ருதற்கு மனைகளிடத்தே. குழுமியிருக்கும்‌ படியான 
பனழைமைமிக்க. இல்லங்களையுடையது அருமனின்‌ 
பெரும்புகழ்‌ அமைந்த சிறுகுடி (நற்‌. 367:1-6). 


5. சிறிய குடி (இல்லம்‌). சிறுகுடி - சிறிய குடி 
(பதி, 59.7; மது, 122; அகம்‌, 70:2; 118:4; 140:1; 270:8 
330:15; நற்‌. 169:10; 203:6; 219:6; 323:6: 374:2 
கலி. 50:18). ப 


பண்ணன்‌ - கொடையாளி, சிறுகுடி 
என்னும்‌ ஊர்க்குரியவன்‌; வேளாள குலத்தலைவன்‌; 
பண்ணன்‌ என்பது இவனது இயற்பெயர்‌. இவன்‌ 
சிறப்பினால்‌ இவனுடைய ஊர்‌ பண்ணன்‌ சிறுகுடி 
யென்றே வழங்கலாயிற்று (புறம்‌. 70:18; அகம்‌. 54: 
74). காவிரியாற்றின்‌ வடகரையோடு தொடர்‌ 
புறுத்தி இப்பண்ணன்‌ பாடப்பெறுவதனால்‌ (அகம்‌. 
77:16), இவனுடைய சிறுகுடியைக்‌ காவிரியின்‌ 
வடகரையில்‌ உள்ளதாக வே.வி. உரைக்கும்‌ (அகம்‌. 
54,177-உரை). இவனது சிறுகுடி, வண்டுகள்‌ ஊது 
மாறு ஆம்பல்‌ மலரும்‌ நீர்வளம்‌ மிக்கது; இங்குள்ள 
பாதிரி மரங்களின்‌ பூக்கள்‌ மணச்சிறப்புடையன 
(புறம்‌. 70:17-74). இவனூர்த்‌ தோட்டத்தில்‌ சுவை 
மிக்க காய்களையுடைய நெல்லி மரங்களும்‌ நெடிய 
அடிகளையுடைய மாமரங்களும்‌ இருந்தன (அகம்‌. 
54:14-16;177:16,17). இத்தகைய வளமிக்க ஊரினை 
யுடைய இவன்‌ அறமும்‌: மறமும்‌ சிறந்து திகழ்ந்‌ 
தான்‌. எனவே, கொற்றங்கொற்றனார்‌. கோவூர்‌ 
கிழார்‌, செயலூர்‌ இளம்பொன்‌ சாத்தன்‌ கொற் 
அனார்‌, மதுரை அளக்கர்‌ ஞாழார்‌ மகனார்‌ மள்ள 
னார்‌ ஆகிய புலவர்களேயன்றிச்‌ சோழன்‌ குள 
முற்றத்துத்‌ துஞ்சிய கிள்ளிவளவனான வேந்தனும்‌ 
இவனைப்பாராட்டிப்‌ பாடியுள்ளனர்‌. தனக்கென 
வாழாப்‌ பிறர்க்குரியாளன்‌ பண்ணன்‌” என்று 
கொற்றங்‌ கொற்றனார்பாராட்டுவதும்‌ (அகம்‌. 54:72 
14). “பசிப்பிணி மருத்துவன்‌' என்று கிள்ளிவளவன்‌ 
சிறப்பிப்பதும்‌ (புறம்‌, 17:11), இவனது கொடைப்‌ 
பண்பை உணர்த்தும்‌, பழுத்த மரத்தினைச்‌ 
சூழ்ந்து பறவைகள்‌ ஓலிப்பதுபோல்‌ இவனது 
மனையிடத்தே உண்போரின்‌ ஆரவாரம்‌ மிகுந்திருக்‌ 
கும்‌; மழை பெய்யும்‌ காலத்தைப்‌ பார்த்து முட்டை 
களைக்‌ கொண்டு மேட்டுநிலம்‌ சேருகின்ற எறும்பின்‌ 
வரிசைகள்‌ போலச்‌ சுற்றத்துடனான சிறுவர்கள்‌ 
பலரும்‌ இவன்‌ மனையில்‌ இருந்து சோறு பெற்றுக்‌ 
கையில்‌ ஏந்தியவராய்ச்‌ செல்வர்‌. இத்தகைய 


சிறுகுடியீரே 


சோற்றுக்‌ கொடையினால்‌ இவனைப்‌ பசிப்பிணி 
மருத்துவனாகப்‌ பாராட்டிய கஇள்ளிவளவன 
பாணன்‌ கூறறில்‌ பாடிய அதே பாடலில (புறம. 
173), (யான்வாழும்‌ நாளும்‌ பண்ணன வாழிய” என 
வாழ்த்தக்காணலாம்‌. இவன து கொடை மேமபாட்‌ 
டைப்‌ பாடும மதுரை அளக்கர்‌ ஞாழார்‌ மகனார்‌ 
மள்ளனார்‌, இவனை நாள்தோறும்‌ பாடாவிடில்‌ 
என்சுற்றத்தைக்‌ காத்துவரும்‌ வழுதி அவ்வாறுகாக்‌ 
கும்‌ கண்ணோடடம்‌ ஒழிவானாக' என உனர்ச்சி 
யொடு மொழிவர்‌ (புறம்‌. 888). இவ்வாறெலலாம்‌ 
அறப்பண்பில சிறந்து விளங்கிய இவனை, வேலின 
இலை குருதியால்‌ சிவக்கும்படி பகைவரின்‌ மலை 
போலும்‌ யானைகளைப்‌ போரில அழித்த மறப்‌ 
பண்பு மிககவனாகச்‌ செயலூர்‌ இளமபொன்‌ 
சாத்தன கொற்றனார்‌ பாடுவாரா (அகம .177:18-16). 


சிறுகுடியீரே - சிறுகுடியோரே (விளி), சிறுகுடியில 
உள்ளோர்‌ *சிறுகுடியீரே சிறுகுடியீரே' என விளிக 
கப பெறுதல்‌ (சலி. 39:11). 


சிறுகுடியோர்‌ - றுகுடியிலுள்ளோர்‌, “தாமரைப்‌ பூங்‌ 
கணணியை அணிநது சந்தனததைப்‌ பூசி நீ, தலைவி 
கூறிய குறியிடததே வருவையாயின, மலையிலே 
பலிகொள்ளும அணங்குகளில்‌ ஒன்றெனக்‌ கருதிச்‌ 
சிறுகுடியோர்‌ - சிறுகுடியிலுளளோர்‌ - அஞ்சுவர்‌' 
எனத தோழி இரவுக்குறியிடதது வந்த தலைவ 
னிடம்‌ கூறிக குறிமறுதது வரைவுகடாவினாள்‌ 
(கலி, 52:7-10). 


சிறுகுழை - தாளுருவி என்னும்‌ காதணி. ஆய்மகள்‌ 
சிறுகுழை - தாளுருவி - அசையும்‌ காதினையுடை 
யள்‌ (பெரு. 161,162). 


சிறுகுறுந்தொழுவர்‌ - சிறியராகய குற்றேவல்‌ வினைஞர்‌. 
காவலையுடைய அகனற மனைகளில சிறுகுறுந்‌ 
தொழுவர்‌ - சிறியராகிய குற்றேவேல்‌ வினைஞர்‌ - 
சாந்தம்மியில கத்தூரி முதலிய பல பசுங்கூட்டுக்‌ 
களை அரைககக கூதிர்க்காலம்‌ நிலைபெற்றது 
(நெடு. 49,50,72). 


சிறுகுறுமாக்கள்‌ - சிறுவர்‌. தலைவன்‌ ஊர்ந்து வரும்‌ 
மடனமாவை ஈாததுத்‌ தெருவின்கண்‌ திரிகின்ற 
சிறுகுறுமாககள்‌ - சிறுவா - தலைவியின்‌ தோழி 
யைக்‌ குறித்து, “இவள்‌ அவளுக்கு அயலானவள்‌” 
எனக கூறியது பறறிப்‌ பெரிதும்‌ சாலபுடையோர்‌ 
போலும என வஞ்சப புகழசசியாயப பேசபபடு 
தல (நற்‌. 220:3-20). 


சிறுசோறு 


சிறு சினத்தர்‌ - சிறுபொழுதே நிற்கும்‌ சனத்தையுடை 
யவர்‌. பெரிதும்‌ நிலையாத சிறுசனததராய - சிறு 
பொழுதே நிற்கும சினததையுடையவராய - இந்‌ 
நிலவுலகை இன்பமுற ஆணடோர்‌ சிலரே (புறம்‌. 
360:1,8,9). 


சிறுசெங்குரலி - கருந்தாமக்கொடிப்பூ. தலைவியும்‌ 
தோழியும்‌ கொய்து குலித்த பூசுகளுள்‌ சிறுசெங்‌ 
குரலியும்‌ - கருந்தாமக்‌ கொடிபபூவும்‌ - ஒனறாகும்‌ 
(குறி. 82). 


சிறுசொல்‌ - இழிசொல்‌. “நலல யானையையும்‌ தேரை 
யும்‌ குதிரையையும்‌ படைககலத்‌ தொழில 
அமைநத மறவரையும உடைய செருககினால 
எனது மிகுவலிமைககு அஞ்சாமல மாறுபடும சினம 
பெருகி எனனைக்‌ குறித்து, “இவன ஆளும 
நாட்டை மிகுததுச்‌ சொலவேர்ர்‌ நம்மால சிரிககத 
தககவர்‌' எனவும, £இவனதான இளையன' என 
வும்‌, யான வெறுககுமாறு பேசிச சிறுசொல்‌ - 
இழிசொல - கூறிய சினமபொருநதிய அரசரைத 
தடுத்தற்கரிய போரின்கண்ணே சிதறப பொருது 
முரசததோடு அவரைக்‌ கைப்பறறுவேன' எனறு 
பாண்‌ டியன நெடுஞ்செழியன பகைவரைக 
குறித்து வஞ்சின முரைததான (பறம. 78:1 9), 
தலைவனொடு தலைவி களவில புணாநததனை 
அறியாளாயினும அனனை, சேரியமபெணடிா 
அலாதூற்றுவதாகிய சிறுசொலலை நமபி அவள்‌ 
மேனியைச சுட்டெரிபபவள்‌ போல நோககினாள 
(நற்‌. 175௧-9), 


சிறுசோறு - 1, சிற்றளவான சோறு, அதியமான நெடு 
மானஞ்சி இறந்தது குறிதது வருநதிப பாடும்‌ 
ஒளவையாா, “சோறு எலலார்ககும பொதுவாத 
லால சிறுசோறறானும -சிறறளவான சோறறீன 
கணணும-மிகபபல கலஙகளோடும பலாககும்‌ 
பகிர்நதளிதது அவருடனே கூடியிருந்து உணபான; 
இபபோது அது கழிந்ததே' என இரஙநினாா 
(புறம, 235:4). 


2. இளமகளிர்‌ விளையாட்டாகச்‌ சமைக்கும்‌ சோறு, 
தலைவி தன தோழியருடன கடலில நீராடியும 
கடறகரைச்‌ சோலையில மணலினால இற்றில 
இழைததும்‌ சிறுசோறு - விளையாட்டுச்சோறு- 
சமைததுக குவிததும விளையாடியிருநதாள்‌ (௮ஃம. 
710:5-9), 


3. இளமகலிர்‌ நோன்பினுள சமைக்கும்‌ சோறு, 
தலைவி சிறிய குழமகனைப பேணீவளாதது 


சிறுதினை 


அவனுகத வேறொருத்தியின்‌ பெண்மகளை மணத்‌ 
தறகாகச சிறுசோறு-நோனபுசசோறு-சமைததுப 
பிறாகத இட்டுத தோழியருடன மகிழ்ந்து நோன 
பியறறியமை (கலி. 59,20,21). 


சிறுதினை - றியவனை (இனை வகை). மலைச்சாரலி 
னிடததே காநதட்‌ கிழங்தகளைக்‌ கிளறிப்‌ பனறி 
கள்‌ உழுத புழுதியில மேலும உழாமல்‌ அதுவே 
உழவாகக குறவர்‌ நலல நாள்‌ வந்தமை பாத்து 
விதைத்த பருமை கொண்ட தோகையையுடைய 
சிறுதினை-சிறியதினை -முறபட விளைநதன (புறம்‌. 
168:2-7).  காய்தத இறுதினையை முன்றிலில்‌ 
இறைத்து அவறறைத தின்ன வருகின்ற புறாக்‌ 
களையும்‌ கவுதாரிகளையும்‌ பிடிததல்‌ (புறம்‌, 319: 
5-7), சறுதினையரிசியைப்‌ பூககளுடன்‌ கலந்து 
பிரபபரிசியாக வைத்து முருகனுக்கு விழாவெடுத்‌ 
தனர்‌ (முரு, 218,220). சிறுதினை கொயயப்பெறு 
தல (மது. 871), 'மூங்கிலைத்‌ தின்பதறகு மேனோக்கி 
நினற யானை அவ்வருததம்‌ தீரககொம்பினிடத்தே 
இறககிப்‌ போகட்டதாகிய துதிககை போன்று 
வளைந்ததும்‌ துய்யினைத்‌ தலையிலே கொண்ட 
டதும்‌ ஈன்றணிமை தீர்ந்து முற்றியதுமான பெரிய 
கதிர்களையுடைய சிறுதினைப்‌ புனத்திலே படு 
தின்ற பறவைகளை ஓட்டியிருந்து மாலைப்‌ 
பொழுதிலே வருக” என்று தலைவியையும்‌ தோழி 
யையும்‌ செவிலி விடுத்தாள்‌ (குறி. 35-39). தலைவி 
இறுதினைக்‌ கதிர்களில படியும்‌ கிளிகளைக்‌ கடிதற்‌ 
தாகக்‌ குளிர்‌, தட்டை ஆகிய கருவிகளைப்‌ பல 
முறையும புடைதது நின்றாள (அகம்‌. ச2:6-77. தினை 
வகைகளுள்‌ ஒன்றாகிய அழகிய சிறுதினையைச்‌ 
சேணோன்‌ (பரணமேலோன்‌ ) காத்திருத்தல (அகம்‌. 
78:14). யானை இறுதினைப்‌ பெருமபுனத்தை 
மேய்ந்தது (அகம. 148:3,6). பனறி, கிளைகள்‌ நெருங்‌ 
கிய சிறுதினையின விளைகதிர்களை மேயந்து 
இனிது கண்ணுறங்கியது (அகம, 178:2, 12,18). 
*நாடனே, நீ பகலிலே வருவாயாயின மலைக 
குகையின்‌ மேலிருககும பரணில்‌ எம்முடனிருந்து 
சிறுதினையிற படியும கிளிகளை ஓட்டி, காதலி 
யின கூந்தல மெலலணையில துயினறு மீளலாம' 
எனத்‌ தோழி தலைவனுக்கு இரவுககுறிமறுததுப 
பகற்குறி நோந்தாள (அகம. 808.6-15). நறுமண 
முடைய சநதன மரததை முழுதும வெட்டி 
யெறிநது உழுது விதைதத சிறுதினையின துயயை 
யுடைய சுதாகளைக கவரும குருவிகளை, வேங்கை 
மர ககவையில கட்டபபட்ட பரணமீதிருநது மூங்கில 
தட்டைகளால ஒலியெழுப்பி ஓட்டியதலைவியும்‌ 
தோழியும்‌ துமபியின்‌ இனனிசையைக கேட்டனர்‌ 
(அகம, 3881-9). மலைசசாரலில பெருமபுனததை 


54 


சிறுதினை 


யுடையகுறவன து சிறுதினை அரியப்பட்ட மறுகாலி 
னிடததே முனபனிக காலததில அவரைககொடி 
மலரும்‌ (குறு, 82:3-6). தெய்வங்களுறையும தலை 
வனது மலைநாட்டில குறவன தன தோட்டததில்‌ 
விளைந்த பொனனிறமான சிறுதினையின கடவுளுக்‌ 
குப பலியாக விடுத்த வளமையுடைய கதிர்களை 
அறியாமையால்‌ உணட மயில வெமமையுற்று 
நடுங்கியது (குறு, 105:1-5). குறவனது தோட்டத்‌ 
தில்‌ விளைந்த பொன்னிறமான சிறுதினையின்‌ 
கதிரைக கிளி ஒடிதது உண்டபின நின்ற கூழைத்‌ 
தாள்‌ மழையினால்‌ மீணடும தழைததது (குது. 122: 
1-3). சிறுதினையைக்‌ காககினற பரணமேலோன்‌ 
வீசியெறியும்‌ கொள்ளிககட்டையினால அஞ்சி 
யகலும யானை, வீழகன ற விணமீனின்‌ சுடரொளி 
யையும்‌ கண்டு வெருவும்‌ (குறு. 857:8-7), மலைச்‌ 
சாரலிலே அகனற பெரிய புனத்தில விளைந்த சிறு 
தினையை இரவிலே தொண்டகபபறையை முழக்‌ 
கியவாறு அரிவர்‌ (குறு, 375:2-5). கடமை மான 
கள்‌ நெருங்கிய தோட்டத்தில வளரும்‌ அழகிய 
சிறுதினைப்‌ பயி£ககிடையே களையெடுததற்குக்‌ 
களைககொட்டை எறிதலால்‌ எழும்‌ புழுதி படிநத 
மேனியையுடைய களைஞர்‌ தங்கை தலைவி குறு. 
298:4,5). சிவநத தாளையும்‌ வளைந்த கதிரையு 
முடைய சிறுதினை விளைநத புனம அறுவடைச்‌ 
செவ்வியை அடையுங்காலததே, இனி இப்புனங்‌ 


காவலுக்கு வருவதோ வந்து தலைவனைக கூடு 


வதோ இயலாதெனக கருதும்‌ தலைவியின அழகு, 
அப்பிரிவினை யெணணித தொலையும (நற. 57: 
8-10). தலைவர்‌ வருதறகுக்‌ குறிசெய்த மலையிடத்‌ 
துள்ள சிறுதினைப புனத்திலே படிகின்‌ ற கிளிகளை 
நாம கடிநதோட்டுதறகு அனனை நமமைத தட்டை 
யோடே அங்குச்‌ செலலுமாறு ஏவினள்‌' எனறு 
தோழி தலைவியிடம உரைததாள்‌ (நற்‌. 1848-6). 
“அளமகளே, சாரலிடததுள்ள சிறுதினையின 
பெருங்கதிர்களைக கிளிகள சுவரும்படி விடுதது நீ 
எங்கே செனறாய்‌' என்று தலைவியை அனனை வின 
வினாள்‌ (தற்‌. 747,2-5), *நாடனே, யாம்‌ நினனையும்‌ 
நின மலையையும்‌ பாடிச்‌ சிறுதினை காப்பதற்குச்‌ 
செலவோம; அதனால்‌ நீ பகலிலே அங்கு எம துனப 
மெல்லாம தீருமபடி வந்து முயஙகுவாயாக' எனறு 
கூறித தோழி தலைவனுசகு இரவுக்குறி மறுத 
தாள்‌ (தற. 756.8-6). “மழை மிகப பெயததனால 
விளைந்த செநநிறம்‌ பொருநதிய செழுஙகதாகளை 
யுடைய கொய்யததகும இசசறுதினைப புனங்‌ 
காவல்‌ நும்முடையதோ' எனத தலைவன தலைவி 
யையும்‌ தோழியையும கணடு வினவினான 
2138:8-10). 
யாடி, 


(நற, 
*தலைவனொடு மலையினகண அருவி 


வேங்கைமரததின மேலே கட்டபபட்ட 


சிறுதேர்‌ 


. பரண்மீது ஏறியிருந்து, வளைந்த கதிர்களையுடைய 
சிறுதினைப்‌ புனத்திலே படியும கிளிகளைக்‌ கடிந 
தோட்டுமாறு இன்றுபோல நாளையும்‌ நமககுப்‌ 
பொருநதுமோ” என்று தோழி தலைவியை வினவு 
வாள்‌ போலத்‌ தலைவனுககுச செறிப்பறிவுறு ததி 
னாள்‌ (தற்‌. 373:4-9), தலைவனது மலைநாட்டில 
சிறுதினையை மேயந்த தறுகண்மையையுடைய 
ஆண்‌ பனறி பககமலையிலே பெண்‌ பன்றியொடு 
தங்கும்‌ (ஐய. 262:1-3). 
யோடே அதன்‌ தந்தையாகிய ஆணபன்றி மலை 
யிடத்தே கானவருடைய சிறுதினையை மேயந்து 
மலையுசசியில்‌ உறங்கும்‌ (ஐய. 2681-8). கொடிசசி 
புன ததினகணணே நினறு கடிந்தோட்டவும சிறு 
இளி, சாரறபுறததிலே விளைநதுள்ள பெருங்கதா 
களையுடைய சிறுதினையைக்‌ கவாதலை விருமபும்‌ 
(ஐங்‌. 888,1-2), சிறுதினை கொயயபபட்ட தாளடி 
யில அவரை காயககும (ஐ௩, 286:1, 2). மலை 
யிடத்தே காயதலால்‌ வருந்திய, முளைத்து வநத 
சிறுதினை மழைபெற்றுத தழைதது அழகுபெறும 


. (கலி. 53:21-23). 


சிறுதேர்‌ - சிறுவர்‌ ஓட்டி விளையாடும்‌ சிறிய தேர்‌, 
சோழநாட்டு ஊர்களின்மனைமுற்றங்களில மகளிர்‌ 
உலர்ததும நெலலைத்‌ தினனுனெற கோழியின்‌ 
மேல எறிந்த காதணியாகிய பொன மகரககுழை, 
சிறுவர்‌ குதிரைபூட்டாமல்‌ கையால்‌ உருட்டும்‌ 
மூன்று உருளைகளையுடைய ிறுதேரினது - சிறிய 
தேரினது - முன்வழியை மறிக்கும்‌ (பட்‌. 20-28) 
தலைவனுக்குத்‌ தந்தையின்‌ பெயரனாகிய மகன 
பறகள்‌ தோன்றாமலே இன்னகை புரிநது சிறுதேர்‌ 
உருட்டுனெற தளர்நடையைக்‌ கண்டு அவனிடத்‌ 
திலே நெஞ்சம்‌ பொருநதி ஆர்வம்‌ பெருகியது 
(ஐங்‌. 403). ‘ 

சிறுதொழில்‌ - குறும்புச்செயல்‌, சிறுதொழில்‌ - குறும்புச்‌ 
செயல-செய்யும்‌ இயலபுடைய சிறுவர்‌ எருமையின 
முதுகிலே ஏறிச்‌ சேயமையிலிருந்து காண்போர்க்கு 
உருண்டைக சுலலின மீதுள்ள மநதிபோலத 
தோன்றுவர்‌ (அகம. 2063-6). 


சிறுபசுமஞ்சள்‌ - காட்டுமஞ்சள. குறமகள்‌, சிறுபசு 
மஞ்சளொடு - காட்டுமஞ்சளொடு - நறுமணப்‌ 
பொருட்களைத்‌ தெளித்து முருகனை வருமபடி 
ஆற்றுபபடுத்துவாள்‌ (முரு. 238, 342, 244), சிறு 
பசுமஞ்சள்‌ எனபதறகுச்‌ “சிறிய பசுமஞ்சள்‌” என 
உரை கூறிப பினனர்‌, “மஞ்சளில ஒரு சாதி 
விசேடமுமாம' என்பர்‌ நசசினார்ககினியர்‌). 


சிறுபதம்‌ - தண்ணீ. *பிளளை இறந்து பிறபபினும்‌ 
தசைத்தடியாகிய மணை பிறப்பினும அவற்றையும்‌ 


55 


தாயினையிழந்த குட்டி , 


சிறுபுல்லாளர்‌ - 


சிறுபுல்லாளர்‌ 


அளலல எனக்‌ கருதாது வாளோச்சுதலில தவறாத 
வர்‌ அரசராயிருகக, பகைவருடைய வாளால 
படாது சங்கிலியால பிணிக்கப்பட்ட நாயபோலப்‌ 
பிணிததுத துனபுறுததிய உறவிலலாத உறவின 
ருடைய உதவியால வநத சிறுபதததை- தணணீரை 


- - இரநதுணணக்‌ கடவேமலலேம எனனும மன 


வலிமையின்றி வயிறறுத்தீயை ஆறறுதற்காகத்‌ 
தாமே இரந்து உணணும அளவினரை அவவரசர்‌ 
பெறுவரோ' எனறு சேரமான கணைககாலிரும்‌ 
பொறை சிறைபபட்டவிடததுத தண்ணீர்‌ வேண 
டிப பெறாது பின பெறற நிலையில உண்ணாது 
சொல்லித துஞ்சினான (புறம்‌, 74). 


சிறுபறை - ஒருவகைப்‌ பறை. கள்ளினை நாட்காலததே 


குடிதத குறவா தம்‌ பெணடிருடன கூடி, மான 
தோல பேரககபபட்ட சிறுபறை - ஒருவகைப்‌ 
பறை - ஓசைபட ஓஒலிககுமாறு உசசிமலையில 
குரவைக கூகுதாடுவர்‌ (மலை. 320-322). 


சிறுபாகர்‌ - ஏறமாட்டாத பாகர்‌, 'நீ எம்‌ இலலததே 


வநதமை அறிநதால நின விருபபததிறகுரிய புதிய 
பரததையாகிய புதுயானை, நீ சிறுபாகர்‌ - ஏற 
மாடடாத பாகா - ஆகுமபடியாக நினனை மீறி 
மதமபடும' என்று தலைவி தலைவனிடம கூறி 
னாள்‌ (கலி, 97'29-31). 


சிறுபிடி - சிறிய பிடியானை போன்ற தலைவி (உவமை 


ஆகுபெயா),  “சிறுபிடிககு - சிறிய பிடியானை 
போனறதலைவிக்கு-துணையானவனே, கதிரவனும்‌ 
விளககம குறைநது சாயநதான; ஆறலை கள்வரது 
தணணுமை முழக்கததின ஒலியையும்‌ கேள்‌; 
கேட்டு, நீவா இருவீரும இப்போது தொடாநது 
போதலை ஓழிமின' எனறு இடைசசுரத்திலே 
தலைவியை உடனகொணடு போகும தலைவனை க 
கணடோர்‌ ஏதுசகாட்டிச்‌ செலவு விலககினா 
(குறு, 890). 


சிறியோ . *சிறுபுலலாளரே - சிறி 
யோரே - வேந்தன பொருட்டு யாம கள்ளினை 
முறையே இமமறவனுககு வழஙகி வருதறகிடையே 
எம்மைத்‌ தடுதது, *யானனறோ களததில வாளேநதி 
நினறு போரிடடனன; எனககு முன இவனுக்குக 
கள்‌ வழங்குவது எமமுறை' எனச னததலை 
ஓழிமின; இவன இவ்விடத்துப்‌ போனறே போக்‌ 
களததிலும தன முறைக்குக்‌ காததிராமல பகை 
வரின பெருமபடையை விலககி எதிர நிறகும 
மாண்புடையன' எனறு உணடாட்டிடததே கள்‌ 
வழங்குவோன்‌ மறவனொருவனின மாணபினை 
யறியாத சிலர்க்குக கூறினான (புறம, 292). தனககுச்‌ 


சிறுபுறம்‌ 


குச்‌ சிறுவிளைவாக வந்த வரகினில்‌ கடன்காரர்க்‌ 
குக்‌ கொடுத்து எஞ்சியதைப்‌ பாணர்‌ உண்டு 
சென்றமையால்‌, சுற்றத்தின்‌ வறுமையைக்‌ களைய 
வேண்டித்‌ தன்னூரில்‌ உள்ள சிறுபுல்லாளரிடத்தே 
அவற்றைக்‌ கூறி வரகுகடன்‌ வேண்டும்‌ நெடுந்‌ 
தகை, அரசனே பகைத்து மேல்வந்தாலும்‌ தாங்கும்‌ 
வன்மையுடையோனாவன்‌ (புறம்‌, 827). 


சிறுபுறம்‌ - 1, முதுகு. (நெஞ்சே, நம்மைப்‌ பிரிந்த 
வருத்தத்தினால்‌ தோன்றும்‌ கண்ணீரைப்‌ பிறர்‌ 
காண்பதற்கஞ்சிச்‌ சென்று தான்‌ ஏற்றிய அகல்‌ 
விளக்கே துணையாக வேற்றிடம்‌ பெயராது அமர்ந்‌ 
திருக்கும்‌ காதலியின்‌ வருந்தி மெலிந்த சிறு 
புறத்தை - முதுகை - நீ சென்று தழுவியபின்‌ 
எம்மை மறவாது நினைவாயாக” என்று தலைவன்‌ 
பொருள்வயிற்‌ பிரிந்து போதற்கடையே தலைவி 
யைக்‌ கருதிய நெஞ்சிற்‌ குரைத்தான்‌ (அகம்‌. 19:2,9- 
19). தலைவ னிடத்தே ஊடல்‌ கொண்ட தலைவி, 
நீயிர்‌ நும்‌ அழயெ பரத்தையர்க்கு இசைந்‌ 
தவராவீர்‌; யாம்‌ இதோ இச்செல்வனுக்கு இசைந்‌ 
தவராவோம்‌ “என்று மெல்லெனத்தன்‌ மகனிடத்‌ 
துச்‌ சென்ற போது, “யாமும்‌ இச்செல்வன்‌ 
பால்‌ அன்புடையேம்‌' எனத்தலைவன்‌ பணிந்து 
மகனோடு அவளது சிறுபுறத்தை அணைத்துக்‌ 
கொண்டான்‌ (அகம்‌. 26;17-23), தினைப்புனத்‌ 
திலே நின்‌ றிருந்த தலைவியைக்‌ கண்ட தலைவன்‌, 
“எம்மை வருத்தினவளே, சூரர மகளிர்‌ போன்ற 
நீ யாரோ; யான்‌ நின்னை நுகர்வேன்‌, என்று 
அவளது சிறுபுறத்தை அணைத்தனன்‌ (அகம்‌, 32:7 
-9). காதல்நோயுற்ற தலைவியைக்‌ கண்ட செவிலி 
அவளது வேறுபாடுகளை யுணர்ந்து, கன்றை 
விரைந்து பார்க்கும்‌ கறவைப்‌ பசுவைப்போல 
அவளுடைய சிறுபுறத்தை நோக்கி அருகில்‌ வந்து 
மெல்லத்தழுவிக்‌ கொண்டாள்‌ (அகம்‌, 49:1-7), தன்‌ 
கூந்தலைப்பற்றிக்‌ கொண்டு செவிலி எறிகோலி 


னால்‌ முதுகினை அடிக்கும்‌ போதும்‌ தலைவி,. 


“அன்னாய்‌, நீ அடிக்கும்‌ சிறுபுறம்‌ எனக்கு உரியது. 
எனறு கூறாது நின்றிருந்தாள்‌ (அகம்‌. 145:19-22), 
ஆறலை கள்வரின்‌ பகைமைக்கு அஞ்சிக்‌ குடி 
பெயர்ந்து போய்விட்ட பாழூரின்கண்‌ முருங்கை 
மரங்களை ஒடித்துத்‌ தின்ற யானை புகுதலால்‌ 
அதன்‌ ஓங்கிய சிறுபுறம்‌ உராய்ந்து அம்பலத்தின்‌ 
மரவிட்டங்கள்‌ வீழ்ந்தொழிந்தன (அகம்‌, 167:9-18, 
20).உடன்‌ போக்கினிடையே தலைவன்‌ தலைவியை 
நோக்கி “நின்‌ அழகு மாட்சிமையுற்ற சிறுபுறத்தை 
யாம்‌ காணுமாறு, வளைகள்‌ ஒலிக்கக்‌ கைகளை 
வீசிச்‌ சிலம்பொலிக்க மெல்ல நடந்து சிறிதுமுன்னே 
நடப்பாயாக' என்றான்‌ (அகம்‌, 61:58), தனைப்‌ 


56 


சிறுபுறம்‌ 


புனங்காவலுக்கிடையே தலைவியிடம்‌ வந்த தலை 
வன்‌ அவள்‌ குளிர்ப்புறும்படி அவளது சிறுபுறத்தை 
அணைத்தனன்‌ (தற்‌. 128:7-9). கானகத்தே வாழும்‌ 
வேட்டுவனது சிறுபுறம்‌ போன்றது களிற்றியானை 
யின்‌ பெரிய துதிக்கை (நற்‌. 228:5,6). தலைவியும்‌ 
தோழியும்‌ பாடிய வள்ளைப்பாட்டினை மறைந்து 
நின்று கேட்ட தலைவன்‌, தன்‌ வரவினைத்‌ தோழி 
யறிந்து தலைவியறியாத நிலையில்‌, அவளுக்கு 
அறிவிக்காதவாறு அத்தோழியைக்‌ கைகவித்துப்‌ 
பின்னே வந்து, தலைவியின்‌ சிறுபுறத்தைச்‌ சார்ந்து 
தழுவியவுடன்‌ அவளது மேனியின்‌ பசலைநோய்‌ 
அகன்றது (கலி. 42:28-32), 


2. பிடரி. ஆமூர்‌ உழவர்‌ தங்கை, பிடியானையின்‌ 
கையையொத்த பின்னிய கூந்தல்‌ தாழ்ந்து டக்‌ 
கும்‌ சிறுபுறத்தை - பிடரியை - உடையவள்‌ று. 
188-191). பாசறையிடத்தே அரசனது இருப்பி 
னில்‌, கூந்தல்‌ அசைந்து கிடக்கின்ற அழகிய சிறு 
புறத்தையுடைய மங்கையர்‌ பாவைவிளக்குகள்‌ 
அவியுந்‌ தோறும்‌ அவற்றைக்‌ கொளுத்திவிடுவர்‌ 
(முல்லை, 43-49). அருவியா டிச்‌ சுனைகுடைந்த தலை 
வியும்‌ தோழியும்‌ பொன்னிலே பதித்த நீலமணி 
போல்‌ தம்‌ சிறுபுறத்திலே "தாழ்ந்து கடந்த 
பின்னல்‌ அமைந்த கூந்தலைப்‌ பிழிந்து ஈரத்தைப்‌ 
புலர்த்தினர்‌ (குறி. 55-60). மழைத்‌ துளிகளால்‌ 
நனைந்த தலைவியின்‌ நீலமணிபோலும்‌ அழகிய 
கூந்தல்‌ அவளது சிறுபுறத்தை மறைத்தது (அகம்‌. 
8:15,16). தலைவியின்‌ கொண்டை அசைகின்ற 
சிறுபுறத்தைத்தான்‌ பாராட்டிப்‌ புகழ்ந்த காலத்‌ 
தையும்‌ மறந்து தலைவன்‌ அவளைப்‌ பிரிந்து 
பொருள்‌ தேடுதற்கு வேற்றுநாடு சென்றான்‌ 
(அகம்‌. 59:14-18), “ஏதிலனொருவனின்‌ பொய்ம்‌ 
மொழிகளை நம்பிச்‌ சென்ற என்‌ மகளுடைய காத 
லனான அவன்‌, மலர்களைப்‌ புனைதற்காகப்‌ 
பின்னிவிடுதலால்‌ அவள்‌ கூந்தல்‌ சிறுபுறம்‌ மறையு 
மாறு தாழ்ந்து தொங்கனவோ'” என்று செவிலி 


'தலைவனுடன்போன தலைவியைநினைந்து இரங்கி 


னாள்‌ (அகம்‌. 11713,9-14). தலைவி அகலமில்லாத 
தனது சிறுபுறத்திலே அணிகளோடு கூடிக்‌ கூந்தல்‌ 
அசையுமாறு நடந்து வந்து இரவுக்குறியிடத்தே 
தலைவனைத்‌ தழுவினாள்‌ (அசும்‌. 142:18-25). பின்‌ 
னல்‌ தாழ்ந்து கிடக்கும்‌ தனது சிறுபுறத்தை 
அன்னை அணைத்துப்‌ படுத்திருக்கத்‌ துயிலுதல்‌ 
தலைவிக்குத்‌ துன்பந்தருவதொன் றாகும்‌ (குறு. 855: 
6,7). தலைவி மகனுக்குப்பா லுர்ட்டியிருக்கையில்‌ 
தலைவன்‌ அவளது சிறுபுறத்தைத்‌ தழுவினன்‌ 
(ஐங்‌, 404). 


3. சிறுகொடை. செல்வக்‌ கடுங்கோவாழியா தன்‌ 


சிறுபேராளர்‌ 


தன்னைப்‌ பத்துப்‌ பாடல்களால பாடிய சுபிலருக்‌ 
குச்‌ சிறுபுறம்‌-சிறுகொடை-என நூறாயிரம்‌ பொற்‌ 
காசுகளைக்‌ கொடுத்து, நன்றா எனனும குன 
றினமேல்‌ ஏறிநின்று தன்‌ கண்ணிற்கண்ட நாடு 
களையும காட்டிக கொடுததான்‌ (பதி. ப. 7). 


சிறுபேராளர்‌ - ஏறிய பேராண்மையர்‌. ஊர்க்குள்ளே 
யிருந்து புறப்படும்போது சொலலிய மேம்பாட்டு 
மொழியைப்‌ படைக்கலங்கள்‌ தம்மிற்கலநத அஞ்‌ 
சத்தகக போரின்கண்‌ மறந்துவிட்ட சிறுபேராளா- 
சிறிய பேராணமையர்‌- ஆசிய படைமறவர்‌ அப்‌ 
போர்க்களததிலேயிருநது அஞ்சிப்‌ புறங்கொடுத்து 
ஓடுதல (புறம்‌, 178:7-10). 


சிறுமகிழ்‌ - சிறிய கள்ளுண்ட மகழ்ச்சி. பல்யானைச்‌ 
செல்கெழுகுட்டுவன்‌ தன்னைப்‌ பாடி வருகின்ற 
பாணர்‌ முதலியோர்‌ தம்‌ கடும்பசி தீருமாறு 
உண்டு மகிழ்ந்து ஆடுமாறு, தான்‌ சிறுமகிழ்‌-சிறிய 
கள்ளுண்ட மகிழ்‌சசி-பெற்றிருக்குமபோ தும்‌ பெரிய 
அணிகலன்களை வழங்குவான்‌ (பதி 23:5-10), 


சிறுமதுகையள்‌ - சிறிய வன்மையள்‌. கொழுநன குடி 
வறுமையுற்ற நிலையில்‌ தலைவி தன்‌ தந்தையின்‌ 
செல்வமிக்க உணவை நினையாளாய்‌ ஒருபொழுது 
விட்டு மறுபொழுதுண்ணும்‌ சிறுமதுகையள்‌-சிறிய 
வன்மையள்‌ - ஆனாள்‌ (நற்‌. 110-10-13). 


சிறுமலை - ஒரு லயின்‌ பெயர்‌, செழியனது சிறு 
மலை, மேகங்கள்‌ தவழ்நது விளையாடும வள 
மிககது; அதன்‌ பக்கமலையிலே கூதளஞசெடி 
மலர்ந்து மணங்கமழும்‌ சாரலிடத்தே வளர்ந்த 
மூங்கில்‌ போனறன தலைவியின்‌ தோள்கள்‌ 
(அகம்‌, 47:15-18), 


சிறுமனை - 1. சிற்றில்‌, கடலாடுமகளிராகிய தோழியர்‌ 
கானற்சோலையிடத்தே இழைத்த சிறுமனையில - 
சிற்றிலில்‌ - தலைலிக்குத தலைவனொடு நட்புப்‌ 
பொருந்தியது (குறு. 536:1-3). நெய்தல்‌ நிலத்து 
இளமகளிரால்‌ துறையினிடத்தே கோலம்‌ செய்யப்‌ 
பெறற சிறுமனை அவரால கழியின்கணிருநது 
பறித்து வரப்பெறற நெயதல்‌ மலர்களால்‌ அழகு 
பெறறது (தற, 288:1-8). உயர்நத மணறபரப்‌ 
பிலே தாம்‌ புனைநது கோலமிட்ட சிறுமனையைச்‌ 
சிதைதது வந்து, அனபு மிகுமபடியாகத்‌ தலைவன 
கூறிய மென்மைமிகக மொழியை நமபித்‌ தலைவி 
அவனொடு நட்புறறாள்‌ (நற்‌. 378:8-18). 


2. வளை. ஞாழல்‌ மரதஇன்‌ வேரிடத்தே அமைக்கப்‌ 
பட்ட அளைப்பள்ளியாகிய நண்டினது சிறுமனை- 


சிறுமை 


வளை - கடலலையினால்‌ சிதைந்தது (குறு. 588: 
1, 2). 


சிறுமாரோடம்‌ - செங்கருங்காலி. தலைவியும்‌ தோழியும்‌ 


பறித்துக்‌ குவித்த மலர்களில்‌ சிறுமாரோடததின - 
செஙகருங்காலியின்‌ - பூவும்‌ ஒனறு (குறி. 78). 


சிறுமி - சறியவளே. (விளி). இரவுக்குறியிடததே நின 


றிருந்த தோழியைக கணட முதுபராபபான 
அவளைக்‌ குனிநது பராதது, *இவ்விடததே நின்ற 
நீ யார்‌' என முதலில வினவிப பினனர்‌, “சிறுமி - 
சிறியவளே-நீ எனனால அகபபடுத்திக கொளளப 
பட்டாய்‌' எனறு அவள்‌ பககததே நினறு பினனும 
உரையாடினான்‌ (கலி, 65,5-76), 


சிறுமீன்‌- 1. அயிரைமீன்‌. கழியிடததே வாழும ஒறு 


மீன - அயிரைமீன்‌ - நாரைககு உணவாகியது 
(குறு. 298:2,2). கடலிலே துழாவி இரை தோகினற 
நாரை தான்‌ கொணட, மெலலிய சிவநத சிறிய 
கடைக்கண்ணையுடைய சிறுமீனைததன பிள்ளை 
வாயிலே சொரிநதது (தற்‌. 913-7), கழிபபக்கததுச 
சிறுமீன்‌, காதல தனிமையுறற பெடைநாரையால 
உண்ணப்படாமை (நற்‌. 1788-4). நீரறற உபபங 
கழியில வாழும்‌ சிறுமீனகளைப பெருங்கடற கரை 
யிடததனவாகிய சிறுவெணகாககைகள்‌ வயிறு 
நிறைய உணடன. (ஐங்‌, 165:1,2). 


2. அருந்ததி. வானததில வடதிசைககணணே 
நினறு விளங்கும சிறுமீன - அருநததி - மகளிர்‌ 
கறபுமேமபாட்டிறகு உவமையாதல (பெரு, 3024 
304). 


சிறுமுத்தன்‌ - றிய குழமகன்‌. சிறுமுததன - சிறிய 


குழமகன - இளம்பருவததலைவியால பேணிவளாக 
கபபட்டு வேறொருததியின பெணமகளை மணம 
செய்விக்கப்படுதல்‌; அபபோது அவளால இறு 


சோறு சமைககபபட்டு ஆயததிறகு இடபபடும 
(கலி. 59:20,81). 


சிறுமுதுக்குறைவி - சிறுபருவத்தே அறிவு முதிர்ந்தவள்‌, 


“எமககு ஏதிலனாகிய தலைவனது நெஞ்சினைத்‌ 
தனககேயுரியதாக முழுதும பெறற என சிறுமுதுக 
குறைவி - சிறுபருவததே அறிவுமுதிர்நதவள்‌' எனறு 
தலைவியைக குறிததுச்‌ செவிலி கூறுதல (அகம. 
17:8,9). 


சிறுமை - 1. துன்பம்‌. பெருங்குன்‌ றுராதிழார்‌ பரிசில்‌ 


பெறக்‌ காலந தாழத்தபோது அவ்ரை ' இறநது 
பட்டதாகக்‌ - கருதிக்‌ “கூறும்‌ சிறுமை - துனபம்‌* 


சிறுமை 


உடையளாய அவர்‌ மனைவி பல புலந்துரைத்தாள்‌ 
(புறம. 2108-11). பலயானைச செலகெழு குட்டு 
வனின மறவரால £ீறப்பட்டு அழிநத நாட்டில 
மழையானது காலததே பெய்து காவாமையால 
வெபபம மிகுநத நிலையில, அதநாட்டு மககள்‌, 
“தாலநிலையே எமக்கு நன்றாயிலலை' எனக்‌ 
கணணீரைத்‌ தாங்கிக கையொடு கைபுடைத்து 
மெலிநத நெஞ்சினராய்ச்‌ சிறுமை கூர்ந்தனர்‌ (பதி. 
266-14). இமமையில்‌ தலைவனுடன்‌ மணம கூடா 
தாயினும மறுமையில வாய்பபதாகும எனத்‌ தலைவி 
கணகலஙகிக்‌ கையறறுக குறையாத சிறுமை 
யுடையளாயத்‌ தேமபினாள (குறி. 23-26). மநதி 
குன்‌ குட்டியைக்‌ கையால தழுவிககொள்ளுதலை 
மறநதமையால, வீழந்துவிட்ட அக்குட்டியின்‌ 
பொருட்டு அமமந்தி தனது சுற்றததோடு நெருங்கிச்‌ 
சிறுமையுறறு உணடாக்குகினற களையவிய 
லாத ஆரவாரம்‌ மலையிடததே எழுந்தது (மலை. 
311-314). காதலனான ஆட்டனத்தியைக்‌ காவிரிப்‌ 
புனல்‌ கொணடு செனறமையால அவனைக 
காணாத சிறுமையொடு காதலியாகிய ஆதிமததி 
துயாமிக எய்திப்‌ பேதுற்று மனஞசுழனறு அக்‌ 
காவிரியின்‌ பின சென்று திரிநதாள்‌ (அகம்‌. 45:13“ 
15). பிரிநத தலைவன நெடுந்தொலைவு சென்‌ றமை 
கேட்டலால தலைவியது செயலறற நெஞ்சம்‌ 
சிறுமையுற்று வருநதியது (அகம்‌. 1139, 21, 28). 
வெபபமிகக காட்டினகண்‌ பிணைமானைத்‌ தழு 
விய கலைமான, நீரற்ற குளத்தை நோககி வேட்கை 
யுற்ற சிறுமையினால தழையை மேயவும மறநது 
மெலிநது நடைதளாநதது (அகம. 353.1014). மற 

- வர்‌ அமபெய்தலால்‌ இறநதொழிநத காதல்‌ துணை 
யான பிணைமானை நினைநது துயருற்ற கலை 
மான, தன்குட்டிகள்‌ வருததமறியாது அருகே 
துள்ளி விளையாடும்‌ நிலையில மேயச்சல உணவை 
யும்‌ மறுதத சிறுமையொடு வருததம்‌ மிகுதலால்‌ 
நீரையும்‌ பருகாமல்‌ வேலபாயபபெற்ற மாந்தரைப 
போல வருநதித்‌ தனனை மறநது துயிலும (அகம்‌. 
371:1-8) 'தமமையினறி அமையாத நம்மைத்‌ 
தலைவர்‌ விருமபியருளியும்‌ பிரிவினால்‌ நம நுதல்‌ 
பசத்தலையஞ்சியு௦ அவர்‌ நாம சிறுமையுறுமாறு 
பிரிந்து செலலாா' எனத்‌ தலைவி தோழியிடததே 
உரைததாள்‌ (நற்‌, 1 7-9), தலைவன அருளாமை 
யால தலைவியின விருப்பம வீணாகிப்‌ பெரிதும 
செயலறற அவளது சிறுமை, ஊரிடததே அலரை 
யெழுபபி அவளுக்கு வருததம செய்தது (நற்‌. 872: 
6-10). 


2. குறைவு. பசுக்களும பிற விலங்குகளும சென்று 
நீருணணுதலால கலஙகிச்‌ சேற்றொடு கூடிய 


58 


சிறுமை 


சிறுமை - குறைவு - உடையதாயினும்‌ உணணும 
நீருள்ள நிலைகளிடததே பலரும செலலுதலால 


வழி பலவாகும (புறம்‌. 2047-9). மனையோள்‌ 
ஊட்டுதலால்‌ கள்குடிததுக்‌ காவலை மறந்த 
நிலையில தினைபபுனததை யானை மேய்நது 
அழிததமை கண்டு எஞ்சி நினற கதிர்களின்‌ 


சிறுமையைப பொறுககாத கானவர்‌ சினநது 
அநத யானையினமேல்‌ அம்பெய்து விரட்டினர்‌ 
(குறி. 164-165). தலைவியின தநதையூர்‌, நிலவு 
போல விளஙகுகினற மணலமிகுநத தெருக 
களமைநத புலால நாற்றம்‌ வீசும சேரியை 
யும புலலால வேயப்பட்ட குடிலையும உடை 
யதாயக்‌ காண்போககு, *இஃதோர ஊர்‌' 
என உணர்தறகியலாத சிறுமையோடே, நீரால 
சூழபபடடுப்‌ பொலிவிலலாத உறையுளை யுடைய்‌ 
தாயினும ஒருநாள்‌ தனனிடததே உறைநதவாககும்‌ 
இனபம தருவதில மறுநாள்‌ தம்‌ ஊரை மறப 
பிக்கும்‌ பண்‌ பினையுடையது (அகம, 200:1-6), 


3. புன்மை, ஈர்ந்தூர்‌ கிழான தோயன்‌ மாறன 
நாள்தோறும்‌ தொடாநது கொடுககும செலவ 
மிலலாதவறியனாயினும தன்னிடம இரநதோர்க்கு 
இலலையெனறு மறுககும்‌ சிறுமை-புன மை-இல்லாத 
பண்பாளன (புறம. 180:1,2). 


4. வறுமை. சேரமான்‌ சிக்கறபள்ளித்‌ துஞ்சிய 
செலவககடுஙகோ வாழியாதன தனனிடத்துப்‌ 
பரிசில்‌ வேண்டிய இரவலனது சிறுமையினால்‌- 
வறுமையினால்‌- அவனை இழிதது நோககாது தன்‌ 
செல்வப பெருமையில தகுதியை நோக்கிக களிறு 


' களையும குதிரைகளையும்‌ ஆனிரைகளையும்‌ ஆட்‌ 


களையும்‌ நெற்களங்களையும அவவிரவலன கன 
வென மருளுமாறு கொடுத்தான (புறம: 38%:20-57). 


5. கொடுமை. பயறறு நிலததில பசுபுகுதது 
மேய்நதமை பறறித்‌ தன தநதையை அருளாது 
கண்களைப பிடுங்கக கோசர்‌ துன்புறுததிய 
சிறுமை - கொடுமை - குறிதது அனனி மிஞிலி 
எனபாள்‌, கலததிலிட்டு உணணாமலும்‌ தூய 
உடைகளை உடுககாமலும சினததினால்‌ மேற 
கொணட நோன்புவடிவம மாறாமலும இருநது 
குறுமபியனாகிய திதியனுககுக்‌ கூறி, அவனால 
அக்கோசரைக கொனறு சினம மாறி மகிழநதாள்‌ 
(அகம, 2624-12, 


6. அறியாமை, தலைவன்‌ வேற்றுமகளிருடன்‌ கூடித்‌ 
துணங்கையாடும களவினை அறிநது அகப்படுத 
தறகுத தோழி செனறபோது, மகளிர்‌ வடிவம்‌ 
தாஙகி அவன எதிர்பபடக்‌ கண்டு வினவியதறகு 


சிறுமோலிகளார்‌ 


அவனும்‌ மகளிர்போலவே பேசிப்போனது பற்றி 
அவள்‌ தன சிறுமை-அறியாமை - மிகுதியினால்‌ 
அகப்படுத்தாமல்‌ இகழந்து மீண்டாள்‌ (நற்‌ ௧0). 


சிறுமோலிகனார்‌ - புலவர்‌. இலர்தம்‌ பெயர்க்காரண 
மும்‌ வரலாறும்‌ புரியவிலலை. இவருடையதாக 
நறறிணையில 61-ஆம பாடல்‌ ஒனறே உள்ளது. 
களவொழுககம்‌ நீட்டிக்கும்‌ தலைவன விரைநது 


மணம்புரிய வேண்டுமெனக கருதிய தோழி, 
அவன்‌ இரவுக்குறியிடத்து வருமளலில்‌ தலை 
விக்குரைபபது போல அவனுண்ரப்‌ பேசு 


வதை இவர்‌ அழகுபடப புனைநதுள்ளாா. இரவுப்‌ 
படுககையில காமநோயினால புலமபித துயிலா 
இருக்கும தலைவியின நிலையைத்‌ தன்‌ மேல்‌ ஏற்‌ 
றிக்கொள்ளும்‌ தோழி, அவ்வாறு துயிலாதிருக்‌ 
கையில்‌ அனனை அறிநது வந்து, 'இளமகளே, நீ 
துயில மாட்டாயோ' என வினவியதாகவும்‌ அதற்கு 
அவள்‌ “காடு சூழ்தத நாடனான தலைவனை 
நினைத்தோர்க்குக்‌ கண்களும்‌ துயிலுமோ' எனச்‌ 
சொலவெளிபபடாதவாறு மெலல மொழிநததாக 
வும்‌ தோழி கூறறில்‌ இவர்‌ பாடியுள்ள நயம பாராட்‌ 
டத்தககது. 


சிறுவர்‌ - 1. பிள்ளைகள்‌. பகைவரும்‌ விழைதற்குக்‌ 
காரணமான குற்றநதீர்ந்த நற்காட்சியையுயை சிறு 
வரை-பிள்ளைகளை - பெற்ற திருவுடையோர்‌ 
இம்மையுலகததிலும புகழொடு விளங்கி மறுமையுல 
கததையும எயதுவா 4அசம்‌, 86:1-4). பரததையர்‌, 
வளையணிந்த சிறுமியரொடு சிறுவரையும பெற்றுக்‌ 
சுறபுடனே தலைவியை யொததுத்‌ இகழ்தல்‌ 
அரிது (நற. 8௪0:8-11). பரத்தையரோடொழுகிய 
தலைவன்‌ தலைவியிடத்தே மீணடு தன தவற்றிற்‌ 
கும அவள்‌ வருத்தத்திறகும இரங்கியபோது 
தலைவி, 'ஊரனே, நீ சிறுவர்போல இம்மாறுபட்ட 
செயல்களையெலலாம செயகினறாயே, நினனைக 
கண்டோர்‌ நகையாரோ” என வினவினாள்‌ 


(ஐங. 85), 

2 இளைஞர்‌ (மறவர்‌). *சிறுவர்க்கு-இளைஞர்க்கு- 
தாயே பேரில்‌ பெண்டே' என மூதில மகளான 
மறககுடித்தாய்‌ விளிககப்பெறுதல்‌ (பறம. 270,6). 


3 இறியோர்‌. அறத்தினபொருட்டு நீர்ததுறை 
யிடத்தே விடப்பட்ட ஓடம்‌, தகைமையில பெரி 
யோரையும சிறுவரையும - சிறியோரையும - வேறு 
பாடினறி முறை முறையே ஒருகரையிலிருநது மறு 
கரைககுக கொணடு செலுத்தும்‌ (பறம. 381:83,24). 
சிறுவளை - றிய வளையினையனிந்தவன்‌ (அன்‌ 
மொழிததொகை).தலைவன்‌ தன து பெருநதேரினை 


59 


சிறுவன்‌ - மகன்‌. 


சிறுவன்‌ கண்ணி - ஒறுபருவத்தே 


சிறுவன்கண்ணி 


அணிசெய்து கொணர்ந்து, 'சிறுவளைக்கு-சிறிய 
வளையினையணிந்த வளுக்கு-இதுவே விலையாம” 
எனக்‌ காமககிழத்தியின முனவாயிலில்‌ அதனை 
நிறுததிப்‌ போனான்‌ (நற்‌. 800:4-6). 


பகைவரை வெகுணடு நேரகதிய 
அதியமான்‌ நெடுமானஞ்சியின்‌ கண்கள்‌, தனககுத்‌ 
தவமகனாக (முதல்‌ மகனாக) பிறந்த சிறுவனை - 
மகனை - நோககிய போதும்‌ சினசசிவப்பு மாறா 
மலிருந்தன (பறம. 190.10,11). மறககுடித்‌ தாயான 
முதியோளின சிறுவன்‌ போரக்களததிலே தன்னை 
எதிர்த்து மேலவநத களிறறினைக்‌ கொனறு 
தானும, மாண்டனன என்ற செய்தியாற்‌ பிறந்த 
உவகை அவளுககு அவனை ஈன்ற பொழுதினும்‌ 
பெரிதாயிருந்தது (புறம. 317:2-4). *முதியோள்‌ சிறு 
வன பகைவா படைக்கு அஞ்சிபபோரிலே புறங்‌ 
கொடுத்து மடிநதான*” எனறு பலரும்‌ கூறுனெற 
செயதியைக்‌ கேட்டு, “அவ்வாறு எதிர்த்துச்செய்‌ 
யும போர்க்கு அஞ்சியிறநதானாயின, அவன்‌ 
பாலுண்ட என்‌ முலைகளை அறுததிடுவேன” 
எனச்‌ சினநது கைக்கொண்டவாளொடு களததே 
சென்று, அஙகே மடிநது கிடககும்‌ பிணங்களைப்‌ 
புரட்டித தேடுவோளாகிய அமமுதுமகள்‌, மெய்‌ 
சிதைநது வேறுபட்ட, மாணட மகனின இடகசை 
யைக கண்டு, அவன மார்பில விழுப்புண்‌ பெற்ற 
மையறிந்து ஈனற பொழுதிலும பெரிதுவநதாள்‌ 
(புறம. 878). “என்‌ சிறுவனைமியாதத இளையர்‌ 
பலா இருககவும அவர்களுககு மேலாக அவனுககு 
அரசன சிறப்பாசசு கள வழங்கியது அவன 
போரிலே விழுபபுணபடடு மாளுதறகு ஏதுவானது 
னால, பாடையிலே இடத்தி வெள்ளாடையைப்‌ 


்‌ போரத்துகினற இழிந்த சாவினினறு அவனை 


விலகதியது' எனறு மறககுடித தாயொருததி உவந்‌ 
துரைததாள்‌ (புறம, 286), கரிகால வளவன உருவப்‌ 
பஃறேர்‌ இளஞ்சேட்‌ செனனியுடைய சிறுவன 
ஆவன்‌ (பொரு, 130,148). தலைவியைச *'சிறுவன 
தாய்‌' என்று தோழி குறிபபிடல்‌ (குறு. 45.4). 
*நாடனே, நினனை நயநது வாழபவளாகிய தலை 
வியின முதறசூலிற பிறநத சிறுவனது முறுவலைக 
கண்டிருததலினும நீ பிரிந்து சென்று தேடும 
பொருள்‌ இனிபீதா' எனத தோழி தலைவனைப்‌ 
பிரிவு விலகதினாள்‌ (ஐங்‌, 309 3-5), 


வன்கண்மையுடைய 
வள்‌. *வயலைக்‌ கொடியே, தனனை வளாத்‌ 
தெடுத்த எனனையும்‌ நினையாளாயத துறநது, 
ஊரிலும்‌ சேரியிலும ஒருமுகமாய அலரெழக்‌ காட்‌ 
டிலும சோலையிலுமாகத தன காதலனுடன 


சிறுவித்தம்‌ 


துணிந்து நடந்து, மிகப பல நாடுகளையும்‌ தேயங்‌ 
களையும கடநது சென்ற சிறுவனகண்ணிககு - 
சிறுபருவததே வன்கணமையுடையவளுககு - ஓப்‌ 
பனை செயவோர்‌ போல அவள்‌ பீரிவினால நீயும்‌ 
வாடினாயோ' எனறு தாய்‌ கொடியைக கேட்‌ 
பவள்‌ போலத்‌ தலைவியை நினைநது வருநதினாள்‌ 
(அகம்‌. 383.1-6). “தான விருமபும்‌ துணைவன 
ஊககமுறுதத மிகவும ஊககம கொணடு, வழி 
வருத்தம எதனையும்‌ கருதாது அவனுடன செனற 
சிறுவனகண்ணியாகிய என்மகள்‌, தனனையொத்த 
தோழியர்‌ கூட்டமும்‌ எனனையொதத தாயரும 
கண்டு களிககுமாறு செலவமமிக்க நெடுமனையிலே 
மேலோர்‌ மணமமுடிகக நிகழும விழாவில்‌ தனக்‌ 
குப்‌ பிறா மயிர்சசாநதினைப பூசி மற்றும பல 
சிறபபுககளையும்‌ செயவிக்கப்‌ பெறாளாய, முன்‌ 
பின்‌ அறியாத தேயததிலே சிலம்பினைக கழிதது 
மணமபெறுதல்‌ கொடிது” என்று செவிலி தலை 
வியை நினைந்து இரங்கினாள்‌ (அகம. 885), 


சிறுவித்தம்‌ - ஒருகால்‌ றுதாயம்‌. சூதுப்போரில்‌ கவறா 
டும்போது மறுவிததம்‌ (இருகால சிறுதாயம) இட 
வேணடிய நிலையில்‌ சிறுவித்தம - ஒருகால சிறு 
தாயம்‌-இட்டவன மிகக துயருறுவான்‌ (கலி, 136: 
14-16). 


சிறுவிளையாட்டி - சிறுபருவ விளையாட்டினள்‌. நரைத்த 
கூந்தலையுடைய செமமுது செவிலியா தேன கலநத 
தீமபாலைப்‌ பொறகலததிலிட்டு ஒருகையிலே ஏந்தி 
இளம்‌ பருவத்தலைவியைப்‌ பாலுண்ணச்‌ சொலலி, 
மறுகையில எடுதது பூந்தலைச்‌ சிறுகோலால ஓசசி 

' யடிக்கும்போது, முததுபபரல்களையுடைய தன 
காற்‌ பொற்சிலமபு ஒலிக்குமாறு தாவி, அசசெவி 
லியர்‌ தனனைத்‌ தொடர மாட்டாது வேகமொழி 
யும்படி ஓடி, பந்தருககுள புகுநது நினறு அவரை 
நோக்கி, (யான்‌ உணணேன' என ஏவல மறுக்கும்‌ 
சிறுவிளையாட்டி - சிறுபருவ விளையாட்டினை 
யுடையவள்‌ - ஆகிய தலைவி, மணம்‌ பெறற பின 
கொண்ட கணவனது குடி வறுமையுற்றதாக, 
தன்னை அவனுககுக கொடுத்த தநதையது செல 
வம்மிக்க உணவை நினையாளாய்‌, ஒருபொழுது 
விட்டு மறுபொழுது உண்ணும சிறுவனமையுடை 
யளாகி அறிவும ஓழுககமும உணர்நதவளானாள்‌ 
(நற. 110), 


சிறுவிளையாடல்‌ - சிறுபருவ விளையாட்டு. கானலிடத்தே 
தோழியருடன்‌ கொயது கொணர்ந்த நெய்‌ 
தல தழையை அழகுபெற உடுத்துச்‌ சிறறில இழைத்‌ 
துச சிறப்புற விரைந்தோடி விளையாடியபின, 


60 


சிறுவெண்காக்கை 


கடலலை மோதும்படியுள்ள கண்டல மரத்தின்‌ 
வேரடியில்‌ இரட்டையாக நெருங்கியிருககும நண்டு 
களை நோககி மகிழும்‌ சிறுவிளையாடலும்‌ - சிறு 
பருவ விளையாட்டும - ஒழியுமாறு தலைவி தலை 
வனால்‌ நேர்ந்த காதற்பிரிவில துயருற்றாள்‌ (தற்‌. 
128:5-12). 


சிறுவெண்காக்கை - சிறிதே வெண்மையுடைய காக்கை 


(கழுத்தில்‌ மட்டும சிறுவெண்மையுடைய நீர்க்‌ 
காககை). பெருஙகடற்‌ கரையில்‌ வாழும்‌ சிறு 
வெண்காககை-சிறிதே வெணமையுடைய காக்கை- 
பா தியிரவில, களிற்றினது காதைபபோனற பசிய 
இலைகளைக்‌ கலக்கியவாறே இரையினபொருட்டு 
உப்பஙகழியின்‌ நீரைத்‌ துழாவும (குறு. 846:1-3). 
பெருஙகடற்‌ கரையில்‌ வாழும்‌ சிறுவெண்காக்கை 
உப்பங்கழியிடததே இரையைத தேடியுண டு, மலா்‌ 
மணம்‌ கமழும சோலையிடத்தே செனறு தஙகும்‌ 
(குறு, 319:1-3; ஐ௩. 162:1-3). சிறுவெண்காக்கைக 
ளாகிய சிவந்த உள்வாயையுடைய பெருந்தொகுதி, 
வீசுகின்ற அலைகளின நீர்ததுளிகள்‌ தம்‌ ஈரமான 
புறத்தைப்‌ பின்னும்‌ நனைபப அக்குளிரை வெறுத்‌ 
துச்‌ செனறு, சோலையில தங்கும்‌ (குறு. 334:1-3) 
உப்பங்கழியில்‌ நீர்‌ தெளிந்திருததலால அதனுள்‌ 
நன்கு நோக்கி இரைதேடி, அதன்கண கடைதத 
சிவந்த இறாமீனைக்‌ கொத்தியெடுத்த சிறு 
வெண்காக்கை, ஞாழலமரம்‌ வளர்நத துறையி 
டத்தே, தான விருமபும்‌ பேடையை யழைதது 
அதற்குக்கொடுக்கும (நற்‌. 87:7-5), பெருங்கடற் 
பரபபிலே சிறுவெண்காக்கைகள்‌ பலவும்‌ தம 
கரிய புறமேனிநனையும்படி நீர்குடைந்தாடுதல்‌, 
நீலமணி போலும நிறத்தையுடைய விசும்பிலே 
விளங்குகினற ஏழு மீன்களைப்‌ போல்‌ காணப்‌ 
படும்‌ (நற்‌. 8317-4). பெருங்கடற்‌ கரையில்‌ 
வாழும்‌ சிறுவெண்காக்கை, கரிய தளைகளை 
யுடைய புன்னை மரத்திலே தங்கும (ஐங்‌. 161:1,2), 
பெருங்கடற்கரையில வாழும்‌ சிறுவெண்காக்கை 
உபபங்‌ கழியினகண தெறிககும்‌ நீ.ததிவலைகளின்‌ 
ஒலிகேட்டு உறங்கும்‌ (ஐங. 163:1,2). பெருங்கடற் 
கரையில வாழும்‌ சிறுவெண்காககை, உபடங்கழி 
யின்‌ பக்கத்திலே அயிரை மீனையுண்ணும (ஐ௩. 
164:1,2). பெருஙகடறகரையில வாழும சிறவெண 
காக்கை, நீரறற உப்பங்கழியில்‌ சிறுமீனகளை 
(அயிரை மீன்களை) வயிறுநிறைய உண்ணும்‌ 
(ஐங்‌. 165:1,2). பெருஙகடறகரையில்‌ வாழும்‌ சிறு 
வெண்காககை, கடலலைகளால்‌ ஒதுக்கபபட்ட 
சோழிகளைக்‌ கண்டு அவறறைத தனனைப்‌ பிடித 
தறகு விரிககபபட்ட வலையின சுறறிலே உள்ள 
சோழிகளாய்க்‌ கருதி வெருவும்‌ (ஐய. 166:1,2). 


சிறுவெண்டேரையார்‌ 


பெருங்கடறகரையில வாழும்‌ சிறுவெணகாககை, 
உப்பஙகழியிலுள்ள கூட்டமான கெடிற்றுமீனை 
உண்ணும (ஐங்‌, 787:1,8). பெருங்கடற்‌ கரையில்‌ 
வாழமும இறுவெண்காககை, கடற்றுறையிலே 
நிறுத்தப்பட்டுள்ள ஓடததின்‌ உட்கட்டைககுள்‌ 
முட்டையிடும்‌ (ஐங. 168:1,2). பெருஙகடறகரை 
யில வாழும சிறுவெணகாக்கை, பொனனிறப்‌ 
பூங்கொததுககளையுடைய ஞாழல மரததில தங்கு 
தலை வெறுததால, அருமபுகள்‌ மலர்நத புன்னை 
யின்‌ அழகிய பூங்கிளையில தஙகும (ஐங்‌, 169:1-8). 
பெருங்கடற்கரையில்‌ வாழும்‌ சிறுவெணகாக்கை 
உப்பங்கழியில இரைதேடுதற்டையே *நெயதல 
இலைகளையும்‌ பூககளையும்‌ சிதைககும்‌ (ஐங. 770: 
1,2) 


சிறுவெண்டேரையார்‌ - புலவர்‌. தேரையர்‌ என்ற 
பெயர்‌ வழக்கம பிற்காலததும தமிழகததே இருந்‌ 
துள்ளது (பதார்தத குண சிநதாமணி முதலிய 
மருத்துவ நூல்களின ஆசிரியர்‌ பெயர்‌ தேரையா 
என்பதும்‌ காண்க), ஆயினும்‌ சறுவெணடேரை 
யார்‌ என ஈரடைகளுடன்‌ இவாபெயர்‌ அமைந்‌ 
துள்ளதை நோக்க, தேரையைச்‌ சிறுவெண்தேரை 
எனக்‌ குறித்து, அத்தொடர்ச்‌ சிறப்பினால்‌ இவர்‌ 
பெயாபெற்றாரோ எனக கருத வாய்ப்பாகினறது. 
புறநானூற்றில 362-ஆம்‌ பாடல்‌ இவருடையதாகக்‌ 
காணப்படுகின்றது அடுதத பாடலின புலவர்‌ 
பெயர்‌ ஐயாதிசசிறுவெண்டேரையார்‌ எனறுள்‌ 
ளது. இருவரையும்‌ வேறானவராய்க்‌ கொண்டு, 
ஐயாதி எனபதை 2லாபபெயராகவும்‌ வைத்து, 
வேறுபாட்டிற்காகப்‌ பினவைர்‌ ஐயாதிச்‌ சிறுவெண 
டேரையார்‌ எனப்‌ பெற்றார்‌ என்பர்‌ ஒளவை. து, 
(புறம்‌. 363 - முனனுரை). அவ்வாறானால்‌ சிறு 
வெண்டேரையார்‌ என்ற அடையடுத்த பெயர்‌ 
வழக்கம்‌ அக்காலத்துப்‌ பரவலாக இருநதிருக்க 
வேண்டும்‌. மற்று, சறுவெணடேரையார்‌ பெயரே 
ஐயாதிச்‌ சிறுவெணடேரையார்‌ எனக்‌ காணப்‌ 
படுவதாகக கருதியுரைபபர்‌ ௨. வே. சா. (புறம. 
_ பாடினோர்‌ வரலாறு). இவரது பெயா விளககம்‌ 
இவ்வாறாயிருக்க இவரால்‌ பாடபபெறற தலை 
வன பெயரும காணபதற்கேயின்றி மறைநதது. 
பாடலும்‌ அடிகள்‌ சிதைநது பொருள்‌ கோளுககு 
இயைபினறியுள்ளது. எனினும, ஈகைச சிறப 
பும போர்சசிறப்பும அமைய இவர்‌ அப்பாடலை 
இயற்றியுள்ளார்‌ என்பது ஒருவாறு விளங்குகின 
றது. சிறிய வெள்ளெலுமபுகள்‌ கிடககும நெடிய 
வெண்களர்‌ நிலததில காக்கையும கூகையும கூடிப்‌ 
பகலிலும்‌ கூவுகினற அகனற இடமென இடுகாட்‌. 
பூன தனமைகளை இவர்‌ பாடுவர்‌. 


சிறை 


சிறுவெண்பல்லி - சிறிதே வெண்மையுடைய பல்லி, 


அசசமைந்த சகடதது உருளின ஆரததைப்பொருந் 
தப்‌ பற்றிய சிறுவெணபல்லி-சிறிதே வெண்மை 
யுடைய பலலி-அசசகடம செலலுமிடமெலலாம்‌ 
தானும்‌ செல்லுதல (புறம. 856:8-4). 


சிறை - 1, பக்கம்‌. சோழன்‌ நலங்கிள்ளி ஆவூரை 


முற்றுகை இட்டிருநத காலததில அதனையடைத்த 
வாறு உள்ளிருந்த நெடுங்கள்ளியைக்‌ கோவூர்‌ 
கிழார்‌ நெருங்கித “தோன்‌ றலே, நீ அறமும்‌ மறமு 
மின்றித திறவாது அடைககப்பட்ட கதவினை 
யுடைய நீண்ட மதிலினுள்‌ ஒரு சிறையே-பககததே 
ஒடுங்கியிருத்தலை ஆராயுமிடதது நாணத்‌ தக்கது” 
எனறு அறமும்‌ மறமும கூறினார்‌ (புறம்‌. 4410-16). 
பேகனால துறக்கபபட்ட கணண, கார்காலதது 
மழையின்‌ இனிய துளி வீழும ஒஓசையைத தனிய 
ளாய்க்‌ கேட்டு ஒருசிறையே 'தனிமைகொணடிருத 
தாள்‌ (புறம்‌. 147.3-5). சேட்செனனி நலங்கிள்ளி 
உயிருடனிருநத காலததில வேறறுமனனர்‌ தம 
வெறறியை முழககினால்‌ அவன கேட்பானோ 
என்று அஞ்சி முழக்காமையால்‌ அவர்தம வலம 
புரிச்‌ சங்கங்கள்‌ ஒரு சிறையிலே தொங்கி இருந 
தன (புறம, 235:9-12). ஆயஅணடிரன்‌ காலனால்‌ 
கொண்டு போகப்பட்டு மேலோருலகம்‌ எய்தினா 
னாக அவனுடம்பு, கள்ளியையுடைய பாழிட 
மாகிய புறங்காட்டுள ஒருசிறையிலே தீசசுட மாய்த்‌ 
தொழிந்தது (புறம்‌. 2408-10). அதிரபபொருகன ற 
துமபைபபோரிலே மறவனொருவன்‌, “வாழ 
நாளைப்‌ போககியோரே வருக” எனறு பகை 
வரைக்‌ குறிததுக கூறிப போருடற்றி ஒரு சிறை 
யிலே நிறக, பகைவா யாவரும்‌ அவனை நெருங 
காராயினர்‌ (புறம. 894:6-9),  உமணா தமககுப 
பயனபடாத முடககாளைககு நீரும புலலும்‌ 
அளிக்காமல்‌ யாருமிலலாத ஒரு சிறையிலே விடடுப 
போயினர்‌ (பறம, 307:7-9). இரவில வேலியருகே 
பூனையைக்‌ கண்டு வெருவிய கோழிபபெடை 
அரற்றலால மனையிலுள்ள பருததி நூற்கும 
பெணடு சிறையையும்‌ செறறைகளையும புடைத்த 
வளாய எழுநதாள்‌ (புறம்‌. ச86:1-5), நிலைதளாநது 
சரிந்த பல காலகளையுடைய மனறத்தின ஒரு 
சிறையே தஙகுமிடமாகக கிணைஞர்‌ தஙகியிருநத 
னர்‌ (பும. 875 2,3), கிணைஞன வறுமையினால 
ஒருபொழுது விட்டு மறுபொழுதுண்ணும உண 
வோடு நெஞ்சழிநது ஒருசிறைத தஙகியிருநதான 
(புறம.  399.17,18). கூததர்‌, பாணர்‌ முதலிய 
வயிரிய மாககள்‌ தாம்‌ செனற ஊாமனறத்தே தங 
கித்‌ தெருககளின சிறையிலே பாடி வருவர்‌ (பத. 
23.5,6, 29:8,9; 43.86-28) சோழன்‌ கரிகாற பெரு 


சிறை 


வளததானிடம்‌ சென்று அவனால்‌ வருத்த 
மொழிநத பொருநா, அவனுடைய செல்வம்‌ விளங்‌ 
கும கோயிலின ஒருசிறையிலே தங்கினர்‌ (பொரு. 
88-90). பிரிதது சென்ற தலைவனது வரவை 
யெண்ணித்‌ தலைவி தனனிலததின்‌ ஒருசிறை நினறு 
நல்ல பககத்தில பலலி சொலலுந்தோறும்‌ அதனை 
வாழ்ததியிருநதாள்‌ (அகம, 918-20). தலைவன 
விலலை ஏநதி அம்புகளை ஆராய்ந்து கொணடு 
இனைபபுனததின வாயிலருகில ஒருசிறையிலே 
வநது நினறு, தனனால்‌ அமபெயயப்பட்ட யானை 
செனற வழியைப பற்றி அததினைபபுனங்‌ காத்தி 
ருககும்‌ தலைவியிடமும்‌ தோழியிடமும வினவி 
னான (அகம. 8211014). *மநதிகளும ஏறியறியாத 
மரங்கள்‌ செறிநத காட்டில்‌ செங்காநதள்‌ மலர்நத 
அவவிடததே, அருவிகள்‌ தாழ்நது லீழும நீரமைந்த 
ஒரு சிறையில, பாமபினது அழகிய தலைமணி 
யாகிய விளககொளியில, தலைவியின கூந்தலணை 
யில இனபுறும்‌ துயிலினை நாளைப்‌ பகலிலே நீ 
பெறுவாய்‌” என்று தோழி தலைவனுக்குப பகற்‌ 
குறி நேர்நதாள்‌ (அகம, 92:7-18), பாலை நிலத்‌ 
திலே வலலூற்றினால்‌ எற்றுதல்‌ குறிக்கப்பட்ட 
குறும்பூழச்‌ சேவல, காவலுடைய இடத்திற சென்று 
தங்க எணணித தானிருநத சிறுதூற்றினை விட்டுப்‌ 
போய்‌, முனனேயுள்ள சீறூரில வாழ்நதோர்‌ குடி 
பெயர்நத பெரிய மனையின இறப்பு நிழலின ஒரு 
சிறையில்‌ தங்கிப்‌ பெருமூசசெறிந்தது (அகம்‌, 103: 
1-9) கார்காலததின்‌ கடைநாட்களில நீரால அரித்‌ 
தொழுகபபட்ட நீணட மணற்பரப்பின்‌ ஒருசிறை 
யில்‌ மலர்ந்த பிடவமரததின நிழலில்‌ இரலைமான்‌ 
தன்‌ துணைமானுடன இனபுறத - தஙகியிருத்தல 
(அகம்‌, 139.5, 10-12). தலைவியின தநதையது 
நெடிய மனையின்‌ ஒரு சிறையில்‌ தலைவன்‌ இரவுக 
குறியிடததே வந்து நிறகையில்‌ அவள்‌ வந்து அவ 
னைத்‌ தழுவினள்‌ (அகம. 162.6-16), “கடலலை 
சிதைநது பரவுவதும்‌ மரங்கள்‌ ஓங்கியிருப்பது 
மாகிய கானறசோலையின ஒருசிறையில்‌ நும்‌ பல 
நற்பண்புகளையும்‌ யாம பாராட்டுமாறு நீர்‌ பகற்‌ 
பொழுதினை எமமுடனே கழிதது, இரவு தோன 
றுமபோது செல்லுதறகும உரியீ£' எனறு தோழி 
தலைவனிடம்‌ கூறினாள (அகம. 200;8-11). காட்‌ 
டில வேஙகைப புலியினை வெனற களிறறியானை 
மதம வாடி, பல மரங்களையுடைய ஒரு சிறை 
யிலே பிடியானையுடனே தஙகியிருந்தது (அகம, 
3955-8). நடு இரவில தலைவன தலைவியின்‌ அரிய 
காவலையுடைய ௮கன ற மனையின ஒரு சிறையில்‌ 
அமைநத கதவினைத்‌ திறநது உட்புகுந்து அவளைக்‌ 
கூடினான (அகம. 3113-5). சீறூரினகண வேங்கை 
மரம நிற்கும்‌ சிவந்த மேட்டு நிலத்தில வரகு 


62 


சிறை 


நிறைககப்பட்டு அமைத்த கூட்டின ஒருசிறை 
யிலே ஆண காட்டுபபூனை தன்‌ பிணவின பகி 
களையவேண்டிக கோழிச்சேவலைப்‌ பற்றுதற 
குப்‌ பார்த்திருககும (அகம்‌, 367:5-12). மற 
வர்‌ பலமுறையும்‌ புகுநது ஆனிரை கவர்த 
லால்‌ குடிபெயர்நது போயவிட்ட பாழ்மன்றத்‌ 
திலே கறையான்‌ அரிததலால்‌ பொலிவற்று 
அழகு கெட்ட அச்சமிகக பொதியிலின்‌ துனப 
முடைய ஒருசிறையிலே தங்கியிருந்து தலைவன்‌ 
தலைவியை நினைந்து மேற்செல்வான்‌ (அகம. 577: 
4-13). ஞாழலமரக்‌ கிளைகள்‌ சூழ்ந்த ஒருசிறை 
யிலே தலைவி தலைவனுடன்‌ கூடிப்‌ பிரிநதமை 
யால தனது புதுநலன்‌ இழநதாள்‌ (குறு. 81:1-3). 
நிலவைத தொகுததாறபோனற தோறறததை 
யுடைய வெண்மணற பரபபின ஒரு சிறையிலுள்ள, 
இருள்‌ செறிநதாறபோன்ற ஈரமும்‌ குளிர்சசியும்‌ 
அமைந்த நிழலையுடைய புனனைமரப்‌ பூஞ்சோலை 
தனிமைபபட்டிருப்பத தலைமகன பகறகுறிககு 
வந்திலன்‌ (குறு, 123:1-4). பொழிலிலே ஞாழலின 
மலரும்‌ புன்னையின மலரும்‌ உதிர்நது பரவிய 
வெண்மணற பரப்பின்‌ ஒரு சிறையில தலைவன 
தலைவியைப்‌ புதுவதாக இயறகைப்‌ புணர்ச்சியில்‌ 
கூடினான (நற்‌. 96:1-2). “ஆய மகளிரொடு விளை 
யாட்டையும ஆடாது, நெய்தல மலர்‌ மாலையையும 
புனையாது, கடற்கரைச்‌ சோலையின்‌ ஒரு 
சிறையில்‌ நின்‌ றவளே, நீ யாரோ” எனத்‌ தலைவன 
தலைவியை வீனவினான (நற. 155 1-4). தலைவன 
பொருள்வயிற்‌ பிரிந்த நிலையில தலைவி யாரு 
மிலலாத  ஒருசிறையிலேயிருந்து பெருந்துனப 
முற்றாள்‌ (நற. 1936-9). நோனபுடை மகளிர்‌ 
கொய்தழிதத அடுமபங்கொடிகளையுடைய வெண்‌ 
மணற்பரபபின்‌ ஒரு சிறையில்‌ கடறகாககைப்‌ 
பேடை கடுஞ்சூலுடனே தங்கியிருநதது (நற்‌. 278: 
2-8). நேற்றும அதன்‌ முனனாளும்‌ ஒருசிறையில 
வநது நினறு தலைவியைக்‌ குறிதது வினவிய தலை 
வனுககுத தோழி புதியவளாகையில ' அவனிடம்‌ 
அவள்‌ மறுமொழி கூறுதலை நாணிச செனறாள்‌ 
(நற்‌. இ. நெருநலும, 1-5), 


2. சிறகு, திருந்திய சிறை-சிறகு-உடைய பருந்து 
(புறம்‌. 3:22). வளைந்த சிறையமைநத பருநது 
(புறம. 48:4,5;869:11), கனனரப பறவையின இசை 
யெழுகின்ற சிறையைத்‌ தோறபிககும்‌ யாழ்‌ நரமபு 
(பதி. 43:21). அசைகினற சிறையையுடைய வணடு 
கள்‌ (பதி, 62:18; ஐவ 447:8). குழுமிய (செறிந்த) 
சிறையுடைய பருந்துகள்‌ (பத, 67:9), அழகிய 
சிறையமைநத வண்டினம (முரு. 76:அகம. 204,6,244: 
38: ஐங்‌ .489:1; கலி. 118:11). பலவரிகளையுடைய 


சிறை 


வளைந்த சிறையுடைய கருடப்பறவை (முரு. 1850, 
151). மெல்லிய சிறையமைந்த வணடினம்‌ (மது, 
574: அகம. 41:18). அடைகாத்திருக்கும்‌ பெடைக்‌ 
காக இரை கொணரப்‌ பறந்து செலலும்‌ சேவற்‌ 
பருநதின சிறை கரிந்துகயுமாறு வேனிற்காலம்‌ வெயி 
லொடு திகழ்தல (அகம்‌. 51:4-7), கரிய சிறையுடைய 
பருந்து (அகம்‌. 79:11,12;291.10). கரிய சிறையுடைய 
வணடுக்‌ கூட்டம்‌ (அகம்‌. 88 11; ஐங்‌. 270:2). குறுகிய 
சிறகுகளையுடையவண்டு குறுஞ்சிறைப்‌ பறவை 
எனறு குறிக்கப்பெறுதல (அகம. 188:10). வளைந்த 
சிறையுடையது காட்டுககோழி (அகம்‌, 192:7). 
பசை பொருந்திய தோலை நெய்யிலே தோய்ததாற்‌ 
போன்ற கரிய சிறையுடையது வாவற்‌ பறவை 
(அகம. 244,1.2). சிறுகுடியில வாழும்‌ மறவா ஏறு 
தழுவுதறகு இசைககும்பறைமியாலி கேட்ட பருந்து 
தனக்கு அங்கே இரை கிடைச்குமெனச்‌ செலலக்‌ 
கருதித தன கரிய சிறையினையெழுப்பிப்‌ பறநதது 
(அகம்‌, 297:16,17). உப்பங்கழியைத துழவி மீன 
பிடித்துண்ட அனனம்‌, அடும்பங்கொடி படர்ந்த 
மணல மேட்டிலேயிருந்து தனது அழகிய சிறை 
யைக்‌ கோதி உலர்ததும்‌ (அகம்‌. 320:8,9). விளக்கம்‌ 
மிகக சிறையமைந்த அன்னக்‌ கூட்டம பறந்து செல்‌ 
வதையொபப விரைவும நிறமும்‌ பொருந்திய 
நான்கு புரவிகள்‌ பூட்டிய தேரில்‌ தலைவன்‌ வினை 
முற்றி மீண்டான (அகம. 884:10-12). பாலைவழி 
களில்‌ வடுகரால்‌ கொல்லப்பட்ட வழிப்போக்கரின 
உடற்குருதி படிந்த புலால நாறும்‌ பெரிய 
சிறையையுடைய சேவற்‌ பருநதுகளின்‌ கூட்டம்‌ 
பறந்தெழுந்து வான ததை அழகுறுததும்‌ (அகம்‌. 8872 
6-12). அழகிய சிறையமைந்த தும்பி (குறு, 2:1, 392: 
1; ஐங. 20:1). வளைநத சிறையுடைய பறவைகள்‌ 
(குறு. 92:2;நற 24111). வலிய அழகிய சிறையமைந்த 
வெளவால்‌ (குறு 178:1). கரிய மெலலிய சிறை 
யுடைய வெளவால்‌ (குறு.  201:8). குறுகிய 
சிறையமைந்த தும்பி (குறு. 259:4). அழகிய சிறை 
யுடைய நாரை (குறு. 296:2). அழகிய சிறையுடைய 
கணந்துள்‌ (குறு. 250:4,5). ஆம்பலின இலைப்புறத்‌ 
தைப்‌ போன்ற வளைந்த மெல்லிய சிறையுடைய 
வெளவால்‌ (குறு. 352:7,8). வெண்குருகு தூய சிறைய 
மைநத இனத்தையுடையது (நற்‌, 84:8-4). இறாமீன்‌ 
களைத தின்றெழுநத வெணகுருகுகள்‌ வெள்ளுபபுக்‌ 
குவட்டின்‌ மேலாகத தம்‌ அருஞ்சிறையை வீசிப்‌ 
பறந்து சென்று கரையிலுள்ள புனனை மரத்திலே 
தங்கின (நற்‌. 67:3-5). கூதாக காலத்தில்‌ குளிர்நத 
புதரினுள்‌ இண்டஙகொடியின குழை தன்‌ முது 
கைத தடவிக்‌ கொடுக்க வெண்குருகு சிறைகுவிந்து 
இருததல்‌ (நற்‌. 812:8-5), காககைபபிள்ளை நடுங்கு 
சிறையுடையது (நற்‌. 367:1,2). பொறிகளும்‌ வரி 


63 


சிறை 


களும பொருந்தியது சிறையமைந்த வண்டினம்‌ 
(ஐங்‌. 40:2). கொடிச்சியின கூந்தலைபபோல மயில 
தன்‌ அழகிய சிறையை விரிததாடுதல்‌ (ஐ. 300:1,2). 
நீண்ட சிறையுடையது மகனறிற பறவை (தங. 881: 
3,4). பெருமையும அழகும்‌ அமைநத சிறையுடை 
யது தம்பி (கலி. 46 2). அழகிய சிறையமைநத 
பறவைத்திரள்‌ (சலி, 76:8; 149:2). அழகிய சிறை 
யுடைய குருகுகள்‌ (கலி. 126:6), திருமாலின்‌ கொடி 
யிலுள்ள உவணச்‌ சேவலின (கருடனின்‌) சிறை 
மேலிருப்பது பாமபு (பரி, 4-41-46). வையை வெள்‌ 
ளததின அலையாகிய சிறை கரையாகயெ காவ 
லையுடைததது (பரி. 6:33,23). பாமபின பகை 
யாகிய கருடப்பறவை பல நிறம அமைநத விரிந்த 
சிறையினையுடையது (பரி. 13.38) 


3. அணை. ஐமபெரும்‌ பூதங்களில்‌ இவ்வுலகததே 
நீர்‌ மிகுமாயின அதனைத்‌ தாஙகும சிறை-அணை- 
இலலை (புறம, ௧11). பிட்டங்கொறறன போரிலே 
பகைவர்‌ படை நெருங்கி வருங்காலத்துத்‌ தன 
படையின்‌ அணியைத தாங்கவேணடி, அகனற 
ஆற்றினகண குறுககே தடுததுக்‌ கிடககும குனறா 
கிய சிறையை ஒப்ப அப்பகைப்‌ படையைத தடுதது 
நிறபான (புறம: 169 5-5). கரந்தை மறவனொருவன 
பகைவரால்‌ முன்னர்க கவரப்பட்ட ஆனிரையை 
மீட்டுத தன்னுடனே கொணர்ந்து வருமிடையே 
நேர்நத போரில்‌, தன்‌ பககதது ஏனை மறவர்‌ இரிந்‌ 
தோடவும தான ஓடானாய்ப பகைவரின விலலம்பு 
கள்‌ தனனுடம்பிலே குளிபப ஆறறிலே கரையை 
உடைககும புனலினகண தடுதது நிறகும்‌ சிறை 
போல எதிர்நின்று பகைபபடையை விலகதி மாயந 
தான  (புறம. 265:5-8), கொடியும்‌ படையும 
கொண்டு மண்டி மேல வரும பகைவேந்தருடைய 


- தானையினைத்‌ தன வேநதன தடுககவியலாது 


துன்ப முறுஙகால, வெறறி வேலையுடைய நெடுந்‌ 
தகை யொருவன தானே தனியனாய்‌ அபபகைப 
படை வெள்ளத்திறகுச சிறையாய்‌ நினறு தடுப்‌ 
பான்‌ (புறம்‌. 874:2,8-7). மருத நிலததிலே ஆறு 
களில பரந்து வநத புது வெள்ளததிறகு முதலல 
இடப்பட்ட வைககோற புரிகள்‌ சூழநத மணற 
கோட்டை ஆற்றாது கரைநதழிந்மையால மேலும 
ஆர்ப்பரிததுச சிறையமைதது முடிதத மகிழ்சசியில 
மககள்‌ பலரும மூதூரில விமாககணடு பெயாதல 
(பத. 30:17-20). மிகுநது வருகினற ஆற்று 
நீரிடத்தே கறசிறை நின்று தாஙகினாற போலப 
போர்விருப்பமுடைய மறவா, தம்‌ படையை 
அழித்து மேல வருகனற பகைவர்‌ படையை இடை 
யறுத்து அவரை ஓட்டினர்‌ (மது. 725.726). உபபினா 
லான சிறையிலே தடைப்படடு நிலலாத வெள்ளம 


சிறை 


போல நாணத்தின்‌ எலலையிலே காமம்‌ 
அடங்கியமையாது (அகம, 308:19,20). கள்ளுண்ட 
உழவா காஞ்சிமரக கிளைகளை நட்டுக கருபபங 
கழிகளைக குறுககேயிட்டுக்‌ கட்டி, நெலவயலோடு 
பொருநதக்‌ காலவாயப பள்ளங்களில வருததிய 
மைதத வலிய இடமபொருந்திய வளைந்த சிறை 
யின்மேல மிஞ்சிப பெருகும நீர்‌ வழிநதது (அகம்‌. 
346:5-10). கங்கைப்‌ பேராறறின கரைகடநது 
பாயநது சிறையை உடைத்துச செல்லும்‌ வெள்ளம்‌ 
போனறு, எனது நிறையை அழிததுப பெருகுகினற 
காமவெள்ளத்தை நீநதுமாறு யானறியேன' எனத்‌ 
தலைவி தலைவனது பிரிவையரறறாது வருந்தி 
னாள்‌ (நற. 3696-11). சிறையையுடைக்கும்‌ புதுப்‌ 
புனல்‌ (ஐங, 53:2;78'8). *நாணமாகிய சிறையினை 
யழித்து நனபகலிலே வநத புதுபபுனல' எனப்‌ 
பரததையரைக குறிததுத்‌ தலைவி இகழதல்‌ (கலி, 
. 98:18,19). வையையில்‌ புனலாடச்‌ செலலும்‌ அன்‌ 
பொதத காதலர்‌ தம உள்ளத்து நிறையை அவரு 
டைய காமம உடைததழித்தாற போல வையை 
வெள்ளம்‌ மலையையொதத சிறையை உடைத்‌ 
தது (பரி. 6:21,22). வையையாறு இருகரைகளுக் 
கிடையே சென்று மாலையில தெளிநது, பாறை 
போலச்‌ சலியாதமைநத பரபபுடைய சிறையால 
தடையுற்றுத தேங்கி நிறகும (பறம. 1281-83), 


4. காவல்‌. மிக்க காடுகளும்‌ அகழிகளும்‌ முதலான 
பல சிறை - காவல்‌ - அமைந்தது, அகனற அரண்‌ 
மனை (புறம, 17:28). *பிணிததலையுடைய அரிய 
சிறை செயது காக்கின்ற அனனை உறங்கினும 
உறங்காத கணகளையுடையராய்‌ ஊாககாவலர்‌ 
சுழன்று திரிவர்‌' எனறு தலைவி இரவுக குறி 
இடையீடுகளை அடுககிக கூறினாள்‌ (அகம. 122:5,6.) 
மனையினகண இரவில்‌ தலைவியின படுக்கை 
சிறைமிகவுடையதாய இருநதது (நற்‌, 188:8-7), 
வையை வெள்ளததின அலைசசிறகுகள்‌ கரையா 
கிய சிறையை உடைத்தமையால்‌ அதனை அடைத்‌ 
தற்கு ஆளெழுமாறு பறையறைக எனனும்‌ கரை 
காபபாளருடைய உரையாகிய சிறையுடனே பறை 
யொலியும்‌ எழுநதது (பரி. 622-24). 


5. பிணிப்பு. சிறை - பிணிப்பு - பட்ட, அடககு 
தற்கு அரிய களிறறினைப்‌ பாகர்‌ செலுததுதல 
போலப்‌ பரதவர்‌ வலைகளை ஏற்றிய தோணியைக்‌ 
கடலிலே செலுததினர்‌ (நற்‌. 74:7-5), ஈங்கை 
மரத்தின சிறையுடைய புதுமலர்கள்‌ மகளிர்‌ மணல்‌ 
முற்றததில விளையாடுதற்கிட்ட கழங்குகளைப்‌ 
போல பாழைமேல்‌ உதாநது பரவுதல்‌ (நற்‌. 79:1- 
3). வையைப புனல்‌ விளையாட்டினில ஒருததி 


04 


சிறை 


தான்‌ தூவிய நீரை ஏற்க மாட்டாது கண்புதைத்த 
மற்றொருத்தியின அணையபோலும்‌ மெலலிய 
தோள்களைத்‌ தன்‌ கழுத்துப்‌ பொனனாணினால்‌ 
கட்டிச்‌ சிறையாகப்‌ பிடிததாள்‌ (பரி. 7:51-60), 


6. கரை சிறையை-கரையை - உடைத்துக்‌ கொண்டு 
பரவியவாறே காவிரியாறு செலலுதல (அகம்‌. 76: 
11,12). வையைச்‌ சிறையிலே உறையும்‌ வேதிய 
ரது வேத நெறியால்‌ வளர்ந்த அழலைப்‌ பேணிய 
சிறப்புடனே அமபாவாடல மகளி அதனகண்‌ 
கும்‌ ஈரவணியைப புலர்ததுவர்‌ (பரி, 11:84-86). 
வையையாறு கடலில்‌ சென்று புகுமளவும ஆங்‌ 
காங்கு அவ்வளவு நீர்‌ மேன்மேலும சேர்தலால 
அவவாற்றின சிறையில அடங்காமல்‌ வெள்ளம 
பெருகியது (பரி. தி. 2:67). 


7. வரம்பு. சிறை - வரம்பு - கட்டிய ஒரு வேலி 
நிலத்திலே ஆயிரக்‌ கலம்‌ செநநெல்‌ விளையுமாறு 
காவிரியாறு நீர்வளமூட்டுகன்ற சிறபபுடையது 
சோழ நாடு (பொரு, 246-248). “கரும்புப்‌ பாத்தி 
யின உயர்ந்த சிறிய மணற்சிறை, நீர்‌ நெருங்கி 
அலைத்தலால்‌ அழிநது வீழந்தாற போல நம 
மூடைய நாணம்‌, காமம்‌ மேன்மேல்‌ நெருக்குத 
லால்‌, அதனைத தடுககுமளவு தடுத்து நிறுதத 
மாட்டாமல இனி நமமிடத்தே நிலலாது ஓழியும 
போலும்‌' எனத்‌ தலைவி, தனககு உடனபோக்‌ 
குணர்ததிய தோழியிடத்துரைத்தாள்‌ (குறு, 149). 
சுறாமீன்‌ தாககி எறிந்ததனால்‌ தலைவனுடைய 
தேர்ப புரவிகள்‌, பாகனால்‌ அவிழ்ககப்பட்டு, எழுச்‌ 
சியும்‌ பயனும்‌ குனறி, சிறை விடப்பட்டுக்‌ கானலி 
டத்துத தங்கியிருநதன (அகம்‌, 190:11-15). தேரில 
பூட்டப்பட்ட பெரிய சிறையுடைய புரவிகளை 
அலை கழுவும (நற்‌, 63:9). 


௨. சிறைச்சாலை. $செவ்வேளின்‌ திருக்கைவேல, 
விண்ணோரை அவுணரின்‌ சிறையினின நு - சிறைச்‌ 
சாலையினின்று : மீட்ட வெற்றிவேலாகும்‌ (முரு. 
வெ. 8:22). 


9. படலைவேலி. கடற்கரைச சோலையையடுத்த 
முன்றிலில்‌ பனையின காவோலைசளை வைத்துச்‌ 
சூழ அமைதத சிறை - படலைவேலி - கட்டப்பட்‌ 
டிருத்தல (நற. 354:8-4), 


10, தடுக்கப்படுதல்‌. தலைவனது பிரிவையாறறாத 
தலைவி, சிறை - தடுக்கப்படுதல - உனடய சண்‌ 
ணீர்ததுளிகள்‌ சிதறி விழுகனற கண்களுடன்‌ 
வருநதியிருநதா (குறு. 86:1,2). 


சிறைக்குடி 


சிறைக்குடி - ஆந்தையார்‌ - புலவர்‌, சிறைககுடி என்‌ 
னும்‌ ஊரினா; ஆதனுககுத்‌ தநதையார்‌ எனனும்‌ 
பொருளையுடைய ஆந்தையார்‌ எனபது இவரு 
டைய இயறபெயர்‌. குறுநதொகையில்‌ (56, 57, 62, 
132, 168, 323, 274, 300) எட்டுப பாடல்களும்‌ நற்‌ 
றிணையில 16-ஆம்‌ பாடல்‌ ஒன்றும்‌ ஆக ஒனபது 
பாடல்கள்‌ இவருடையனவாகக்‌ காணப்படுனெ 
றன. இயற்கைப புணாச்சியின பின தலைமகன 
தலைமகளுக்குப்‌ பிரிவச்சம்‌ நீங்குமாறு வன்புறை 
கூறுதல, இடந்தலைப்‌ பாட்டினுள்‌ கூட லுறும்‌ 
நெஞ்சிற்குத்‌ தலைவன்‌ தலைவியது இனிய பண்பு 
களைச சொலலுதல, பாங்கன்‌ கடிநது பேசுவதற்‌ 
கெதிராகத தலைவன கழறறெதிர்‌ மறுததல, 
தோழியாகிய வாயிலைப்‌ பெற்று அவளிடம்‌ தலை 
வியைக்குறித்து இரககததுணிதல, காவல மிகுதி 
யில்‌ தலைவி ஆறறாதுரை ததல, தலைவன பொருள்‌ 
வயிற்பிரியக கருதிய நெஞ்சினை மறுத்துச செலவு 
தவிர்தல்‌, பிரிநதவிடததுத்‌ தலைவன்‌ இடைசசுரத 
தின்‌ பொலலாங்கு கணடு தலைவியை உடன 
கொணடு வாராமைககு மகிழநது பேசுதல என 
றெல்லாம்‌ அகதஇணையின்‌ பல நிலைகளையும்‌ 
இவர்‌ பாடியுள்ளார்‌. தலைவனின்‌ கூறறில வைத்‌ 
துத தலைலியின மேனி நலததை இவர்‌ அழகுறப 
புனையும சிறப்பினைப பல பாடலகளிலும்‌ பராக்‌ 
கலாம்‌, பிரிதறகருமையும பிரிநது வாழ்தற்கருமை 
யும தலைவன்‌ தலைவியர்‌ இருவர்‌ கூற்றுக்களிலும 
இவரால்‌ பாடப்படுகின்றன. நீரிலே இணை பிரி 
யாது செலவதே இயல்பாகவுடைய மகன்றிற்‌ பற 
வைகள்‌ தமமெதாப்பட்டதொரு பூவைக்‌ கடத்தற 
காகப்‌ பிரிய நேர்நதால அசசிறு பிரிவையும்‌ ஆண்டுக்‌ 
கணககலை கருதுனெ ற அவற்றின சேர்ககை போலப்‌ 
பிரிவரிதாயெ நீங்காக காதலோடு தலைவனுடன்‌ 
கூடியிருநது அநநிலையில்‌ ஒருங்கே உயிர்‌ போக 
வேணடும எனப பிரிவில்‌ வருந்தும்‌ தலைவியின்‌ 
விருப்பமாக ஒரு பாடலை (கறு. 57) இவர்‌ பாடி 
யுள்ளார்‌. *தலைவியின்‌ தோளைப்‌ புதிதாகத்‌ 
தழுவுதலும பிரிதலும இலலாது, பொழுதெலாம்‌ 
பொருந்தியிருக்கும்‌ யான பிரிய நோநதால உயி 
வாழ்தல இயலாது எனறு தலைவன பொருள்‌ 
வயின பிரியக கருதிய நெஞ்சினை மறுசகனற 
- போக்கில இவர்‌ மறறொரு பாடலையும்‌ (குறு.168) 
அமைததுளளார்‌. பொய்கை நீரில ஓடுகினற 
மீனின வழிததடம விரைந்து மறைவதுபோல அழி 
யும தன்மையுடையது பொருள்‌ என அதன நிலை 
யாமையைக்‌ கூறி, *கடலசூழ்ந்த இநநிலவுலகே 
அளக்கும்‌ மரக்காலாக ஏழு மரககால கொண்ட 
பெரும பொருளைப்‌ பெறுவதாயினும யான 
அதனை விருமபாது இவள்‌ நோககில்‌ ஆற்றலழிந 


65 


சினம்‌ - 1, 


சினம்‌ 


தேனாதலால பிரிநது வாரேன, எனத தலைவன 
கூறுவதிலும (நற. 16) இவர்‌ பிரிவருமையைப 
பாடியுள்ள நயம காணலாம, 


ன்மொழி - சிலவாகப பேசும்‌ பேச்ஈ, சினமொழி - 
சிலவாகப்‌ பேசும பேச்சு & அமைநத பவளம்‌ 
போனற வாயினையுடைய மகளிர்‌ (அகம்‌. 76.10,11). 
சின்மொழி பேசும்‌ பவள வாயினையுடையவள்‌ 
தலைவி (அசம. 343.18,19). அமிழதததின இனிமை 
நிரம்பிய செவ்விய நாவானது அஞ்சுமபடி 
முளைதத நேராக விளங்குகின்ற கூரிய பறகளை 
யும்‌ சன்மொழியையுமுடைய அரிவையெனத தலை 
வியைக குறிபபிடுவன தலைவன (குறு, 14:1,2). 


2. இலவாகப்‌ பேசும்‌ பேச்சினையுடையாய்‌ (விளி). 
“சனமொ தி சிலவாகப பேசும்‌ பேசசினையுடை 
யாய்‌' - என்று தோழியைத்‌ , தலைவி விளிததுப 
பேசு தல (கலி. 29 10). சினமொழி” எனக காமஞ்‌ 
சாலா இளையோளை விளிததுத தலைவன பேசு 
தல (கலி. 57:11). “சினமொழி, நின்னை யான 
பிரியேன; இதனைத தெளிவாயாக” எனறு தலை 
வன்‌ தலைவியைத்‌ தெளிவிததல்‌ (கலி. 132:13), 


3. சலவாகப்‌ பேசும பேச்சினையுடையாள (அன 
மொழிததொகை). சினமொரரி - சலவாகப பேசும 
பேசசினையுடையாள்‌ - ஆகிய தலைவியது ஐம 
பாலைப பினனி முடிககனற இளமையிலேயே 
அவளுககுத தலைவனுடன உறவு பொருந்தியது 
(கலி, 125:16,17). 


கோபம்‌. பாசறையில்‌ பொனனால செய 
யப்பட்ட இதழை உடைய பசுநதுமபையுடன, 
மேலே அசைந்த தலையினையுடைய பனநதோட்‌ 
டைச்‌ செருகிச சினத்தை - கோபததை - உடைய 
போர்‌ வீரர்கள்‌ வெறியாடும குரவைக கூததொலி 
கடல ஒலி போலக்‌ கிளாநது பொங்கும (பறம. 28: 
19-23). செம்பியன்‌ சினம பொருநதிய தானையை 
உடையவன (பறம. 37.6). மிகுநீ£, மிகுதி, மிகுவளி 
ஆகியவற்றை ஒதத சினப போ வழுதி எனக 
கூடகாரததுத துஞ்சிய மாறன வழுதி குறிபபிடப 
படுகினறான (புறம, 51 7-6). கடுஞசினமுடைய 
கொலகளிறும விரைநத செல்வையுடைய குதிரை 
யும்‌ நெடிய கொடியை உடைய தேரும நெஞ்சு 
வலியையுடைய போரை விருமபும்‌ மறவரும என 
நாறபடையுடன்‌ மாட்சிமைபபட்டதாயினும வேந 
தரது வெறறி அறநெறியை முதலாக உடையது 
(புறம, 55:7-10), ஒலலையூர்‌ தநத பூதபபாணடைிய 
னின நணபர்களுள்‌ ஒருவன வெஞ்சின இயககன 
புறம, 71,14,15). “எனது மிகக வலிமைக்கு அஞ்‌ 


சினம்‌ 


சாது, மாறுபடும சினம செருககிப புலலிய சொற 
சுளைக கூறிய சினம பொருநதிய பகையரசரைப்‌ 
பாரின கணணே சிதறப்‌ பொருது அவாதம முரசத 
தைக கைபபறறேனாயின, எனது குடைநிழலில 
வாழ்வோர்‌ தாம செனறடையும நிழல காணாது” 
கொடியன எம இறை' எனக்‌ கருதிக்‌ கணணீர்‌ 
சிநதிப பழிதூறறும கொடுஙகோலை உடையே 
னாகுக' எனப பாணடியன தலையாலஙகானததுச்‌ 
செருவெனற நெடுஞ்செழியன வஞ்சினம கூறி 
னான (புறம. 726 12). சேரன சினமிகு தானை 
யுடையவன (பறம. 12614). 'சினததினாற செய 
யும்‌ போரையும கைவணமையாற கொடுக்கும்‌ 
கொடையையும விரைநத குதிரையையும உடைய 
பேக்‌ என வையாவிககோப பெரும பேகனைக்‌ 
கபிலர்‌ விளிததார (புறம, 1743:5,6). சினப்‌ போர்‌ 
புரியும அடஙசா மனனரை அடககும நாடு 
கிழவோன விசசிககோனாவான்‌ (புறம்‌. 200:15-17). 
வெற்றியால உளதாகிய சினநதணிநத விரைந்த 
செலவினையுடைய குதிரையைக கொண்டவன 
கோடைப பொருநனாய கடிய நெடுவேட்டுவன 
(புறம்‌.  808,8-6), அஞ்சுவரு மரபினையுடைய 
வெஞ்சினப்‌ புயலேறு அரவின அருநதலை 
துமிய எறிநதது (புறம. 211:1,2), சினப்‌ 
போர்‌ இனககளிற்று யானை (புறம. 290:1,8). 
வெஞ்சின யானை வேந்தன (புறம்‌. 80711). 
புலியினிடதது அகபபட்டு இறந்த ஆமான கன்றுக 
குச்‌ சினமிலலாத முதிய கறவைப்‌ பசு தன்‌ கனறு 
போலச சேர்ததுத தன பாலை ஊட்டும (புறம. 
323.1,2). மகட்‌ கொடை விரும்பிய வேநதனும்‌ 
வெஞ்சின முடையன, இவள்‌ தநதையும செயயத 
தகக கடமையைச செயய விருமபுகின றிலன ; தொடி 
யணிநத கோடடினையுடைய களிறுகளும கடி 
மரததைச சோநது நிலலாவாயின; வேலேந்திய 
வீரர்களும்‌ வாய மூடி ஒனறும உரையாராயினர்‌; 
வாசசியம வலலுநரும்‌ அறியாத பல வாச்சியங்கள்‌ 
முழஙக இவ்வருங்கடி மூதூர்‌ பெரும பேதுறறது 
எனனாகுமோ எனறு பரணர்‌ இரஙகிப்‌ பாடினார்‌ 
(புறம. 336. 1-7). வேநதாககு மகட்கொடை மறுக 
கும சீறூர்‌ மனனன மாறுபட்ட சமை உடையனாய 
மறவரை பூககொள்ள ஏவி, தானும்‌ பொர ககயம 
புககனன (புறம. 841:8,9), சோழிய ஏனாதி திருக்‌ 
குட்டுவன எறிசசிலூா மாடலன மதுரைக குமர 
னாருககுப பகைவரைக கொன்ற பினபும்‌ சனந 
தனியாத, புலால மணஙகமழும கோட்டினையு 
டைய வெஞ்சின வேழம ஒனறைத தநதான (புறம. 
394:3,11,12). கடலை அடைநது அவுணர்ககு ஏம 
மான சூருடை முழுமுதலைத தடிநத பேரிசை 
வாயநதவன கடுஞ்சின வெறறியையுடைய முருகன 


66 


சினம்‌ 


(பதி, 11:36). *பகைவரின காவல மரமாகிய 
கடமபை வேருடன தடிந்த கடுஞ்சின வேநதே” 
என இமய௰வரமபன நெடுஞ்சேரலாதன்‌ விளிககப்‌ 
பெற்றான்‌ (பதி. 18:8). இமய வரமபன நெடுஞ்‌ 
சேரலாதனது போர்கசளப பாசறை பகைவர்‌ 
மதிற்கதவைத தாககியதால முறிந்த மருப்பினை 
யுடைய, முழங்கும்‌ மதம சொரிந்து, மிக்க சினங்‌ 
கொண்டு முழங்கும்‌ மரஙகொல மழகளிறுகளை 
உடையது (பதி, 16.4-8) நெடுஞ்சேரலாதன பகை 
வரது கடமபு முதல தடிந்த கடுஞசினமும்‌ வலிமை 
யும்‌ உடையவன (பதி, 20:8-5), மாறுபாடு மிகக 
போரினைப புலபபடுததும்‌ முரசினது கடிய முழக்‌ 
கம விசுமபகமெலலாம எதிரொலிதது மறவர்பால 
கடுஞ்சினத்தை எழுபபியது (பதி: 80:38,82). *கடுஞ்‌ 
சின வேநதே' எனப பல்யானைச செல3கமுகுட்டு 
வன விளிசு்கப பெறறான்‌ (பதி, 30.44). பகைவர்‌ 
அரிய அரணகள்‌ வாடச்‌ செலலும்‌ காலனை ஒதத 
கடுஞ்சின முன ப” எனக களங்காய்க்‌ கணணி நார்‌ 
முடிச்‌ சேரலைக்‌ காபபியாறறுக காப்பியனார்‌ 
குறிபபர்‌ (பதி. 99,7,8). பகைவர்‌ நாட்டு வளனை 
அழிததுப பாழ்‌ செய்து அவாதம காவல மரமா 
திய வேமபினை அறுததவன பெருஞ்சினக்‌ குட்டு 
வன்‌ (பதி. 49:18:17), பெருஙகுனறத்தில்‌ செயி 
ருடைய மிகக சினங்கொண்ட அரவினை எறிந்து 
இடியேறு அதன்‌ வலியை அழிக்கும்‌ (பதி. 57.26- 
28). *சினஙகெழு குரிசில” என ஆடுகோட்‌ பாட்‌ 
டுச்‌ சேரலாதன குறிககப்‌ பெறறான (யத. 53.14). 
ஆடு கோட்பாட்டுச சேரலாதன பகைவரின மலை 
நாடுகளைக கைககொணடு அவரைப்‌ பொறாது 
தொலைததுச்‌ சின நதணியப பெற்ற போராணமை 
யினை உடையவன (பதி, 55:18,197, “நின வில 
வீராககு மெயபுகு கருவி போனறோய, நின 
பகைவா நினது வலிமை அறியாது எதிர்ததுப்‌ 
போரிட்டு வலியிழநது நினனைப பணிநது திறை 
யினைத்‌ தருவராயின அவாமேறகொணடுள்ள 
சினம்‌ தணிவாயாக; வாழக நின கண்ணி என 
ஆடுகோட்பாட்டுச சேரலாதனைக்‌ காககை பாடி 
னியார்‌ நசசெள்ளையார்‌ வாழததுவா (பதி. 59:9- 
13). கடுஞ்சின வேநதரின வலிமையைத தொலைத 
தவன செலவக கடுங்கோ வாழியாதன (பதி, 70: 
10), *சனஙகெழு குருசிலே, உனனைப பகைததுப 
போரிட்டலாககு நீ வடவைத தீயிலை ஓத 
துளளாய' எனப்‌ பெருஞ்சேரலிருமபொறையை 
அரிசில கிழார்‌ பாராட்டினரா (பதி 78:15, 16). 
“சனபபோர்ப்‌ பொறையனாகிய பெருஞ்சேரலிரும 
பொறை மிகப்‌ பெரும படையினன (பத்‌ 77:1). 
பெருஞ்சேரலிருமபொறை சினஙகொணடு செயயும 
போரினையும நிலவுலகில நிறுததபபட்ட நலல 


சினம்‌ 


புகழினையும்‌ கேடிலலாத கலவியினையும உடைய 
வன (பதி, 80:18-17). இளஞசேரலிருமபொறையின்‌ 
பாசறையில, வலிமிகக பகைவரது பெரும போர்‌ 
களையழிதத போர்ப பயிறசி பெறற யானைகள்‌ 
மதம பொழிநது கடுஞ்சினங்கொணடு, மத நீரின்‌ 
பொருட்டு வண்டு மொய்ககும்‌ தலையினை 
உடையவாய்ப பிடியானைகளைப்‌ புணர்த்தப்‌ 
புணர்ந்தும மதம தெளியாது திரிநதன (பதி, 
82:2-6). யானைப்படை, கிடுகுப படைகளுடன்‌ 
நெடிய தேரிற கட்டியசை சா டிகள்‌ பொலியப்‌ 
பகைமேற செல்லும நின்‌ செலவு காணபோர்க்கு 
இனியது; ஆனால நினது பொருதறகரிய மிகக 
சினத்துககு இலசுகாகி மாறுகொணட பகை 
வேநதர்‌ தங்கிய பாசறையில உள்ளார்க்கு ௮௪ 
செலவு இனனாதது (பதி 833-9), இருவாவினன்‌ 
குடியில முருகனை வழிபடும முனிவா காமததோடு 
கடுஞ்சினததையும போக்கின அறிவினை உடைய 
வா (முரு. 134, 135). தனனிடத துறையும்‌ கொற்ற 
வையது வலியினையுடைய சினம நினறு எரியும 
நெடிய வேலினையும ஆரவாரம மிகக கடல 
போலும படையினையும்‌ உடையவன அதிகமான 
(ஈறு. 102, 103). ஓயமானாடடு நலலியக கோடன்‌ 
பால்‌ அமைநதுள்ள பணபுகளில கடுஞ்சின மின்மை 
யும்‌ ஒனறாகும (று, 210). கடுநதிறல வேனிலில 
பலகதிர்க கனலி காய்சினம முறுகியிருககும (பெரு. 
2, 8). அச்சம்‌ பொருநதிய போர்ககளததில போர்‌ 
வீரரின தலையாகிய அடுபபினகண வலி மிகக 
வேந்தரது குருதியாகிய உலை, சினமாகிய தீயில 
மறுகிப்‌ பொங்க, பேய்மடையன்‌ வீரவளையணிநத 
தோளையுடைய கைகளைத்‌ துடுபபாகக்‌ கொண்டு 
துழாவி ஊனினாகிய சோறறை அட்டான்‌ (மது. 
28-86). போர்த தொழில பயினற பெரியயானை 
கள்‌ கடிய சனத்தை உடையவாய, மணம கமழ்‌ 
இன்ற மதத்தினால சேறுண்டானநறிய தலைகளை 
உடையவாய, வரையென மருளும தோறறத்துடன 
சினம மிகுநது போர்க்களதது வீரரைக கொனறு 


இரிநதன (மது. 44-48), தலையாலங்கானததுச்‌ 
செரு வெனற பாண்டியன்‌ நெடுஞ்செழியன 
பகைவர்‌ தேயம பாழபடுமாறு முழங்குகனற 


ஓசையையும பெருமை பொருந்திய காலகளையும 
உயர்‌ மருபபுகளையும உடைய கடிய சினத்தவாகிய 
களிறுகளை எங்கும்‌ பரபபினான (மது. 176-179). 
நெடுஞ்செழியனது போர்‌ யானை முன்னும்‌ பின 
னும சஙகொலிபபச சினம மிகுநது பரிககோற்‌ 
காரரைக கொனறு, பாகரை எடுதது வீசிக்‌ காலில 
கட்டிய சங்கிலியுடன்‌ கூடிய தறியை முறிததுக கம 
பததை விட்டு நீஙகிச சுழனறு மதங்கொணடு திரி 
யும்‌ (மது. 380-388). ஞாயிறு, ஒள்ளிய கதிர்களை 


67 


சினம்‌ 


யுடைய வெபபததோடு கூடிய ஒளி, சினம்‌ மாறிக 
குறையும்படி மேற்றிசைக்‌ குனறததை அடைந்தது 
(மது, 545-547). காயும்‌ சனததையும வலிமையையும்‌ 
கடுஙகண்களையும உடைய, ஆயக கரையிலிருநத 
வேட்டுவர்‌ பகைவர்‌ ஊரைச சுடுகினற விளககில 
நிரை காத்திருநது வீரரை மாள வெட்டிப்‌ பசுத்‌ 
திரளைக்‌ கவாநது வந்தனர்‌ (மது. 690-692). தலை 
வன உடன வநத நாய்கள்‌ பரககின்ற சினததால 
செருககித்‌ தம மேல நெருங்குநதோறும்‌ வெகுளும 
இயலபினவாய்‌ மூஙகில முளை போனற பறகளை 
யும்‌ பெரிய நகங்களையும கொண்டு இமையாக 
கண களுடன தலைவியையும்‌ தோழியையும்‌ 
வளைததுக கொண்டு நெருங்கின (குறி, 130-132). 
புனததைக காப்போர்‌ தமது பெரிய புனததை 
யானை இனறு விட்டமையால வருத்தம மிகுநது 
பரககின்ற சினததையுடைய பாமபு போனற 
அழகிய விலலை நாணேற்றி, மெய வலியுடன 
கோபததால்‌ பிறநத சினததினால மயங்கி அமபை 
யெயது வீணை ஒலியை எழுப்பித தடடையைப்‌ 
புடைத்து ஓட்ட, சனம விளங்குதறகுக காரண 
மான மதததாலே செருககி வேழம காராகாலத்து 
இடிபோல முழஙகித தலைவியையும தோழியையும்‌ 
நோககி எதா வந்தது (குறி 156-165), கொடிய 
சின ததையுடைய இடியும வெஞசினதது உருமும 
மலைபபிளவில துனபததை உணடாககும (குறி. 
554-281). பரதவர்‌ பிள்ளைகள்‌ இகலும வலிமை 
யினராய்ப்‌ பெருஞசினததால்‌ மணல மேடடில 
போர்க்களத்தே செனறு கையாலும கலததாலும 
உடல்படப்‌ புடைததுப புறங்கொடாதவராயப்‌ 
போர்‌ செயதனர்‌ (பட்‌: 59-72), நலல அரசனுடைய 
பொருளைப பிறா கொள்ளாமல காசகும தொலலி 
சைத தொழில மாககள்‌ (சுஙகம்‌ கொள்வேர£) 
எரிகின்ற சனததையுடைய கதாகளைக கொண்ட 
பகலவன தேரில பூடடிய குதிரைகளைப போல 
ஒரு பொழுதும மடிநதிராது நாடோறும்‌ இளைப 
பினறிச சுஙகம கொளவர்‌ (பட்‌. 120-125) காட்டி 
டததே வலி மிகுகினற சனததையுடைய யானை 
யின வலியைக கெடுதது விழுஙகுகினறனவாயப 
பெரும பாமபுகள மரஙகளைப போல விழுநது 
திடககும்‌ (மலை. 259-261), யானைப்‌ பாகாகள்‌ 
காடடாற்றின நெடுஞ்சுழியில அகப்பட்ட தறுகண 
யானையினது வலிய சினததைத தணியச செயது 
பெரிய கட்டுததறியில சோததறகுத தமது ஏவற 
றொழிலைச செயதறதக காரணமான வடமொழி 
விரவிய சொறகளைக கூறிப பயிறறுவர்‌ (மலை. 325- 
337). மிகுதியான சின வேநதன (அகம, 24:18), 
திதியன சினம மிககவன (அகம. 36 15). சினமிகு 
முருகன தன சுடா வேலால்‌ சூரனையும அவன 


சினம்‌ 


சுற்றத்தையும்‌, அழிததான்‌ (அகம. 59,10,11). பக்க 
மலையில கருவுறறிருககும பெண புலியின வேட்கை 
மிகக பசியினை நீகக ஆண்‌ பனறியினைக்‌ 
கொன்ற, மிகக சினம பொருநதிய ஆணபுலி, 
அரவம தான மேய்தறகு ஒளிதருமபடி உமிழநது 
வைதத மணியாகிய விளககலை, குருதி புலருமபடி 
அபபனறியினை இழுத்துச்‌ செலலும்‌ (அகம்‌. 72: 
11-15). மனனன்‌, மருத நிலம்‌ சூழந்த கொடி 
நுடங்கும்‌ அரிய எயிலைப பகைவர்‌ திறையாகக்‌ 
கொடுப்பவும்‌ ஏறறுக்‌ கொள்ளானாயச்‌ சினம்‌ 
மிகுநது மேனமேலும்‌ போரின்கண செலுத்தும்‌ 
தானையை உடையவன்‌ (அகம்‌ 84:14-17). யானை 
கள்‌ சினம்‌ மிக்க வலிமையுடைய சிஙகததிறகு 
அஞ்சிததம்‌ இன ததோடு கவர்த்த வழிகளில மறை 
யும (அசும, 115.18-15). பனையை ஓத்த பருத்த 
கையையும்‌ கொல்லும சினம்‌ நீங்காத செருக்கு 
மிக்க வலிமையையும்‌ நிமிர்ந்த கொமபினையும 
உடைய யானை, பக்கமலையிலுள்ள மரம வீழத 
தாககி வலிமை மிகக புலியினைக கதறுமாறு குத்‌ 
இத தொலைததுச சிறுதினை விளைநதுள்ள பெரும்‌ 
புனததைக்‌ கவரும்‌ (அகம்‌. 768:1-67. திததன்‌ வெளி 
யன்‌ சினம்‌ மிகக தானை உடையவன்‌ (அகம்‌ 758: 
5). வெஞ்சின அரவின்‌ படம மேனோககி விரிந 
தாற போலக்‌ காநதள்‌ கட்டவிழந்தது (அகம்‌. 754: 
8,7). வெஞ்சின வேந்தன்‌ (அகம. 164:14). வெளி 
யன்‌ வேண்மான்‌ ஆய்‌ எயினன பாழிப்‌ பறநதலை 
யில மிஞிலியோடு செய்த போரில புணபட்டு 
லீழ்ந்தானாக. ஞாயிறறின்‌ ஒளிபொருந்திய கதிர்‌ 
கள்‌ அவன உடலைக்‌ காயாவாறு புட்கள்‌ பலவும்‌ 
கூடிப்‌ பந்தரிட்டு நிழல செய்தன; நனனன்‌, *அத 
னைக்‌ காணேன' எனறு கூறி அவனபட்ட களத 
தைக்‌ காணடற்குச்‌ செல்லானாயச்‌ சினம்‌ மிக்கு 
அருளின றி மறைநதனன்‌ (அகம. 808:5-14). கடுஞ்‌ 
சன வேநதன்‌ ஏவலிற்‌ செனறு மத்தி எழிலியின 
பல்லைக கொணர்நது வெண்மணி வாயிற கதலிற்‌ 
பதிததான (அகம, 21/1:11-75) மறப்போர்க குட்‌ 
டுவன்‌ தன்னொடு பொரும பகைவரை நில எல்‌ 
லைக்குள்‌ காணாமையின பொங்கி எழும சினம 
மிகுநது வலிமையால கடலை வளைதது, அக்கடல 
பிறககிடுமபடி. கடல அரணை அழிதத வேலினை 
யுடையவன்‌ (அகம. 212:16-19), சுளிறாகிய இரை 
தபபி விட்டமையின்‌ வேஙகைபபுலி கொதிக்கும்‌ 
சனம மிகுத்து முழங்குதலால பெண யானைகள்‌ 
இரிந்தோடும காடடினையுடையது அருஞ்சுரம 
(அகம. 821:11-14). காயசினக்‌ கடுவளி வீசுதலின்‌ 
முருககமரக கிளையிலிருநது பூக்கள்‌ விழுநது 
கிடந்த பெருஙகல அழல பொதியானையென த 
தோன்றும்‌ (அகம. 223:5-7). தலைவன்‌ செனற 


68 


சினம்‌ 


அருநெறியில காயும்‌ சினம்‌ மிககமையால்‌ 
நனைநத கனனததினினறும வாயில புகும்‌ 
மத நீரோடு, புலியின்‌ நிறத்தினைக கொணட 
பொன்னிறப்‌ பூஙகொததுககளையுடைய வேங்கை 
மரததின அடியினைப்புலி எனறு கருதிப்பாய்ந்து 
தாகதிய களிறு, செமமண நிலத்தில படிநத 
புழுதியை அனைநது, வெனறு களங்கொண்ட 
வீரரைப்‌ போல்‌ முழங்கும்‌ (அகம, 227:5-11). மிக்க 
சினமும்‌ வலிமையும்‌ கொண்ட, பெரும்‌ புகழினை 
யுடைய கரிகால வளவன்‌ வெணணிப்‌ பறந்தலை 
யில பகைவா தம்‌ வீரமுரசம்‌ போர்ககளததே 
ஒழியுமாறு பதினொரு வேளிரொடு சேரபாணடிய 
ரையும வெனறான (அகம. 846:8-13). கோசர்‌ தன 
தநதையை அருளாமல கணணைப பறிததுத துன்‌ 
புறுததிய கொடுமை தாளாமல அனனி மிஞிலி 
கலததில்‌ உண்ணாமலும தூய உடை உடுககாம 
லும சினததினால்‌ மேற்கொண்ட நோன்பிற்குரிய 
வடிவம்‌ மாறாமலிருநது, போர்ததிறம்‌ வாய்நத 
திதியனிடம கூறி அவன்‌ அவர்களது உயிரைப்‌ 
போககக கணடு சினநதணிந்தாள்‌ (அகம்‌. 262:5-12), 
கங்குலில காய்சின யானைகள சூழந்திருப்ப வெஞ்‌ 
சன வேநதன பாசறையில தங்கியிருநதான (அகம்‌, 
26411315), மலைபபக்கத்தில்‌ புலியுடன்‌ சினம்‌ 
மிக்குப்‌ போர்‌ செயது செருககுடன யானை 
நடநத இடஙகளில பரற்‌ கற்கள்‌ மினமினிப பூசசி 
களைப போல ஒளி வீசும்‌ (அகம்‌. 291:5-9), காய 
சன வேநதன பாசறையில்‌ நீடிததிருததல (அகம்‌, 
294112). வளம்‌ மிக்க மலையின்கண பெரிய களிறு 
தன்‌ பகையினைக கொனறு சினம்‌ தணியாமலும்‌ 
அதனை _வெனதோட்டி மாறுபாட்டினைத்‌ தணி 
யாமலும பெண்யானைகளின்‌ கூட்டததோடு 
கலவாமலும்‌ மழை போலும மதததால்‌ செருகதித 
இரியும (அகம்‌. 398 7-10). இரவில புனம சென்று 
மேயநத உரவுச்சின வேழம பெருநதூற்றிணைக 
கண்டு அஞ்சும (அகம. 309:15,16). வெஞ்சுரததில 
களிற்றியானை தன கோடு ஓடியுமபடி குததிச 
னம மிகுநது, கொடிய வேனிலில தனது பிடி 
உணணுமபடி யாமரததின்‌ பட்டையைக கிழிதது 
ஊடடும (அகம்‌. 3854-8), கரய்சினக கொலகளிறு 
அருளுதலால பாகன நெடிதுயி£ வாழ்தல (அகம, 
336:13,14). வெஞ்சின வேநதன பாசறையில 
வென்றி வேட்கையுடன்‌ தங்கிததலைவியை நினை த 
இலன்‌ (அகம்‌. 364:10,11). கவர்தத வழிகளில கன 
றின தோலாலான கூட்டினையும சின மமிகக நாயி 
னையும்‌ உடைய வடுகர்‌ தமது விலலால்‌ வமபலரை ௧ 
கொனறு சினம தணிநதனர்‌ (அகம. 381:7,8). 
கனல்‌ சின மையல வேழததின உடலை ஊடுருவிச 
சென்ற அமபு செந்நிறம்‌ ஊட்டியது போல 


சினம்‌ 


ஊனுடன இருக்கும்‌ (அகம்‌. 388.28-24), ஆரிய 
ரைத்‌ தாக்க வடமலையில்‌ விற்பொறிதது வெஞ்‌ 
சின வேந்தரைப பிணிதது வந்தவன்‌ சேரன(அகம. 
396:16-18). வெஞ்சின அரவின்‌ பைநதலை துணி 
படுமபடி வலிமிகக இடியேறு நள்ளிரவில்‌ முழங்‌ 
கும்‌ (குறு. 190:4,5). சிறிய கண்களையும்‌ மிகக 
சினத்தையும்‌ உடைய ஆண்‌ பன்றி சேற்றில உழன்‌ 
றமையான முதுகு புழுதி படிந்திருப்ப அப்புழுதி 
யுடன சென்று சுருககுவார்‌ வைத்த வெறும்‌ பிளப்‌ 
பில விழுநது பட்டதாக, அதனை நாயகள்‌ பற்றிக்‌ 
கொன்று கொண்ட தசைகளைக்‌ கானவா கவர்நது 
செல்லுவார்‌ (நற்‌ 82:7-11) மதததால்‌ செருக்கிய 
கடுஞ்சின முனபின களிறு நின்று சென்ற நீரலலாத 
ஈரத்தில்‌ செநநாய்ப்‌ பிணவு வயிற்றை நிலததில 
சேர்த்திப்‌ பசியட முடஙகிக்‌ கிடந்தது (நற. 108: 
3-6). வெண்ணிறக களர்‌ நிலத்தின புழுதி படிநத, 
கடும்‌ நடையையுடைய களிற்றியானை நெறியின 
கண்‌ செலவாரைக்‌ கண்டு கொலவதறகு விருமபிச்‌ 
சுரததின்கண்‌ செனறு ஆங்கு யாரையும காணா 
மையால தான்‌ கொணடிருநத ௮௪ சினததைப்‌ 
பனை மரதன்‌ மீது செலுததி மோதித தணிகினற 
பாழ்த்த நாட்டினையுடையது பாலை நிலம்‌ (நற்‌. 
726:8-6). கொல்லும்‌ வலிமையையுடைய ஆண்‌ 
புலி வில்லையுடைய மறவர்‌ மராமரத்தின பகக 
லில உள்ளமை கண்டு அஞ்சாது, மலை முழையில்‌ 
திடககும ஈன்றணிமை உடைய - பெண்‌ புலியின்‌ 
நோயும்‌ பசியும்‌ தீர்ககச சனம மிகுநது களிற்றி 
யானையின புகர்‌ முகத்திற பாயும்‌ (நற. 148. 
5-10). வலிய போர்‌ செய்யும்‌ வெஞ்சின வேநத 
னின்‌ படை அலைத்தலால்‌ கலஙகிககுடியோடிப்‌ 
போன, பாழபட்ட பேரூரைத தனிமகன்‌ காத்தி 
ருத்தல்‌ (நற்‌. 1587-10). குறுங்காட்டில களிற்றை 
வலபபககம்‌ வீழ்ததிய வெஞ்சினம மிகக ஆணபுலி 
பிறர்‌ அஞ்ச முழங்கும்‌ (நற்‌. 184:4-6). மலையின 
பிளநத முழையிலே பதுங்கியிருநத ஆண்புலி புகர்‌ 
முக வேழம்‌ புலம்புமாறு தாகக அதன குருதியைப 
பருகிய வாயை வேங்கை மரத்தின்‌ அடிப்புறத்தில்‌ 
துடைக்கும (நற. 158.5-8). விரைந்த செலவினை 
உடைய களிற்றியானை, வலிய புலி தன்‌ முன்‌ 
எதிர்தது நிறக இயலாது அஞ்சி ஓடுதலால அய 
லில உள்ள வேஙகைமரம்‌ சிதையுமாறு முறிததுத்‌ 
தள்ளித்‌ தன்‌ சினம்‌ தணியும்‌ (நற்‌ 217:2-5). முருக 
வேளையொதத வலியோடு கடுஞ்சினம்‌ மிகுத்துப்‌ 
பொருத யானையின குருதி படிந்த வெணகோடு 
போல, வாழை ஈன்ற கூரிய கொழுமுகை தோன 
றும (நற்‌. 825:1/-2), மழை பொழிநத நடுயாமத்‌ 
இல களிறறியானையைப்‌ பற்றிச சுறறிக கொண்ட 
மிக்க சினத்தையுடைய மலைப்‌ பாம்பு வயிரம 


69 


சினம்‌ 


பொருந்திய மரத்துடன சேரப்பிணிததுப புரட்டும 
(நற. 261:5-7). உரவுசசின வேழம இரவில புலியை 
எதிர்‌ நோக்கி நிறகும (நற்‌. 886,7,8). யாமத்தில 
புலியைக்‌ கொனற பெருங்கை யானை கடுஞ்‌ 
சினததையுடைய இடிபோல முழங்கும (நற்‌, 383: 
8-10). ஏறிய கணணையும்‌ கடுஞ்சினததையும 
உடைய ஆணபனறி கானவர்‌ உழுது விளைத்த 
தனைக்‌ கதாகளைத்‌ தின்று, பககததிலுள்ள 
மலைப்பிளபபில தஙதிய புலிக்கு அஞ்சாது மூஙகில 
செறிந்த மலைச சாரலில உறஙதம (நம்‌. 386: 
7-5). சிறுகணகளையும பெருஞ்‌ சினததையும 
உடைய ஆண்பனறியோடு வலிய புலி போரிடுதற 
இடனான மலை நாட்டையுடையவன்‌ தலைவன 
(ஐங, 266:1,2). சிறிய கணணையும்‌ பெருஞ 
சினததையும்‌ உடைய ஆணபனறி பககமலைச 
சாரலில வில்‌ ஏநதிக்‌ காவல மேற்கொணடு நிறகும 
குறவரைசு காவல சோரும்படி மாறுபடுததி மலை 
நெல்லைக்‌ சுவர்நதுணணும்‌ (ஐங. 2671-38). 
பெருங்கை யானைகள தம சினததைப பெருககு 
தற்‌ கெமானது வெள்சுரம (ஐல, 352:3,4). *£வெளஞ் 
சின விறலவேல காளையொடு என்‌ மகள, மீண 
டும்‌ என்‌ மனைககு வருமபடி கரைவாயாயின உன 
திளையோடு உணணுமபடி பசசூன பெயத பசிய 
நிணததோடு கூடிய நலலுணவைத தருவேன” 
என நற்றாய காசகையிடம வேணடினாள்‌ (ஐங்‌. 
391). வெஞ்சின வெனவேல விடலை எனத்தலை 
வன குறிககபபெறுதல (வெநதிறல வெள்‌ வேல 
எனவும பாடம்‌) (ஐ௩ங, 3995) வெஞ்சின விறல 
வேறகாளை (ஐங. 400:5). பெருஞசின ததையு 
டைய நம்‌ வேநதன இபபோத்‌ தொழிலைக கை 
விட்டு அமைதியுறுவானாயின (எனனைப பிரிந 
திருக்கும்‌) தலைவி தான விருமபுகினற விருநதோம 
பல தொழிலைப பெறுவாள்‌' எனப்‌ பேரப்‌ பாச 
றையில உள்ள தலைவன தன நெஞ்சிற்குக்‌ கூறி 
னான (தங. 442:1,2). நாட்‌ காலையில முரசம 
இயம்பக கடுஞ்சின வேநதன தொழில எதிர்ந 
தனன (ஐங. 448” 1,2). பெருஞ்சின வேநதன 
பாசறையில தங்குதலை முனியான (ஐங்‌ 460 1). 
பகலவன கடுகிக்‌ காயகனற கதாகளைச செலுத 
இச்‌ சனத்தால சுடுதலால முனபு வணடுகள்‌ 
மொய்ககும மதத்தினை ௨டையவாய, இபபொழமுது 
அழகிழநதுள்ள யானைகள்‌ ஈரமறற நிலததை 
உழுனெற கலபபைகள்‌ போலக கொம்புகளை 
ஊளனறிக்‌ கையை திமாதது நிலததில கிடநதன 
(கலி, 8:8-5). செருமிகு சின வேநதன கோபித்து 
முற்றுகையிட்ட பகைபபுலததை நெருப்புத தின 
னும்‌ (சலி. 19:1,8). அரிய பாலை நிலக காட்டில்‌ 
உள்ள மறவர்‌ வலிய படையை உடைய மனனர்‌ 


சினம்‌ 


வநது போர செயயினும்‌ தமது வில்லில்‌ எழுந்த 
நாண ஓலியால அவரைப புறமுதுகு காணடலனறி 
அமபை விலலிலே தொடுததலை நாணும, கடிய 
துடியினது ஆரவாரததையும மானின கொம்பு 
போல முறுக்குணட தாடியையும்‌ கொடிய சினத்‌ 
தையும்‌ உடையவர்‌ (கலி, 181-7) புலியொடு 
பொருது வென்ற வருததததோடு நெடிய மலைச 
சாரலில துயிலும யானை நனவில தான பொருது 
வெனறது மனததில கிடககையால்‌, அதனைக கன 
வில கணடு கடுக வெருவி எழுநது புதிதாக மலர்ந்‌ 
துள்ள வேஙகையைப புலி என நினைத்து அத 
னைத்‌ தாகி அழகைச்‌ சிதைததுத தன்‌ செம 
தணிநது அவ்வேஙகையைக்‌ காணும்போது தன 
செயலுககாக நாணித தலை கவிழும்‌ (கலி, 49:1-9) 
பரததைமை ஓழுககமுடையனாய வந்த தலை 
வனை நோகக்‌, 'நீ காதலோடு அப்புனலில ஆடி 
அதனால்‌ வெளிப்படும்‌ அலரையான அறிதலஅஞ்சி 
மறைந்தொழுகினாய எனறு பிறர்‌ சொலலக்‌ கேட்‌ 
டேன; அது பொறாமல உணமையைமறைத்தசின த்‌ 
தோடு புருவமாகிய திரையையிட்டுநலல நீர்மையை, 
உடைய நின ஓழுக்கததைத்‌ தடுக்கும்படி சிலம்‌ 
பொலியால்‌ ஆரவாரிககும அப்புதிய புனல (பரத்‌ 
தை) நீ குளிதத அவ்விடததே நினனை இழுததுச்‌ 
செலுத்துவதைக கண்டவரும உளா' எனத தலைவி 
புலநது கூறினாள (கலி, 98:20-86). ஏறுதழுவும்‌ 
போது அல்‌ வேறுகள்‌ கொலைத தொழில மிக்க 
சிலை செறிநத குறறத்தைச செய்யும சினம மிககு 
ஏறுதழுவுவோ மீது பாய்ந்தன (கலி, 102 19,20). 
ஆயாகள்‌ தொழுலினுள்‌ விடட ஏறுகளுள்‌ வசசி 
ரததோனது (இததிரன து)ஆயிரங்கணகளை ஓசுகும 
பலவாகிய புள்ளிகளையும கடிய சினததையும நிறத்‌ 
தையும்‌ உடைய ஏறும்‌ ஒன்று (கலி, 105:15,16). 
சினப பொதுவர்‌, எழுனெற துகள்‌ விசுமபைத்‌ 
தூர்க்குமாறு மேலெழ ஆரதது ஏறுதழுவினர்‌ (கலி. 
705:27,29). இன மீனகளைத்‌ தாககி வென்ற சினத்‌ 
தையுடைய சுறா மீனினது மருபபால செய்த பல 
கையைக கோதது, புறவிதழ்‌ ஓடிந்த நெய்தற்‌ பூவை 
நெடிய நாரிலே தொடுதது அழகு பெறககடடித 
தாழையினது விழுதால தரித்து ஊசல செயயப 
பட்டது (கலி. 181:5-11), *பிறரால தாங்க இயலாத 
சினததோடு தன வடிவைக்‌ காட்டி அவருயிரைப்‌ 
போககும பாமபும்‌ பலரிடைப்‌ பட்டால சாவாது” 
எனபது உலக வழககு (கலி. 140.21,22), ஊரை 
எலலாம தன ககுளளாக்கிக கொணடு எரியும்‌ கடிய 
நெருபபுத தனனை அவிக்கும நீரைச்‌ சொரிய சனம 
மாறும்‌ (கலி. 144:59,60), திருமால குதிரை வடிவத்‌ 
தோடு வநத அசுரனின (கேசியின) கனலகினற 
சினததை அடக்கிக கொன்றார்‌ (பரி, 8:21,32). பிற 


70 


சினம்‌ 


உயிரைக்‌ கொல்லும்‌ தீய நெஞ்சததோடு சினம்‌ 
உடையோர்‌ திருமாலின திருவடி நீழலை அடை 
யார்‌ (பரி. 5:78,76). “ஒரு வண்டு தான படிநத 
மலரினை நெரிதத ஒருததியைச்‌ சனஙகொணட 
நெஞ்சுடன்‌ முனனருந்‌ தாககிப்‌ பினனரும்‌ தாக்கு 
தற்கு விரைந்து வருதற்குக்‌ காரணமான அதனு 
டைய சின இயலபைக காண்மின” என வையைப்‌ 
புனலாட்டு நிகழ்சசியை மைந்தர்‌ ஒருவருக்கொரு 
வர்‌ சுட்டிக்காட்டினர்‌ (பரி, 11:130-132). சினன்‌ 
காணக. 


2. வெம்மை, வானத்தின்கண்‌ பரவியுள்ள இருள்‌ 
அகலுமாறு செல்லும தன தனமையில பிறழாது 
வலிய , சினம்‌-வெமமை-முதிர்ந்த ஞாயிறு நிலவு 
திகழ்‌ மதியமொடு நிலம்‌ சேர்ந்தாற்‌ போல, வஞ்சி 
னம்‌ கூறித்‌ தனனை எதிர்தது வநத சேர சோழ 
ராகிய இருபெரு வேநதர்‌ போககளததில்‌ மாய, 
தலையாலங்கானததுச்‌ செருவென்ற பாண்டியன்‌ 
நெடுஞ்செழியன்‌ பொருதான (புறம்‌. 25.1-6). 
“பெரும,” நீ நின பகைவர்க்கு எந்நாளும்‌ சுடு சினம்‌ 
ஒழியாதுகடலிட ததே கிளர்நதெழுகினறஞாயிற்றை 
ஒபபாய: எம்போல்வார்க்குத்‌ திங்களை ஒப்பாய்‌,” 
எனப்‌ பாண்டியன்‌ சித்திர மாடத்துத துஞ்சிய நன்‌ 
மாறனை மதுரைக கூலவாணிகன்‌ சீததலைச்‌ சாத்‌ 
தனார்‌ பாராட்டினார்‌ (புறம. ௧9.67). “நெருப்பு 
தன்‌ சினம்‌ ஆறுதற்குக்‌ காரணமான நிணம்‌ 
பொருநதிய கொழுவிய ஊன துண்டங்களைக கள்‌ 
வார்த்த மண்டையோடு முறை முறையாக ஒன்றற்‌ 
கொன்று மாறுபட உணபேமாக என்‌ தலைவ, 
நினனைக்‌ காண வந்தேம” எனத தேர்வண்‌ மலை 
யனிடம வடம வண்ணக்கன பெருஞ்சாததனார்‌ 
கூறினார்‌ (புறம்‌, 125:1-4), மழைபெய்யாது பொய்த்‌ 
தலால்காட்டிடததே மூங்கிலகள்‌ வாடி உலரவும குன 
றுகள்‌ பசும்‌ புல்லும்‌ இன்றி வறளவும்‌ ஞாயிற்‌ 
றினது சினம்‌ மிககுத தோனறவும்‌ அருவிகள்‌ நீரறறு 
ஒழிநத பெரிய வறுமைக காலத்தும்‌ தனனை 
அடையும பரிசிலர்க்கு நிறைய உணவளிதது நன 
கலம சிதறிப்‌ பரிசில பல நலகும பானமையினன்‌ 
கடல்பிறககோட்டிய செங்குட்டுவன (பதி, ச3:11- 
20), நிலம்‌ தன்பால்‌ விளை பொருள்களை விளை 
விக்க, பகலவனது சினம தணிய, பயனமிகக 
வெள்ளி மழைககுக்‌ காரணமான பிற கோள்‌ 
களுடன்‌ நிறப, மழை முகிலகள்‌ நலல மழையைப்‌ 
பொழிதலால உலகுபுரக்கும செயலுறறு நிற்ப 
நாறறிசைகளும ஒன றுபோல ஆககம எயத அர 
சாட்சி செய்தவர்‌ செலவக்‌ கடுங்கோ வாழியாத 
னின்‌ முனனோர்‌ (பத. 69: 18-17), “வேல காய்ந 
தாற்‌ போலும்‌ குடுமிக்‌ கூரஙகற்களையுடைய 


சினம்‌ 


பாறையில்‌ குளிர்ச்சி வாராமல வெயில்‌ பாது 
காக்கும துனபநதரும்‌ வழியிடததில்‌ போகும்‌ 
பொழுது ஞாயிறு சினம்‌ மாறின அநதிப்‌ பொழு 
திலே செனமின” எனக்‌ கூததர்‌ ஆறறுப்படுததப்‌ 
பட்டனர்‌ (மலை, 878-375) நெருப்பின்‌ சினம்‌ 
பரந்த பெரிய காட்டில்‌ இலைகள்‌ கரிநது உதிரப்‌ 
பெற்ற கானததின வாழககையையும்‌ புலிபோலும்‌ 
வலிமையையும்‌ உடைய கழலணிநத மறவர்‌ 
பழைமை பொருநதிய தமது சீறூரில்‌ உள்ள 
மன்றத்து நிழலில கண்படுபபர்‌ (அகம்‌, 75:47). 
“ஞாயிறு சினந்தணிநது மேலை மலையினை 
அடைய, துனபததைச சுமந்து வந்த இம்மாலைக்‌ 
காலத்தில தலைவா யாணடுளரோ' எனப பருவ 
வரவினகண தலைவி மெலிநது கூறினாள்‌ (குறு. 
195:1-3). “கதிர்‌ சினம தணிநத கையறு மாலையை 
உயிர்‌ வரமபாக நீநதினும கஙகுல வெள்ளம்‌ கட 
லிலும பெரிதாக வரும' எனப பிரிவிடைத்‌ தலைவி 
தோழியிடம வருநதிக கூறினாள்‌ (குறு. 887:8-5). 
ஞாயிறு சினம்‌ சிறிது தணிந்த மாலையின முற்படு 
பொழுதில இலை உதிர்நத அழகிய மரகதிளையில்‌ 
இருந்து புறாக்கள்‌ கூவும (நற. 305:6, 7). , ஆதித்த 
மணடிலம்‌ தான்‌ கொணட சினம்‌ தணியப்‌ 
பெற்று மலையைச்‌ சேரவும குருகினம்‌ விசும்பிற்‌ 
பறந்து செலலவும பகற்பொழுதை மெல்ல மெலலப்‌ 
போக முல்லையருமபுகள்‌ வாயதிறந்து மலரவும்‌ 
மாலைக்‌ காலம வந்தது (ற்‌. 869:1-4), தீத்‌ 
திகழும்‌ ஞாயிறு வெதுப்பும்‌ சினம்‌ தணிதற்‌ 
பொருட்டு, யாமரததினது வரி நிழலில்‌ இருநது 
இளைபபாறிய பின்னர்‌ இவவிடததினினறும்‌ 
சிறிது தொலை செலவாயாயின நின்மக 
ளோடு வெனவேல விடலை செனற வழியினைக்‌ 
காணபாய” என இடைச்‌ சுரததுக கண்டோர்‌ 
செவிலித்‌ தாயிடம கூறினார்‌ (ஐங்‌, 588). **புனை 
யிழாய்‌, காதலர்‌ பொருளை விருமபிப்‌ பகைப்புல 
மெனறு கருதாராயப்‌ போதற்கு நினைநத அரிய 
வழியில, *மரக்‌ கொமபுகள்‌ வாடுமபடியாகச்‌ 
சிறக்கும்‌ நின்‌ சினம்‌ தணிவாயாக' என்று ஞாயிற்‌ 
றைப்‌ பரவி வேண்டுதல நம்‌ கற்பிற்குப பொருந்‌ 
துமோ எனத்‌ தோழி தலைவியை வினவித தேறறி 
னாள (கலி, 76:9-12), பலவகை உணவுகளையும்‌ 
விளைவிதது நுகர்விககும நிலம்‌ காயுமபடி ஞாயிறு 
செயிர்‌ செயயும்‌ சினததோடு கதிர்களைச சொரித 
லால கோடைககாலததில குளிர்ச்சியை விரும்பித 
திரளுனெற பசிப்‌ பிணியையுடைய யானைத்‌ 
திரளைத்‌ தாங்கியுள்ள மணிகள்‌ விளங்கும மலை 
வெமபியது; மண பிளநதது; நீரநிலைகளும்‌ 
உலர்நது துகளாயின (கலி, 20:16), 

3... முழக்கம்‌. , (மேகங்கள்‌ தவமும்‌ பெரிய குன்று 


71 


சினவு - சனவுதல்‌. (சினத்தல). 


சினை 


களில வாழும்‌ அரவினை எறிந்து மிக்க கோபததை 
யுடைய அதன வலியை அழிககும்‌ பெரிய சின ததை- 
முழக்கததை - உடைய இடியேற்றை ஒப்பாய்‌” என 
ஆடுகோட்பாட்டுசசேரலாதனைக காககை பாடினி 
யார்‌ நசசெளளையார்‌ பாராட்டுவர்‌ (பதி. 51:25-28 
உலகத்து உயிர்களைக காககும்‌ உருகெழு சிறபபி 
னையும கரிய நிறத்தையும்‌ உடைய வளம பொருந்‌ 
திய மேகங்கள்‌ அகன்ற வானததினகண எலலாப்‌ 
பொருள்களும்‌ அதிரும்படி சினஞசிறநது இடித்து 
வானமுழுவதும்‌ பரநது நிறகும தனமையது கார்‌ 
காலம (பதி, 81:1-5). 


சினவு - சினவுதல- 
கொண்ட நாய பின தொடரத தலைவன சென 
றான்‌ (அகம. 388:14,15). 


சினன்‌ - சனம்‌. “பகைவரை வெகுண்டு நோககிய 


கண்‌, தன தவமகனை (முதலமகனை) நோக்கிய 
போதும்‌ சிவப்பு மாறாவாயின; எனவே, சினன- 
சினம்‌ - இனனும்‌ மாறாது நிறகினறமையால்‌ 
இவனை இவ்வாறு சினப்பிததோர்‌ இனிப பிழைப்‌ 
பாரலலர்‌' எனறு அதியமானின மறமாணபினைப்‌ 
பாடுவார்‌ ஒளவையார்‌ (புறம. 100.8-11). சினன 
முதலான தீப்பணபுகள்‌ இவ்வுலகததிலே அரசாட்சி 
யாகிய ஆணைச்‌ சக்கரம்‌ நடத்துதறகு வழித்தடை 
யாகும்‌ (பதி. 22:1-4), *கொடிய வலிமையினையு 
டைய இச்சிவநத ஏறறினது சினனை அஞ்சா 
னாயத்‌ தழுவியடககுவோன, வரியமைநத குழை 
யணிநத இவளுடைய மெலலிய தோளிலே துயிலைப 
பெறுவான' எனறு ஆயா அறிவிததனர்‌ (கலி. 104: 
88-25). திருப்பரஙகுனறததில எழுதது நிலை 
மண்டபததை (சித்திரசாலையைர்‌ கணடபோது 
அதிலுள்ள ஓவியவுருவவகளைப பறறி வினவிய 
மனைவியாககுக கணவனமார்‌, இபபூனையுருவம 
இநதிரன: இககலலுருவம அகலிகை, இவன அவ 
விடததே செனறோனாகிய கெளதமன; இககெள 
தமன சினனுறறதனால இவவகலிகை கலலுருவான 
வரலாறு இதுவாகும. என விளசுகிக காட்டினா 
(பரி 19:49-54). சினம்‌ 1, காணக. 


சினை - 1, கோடு (கிளை), இளமகளிர்‌ வணடல மண 


ணினாற செய்த சிற்றிலின கண செய்த பாவைக்‌ 
குச்‌ சூட்டுதறகு வளைநத சினைபபூவை - கோட்‌ 
டுப்பூவை (கிளைப்பூவை) - பறிததுப பொருநை 
யாறறில பாயநது விளையாடும வளம மிககது 
வஞ்சி (புறம, 11:8-6). நிலை கலங்கிப்‌ பூக்கமழும 
நீணட சினைகள்‌ தனிபபக காககள தோறும பகை 
வேநதனின காவல்‌ மரங்களைக்‌ குளமுறறததுத 


சினை 


துஷசிய கிள்ளி வளவன வெட்டினான்‌ (புறம்‌. 86: 
7-9), *நினனொடு பொருவோன பனையினது 
வெள்ளிய தோட்டைச்‌ சூடினோனல்்‌ஷஉன; கரிய 
இனையையுடைய வேம்பினது மாலையை உடை 
யோனல்லன; நினது கண்ணியும்‌ ஆததியால்‌ கட்‌ 
டப்‌ பெறறது. நினனோடு பொருவோன்‌ கணணி 
யம ஆததியாலாயது; எனவே போரைத்‌ தவிர்க” 
எனச சோழன நலங்கிள்ளிசகுக்‌ கோவூர்‌ கிழார்‌ 
அறிவுரை கூறினார்‌ (புறம்‌. 45:7-4). வழுதியொடு 
பொருதோர்‌ நாடு ஊாதொறும்‌ மீன்‌ சுடுகின்ற 
புலால நாறும புகை வயல்களிலுள்ள மருதததின்‌ 
வளைநத சினைகளில சூழும (புறம்‌. 52:8-10), 
பாண்டியன வெள்ளியம்பலத்துத்‌ துஞ்சிய பெரு 
வழுதி, ஆலமரத்தின கொழுநிபூல்‌ தரும்‌ நெடுஞ்‌ 
சினையை அதன விழுது தாஙகினாற்போலத்‌ தன 
முன்னோர்‌ இறநதாராக அது கருதித்‌ தளர்தலினறி 
நற்புகம வாயநத குடியைத்‌ தடுமாற்றமின்றி 
அணைத்துக்‌ காத்தான. (புறம. 58:2-5). தலையா 
- லங்கானத்துச்‌ செருவென்ற நெடுஞ்செழியன்‌ மனற 
வேம்பின்‌ பெரிய னையில்‌ பொருந்திய தளிரை 
உழிஞைக்‌ கொடியுடன்‌ விரவிச சூடிப்‌ பொரு 
தான (புறம்‌. 78:4, 5), பாரியினது பறம்பில்‌ 
குறததி அடுப்பில மடுதது எரிதத சந்தன விறகின 
புகை அதன அயலில உள்ள வேங்கைப பூஞ்சினை 
களில்‌ தவழும்‌ (புறம்‌. 108:1-4). பொதியின மலை 
யில்‌ மனறததிலுள்ள பலவினது பெரிய சினையில்‌ 
வாழும்‌ மநதி பரிசிலர்‌ கொணர்ந்து தூககிக்‌ கட்டி 
வைத்த மததளத்தின்‌ தெளிநத கண்ணினைப 
பலாப பழமென்று கருதித்‌ தட்ட அவ்வொலி 
யினைக்‌ கேட்ட அனனசசேவல அதற்கு எதிராகத்‌ 
தானும்‌ எழுந்து ஒலிக்கும்‌ (புறம. 128:1-5). தெய்‌ 
வம்‌ உறையும்‌ ஆலமரததினது பெரிய சினையில்‌ 
பழுத்துள்ள பழஙகளைப புளளினங்கள்‌ நேறறு 
உணடோம்‌ எனறு அமையாது பினனும்‌ அங்கு 
செல்லுதலைத்‌ தவிரா (புறம்‌. 199:1-8). இளந்‌ 
தோழருடன கூடி உயர்ந்த சினைகளையுடைய 
மருதத்‌ துறையில்‌ வநது நீரககு அண்மையில்‌ 
தாழநதுள்ள கொம்பில்‌ ஏறிக்‌ கரையில உள்ளவர்‌ 
மருளவும்‌ அலைகள்‌ மேலெழவும ஆழமான 
நீரையுடைய மடுவில துடும எனப பாய்ந்து 
மணல எடுத்து வநது காட்டிய கலலா இளமை 
எவ்விடததுள்ளதேோ எனத்‌ தம முதுமையில 
தொடித்தலை விழுததணடினார்‌ இரங்கிப்‌ பாடி 
னார்‌ (டிறம. 2ச3:8-11). வேம்பின சினையை 
ஒடிதது அதன இலையைக கொணர்வதிலும 
காஞ்சிப்‌ பணணினைப்‌ பாடுவதிலும மனையி 
லுள்ளார்‌ நெயயுடைக்‌ கையராய்‌ வெணசிறு கடு 
கைப்‌ புகைபபதிலும்‌ ஈடுபட்டதால எலலா மனை 


72 


* யது (பதி. 39:12,13). 


"விரும்பிச்‌ சுரும்பு "அரற்றும்‌ ஏறு. 28,34). 


சினை 


களும்‌ ஆரவாரமாயிருந்தன (புறம்‌, 296:1-3). 
கொற்ற வேநதர்‌ கருஞ்சினை வேம்பும்‌ ஆததியும, 
போநதையும மூனறும சூடிய சென்னியர்‌ (புறம. 
338.5-8). பொய்கை மீனை மேய்நத செவ்வரி 
நாரைகள்‌ மருதின பூஞ்சினையில்‌ தங்குதலை 
வெறுப்பின்‌ காஞ்சி மரததில்‌ துயிலும்‌ (புறம்‌. 351: 
9-11). முளவு மான இறைச்சி, சினை முதிர்‌ சாந்‌ 
தம்‌, யானைககோடு ஆகிய மூன்றும்‌ புலித்‌ 
தோலில குவிககப்‌ பெற்று விருந்தினர்சுகு வழங்கப்‌ 


- பெற்றன (புறம்‌. 374:11-15). காற்றால கொணரப்‌ 


பட்ட மரக்கலங்களை எண்ணும்‌ மகளிர்‌ தங்கும 
கானற்‌ சோலையிலுள்ள புன்னையின்‌ சினைகள்‌ 
கடல அலைகளால்‌ அலைப்புணணும்‌ (புறம, 386: 
14,15). உயர்சினைக்‌ கூட்டில்‌ இருந்த புள்‌ குர 
லெழுப்பின (புறம. 397:1,8). ஓங்கு சினை மாவின்‌ 
தீங்கனி உணவு சமைக்கப்‌ பெறுதல்‌ (புறம. 399.4). 
மணல்‌ ஓங்கிய அடைகரையில உள்ள புன்னையின்‌ 
வெள்ளிய பூங்கொத்தையுடைய சினைகளில்‌ குரு 
குகள்‌ தங்கும்‌ (பதி, 30:3-5). வேலமரததினது 
காய்ந்த அழகிய சினையில்‌ சிலந்தி வலை பினனி 
மலைபபக்கத்தே வளர்ந்து 
நின்ற பூக்களையுடைய வேங்கை மரத்தை மறப்‌ 
புலியின்‌ தோற்றமாகக்‌ கருதி அதன பூவுடைப்‌ 
பெருஞ்சினைகளை வளைத்துப்‌ பிளநது ஆண்‌ 
யானை தன்‌ கரிய தலையில அணிந்து கொணடு 
மறவர்‌ போரெதிர்ந்து செல்லுதல்‌ போலக்‌ காடு 
எதிரொலிக்கப்‌ பிளிரும்‌ (பதி. 417:-13). கடல பிறக 
கோட்டிய செங்குட்டுவன கருஞ்சினை விறல்‌ வேம 
பாகிய, பகைவரது காவல்‌ மரத்தை வெட்டினான 
(பதி. 49:16,17). பழையன்‌ காக்கும கருஞ்சினை 
வேம்பின அடி மரத்தைச்‌ செங்குட்டுவன்‌ சாயததான்‌ 
(பதி, ப. 5:13,14). இரை தேடி வருந்திய நாரைகள்‌ 
குவிந்த பூங்கொத்துககளையுடைய ஞாழல்‌ மரத்தின 
பெரிய சினைகளில சென்று தங்கும (பதி. 51:4-6), 
பறவைகளும்‌ வணடினங்களும்‌ பெரிய மரச்சினை 
யில்‌ ஆரவாரித்தன (பத. 89:3). பழமுதிர்‌ சோலை 
மலையினகண அருவி, சிறிய மூங்கிலின்‌ பூக்களை 
யுடைய சினை தனிககுமாறு வேரைப்‌ பிளந்து 
பாய்ந்தது (முரு 297, 898,316). இரும்பனம்‌ போந்‌ 
தைததோடும்‌ கரிய சினையையுடைய அரததின்‌ 
வாய போனற வேமபின்‌ தளிராலாகிய மாலையும 
அணிந்தசேரனும்பாண்‌ டியனும களத்திற பட்டொ 
ழியுமபடி கரிகாலன்‌ வெணணிப பறந்தலையில்‌ 
பொருதான (பொரு, 143-148). பூம்புன்னைச்‌ சனை 
யில தங்கிய இன நாரை கடல ஒலிக்கு அஞ்சிப்‌ 
பனையின மடல்களிற சென்று தங்கின (பொரு. 
204-207). நளிச்சினை வேங்கையின்‌ புது மலரை 
காரிக 


சினை 


. குதிரையை உடைய காரி செறிநத சினையின 
கண்‌ நறிய பூக்கள்‌ நிறைந்த சுரபுன்னை மரங்‌ 
களையும்‌ மலைகளையும்‌ உடைய நலல நாடு 
களைக்‌ கூத்தாக்குப்‌ பரிசிலாகக கொடுத்தான 
(சிறு. 107-110). மாலை கட்டினரற போலத்‌ 
தொடுத்த நறிய பூக்களையுடைய சினைகளையும்‌ 
குறுங்காலையும்‌ உடைய காஞ்செ கொம்பிலேறி 
யிருந்து சிரல்‌ குட்டததிலுள்ள கயலைக்‌ கவரும்‌ 
(று. 178-181). நலலியக்‌ கோடன்‌ பரிசிலர்ககு 
நலகிய தேர்‌ முருககினது நெடிய சினையினகண்‌ 
பூங்கொத்து முறுக்கு நெழெந்த தோற்றம்‌ போல 
உள்ளே சாதிலிங்கம்‌ வழிதத உருககமைந்த பல 
கையை உடையது (இறு. 854-856). இலவதது 
அலங்கு சினை பயநத பசுங்காய்‌ புடை விரிநதாற்‌ 
போல வரிப்புற அணில தோனறும (பெரு, 83-85). 
உழவரின சிறுவர்‌ முள்ளியின முட்சினைகளில 
உளள வளைந்த காமபினை உடைய கரிய பூவைப்‌ 
பறிததுப்‌ பஞ்சாய்க கோரையின்‌ நாரைக கழித்‌ 
துக்‌ கண்ணியாகக கட்டித்‌ தலையில சூடுவர்‌ 
(பெரு, 814-219,8282), பாம்பு உறைகனற உயர்நத 
சினைகளை உடைய மரத்தின்‌ நிழலில்‌ நெல்லரிநத 
உழவர்‌ கடாவடி விட்டனர்‌ (பெரு. 232-238). 
மகளிர்‌ கொன்றையின்‌ அரும்புகளையுடைய மெல்‌ 
லிய சினைகளில பனிமாசு கிடநது தவழ்பவை 
போலப்‌ பசிய மணிகளைக்‌ கோத்த வடங்களை 
யுடைய அலகுலில்‌ கிடககின்ற மெல்லிய ஆடை 
அசையுமாறு மயில போல்‌ இயலுவர்‌ (பெரு, 487- 
31). ‘பறவை இனங்கள்‌ திரண்டு தஙகியிருக்‌ 
தினற கொழுவிய மெலலிய சினைகளையுடையன 
வாகிய பூவாமல காய்ககும்‌ மரங்களுள்‌ பழததின 
பருமையாலும இனிமையாலும்‌ மேலாகச்‌ சொல 
லப்படுனெற பலா மரத்தைப போல, கடல 
சூழந்த உலகத்து நகரங்களுள்‌ பலசமயததாரும்‌ 
தொழும்படி எடுத்த விழாக்களால மேம்பட்டு 
விளங்குவது பழவிறல்‌ மூதரராயெ கச்சி (பெரு. 
406-411,420). கருங்கால வேங்கை இருஞ்சினைக்‌ 
கொமபுகளில பூத்த நறும்பூ கொயயும்‌ மகளிர்‌ 
தம்‌ ஆரவாரம்‌ எழுநதது (மது. 396,297). சுரும்பு 
கள்‌ மொய்ககும்‌ சினைகள்‌ தலைககூடிய, செநதீப 
போன்ற தெள்ளிய பூக்களையுடைய அசோக 
மரங்கள்‌ பொழிலினகண நிறைந்திருந்தன (மது. 
700,701). செறிந்த குவடுகளில விரவியுள்ள 
மலர்ச்‌ சோலைகளின சினையிலிருந்து மழைத 
துளிகள்‌ வீழநதன (நெடு, 87,88). தலைவன்‌ தனது 
தலைமுடியில மலையிடத்துள்ளனவும்‌ நிலததின 
கண்‌ உள்ளனவும சனையினகண பூத்தனவும 
சுனைகளிற பூததனவும ஆகிய வண்ண வண்ண 
மலர்களால ஆகிய தொடையலைச்‌ சூடியிருநதான்‌ 


73 


சினை 


(குறி. 118-114). தலைவன்‌ சுரும்புகள்‌ மொயதத 
பூக்களையுடைய தழை பரநத சினை ஒனறை 
முறிதது வீறு பெற ஓசசித தன வேட்டை நாய . 
களின கடிய குரலை மாறறித தலைவியின மறு 
மொழியை எதிர்பார்த்து நினறான (குறி. 148-152). 
மலையடுககில அலங்கு சினைப்‌ பலவு, கோடி 
யர்‌ முடிவு போலக கதீழும மேலும பல 
காய்த்து முற்றி இறைஞ்சின (மலை. 141-144). 
மரா மரம்‌ எரி கானறனன பூஞ்சினைகளை 
உடையது (மலை. 498). நாரிலலாத முருங்கையின்‌ 
அசையும சினைகளிலுள்ள வெண்ணிறப பூக்கள்‌ 
சூறைககாற்று வீசுதலால்‌ உதாநது திரையின 
துளிகளைப போல பரநது கடெததலின காடு கட 
லின கரையகம போல்‌ தோனறும (அகம. 7:15-19) 
பெருஞசினைகளை உடைய, காணபதறகினிய 
ஓமை, உபபங்கழியிலுள்ள முதலையின மேந 
தோலை ஒதத கரிய அடிமரததினையுடையது 
(அகம. 3:1,2). முடவு முதா புனனையின தடவு 
நிலை மாசசினையில பறவைகள்‌ தங்கும்‌ (அகம. 
1033,4). “நம்‌ தலைவர்‌ விரைவாக நமமை உடன 
கொணடு செனறனராயின காட்டாறறினது பூங்‌ 
கொத்துக்களை உடைய பெரிய சினைகள்‌ தாழந 
துள்ள மணல மேட்டில மெய்கள்‌ ஒன்றோடொன்று 
புகுவதைப்‌ போன்ற கை கவர்‌ முயக்கத்தினைப 
பெறுவர்‌' எனத்‌ தலைவி கூறினாள்‌ (அகம்‌. 11:7 
11). பெருஞ்சினை விழுககோட்‌ பலவின்‌ பயனைக 
கொள்வதறகுக்‌ குறவா அங்கே குடிசை நாட்டினா 
(அகம. 18:7-9). கரடிக்‌ கூட்டம கொன்றை மரத 
தின சினையில உள்ள குழல போனற பழததைக 
கறிததுத தின்னும்‌ (அகம. 18 15,16). தலைவியும்‌ 
தோழியும புலிநகக்‌ கொனறையின உயர்நத சனை 
களில்‌ கட்டித்‌ தொங்க விடபபட்ட தாழை விழு 
தாலாய கயிற்றால ஊஞ்சல ஆடினர்‌ (அகம்‌. 20: 
5,6). மராமரததின புரியிணா மெலலவிழ அஞ 
சினை பூக்களையிழநது தனிமையுறத்‌ தென்றல 
வீசியது (அகம. 219-12), “மனை இடததுள்ள 
முலலை சூழநது மலரும்‌ இடமாகிய குறிய நொசசி 
யினது கரிய சினையைக காடடித தாம வேறறு 
நாட்டிலிருந்து பொருள ஈடடும காலததெலலை 
அமமுலலை மலரும அள3வ எனறாா; ஆதலின, 
தலைவர்‌ ஆண்டுத தஙகாமல்‌ விரைநது வருவா" 
எனக்‌ கூறித தோழி தலைவியைத்‌ தேறறினாள 
(அகம. 28:10-13). இளவேனிற காலதது வணடுிகள்‌ 
சினைப்‌ பூங்கோஙகின நுண்‌ தாதுககளை இலவம 
பூககளிடதது உதிர்ததன (அகம. 26.9-12), அருள 
சுரத்தில தளிரறற யாமரததின்‌ உயர்நத சினையில 
இருநத, இரை கொள்ள வலல பருநதின சேவல 
தன பேடை தனபால வருமாறு இளி எனனும 


சினை 


இசைபோனற இனிய குரலால்‌ கூவியழைக்கும்‌ 
(அகம, 33:3-7), அழகிய தளிர்களையுடைய அசோ 
கினது உயர்ந்த சனையில ஊசல கட்டபபடடிருந்‌ 
தது (அகம, 88.6-8). முருகக மரததின நெருபபை 
யொதத மலர்ந்த பூககளையுடைய சினையில இன 
வணடுகள்‌ ஆரததன (அகம்‌. 41:22), தலைவி 
தோழியருடன ஒலிசினை வேங்கையின்‌ மலர்‌ 
பறிக்கச்‌ சென்றான்‌ (அகம, 48.5,6), ஆள்‌ நடமாட்ட 
மற்ற சுரததில பிளநது செலலும்‌ காற்று முழங்‌ 
கும யாமரததின உயர்நத சினையில்‌ புலால்‌ விருப்‌ 
பத்துடன்‌ பருநதின பேடை தங்கியிருககும (அகம்‌. 
௧1:1-4). அரககு ஊட்டினாற்‌ போனற அழகிய 
நிறமுள்ள தளிகளையுடைய அசோகினது உயர்ந்த 
சனையில கட்டபபட்ட ஊசலைப பரம்பென்று 
கருதி அம்மரததின்‌ அடிப்புறம துணியுமபடி 
இடிவீழநதது (அகம.68:8-7), பயனின்மையில்‌ வறிய 
வரை விட்டுச்‌ செலவரை நாடிபபோகும்‌, நனறி 
மறநத நயனில மாககளைப போல வணடினங்கள்‌ 
.சுனைபபூ நீத்துச சினைப்‌ பூக்களில்‌ படர்நதன. 
(அகம. 71:1-4). விடியற்‌ காலததே உலாவும்‌ கரடி, 
உயர்நத சனைகளை உடைய இருபபையின 
இனிய பழத்தை வெறுப்பின கறையான்‌ புற்றினை 
இடந்து இரையினைத்‌ தோந்துண்ணும்‌ (அசம்‌, 
81.1-5). மராமரததின கரய்நத .உசசியை உடைய 
; வலிய சினைகளில ஏறிப்‌ பருநது தனிமை கொள 
வருநதும்‌ (அகம. 81:7-9). வேங்கை நறுலீயாடிய 
மயில நனைப்‌ பசுங்‌ குருததின மணங்கமழும 
சனையிலிருதது தன துணையை அழைககும்‌ (அகம. 
85:10-13). அழகிய தளிருடன்‌ கூடிய பெரிய 
சினைகளையுடைய மாமரச சோலையில புகை 
போனற வெண்மேகங்கள்‌ தவழக குயிலகள்‌ கூவும்‌ 
(அகம்‌. 9780-83. முருகக மலர்‌, கோங்கு, அதிரல 
அழகிய சினையிலிருநது உதிர்ந்த பாதிரிப்பூ ஆகிய 
வெல்லாம்‌ கடமப மலரொடு விரவிபபரவுககடன்‌ 
பூண்ட அணங்குடைய கோயிலிற்‌ பரந்து கிடக்கும்‌ 
தோறறம போல காட்சியளிக்கும (அகம்‌. 99:2-10). 
காயாவின்‌ மெலலிய சினைகள்‌ தோயுமாறு நீணடு 
தூககிய பல்‌ துடுபபுகள்‌ போலும குலைகளை 
யுடைய காநதள்‌ மலரின்‌ தாதுணணும்‌ வண்டுகள்‌ 
கையாடு வட்டுப்‌ போலத தோனறும (அகம, 
, 108.14-17). பருத்த அடியில கிளைதத அசையும்‌ 
அழகிய சினையிலுள்ள கூடு பொலி விழககப 
பறவை வேற்றிடம பறந்து செலலும (அகம: 113: 
23-25), மலையில உள்ள வேங்கை மரத்தின்‌ பல 
புள்ளிகளை உடைய புலியின நிறத்தைப பொருந்‌ 
திய பூக்களிடையே பெருஞசினையை உடைய 
நாரததை மர ததின நறிய புதுமலர்கள்‌ உதிருமாறு 
குரங்கு பாயநது தாவும்‌ வளமுடையது வேங்கடம 


74 


சினை 


(அகம்‌. 141'24-29). காட்டின்‌ அழகுக்‌ கெடக்‌ 
கதிரவன தெறுதலின தேககின்‌ நீடு சினைகள்‌ 
வறியனவாம்படி மேறகாறறால இலைகள்‌ உதிரும 
(அகம்‌. 749:8-5), குறுங்கால்‌ வாகை மரததின 
சினையில்‌ முதிர்தது முற்றிய நெறறின்‌ குலை 
ஆடுமகள்‌ கோலால அரிததெழுப்பும பறை ஒலி 
போல ஒலிககும்‌ (அகம. 151:8-10). கைதையம 
படுசினையில்‌ கடற சிறு காககை பெடையொடு 
வருத்தததுடன்‌ தஙகி இறாமீனையுணணக்‌ கனவு 
காணும்‌ (அகம்‌. 170:9-12). கரடிகள்‌ தரையில 
கிடககும்‌ உணவினை உண்ணாமல மேலே சினை 
களில்‌ உள்ள இனிய சாறறினை உடைய துளை 
யுடன்‌ கூடிய பூககளை உணண இருபபை மரங்‌ 
களில்‌ ஏறும்‌ (அகும்‌, 17112-1859. பைம்புதல நளி 
சினையில குருகு இருந்தாற போல வெண கூதாள 
மலர்‌ கட்டவிழும (அகம. 178:8-10). சோலைகளில்‌ 
புனனை மரததின சினையைச்‌ சேர்நதிருந்த நாரை 
கள்‌ பறநதோடுமபடி ஊதைக்‌ காற்றுடன கடல 


அலைகள்‌ மோதும்‌ (அகம, 190:7-9), யாமரதது 
அருங்கவட்டு உயர்சினையிலிருநத குஞ்சுக்கு 
எருவை கொழுங்கண ஊனதடியை ஊட்ட, 


அது வழுககி வீழ்ந்து முது நரிக்கு உணவாயிற்று 


(அகம்‌, 193:6-10). மயில்‌ தோகையை விரித்து உழ 


வர்‌ நிழலுக்கு விட்டு வைதத குருந்தின வளைந்த 


இனையிலிருநது இனபுற அகவும (அகம. 194:11-15). 


. சிலந்தி வலை பினனப்‌ பெறற வறிய சினையுடைய 
'வற்றலாகிய மரங்களின்‌ நிழலில மானினம்‌ தககி 


யது (அகம்‌, 199:5,6,11). வேங்கையின நறுமலர்கள்‌ 
உதிருமபடி அதன்‌ உயர்நத சினைகளில ஏறி 
ஆணகுரஙதுகள்‌ தம பெண்‌ குரங்குகளைக்‌ கூப்‌ 
பிட்டுத தாவும்‌ (அகம... 805.20-22). கைதையம்படு 
சினைகளால தலைவன்‌ தேர்‌ செல்லுதல தடைப்‌ 
படுதல்‌ (அகம., 210.18,18). வாங்கு சினை மலிநத 
திரள்‌ அரைக கடமபின்‌ பூங்கொத்துக்களைத்‌ தளி 
ரோடு கொணடு வநது தலைவன தலைவியின 
கூநதலில சூடடுவான (அகம, 221:6-9), முருக்க 
மரததின சினைகளிலுள்ள செந்நிறப்‌ பூககளால்‌ 


-சூழபபட்ட கல, காட்டில்‌ அழலால்‌ சூழபபெறற 


யானை போலத தோனறும (அகம, 223:8-7). புலி 
நிற வேஙகைப பூஞ்சினையின்‌ மலர்கள்‌ உதிரப்‌ 
பெற்றுத தனிமையுறச்‌ சினமிகுந்த களிறு, அதன்‌ 


. அடிமரததைத்‌ தாக முழங்கியது (அகம்‌, 387.6-11). 


இளவேனிலில குயில்‌ அழகிய அரும்புகளை ரனற 
சினைகளையுடைய முருகக மரத்தின்‌ மலர்களைக்‌ 
கிண்டி, அவறறின தாதினை உண்டு அழகிய தளிர்‌ 
களை உடைய மாமர ததின கிளைகளிலிருந்து கூவும்‌ 
(அகம, 229:5-20). கருஙகோடடு மாஅதது அலங்கு 
சினைப்‌ புதுபபூ மழைத்துளி போல உதிர்நது 


சினை 


கழனியில்‌ பரந்து கிடக்கும்‌ (அகம்‌. 226:6-8). அரவின்‌ 
எயிறு போன்ற அரும்புகள்‌ முதிர்ந்த குராமரத்‌ 
தினது நறிய கிளையில்‌ தென்றல்‌ ஊடுருவித்‌ 
தவழ்ந்தது (அகம்‌. 237:2,4). சிவந்த பூவினையுடைய 
புலி நகக்‌ கொன்றையின்‌ கரிய சினையில்‌ தனியே 
இருக்கும்‌ தன்‌ குஞ்சினை நினைந்து தணியப்‌ பறக்‌ 
கும்‌ நாரைகள்‌ மேலே எழுந்து பறத்தலால்‌ கடற்‌ 
கரைச்‌ சோலைகள்‌ தனிமையுற்றன (அகம்‌. 240: 1-4), 
வேங்கையின்‌ அசையும்‌ மென்‌ சினையிலுள்ள 
போதை வண்டு வாய்‌ திறப்ப, அதிலுள்ள பொன்‌ 
போன்ற நுண்தாதுக்கள்‌ மயில்‌ தோகையில்‌ படிந்‌ 
தன (அகம்‌. 242:1-8). பெரும்‌ மலையின்‌ பிளப்பிடத்‌ 
தில்‌ உள்ள சந்தன மென்சினை தீண்ட மேலே 
தேனிறால்‌ தொங்கும்‌, மூங்கில்‌ செறிந்த மலை 
நாடன்‌ தலைவன்‌ (அகம்‌. 242:19-22). வெளவால்‌, 
பகலில்‌ தங்கியிருந்த மிக உயர்ந்த சனைகளை 
யுடைய முதிர்ந்த மரம்‌ சனிக்குமாறு மாலையில்‌ 
பறந்து செல்லும்‌ (அகம்‌, 244:2,3) இலவத்து அலங்கு 
சினையிலுள்ள த எரிந்தாலன்ன ஒள்ளிய பூக்களில்‌ 
குழல்‌ போலும்‌ இசையையுடைய வண்டுகள்‌ ஓலிக்‌ 
கும்‌ (அகம்‌. 245:14-16). நொச்சி மென்சினையின்‌ 
வளைந்த பூங்கொத்துக்கள்‌ வாடினும்‌ தலைவி 
வருந்துவாள்‌ (அகம்‌. 259:14-16). காட்டிடத்தே 
கோடைக்‌ காற்று சினையினை மோதி உதிரச்‌ 
செய்த இருப்பையினது வெள்ளிய பூக்களைக்‌ 
கரடிக்‌ கூட்டம்‌ கவர்ந்துண்ணும்‌ (அகம்‌. 267: 4-8). 
பராஅரைப்‌ புன்னையின்‌ வளைந்த சினையைக்‌ 
கடலலை தோயும்‌ (அகம்‌. 270:5,6). ஆண்‌ புறா 
சுவை பொருந்திய காய்களைக்‌ கொண்ட நெல்லி 
மரத்தின்‌ அழகிய சினையிலிருந்து அகவும்‌ (அகம்‌, 
271:1,7,8). பொன்போல்‌ மலர்ந்த வேங்கையின்‌ 
அலங்கு சினை பொலிய மணி போன்ற நிறத்தினை 
யுடைய மயில்‌ அகவும்‌ (அகம்‌. 872:16-18). தலைவி 
தலைவன்பால்‌ கொண்ட வேட்கை நோயாகிய 
மூளை, வருத்தமாகிய திரண்ட தண்டாக நீண்டு, 
ஊரார்‌ எழுப்பிய அம்பலாகிய அழகிய சினை 
களைக்‌ கொண்டு, ஆராக்‌ காதலாகிய தளிர்களைப்‌ 
பரப்பி, நாணமில்லாத பெருமரமாகத்‌ தழைத்து, 
அலராகிய மலர்களைச்‌ சொரிந்தது (அகம்‌. 872:17- 
77). இறால்‌ மீனை அருந்திய சிறிய சிரல்‌ பறவை 
மருத மரத்தின்‌ தாழ்ந்த சினையில்‌ உறங்கும்‌ (அகம்‌, 
286:6,7). யா மரத்தின்‌ ஓங்கு சினை நல்கிய வரிநிழ 
லில்‌ தலைவன்‌ தங்குதல்‌ (அகம்‌. 287:11,12). தலைவன்‌ 
வேங்கைப்‌ படுசினைப்‌ புதுப்‌ பூக்களாகிய பிறவற்‌ 
றோடு மணம்‌ மாறுபடும்‌ அழகிய கண்ணியையுடை 
யவன்‌ (அகம்‌. 288:3,4). உகா மரத்தின்‌, குயிலின்‌ கண்‌ 
போன்ற காய்‌ முற்றி, அழகிய பொற்‌ காசுபோன்ற 
பெரிய கனியாகி அதன்‌ சினைகளினின்றும்‌ உதிரும்‌ 


75 


- சினை 


(அகம்‌. 293:6-8). முன்‌ பனிக்‌ காலத்து நள்ளிரவில்‌ 
வண்டுகள்‌ சினையில்‌ அசையும்‌ (அகம்‌. 294111), 
வேங்கை மரத்தின்‌ ஒளிமிக்க தளிர்கள்‌ விளங்கும்‌ 
பெரிய சினையிலுள்ள குளிர்ந்த நீர்த்துளிகளை, 
அசைந்து வரும்‌ காற்று மெல்லென வீசி உதிர்க்கும்‌ 
(அகம்‌. 898:4-6). அலங்கு சினைக்‌ குருந்தின்‌ நிழலில்‌ 
குட்டியைத்‌ தழுவிய பெண்மான்‌ இரலையொடு 
தங்கும்‌ (அகம்‌, 304:8-10). வண்டினம்‌ ஊதுந்‌ 
தோறும்‌ குரவத்து ஓங்கு சனையிலுள்ள நறுமலர்‌ 
கள்‌ கோங்கின்‌ பூவகத்தை உதிர்த்தன (அகம்‌, 317: 
10,11). ஆலத்து அலங்குசினையில்‌ ஏறியிருந்த 
காக்கையினம்‌ பாலை நிலத்தில்‌ எயினரது வில்லால்‌ 
இறந்து பட்டோருடைய பிணங்களைக்‌ கவர்ந்‌ 
துண்ணும்‌ (அகம்‌. 879:7-5), வண்டுகள்‌ தேன்‌ . 
உண்ணும்‌ நறிய பூக்களைக்‌ காற்று சினையினின்றும்‌ 
உதிர்த்தலால்‌ அவை அறலிடத்து வீழ்ந்து அழகு 
செய்யும்‌ (அகம்‌. 324:9-11). புற்றுகள்‌ அடிமரத்தில்‌ 
கட்டப்‌ பெற்றுள்ள காய்ந்த சினைகளையுடைய 
மரத்தின்கண்‌ உள்ள காக்கைகள்‌ பிணங்களின்‌ 
பசிய கொழுப்பினைக்‌ கவர்ந்துண்ணும்‌ (அகம்‌. 
327:14-16). இருப்பை மரங்களின்‌ வெண்பூக்களைப்‌ 
பெண்‌ கரடிகள்‌ சினைகளிற்‌ சென்று உண்டு 
எஞ்சியவற்றை எயினர்‌ மகளிர்‌ மூங்கில்‌ குழாய்‌ 
களில்‌ திரட்டிக்‌ கொண்டு போய்க்‌ குன்றகச்‌ சிறு 
குடி மறுகுதொறும்‌ விற்பர்‌ (அகம்‌. 531:1-8) கொடிய 
வேனிலில்‌ களிற்றியானை தனது கொல்லுதல்‌ 
வல்ல கோடு ஓடியுமாறு பாய்ந்து சனம்‌ மிகுந்து 
காய்ந்த சினைகளயுடைய யாமரத்தின்‌ பட்டையைக்‌ 
கிழித்துத்‌'தன்‌ பிடிக்கு ஊட்டும்‌ (அகம்‌. 335:4-7), 
பக்க மலையின்‌ கண்‌ யாமரத்தின்‌ உயர்ந்த சனையில்‌ 
மாரிக்‌ காலத்தில்‌ தளிர்த்த தளிர்‌ போன்ற மேனியை 
உடையவள்‌ தலைவி (அகம்‌. ச7:1,2). மலைப்பக்கத 
துள்ள சினை ஒண்காந்தள்‌ போல்‌ மணக்கும்‌ நறு 
நுதலினள்‌ தலைவி (அகம்‌. 358:6-8). குயில்கள்‌ 
மாமரத்தின்‌ உயர்ந்த சினைகளில்‌ கூவும்‌ (அகம்‌, 
341:2,3). அகன்ற இடத்தில்‌ நிற்கின்ற யாமரத்தின்‌ 
அழகிய தளிர்ப்‌ பெருஞ்சினை இல்லின்கண்‌ இருப்‌ 
பது போல்‌ நிழலைத்‌ தந்தது (அகம்‌. 343:10,11), 
குன்‌ நின்கண்‌ அருவிகளின்‌ நீர்த்‌ துளியால்‌ மலர்ந்த 
கருங்கால்‌ நுணவின்‌ பெரிய சினைகளில்‌ உள்ள 
பூக்கள்‌ சிவந்த மணலையுடைய ிறுதெறிகளில்‌ 
உதிர்ந்து கம்மென்று மணம்‌ வீசி அழகு செய்யும்‌ 
(அகம்‌. 348:14-17). ஞாயிற்றின்‌ கதிர்‌ தெறுதலால்‌ 
இலைகளை உதிர்த்த இருப்பையின்‌ தாழ்ந்த 
சினைகளில்‌ த கப்புவிட்டாற்‌ போன்ற அழகிய 
தளிர்கள்‌ தோன்றின (அகம்‌. 351:5-7), முதிர்ந்த 
இலைகளை ஒழிந்த மலர்கள்‌ விரிந்த பெருஞ்‌ 
சினையில்‌ வண்டினம்‌ முரலும்‌ (அகம்‌. 355:3-5). 


சினை 


நீர்‌ சூழந்த வியன களத்தில்‌ மருதம்‌ தழைத்து 
அழகு பெற்றிருககும (அகம, 366,1,2). மகளி 
ஊசல்‌ ஆடுவதறகாகக குன்றின பககததில்‌ உள்ள 
வேங்கையின்‌ சினைகள்‌ கழிக்கப்பட்டன (அகம. 
368.4,6). வரனெ கவாதத கதிருடன கூடிய 
தட்டைகளைத தொகுத்த பொலியில மாடுகளின 
கவர்பட்ட குளம்பினால்‌ துவைககப்பட்ட பல 
சினைகளினினறும்‌ உதிர்ந்த வரகினைக்‌ குடவர்‌ 
பாறையில குவித்து வைப்பர்‌ (அகம்‌. 893:4-7). 
அழறசினை வேங்கை நிழலில ஓட்டந்‌ தவிர்ந்து 
தஙகிச செல்லுமாறு தலைவி ஆறறினை வேண 
டல்‌ (அகம்‌. 598:17). காஞசியினது பூங்கொத்தி 
லுள்ள தாதுககள தம மேலே படுமபடி உழவர்‌ 
கமழபூ மெனசினையை வளைத்தனர்‌ (குறு. 10.2-4). 
தலைவியின நுதல, மலைபபககத்திலுள்ள தாழ்‌ 
வரை அழகு பெறுதறகுக்‌ காரணமான கடப்ப 
மரததினது வேனிற்காலத்து அஞ்சினை போனறு 
மணங்கமழும்‌ (குறு. 28-8-5). மலர்நத கருங்கால்‌ 
வேஙகையின மேலே எழுநத பெருஞ்சினையில 
உள்ள மயில்கள்‌ பூக்‌ கொய்யும்‌ மகளிரைப்‌ 
போன்று தோன்றும்‌ (குறு. 26:1-3), களிறு பெண்‌ 
யானையின பசியை நீககுவதற்கு யாமரத்தின்‌ 
மென்‌ சினைகளை ஓடிக்கும (குறு. 37:2,3). 
பொரிந்த அடியையுடைய ஓமை மரத்தின்‌ நெடுஞ்‌ 
சினையில ஏறிப்‌ பெணபுறவு ஆணபுறாவை 
அழைசகும்‌ (குறு. 79:8-4). தலைவி, பசுமையான 
அரும்புகளையுடைய ஞாழல்‌ பலசினை சூழ்நத 
ஒரிடத்தில்‌ தலைவனைக கூடியதால்‌ உணடாகிய 
புத்தழகினைத தலைவன பிரிதலினால இழநதாள்‌ 
(குறு. 81:8,37, சினைகள்‌ தோறும்‌ பலவின பழம 
தொங்கும வள மிக்க மலை நாட்டையுடையவன்‌ 
தலைவன (குறு. 831௧-6). சிறகின்‌ ஆற்றலை 
இழந்த முதிய நாரை கடல அலைகள படிகின்ற 
வளைநத மரசசினையில தங்கியிருக்கும்‌ (குறு. 
12515, 6). கலபொருது இழிதரும அருவி நீர்‌ 
குறிய கற்களிடையே வளர்நதுளள வேஙகையின 
பூவுடன கூடிய அசையும சினைகளை அலைத 
துப பாயும (குறு. 184,3-5) முனறிற பலா மரங்‌ 
களின்‌ கரிய சினைகளில ஆண குரங்குகள்‌ 
தாவிப்‌ பாயினும தலைவி நெஞ்சம அஞ்சும 
(குறு. 153:1-8), அனறிற சேவல்‌ தன பெடையுடன்‌ 
தடாமரத்தின உயர்நத சினையிலுள்ள கூட்டி 
லிருந்து ஒலிக்கும்‌ (குறு, 180:1-4), தேனை விரும 
பிய பலவாகிய வணடினங்கள்‌ இணிநத மணலை 
யுடைய அடைகரையில நீரால நனைந்த புன்னை 
மரக கரிய சினைகளில கூடும (குறு, 175:1-8). 
புலலிய காயாவினது பூக்கள்‌ பொருநதிய பெருஞ்‌ 
சினைகள மயிலினது கழுததைப்போனறுதோன்றும்‌ 


76 


சினை 


(குறு. 183:5, 6). வலிய சினையிலிருந்த புள்ளினம்‌ 
தாம புணர்நதமையின பிரிந்தோ வருநதத தீங்‌ 
குரலால அகவும்‌ (குறு. 791:8-4) குயில மாமரச 
சினையில பூத்துள்ள பூககளின நறுந்தாதினை க 
கோதும (குறு, 192:3-5), வளைந்த சினைகளை 
யுடைய வெடசியின மலாகள்‌ மணக்கும்‌ கூநதலை 
யுடையவள்‌ தலைவி (குறு. 209:5,7). தீய்ந்த மரா 
மரத்தினது ஓங்கல்‌ வெஞ்சினையின்‌ ஓறறைப்‌ 
பூங்கொத்திலுள்ள தேனைத தும்பி எனற 
வண்டும்‌ தேன என்ற வண்டும்‌ ஊதிவறிதே 
மீணடன (குறு. 811:4-6). அடைகரையில நின்ற 
புனனையின்‌ நிலம தோயந்த தாழசினைகளில 
புதிய நாரைகள வநது தங்கும்‌ (குறு, 239:3-5)* 
வேங்கையின கெடாத மென்‌ சினையிலிருநது 
மலர்கள்‌ உதிருமிடததில யானை துயினறு உயிக 
கும (குறு, 2474-6). கோங்கின்‌ இலை இலலாத 
அழகிய சினைகளில வணடுகள்‌ கூட்டமாக ஒலிகக 
முலையினது அழகைக கொண்ட மெனமையான 
அரும்புகள்‌ விரியும (குறு. 254:1, 2). புனனையின 
அசைதினற சினையிலிருநத நாரை கழியிலுள்ள 
சிறுமீனை வெறுப்பின வயலில்‌ உள்ள தேன 
கமழும்‌ நெயதலைக்‌ கதிரொடு தின்ன விருமபும்‌ 
(குறு. 296:1-4). வேனிற காலத்தே மலர்ந்த கான 
இருபபையின வெணபூக்கள்‌ காற்றால அலைப்‌ 
புணடு நெடிய சினைகளினினறு உதாநது, களிற்றி 
யானை செல்லும்‌ சிறு நெறியைப்‌ பரவி மறைக்‌ 
கும்‌ (குறு, 329:1-8). மகளி அகனற பாறையில 
செநதினையைப்‌ பரப்பி உலர வைததுச்‌ சுனையின 
கண ஆடுனெற நெகிழசசியை நோகதகிப பெண்‌ 
குரங்கு மரசசினைகளினினறும இறங்கி வந்து தன 
குட்டியோடு அதனைக கவரும்‌ (குறு. 335:1-4). 
கார்காலததில பூககளையுடைய குராமரம நெற்‌ 
பொரிபோலும்‌ பூககள செறிநத புனக மரத்துடன 
அழகு பெறறுச சினைகள்‌ காணபதற்கு இனப்‌ 
முடையனவாய்த தோனறின (குறு, 841:1-8). 
ஆணபுலி யானையின்‌ முகததில பாய அதனை 
யானை குததிக கொனறதால மருப்பு குருதிககறை 
படிய, கொல்லப்பட்ட புலி மேல்காறறால்‌ வீழததப்‌ 
பட்ட வேங்கை மரததின வாடியசினை போன்று 
கிடநதது (குறு. 343:8-6). யானை உலர்நத சினை 
யைப பிளகக வலியின்றி வருந்தியது (குறு, 888: 
5,6). மழைக்காலத்தில பூஞ்சினையிலிருந்த மயில, 
அசன்ற இடம்‌ தனிதது வருநத அகவும (குறு 991: 
6-9). முளிசினை ஓமையைக்‌ களிறு குததியது 
(குறு. 369:8,4). பொரியரை வேமபு பார்ப்புககளை 
ஈன்ற பருநது வருநதியுறையும்‌ நெடிய சினைகளை 
உடையது (நற 8:2,8), நெடுஞ்சினைப புனனையி 
லுள்ள கடுஞ்சூல்‌ வெண்‌ குருகு அலையோசைக்கு 


சினை 


அஞசும்‌ (நற்‌. 31:10,11). கூட்டமாகக கூடியுள்ள 
குறவா சிறார்‌, விளையாட்டு அயாகின்ற முனறி 
லில தஙகி ஆசினிப்‌ பலாவினையுடைய தோட்டத 
இல நீணடுயர்நதுள்ள மரங்களின்‌ சினைகளிலுள்ள 
மினமினிப்‌ பூசசிகளை விளக்காகக்‌ கொண்டு விசும்‌ 
பில்‌ செலலும மேகங்களின இயககத்தைக காண்‌ 
பர்‌ (தற்‌. 44.8-11)), பரதவர்‌ முன்றிலின்கண்‌ 
உள்ள புன்னையின்‌ கரிய சினைகளிலுள்ள நறிய 
மலர்‌ அயலிலுள்ள தாழை மலரோடு கூடி மணங்‌ 
கமமும்‌ (நற்‌. 49:8,9). உகாய்‌ மரக்‌ காயையுண்ட 
புறா வருததமுற்று நெடிய சினையின்‌ மேலேறி 
அதனை யுண்டதன தவற்றை நினைத்து மயக்க 
முற்று வருநதும்‌ (நற்‌. 66:1-5), சீறூரிலுள்ள முன 
றிலில சவநத வேர்களையுடைய பலாமரததின 
சினைகள்‌ தோறும பழங்கள்‌ தூங்கும (தற்‌. 77: 
4-8). ஊரிலுள்ள மாமர த தில்‌ வெளவால 
உயர்ந்த சினையில தொங்கியுறஙகும, (நற. கா: 
1,2), கடலின்கண்‌ துழாவித்‌ தன்‌ பெடையுடன்‌ 


இரை தேரும நாரை சிறுமீனகளைப பிடித்து 
வநது உயர்நத சினையின மீதுள்ள கூட்டில்‌ 
இருநது தன்‌ பிள்ளையின்‌ வாயில கொடுக்கும்‌ 


(நற. 91:8-7). காயந்த கொடிகள சுறறிய இல 
வதது விளங்கிய சினைகள்‌ அதிர வீசி அவை முறி 
யுமாறு கொடிய காற்று மோதியடிககும்‌ (நற்‌. 205: 
1-3). தலைவி நறுமலரையுடைய ஞாழலின்‌ அழகிய 
சனையிலுள்ள பூங்கொததைக்‌ கொய்து அத 
னோடு இளந்தளிரையும்‌ சேரப்‌ பிசைநது உதிர்த்‌ 
தாள்‌ (தற்‌. 106:6-8). மானினம்‌ நிமிர்நது தழை 
உண்ணுதலால சிறிது வளைந்த சினைகளையுடைய 
இலநதையின்‌ காய்கள்‌ கற்கள்‌ பொருந்திய சிறு 
நெறிகளில்‌ உதிர்நது பரவிக்கிடககும (தற்‌. 113: 
1-3). பலவின்‌ மாசசினையினின்று கீழே விழுந்த 
பழம்‌ மலையின்‌ பிளபபிடத்தில வீழ்நதொழிநதது 
(நற்‌, 116:6-8). தணணறுஞ்‌ சோலையில மாமரத்‌ 
இன நெருங்கிய சினை தழைதது தளிரீன்று கவி 
னெய்தியது (நற்‌. 118:1,2). மலைப்பக்கத்தில கள 
வுப புணர்ச்சியில கடுவனால்‌ முயங்கபபட்ட 
பெண்குரங்கு தனககுப்‌ புணர்சசி வேறுபாட்‌ 
டான்‌ உண்டாகிய குறியைத்‌ தன சுறறம அறியு 
மெனறஞ்சி, பொன்போனற பூக்களையுடைய வேங 
கையின சினை மீது ஏறிச செனறு ஆழமாகிய 
சுனையை நோகூத தலைகவிழ்நது முனபு புணர்ச 
சியால்‌ குலைநத தன்‌ முச்சிமயிரைத்‌ திருத்தும்‌ 
(நற. 151:5-11). புன்னையினது மேலோங்கி 
வளைநத பெரிய சினையில புதுவதாக வந்து 
தங்கிய நாரைகள்‌ ஒலிக்கும (நற. 167:1,2). சுரும்‌ 
புணணுமாறு விரிநதுள்ள வேங்கைப்‌ பெருஞ்‌ 
சினையில தேனடைகள்‌ கட்டப்‌ பெற்றிருந்தன 


77 


சினை 


(நற்‌. 168:1,2). மககள்‌ இயங்காத நெறியின்‌ கண்‌ 
தாளிபபனையினது குலைகளையுடைய நெடிய 
சினையில தங்கி, ஆணபறவை தன பெடையை 
அழைபபின அவ்வொலி கேட்ட புலி எதிரோசை 
எழுமபடி முழங்கும (நற்‌, 174:2-4). ஆண்‌ நாரை 
யினால இனபம நுகரப்பெறறுப்‌ பிரிநது செயலற்ற 
பேடை சிறுமீனை உணணாது தாழையின பெரிய 
சினையில்‌ துனபததுடன தங்கும்‌ (தற. 178:8-8). 
பராஅரை வேம்பின்‌ பெரிய சினையிலிருந்த 
குராலாகிய கூகை இரவு முழுதும குழறும (நற்‌, 
281:7,8). வேங்கையின சிவநத மலாகளையுடைய 
வளை நத சினையில்‌ வடுககொளக கயிறறினாலாகிய 
ஊசல கட்டபபட்டிருநதது (நற. 222,1-3). நீலமணி 
போன்ற பன்மலர்களையுடைய காயாவின குறுஞ்‌ 
சினைகள்‌ பொலியக்‌ கார்காலம தொடங்கியது 
(நற. 848:8-5), அசைதினற சினையில தளிர்ததுத 
தழைதத நறிய வடுககளையுடைய மாமரம மிகச 
சோலை தோறும்‌ குயிலகள்‌ கூவின (நற. 242.8-7). 
நொசசி வேலியிலுயாநத மாமரததின்‌ சினையி 
லிருந்து கரிய குயிலகள்‌ இனிமையுறக கூவும்‌ 
(நற. 246:3,4]. காரப்‌ பருவததில வயிரம முறறிய 
வேல மரத்தின தாழந்த சினையின வரி நிழலில்‌ 
பிணைமானைப புணர்நத கலைமான்கன்‌ தங்கி 
யிருககும (தற்‌. 258:7-10). வேம்பின பழங்களைத்‌ 
தின்னுதலை வெறுத்து இருப்பையின்‌ இனிய 
பழததை விரும்பி வெளவாலகள்‌ சினைதோறும்‌ 
பாயந்து பறததலால அவற்றின்‌ மேல தோய்ந்‌ 
துள்ள பனிததுளிகள்‌ சிதறி விழும்‌ (தற்‌. 279:1-4), 
பலியுண்ணும்‌ காக்கைகள காறறு மோதுகின்ற 
நெடிய மரச்சினைகளில தமமேல விழுனற 
மழைத்துளியைத்‌ தாங்கிக்‌ கொண்டு அசைந்திருக்‌ 
கும்‌ (நற. 2981:1,8). உயாநத மரச சினைகளிலுள்ள 
மயில காலையில்‌ இளவெயில்‌ காய வேண்டி அருவி 
ஓலிககன்ற மலைப்‌ பககத்தில்‌ பெடையொடு 
ஆடும (தற, 2881-8), நெடிய கணுக்களையுடைய 
சநதன மரத்தின அசைனெ.ற சினையில சுற்றிய 
தமாலக கொடியைத தேனெடுக்கும்‌ வேடர்‌ 
அறுத்துக்கொண்டு செலவர்‌ (நற. 292:1,2), இலை 
யுதாந்த அழகிய சினையில இருநது புறா கூவும 
(தற. 305:6,7). ஓமையின தாழநத சினை பயநத 
நிழலில்‌ தலைமககள்‌ தங்கியிருததல்‌ (நற்‌. 818:1-3), 
மலைபபக்கததில கொழுதத சுளையையுடைய பலா 
வின செழுமையாகிய காய காய்ததுப்‌ பருததலால 
தாங்கமாடடாது வளைநத கரிய சினையில 
கொக்கு மீனைககுடையும்‌ நாறறம்‌ தாங்க முடி 
யாமல மநதி தும்மும்‌ (நற. 886:1-4), எருமைக 
கடா நாரையின கூட்டம இரிநதோடுமபடி நீர்‌ 
நிரம்பிய பொய்கையில துடுமெனப பாயநது 


சினை 


டைநது களைப்பு நீஙகிய பின்னர்‌ நீண்ட சினை 
களையுடைய மருதமரததின இனிய நிழலில்‌ தங 
கும (தற்‌, 330:1-5). நெலலறுப்போர முழக்கும 
தண்ணுமைககு அஞசி வயலிலுள்ள பலவகைப்‌ 
புள்ளினம ஓடுதலால வயலில தாழ்நது வளைநத 
சினையையுடைய மருதததின பூங்கொத்துக்கள்‌ 
உதிரும (நற்‌. 880:1-2), நீடு சினைப்‌ புன்னையின 
நறுநதாது உதிருமாறு கிளையின மீது குருகினம்‌ 
பெயர்நதுலாவும்‌ (தற்‌. 375:1,2). எரி கபபு விட்‌ 
டாற்‌ போன்ற மலர்‌ நெருங்கிய பூஙகொத்துக்‌ 
சுளை உடைய வேஙகைச சினையில்‌ குரஙகுககுட்டி 
மறைநதிருநது கொடிசசி கையிலிருந்த பாலைக்‌ 
கலத்தோடு கவாநதோடியது (நற்‌. 379:1-5). 
பொன போன்ற பூக்களையுடைய வேங்கை மரத 
தின சினைகளிலுளள பூநதுகளை அளந்து அழகு 
பெறற மயில கறபாறையின்‌ உச்சியில தன 
கூட்டததோடு தஙகக்‌ கதிரவனின்‌ இள வெயிலை 
நுகரும (நற. 396:4-7). அசைகின்ற சினைகளையு 
டைய மாமரததில அழகிய மயில்கள்‌ தங்கியிருககும்‌ 
(ஐங்‌ 8:4). மணல திடரில்‌ நிற்னெற மாமரததினது 
புதிய மலர்களையுடைய பெருஞ்சினை புதுவதாக 
மணந்த மணமகளிர்‌ மெய்‌ போனற நறுமணங் 
கமழும (ஐங்‌. 19.1,2). மணல பரபபில்‌ நினற 
ஞாழல மரத்தினது பூங்கொததுக்களை உடைய 
தாழ்ந்த சினையில பறவைகள்‌ தங்கும (ஐங்‌ 142:1, 
3). எககர்‌ ஞாழல்‌ சிறியிலைப்‌ பெருஞ்சினையைக்‌ 
கடல்‌ வளைக்கும்‌ (ஐங்‌. 148:1,2). எககர்‌ ஞாழலின 
இகந்து படு பெருஞ்சினையிலுள்ள மலர்‌ இனிது 
கமழும்‌ (ஐங்‌. 148:1,2). எககர்‌ ஞாழல்‌ நறுமலர்ப 
பெருஞ்சினையை அலை அசைக்கும்‌ (ஐங்‌, 150.1,2). 
பெருங்‌ கடற்‌ கரையில வாழும கடற்காககை 
பொன்‌ போனற பூங்கொததுசகளையுடைய புலி 
நகக்‌ கொன்றையின மேல உறைதலை வெறுப்பின்‌ 
இதழ்‌ விரிகின்ற புன்னையின பூஞ்சினைகளில 
செனறு தங்கும்‌ (ஐ௩, 169.13). குரங்குக்‌ குட்டி 
மலையில்‌ கட்டபபட்டுளள தேன கூட்டில தேன்‌ 
பருக எணணி அதிலுள்ள ஈககளைக கலைத்து 
விட்டு, அவற்றிற்கு அஞ்சி அருகிலுள்ள அசசம 
பொருநதிய நெடுஞ்சினையில பாயும (ஐங்‌, 272:1-8). 
மலர்ந்த வேங்கைப்‌ பெருஞ்சினையில மயில்‌ பூக 
கொய்யும்‌ மகளிர்‌ போல தோனறும்‌ (ஐ௩. 297:1,8). 
வெண்‌ கடமபின சினையிலுள்ள வெண்ணிற 
மலாகள்‌ அருஞ்சுரங்கடநது வழிச செலவோர்‌ தம 
துணைவியரை நினைநது செலவழுங்குமாறு நறு 
மணங்கமழும (ஐங. 881.8-4), சிறிய இலைகளை 
யுடைய குறுஞ்சினை வேமபின நறும்பழம உண்ண 
வாவல்‌ ௨உ.யரப பறதகும (ஐய 3391-9). இள 
வேனிற பருவத்தில்‌ பெரிய சினைகளையுடைய 


78 


சினை 


நுணா மரங்கள்‌ நன்கு மலர்ந்து நறுமணம்‌ 
கமழும்பொழுது சுருமபு களித்து ஆரப்பரிக்கும்‌ 
(ஐங. 342.2,3). அஞுசினைப பா திரி அலாநததெனக்‌ 
குயில இளவேனிற்‌ பொழுதில கூவும (ஐங்‌. 346. 2,3). 
பொரிகால்‌ மாவின சினை மறையுமாறு இளவேனிற்‌ 
பொழுதில நெருப்புப்‌ போனற அதன செநதளிர்‌ 
கள்‌ தோனறும்‌ (ஐ. 349:8,8). இளவேனிலில 
குராமரததின நீண்ட சினைகளில தங்கெ கரிய 
குயிலகள்‌ கூவும்‌ (ஐங்‌, 869 4,5). வண்சினைக்‌ கோங்‌ 
கன மணம கமழ்‌ மாலையை வண்டினம மொய்க 
கும்‌ (தங. 870:1,2). தலைவன அழகிய கூநதலை 
உடைய தலைவிககாகப பாலை நிலததினகண்‌ 
வளர்நதுளள மரா மரத்தின்‌ வண்டுகள்‌ ஒலிக்கும்‌ 
குறுஞ்சினையை வளைததுப பூக்கொயய நினறான்‌ 
(ஐங்‌, 883:1-4). பாலை நிலததிலுள்ள மரங்கள்‌ 
இளமைப்‌ பயன கொள்ளாது வறியனானவன 
இளமைச்‌ செவவியினறி இருககுமாறு போலத்‌ 
தளிர்கள்‌ வாடிய சினைகளுடன நின்றன (கலி, 
10.1,7). ஞாயிற்றை நோககக காதலா நமமைப்‌ 
பிரிநது செல்வதற்கு எணணிய வழியிடத்தில 
மரசசினைகள்‌ வாடும படியாகச்‌ சிறககும 
நின்‌ சினம்‌ தணிவாயாக' என வேண்டுதல நம்‌ 
கறபிற்குப்‌ பொருநதுமோ” எனத்‌ தோழி 
யிடம்‌ தலைவி வினவினாள்‌ (சலி. 16:9-18). அருளு 
சுரம, பாகர்‌ யானைகளை ஓட்டும்‌ கவணையால்‌ 
மரச்சினைகளிலுள்ள பூககளை உதிர்ககும மலை 
கள்‌ வெமபிய வழிகளையுடையது (கலி. 23:1-3), 
மரசசினைகளில்‌ உள்ள பூககளைக கண்ணியாகத்‌ 
தொடுப்போர்‌ நாடி வந்து கொய்தலை வேண்டாது 
தாமே விரும்பிக கொடுபபது போல, நீர்த துறை 
களில உள்ள மரஙகள்‌ வளைநது தாழநது துறை 
கள்‌ அழகுற நினறன (சலி. 28:1-4)  சினையின்‌ 
பூககளில சுருமபு ஆர்பபரிககும (கலி. 28:16). வண்‌ 
டுகள்‌ அருமபுகள்‌ விரிநத மரச்சினை தோறும்‌ 
தாம்‌ விருமபும தாதைப்‌ பொருநதியுணடு ஆர்க 
கும (கலி. 80:2,3). அறிவான அமைநதவர்‌ தங்‌ 
காரியததை முடிததறகுக காலம வருநதுணையும்‌ 
அடஙகியிருககுமாறு போல, மரசசினைகள்‌ காலம 
வருந்துணையும்‌ மலர்தலிலலாத அருமபுகளைப 
பெறறிருநதன (கலி. 32:8). சுரும்புகளும வணடு 
களும்‌ ஆர்கக மரச சினையிலிருநது பல மலர்கள்‌ 
ஆற்றிலே உதிர இளவேனில வநதது (கலி. 94:6,7). 
தளையலிழ்ந்த பூஞ்சினையிடததே சுருமபு யாழ 
போல இசைததது (கலி, 34:16). மடியிலான செல - 
வம பெருகுமாறு போல மரங்கள்‌ பூககளைப 
பெருக்க, அங்கனம்‌ முயனறு பெறற செலவததைத 
தான வருந்தாமல பெறறு உணபாரது நுகர்சசி 
போல அம்மரச்‌ சினைகளில தேனை உணடு வணடு 


சினை 


கள ஆரவாரிததன (கலி. 95:1,2). தலைலியின 
எழில்‌ மேனி பூககள்‌ நிறைநத தாழசினையின 
தளிரை ஒத்தது (கலி, 40:19,80). களிறறியானை 


தான விருமபிய பிடியானைககு உண்டான வயா 
நோய்ககு இனிய கணுவிடததே தோன றிய நெடிய 
சினைகளையுடைய கருபபங்கோலை முறிககும 
(கலி, 4026-28). மலைச சாரலில பாயும்‌ அருவி 
தனது அழகிய சினைகளில வீழ்தலால வேங்கை 
யின முதிர்நத பூங்கொததுக்கள்‌ அலர்நதன (கலி. 
44:8-4),_ யானைத தலைவனோடு வரிபபுலி வநது 
போர்‌ செயத காலததுத துமபி அதனை வேங்கை 
யின சினை எனக கருதிச சூழ்ந்தும வேஙகையின்‌ 
சினை என்று யானையினது புகர்‌ முகததை அணு 
தியும பலகாலும திரியும (கலி. 46:2-6,8). மாவின 
உயாந்த சினையிலிருநது மிகக காறறாலசையும 
நறிய வடுக்களின காமபு முறிநது பால சொட்டி 
யது (கலி, 84:1,9). சினையலா வேமபின பொருப்‌ 
பன்‌ பொருத முனை அரண உடைநதது (கலி. 92: 
27,28). 'புணாநதா! பிரியனமின; புணர்சசி நீட்‌ 
டிதது இடையே பிரிநதீர்‌! கூடுமின' எனக கூறு 
வன போல இளவேனிலில கரிய குயிலகள்‌ அருமப 
விழ்நத பூககளையுடைய சினைகள்‌ தோறும கூவும 
(கலி, 92:81-64). ஏறுதமுவும போது அவவேறுகள்‌ 
தம கொம்பால தோணடிய குடாகள்‌ தொங்கி 
விழும்படி எடுத்துக கொணடு உயர்ந்து செல்லும 
' பருநதின வாயினின்றுந தபபி, ஆலமரத்திலும 
கடப்ப மரததிலும்‌ உறையுந்‌ தெய்வங்கட்கு 
மகிழ்சசியுணடாக வேணடி இட்டு வைதத மாலை 
“கள்‌ போல அவற்றின்‌ சினைகள்‌ தோறும தொங் 
கும (கலி. 706:26-89). மாலைக காலமே, நீ மருட்‌ 
சியை உடைமை; அதற்குக்‌ காரணம்‌ என்னெனில்‌ 
நம்மைத்‌ துறந்த காதலரை நினைககையினாலே 
கயஙகளில பூத்த போதுபோல நின்னைக்‌ கண்டு 
மனங்குவிந்த எனனுடைய நலத்தை இகழ்கினற 
நீ வணடுகள்‌ ஆரவாரிககுமபடி மலாநத சினைப 
பூபபோல மனம்‌ நெதிழந்த காதலரைக்‌ கூடிய 
மகளிருடைய அழகைப போக்க மாட்டாய்‌' எனப 
பிரிவிடையாற்றாத தலைவி மாலையைப்‌ புலநது 
கூறினாள்‌ (கலி. 118:9-20). மாலைக்‌ காலத்தில 
அழகு மிக்க தாழநத சினைகளில தம இருப 
பிடததே பெடையும சேவலுமாகக்‌ கூடிப பறவை 
கள்‌ ஒலிததன (கலி, 118:17) புனனையின சினை 
கள்‌ தோறும்‌ மலர்‌ மலரும்‌ செவவி பார்தது நுகர்‌ 
தற்குச்‌ சுரும்பினம ஆரவாரிககும ஓசையோடு 
கரிய தும்பிகளும்‌ ஒருஙகியைநது இமமென ஓலிககும 
(கலி, 128:1-8). - தககொழுநதினை ஓககும்‌ தளி 
ரொடு கொழுநிழல தரும பலவாகிய சினைகளை 
யுடைய ஆலமரததின கீழும கடபப மரததின 


79 


சினை 


கணணும்‌ ஆறறிடைக்‌ குறையிலும குனறுகளிட த்‌ 
தும இனனோரனன பிறவிடஙகளிலும பறபல 
தெயவஙகளாக வகுததுசசொலலபபடுமபெயரோடு 
திருமால உறைவார (பரி. 4:66%69). வையை 
யாறறின புனல, விளங்குனெற களைகளையுடைய 
வேங்கை மரததினினறும உதாநத பூககளோடு 
கூடி, மலைச சிகரஙகளில உள்ள காறழால முறிநத 
சினைகளையுடைய பெரிய மரஙகளை வேருடன 
அகழதது உருட்டிப்‌ பள்ள ததிடததே ஓடியது (பரி 
7:10-15). மலையின்கண பெயத மழையினால 
குளிநத சினைகளையுடைய பூமபொழிலகள 
பறிககப்‌ பறிககக குறையாதவாறு பூககளைப 
பூததன (பரி. ௪.90-92). மழை பொழிதலால 
காலைப்‌ பொழுதில வையையா நறில பெருகிய நீ 
பலவேறு மலாகள்‌ நெருஙகின பேராவையுடன 
மணற பரபபை மூடிககொணடு, வரி வணடிகள 
மொயதத அழகிய மொடடுகள மலாநத தினை 
களையுடைய மாமரததின தளிரகளோடு வாழை 
இலைகளையும்‌ மயககிக கொணடு செனறது (பரி, 
101-8). வரையினகண உளள புனனை, ஆற்றின 
கரையிலுள்ள சுர புனனை, சணபகம, தேறறா, 
வாள்வீரம, சினைகள்‌ தழைதது வளாநத வேங்கை 
முதலிய மரஙகளின மலாகளை அருவி சோலையில 
குவிததது (பரி, 11:16-38), திருமாலிருஞ சோலை 
யில சுனைகள்‌ எஙகும நீலம மலர அசசுனை 
களைச்‌ சுறறியுள்ள அசோக மரததின சினைகளில 
எலலாம அழகிய மலர்கள்‌ மலர்நதன (பரி, 15. 
30, 31). திருமாலிருஞ்‌ சோலை மலையில மரச 
சினைகள்‌ தோறும்‌ நீலமணியை ஒதத நிறமுடைய 
மயிலகள்‌ தஙகி அகவும்‌ (ரி, 15 40) திருபபரங 
குனறத்தில மகளி சிலா சுனையின அருகே நினறு 
அதன பககமாகத்‌ தாழநதுள்ள மரசசினைகளில 
ஏறி, அவறறில தோனறியுளள மணங்கமழும 
பூங்கொததுககளோடு கூடி தலிர்களைச சுனை 
நீரில்‌ உதாபபர்‌ (பரி. 19 87, 68), மரசசினை 
களிலே மலாநது உதிரநத மலாகளையும புதர்‌ 
களில மலாநத மலாகளையும வையையாறு தன 
அலைகளால அடிததுச செலலும (பரி, 20 102, 
103). உள்ளஙகவரும இயலபினையுடைய பாலைப்‌ 
பணணை நலல யாழ இசைக்க அதறகு எதிராகச 
சோலையில பூக்களையுடைய சினைகளில வண 
டினம இசைபாடும்‌ (பரி 82:2௪,29), 


2. ௧௫. பனையினது நுகும்பைப போனறது 
சினை - ௧௬ - முதாநத வரால மீன (பறம. 249.8), 
பரதவர்‌ மகளிரோடு முனறிலையுடைய மனையின 
கண சினையையுடைய சுறாமீனின கொமபை 
நட்டு அதனிடததே தெயவததை ஏற்றி வழிபடுவா 


சினை 


(பட்‌. 83-90). சனை கொண்ட பச்சைப்‌ பாம்பின்‌ 
முதிரநத சூலையொதத திரணட கரும்பின்‌ குவிநத 
அருமபு மலருமபடி நுணணிய மழைத்துளி 
பொழிததது (குறு. 85:8-4). “சிறு வெள்ளாங்குருகே, 
அவவிடத்திலுள்ள இனிய புனல்‌ இவ்வூரினகண்‌ 
வநது பாயும கழனிகள்‌ நிறைநத நாடடையுடைய 
என காதலர்பால ஏகி எனனுடைய கலனகள்‌ 
கழலும துனபததை இதுகாறும்‌ சொலலாதோயே, 
நீ எம்மூருககு வநது பொயகைத்‌ துறையில துழா 
விச சனையுள்ள கெளிறறு மீனைத தினறு 
அப்பால அவரது ஊ௱ாககுச செனறு உன்‌ நிலை 
யைக்‌ கூறுவாயாக” எனபது தலைவியின்‌ காமமிகக 
கழிபடர்கிளவி (தற்‌. 70). ஊரன மலர்களை 
யுடைய காஞ்சிமரமும்‌ சினைகளையுடைய சிறு 
மீனகளும வாழதறகிடனான நாட்டினையுடைய 
வன (ஐவ, 1:4,5). யானை தாமரை மலரினகண 
இட்டு வைத்துள்ள அறுகால துமபியின சினை 
களை யழிககும (ஐங்‌, 20:1-2),. பாணன கழியின 
பககததிலிருநது தரணடிற கயிற்றில வஞ்சகமாக 
இரையை மாட்டி வைதது, சினைக கயல மீனை 
மாயபபான (தங. 111:1-3). பழன உழவர்‌, 
சனை முதிர்ந்த வாளை மீன்‌ போனறு விலாப 
புடைக்க உணடு தம்‌ சுற்றத்தாரோடும கூடித தம 
தொழிலைச்‌ செய்தவர்‌ (பரி, 7:38,39). 


3, தேர்க்‌ கொடிஞ்சி, தலைவன்‌ வினை முடிததுக்‌ 
கடுமபரி நெடுநதேரில வளைந்த சினை - 
கொடிஞ்சி - பொலிய ஏறிச சீறூர்‌ பல பிற்படு 
மாறு தலைவியைக காண விரைநது வந்தான 
(அசும. 104:6-14). “நின திண்ணிய தேரில்‌ வளைநத 
சினையைக்‌ கையில பறறிக கொணடு மெலல 
மெல்ல அசைந்து இங்கு நினககெனறு வைத்துளள 
பாலை உண்பதற்காக . எனகையிடத்தே வருவா 
யாக' எனத்‌ தன மகனைப்‌ பாலுண்டற்காகத்‌ 
தலைவி அழைததாள்‌ (கலி. 85:17-21). 


4, மூட்டை, ஊர்க்குறு மகளிர்‌ கரும்புலக்கையால 
கொடியிடை நுடங்க மீனின சினை - முட்டை - 
போனற வெணமணலைக குவித்துக்‌ காஞ்சி 
நிழலில தம்‌ குடியினரின பெருமைகளைப்‌ பாடிக 
குறறுவர்‌ (அகம, 296:1-5). அருமபுகள்‌ முதாநத 
ஞாழலினது சினையைப போனற திரணட மலர்‌ 
களை நெயதலின்‌ கரிய மலரில பெயயுமாறு 
போல ஊதைக காற்று தூவும (குறு, 397:1-3). 


5. வலை. சுரநெறியில கொலைத்‌ தொழில்‌ வலல 
வேட்டுவனது வலையை அறுததுச செனற சேவற 
புறா, தன வாய்‌ நூலால கட்டிய சிலந்தியின 


80 


சினைஇயோர்‌ - னெப்பித்தோர்‌, 


சினைப்பூ - கோட்டுப்பூ (கிளைகளில்‌ 


சீத்தலைச்‌ சாத்தனார்‌ 


அழகிய சினையை - வலையை - கண்டு அஞ்சியது 
(நற. 189:7-10). 


6. இளைத்தல்‌. சினை - கிளைத்தல்‌ - பொருந்திக்‌ 
கரு விரிந்து வளைந்த கதிர்களையுடைய நெல்‌ 
ஒலி செய்யும்‌ கழனிகளின்‌ பள்ளஙகளைத்‌ துழாவி 
வாடைக்‌ காற்று வீசியது (அகம்‌. 243.8-8). 


காறறுடனே எரி 
நிகழநதாற்‌ போலும்‌ செலவமைநத போரிலே 
மேம்படுதலையுடைய சோழன குளமுற்றத்துத துஞ்‌ 
சிய கஇளளிவளவனைச்‌ சினைஇயோர்‌ - சனப்பித்‌ 
தோர்‌ - ஆகிய பகைவா நாடு, கனவிலும நன 
விலும்‌ பொறுத்தற்கரியவறறைக்‌ கணடு, அவனது 
படைவரவையுணர்நது மயக்கமுற்ற, காவலிலலாத 
இருபபினையுடையராயத தம பிள்ளைகளின பூங்‌ 
கணகளை முத்தமிட்டு, மனைவியாககுத்‌ தமது 
வருத்தம்‌ தோன்றாமல மறைககும துனபத்தை 
யுடைய ஆடவருடலே மிகக கலக்கததையுறறது 
(புறம, 41.11-18). 


பூக்கும்‌ பூ). 
தேனை வழஙகி வற்றிய சுனைப்பூக்களை நீத்துத்‌ 
தேன்‌ துளித்துளள சினைப்பூவினிடததே - கோட்‌ 
டுப்‌ பூவினிடத்தே - வண்டினம்‌ செல்லுதல (அகம. 
71:3,4). வண்டுகள்‌ ஆரவாரித்து மொய்ககும்படி. 
சினைப்பூ முறுக்கு நெகிழ்ந்து மலரும; அது 
போல்‌ காதலரைக கூடியிருக்கும்‌ மகளிர்‌ நெஞ்சு 
நெகிழ்நது அழகுற்றிருப்பர்‌ (கலி, 118:11,12). 


சீ 


சீத்தலைச்‌ சாத்தனார்‌ - புலவர்‌, மதுரைக்‌ கூலவாணி 


கன சீத்தலைச்‌ சாத்தனார்‌ எனறும இவர்‌ பெயர்‌ 
காணபபடுகினறது. எனவே, மதுரையிலிருந்து 
நெல முதலிய கூலங்களை வாணிகம செய்து வாழந 
தவரென்றும்‌ சீததலை எனனும ஊரினரென்றும 
சாத்தனார்‌ எனனும்‌ இயறபெயரினரென்றும்‌ 
இவரைப்பற்றி யறியலாம. சீததலை யெனபது 
செந்தலை, முகததலை எனபவை போன்றதோர்‌ 
ஊர்‌ எனவும அது திரிசிராப்பள்ளி மாவட்ட த்தில 
பெருமளுர்‌ வட்டத்தில உளளது எனவும்‌ கூறுவர்‌ 
பிநா. (தற்‌. பாடினோ வரலாறு), சாததன எனபது 
ஐயனார்ககுரியதொரு பெயா; அஃது இவர்ககு 
இயறபெயராய இடபபெறறது. இவா பாடியன 


_ வாகப்‌ புறநானூற்றில ஒன றும(ச9) அகநானூ தறில்‌ 


சீதை 


ஐநதும்‌ (சச, 184, 229, 306, ௪20) குறுந்தொகையில 
ஒனறும (154) நற்றிணையில மூனறும (36, 187, 
339) சேரப்‌ பத்துபபாடலகள்‌ உள்ளன. புறப்‌ 
பாடலால்‌ இவர்‌, பாண்டியன்‌ சிததிரமாடத்துத்‌ 
துஞ்சிய நன்மாறனைப்‌ பாராட்டியுள்ளார்‌, பகை 
வர்ககு ஞாயிறு போலவும எமச்குத்‌ திங்கள்‌ போல 
வும நீ திகழ்கனறாய' எனறு இவா அவனுடைய 
சினவெம்மைககும அருள்‌ தணமைககும உவமை 
கூறியுள்ள நயம சிறப்பானது. அகததிணைப 
பாடலகளை இவா ஐநதிணைகளிலும அமைததுப 
பாடியுள்ளார்‌. தலைவன பொருளவயிற்‌ பிரிததிருக்‌ 
கையில்‌ வற்புறுததி ஆற்றுவிக்கும தோழிககுத 
தலைவி ஆற்றாது எதாமொழியும துறையைப்‌ 
பாடுவதில இவருடைய ஈடுபாடு மிகுநது காணப்‌ 
படுகனெறது (அகம, 58, 229; குறு. 154), வினைமுறறி 
மீளும தலைவன்‌, காட்டுவழியில கலைமானும்‌ 
பிணைமானும சேரும்‌ கூட்டத்திற்கு இடையூறா 
காமைப பொருட்டுத தேரினை ஓசையினறி மெல 
லச்‌ செலுததுமாறு பாகனுக்குக கூறுவதாக இவா 
பாடியுள்ள பாடல (அகம. 744) அருட்சிறபபுடை 
யது. அதனுள்‌ கலைமான கொம்பிறகுப பூமடல 
உதிர்நத வாழைக்‌ குலையை உவமித்துள்ளதும 
இயலபுற அமைநதுள்ளது. 


சீதை - இராமன்‌ தேவி, இராமாயணத்தலைவி, ஆற்றல்‌ 
மிக்க இராமனுடன செனற சீதையை, வலிமிக்க 
அரககன கவர்ந்துசெனறபோது நிலததில்‌ வீசப்‌ 
பெற்ற அவள்‌ அணிகலன்களைக்‌ கணட குரங்கு 
கள்‌ அவற்றை முறைமாறியணிந்து அவ்விழையால 
பொலிவு பெற்று விளங்கின (புறம. 378:18-21). 


சீப்பு - தாழ்‌ (கதவுக்கு வலியாக உள்வாயிற்படியிலே, 
நிலததே விழ இடும மரம). இளம்‌ பருவதது அந 
தணன ஒருவன, தூதாக இரவுநேரததே வநது; 
அரசனிடம நேராகச செனறு சொலலிய சொற்‌ 
களோ சில; அவறறைக கேட்ட மாததிரததிலேயே 
போர்‌ நின்றுவிட்டது; ஏணியும சீபபும்‌-தாழும்‌- 
மாற்றி மாணவினை யானையும மணிகளைநதன 
(புறம, 305). 


சீர்‌ - 1. அழகு. நீர்ககு அணிமையில்‌ படிந்த மருதி 
னது கொமபிலே ஏறி, சீர்‌ - அழகு - மிக, கரை 
யிடத்து நிறபோர்‌ மருள, மடுவினகண *துடும' 
எனறு ஓலிபபக குதிதது, மூழ்கி, மணலை முகநது 
காட்டிய கலலா இளமை இரஙகததககது (புறம. 
2436 9). சீரோடு, வடிவாலும நிறததா லும வலம 
புரிச சங்கினை ஓக்கும்‌, வேளளிய நரைமுடியினை 
யுடையவர்‌ முனிவர்‌ (முரு. 126,187). கடம்பு சூடு 


al 


சீர்‌ 


தலால சீ£ மிகுகினற நெடுவேள்‌ (மது. 614), விறல 
பட ஆடும்‌ மகளி, சோபொருநதன, தலைமை 
யினை உடைய விளஙகுகினற பேரணிகலனகளைப்‌ 
பூணுமாறு நன்னன்‌ பரிசில நலகுவான (மலை 570, 
௧80) மயில, வானிற பறநது செனறு, நீணட 
கணுககளையுடைய அசையம மூஙகிலினகண, பசிய 
புறத்தினையுடைய மெலலிய சா (அழகிய இடம) 
வளைய இருககும்‌ பெருஙகல நாடன (அகம. 378, 
5-11). வெணகடுகை அபபி, எண்ணெய தேயதது 
நீராடியதனால, நறிய அணியைப பெற்ற, குனிரநத 
நெய பூசிய, மிகக மெனமையாகிய உடமபினை 
யுடைய சீர்‌ பொருந்திய தலைவி உறங்க, களவன 
போலத்‌ தலைவனும்‌ வநதனன்‌ (நற, 40 7-9), 
சிறநத சீர்மிகக அகனற மாளிகைககணணே 
அன்னை இன்று வநதனள்‌ (தற்‌. 29:5,6). மருதமரத 
தில ஏறி நீரவிளையாடடிடததே பாயவோளது, 
குளிரநத நறிய கூநதல வானிலிருநது இறங்கு 
கின்ற மயிலினது சாபோனறது (தங. 74). இள 
வேனிற காலததே காமனுககு நிகழததும விழா 
வினை எதிர்கொள்ளும வகையில, சீர மிகக நல்ல 
நேரமும வநதது (கலி, 46:9-10), மெலலிய சஈ 
உடைய மயிலின இயலபை உடைய மகளிர்‌ தமக 
குள்‌ நிகழநத போரில தோளவளையாகிய ஆழி 
யைச்‌ சுழறறுவார்‌ (பரி. 9.ச5,58). சாபொருநதிய 
திரு எனனும சொலலோடும சோலை எனனும 
சொல்லோடும மாலிருங குனறம எனனும சொல 
தொடர்நது திருமாலிருஞ்சோலை மலை எனது 
பெயர்‌ பெறறது (பரி, 15 22,98). சா உடைய 
வையை (பரி. 2232). திருமால, திருபபாறகடலைக 
கடைநத காலததே, மநதர மலையை மேலே எழ 
எடுதது, ஆமை உருககொணடு தன்‌ சீருடைய 
சிரததே ஏறறியமை (பரி, இ. 1 65). 


2. அளவை. பரநத சா - அளவை - உடைய 
பொருள்களைத துலாககோல ஆராயும (புறம, 
6.8,9). முதல தானமாகிய குரலிலே வநது 
பொருநதும, சா உடைய பாட்டை வலல பாண 
னுமபொறறாமரைப பூவைப்‌ பெறறான (இதனைத 
தாளம்‌ எனறலும பொருநதும (புறம. 11 14-18), 


“நினனை, மிகாமல சாபபட (அளவிறபட) 
நுகாநத களிபபினை உடைய பரததையின அழ 
கிய மையுணகண அழுமபடி, சிலநாள விட்டுப 


பினனாக கூடினாய நீ, எனப பரததைமைத தலை 
வனிடம தலைவி கூறினாள்‌ (கலி, 97:26,27) 


3. ஓசை. வதுவை நிகமும பரததைய! மனையில, 
ஒலிககும கணணினையுடைய முழவின இனியசீ£ - 
ஓசை - தன்னை அழைபபன போல வநதிசைப 


சா 


பவும தலைவன அங்குச செல்லாதிருததல (அகம. 
66 22,23). உழவா, ஒலிககும பறையின்‌ சீரோடு, 
பயிர்கள்‌ வளையுமபடி ஓதுககிககளையைப்‌ பறித 
துக தூயமைசெயவா (அகம்‌. 1947-9), அழயெ 
சீரையும, அஞ்சபபடுதலையும உடைய வேதம, 
தனககு நனமையைவிருமபி, திருமாலின பெருமை 
ரதெனறு சொலலும (பரி, 15:68,64), ஊதபபடு 
இனற இனிய சீா உடையது வேய்ஙகுழல (பரி: 
22,40). 


க, கனம யானையினுடைய தானே வீழநத 
கொமபைச்‌ சரும - கனமும்‌ - செமமையும ஓபப, 
இரணடு புறததையும்‌ செததிப பண்ணின பாண 
டில (நெடு. 117,118). பலாவின காயை மிகவுடைய 
கொததை ஒப்ப, தமமில ஒதத 8£ உடையவாகக 
கட்டிக்‌ காவின வாச்சிய முடடுககளை உடைய 
பை (மலை:18,18). பூவுலக இனபமும தேவருலக 
இனபமும, இரண்டும தலைவியது இனபததோடு 
ஒருஙகுவைதது ஆராயநதாலும அவளால பெறும 
இனபத்தின சீருககு ஒவ்வா (குறு.101). சீர்ததக 
வநத புதுப்புனல, (புதுப்‌ பரததை) நீ குளித்த 
அவ்விடத்தே நினனைக கைக கொண்டு இழுத்துச்‌ 
செலுததக்‌ கணடாரும்‌ உளர்‌ எனத்‌ தலைவி தலை 
வனிடம்‌ உரைததாள்‌ (கலி. 98:25,26. 


5. காவுமரம்‌. தமமில பொருதுபட்ட யானை 
யினது கொமபுகள்‌ சீர்‌ - காவுமரம - ஆக, பொருள்‌ 
களைக  காவிககொணடு கானவர்‌ வநதனா 
(மலை. 354, 155). 


6. தலைமை. “பகைவருடைய யானையினது பட்‌ 
டததிற பொனனைக கொணடு, பாணரது தலை 
பொலியுமபடி செயது, வாடாத பொற்றாமரை 
யைச்‌ சூட்டிய சிறநத: சிரினையும - தலைமை 
யினையும - புறககொடாத 
உடைய பெரியோன மரபினுள்ளாய' என மலைய 
மான திருமுடிசகாரியை நபபசலையார்‌ பாடுவா 
(புறம. 126: 1-4). பலவாகிய நல்ல விளைபுலனகள்‌ 
சூழநதிருககும சாசானற செலவச சிறப்பு உடைய 
வன திததன (புறம, 395,16-18). ஊர்தோறும்‌ 
எடுததுககொண்ட சா பொருந்திய விழவின கண 
ணும முருகன உறைவான (முரு. 820). *சாசானற, 
உயாநத நெலலின பெயரைப பெற்ற சாலியூரைக 
கொண்ட உயாநத வெறறியை உடையவனே” 
எனத தலையாலங்கானததுச செருவெனற பாண 
பயன நெடுஞ்செழியனை மாங்குடி மருதனரா 
பாடுவா (மது 87,88). உருமேறுபோல முழஙகித 
தன ரக தககதாகக கரிய சருசசரைலய 


மேறகோளினையும- 


82 


சீர்‌ 


உடைய பெரிய கையைச சுருட்டி நிலத்தே எறிந்து 
கூறறுவனைப போல வேழம வரும (குறி. 168-166). 
பெறுதறகரிய பழைய சீருடைய சுவர்ககததை 
ஓககும நெடிய காலகளையுடைய மாடம (ட்‌. 
304-111). சாகெழுவெணமுததம்‌ (கலி. 9:15). 
சீர்‌ முதாநது, புலவா வாயிற கவிகளைத்‌ தான்‌ 
பெறறு, அழகு பொலிவு பெறறது வையை (கலி, 
67:2). பூககளைப்பறிததுக கோடறகு, சாநிறைந்த 


சிவந்த சிலமபு முதலியன ஓலிபப, மகளிர்‌ 
ஓடினா (கலி, 75:1-4). சீர்‌ நிறைநத சிலம்பு 
(கலி. 90:11). அழகிய சீருடைய அசை இயல 


துரோபதையது கூநதலிலே, கையை நீட்டியவன து 
(துசசாதனனது) நெஞ்சைப பிளநது, பகைவர்‌ 
நடுவே தான சொனன வஞ்சினததை வாயககச்‌ 
செயதவன (வீமன) (சலி. 101,18-20). பகைவர்‌ 
மேறசெனறு, அவர்‌ புலிப்பொறியையும விற 
பொறியையும அவர்‌ நாடடினினறும்‌ போசு, 
விளங்குனெற கயலை அவவிடததே பொறிதத 
புகழை உடைய கெடாத சரஉடையவன தெனனன்‌ 
(கலி. 104,1-5)., அரசுகள்‌ படுமபடியாக அவற்றை 
வெனறொழிதது, நெறியாலே கொணடுவதத, சீர்‌ 
மிகு சிறபபினோனது (பாணடியனது) தொல்‌ 
குடிக்கு உரிததெனறு கூறிய அனைததும தீதினறிப 
பொலிக (கலி, 106.1-6). குறறததைச செயத மாறு 
பாட்டின மிகுதியினாலே, சரபொருததின பொது 
வர்‌ ஆாதது அததொழுவினுள்ளே சேரபபாயந 
தார்‌ (கலி, 105:27-29). சா£தகு கேள்வன (பரி. 21.60). 


7. தாளம்‌ (முடிநதுவிடும்‌ காலததினைத்‌ தன்னி 
டததே கொணட தாள அறுதியுமாம). பரதவர்‌, 
வெமமையுடைய மதுவுணடு மெலலிய குரவைக 
கூததிறகு ஏறற சீருக்கு-தாளத்துககு-ஏறப ஆடுவா 
(புறம. 24.4-6). பேயமகளிா, மேனமேலும்‌ கொட்டு 
கனற மநதமான ஓசையையுடைய பறையினது 
சாக்கு ஏறப ஆடுதல ((புறம. 62:4,5). நெலலை 
யறுககும உழவா, ஆமபலின அகன்ற இலையிலே 
மதுவையுண்டு, கடலினது: ஓலிககும. திரையின 
இனிய சீராகிய பாணிக்கு ஏறப ஆடுவா (புறம. 
209.2-6). சா அமைய, இழும எனனும ஓசையுடன 
அருவி இழியும (புநம. 399.38,33). ரை உடைத்‌ 
தாகிய தேவபாணியை நீரமையுடன பர ககபபாமி 
தல (பொரு. 84). பொருநன, உடுககையில தோறறு 
விதத இரட்டைச சீராகிய பாணிககுப பொருநத, 
ஒருபாட்டினைப பேணிபபாடுவதறகு முனனே 
கரிகாலன நணபரைப போல உறவுகொளள 
விரும்புவான (பொரு. 70-73). ஆரவாரம முழங்கு 
தின்ற, துணங்கைக கூததின சீருககு, செற்நத 
குறைததலைபபிண ம எழுநது நினறாடுகையினாலே 


சீர்‌ 


போர்க்களம்‌ அஞ்சுதற்குரியதாயிற்று (மது. 86-88). 
மகளிர்‌, துணங்கைக கூத்தினையும அழகிய சீர்‌ 
உடைய குரவைக கூததினையும்‌ மறநதனர்‌ (மது. 
157-160). யாழோர்‌, சீரை இனிதாக உட்கொண்டு, 
நரம்பை இனிதாகத்‌ தெறிதது மருதபபண்ணினை 
வாசிததனர்‌ (மது. 6௧7,858), வெள்ளிய பனத்‌ 
தோட்டினைக்‌ கடபப மலரோடு சூடி, இனிய சர்‌ 
அழகிதாக அமைநத பாணியோடு, பொருநதி 
முருகனை ஏத்தி, வேலன்‌ வெறியாடினான (அகம்‌. 
98:16-18). மலைச்‌ சாரறகண்ணே, வேங்கைப்‌ 
பூக்களைச்‌ சூடி, தொண்டகம்‌ என்னும பறையின 
சீர்ககு இசைய ஆடவர்‌ பெண்டிரொடு கலநது 
தெருக்களில்‌ ஆடுவர்‌ (அகம்‌. 118:1-4). மேகம்‌ 
இடிககுங்கால்‌, நீரினகண்‌ ஒலிக்கும்‌ தேரை ஒலி 
யினை ஒகக, சீர்‌ அமைத்துச்‌ சிறிய பல வாசசியங்‌ 
களோடு, பல ௨ளாககும செனறு கோடியர்‌ ஆடுவர்‌ 
(அகம்‌, 301:18-23). மயிலகள்‌ இனிய குரலினை 
உடையவாய்‌ நெருங்கி, மெலலிய சீர்‌ கொணடு 


ஆடும்‌ (அகும்‌. 358;2-4) விழாக்களததின்கண்‌ 
துணங்கையாடும்‌ மகளிருடைய இனிய சீர்‌ ஒலி 


முழங்கும கடலோசைபோலப்‌ பரவும (தற்‌. 79௪: 
10) நீலமணிபோலும திருமிடற்றினையும, எட்டுக 
கையினையும உடைய இறைவன கொடுகொட்டி 
ஆடுகினற காலததே கொடியை ஒத்த நுசுபபினை 
யுடைய தேவி கொண்ட சீர்‌ தருவாளோ (கலி, 
1:4-7). அழித்தல்‌ தொழிலை நிகழத்துகன்ற காலங்‌ 
களிலை இறைவன்‌ பாணியும்‌ தூககும்‌ சரும எனறு 
சொலலப்பட்ட இவற்றை தேவி காபப ஆடுதல 
(கலி. 1:15-17). சிறுகுடியின்‌ மன்றததில்‌, பணண 
மைந்த இனிய சீருடைய குரவைக்கூதது ஆடினர்‌ 
(கலி. 103:35-38). பாடுவாரது பாணியாகிய சர்‌ பரங்‌ 
குன றதது ஒலிததது (பரி. 8:109). ஆடுதற்குரியாரது 
ஆடலும அதறகுப்பொருநதின சீர்‌ உடன கூடிய 
பாணியும ஆகிய இவறறின லிகேட்டுவண்டுகள்‌ 
எதாவருதல (பரி. 10:117).8ர்‌ அமைநத பாடல (பரி. 
11:62). இசையோடு கூடிய சீர்க்கு ஏற்ப ஆடுதல 
(பரி, 17:189). பொருநதிய வங்கியத்தின இசை 
எழ முழவு, மத்தரி, தடாரி, தண்ணுமை, மகுளி 
இவறறது ஓசையையுடைய சீரினை அளந்து அழகு 
தக நிருததத்தினகண்‌ ஓக்கத திகழும்‌ அரிவையா, 
தம நேரிறை முனகையால்‌ அத்தாளத்தைத்‌ தூசுகி 
அளததனர்‌ (பரி, 18:40-44), திருப்பரங்குனறததின்‌ 
ஒருபககம்‌ சீருககு இசைய ஆடுனெற மயிலது அரி 
குரலதோனறியது (பரி, 11.19). மலையிடததே, 
போரினகண மிகும்‌ அரவமபோலத திரளாகிய 
சீர்‌ ஓலிககும ஒலியோடு சறநது இயங்கள ஆர்பப, 
மேகததொகுதியும அவ்வாாபபோடு நினறன (பரி, 
18:42-45). துடிசசீர்க்கு ஏற்ப முததாரம அசைய 


83 


சீர்‌ 


ஒருததி ஆடினாள்‌ (பரி, 21:60, 61). ஒருத்தி துடி 
யின சாககு இசைய தோளைப்‌ பெயாததாடினான்‌ 
(பரி, 21:64, 65). ஆடலமகளிர துடியினது சருககு 
ஏற்பக்‌ கூத்தாடினா (பரி, 22:42), 


8. தோகை. அழகுபொருநதிய மயிலின்‌ தொகுதி 
கொணட தழைத்த சீர-தோகை ஓத்தது மயிச 


'சாநது பூசபபெறற தண்ணிய நறிய கூநதல (அகம, 


393:21-23). 


9. நன்மை, அரசனது வீரததைப பாடிய 
பாடினி, பொலிவுடைய சிறநத பல கழஞசாற 
செயயபபட்ட சீர்‌-நனமை-உடைய அணி கலத 
தைப பெற்றாள்‌ (புறம. 11:11-13), 


10. பாட்டு, நாம பாடும, அசைநது வருதலை 
யுடைய ஊசற சீரை - பாட்டை - நீ இயற்பழித்த 
தனை அழித்து, இயறபட ஒனறு பாடுவாய்‌ எனத 
தலைவி தோழியிடம்‌ கூறினாள (கலி, 181:84). 
நைவளம்‌ (நட்டபாடை) எனனும பண்ணைத 
தருகின்ற யாழநரமபிற்கு இயைநத நின சீர்‌ நின்‌ 
பொய்மமிகுதியை உணர்ததிறறு எனத தலைவி 
பாணனிடம கூறினாள்‌ (பரி, 1830), 


11. புகழ்‌. மாடததிடதது மகளிர வேதிகைக 
கணணே விளையாடும்‌ விளங்கிய சர்‌-புகழ- உடை 
யது விளஙகில நகர்‌ (புறம 58:8-௪), பலவகைக 
கொடி நிழலில அமைநத, பொனனை மிகுதியாக 
உடைய கடைவீதியின்கண்‌, 8£ (வெறறிபபுகழ) 
பெற்ற மிகக மகிழச்சியாலே வீரா முரசு முழக்கு 
வர்‌ (பதி. 15:19-22). ஞாயிறுபோனற சா சானற 
வாய்மொழி (பத. 31:4). ஈர்படைதத நாட்டினி 
டையே பகைவர்‌ போருடறறாவாறு குறுகடெ.டுக 
கடககும அயிரை மலைககுத தலைவன பல 
யானைச செலசெழுகுட்டுவன (பதி. 21:28,29). நன 
மக்கள்‌ புகழநத, ஓங்கி உயாநத மேலான சீர்‌ 
உடையது அலைவாய என்னும பதி (முரு. 124, 
185), பெறுதறகரிய பழமையை உடைததாயெ 
சீர்‌ உடைய துறககத்தினை ஒககும பெருநதுறை 
(பெரு. 388,389). பெரிய நன மககளிடததே மேலாயத்‌ 
தோனறுகையினாலே சா உடைய விழுமிய தலை 
மையினை உடையது சேரி (மது, 227,134). பெருஞ்‌ 
சீர்‌ உடைய அனனி (அகம. 145 10,11). சரபொருந 
இய பெரிய மனை (அசம்‌. 219:1) நநதா எனபா 
ரது சீர்மிக்க பாடலிபுரம (அகம. 265.4,8), 


அமை 
யாத சீரை உடைய கூடல (கலி 30.11). சீர்‌ 
மிகுநத தலைமையினை உடையவர  (சுககிணா 


மூாததி தேவர்‌) (கலி, 19:9).  அறதநின்கண 


சீர்‌ 


சேராத சீரிலோர்‌ செவவேள்‌ தாள்‌ நிழலை அடை 
யார்‌ (பரி, ௧.74). கெடாத விழுசசீர்‌ உடைய 
வளமகெழு வையை (பரி, 17:44). வேலவனைப்‌ 
பயநத சா பரநதுநிறக, ஏந்திய இமயததோடு 
நோநினறு ஏறுமாறாதலை ஏற்கும்‌ பரங்குனறு (பரி. 
78:4-6) தாமரைப பூவினை ஓதத சா ஊர்‌ (பரி.த. 
7.2). 


12. பெருமை. ஆனேறு சிவனுக்கு ஊர்தி மட்டு 
மனறு, ர்‌ - பெருமை - பொருந்திய கொடியும 
அதுவே (புறம. 1,8,4). மெலல வநது என நலலடி. 
பொருநதி, ஈயவேண்டும எனறு இரப்பராயின்‌ சர்‌ 
உடைய முரசு பொருநதிய பழையதாய்‌ வருனெற 
எனது அரசாடசியைக கொடுததலோ எளிது என்‌ 
பதுசோழன நலஙகிள்ளியின உட்கிடை (புறம.73:1-8). 
*ஓலிககும இரையையுடைய நீரால சூழப்பட்ட நில 
எலலையிலே ஓங்க, நினது சீர்‌ பொருநதிய சிறநத 
புகழைப்‌ பலவாக ஏததுவோம' எனக குமண 
னைப பெருஞ்சிததிரனார்‌ பாடுவர்‌ (புறம்‌. 180:88- 
80), *வாளாற்‌ செய்யும போரின்கணணே உழக்‌ 
கபபட்ட நினது படையையும்‌, நினது சாமிகக 
செல்வத்தையும பலபடப்‌ புகழ்வோம்‌' எனறு 
குமணனிடம்‌ பெருஞ்சிததிரனார்‌ கூறினார்‌ (புறம்‌. 
161:31,32), மலலிகிழான காரியாதியின குடநாட்‌ 
டில்‌ மறவா எய்து கொண்டு வந்த எய்ப்‌ 
பன்றியினது நிணம்மிகக வெண்சோற்றுக்‌ 
கட்டியை, வருவார்ககெலலாம்‌ ஒப்பச்‌ சொரியும 
பெரிய பனை ஓலையானியன ற குடையிலே நுகரும்‌ 
விடியற்காலததுச்‌ சீருக்கு வேந்தரைப்‌ பாடிபபெற்ற 
யானையும்‌ ஒவ்வாது எனறு ஆவூர்‌ முலங்கிழார்‌ 
பாடுவர்‌ (புறம்‌, 177: 1-3, 13-17) யானை 
யைப்‌ பரிசிலர்க்குக்‌ குறைவறக்‌ கொடுககும்‌ 
சீர்பொருநதிய வலிய முயறசியை உடையவன்‌ 
அகுதை (புறம்‌. 285:2,5), நெடுவேள்‌ ஆதன என 
பானது போந்தை என்னும ஊரைப்‌ போன்ற 
மிகுதியான சீருடையவள்‌ ஓரெயில்‌ மன்னன ஒரு 
மடமகள்‌ (புறம்‌, 338:4,5,12). இனபமதரும்‌ சீர்‌ 
பொருந்திய விழா (பதி. 15:38). விலலாலும துளை 
யுருவ முடியாத வன்மையோடு பொருநதிய விழு 
மிய சருடையது ஐயவிததுலாம (மதிறபொறி) 
(யதி, 23:23), சிறிதளவு வடக்குத்‌ திசையினகண 
தாழந்துளளது சீர்‌ சான்ற வெள்ளி எனனுமகோள்‌ 
(பஇ, 84:24). வேனிறகாலம நீடடிததலால குனறு 
கள்‌ பொலிவழிநது தோன்ற, அருவிகள்‌ நீர்வற்றி 
உலர்ந்த வறடசிக காலததும்‌, கரையளவும்‌ நீர்‌ 
பெருகி, அகனற இடத3த பேரியாறு பாயும்‌ (பத, 
38:8-11). விளஙகுகினற மணிகள்‌ விளிம்பிலே 
கோக்கபபெறற, பொறறகட்டாறசெய்த கூட்டின 


84 


சீர்‌ 


புறததே (விளங்குகின்ற இழையணிந்து, ஒளி 
சொரிநது விளங்குமாறு) சீர்மிகக முதது வடம்‌ 
கோதத நார்‌ முடி அணிந்த சேரல்‌ (பதி. 39:73-17), 
புனபுலததில விததுக்களை விதைககினற வன்கை 
உழவர்‌, சீர்‌ உடைய பல கடாககளை அவற்றின்‌ 
கழுத்தில கட்டிய மணி ஒலிககுமபடி நுகத்தின்‌ 
கணணே பூட்டி உழுதனர்‌ (பதி, 58:15-17), தெய்வ 
மகளிர்‌ பலரும்கூடிச்‌ சீர்‌ விளங்குனெற மலையிட 
மெலலாம்‌ ஆரவாரிக்கபபாடி ஆடினர்‌ (முரு. 39- 
41), புலலி எனபானுககுரியது திருவிழாசுகளை 
யுடைய மிக்க சாபொருநதிய வேங்கடம்‌ (அகம்‌. 
61:12,13). சீர்மிகக, நமமிடத்து விருபபம்‌ உடைய 
அழகிய மாமை நிறத்தை உடைய நம்‌ தலைவியை, 
விரைந்து செனறடைவேோம்‌ எனத்‌ தலைவன 
தோபபாகற்கு உரைத்தான (அகம 154:13-15), 
சீர்மிகு குரிசில்‌ (அகம்‌. 184:19). “சீாபொருநதிய 
பெரிய மனை (அகம. 219:1). என மகள்‌ நனகு 
மதிபபும்‌ சீரும்‌ இல்லாமல சிறிய ஊரிலே வறுமை 
யுறற பெண்டினது புல்வேயநத குடிலாய வறிய 
மனையில்‌ சிலம்பு கழித்து அவனுடன மணம்‌ 
பொருநதீனளோ என்று நோவேன' என மகட்‌ 
போகதிய செவிலி கூறினள்‌ (அகம்‌, 369:21-26). 
மெலலிய சீருடைய, ஆரவாரிக்கும்‌ மயிலினது 
பீலியைப்‌ போனறது தழைதத மெல்லிய கூநதல 
(குறு. 296:8-7). ஒரு பசுவினால்‌ வரும்‌ ஊதியத 
தைக கொண்டு உண்ணும உணவையுடைய சீரில 
வாழசகை (குறு. 295). தலைவன்‌ தன சீருடை 
நனனாடடுக்குச்‌ செலவான்‌ எனத . தோழி தலை 
விககு அறிவிததல்‌ (ஐங. 214.4,5), பகைவரது 
கடததறகரிய அரணைக கடநத சீர்மிக்கது தானை 
(ஐங்‌. 459:2,3). வெணகடமபின உயர்நத இடததே 
ஆரவாரிககும மயிலகள்‌ அனைததும தங்கும சீர்‌ 
உடையவாய்‌ பெருநதுறை கவினபெறறது (கலி. 
36: 1,2,8). தொழுவிடததே தழுவிக்கொணட 
ஏறுகளெலலாம்‌, மேயும நிலததே போக, 
நுறைநத சரினையும நோககினார்‌ ' கணகளை 
வாங்கிக கொள்ளும்‌ அழகினையுமுடைய ஆயச்சி 
யரும(ஆயரும வளபபததை உடைய ஊரிடததே 
குரவையாடுவர்‌ (கலி.  104:60-62). “அழகிய 
சீரை உடைய செறிந்த அழகினை உடைத 
தாகிய முறுவலை உடையாள்‌ செய்த இககாம 
நோயை அறிநதுவைததும்‌ இவ்வூரில உளளா£ 
அதனைத்‌ தீர்ததல ஆறறாராயினும ஒரு தணணளி 
செயதலையும அறிதினறிலா” எனபது மடலேறு 
வேன என்ற தலைவன கூற்று (கலி. 140:26-28). 
வெறறி மிகுநத மேலான சீர்‌ உடையவா அந 
தணர்‌ (பரி. 1,37). ‘ஐயனே, சூளுறல வேணடின, 
வையைககு ஏற்ற சீர்‌ மணலைச கூளுறாது ஒழி 


சீரை - 1. 


சீர்த்தி 


எனத தோழி தலைவனிடம்‌ கூறினாள்‌ (பரி. 8:71), 
பிறததபொழுதே நின்னை வெருவித தேவர்கள்‌ 
அஞ்சிய சா உடையோயே' எனச செவ்வேளைப்‌ 
பாடுவர்‌ (பரி. 74:85,86) “மாநதீர்‌, நினைமின்‌; இனி 
அம்மலையது சீர்‌ கேணமின' எனத்‌ திருமாலிருஞ்‌ 
சோலை மலையைப பாடுவர்‌ (பரி. 1௧ 39). சா 
அணி வையை (பரி. 82:82). 'துளங்காத மேலான 
சிருடைய துறககததை ஓத்தது செலவன நகர்‌' எனத 
இருமாலகோவில கொண்டிருக்கும்‌ இருநதையூரைச 
சிறபபிபபர்‌ (பரி இ, 7:47-29). நலலவை எலலாம 
பொருந்தும்‌ பழமையான சீருடைய நகா (பரி, இ, 
1.63). பணிவிலலாத சீரினை உடைய செலவிடைப 
பாகன்‌ (சிவன்‌) (பரி, தி. 175,76). சாபொங்கும 
வண்டியும்‌ தேரும ஊர்நது செனறனர்‌ (பரி, இ, 2: 
16,17). 


சீர்த்தி - மிகுபுகழ்‌, குற்றமிலலாத நலல தருமநூலிலும்‌, 
நானகு வேதங்களிலும்‌ சொல்லப்பட்ட எயதுதற் 
கரிய சீர்த்தி-மிகுபுகழ - உடைய வேள்விச்‌ சாலை 
கள்‌ (புறம. 15:16-81). முரசம, வெறறியால்‌ உண்‌ 
டான சீர்த்தியோடு ஒருங்கு சேர்நது முழஙகுதல 
(பதி 41:93,24) பரந்த சாததியுடைய, ஆலின 
கீழிருந்த இறைவன மகன்‌ பிள்ளையார்‌. (கலி. 83: 
13,14). 


துலாக்கோல்தட்டு, *தனனைவந்தடைந்த 
புறாவினது அழிவிற்கு அஞ்சியவனாய்த்‌ தனனழி 
விற்கு அஞ்சாது சீரையினுள்‌ - துலாகோலதடடி 
னுள்‌-புகுந்த, வரையாத வள்ளன்மையுடைய வலி 
யோனது மரபினுள்ளாய' எனச்‌ சோழன மாவளத்‌ 
தானைத்‌ தாமபபல்கண்ணனார்‌ பாடுவர்‌ (புறம்‌. 
43:57). 


2. மரவுரி. முனிவர்‌ சீரையை-மரவுரியை-கொண்டு 
அமைதத உடுக்கையர்‌ (மூரு. 186). 


சீற்றம்‌ - னம்‌. (பகைவருடைய அகன்ற இடததினை 
யுடைய நல்லரண்களைக கழுதையாகிய புலலிய 
நிரையைப பூட்டி உழுது பாழபடுத்தினை; விளை 
கழனிககணணே வெளியே தலையாட்ட மணிநத, 
மனம செருகிய குதிரையினுடைய கவிந்த குளமபு 
கள்‌ தாவத தேரைச செலுததினை; அபபகைவ 
ருடைய காவலையுடைய வாவிககண நின களிறு 
களைப்‌ படிவிததனை, நீ அபபெறறிப்பட்ட £ற்றத்‌ 
தோடு-சினத்தோடு-அதறகேறற செயகையை உடை 
யை” எனப பாணடியன பலயாகசாலை முதுகுடுமிப்‌ 
பெருவழுதியை நெட்டிமையார்‌ பாடுவாரா (பறம, 
1511-11). முருகனது சறறம போன்ற சனத்தை 


85 


சீற்றத்தவன்‌ - சினத்தை உடையவன. 


சீற்றத்தவை. - சினம்‌ உடையவை, 


சீறடி 


உடைய அசசம பொருநதியவன தலைவன (புறம. 


16.12, பொரு. 131) “தோலவியிலலாத நலல 
புகழினையுடைய நாலவருள்ளும்‌ (மணிமிடற 
றோன, பனைககொடியோன, கருடககொடி 


யோன, சேயோன) விலககுதறகரிய சீறறத்தால 
கூறறததை (மணிமிடறஹறோனை) ஒபபை” எனப 
பாணடியன்‌ இலவநதிகைப பள்ளிததுஞசிய நன 
மாறனை நக8ரனார்‌ பாடுவா (புறம. 56 10, 
11). இமயவரமபன தான அழிகக வேணடிய 
நாட்டிறசெனறு, பகைபபுலததில எரிபரபபிய 
தெருங்குதறகரிய சீறறததோடு உயாநத மதி 
லிடத்தே உள்ள கணையமர ததை அ)நிததான. 


(பத. 75,1-2). *மாறறரும ீறறதது மாயிருங 
கூறறம, தன வலையை விரிததாற போனற 
பாரவையை 


உடையவன ஆடுகோட்பாட்டுச 
சேரலாதன (பதி, 51:45, 36). தலைவியின தநதை 
முருகன அன்ன சீறறத்தினையும கடிய திறலையும 
உடையவன (அகம்‌. 258,16) எருமையை ஏறுனெற 
கூற்றுவனுடைய நெஞ்சை வடிமபாலே பிளநது 
இறைவன சீறறமோடு ஆருயி கொணடரன 
(கலி. 103 40-45). 


பகையரசாகள 
பட்டொழியுமாறு வெனறு அமையாத சீறறத 
தவன பாணடியன (பரி, 22,3). 


சீறறததவையாய- 
சனம உடையவையாய - செருச செயத அமபு 
சுளை ஒத்த கணகளையுடைய மகளி (பரி, 2037- 
36). 


சீறடி - றிய அடி. சேரன்‌ மனைவி, ஒள்ளிய இதழை 


யுடைய பூவைபபோனற றடிககண - சிறிய 
அடியினகண - அணிநத இண இணிகள சிறிய பரட 
டின கண கிடநது ஒலிததன (பத. 58:19, 20), லெ 
வளையை அணிந்த விறலி, மெனனில வழியில 
சீறடியால நடநது செனறாள (பதி. 57 ௪, 6), சிறு 
சதங்கை சூழநத ஒளளியதாகிய சிவநத சீறடியினை 
உடையவா சூரர மகளிர (முரு. 18). ஓடி இளைதத 
நாயினது நாப3போனறது பாடினியின சீறடி, (பொரு. 
42), விறலியாதம்‌ நடையால இளைதது ஓயநத, 
நலல மெல்லிய சீறடியை இளையர்‌ மெததெனறு 
வருடினா (று. 38, 33). அசைகின ற இயலபினான 

ளதத, வலிகெட்ட நாயினது நாவினை ஒத்த, 
கற்களில நடந்து செலகின்ற £றடியினர்‌ விறலியா 
(மலை. 42, 48). “எம தநதையும இவள்‌ எஙகேனும 
செலவது காணின நிலததே இவள அடி பொருநதி 
நடககப பொறாதவனாகி, “நின சீறடி சிவபபுற 


சீறடி 


என செயச்‌ செலநின்றாய' என்று வினவும்‌” எனத்‌ 
தலைவனிடம தோழி கூறினாள்‌ (அகம 12:8, 3) 
“மலைகள குறுக்கிட்டு நிறகும சுரநெறியிலே, ஏதி 
லாளனது நெஞ்சு தனககே உரிததாகப்‌ பெறற, 
எனது சிறிய மூதறிவினையுடைய மகளது சிலமபு 
பொருநதிய சறடிகள்‌, செலல வலலுநவோ” என்‌ 
பது தாய கூறறு (அகம, 17:8-88). வேனிறகாலததில 
பகறபொழுதில சுரததின்‌ கணணே, 'சிலமபணிநத 
சீறடி சிவப்ப எமமுடன ஒரு நெறியில பொருநதி 
வருதற்தப்‌ பெரிதும நடத்தல வன்மை உடையை 
ஆனெறாய” என உடனபோகா நினற தலைமகட்‌ 
குத்‌ தலைமகன கூறினான (அசும. 257 2-4, 18). 
தலைவன்‌, தலைவியின சிறிய பரட்டினையுடைய 
அழகிய சிவநத சீறடியில்‌ செம்பஞசுக்‌ குழமபினைத்‌ 
தடலினான (அகம. 385.7). செலவததையுடைய சிறு 
பிள்ளைகளின சீறடிக்கண பொன்னாற செயயப்‌ 
பெறற கிண்கிணி விளங்கியது (குறு. 148:1,2), 
“காறறு கோதிய மாமரத்தின அழகிய தளிரைக 
கணடாறபோனற மென்மையான £றடியையுடைய, 
தாது முதலியவறறாற்‌ செய்த விளையாட்டுப்‌ 
பாவையையும எமமையும்‌ தலைவர்‌ நினையரா' 
எனத்‌ தலைமகள்‌ தோழியிடம கூறினாள்‌ (குறு. 
278:1-4). நடத்தலைப்‌ பயினறறியாத சீறடிகளை 
யம பூப்போனற்‌ கணணையுமுடைய புதல்வன 
நாட்காலையில உறங்கினான (தற்‌. 281:10,11). முய 
லைப்‌ பிடிக்க எழுநத விரைநத செலவும சினமு 
முடைய நாயினது நலல நாவினை ஒதத சீறடி 
யினையுடையவள தலைவி (நற 882:10,11). *நீதான்‌, 
புலவராலே பாடுதறகமைந்த குறறமறற சீறடி 
களுடன அழகமைந்த அமர்தத கணணை உடையை 
எனத்‌ தலைவன்‌ தலைவியிடம கூறினான்‌ (நற, 
858:1-2). “நீ எம்மொடு வருவையாயின நினனு 
டைய மெலலியதாகிய இயலபினையுடைய சீறடித 
தாமரை, அங்குள்ள கலலைத்‌ தணடுவதனால 
கருமை அடையாதோ? எனத தலைவன தலைவி 
யிடம்‌ கூறுதல (சலி. 78:10,18). “நின்‌ அழகிற்கு 
மேலே லா அழகாகச்‌ செறியும நினனுடைய மெல 
லிய விரலகளையுடைய சீறடி, இஙஙனம திரிநத 
தறகு நோதலும உணடு; அதனைத்‌ தவாிதது 
மெததென என்னிடம்‌ வருவாய' எனத தலைவி 
தன மகனையழைததாள்‌ (கலி, 85:17-21). தலை 
வன்‌, பரத்தையின சீறடி தோயநது, (யான நீயே 
னல்லன்‌; அதனைத்‌ தெளி' எனறு கூறி அவளி 
டத்தே தங்கினான (கலி, 90.17-19), கணவனை 
இழநதாள்‌ போலே தெருவிலே புறப்பட்டு வெய 
யில தனமேலே உறுமபடி, தன சறடியில சலமபு 
ஆர்பபப பிரிவுக கலககமுறற தலைவி எங்கும திரி 
வாள்‌ (கலி, 147.3,4). 


சீறிதழ்‌ 


சீறடியவர்‌ - றந்த இறையன்புடையோர்‌. மிகக மல 


ரினை உடைய திருபபரங்குன்‌ றததிறகு!ம மதுரைகுகு 
மிடையேயுள்ள பெரிய வழியினகணணே சீறடி 
யவர்‌ - சிறநத இறையனபுடையோர்‌ - அக்குனறத 
தஇினகண உறையும முருகவேளுககு விழாச்செயய 
எழுந்து, நிறத்தானும மணததானும மாறுபடு 
தின்ற பல்வேறு சாநதங்களும, பெருமையுடைய 
புகைபபொருளகளும, காற்றாலே அவியாத விளக 
கிற்குவேணடுவனவும்‌, மணம்கமழகன ற மலர்களும்‌ 
இசையினை எடுததுககாட்டும்‌ முழவும, மணியும்‌, 
கயிறும, மயிலும, கோடரியும, பிணிமுகம எனனும 
யானை களாதியும்‌ ஆகிய பொருளகளோடு திருப்‌ 
பரங்குன்றததை அடைநது தொழுதனா (பரி, 8: 
95-102), 


சீறருங்கணிச்சியோன்‌ - பிறரால்‌ றுதற்கரிய கணிச்சிப்‌ 


படையினை உடையவன (சிவன). சீறருஙகணிசசி 
யோன்‌ - சிவன - சினககையினாலே முப்புரம 
அழிநது உதிர்வனபோல வரைபிளநது வழிசசெல்‌ 
வோருக்கு வழியிலலையாக, வீழநது கிடநத சுர 
நெறியிலே தலைவன பிரிநது செலலத்‌ துணிந்‌ 
தான்‌ (கலி. 2:6-10). 


சீறருமுன்பினோன்‌ - பிறரால்‌ ீறுதற்கரிய வலியை 


உடையோன்‌ (சிவன). சீறரும்‌ முனபினோனது 
- சிவனது - குநதாலிப்படைபோலக்‌ கூரியதாகக 
கொமபுகளைச்‌ சீவி ஏறுகளைச்‌ சேரத்‌ தொழு 
விடததே புகுதவிட்டனா (கலி. 101:8,9). 


சீறிடம - 1. சிறிய இடம்‌. “ஒருபிடிடெக்கும சீறிடம்‌- 


சிறிய இடம - ஏழு களிற்றியானைகளைப்‌ பாது 
காககும வளமபொருநதிய நாட்டை உடையாய்‌” 
எனச சோழன குளமுறறததுத துஞ்சிய கிள்ளி 
வளவனை அவூர்‌ மூலங்கிழாா விளிபபா (பம. 40; 
10,11) அடங்கிய கறபினையும சிறிய நுதலினை 
யும்‌ உடைய மடநதை, விணணுலகததே கணவன 
புசு அவனுக்கு உணவு கொடுததல வேணடிச்‌ 
சுளகு போனற ச€றிடததைத துடைததுத தனகண 
கலுழனெற நீராலே சாணததைக கொணழு மெழு 
கும (பூழம. 249:10,14), 


2 ஏற்ற சமையம்‌. விளைந்த செவ்வியையுடைய 
சீறிடம-ஏறற சமையம-பார்த்து சிறு முயறசி 
செயது எலி வளைந்த கதிராகிய உணவை முழை 
யினகண்‌ நிறைய வைக்கும்‌ (பறம. 190:1-5). 


சீறிதழ்‌ - சிறிய பூ. சிவந்த காலையுடைய வெட்சியின 


சீறிதழை-சிறிய பூவை-விடுபூவாகத்‌ தூவுதல (முரு. 
21,22). 


சீறியாழ்‌ 


சீறியாழ்‌ - றிய யாழ்‌ (யாழில்‌ ஒருவகை), *பாரியது 
பறமபினை நும்‌ முயற்சியாற்‌ கொளள மாட்டீர்‌: 
அதனைக்‌ கொள்ளும்‌ பரிசினை யானறிவேன; 
வடிதது முறுக்கபபட்ட நரம்பினையுடைய சீறி 
யாழை-சிறிய யாமை-வாசிதது நும்‌ விறலியர்‌ பின 
வர ஆடினிர்‌ பாடினிர்‌ செலலின்‌, அவனே தன்‌ 
நாடும குன்றும ஒருங்கு ஈவான்‌' என மூவேந்தரை 
முன்னிலைபபடுததி வேள்பாரியிடம கபிலர்‌ கூறி 
னார்‌ (புறம. 109:13-18). களாபபழம்‌ போலும 
கரிய கோட்டை உடைய சீறியாழைக்‌ கொண்டு 
பாடும இனிய பாட்டை வலல பாணர்‌ பரிசில 
பெற்றுச்‌ சென்றனர்‌ (புறம. 127:1,2) *வளைசகை 
விறலி என பினனே வர, பொனனைக கமபி 
யாகச்‌ செய்தாறபோனற முறுககடஙகிய நரம 
பினை உடைய வரிபபொருணமையோடு பயிலும 
பாட்டு நிலம்‌ தோறும்‌ மாறிமாறி ஒலிபபப படு 
மலைப்‌ பாலைநிலைபெறற பயனபொருநதிய சீழி 
யாழைத்‌ தளர்நத நெஞ்சததுடன ஒரு மருஙகிலே 
அணைததுககொணடு நின நலலிசை உள்ளி 
வநதேன' என ஆயிடம ஏணிச்‌2சரி முடமோசியார்‌ 
உரைததார்‌ (புறம்‌ 135:4-10) வளமிக்க ஓசை உடைய 
தாகிய சீறியாழை மூத்த பாணன பெறறிருநதான 
(பறம. 188 4,5). *மாலைககாலம வநத அளவில 
சீறியாழில்‌ செவ்வழி எனனும பண்ணை வாசிதது 
நினது மழையை ஏற்றுககொணட காட்டைப்‌ பாடி 
னேன, எனபது பேகனிடம பரணர்‌ கூறிய கூறறு 
(பறம. 148:2,3). 'பேகனே, களாபபழம போனற 
கரிய கோட்டை உடைய சிறியாழை இசையின 
பததை வேண்டி உறைவரா, தலையசைததுக 
கொணடாடுமபடி வாசிதது, யாமிரந்த பரிசில்‌, 
நின அருள்‌ பெறாமையின இனனாதாக உறை 
கின்றவளின்துயர்‌ தாததலே' எனஉரைபபர்‌ பரணா 
(புறம்‌. 145, 3-10). *பேகனே, சிறிய யாழைச்‌ செவ 
வழியாகப்‌ பணணி வாசிதது,நினது வலிய நிலமா 
கிய மலைநாட்டைபபாட எனனை விருமபிபபரிசில 
நலகுவதானால்‌ நின அரிவையின துயர்‌ தாக்க 
விரைக' என அரிசில கிழார்‌ வேண்டுவர்‌ (புறம. 
1462-11). 'பல மலைகளையும கடநது 8றியாழில 
செவ்வழி என்னும பணணை வாசிதது வநத்தறகு, 
நின்‌ அரிவையின துயாதாததலே பரிச' எனப 
பேகனிடம்‌ பெருங்குனறூர்‌ கிழார்‌ மொழிநதரா 
(புறம, 147:1-9). வளைநத கோட்டையுடைய சீறி 
யாழை உலர்ந்த மருஙகிலே தழுவிக்கொணடு 
பாணன, “என துனபத்தை அறிவோர்‌ யரா” 
எனறு வினவிச்‌ சென்றான (பம. 18ச:1-9), சீறி 
யாழை உடைய வறியோர்‌ தொடுககும புகழ 
மாலை சூடுவோன்‌ நலலியக்‌ கோடன' எனபா 
நனனாகனராா (புறம. 176:6,7). நரந்தம்‌ பூவால 


87 


சீறியாழ்‌ 


பல வடங்களாகத தொடுககபபட்டுளள மாலை 
சுற்றிய வளைநத கோட்டையுடைய சீறியாழின 
நரமபினை மென்மையாக அமைநத தாளததுக 
கேற்பக்‌ கைததொழிலால இயககிப பாடுதலை 
யுடைய பாணாகளுககுச சிறறுராகள கொடுககப 
பட்டன (புறம. 302 4-7). பொற கமபியினை 
ஓத்த முறுககடஙகின நரமபினையும, மினனலை 
ஒதத தோலினையும 'மிஞிறு'என்னுமவணடுச சாதி 
யின குரல போனற ஓசையினையும உடைய சீறி 
யாழக்‌ கலவியின நனமை நிறைநத விருப்பம்‌ 
வநத பாணனைக கோவூர்‌ திழாா குறிபபிடுவா 
(புறம, 308.1-3). “அவன எமமிறைவன, யாமவன 
பாணா; நேறறுவநத லிருநதினரைபபேணத தன 
வாளினை ஈடாக வைததான; இஃது உணமை 
எனறறகு இனறு இககருஙகோட்டுச சறியாழைப 
பணயமாக வைககினறேம' எனறு மதுரைக 
கள்ளிற கடையததன ஒரு தலைவனைச சிறபபிப 
பர்‌ (பறம. 316.4-7). *பாணர கைவல்‌ சிறியாழி 
னைக கடனறிநது இயகதினா (ம. 598.4,5) 
பண குறைவற்ற சீறியாழை உடையவர்‌ விறலியா 
(பொரு. 109-111). பொறகமபியினை ஓதத முறுக 
கடஙகின நரமபினது இனிய ஓசையை உடைய 
சீறியாழை இடபபககததே தழுவி நடடபாடை” 
எனனும பண முறறுபபெறற இனிமை தெரிகின்ற 
பாலை யாழை வாசிகதலை வலல பாணமகன, 
வாசிககும முறைமை அறிநது வாசிததான, (று, 
38-40), மகளி இசையேழும தனனிடததே 
பொருநதிய தலைமையினையுடைய இனிய நரம 
பினையுடைய சீறியாழைப்‌ பணகளை மாறி 
வாசிததுத தமமை விருமபிய கணவரைக கூடினா 
(மது. ௧௧9-561). ஆடலமகளிர தாம பாடுனெற 
பாட்டினை யாழ தனனிடததே கொளளுமபடி 
தரமபைக கூட்டுவதறகுக குளிசசியாலே நிலை 
குலைநதிருநத இனிய முரலாயெ நரமபை, முலை 
யின வெப்பததே தடவி, கரிய தண்டினையுடைய 
சீறியாழைப பண நிறகும முறையிலே நிறுத 


தினா (நெடு. 67-72). மருதபபண ணை வாசிதத 
கரிய தணடினையுடைய சீறியாழ நரமபின 
ஓசைககு மேறபோகாது, அவவோசையுடனே 


கூடி ஓரோசையாய இனிய பாடடினையுடைய 
விறலியா, தம இலககணததில தபபாது கட 
வுளை முதலில வாழததினா (மலை, 534-548), 
விளரி எனனும நரமபினது இனிமை பொருநதிய 
சீறியாழின இசை, பூக்களையுடைய கொமபுகளி 
லிருநது மகிழநது கூவும குயிலின ஓலியுடன கூடி 
துயிலை எழுபபியது (அகம. 279 10-13) தெருவில 
பாணன கையிடதததாகிய பண அமைநத சீறியாழ, 
அழகிய வணடுபோலே இமமென ஓலிததது. (நற, 


சீறியாழ்பபாணன்‌ 


30 2-4). பாணர்‌, தெறுகின்ற சினம்‌ தணிதறகரிய 
தெயவத நின மூனபு செனறு, அதன சினம்‌ அடங்கு 
மாறு சீறியாழின நரமபின ஓசையை எழுப்பிப்‌ 
பாடினா (நற. 189 3-5). பொனபோனற நரமபின 
இனிய ஓசையை உடைய சீறியாழை எடுததுப 
பாடுதலில வலலவனே ஆயினும்‌, ஈணடு எம்மைத்‌ 
தொழுது பாடாதே கொள்‌; நீ தலைவனைக்‌ 
கொணடு செல' என்று பாணனிடம கூறித 
தோழி வாயில மறுததாள்‌ (நற்‌. 380.7-9) 


சீறியாழ்ப்பாணன்‌ - ச றியாழையுடைய பாணன்‌ (பாணரில்‌ 
ஒரு பிரிவினன). தேனபோல இனிய நரம்புத 
தொடை பொருந்திய 8 றியாழபபாண, நீ கிள்ளி 
வளவனிடம இனனகை விறலியோடு மெனமெல 
இயலிச செலவை ஆயின, செலவததை உடையை 
ஆவை எனபபாணன ஆற்றுபபடுததப்படுகின்‌ றான 
(புறம, 70:1, 15,16). வளைநத கரிய கோட்டையும்‌ 
இனிய நரமபுத தொடையையும்‌ உடைய சீறியாழப 
பாணன்‌ கையிலுள்ளது கேடகம்‌ (புறம. 2852-4). 
“பணணை வாசிததல வலல ஏ£றியாழபபாண” 
எனறு தோழி பாணனை விளிததாள்‌, (ஐ. 472:1). 
சீறியாழ்ப்பாணன, என [தொடிநிலை கலங்க 
வாடிய தோளும்‌ வடிநலன இழந்த கணணும்‌ 
நேோககிப பெரிதும்‌ புலமபினன்‌; தலைவன்‌ போன்‌ 
றிலன; பேரனபினன' எனத தலைமகள்‌ தோழி 
பிடம்‌ கூறினாள்‌ (ஐங்‌, 478). 


சீறியாழ்ப்பாணர்‌ - சீறியாழையுடைய பாணர்‌. திதியன 
எஞ்ஞானறும அறிய இசைத்‌ துறைகளை முறற 
உணாநத, கரிய தணடினை உடைய சீறியாழப 
பாணர்‌ ஆரவாரம்‌ செய்ய, பல அணிகலனகளை 
யும அளிதது நாளோலக்கம்‌ கொணடிருநதான 
(அகம்‌. 351:10-12). 


சீறுரல்‌ - சிறிய உரல்‌. கோழி கிடககும கூட்டை 
யுடைததாகிய குடிலின வாசலிலே, பிடியினது 
முழநதாளை ஒககும துளையைத தனனிடததே 
யுடைய சீறுரலை. - சிறிய உரலை - அசையுமபடி 
தூக்கினர்‌ (பெரு 82-54), 


சீறூர்‌ - சிறிய ஊர்‌, அகனற தெருவினையுடைய 
சீறூர்‌ விழாவினை மறபப, சேரமான பெருஞ்சேர 


லாதன வாளொடு வடககிருநதான்‌ (புறம. 85: 
4-11) நெருநல கரத்தினகணணே நடந்து 
வருநதிய எனது சுறறம பசிதததாக, அருவி 


பாயும்‌ உயர்நதமலைபபககததேயுள்ள சீறூரிடததே 
வாயிறகணணே வந்து தோனறி நின்னையும நின 
மலையையும பாடினேன எனறு பேகனிடம்‌ கபிலர்‌ 


88 


சீறூர்‌ 


கூறினார்‌ (புறம்‌. 143 6-12). மரையாவால பிரித்‌ 
துணணப்பட்ட நெலலியாகிய வேலியையுடைய 
தும, அதன விதையாகிய பரலபர நத முறறததினை 
யுடையதுமாகிய, அழகிய குடியையுடைய சீறூரி 
டததே, பகறபொழுதெல்லாம வேடடையாடித 
திரிந்த வேடுவர்‌ நடுவே இழிபிறபபாளன, தன 
கருங்கை சிவபப வலிமையோடு கொட்டும்‌ துடி, 
அமமலையின பேராநதை ஒலியோடு மாறுபட்டு 
ஒலிததது (புறம்‌. 170:1-7). செமமல ஒருவன மருத 
நிலததார்களை இரவலர்ககுக்‌ கொடுததொழிநத 
தனால, வறிய இரவலராகிய சுற்றததின்‌ தலைவ 
னுக்கு, எஞ்சிநினற கரமபையையுடைய சீறூரைக்‌ 
கொடுததான (புறம, 885:14-17). “பசிய பயறறின, 
பயறு நீககபபட்ட கோதுகளின திரடசியைப 
படுககையாககிககொணடு, கனறையுடைய மரை 
யான கிடசகும சீறூர்களைப்‌ புரவாகககொள்‌ 
வதை இவ்விடதது வேணடேம' எனத தானைத்‌ 
தலைவன கூறுதல (புறம: 297:1-6). பாணாகளுக் 
குக கொடுககப்பட்டவை, குறுகிய வழிகளை 
உடைய கரம்பைகள நிறைநத சீறூர்‌” (புறம்‌. 302: 
6,7). களிறு படிந்து உழககுவதால உணணும்‌ 
நீர்‌ அரிதாகிய கூவலையும கழற்கொடியாலாகிய 
முள்‌ வேலியினையும்‌ உடைய அழகிய குடி. 
கள்‌ உறையும்‌ சீறூரில்‌ வாழும அரிவை நாளும்‌ 
தவிராமல்‌ நடுகல கைதொழுது பரவும்‌ (பறம. 
306,1-4), *நடுகற்களால்‌ உயர்நத தழைகள்‌ 
உதாந்த பறநதலைகளையும புலலிய கொட்‌ 
டையை உடைய நெலலி மரங்கள்‌ நிற்கும்‌ புன 
செய நிலங்களையும்‌ உடைய சீறூரின கண்வாமும்‌ 
குடியும மன்னனும எம தலைவனே என ஐயூர்‌ 
முடவனார்‌ ஒரு தலைவனைப புகழவர்‌ (பறம. 314: 
2-5). புனசெய்கள்‌ சூழநதுளள அழகிய குடிமக்கள்‌ 
வாழும்‌ சீறூரில குமிழம்‌ பழததை உணணும்‌ 
வெள்ளாடுகளின்‌ பிழுககைசள்‌ பரநது கடககும 
பந்தரின கீழ, இடையன கொளுததிய விளக 
கொளியில்‌ பாணா சூழந்திருகக அவரிடையே 
நாணுடை நெடுநதகை வீற்றிருநதான (புறம. 8242 
8-12). முலலை'நிலததைச சோநதுள்ள புன செய்க 
கொலலைகளையுடைய சீறூரில நெற்பயிரும்‌ விளை 
யாது, விளைவனவாகிய வரகு தினை என்பனவும்‌ 
இரவலாககுக்‌ கொடுததனால குறைநது போயின 
(புறம. 828:1-2), இலலஙகளில அடபபடும கள்ளி 
னையுடைய சில குடிகள்‌ வாழும சீறூர்‌, நடுகல்‌ 
லுக்கு விடியற்காலததே பலியைப்‌ படைத்து, 
நனனீராட்டி, நெய்‌ விளக்கு ஏறறுதலால 
எழுமபுகை தெருவெல்லாம்‌ மணககும அரிய 
முதனமையான இடத்தையுடையது; நெடுநதகை 
பாதுகாக்கும்‌ இவ்வூர்‌ வேநதராகிய செல்வர்க 


சீறூர்‌ 


குண்டான துன்பத்தைப்‌ பாராமல இரவலர்க்கு 
£யும்‌ வளமை உடையது (புறம. 329:1-9) 
எப்போதும தனனைப பாடிவந்த பரிசிலர்ககே 
யனறிப்‌ புரவுவரி செலுததுதறகும்‌ ஆற்றாத 
வருவாயையுடைய சீறூரில வாழும, வழிவழியாக 
வரும்‌ வணமைககுணம உடையவன; பெருங்‌ 
கடற்கு ஆழியனையன' என மதுரைக கணககாய 
னார்‌ வளளல ஒருவனைப்‌ பாராட்டுவா (பறம. 
330.47). தலைவனொருவன கல்லை உடைத்துச்‌ 
செயத வலிய உவாநீர்‌ ஊறும்‌ கிணறுகளையும்‌ 
விலலைக்கொண்டு வேட்டமாடி வாழும வாழக்‌ 
கையையுமுடை ய சீறாககுரிய வலிமை மிககவ 
னாவான (பறம. 381.1,2). மாரிக்காலததை உடைய 
விசுமபிடத்தே பரநத மேகததை ஒப்ப வரகு வைக 
கோலாலே வேய்நத அழகிய குடியிருபபினை 
யுடையது சீறூர்‌ (பெரு. 190,191). பெரிய நிலம்‌ 
அழகு பெறற இன்பம்‌ எயதிய இககாலததே நுண்‌ 
மணலினகண உள்ள சிறு தூரினிடததே தூங்கும 
நெருப்பினை ஒதத சிறிய கண்ணை உடைய 
பன்றியின முதுகு மறைய, முல்லையின நறும 
பூககள்‌ உதிரும காடு சார்நதிருககும அரிய முனை 
களையுடைய நெறியிலுள்ள சீறரரோள்‌ தலைவி 
(அகம, 8,8-10). சுரததிலே பொருந்திய அழகிய 
குடிகளையுடைய சீறூரிடததே பெண்டிர்கள 
உயர்ந்த பூண்மாண்ட உலக்கையாற்‌ குறறும்‌ 
உரலினின்றெழும்‌ ஒலி பெரிய பக்க மலையிலுள்ள 
ஆநதை ஒலியோடு மாறி மாறி ஒலிககும (அகம்‌. 
9:10-13) வேங்கை மலரினைப்‌ பறிக்க விருமபிய 
குறமகள்‌ இனனாமையைத தரும ஒலியையுடைய 
புலிபுலி எனனும ஆரவாரத்தினை எழுபபலின்‌, 
பகக மலையில பசுவினைககவரும வலிய புலியைக்‌ 
குறிதத ஒலியாகும அஃதெனறெண்ணி விலலை 
இடககையிற்‌ கொண்ட கானவர்‌ தமது மலையை 
யடுததுள்ள சீறூர்‌ தனிப்பக்‌ கலலெனறும ஒலி 
யுடன செலவர்‌ (அகம, ௧2.18), கன்றுகளைக 
காணாமையின பொலிவறற கணணினவாயச்‌ 
செவிகளைச்‌ சாய்தது, மனறில நிறைவதனால 
உணடாகும்‌ துனபம மிகுமாறு பல கறவைகளை 
யும ஒருங்கே தநதடைதத வெட்சி மறவரது கல 
லெனனும ஆரவாரததையுடைய சீறூரில இரவிலே 
தலைமககள்‌ தங்கிச செல்வர்‌ (அகம்‌, 63:10-13). 
கற்களையுடைய கவர்த்த நெறியிற செலலின்‌ 
ஆஙகுள்ள சீறுராகளின பாங்கர்‌ இததியின்‌ நிழ 
லிலே பாலைபபொழுதில தலைவியது நீரொழுகும 
கணகள்‌ தோன்றித தலைவனுககுத துயா தரும 
(அகம, 77:12-14,19). தயிரைக கடைநத மதது 
முறறததே தொங்கும்‌ மரநிழலாகிய பநதரையும 
புல்லால வேயப்பெறற குடிலகளையுமுடைய 


89 


சீறூர்‌ 


வறுமைபபட்ட சீறூரினகண்‌ தலைவன இரவிலே 
தஙகிச செனறான்‌ (அகம்‌. 87 1-4). சீறுரில வெள 
ளாட்டின குட்டி சிறுவர்களோடு குதிததுச்‌ செனறு 
மனறின்கண்ணே கவாதத இலையினையுடைய 
ஆததியின்‌ அழகிய தளிரைக கடிககும (அகம. 104: 
9-14). வழுககி விழுநது முடம்பட்டுத தனனந்‌ 
தனியே ஒழிநது கிடக்கும பகட்டினைச்‌ சிறார்‌ இருப 
பையின பூவை விலலினால உதிர்தது அதனைத 
தினன வரும மரைமானை ஓட்டி உணபிககும 
வரையிடததுச சீறூாரகள்‌ உள்ளன. (அகம. 107. 
34-19). காடடிடததே குடிலில பருத்திச செடி 
யின இளஙகாயைப பேடைகட்கு அருததி வெள்‌ 
ளிய கொட்டையை வறுமையுறற மகளி வைத 
துணணும உணவாகச சோசகும, போர நிகழும 
இடங்களையுடைய சீறூரிலுளளார்‌, கையைத 
தலைமீது வைததலற, அவாகளுடைய கொழுதத 
ஆககளை மழவா கவாநதுசெனறு கொன்று இனபர்‌ 
(அகம, 129,5- 12). இரவுககுறியிடததுத தலைவனைக்‌ 
கூடி, குன றிடததுப பொருநதிய தனது சறுராககுத 
தலைவி மீணடு செலலுவாள்‌ அகம. 152:1-3), “இது 
காறும்‌ இராககாலங்களில வநதுகொண டிருநத 
தலைவன்‌ தேர்‌, இன்று வலிய வாயினாலே அல 
ராகிய ஒலியைச்‌ செயயும சீறா காணப்‌ பகலிலே 
வநதது' எனத தோழி வரைவு மலிநது கூறினாள்‌ 
(அகம, 160:15-18), மலையடிவாரததிலுளள சீறூரில 
மருணட மககளாய பலா கரடி ஏறறின ஓலி 
யினை உணாநது அம்பினைச செபபம செயத 
வாறு வலிய விலலைத தோளிற கொணடு இடம 
தோறும பரவி வருதல (அகம. 171 8-11) “பொலி 
வற்றிருககும பெரிய மலையைச சாரநத தனிமை 
கொணட சீறூரில வரும விருநதாகத தலைமக 
களை ஏற்று உணபிததுத தஙகுமிடததில இருகக௪ 
செயய, அவவிடதது மனைககுரிய பெணடாக 
யான ஆவேனாக'” என மகட்போககிய தாய கூறு 
வள (அகம, 208,15-18). அரிய பாலை வழியில 
பூததுள்ள இருபபையின பூஙகொததுககள சிவநத 
நிலததே உதிர, மழை பெயதலை மறநத, அழகிய 
குடிமககளையுடையது சீறூார (அகம, 225,9-13). 
மறவா குனறினை அடைநது, எருதினைசு 
கொன்று, கொழுபபுப பொதிதத தசையினை 
நெருப்பில சுட்டு, பேயகளைப போல அவஷனைத 
தினறு; அதனால ஏறுபட்ட நீர்வேடகை நீஙக, 
தோபபிக கள்ளைப பருபெ புலால நீங்காத கையி 
னராய, கழுவாத வாயினராய இடையறாது 
விட்டுவிடடு ஒலிககும கோடடான ஒலியோடு 
பொருநத வெணகடபப மரங்களையுடைய சீறுரா 
மருஙகில கூததாடினா (அகம, 26௧:11-22) முதிய 
மானகளை ஓடடிச சிறிய உணவுபபொருளைக 


சீறூர்‌ 


கொண்டு வநத சீறாரபபெண கள திரியுமிடததே 
சேயமையில இருநதொலிககும பேரா நதையின 
வருததம தரும மெல்லிய குரல மெனமையாக 
வநது ஒலிககுந்தோறும வழிபபோவார்‌ கேட்டு 
வருநநினர்‌ (அகம. 283.4-8). ஆணமரை உராயந்த 
கரிய அடிபொருததிய கநதினையுடைய சுரைக 
கொடி படாதத அம்பலததின கணணே அழகிய 
குடியிருபபினை உடைய சீறூரில வாழவரா, 
விடியறகாலததே இடும பலியினை மறநதமை 
யால வெளிதாகிய இடததினையுடைய பலி 
பீடததை அடுததுள்ள ஆலமரததின விழுதினை 
மோதிய கோடைககாறறு துணையுடன மேவி 
யிருநத புறாககளை ஓட்டியது (அகம்‌, 287:4-9). 
ஆனிரைகள்‌ பருக ஆயா, தரிசு நிலததே 
கறகளை உடைத்து இயற்றிய, பில்கும்‌ ஊறறுக 
கண்ணினை உடைய குணறறினை, கன்றினை 
உடைய இளைய பிடி, தன களிறறுடன 
கூடித தடவிபபாாககும பொலிவற்ற இட ததினை 
யுடைய மன றினையும அழகிய குடியிருபபினையும 
உடையது சீறூர்‌ (அகம. 3217-10) தலை கூமபிய 
குடிசைகளாகிய அழகிய குடியிருப்புககளையுடைய 
£றூரின்கண மணி ஒலிகக உப்புவாணிகா நுகத 
இலே பூட்டிய வண்டி இழுககும்‌ பகடுகள்‌, வருந்தி 
இழுத்தவாறு செலலும (அகம, ச29:4-8). சீறூரில்‌ 
ஈன்ற பெண கரடிகளின்‌ கூட்டம்‌ இருபபை மரங 
களின இளைகளில பரந்து சென்று உணடு எஞ்சிய 
பூககளை, எயினர்‌ மகளிர்‌ மூஙகற குழாயில 
இரட்டிககுனறின கணணவாய சிறுகுடிக்கண்‌ 
தெருக்கள்‌ தோறும்‌ சுழனறு விறறுத திரிவர்‌ 
(அகம. 351.1-8). மாலைபபொழுதில முதிய ஆண 
மான்‌ தன ஆண்குரல தோன்ற அழைததிட, மனை 
யைச்‌ சூழநது வளரும நொசசியின கண மானகள்‌ 
சேர்ந்து தஙகயிருகக, காட்டரணகளின பககததே 
உள்ள அழ குடியிருபபுகளையுடைய சீறூ 
ரிடததே, ஆண காடடுபபூனை பெண பூனையின்‌ 
பசியை நீககுமாறு, கோழிசசேவலைப பறறச்‌ 
சமயம்‌ பார்ததிருக்கும (அகம. 867:1-13), சீறூரில்‌ 
அழகிய மூஙகிறகுழாயில முறறிய தேனாகிய 
களளின தெளிவை மக்கள்‌ உண்டுமகிழ்வர்‌ (அகம. 
368:14, 15). “என்‌ மகள நனகு மதிப்பும உயாவும 
இலலாது €றூரிடத்தே வறுமையுறற பெணடினது, 
ஒரு பசு கட்டியுளள ஒறறைத தூண கொணட 
முகபபினையுடைய இயைபிலலாத வறிய புல்‌ 
வேய்நத குடிலாய மனையில சிலம்பு கழிததுத 
தலைவனுடன்‌ மனமபொருநதினளோ” எனறு 
செவிலி வருந்நிக கூறினாள (௮ஃம. 369:21-26). 
வினைமுறறி மீளும தலைவனின்‌ பாகன, முயற 
குடடிகள தாவிககுதிசுகும முலலையங்காட்டிலே, 


90 


சீறூர்‌ 


கவாநத கதிரினைககொணட வரகினையுடைய 
சீறூரிட.ததே மெல்லியல அரிவையாகிய தலைவியின 
இலலின்கணணே, தேரினை நிறுத்தி இறங்குமாறு 
வேணடினான (அகம, 884:5-8). காதலா அருகிருக 
கையில விழவு மேறகொண்ட ஊரினர்‌ மகிழவது 
போனறு ம௫ிழும நான, அவா பிரிநது செனற 
போது பாலை நிலததில்‌ பொருநதிய அழகிய 
குடியையுடைய சீறூரில மககள்‌ நீங்கிச்செனற 
அணிலவிளையாடுகின ற முறறததையுடையதனிமை 
யுள்ள வீடடைப மபோலப பொலிவிழந்து வருநது 
வேன எனத்‌ தோழிககுத கிழததி கூறினள்‌ (குறு. 
41). பாலை நிலததிலுள்ள அழகிய குடிகளை 
யுடைய சீறூரில ஓமை மரததின்‌ வற்றற கொமபில 
ஏறித தனிமை வருததத்தை வெளிபபடுததும 
குரலுடன்‌, ஆண புறாககள்‌ பெண புறாககளை 
அழைககும (குறு. 79.1௩6). காட்டுககோழியின 
கவாதத குரலையுடைய சேவலினது ஓளளிய புள்ளி 
களையுடைய கழுததில தணணிய நீாததுளி துளிக்‌ 
குமபடி புதரினகண நீர்‌ ஒழுகும மலாமணம வீசு 
னை ற முலலைநிலதஇன்கண அமைந்த சீறூரோள்‌ 
தலைவி (குறு, 248:1-4). ஆறலைத துணணும 
மழவரின குடியிருபபினையுடைய சீறூரில வேம்‌ 
பினது புளளி போன்ற நிழலின கணணே, 
கட்டளைககல போனற அரங்கை, வட்டினாலே 
கீறி ஏனைத தொழிலொனறும்‌ கற்றறியாத 
சிறுவர்‌, நெல்லிககாயை வடடாகக்‌ கொணடு 
பாணடியாடுவா (நற்‌. 8.1-5). சிவநத வேர்களை 
யுடைய கிளைகள்‌ தோறும தூஙகும பழங்கள்‌ 


மிகக பலாவின சுளைகளையுடைய முன்றி 
லின்கண, இரவில, மனையோள்‌ அருவியின்‌ 
ஒலியைக்‌ கேட்டுச்‌ சேரிகளையுடைய சீறூரில 
உறங்குவாள்‌ (நற்‌. 77:4-8). வறட்சியுறற குன்‌ 
றதது உசசியின பக்கததிலுள்ள  சீறூரில 


வேடுவர்‌ உறைவர்‌ (நற, 92:4,8). குனறின இடதத 
தாகும கொழுவிய காவற்காடு சூழநதது சீறுரா; 
தலைவனாற காதலிககபபடும நறுமணம கமழும்‌ 


கூந்தலை உடைய கொடிசசி ' அசசீறூரின்கண 
இருபபாள்‌ (நற்‌. 95:7), பனையினது கரிய அடி 
மரம புதைபடுமாறு மூட்பபட்ட மணலமிகக 


முற்றததினகண இருநது, . அளவற்ற உணவுப்‌ 
பொருளை, வருகினற விருநதினர்ககுப பகுததுக்‌ 
கொடுககும குடிவாழ்ககையுடையாா இருககினற 
அழகிய குடியிருபபினை உடைய சீறூர்‌ மிக 
இனிமையாய இருந்தது தலைவர்‌ நமமோடு 
மகிழ்நது ஊடாடுவதறகு முன்‌ எனறு வரைவு 
நீட்டிதத இடத்துததோழிசிறைபபுறமாகக கூறினள்‌ 
(தற. 195.1-6,9). நீவிா எமமைக கைவிட்டு வேற்று 
நாடடுககுச செலவீராயின, அக்காலத்தில்‌ யாம, 


சீறூர்‌ மன்னன்‌ 


கொலலைகளில தனியே இருக்கும கோவலருடைய, 
சிறிய புனத்தைச்‌ சார்ந்த குராமரத்தின கொததி 
லுள்ள வெள்ளியபூ, இடையன்‌ அணிநது கொள்ளு 
மாறு மலரும்‌ அகன்ற இடத்தை உடைய சீறூரில 
இருபபோம்‌ எனத தோழி கூறினாள்‌ (நற்‌. 269:1-4). 
அழகிய குடிகள்‌ அமைநத சீறூரிடத்தே மலரின 
தாதுககளே எருவாக உதிர்நதுள்ள தெருவின கண, 
செலலுகின்‌ ற ஆனிரையின முதுகிலே தண்டுனெற 
நெடிய விழுது இடபபட்ட கடவுள உறையும்‌ 
ஆலமர த்திலிருந்து அங்கு படைததுபபோட்ட பலிச 
சோற்றைத்‌ இனற காககைகள்‌ அநதிககாலததே 
இளைவயிற செறியும்‌ (தற்‌. 343.17). அரசரது 
பகையால்‌ அழிநததெனறு சொலலப்படும அரிய 
ஊர்‌ முனையடுதத நெறியில வேலியை உடைய 
குடிகள்‌ அழிநத சீறூர்ககணணே மக்களிலலாத 
பொது அமபலத்தே காற்றுவீச, முயற்சி கருதி 
உறைனெற இருக்கை (நற்‌. 346:3-6). “தந்தை, உடன 
அழைததுச செலலாத காரணததால, மனையின 
கண்‌ இருந்தபடி அழுகின்‌ ற சிறுவர்‌, முயறசியாலே 
திடைதத பனை நுங்கின்‌ பயனைபபெறறு மகிழ்‌ 
தற்டெனாயது பனை யோலையிட்டுக கட்டியவேலி 
சூழ்ந்த அகனற இடத்தையுடைய சீறூர்‌ (நற்‌. 392: 
3-7). தன்‌ காதலனொடு அரிய சுரத்தைக்‌ கடநது 
செல்வோள்‌, பகலில்‌ கலலென்ற ஓலியையுடைய 
சறூரில தங்கச்‌ சென்றாள்‌ (இங்‌. 888). 


சீறூர்‌ மன்னன்‌ - குறுநில மன்னன்‌. “எங்களால 
மதிககபபடுவோர்‌, இடப்பட்ட முள்வேலியை 
யுடைய தோட்டத்து ஆடு தின்றதுபோக எஞ்சி 
நின்ற முஞஞையது குறிய இலையை வரகினது 
சோற்றுடனே பெறுகினற சீறூர்மனனர்‌ ஆயினும்‌ 
எமமிடத்துச்‌ செயயும்‌ முறைமையை அறிநது 
நடக்கும்‌ குணததினை உடையோர்காண' எனபர்‌ 
கோனாட்டு எறிசசிலூர்‌ மாடலன்‌ மதுரைக்குமர 
னார்‌ (புறம.197:9-14). பருத்தியை வேலியாகவுடைய 
சீறூர்‌ மன்னனுடைய உழுந்தின சக்கையைததினறு 
வளர்நத குதிரை, கடல நீரைப பிளநதுகொண்டு 
செல்லும தோணிபோலப பகைவருடைய தானை த்‌ 
இரளைப்‌ பிளநது சென்று போரைச செய்ய, 
நெய பெய்து மிதிததமைதத உணவையுணட 
ஒழுஙகுறக கததரிககபபட்ட பிடரியினையுடைய, 
மருதநிலத தூர்களையுடைய மனனர்களின தார 
ணிநத குதிரைகள்‌ போர்ககஞ்சிப பின்னிட்டு நின 
றொழிநதன (பறம. 299). £8 ர்‌ மனனன்‌ எறிநத 
வேல்‌, பெருவேந்தன ஊர்நதுவநத யானையின 
நுதலிடததே அழுநதிக கிடநதது (புறம, 308:4, 
5). ஆமானது இளஙகனறைச்‌ சிறா தமமுடைய 
சிறுதோககுச்‌ சேஙகனறு எனபபூட்டி விளையாடு 


91 


சுட்டுநர்‌ - கருதுவோர்‌, 


தற்சிடமானது சீறூர்மன்னன து ஊர்‌ (புறம்‌. 819:10- 
12). தாளி மரததினடியில நீளப படாநதிருசகும 
முஞ்ஞைக கொடியைக குறுமுயலகள்‌ வநது மேயும 
முூறறததை உடைய சீறூர்‌ மனனனைப பாடிச்‌ 
சென்றவாபரிசு பெறுவா (பறம. 328.13-16). 


௬ 


சுகிர்‌ - பிளவு. மனையின கண உறையும்‌ ஊளர்ககுரு 


விச்‌ சேவல, பாணருடைய யாழ நரமபின 
சுகிரோடு - பிளவோடு (கோதுகளோடு) - சிஙகத 
இன பீலி போனற மயிரைக கொணடு செய்த 


கூட்டில்‌ நெலலரிசியை யுணடு பெடையோடு 
தஙகும (புறம. 318:4-8). பாணா, தடாரிப பறை 
யிலுள்ள, ஊனால சுகிர்பட்ட சுண்ணிடததே 


அறைநது ஓசையெழுபபிப பாடுவர்‌ 
12,13). 


(புறம, 381: 


சுகிர்புரிதல்‌ - வடித்து முறுக்குதல்‌, 'சுகிர்‌ - புரிநத ஃ 


வடிதது முறுககப்படட - நரமபினையுடைய சீறி 
யாழைப பாணர்‌ வாசிததல்‌ (புறம, 09:15), 
ஓசையை ஓர்நது பார்ததுக கட்டிய சுகாபுரி 
நரமபினையுடையது பேரியாழ (மலை. 28,37). 


தனனைச சுட்டுநரை - கருது 
வோரை - நடுஙகச செய்யும அசசமுடைய முதலை 
களையுடையது யாறு (அகம. 72:7,8), 


சுட்டுவிரல்‌ - ஆள்காட்டி விரல. உஊளாபபெண மி சிலரும்‌ 


பலரும்‌ தெருவில கூடிக்‌ கடைககணணாலே 
குறிதது நோககித தம மூககின நுனியிலே சட்டு 
விரலை வைததுக காதலரைக குறிததுப பழிச 
சொற்‌ கூறித்‌ தூறறுவர்‌ (நற. 149.1-8), 


சுடர்‌ - 1, ஒளி. £தணகதி£ நிலவைப்‌ போலவும சுடு 


கின்ற சுடர்‌ - ஒளி - பொருநதிய கதிரையுடைய 
ஞாயிறு போலவும நிலைபெறுவாயாக' எனப 
பல்யாக சாலை முதுகுடுமிப்‌ பெருவழுதியைக 
காரிகிழார்‌ வாழததுவா (புறம. 6.2789). தடை 
யினறி உருணட சுடரை உடைய சககரததால்‌ 
நிலவுலகம்‌ முழுவதையும ஆணடோரது மரபைக 
காததவன தலையாலங்கானததுச செருவெனற 
நெடுஞ்செழியன (புறம. 17:7,8). சுடாவிடுகின ற 
பசுமபொனனாற செயத அணியினையுடையவன 
ஆதனோரி (பதம. 758.2,4). மலையமான சோழிய 
வேனாதி இிருககணணனின முனனோன சுடர்‌ 


சுடர்‌ 


விளங கும பூணினையுடையவன்‌ (புறம்‌. 174.17,18), 
றா மனனன தன மாரபைச சுடா விளங்கும 
நெடுவேல ஊடுருவிச சென்றது (புறம. 3087,8)- 
சூலம ஏநதிய சுடாப படைக காலச்‌ கடவுட்கு 


வெற்றி உயாவதாக எனச்‌ சிவபெருமானை 
வாழததல (பதி, க. வா, 11,12). சேரனதேவி, சுடர்‌ 
நுதலினள்‌ (பதி. 19:15).  மாலைககாலததில்‌ 


வானததைக கணடாற போனற சிவநத சுடரை 
யுடைய குருதி படிநத போர்ககளத்தின கண்ணே 
பேயகள எழுநதாடின (பதி, 3857-9). களங்காய்க 
கணணி நாரமுடிச சேரல, நனனனின சுடர்‌ விடும 
பூககளையுடையதும காவலுடையதுமாகிய வாகை 
யின அடிமரததைத குடிததான்‌ (பதி. 40:14,15). 
சுடர்விடு பூககளை உடையது வேங்கை (பதி. 
418) பாணமகளி சுடர்‌ மிகுகனற விளங்கு 
இனெற தொடியணிநத முனகையினர்‌ (பதி, 46.2,4). 
விறலி சுடர்விடும நுதலினள்‌ (பதி. 51:19). ஊழி 
யின இறுதிககாலததில சூரியர்‌ பலவாகத்‌ தோனறி 
மாயமொடு சுடா திகழப பெறறு உயிகட்கு 
மயககததைச்‌ செயதல (யத. 62:5-7). மணங்கமமும 
சுடாவிடுனைற நெறறியையுடைய உயர்ந்தோளது 
கணவ எனறு செலவக கடுங்கோ வாழியாதன 
விஜிக்கப்‌ பெறறான (பதி. 70.16,16). வெள்ளததை 
வறறச செய்யும சிவநத சுடரையுடைய வடவை 
என்னும ஊழீத தீ அனையன்‌ பெருளுசேரலிரும்‌ 
பொறை (பத. 7214-16). மான்‌ தோலை அறுத்து 
அதன விளிமபில அருங்கலததினையும முத்தினை 
யும இனமாகக்‌ கட்டிச சூடுதல நிலையுற்றதனால 
சுடர்‌ விடின்‌ அததோலைச்‌ சேரமாதேவி 
அணியப்‌ பெற்றமை (பத. 74:10 14). மறவர்‌ வீர 
வளை சுடர்விடும முனகையினர்‌ (பதி. 80:6) மகளிர்‌ 
மேகம மினனினாற போனற சுடாவிடுகினற அணி 
களை அணிநதனர்‌ (பத, 81:88) நன்னன சுடர்‌ 
விடும பூககளையுடைய வாகை மரததைக்‌ காவல்‌ 
மரமாகக கொணடவன (பத. 88:10). வானம சுடர்‌ 
விடுமபடி விணணிற செலலும ஞாயிறு போலப 
பலகாலம வாழவாயாக என இளஞ்சேரலிரும 
பொறை வாழததப பெற்றான்‌ (பதி. 88 37,88). 
விளங்குனெற சுடரினையுடைய மீன (அருநததி) 
(பதி, 89.18,19). செவவேள்‌ சுடாவிடுகனற இலைத 
தொழிலுடைய நெடுவேலாலே சூரபனமாவைக 
கொனறார்‌ (முரு, 45,46). சுடரையுடைய படைக 
கலஙகளை எறிநது பகைவர்‌ மார்பைப பிளநத 
தோளினையுடையவர்‌ செவ்வேள்‌ (முரு. 102,106. 
மகளிர்‌ மகரவாயாகிய தலைககோல அணியை 
அணிந்த, சுருமபுகள்‌ சூழூம சுடரையுடைய நுதலி 
னா (பெரு. 985), இமையவர்‌ (தேவர்‌) உறையும்‌ 
செவவரையின்‌ விளஙகுகினற சுடரையுடைய சிகரத 


92 


தினினறும கங்கையாறு பொன்னைக்‌ கொழித்து 
இழிதரும்‌ (பெரு. 489-487), படைததலைவர்‌ சூடு 
தலுறற சுடரினையுடைய வஞ்சிப பூவினை உடை 
யவா (மது. 225,227). முள்ளுடைய தாள்களையும 
சுடரினையும்‌ உடையது தாமரை (மது 249). 
கொன்றை சுடர்பபூககளையுடையது (மது. 887). 
உருகெழு தெயவஙகளாகிய மாயோன, முருகன்‌ 
முதலானோர, தெயவத தனமையாற சூழநத 
சுடர்‌ பொருநதிய வாடாப்‌ பூககளையுடையவர்‌ 
(மது. 456-458). மதுரை நகர வீதியில தரண்‌ ட.வரில 
சூடுதலுறற நனபொனனைச்‌ சுடரிழைகளாகச்‌ 
செய்யும்‌ பொறகொலலரும்‌ இருநதனா (மது 512). 
சுடரைச சொரிநது மலையிலே மறைகின்ற, விளங்கு 
இனற கதாகளையுடையது ஞாயிறு (மது, 701-703). 
செவ்வேள்‌ சுடர்‌ பொருநதிய அணிகளையுடைய 
வாரகுறி, ௪2). தலைவன தலைவியின குறறமற்ற சட 
ரினையுடைய நுதலை நீவினான (குறி 182), மக 
ளிர்‌ சுடாவிடும நுதலினா (பட்‌ 21,22). பூக்கள்‌ 
நிறத்தால தமமுள்‌ மாறுபட்ட பரபபாலே பலநிற 
மணிநத சுடரினையுடையது பொய்கை (பட. 77, 
38). சுடர்பொருநதிய பூககளையுடையது மடு 
(மலை. 228) மிகக சுடர்‌ உடையது நலலில (அகம. 
7.8). நனனன சுடர்விடும்‌ பூணினன (அகம. 15: 
10). சுடலநீரை முகநது கொண்ட கருமேகம சுடர்‌ 
மிகக மின்னலுடன வலமாக எழுநது ஓலிதது 
மழைபெய்யும்‌ (அகம. 43:1,2,8). சூரனையும்‌ அவன 
சுறறத்தையும தொலைத்த -சுடர்பொருந்திய 
இலைததொழிலுடைய நெடுவேலினையுடையவர்‌ 
செவ்வேள்‌ (அகம, 59.10,11), ஆஅய்‌ சுடர்பொருந் 
திய மணிகள பதிதத பெருமபூணினன்‌ (அகம்‌. 69: 
18). கரடியேற்றை மினமினிகள்‌ மொயதத புற 
றினை அமமினமினிகள்‌ சுடர்‌ விடுமாறு பெயர்த்து 
அதிலுளள புற்றாஞ்‌ சோற்றினைத தோண்டும 
(அகம. 728-5). பரதவர்‌ கடலில மடுத்த அமபியி 
லுளள விளக்கு, வேநதன பாசறையிடத்துளள 
யானை முகததிற பிணிதத ஓடையின சுடாபோலத 
தோனறும (அகம. 100:6-10). சுடாபபூக்களையுடை 
யது கொனறை (அகம 115:11). பககமலையிடத்‌ 
துக காய்நத தூறுகளிற பிறநத தீயின சுடாமிகக 
நீணட ஒழுங்கு மேலே எழுநது மலைககுகைகளில 
முழங்கும்‌ (அசும. 143 5-7), மலையை அடுதத தோட்‌ 
டததினகண ஒரு அணங்கு சுடர்பபூ வேயநது 
தான வேணடும உருவு கொணடு வரும (அகம. 158: 
7-9). தலைவியின குறறமறற சுடா நுதலபொனனை 
யொதத நிறததினைக கொண்டது (அகம, 192:1,2), 
வெபபம மிகக சுடரையுடைய பகறபொழுதில 
இயஙகாத யானை இரவில இயங்கிச சிறு 
தினையை மேயும (அகம, 409,18-15), மழுங்கிய 


௬டர்‌ 


சுடரினையுடைய ஞாயிறு பெருமலையில மறைந்‌ 
தது (அகம, 863:8). சடா பொருந்திய தனது மண்‌ 
டிலம்‌ மழுங்கிட ஞாயிறு குடகடலில மறையும 
(அகம, 378:14,15). இரவுஞ்ச மலையின நடுவிடம 
பிளக்கும்படி எறிந்த அழகிய சுடரையுடைய நெடு 
வேலையுடையவர்‌ செவ்வேள்‌ (குறு. க.வா,4). தேர்ச 
சககரம விளங்குனெற சுடரையுடையது (குறு. 189: 
3). சுடர்விடுகின்ற ஞாயிறு மாமலையில்‌ மறைந 
தது (குறு. 215:1,2). தண்குரல்‌ மேகம்‌ மினனலின 
௬டர்விட்டு விளங்க மழை பெய்தது (குறு. 314: 
3,3) சேணோன கொள்ளிக்‌ கட்டையை அஞ்சிய 
யானை, விண்மீன வீழவதனால உணடாகிய படு 
சுடரை வெருவும (குறு. 357:87). சுடர்பொருநதிய 
நெடுவேலையுடையவன்‌ தலைவன்‌ (குறு. 878:6). 
சுடரை யொக்கும திரு நுதலினையுடையவள்‌ 
தலைவி (நற்‌ 108:8). பரவிய சுடர்‌ மழுஙகுமாறு 
சிவநது தோன்றிய ஞாயிறு மலையைச்‌ சேர்நது 
மறைநதது (நற்‌. 117:5,6). புனனையின அருகு 
நிறகும தாழை மடல, நெடுஞ்சுடரையுடைய கதி 
ரினாலே இருளைப்‌ போககிய ஞாயிறறின 


பாடு சாய்கனற அலகு போலத தோனறும்‌ (தற்‌. 


163:8-11). சுடர்‌ நுதற்‌ குறுமகள்‌ (நற்‌. 208:4). 
தலைவியின்‌ சுருமபுகள்‌ மொயககும்‌ சுடர்‌ 
நுதலை நோகதித்‌ தலைவன தொழுது நின்‌ 
றான (நற. 845: 11, 12) சுடர்ததொடி.க கோமகள்‌ 
(நற்‌. 300:1). சுடர்விடும்‌ பூக்களையுடையது 
கொன்றை (நற. 03:2) விளககினைப்‌ போன்ற 
சுடர்‌ விடுனெற பூககளையுடையது தாமரை 
(நற. 310: 1). சுடரினையுடையது தொடி (நற்‌. 
371: 6). சுடர்நுதல்‌ (ஐங்‌. 56:3; 10712;254:3;375: 
4; 443: 3) 466: 4347411; கலி. 58:3; 125: 23). குறுமக 
ளாகிய தலைவி சுடாவிடுமதொடியினள்‌ (ஐங்‌. 
305:3). எரிக்கொடி ' (சோதிககொடி) வளைநது 
கடநத செம்மலையினைப்‌ போன்று சுடர்விடும 
பூண வளைந்து கிடநத மார்பினையுடையவன 
தலைவன (ஐங்‌, 353.1,2). தலைவி சுடர்‌ விளங்கும்‌ 
அணிகளை யுடையவள்‌ (ஐங, 408:1,2). தலைவி. 
சுடர்ததொடியினள்‌ (ஐங்‌, 416:5). கொனறைபபூ 
பொற்றகடு போனற சுடாவிடும இதழகளையுடை 
யது (ஐங, ௪80:1,2). பொன போனறு சுடாவிழிம 
பூஙகொததுககளையுடையது கொன்றை (ஐங. 486: 
3.3). சுடர்‌ விரிநத, தொழில்களையுடைய சிறு 
பானை (கலி, 69:5). தலைவி சுடர்‌ கொண்ட 
நறுநுதலினள்‌ (கலி. 60:1), தலைவி சுடரிழை 
யினை யுடையவள்‌ (கலி. 188:18]. மாலைககாலத 
தில பாடுதறகுரியார்‌ சுடர்மிகக அணிகலனாகிய 
முததுவடம முதலிய அணிகளை அணிந்த கொண 
டும பாடுதலை மேற்‌ கொண்டனர்‌ (பரி, 10:114 - 


116). மின்னல்போல்‌ விளங்கும்‌ சுடரினையுடைய 
மணிகளோடு கவைபட்ட நாவினையும்‌ ஆயிரம்‌ 
தலைகளையுமுடையது திருமாலின அரவப்‌ பாயல்‌ 
(பரி, 13:27,28) பேோரினகண்‌ மிக்குச்‌ சென்று சூர 
னைக்‌ கிளையோடறுதத சுடர்பபடையோயே 
என்று செவ்வேள்‌ விளிககப பெறறார்‌ (பரி; 14: 
17,18). வெள்ளிய சுடாமிக்க வேலினையுடையவர்‌ 
செவ்வேள்‌ (பரி, 18 26), ஒள்ளிய சுடர்‌ விளஙகும 
முசபடாததினையுடையது களிறு (பரி, 18:27), 
மூகிலில தோனறும்‌ சுடரினையுடைய மினனுக 
கொடி போல ஒளிறும்‌ பொறறகட்டினை இடை 
யிடையே அறலபடுமபடி இழைததுத தலைககோலம 
சமைததனர்‌ (பரி, 21;54-56). சுடர்விடும மதியின 
கதிரைப போல முழுதும நரையுடையோரும வரை 
கெழுசெலவன்‌ (ஆதிசேடன ) கோயிலை வழிபடச்‌ 
சென்றனர்‌ (பரி, தி. 1.43-49). 


2. ஞாயிறு | இங்கள்‌. முனிவர்‌ உலகததவர்‌ அல 
மரல தீருமபடி ஞாயிற்றின வெமமையைத தாங்கிக்‌ 
காறறை உணவாக வுடகொணடு அசசுட 
ரோடு - ஞாயிறறோடு - திரிவர்‌ (புறம. 431-4): 
உவா வந்து கூடிய நாளில ஞாயிறும்‌ திஙகளு 
மாகிய இருசுடரும தமமுள்‌ எதிர்நினறு நோககி 
அவற்றுள்‌ ஒருசுடா மாலைப்‌ பொழுதில மலையில 
மறைநதாற்‌ போனறு தனனை யொககும வேநதன 
வேலால எறிநத புறபபுணணை நாணிச சேரமான 
பெருஞ்சேரலாதன வாளொடு வடசுகிருநதான 
(புறம. 658-11). நின பெயர்‌ ஏதி நினனுடைய 
புகழை நம்பி ஞாயிறாகிய சுடர்‌ காயநத சுரததி 
னைககடநதேறி இலவிடததுவநதேனஎனப்பாணன 
ஆஅயிடம கூறிப்‌ பொருள்‌ வேணடினான (புறம்‌. 
156:16-19). நெருஞ்சியின பூ, எழுனெற ஞாயி 
றாகிய சுடரை எதிர்கொணெடாற போல வறுமை 
யாழப புலவரது ஏறகும மண்டை கொணபெருங்‌ 
கானங்‌ கிழானது மராபகததை மலாநது நோககும 
(புறம்‌. 158.4-8), நிலமகள்‌ மழை, மின முதலிய 
தொகுதியுடைய விசுமபை முகமாகவும்‌ விணணி 
டத்து இயங்கும இருசுடரைக கணகளாகவும 
உடையவள்‌ (புறம. 365'1,2,10). இரவுப புறங்‌ 
கணட காலைப்‌ போதினகண இஙகளாதிய சட 
ரின ஒளி ஐயென மமுங்கும்‌ (புறம. 397.3,4,6,). 
சுடர்‌ சினநது திகழும வறகட காலம்‌ (பதி, 43 
18,14). செல்வக்‌ கடுங்கோ வாழியாதனின முன 
னோர்‌ நிலம மிக விளையவும சுடர்‌ சினநதணிய 
வும்‌ மழை உலகினைப்‌ புரககவும அரசவாணை 
யாகிய திகிரியைச செலுததி ஆணடனா (பத, 89: 
13-17). அநதிக காலததில பெருமலையில ஞாயி 
றாகிய சுடர்‌ மறைநது அதன கதிர்கள மமுகக 


சுடர்‌ 


மடைதல (று, 170,171). பாணர்‌, மறைகாப்‌ 
பாளா உறையும பதியிடததே தஙகுவாராயின்‌ 
சுடா மறையுங காலத3த நெலலுச்‌ சோறறினை 
மாதுளைக கறிததுண்டோடும பெறுவர்‌ (பேரு. 
3௦1-௪10). மாலையில மறையுங்‌ காலததே தாழ்ந்து 
தோனறும விளககம பொருந்திய ௬! ர்‌, மயங்கி 


மறைநதது (அகம்‌. 89:13). தனிமையொடு வநத 
துனபநதரும மாலைபபொழுதில்‌ பெருஞ்சுடர்‌ 
மலையினைச்‌ சோநது மறையும்‌ (அகம. 472 


9,13). 'பகறபொழுது மாய்கினற சுடர்‌ மறையும்‌ 
பொழுஇிலே, தலைவன மறையும்‌ திசைநோக்கித்‌ 
தோழி, இவனொரு மகனே என்று என்னிடம்‌ 
கூறினள்‌, எனத்‌ தோழி செவிலியிடம கூறி அறத்‌ 
தோடு நின்றாள்‌ (அகம, 48:23-26). பகற்‌ பொழுது 
நீங்கிய மாலைககாலததில்‌ படுசுடர்‌ தனது பல்கதிர்‌ 
களையும்‌ சுருகக ஒளி மழுங்கும (அகம்‌. 817:11,12). 
சுடர்‌ நெறுதலால வருத்தமுறற அருஞ்சுரம்‌ (அகம, 
219:21) நெருஞ்சி சுடரின செல்கை நோக்கித 
திரிதருதல (அகம 336:18). சுடர்‌ சினந்தணிந்து கன 
றினை அடைநதது (குறு. 1951) மாலைப்பொழுதில 
சுடர்‌ மறைநது நீஙகய வானம செந்நிறத்தையடை 
யும (குறு. 234:1). திகிரியோனாகிய மாயோன திக 
ளையும்‌ சுடரினையும்‌ கண்ணாக உடையவன 
(நற்‌. க, வா. 4,7), சுடர்‌ முற்றும எறிததலால்‌ 
பலாமரங்களின்‌ செழுங்‌ காய்கள்‌ திரங்னெ (நற்‌. 
28:5,6). சுடர்‌ மலையைச்‌ சேர்ந்து மறைதலின 
மாலைப்பொழுது பரவியது (நற்‌. ௪2:1,2). துனபம்‌ 
வநது வருத்தும்‌ சுடர்‌ மறைநத மாலைப்பொழுது 
(நற்‌. 785). *பனைமடலால கட்டிய குதிரையை 
உடையாய்‌, என்‌ சொல்லை யேற்பாயாயின சுடர்‌ 
ஒடுங்கும்‌ அளவும்‌ இப்பெருநதண மரநிழற்கண்ணே 
உன குதிரையினினறும இழிந்து சிறுபொழுது 
தங்கிச்‌ செலவாயாக' என்று தோழி தலைவனிடம்‌ 
கூறினாள்‌ (நற்‌. 1463-6) வெஞ்சுடர்‌ தோன்றாத 
படி மறையச செய்த நிறைநத சூலையுடையது 
மேகம்‌ (நற. 281:3). கடலினமீது பலரும தொழு 
மாறு தோன்றி யாவரும்‌ மகிழுமாறு விளங்கிய 
ஞாயிறாகிய சுடரைக்‌ காடடிலும வாயமை 
விளங்கியது தலைவனின சொல (நற. 288.6-8). 
சுடாமலையை அடைகின்‌ ற ஒளி மழுஙயெ மாலைப 
பொழுது (நற, 8815). “சுடர்‌ காயநத சுரததைக 
கடநது போக எணணும்‌ நுமமை, எம வருததத்‌ 
தைக கூறி விலகக எமமிடதது ஒரு நலவினையும 
வாய்க்க விலலையே' எனத தோழி தலைவனிடம்‌ 
கூறினாள்‌ (கலி, 88-20,81). தலைவன தலைவி 
யோடு கொணட உறலின்கண, அவளைக்‌ கைவிடு 
தல முதலான கொழிமைகள்‌ தோனறுமாயின 
அவை விணணிறறிரியும்‌ சுடரினுள்ளே இருள்‌ 


94 


சுடர்‌ 


தோன்றிய தன்மையை யொக்கும்‌ (கலி. 4135-38), 
மலைசசாரல சுட.ரினுடைய விரிகின்ற செறிந்த 
கதிர்களினால்‌ கவின பெற்றது (கலி, 44.1), ஞாயி 
றாகிய சுடரினைத்‌ தீணடுமாறு மிக உயர்நத 
முழைஞ்சுகளையுடையது மலை (கலி, 45:16,17). 
ஞாயிறாகிய சுடரினை நோகதி அலரும்‌ தாமர 
அது மறையுங்‌ காலததில குவியும்‌ (கலி. 78:15). 
தலைவன்‌ கடலமீது தோன்றி இருளைக்‌ கெடுக்கும்‌ 
சுடர்போலப்‌ பகைவர்‌ நெஞ்சு, நடுங்குமபடி 
வெருவந்த கொலைத்தொழில செய்யும்‌ தன்மையன 
(கலி, 100:1,2). எருது, திஙகளாகிய சுடர்‌ விரிநதாற 
போனற சுட்டியை நெற்றியிலே உடையது (கலி. 
101:21). உலகம்‌ விளககும்‌ தன பலகதிராகளையே 
வாயாகக்‌ கொண்டு பகற்பொழுதினை விழுங்கி 
யது போலப்‌ படுசுடர்‌ கலலினை ச சேர்நது மறைந்‌ 
தது (கலி. 119:1,2). அருள்‌ தாநத காட்சியால 
அறனோக்காது நயஞ்‌ செய்யாது உயிகள்‌ வெரு 
வுதல்‌ உறும்படி தன வாழநாளைக்‌ கழிததவன்‌ 
நெஞ்சம்‌ போல இருளாலே உலகம தனிமையுறும்‌ 
படி கனைசுடர்‌ மலையைச்‌ சேர்நது மறைநதது 
(கலி, 180:1-3). ஞாயிறாகிய ஒணசுடர்‌ மலையைச்‌ 
சேர்ந்து மறைநதது (கலி. 187:1). பொனனை 
யுடைய மலையிலே ஞாயிறாகிய சுடா செனறு 
சேர்நதது (கலி, 126:1). மறைகனற சுடரை 
யுடையது மாலைக்காலம (கலி, 180:18). “மறுவில்‌ 
லாத சுடரே, நீ மலையில மறைகுவை யாயின்‌ 
மீண்டும்‌ கடலிடத்தே தோன்றிப்‌ பகற்பொழுதை 
உணடாக்கு மளவும்‌ என்‌ தலைவனை த 
தேடுதற்கு எனக்குக கைவிளக்காகச்‌ சில கதிர்‌ 
களைத்‌ தருவாயாக” எனப்‌ பெருநதிணைத்‌ தலைவி 
ஞாயிற்றை இரநதாள்‌ (சலி. 142:41-44). “சுடரே, 
இருளில்‌ கிடநது யான உழலும்படியும்‌ யான 
என்பதொரு பண்பு எனபால இல்லாமற்‌ போம்‌ 
படியும நீ மறைந்தனை; உன்னிடம்‌ அருளில்லை; 
நீ வாழவாயாக' எனப்‌ பெருந்திணைத்‌ தலைவி 
ஞாயிறறை நோக்கிப்‌ பேதுற்று மொழிநதாள்‌ 
(கலி, 143:42,43). “வெஞ்சுடர்‌ ஒளியும்‌ நீ' எனத 
திருமால போறறப்‌ பெறறார்‌ (பரி. 8:௪7), பாண்‌ 
டியன மகளீரோடும அமைச்சரோடும்‌ கூடிப 
பரங்குனறை வலம்‌ வநதது திங்களாகிய சுடர்‌ பல 
விணமீனகள்‌ சூழ மேரு மலையை வலம்‌ வநததை 
யொககும (பரி. 19:19-24). பரஙகுன றததுச்‌ சிததிர 
சாலையுட்‌ சென றவரிற சிலர்‌ இராசி மணடிலத்தை 
(சுடர்ச சக்கரத்தை) பொருநதிய கதிரவன முத 
லான சுடர்‌ (கோள்‌) நிலை எழுதிய காட்சியினைக்‌ 
கண்டறிந்தனர்‌ (பரி. 19:46, 47). செவவேளின 
திருமுகம கதிர்கள்‌ முதிராத இளஞாயிறாகிய விரி 
சுடரினை யொக்கும்‌ (பரி. 19:99, 100). 


சுடர்‌ 


3. விளக்கு, இடை யாமத்தில்‌ ஊாகாப்பாருடைய 
சுடா - விளக்கு - நிழலைக கவரும்‌ மாறுபாடு 
பொருந்தியது முதலை (புதம்‌. 37'9, 10). கடல்‌ 
நடுவே தோனறுகின்ற திமிலின்கண இடப்பட்ட 
சுடர்போல விணணிடத்துச செமமீன (செவ்வாய்க 
கோள்‌) விளங்கும்‌ (பறம. 60:1, 2). ஒளிறுவாள்‌ 
மனனரது நெடுநகர்‌, ஒள்ளிய சுடரினை உடையது 
(புறம. 1771). விணணைத்‌ தீண்டுமாறு உயர்ந்த 
மாடத்நிடத்தே இராக்காலததே ஏற்றிய விளங்கு 
இனற சுடர்‌ கடலிற செலலும கலஙகளை அழைக 
கும (பெரு 248-381), வளமனைகளில மகளி 
சுடரினைக கொளுததி அந்திக்காலத்தின தொழி 
லைச்‌ செயதனர்‌ (குறி 223-225), .நெடுஙகால 
மாடததில்‌ இட்ட, நிறம பொருநதஇியசுடாகளில 
விடியற்காலததும அவியாமல ஏரின்‌ றனவறறைக்‌ 
கடலில திமிலைக்‌ கொண்டு மீன பிடிககும பரத 
வர்‌ எணணுவர்‌ (பட்‌. 111, 112). இலையிலலாது 
மலர்நத அருமபிலலாத இஃவ மலாகள்‌, மகளிர்‌ 
கூட்டம மகிழ்ந்து கூடியெடுத்த அழகிய சுடா 
களின நீணட வரிசை போலத தோனறின (அகம 
119-6) தலைவனைப்‌ பிரிந்த தலைவி பொறற 
கட்டால்‌ இயனற அகலிடத்துத தான ஏற்றிய 
சுடரே துணையாசு எவ்விடத்தும்‌ இயஙகாது 
ஓரிடததே வதிந்து வருந்தினாள்‌ (அகம. 19:17,18), 
பெரிய மாளிகையின்கண்‌ இருள்நீங்க விடியுமளவும்‌ 
எரியும சுடர்‌ விளங்கியது (அகம. 87:12, 18). 'நெடு 
மனையினகண்ணே கடடிலினிடத்து நெடுஞ்சுடர்‌ 
ஒளியிலே நம மார்பில்‌ தலைவியிை பூணகள்‌ வடுக்‌ 
களைச்‌ செய்யுமாறு பனமுறை முயங்குவோம; 
செலவாயாக” எனறு வினைமுறறி மீளும தலைவன்‌ 
தன நெஞ்சிறகுக கூறினான (அகம. 93:12-16), 
பரதவர்‌ கடலிலமடுதத அமபியிலுள்ள, இருள்‌ 
நீஙகுதறகுக காரணமான ஒளிபொருநதிய சுடர்‌, 
வேநதன பாசறையிடததுள்ள யானை முகததிற 
பிணிதத ஓடையின ஒளி போலத தோன்றும்‌ 
(அகம, 100 6-10). இராப்‌ பொழுதைக்‌ காததிருப 
போர்‌ ஏற்றிய நெருங்கிய சுடாகள்‌, வானிடததுத 
தோனறும மீன போல விளங்கித்‌ தோனறும 
(அகம 114:10, 11) காறறு அடிததலின்‌ கழனறு 
வீழும கோங்கின புதுமலா பரணமீதுளள கான 
வன கையினால விடபபெறும சுடாப்‌ பொறி 
போலத தோனறும (அகம, 153:16-18). தலைவி 
சுடர்‌ இலலாமல தனியளாய இருததறகும அஞ்ச 
வள (அகம. 728:12). பஞ்சினாலாகிய வெணதிரி 
யுடைய செஞ்சுடரினையுடையது இலலம்‌ (குறு, 
353 5) மகளிர்‌ தம கையே கருவியாக நெய்‌ பெயது 
சுடரினை ஏறறினர்‌ (குறு 598:4, 5). தலைவி 
மாலைக காலததில மனையகதது மாட்சிமைப 


95 


பட்ட சுடரினை ஏற்றி அதன்‌ முனனினறு தலைவர்‌ 
இனனும்‌ வநதிலரே எனறு வெறுத்துத துன 
புறறாள்‌ (நம்‌. 3 ௪,9). தலைவியின சுறறததார்‌ 
இராபபொழுதில கடலிற செனறு மிகக சுடா 
களின (பநதங்சளின்‌) ஒளியில மீன வேட்டம 
புரிவர்‌ (தற. 67.8,9). பகற்பொழுதில எரிசினற 
௬டரின ஒளி மழுஙகக காட்டுதல போலத தலைவி 
யின மேனி வாடியது (நத. 128:1). காறறு மோது 
தலின எரிகினற கதிர்‌ சாயந்து பரவிய நெருங்கிய 
சுடர்‌, விணணில ஒளிரும்‌ மீன பேோலப பைய 
இமைககும (நற. 199.8-10). காஈததிகைத திவ 
களில எடுக்கபபட்ட, விசுமபிலே செலலுநினற 
ஒளியையுடைய நெடுஞ்சுடாகளின வரிசை போலப்‌ 
பல பூககளையுடைய கோங்கம்‌ விளங்கியது (நற்‌: 
202:9-11). மீன கொழுபபினைச்‌ சோதது உருக்‌ 
கிய ஊனநெய வார்தது ஏறறிய ஒள்ளிய சுடரின 
ஓளியையுடையது பாககம (நற 815 5-7). பாதவா 
மரககலங்களுககுத தெரியுமாறு இரவில மாட்டிய 
நெருங்கிய கதிர்களையுடைய ஒணசுடா இள 
ஞாயிறறின்‌ எதிரொளியை யொக்கும (தற. 219 6- 
8). பரதவா ஒளி பொருநதய சுடாகளைக 
கொளுததிக கொணடு, நளளிரவில வேட்டம்‌ 
போகிக கடலிற்‌ பிடிதத மீனகளை வைகறைப்‌ 
பொழுதில கொணாவர்‌ (நற. 388 4-7). தலைவி 
பகற்காலத்தில எடுதத சுடா போலப்‌ பசலை நிறத 
தால ஒளி கெட்டாள (கலி, 158,10). செவவேளின 
பூசைககண்‌ வேதவொலியும பூவும்‌ சுடரும்‌ 
இணைய அகிலும சநதனமும தூபமாயக கமழும்‌ 
(பரி, 1851-53), 


4. தக்கொழுந்து. பலயானைச செல்கெழு குட்டு 
வன கடவுளரைப பேணும பொருடடு எடுதத 
வேள்வித தீயினகண சுடா - தககொழுநது - எழுந 
தோறும ஆவுதிபபுகை தோனறியது (யதி, 27,௪-7), 
பலயானைச செலகெழுகுடடுவன சனநத பகைவா 
நாடுகள சாறறு மோதுதலின சுடர்‌ மிககெழுநது 
வெதுபபத தீ பரநத பககததோடு கூடிய பெரிய 
பாழிடங்களாய அழிவுறறன (பதி. த 5-9), 
திரிககுழாயில நெய வழிநது பரவுதலால பாணடில 
விளககினது பருமையையுடைய சுடா ஓளியை 
வீச அவவொளியில விறலியா கூததயாவா (யதி, 
47,5-8), பொற்பாவை யேநறதிய விளககில பரிய 
சுடா நினறெரிந்தது. (மூலலை. ௪௪), மாலைககாலத 
தில மகளி நெடிய சுடரினையுடைய விள கதினை 
யேறறுவா (மது. 556-558), ஒளளிய சுடரினை உடை 
யது விளகமு (மது. 880,607]. விளககில எரிநிவற 
பருதத சடா வாடைக்காறறு அடிககுநதோறும 
அசைநது தெறகு நோக்கி எழுதறு சாயதத தலை 


சுடர்‌ 


யினையுடையதாய எரிததது (நெடு 172-175), இல 
வதழின முதிாநத மலர்கள, விமாவினைக கொணட 
ஈ2தாரிடததே நெய பெயத விளகசின சுடாவிழுவது 
போலக காற்றுப பொருதலின வீழநது எஞ்சியவை 
விடியற காலதது விணமீன போலத தோனறும 
(அசும 17.18-91). மலையிடதது மூங்கில உரசிக்‌ 
கொள்வதால உணடாகிய தீ, மீன பிடிககும பரத 
வரது படகில உள்ள மிகக சுடர்கள்‌ வானளாவிய 
கடலலையின மீது தோன்றுமாறு போலப்‌ பொருந 
தத தோன்றும (அகம, 65:9-13). சிறுதினையைக்காக்‌ 
கும சேணோன்‌ கையிலுள்ள தீயுடைய கொள்ளிக 
கோலவிடுமசுடாபபொறிகள போல மேகம்‌ மினனி 
மழை பொழிநதது (௮ஃம 7814-17). சிறுதினையை 
உணணுதறதவரும பனறியின்‌ வருதிறம நோக்கிக்‌ 
கானவன பரண மீது கொளுத்தி வைத்த நீண்ட 
சுடரின ஒளியினை நோசுகி வநது தலைவன்‌ தலை 
வியின துயரைக களைநதான்‌ (அகம. 88:1-7) காந 
தள சுடரினைக்‌ கொணட அசல போல அரும்பு 
கள்‌ விரிநதன (அகம 235:7,8), காயநத மூங்கிலில 
தோனறிய, காற்றால வளாநத தீயின சுடர்‌ விடு 
இனற நெடுங்கொடி, வெடிபபுடைய குகைகளில 
முழங்கியது (தக 395.1,2) ஒள்ளிய சுடரையுடைய 
பாணடிலின்‌ செஞ்சுடா போலத்‌ தலைவி தலைவ 
னின மனைககு விளககாயினாள்‌ (ஐங 405). நெடுஞ்‌ 
சுடரினையுடையது தீ (சலி. 187:10,81). வேள்விக்‌ 
கண கனலைப்‌ பெருக்குங்கால்‌ ஆண்டுதோன்றும்‌ 
திகழொளியுடைய ஒணசுடரினது பெருக்கம்‌ திரு 
மாலின வெளிப்பாடாகும எனக்‌ 8ரநதையராா 
குறிபபிடுவர்‌ (பரி, 263-68). 


5, நெருபபு கழியிடத்துச்‌ சுடர்‌-நெருப்பு-போல்‌ பூ 
மலர்தல (புறம்‌. 17:12), தீப்பொறிகள்‌ கலநது 
தோனறுமா று காட்டை இடமாகக கொணடதும 
நாடடிலுளளாரெலலாம்‌ காணுமாறு விளங்குவது 
மாகிய சுடரினை யொத்த சினததீயைக கைவிட்டுக 
களிறுகளபாகர்‌ ஏவலோடு பொருந்தியமை (பதி.40: 
28-31). சுருமபினமும மொய்க்காத சுடர்‌ போலும்‌ 
பூவினையுடையது செங்காநதள்‌ (முரு. 48). சுடர்‌ 
போலும இதழ்களையுடையது தாமரை (மது. 710), 
தோன றி, சுடர்‌ போலும பூவினை யுடையது (குறி. 
90, அகம. 884 6). சுடாபோனற பூககளையுடையது 
தாமரை (அகம 6:16). ஒளளிய ௬டா போனற 
பூககளையுடையது செஙகாநதள (ஐங. 440.3). 


6. கநிர்‌, இராசசூயம வேட்ட பெருநற்கிள்ளி 
தன பகைவா நாடடிடதது இடட நாடுசுடு 
நெருப்பின்‌ ஒளி, விடுகனற சுடரை - கதிரை - 
உடைய ஞாயிறறின செககர்‌ நிறம போலத 


சுடர்நுதால்‌ 


தோனறும்‌ (புறம்‌. 17,8) ஒள்ளிய சுடரையுடைய 
வெபபத்தையுடைய ஒளி மழுங்குமாறு சிதை 
தணிநது செனற ஞாயிறு நனபகற போழுதைச 
சேரககொணடு மேறறிசை மலையிடத்து மறைந 
தது (மது, 545-547), ஒளளிய சுடா முதிராத 
இளைய ஞாயிற்றையுடையது காலைப்பொழுது 
(அகம்‌, 187:19). ஒளளிய சுடர்களையுடைய ஞாயிற்‌ 
றினது ஒளியாலே உ சசிககாலத்து மதி ஒளி குன 
றும்‌ (கலி. 121:17,18). 


சுடர்க்கடைப்‌ பறவை - மின்மினிப்‌ பறவை, பாணர்‌ 
மறைகாப்பாளா உறையும்‌ பதியிடத்தே தங்குவா 
ராயின பா£ப்பனி பதமறிநது அட்ட சுடர்ககடைப 
பறவையின்‌ - மின்மினிப பறவையின்‌ - பெயரைப்‌ 
பெறுகினற நெலலுச சோறறினை மாதுளைக 
சுறித்துண்டோடும பெறுவா ாஈசுடாககடைப 
பறவைபெயர்‌ படு வததம' எனபதறகுச்‌ சுடர்க 
கடை - ஞாயிறு மறையும்‌ பொழுது; பறவை 
பெயர்‌ படுவத்தம - பறவையின பெயரை (இரா 
சான்னம) பெறும நெல எனறு நச்சினார்ககினியர்‌ 
பொருள்‌ கொள்வர்‌) (பெரு. 301-310). 


சுடர்த்தொடீ - ஒளிவிடும்‌ தொடியணிந்தவளே (விளி). 
தலைவன்‌ தலைவியைச “சுடர்ததொடீ' என விளித்து 
“நின முதுமைக்கு உறைகின்ற நிலையினைக கை 
விட்டுயான கூறுகின ற தனைபபேணிக்கேள்‌; நீருண்‌ 
பாரா அந்நீர்‌ இனிககிறது என்று சுருதி உண்பரே 
அலலது அந்நீருககும்‌ இனிதாயிருககும எனறு கருதி 
உண்பரோ' எனறு வினவினான (கலி 62:9-11). 


சுடர்த்தொடீடஇ - ஒளிவிடும்‌ தொடியணிந்தவளே (விளி). 
தலைவி தோழியைச 'சுடர்ததொடீஇ' என விளிதது 
முனனாளில தனக்கு நோதகக செய்த தலைவனை 
பினனாளில தனனிலலிறகு வநது நீரகேட்ட முறை 
யில மகிழசசியைத தரும கூடடததிறகுத தனனை 
உடம்படச செயத நிகழசசியைக கூறினாள்‌ (கலி. 51). 


சுடர்நுதல்‌ - ஒளிவிடும்‌ நுதலையுடைய தலைவி, கவின 
பெறுகினற சுடர்‌ நுதலின - தலைவியின - தந்‌ைத 
யினுடையதும கழனித தாமரை மலர்வதுமாகிய 
சிறநத ஊா, நீரோடைகளையுடைய பழனங்களின 
நழுவணது (ஐங. 94). 


சுடர்நுதால - ஒளிவிடும்‌ நுதலினையுடையாய (விளி). 
*நனமை பெறுகினற சுடர்நுதால, நீ எமமோடு 
'வருவையாயின , சிஙகக கால மேலுள்ள கட்டிலின 
படுக்கையிட தத உறங்கும்‌ நீ அககாடடிடததில 
விலங்கா தியசிங்க ததினகுரலைககேட்பின அஞசுவை 


சுடர்நேமி 


யலலையோ” எனத்‌ தலைவன்‌ தலைவியை விளித்து 
வினவினான்‌ (கலி, 78:14-177. 


சுடர்நேமி - சுடர்ச்சக்கரம்‌ (இராசி மண்டிலம்‌). பரங்‌ 
குனறத்துச்‌ சிததிரசாலையுட்‌ செனறவரில சிலர்‌, 
நாண்மீன்களையும்‌ ஏனைய விணமீன்களையு 
முடைய சுடர்‌ நேமியை-சுடாச்சக்கர ததை-பொருந் 
திய ஞாயிறு முதலாக வரும கோள்களின நிலை 
எழுதிய காட்சியினைக கணடறிநதனர்‌ (பரி, 19: 
46,47). 


சுடர்மண்டிலம்‌ - ஞாயிறு. விளங்கும்‌ சுடர்மண்டிலம்‌ 
-ஞாயிறு-வானிடததினினறும்‌ நீஙகித்‌ தன்‌ பலகதிர்‌ 
களும்‌ வெமமை குறையப பெறறு மலையினை 
யடைந்து மறைநதது (அகம்‌. 67:1,2). 


சுடர்வரல்‌ - விளங்குதல்‌. இமைய வரம்பன்‌ நெடுஞ்‌ 
சேரலாதன்‌ மணிகள்‌ இழைதத பசுமபொன்னாரம 
தனனிடையே அழுத்தின வயிரததோடு மாறுபட்‌ 
டுச சுடாவரும - விளங்கும - மார்பினை உடைய 
வன (பதி. 16:15-17). ஞாயிறு விரிந்து வானகம 
சுடர்வர, வடதிசைககண சாய்ந்து தோனறும 
வெள்ளி பயனபொருந திய மற்றைக்‌ கோள்களோடு 
திறப மழை பெயயும்‌ (பதி 24:23-28). மறவர்‌ 
இருளிலும வீரவளை சுடர்வருமபடி, போர்‌ 
விருப்பம மிசுகுப பாசறைக்கண்‌ சுழனறு திரிவர்‌ 
(81:9-14). நெடுஞ்செழியன்‌, பொனனாற்செயத 
விளக்கம (மோதிரம), வலிகெழு தடக்கையின்‌ வீர 
வளையோடு சுடாவரக கலிஙகததைத்‌ தன உடை 
யணி பொலிய உடுததான்‌ (மது.719-722), 


சுடரிழாய்‌ - ஒளிவிடும்‌ இழையினையுடையாய்‌ (விளி). 
தலைவி தோழியைச “சுடரிழாய' என விளிதது, 
*இளவேனிற பொழுதினை நினையாது நம்மை 
மறநதாரை எண்ணி மனம்‌ விருமபுதலால என 
மேனி வாடுதலைப பிறா அறியலாகாது என்று 
மறைபபேன யான அவ்வாறு மறைதததனைக்‌ 
கைகடககுமபடி மாலைககாலம வநது வருததததைத 
தரும' எனறு கூறினாள (கலி, 29:14-17). “சுடரிழாய, 
நாம பலவாறு வருநதி விடுகக, தலைவர்‌ நமமிடம 
வருவேம எனறுரைதத காலம, கூடலநகரததார்‌ 
கவிகளின புதுமையைக கொணடாடும இவ்விள 
வேனிற காலமலலபவோ' எனப பருவஙகணட 
தலைவி தோழியை விளிதது வினவினாள (குலி, 85: 
17-20). தோழி தலைவியைச சுடரிழாய என 
விளிததுத்‌ தலைவன குறையுறறு நினறதனைக 
கூறத தொடங்கினாள்‌ (கலி. 47,8). நீர்‌ வேடகை 
யுறறு வதத தலைவனுககு நீரை உணபிகக வேணடி 


97 சுண்ணநீறு 


அன்னை தலைவியிடம்‌ *சுடரிழாய்‌, பொற்சிரகத்‌ 
தால்‌ உணணும்‌ நீரை உணபித்து வா” என்று 
கூறினாள்‌ (கலி. 81:7,8). 


சுடலை - 1, சுடுகாடு, (தலைவர்‌ நமமோடு ஓஒரூரில 
வாழ்ந்தா லும நம சேரிககணவாரரா; நம்‌ சேரியி 
யிடதது வரினும நம்மை ஆர முயஙகார்‌; காமம 
சேட்செனறு அழியும்படி, ஏதிலாளரது சுடலை 
யை-சுடுகாட்டை-நோக்குமாறு போல நமமைக 
கண்டும காணாது கழிவர்‌' எனறு வாயிலபுகக 
தோழியிடம தலைவி கூறினாள (குறு. 881). 


2. ஈமம்‌, மனம விருமபும்‌ காதலா அமுதலால 
ஒழுகும்‌ கணணீா, எலுமபுகள கெடக்கும்‌ சுடலைக 
கண -ஈமததுககண்‌-உள்ள சாமபலை அலிக்கு 
(புறம. 356 5,0). 


சுடுபடை - சூடடுக்கோல. இடையர்‌, கழுவும (கறததற 
கரிய பசுககளைக கறததறது இரணடு தலையும 
சீவி மாலையாகக கட்டிக கழுதஇல இடும கிடடி 
யும) சுடுபடையும்‌ - சூட்டுககோலும - இட்டுச 
சுருககிய தோறபையினையுடையவா (கலி. 106 1,4). 


சுடுபுனம-மரஙகளை வெட்டிச்‌ சட்ட கொலலை சுபபுன 
மருங்லெ-மரங்களை வெடடிச சுட்ட கொல்லை 
மருஙூல்‌-விளைநத தினையிடததே படியும கிளி 
களைக கொடிசசி, ஓட்டினாள (குறு, 291.1,2). 


சுடுமண - செங்கல்‌. சுடுமணணால - செங்கலலால- 
செயயபபட்டு, உயாநத, புறபபடை வீட்டைச 
சூழநத மதிலினையுடையது தரா (பெரு. 405,411). 


சுடுமண்தசும்பு - மண்ணாற்‌ செயது சுடப்பட்ட தாழி- 
சுடுமண தசுமபில்‌- மணணாற செயது சுடப்பட்ட 
தாழியில-மததாற கலககபபட்டபோது வெபபம 
மிககவழி நனகு திரளாது சிதறிக உந்த 
வெணணெய போனற உபபுப பூதத களரை 
யுடையது காடு (நற, 84,68), 


சுண்ணத்தர்‌ - சுண்ணததையுடையவர்‌. பலரும திரண்டு 
இடிதத பூநதாதுகள்‌ போலப பரககும சுணணத 
தர்‌-சுணணததையுடையவர்‌-உளளிட்ட பணடம 
விறபேோ பலரும மதுரை நகர வீதிகளில மாட 
நிழலிலே ஒதுஙகியிருநதனா (மது. 399-406). 


சுணணநீறு - ௬ண்ணப்பொடி. பரததையாகிய புததி 
யானை சுணணநீற்றினை-சுணணப பொ டியினை- 
அணிநது, மனை வாசற கதவாகிய கமபததைச 
சோநது நினறு தனனலங்காட்டி அதனாலே 


சுண்ணம்‌ 


ஒருவரும்‌ போகாதபடி காலைத்‌ தடுத்து வீழ்க்கும்‌ 
(கலி. 97:10,16,17). 


சுண்ணம்‌ - 1. தாது. கருங்கை வினைஞரின்‌ காத 
லஞ்‌ சிறுவர்‌, கண்பின்‌ காயில்‌ தோன்றிய சுண்‌ 
ணத்தை - தாதை - தம்‌ மார்பில்‌ அப்பிக்‌ கொண்ட 
மையின்‌ மார்பு பொன்னுரை கல்லை யொத்துக்‌ 
காணப்பட்டது (பெரு. 220,221,223). 


2. நறுமணப்பொடி. நீராடியவர்‌ அணிந்திருந்த 
சந்தனமும்‌ தாரும்‌ கோதையும்‌ சுண்ணமும்‌ - நறு 
மணப்பொடியும்‌ - கூந்தலிலிருந்தும்‌ குடுமியிலிருந்‌ 
தும்‌ உதிர்ந்த பூவும்‌ நிறைந்திருத்தலின்‌ வையை 
நீரின்‌ நிறம்‌ தோன்றாதாயிற்று (பரி. இ.2:84-86). 


சுணங்கறை - புணர்ச்சி, கற்பு, புலவியினாற்‌ சிறந்தது; 
கற்பு நிலையில்‌ நின்ற தலைவி, பரத்தையில்லிற்கு 
ஒருத்தியைச்‌ செவ்வணி பூட்டி விடுத்து அறிலிப்ப 


அதனால்‌ தலைவன்‌ வந்து உவக்கும்‌ சுணங்‌ 
கறையை - புணர்ச்சியை - உடைத்து; அச்சுணங்‌ 
கறைகள்‌ தலைவிக்குப்‌ பாங்காயினார்‌ கேட்டு 


வருந்துமாறு பரத்தையராலே பழி கூறப்படுவன 
வாம்‌; அன்றியும்‌ அச்சுணங்கறையின்பம்‌ இயல்‌ 
பாக உளதாகாது ஊடுதலானே உண்டாவதாம்‌. 
(பரி, 9:16-22). 


சுணங்நினள்‌ - சுணங்னையுடையவள்‌, வேங்கையின்‌ 
நறுமலரை யொப்ப நன்னிறம்‌ கொள்ளுமாறு 
மேனியில்‌ தோன்‌ றிய மாசற்ற சுணங்கினள்‌ - சுணங்‌ 
இனை யுடையவள்‌ - ஆய மாயோள்‌ மேகம்‌ முழங்‌ 
குந்தோறும்‌ கையற்று ஒடுங்கி எந்நிலையடை 
வாளோ என்று தலைவன்‌ பாசறையிடத்திருந்து 
தலைவியை எண்ணி வருத்தமுற்றான (அகம்‌. 174: 
6-14). 


சுணங்கினாய்‌ - சுணங்கனையுடையாம்‌ (விளி). பொதி 
யின்‌ மலையிடத்துள்ள, வேங்கையின்‌ மலரை 
யொத்த சுணங்கினாய்‌ - சுணங்கினையுடையாய்‌ - 
எனத்‌ தலைவி விளிக்கப்‌ பெறல்‌ (கலி. 57:16,17). 


சுணங்கு - தேமல்‌. தலைவி பலவாகிய சுணங்கு - 
தேமல்‌ - பரந்த இள வன முலைகளையுடையவள்‌ 
(புறம்‌. 337:21,22). தலைவி சுணங்கணிந்த வன 
முலையள்‌ (புறம்‌. 31:11). இளையோளின்‌ அழ 
திய மார்பின்கண்‌ சுணங்கு தோன்றிப்‌ பரந்தன 
வாகலின்‌ அவளை மணஞ்‌ செய்தற்கு வேந்தர்‌ 
நெடுநிலை வாயிலில்‌ சுற்றித்‌ திரிகின்றனர்‌; காவல்‌ 
வலியற்ற இவ்வூர்‌ இனி என்னாகுமோ எனப்‌ 
புலவர்‌ மகண்‌ மறுத்தல்‌ காரணமாக ஊருக்கு ஏற்‌ 


98 


சுணங்கு 


படும்‌ அழிவுக்கு வருந்தினார்‌ (புறம்‌, 350). தலைவி 
கொத்தாய்ப்‌ பூத்துள்ள வேங்கை மரத்தினைப்‌ 
போலக்‌ கதிர்விட்டு ஒளி செய்யும்‌ நுண்ணிய பல 
வாகிய சுணங்கு பரந்த முலையினையுடையவள்‌ 
(புறம்‌. 352:12-14). சுணங்கு பரந்து உயர்ந்த 
இளமுலையுடையவள்‌ மடந்தை (புறம்‌ 354:8,9). 
பாடினி, சுணங்கணிந்த மார்பிடத்துள்ள, இள வன 
முலையள்‌ (பொரு. 35,36). வேங்கையின்‌ நாண்‌ 
மலர்‌ என்று விரும்பிச்‌ சுரும்புகள்‌ ஆரவாரிக்‌ 
கின்ற சுணங்குகளையும்‌ தம்மிடத்தே பொருந்‌ 
திய அச்சுணங்குகள்‌ சிதறிக்‌ கடக்கப்‌ பெற்றுக்‌ 
கோங்கின்‌ முகையை இகழும்‌ முலையினையும்‌ 
உடையவள்‌ விறலி (று, 24-26), மகளிர்‌ சுணங்கு 
தோற்றிய இளமுலையர்‌ (மது. 416). மெல்லியல்‌ 
மகளிர்‌ பரந்த சுணங்கினையுடையவர்‌ (நெடு. 
148,151). தலைவி மார்பிலுள்ள அழகிய முலை 
களில்‌ அரும்பிய சுணங்கினை உடையவள்‌ (அகம்‌. 
6:12). நம்‌ காதலியின்‌ சுணங்கணிந்த வனமுலை 
யின்‌ நலம்‌ பாராட்டித்‌ தோளினை அணைந்து 
இனி உவப்பாயாக என வினைமுற்றி மீளும்‌ தலை 
வன்‌ தன்னெஞ்சிற்குக்‌ கூறினான்‌ (அகம்‌. 87:14-10). 
அன்னை, தலைவியின்‌ கூந்தலையும்‌ பொன்‌ போல்‌ 
மார்பில்‌ தோன்றிய சுணங்கையும்‌ முலையையும்‌ 
நோக்கி, “நீ பெரிதும்‌ அழகுடையை” எனக்‌ கூறி 
அவளை அருங்காவற்‌ படுத்தினாள்‌ (அகம்‌. 150:1- 
6). தலைவன்‌ பிரிவினையுணர்ந்த தலைவி, சுணங்கு 
படர்ந்த மார்பிடத்துள்ள இளமுலைகள்‌ நனைய 
அழுதனள்‌ (அகம்‌. 161:11-14), ஆகத்தில்‌ அழகு 
பெற அரும்பிய அணங்குடைய நின்‌ வனமுலையிற்‌ 
பரந்த சுணங்கினிடையே தொய்யில்‌ எழுதுதலை 
நினைத்துத்‌ தலைவர்‌ விரைந்து வருவர்‌ எனறு பிரி 
விடை வேறுபட்ட தலைவியிடம்‌ தோழி கூறினாள்‌ 
(அகம்‌. 177:19,18-20). குறுமகள்‌ மென்மையவாகிய 
அரும்பிய சுணங்கினையுடையவள்‌ (அகம்‌, 230;4,5), 
ஒள்ளிமை மகளிர்‌, புள்ளி வடிவாக எழுதப்பட்ட 
கோலத்தினையும்‌ பொறிகள்‌ பொருந்திய சுணங்‌ 
தினையும்‌ உடையவர்‌ (அகம்‌. 289:8,9). தலைவி 
அரும்பிய சுணங்கினள்‌ (அகம்‌, 252:52), பொன்‌ 
னென விளங்கும்‌ சுணங்கோடு நெருங்கி வளர்ந்த 
மென்முலையினை யுடையவள்‌ தலைவி (அகம்‌, 279: 
4,5). தலைவி சிலவாகிய சுணங்கணிந்த செறிந்து 
வீங்கு இளமுலையள்‌ (அகம்‌. 302:18]. வேங்கை 
யின்‌ புதமலரை யொப்பச்‌ சுணங்கணிந்த நல்ல 
மார்பினகண்‌ எழுந்த வனமுலையினள்‌ திலைவி 
(அகம. 819:8,9). தலைவி சிலவாகிய சுணங்கணிந்த 
மென்‌ முலையினை யுடையவள்‌ (அகம்‌. 34312). 
சுணங்கு பரவிய முலையிடத்திற்‌ கிடக்கும்‌ முத்து 
மாலை போலத்‌ திங்களின்‌ கதிர்கள்‌ மலையிடத்தே 


சுணங்கு 


பரவின (அகம்‌, 362:12,15). கானவர்‌ பெற்ற மகள்‌ 
அரும்பிய சுணங்கினையுடைய இள முலையள (குறு. 
71:2,4). “நகிலகள்‌ அரும்பின; சுணங்கும்‌ சில 
வெளிப்பட்டன; அவள்‌ அணங்கும்‌ தன்மையை 
யான றிவேன்‌; அவள அதனை அறியலள்‌' எனத 
தலைவன்‌ தோழியிடம்‌ இரந்து பினனின்று தன 
குறையைக்‌ கூறினான்‌ (குறு, 887). தலைவி, புன்‌ 
இன ஒண்டளிரைச்‌ சுணங்கணிநத வனமுலையில 
அணங்கு சிறப்போடிருக்குமாறு அபபினாள்‌ (நற. 
9:5,6). விளங்கும்‌ பூணகளுடனே சுணங்கு அணி 
யப்‌ பெற்றவளாய்ச்‌ செனற பரததையைக கண 
டேம்‌ என்று பரத்தைமைத்‌ தலைவனிடம்‌ தலைவி 


கூறினாள (நற்‌. 20:7,8). தலைவி, பொன்னைப்‌ 
பொதிந்து வைத்தாற போனற சுணங்கினை 
யுடையவள்‌ (நற்‌ 36:8,9). யாம தலைவியின 


சுணங்கணிந்த ஆகத்தை ஒரு சேர அணைததுக 
கொணடு அவள்‌ கையால்‌ அணைததிருததலினின 
றும நீங்கேம' என்று பொருளவயிற பிரிய 
எணணிய நெஞ்சிடம்‌ தலைவன கூறினான்‌ (நற, 
52:3-5). வனமுலையின மேல அள்ளித்‌ தெளித்‌ 
தாற்‌ போனற அழகிய நுணணிய சுணங்கினை 
யுடையவள்‌ தலைவி (நற்‌. 160:4,8). ஞாழலின்‌ 
பூங்கொத்துககள்‌, மகளிரிழைத்த வணடற பாவை 
யின வனமுலையிடத்து ஒள்ளிய வரியையுடைய 
சுணங்குபோல மெல்லிதாகப்‌ படுமாறு பரவின 
(நற்‌ 191:1 4). தலைவி அருமபிய சுணங்னெள 
(நற்‌. 262:6). குறுமகளின சுணங்கணி வன முலையை 
முயஙகுதல கருதி யான கண துஞசிலேன என்று 
காபபு மிகுதிககண்‌ தலைவன ஆற்றாது வருந்திக 
கூறினான்‌ (நற. 19:8-11) பரததை வேங்கைப்‌ 
பூப போன்ற சுணங்கினையுடையவள்‌ (ஐங்‌, 76: 
1,3). தலைவி ஞாழற்‌ பூவினைப்‌ போன்ற சுணங்கு 
படாந்த இளமுலையினள்‌ (ஐங்‌, 149:1,2). குன்றக 
குறவனின காதன மடமகள்‌ சுணங்கு படர்நத 
மார்பினை யுடையவள்‌ (ஐங, 255:1,4). தலைவி 
வேங்கைப்‌ பூவினை வெனற சுணங்கினள்‌ (ஐங்‌. 
324:4) “நின முலையிடத்துள்ளதைச சுணங்கென நீ 
நினைக்கின றனை; அதனால்‌ வருததமுறும்‌ என்‌ 
னெஞ்சோ அதனை அணஙகென நினையும்‌ எனத்‌ 
தலைவன தலைவியிடம கூறினான (ஐங்‌ 3632-4), 
* நுணணெழிலையும மாமை நிறத்தையும உடைய 
சுணங்கு படாந்த மார்பைத தன கண்ணோடு 
ஒனறாகப்‌ பிணிதது வைததாற்‌ போல இமை 
யாமற்‌ பாரத்தும அமையாராய என ஓணணு 
குலை நீவுவா” எனறு தலைவன செயல்‌ குறிததுத்‌ 
தலைவி தோழியிடம கூறினாள்‌ (கலி, 4 17-19). 
“தலைவி மாாபில நினனை வலியாகவுடைய 
சுணங்கின அழகைக்‌ கைவிடல ஓலலுமாயின நீ 


99 


சுதை - சுண்ணச்சாந்து 


சும்மை 


பொருள்வயிற்‌ பிரிதலை நினைத்துபபார்‌' என்று 
தோழி தலைவனிடம்‌ கூறினாள்‌ (கலி, 18:8,4). 
கரிய நிறததையுடையவள்‌ மேனி போல மரங்கள 
இளநதளிரகளை ஈன, அநநிறததிற்‌ பரநத 
சுணங்குபோல அததளிகளின்‌ மேல தாதுககள்‌ 
வீழநது பரவின (கலி. 85:3,4). தலைவி சுணங்‌ 
கணிநத வனமுலையள்‌ (கலி, 60.1). “நீ முன்புறற 
பசப்பு இனி ஒருகாலமும்‌ உறாதபடி வேங்கைப்‌ 
பூவின முறறெழிலைக கொண்ட சுணங்கணிநத 
ஆகததாலே பொய்ததாகிலும்‌ ஒருமுறை முயஙசெ 
செல்வாயாக” என்று தலைவன தலைவியிடம்‌ கூறி 
னான்‌ (கலி, 6486-80). *மாதராய, வியக்கத்தக்க 
சிதறின சுணங்கு அணிநத மென்முவைமேற்‌ 
தொய்யில எழுதவோ' எனத தலைவன்‌ தலைவியை 
வினவினான (கலி, 111:18-17). தலைவி பரநத 
சுணங்கினையுடையவள (சலி, 141 16). 


புதுபபிறை போனற வெள்‌ 
ளிய சுதையால்‌ - சுண்ணசசா நதால-செயயபபட்ட 
மாடததையுடைய நெடும்‌ பெருமனையையுடைய 
வன சோழன இளஞ்சேட்‌ சென்னி (பறம 378.5-9), 
அரசமாதேவி உறையும நலலில, வெள்ளியை ஒதத 
விளஙகுகினழ சுதையினால நெடுஞ்சுவரின பல 
இடங்கள்தோறும்‌ வடிவழகுடைய பல பூசகளை 
யுடைய கொடிகளை எழுதிக காடசிககு இனிதாய 
அமைககபபட்டது (நெடு. 110-114). வெண கடப்ப 
மரம வெளளிய சுதை பரநதிருந்தாற போனற 
பலவாய்‌ பூக்களை யுடைமது (அகம. 211 1,2). 
கொச்கு மாரிககாலததே இறபபின மேலுள்ள 
சுதை பூசிய குளிந்த மேலிடததை யொதத இற 
தினையுடையது (அகம. ச46:1-3), அழகினையுடைய 
சுதை பூசிய மாடம்‌” (கலி, 98:19). 


சும்மை - ஆரவாரம்‌. குற்றுதல அமையாத உலககை 


யொலியுடனே மிகக சுமமை-ஆரவாரம-உடைய 
அகனறவிடததே சினமாநதர்‌ வெறியாடுதல (புறம. 
22.18-23). மிகச சுமமையை உடையது கட றகரை 
(புறம. 38,4). அகல முடைததாகிய மதில 
இழும எனனும்‌ சுமமையை உடையது (பொரு, 
64,65). மேகம தஙகும தணபரங்குனறில விழாக 
கொண்டாடுதலின சுமமை எழுநதது (மது 262- 
264). முழைஞ்சிடஙகளைச சூறாவளி சூழநது 
கொள்ளுதலின காறறு மிகுநத கடல போல 
ஒலிக்கும்‌ சுமமையுடையது வேனிறகுனறம (மத, 
308,309,913). இயஙகளின இசையைக கேடடு 


்‌ மகிழநதவா ஆடும செருககினைக கொணட சுமமை 


யினையுடையது அகனெடுநதெரு (மது. 559,368, 
364). விழா எனறு கூறுமபடி மாநதர்‌ பொருநதிக 


சும்மையர்‌ 


கடலெனக்‌ காரென ஒலிக்கும்‌ சும்மையோடு 
இரிதறகு அகனற இடம்‌ பெறாத பெரிய அங்கா 
டித தெருவினையுடையது மூதூர்‌ (மலை. 479 483). 
மேகம கடலினகண நீரை முகநது எழுந்ததாலாய 
சுமமையொடு திரணடு துளிகளைச சிதறிப்‌ பெய 
தலைத தொடங்கியது (அகம, 334 3-9). ஊா 
தழைதது வரும சுமமையோடு நிறைநது ஒருசேரக்‌ 
கூடி ஓசைமிகக தெருவெங்கும்‌ திருவிழாவைக்‌ 
கொண்டாடியது (தற. 348.5,4). “ஓலிகொணட 
சுமமையோடு நீ மணஞ்செய்னெற மனையாகக்‌ 
கருதி எமமனையிலே பொலிக பொலிக எனறு 
கூறிப புதநத நின புலைததொழில பாணனை 
யாங்கள்‌ கணடேம்‌ எனப பரத்தைமைத தலை 
வனிடம காமகநிழததி கூறினாள்‌ (கலி. 68.18,19). 


சும்மையர்‌ - ஆரவாரத்தையுடையவர்‌. வதுவை நன்‌ 
மணம்‌ கழிநத பின்பு கல்லெனற சுமமையர்‌ - 
ஆரலார ததையுடையவர்‌ - விரைநது வந்த பெரிய 
யனைகழெததி ஆவாய்‌ எனத்‌ தலைவியை வாழத்‌ 
தினர்‌ (அகம. 88:17-19). 


சுமடு - 1. சும்மாடு. ஆய்மகள தலைமேல்‌ வைத்த, 
பூவாற்‌ செயத சுமட்டின - சும்மாட்டின - மேலே 
மோர்பபானையை வைததுக குறிஞ்சி நிலததைக 
கடநது போய நாட்காலையில மோரை விறறனள்‌ 
(பெரு, 158-162) 


2. சுமை, தலைவி தன்‌ அழகிற்கு ஏலாத சுமட்டின 
ளாய்‌ - சுமையுடையளாய்‌ - வட்டியை ஒரு 
கையால தழுவிக்கொண்டு மற்றைத தோளைச 
செருககோடு வீசி நடநது வந்தாள்‌ (கலி 109: 
13,14). 


சுரபுன்னை - புன்ணை வகை. சைய மலைக்கண்‌ மழை 
பொழிய, மலையிலுள்ள புன்னை, கரையிலுள்ள 
சுரபுனனை முதலியவற்றின மலாகளைச்‌ சாரலிற்‌ 
சோலைக கண்ணே அருவி கொண்டு வந்து 
சொரிய அவற்றைத திரை தள்ளிக்கொண்டு வநது 
திருமருதத்‌ துறைக்கணணே தந்தது (பரி, 1114-24) 
வையை வெளளம, மலலிகை, சுரபுனனை முதலான 
பல மலர்களும மணம்‌ பரப்பும்‌ இரு கரைகளினி 
டையே செனறது (பரி, 1277-81) 


சுரம்‌/சுரன்‌ - 1. கடத்தற்கரிய நிலம்‌. இரவலர்‌, வண்மை 
யுடையோரை நினைத்துப்‌ பழுமரநதேரும்‌ பறவை 
போல, நெடியவெனறு கருதாது சுரம - கடததற்‌ 
கரிய நிலம்‌ - பல கடநது சென்று அவரைப்‌ பாடிப்‌ 
பரிசில பெறுவர்‌ (புறம. 47:1-4), சுரத்தினகண 
நினற விறலியும்‌ யானும்‌ உவாமதியைக்‌ கண்டு 


100 


சுரம்‌/சுரன்‌ 


“இது எங்கோன வெண்‌ குடையை ஓசகும்‌' எனக்‌ 
கருதிப்‌ பலகால தொழுதே! என உறையூர்‌ மருதது 
வன தாமோதரனார்‌ பாணன கூறறாக, சோழன 
குராப்பள்ளித துஞ்சிய பெருநதிருமா வளவனைப்‌ 
போற்றுவர்‌ (புறம, 60.3-12). இடுவோரின்மையின்‌ 
கவிழநத என மண்டையை (இரவல்‌ பாததிரததை) 
மலர்தத வலலார்‌ யாரெனச சொலலிச்‌ சுர 
னிடையே இருநத சிலவளை விறலி, எனறு விறலி 
விளிக்கப்பட்டு அதியமானிடம ஆறறுப்படுததப 
பெறுகிறாள்‌ (புறம்‌, 103:1-4). *நின்பெயரே ததி 
நின்னுடைய புகழை நம்பி, ஞாயிறு காயநத சுரத்‌ 
தினைக்‌ கடநதேறி இவ்விடதது வந்தேன' எனப்‌ 
பாணன ஆஅயிடம கூறிப்‌ பொருள்‌ வேணடி 
னான (புறம்‌. 136:16-19). *ஊரின்கண்‌ இருநதீர்‌ 
போலச்‌ சுரததிடை யிருநதா, நீயாரீரோ” எனறு 
பேகனிடம பரிசிற்‌ பெற்று மீசூம பாணனை 
இரவலன்‌ வினவினான்‌ (புறம, 141.4-6). *நேற்றுச்‌ 


, சுரனில நடந்து வருந்திய எனது சுறறம்‌ பசிதத 


தென நின்‌ வாயிலில தோனறி வாழத்தி நினறு 
நினனையும்‌ நின மலையையும்‌ பாடக்‌ கேட்டுக 
குழல இனைவது போல அழுதனள்‌; அவவளிக்‌ 


- கத தககாள்‌ யார்‌ கொல்‌ எனக கபிலர்‌ பேகனை 


வினவினார்‌ (புறம்‌, 143:7-15), வலவிலோரி கூத்தச்‌ 
சுறறத்தைச்‌ சுரததிடததே கணடு, மான்‌ தசைப 
புழுககுடன மதுவையும்‌ தந்து, பரிசில்‌ அளிததான்‌ 
(புறம. 152:26-30). ‘ஆறலை கள்வர்‌, கொனறு 
வழியிலே பறிததலால்‌ கடைபோகச்‌ செனறு 
முடியும இயலபு இலலாததும்‌ தம்முயிர்‌ மேல்‌ அன்‌ 
பின்றிக கலைமான கெடநது அசையிடுவதுமாகிய 
அருஞ்சுரததினகண்ணே அன்பினறிப்‌ பிரிந்து 
செனறவர்ககு இன்றுடன்‌ ஓராண்டு கழிக எனச்‌ 
சொலலி என்‌ மனைவி வலிகுன்றித துனபுறு 
வாள்‌' எனறு பெருஞ்சிததிரனார்‌ தன்‌ மனைவி 
நிலை கூறிக குமணனிடம்‌ பரிசில்‌ வேண்டினரா 
(புறம்‌, 161:9-14). “யான எடுப்பவும்‌ எழா 


, யாய்‌ நின மார்பம்‌ நிலததைப்‌ பொருந்த இடைச்‌ 


சுரத்தே மேம்பட வீழந்த இளையோய்‌” என்று 
போரில்‌ பட்ட மறவனை அவன்‌ மனைவி விளித்‌ 
துப்‌ புலமபினாள்‌ (பறம. 254:8,8), வண்டிச்சக்‌ 
கரத்தின்‌ ஆரத்தைப்‌ பொருநதி வந்த பலலி 
போலக்‌ கொழுநனோடு ஓனறிச்‌ சுரம்‌ பல கடநது 
வந்த எமககும்சேர்தது ஈமததாழியை அகலியதாக 
வனைவாயாக என்று கணவனை இழந்த மனைவி 
கலம வனையும வேட்கோவை வேண்டினாள்‌ 
(புறம்‌. 256), கிணைப்பொருநன, நண்பகலில சுர 
னிடத்தே நடநது வருநதி மாலைப்‌ பொழுதில 
பெருஞ்சாத்தனுடைய அரண்மனை வாயிலில்‌ 
தோனறிப பரிசில வேணடினான்‌ (புறம்‌. 895:22- 


௬ுரம்‌/சுரன்‌ 


25). சுரங்கள்‌ பலவறறிலும்‌ செலுத்தபபடும 
தேராழி, எண்ணிலடங்கா மறவர்தம தலைகள்‌ 
கீழே அகப்பட்டு நசுங்குமாறு ஊாநது செல்லும்‌ 
(பதி, 46:8,9), குளிர்மிகக திங்களில்‌ பனீமிக்க 
சுரங்களைக்‌ கடநது செலலும பாணன உவக்கு 
மாறு இருள்‌ அகல ஞாயிறு தன்‌ பலகதிர்களையும 
பரபபியது (பதி. ௧91-6). வேல்காயநதாற் 
போன்று பருக்கைக்‌ கறகள்‌ அடியைக கிழித்தலின்‌ , 
பாணர்‌ சுரனிடத்துள்ள கடம்பின்‌ நிழலில இளைப 
பாறிச சென்றனர்‌ (று. 7-18). பல அரசரையும 
அமர்‌ கடந்து அவா சுரங்களைப்‌ பிளவுபடுததிய 
இகலாற்றலை யுடையவன்‌ நெடுஞ்செழியன்‌ (மது. 
57-61). மலையிடத்தேயுள்ள காடடின முழைஞ்சு 
களைச சூறாவளி சூழநது கொள்ளுதலின கடல 
போல ஓலிபபதும; வனசொல இளைஞர்களால்‌ 
வழிகளில ஆறலை கள்வர்‌ வாராமற்‌ காக்கப்படு 
வதும்‌; நிழலறறு உலர்நது முதுவேனிற்‌ பருவத்தை 
யுடையதுமாகிய மலைசசார்பிலுளளது சுரம (மது. 
307-314). கலலை இடித்துச்‌ சுரத்தில்‌ உயர்நத 
வழியைப்‌ போதற்கரிய வழியென்று கருதாது கூத்‌ 
தர்‌ சென்றனர்‌ (மலை. 20). பலாப்பழஙகள்‌, மழை 
யினை ஏற்றுச்‌ சுரத்தின்கண செலகின்ற கூதத 
ருடைய முழவு போலக கீழும்‌ மேலும்‌ தொங்கி 
முறறித்‌ தாழ்நதன (மலை. 148-144). நன்னனைப்‌ 
பொருந்தாதே நீங்கிய அவன ஏவலுக்குப்‌ பொருந்‌ 
தாத பகைவர்‌ இருககும சுரங்கள்‌ மிகப்பலவாகும்‌ 
(மலை. 397, 398). வழிச்செல்வார்‌ இனமையின்‌ 
ஆறலைப்போரும வறுமையால்‌ மெலிய, சுரம்‌ 
பொலிவறற நெறியினையுடையது (அகம, 114,51) 
தலைவி விடலையாதிய தலைவனோடு சுரததினைக்‌ 
கடநது செனறாள்‌ (அகம, 7: 18,13). வழிகள்‌ 
செலல முடியாதபடி பின்னிக்‌ கெககும்‌ இச்சுரத 
தினை நீவிர்‌ முனபு அறிதலும்‌ செயதீரோ எனறு 
பரிவுற்று வினவுவாரைப்‌ பெறின்‌, தலைவர்‌ நாட்‌ 
டிடததுச்‌ செலலுதல்‌ நமககு அரியவல்ல' எனறு 
தலைவி தோழியிடம கூறினாள்‌ (அகம்‌. 8:5,17,18), 
யாமரங்கள்‌ நிறைந்த அருஞ்சுரததின்கவாத்த 
நெறிகள்‌ பொருந்திய பக்கங்களில, இலவ மலர்கள்‌ 
காற்றுப்‌ பொர வீழ்நது விடியறகாலதது மீன 
போலச்‌ சிலவாய்த தோனறும (அகம. 17,16-81). 
மரா மரததை மலர்கள்‌ உதிரத தாககி அலைக்கும்‌ 
தெனறல, அமமலர்களைச்‌ சுரததில செல்லும 
மள்ளரது மயிரில சொரியும (அகம. 21:12,18). மற 
வரது நடுகல்லை வழிபடறகு அதில பீலி சூட்டித்‌ 
துடியடித்துக்‌ கள்ளொடு மறியையும்‌ பலிகொடுக 
கும்‌ வழிபபோதறகு இயலாத கவர்தத வழி 
களையுடையது புலால நாறும அருஞ்சுரம்‌ (அகம. 
35:4-10). தீ, மலைபபககஙகளிற பர ததலின 


சுரம்‌/சுரன்‌ 


மூங்கிற்‌ கணுக்கள்‌ வெடிததலால எழும்‌ ஒலி கலை 
மான கூட்டததைத்‌ துரத்தும வெமமுனைகளை 
யுடையது அருஞ்சுரம (அகம்‌. 47.ச-8). ஆள்‌ வழக 
கற்றது சுரம்‌ (அகம்‌. 51:1). “மறவர்‌ விலலிட வீழந 
தோரது நடுகலலின இனனிழலில்‌ செந்நாய தன 
பிணவோடு வதியும அருஞ்சுர நெறியினைக்‌ 
கடநது செனற தலைவரின விருபபம பொருளே 
ஆகும; ஆனால நீயோ நம்பால அருளே என்று 
கூறுவை, எனத்‌ தலைவி தோழியிடம கூறினாள்‌ 
(அகம. ௧3.6,10-16). “களிறு வழிகளைக காவல்‌ 
பூணடிருததற்குரிய அருஞ்சுரம மகளிககு அரிய 
வாகும என்று அழுங்கிய செலவை இன்று செலலு 
தற்கு உடனபட்டனர்‌' எனத தலைவன்‌ உடன 
போககு வலித்தமையைத்‌ தோழி தலைவியிடம்‌ 
கூறினாள்‌ (அகம்‌. 65:15-20). யானைக கனறின்‌ 
காலகளை இழுததுச செலலும வெள்ளததில பிடி 
களின்‌ பூசலகளுடன களிறுகள்‌ தாம்‌ அழைக்கும 
ஒலியும்‌ சேரப்‌ பாம்புச்‌ செடிகளையுடைய பகற்‌ 
போதிலும்‌ அஞ்சப்படும்‌ மிக்க நடுககததினைச 
செய்யும்‌ தன்மையுடையது சுரன்‌ (அகம்‌. 68.17-21). 
கொடுவில்‌ எயினா பகைவரை அகபபடுததும்‌ சுரத 
தன்கண்‌ செலலப்‌ பருநதுப்‌ பேடை தன 
துணையை நோககி நெடுவிளி பயிறறும்‌ (அகம, 79: 
12-18). வெணகடமபின காயநத கிளையிலேறிப 
பருந்து தனிமை கொள வருநதும வெபபம மிகக 
நீணட இடங்களாய வெமமுனைகளையுடையது 
அருஞ்சுரம (அகம. 81.7-10). கலலா இளையா, சுர 
மெங்கும்‌ கமழும வெணகடமபின்‌ மலாகளைத்‌ 
தம்‌ தலையிற பொலியச சூடினா (அகம. 83.1,2). 
கடுங்கண மறவரது காட்டரணகளில எழுநத தண 
ணுமையொலி, அருஞ்சுரம செலவோர்‌ நெஞ்சு 
நடுககுற ஒலிககும (அகம. 87 7-9). “ஆறுசெல வம 
பலர்‌ அஞ்சிப, போககினைத தவிருமாறு கரடிக 
கூட்டம்‌ இருபபையின பூககளைக கவாநதுணணு 
னெற சுரம பல கடநது தலைவர்‌ செனறாா 
(அகம்‌. 95:6-12). “கலைமானைப பறறித தினறு புலி 
விடடுச செனற முடை நாற்றததினையுடைய 
தசையின கண, கொலைவில ஆடவர்போலக கழுக 
ளோடு பருநதுகள்‌ பலவும்‌ ஒருங்கே வநது சூழந 
திருககும அருஞ்சுரததைத தலைவா கடநதார்‌ 
(அகம. 97). புலலூறறினால எறறுதல குறிககப 
பட்ட குறுமபூழசசேவல பாதுகாவலான இடத்தில 
தங்க எணணித தானிருநத சிறுதூறு தனிததொழி 
யப போய வனனிலத்துப பெருமனறிலே, ஆற 
லைக்கத தங்கியிருககும, பசுககள்‌ நிறைநத சீறு 
ரினகண, உறைவோ விட்டுச செனற பெரு 
மனையின இறப்பு நிழலில தஙகித தனிமை 
கொணடிருஃகும வெமமுனைகளையுடைய அருள 


சுரம்‌/சுரன்‌ 


சுரதநினைக்‌ கடந்து தலைவன்‌ பொருளீட்டச்‌ 
செனறான (அகம்‌. 103:1-11). யானைக்‌ கூட்டம்‌ 
பரந்த சோலையிலுளள மூங்லெ வளாநத அகன்ற 
விடததே அம்புபட வீழநதோரின்‌ எணணுவரம்பு 
அறியாத தழையிட்டு மூடிய பதுககைகளை 
யுடைய சுரததிற்‌ பொருநதிய கவர்தத நெறிகள்‌, 


ஆறலைககும இடமாதலின வழிபபோவோர்‌ 
போககொழிந்தனர்‌ (அகம. 109:4-10). உப்பு வணி 
கர்‌ விட்டுச செனற கலலடுப்பில்‌ மழவர்‌ 


ஊனைப்‌ புழுக்கி உணணும்‌ இடங்களையுடையது 
சுரன (அகம. 119:8-10). *போர்‌ நிகழும்‌ இடங்‌ 
களையுடைய சீறூராா கையைத்‌ தலைமீது வைத்து 
அலற, ஆககளைக கவர்நது செனறு கொனறு 
இனற மழவர்‌ சுனை நீரை மிகுதியாகப்‌ பருதம்‌ 
அருஞ்சுரம தலைவியோடு செலறகு அரியவல்ல” 
எனத தலைவன தோழியிடம்‌ கூறினான (அகம. 
129:11-12) மழவர்‌, விடியற்காலையில்‌ ஆக்களைக 
கவர்ந்து கொணடு போன, அச்சந்தரும்‌ கொடுஞ்‌ 
சுரத்தனகண நெடுந்தூரம்‌ ச௬டநது வருதலின 
நடை ஓயநத கன்றின கடைககண உகுதத நீரி 
னைத்‌ துடைத்தனர்‌ (அகம்‌. 1216-9), பக்கமலை 
யிடத்துக காற்றினால்‌ வளாந்த தீச்சுடர்‌ மேலே 
எழுந்து மலைசகுகைகளில்‌ முழங்கும வெப்பம்‌ 
மிகக மலையைச்‌ சார்நத அருஞ்சுரததினை ககடந்து 
போவேம்‌ என்று தலைவன கூறிய அளவிலேயே 
தலைவியின கணகள்‌ கலுழ்ந்தன (அகம்‌. 143.5-9, 
16). அகன்ற காடடிடததே ஆள்‌ வழங்காத 
நெறியினகண புலியுடன பொருதமையான புண 
மிகக யானைகள்‌ நெடுஞ்சிகரததில்‌ இடியென 
முழங்கும்‌ அருஞ்சுரததின்கண தலைவி தலைவ 
னுடன போயினாள (அகம்‌. 145.5-10). புலி 
தொலைத்து உண்டு எஞ்சிய யானையின ஊனில்‌ 
ஆறலைப்போர்‌ கோலிற்‌ கோத்துக்‌ கொண் 
டேகியது போக எஞ்சியதை, உமணர்ககூட்ட ம்‌ சிறு 
தயில வதக்கிச்‌ சுனைநீராகிய சோ றறுலையில 
கூட்டியாக்கும தனமையது சுரம்‌ (அகம. 169:3-8). 
சீறூர்‌ மககள்‌ கரடியேற்றின்‌ ஒலியினை உணர்வா 
ராய விலலையும்‌ அம்பையும உடனகொண்டு 
பரவி வருதலின அக்கரடிகள்‌ தரையிற்‌ கடக்கும்‌ 
உணவினை உணணாவாயப பூககளை உண்ணு 
தற்கு இருபபை மரததின மேலேறும சுரன்‌ கடநது 
தலைவன்‌ சென்றான (அகம, 1711815). வன்கண 
ஆடவர்‌ எயயும்‌ அமபு, ஆறுசெல்‌ வம்பலர்‌ உயி 
ரைப்‌ போககுதலால்‌, பருநது தன திளையினை 
அழைததுப்‌ புலாலை உணணும கொடிய சுரத்‌ 
தினைத தலைவன கடநது செனறான (அகல்‌, 278: 
நஃ6). உமணரது வண்டிகளை இழுத்து, அருஞ்‌ 
சுரததைக்‌ கடநது வநத எருதுகளின மணியொலி 


102 


சுரம்‌/சுரன்‌ 


அவரது சீழ்க்கையொலியோடு விரைந்து செனறு 
ஓமையம பெருங்காட்டில்‌ வரும்‌ புதியவர்க்கு ஏமம 
செப்பும்‌ (அகம, 1918-10). கழுகுச சேவல, யாம 
ரததின கிளைகளிலுள்ள தன்‌ பிள்ளைகளை உண 
பிகக விரைதலினாலே அபபிள்ளைகளின்‌ வாயி 
னினறும்‌ தவறி வீழ்ந்த ஊன்தடி முதுநரிககு உண 
வாகும தனமையுடையது சுரன்‌ (அகம. 193:6-11), 
அருஞ்சுரம்‌ கடந்து செனற குறுமகள தன்‌ தலைவ 
னோடு வருமெனத தலைவனின தாய தன்மனை 
யைக்‌ கோலஞ்‌ செய்தாள்‌ (அகம்‌. 195:1-8). பிடி 
யினைத்‌ தழுவிக்‌ கிடந்த களிறு, கன்று தம்‌ மீத 
ஏறி இறங்கப படுத்திருக்கும்‌ நடுக்கத்தினைத 
தரும்‌ சுரததினைக கடநது தலைவன செனறான 
(அகம. 197:13-15). கரடியேறறை தன்‌ குருளை 
யுடனும்‌ பிணவோடும்‌ மகிழ்நதிருக்கும்‌ வெம்மை 
மிகக சுரன கடநது தலைவன சென்றான்‌ 
(அகம. 201:16-19). தலைவி இளையோனாகிய தலை 
வன முன்னே ஏகப்‌ பல மலைகளையுடைய 
அருஞ்சுரத்தைக்‌ கடநது சென்றாள்‌ (அகம. 208. 
10,11). “கழுதைகளின்‌ குளமபு உதைததவால்‌ 
பரற்கற்கள்‌ பிறழ்நது கிடககும்‌ வழியாகிய, 
கொடிய சுரத்தினை ஊடறுத்துச செலலும அச்‌ 
சநதோனறும கவர்த்த நெறியில, நீர்‌ வேணடி 
யானை துழாவிய கிணற்றைத்‌ தலைவன்‌ 
தோணட ஊறிய நீரினை என மகள்‌ உண 
டனளோ” என மகட்போககிய தாய்‌ வருந்தினாள்‌ 
(அகம்‌. 307:4-13). *தலைவி பெறுதற்கு அரியள்‌ 
என்று எணணாயாகி நாடோறும்‌ இனனாமையை 
யுடைய அரிய சுரததைக்‌ கடந்து நீ எனனை 
இன்னல்‌ படுத்தினை' எனறு அல்லகுறிப்பட்ட 
துலைவன தனனெஞ்சிற்குக்‌ கூறினான (அகம. 
212:10-12). வேஙகட மலைக்கு அப்பால வடுகர்‌ 
தேயத்தேயுள்ள, நிழலின அழகையிழநத, நீரிலலாத 
நீணட இடததினையுடைய, தயின வெப்பம்‌ விளக 
கும்‌ அருஞ்சுர ததை நெடிய எனறு கருதாது தலை 
வன்‌ தலைவியைப பிரிந்து செலலத்‌ துணிந்தரன 
(அகம. 818:8-11). *களிறறிரை தபபியமையின்‌ புலி 
சினஞ்சிறந்து முழங்கும்‌ ஒலிக்கு அஞ்சி இரும்பிடி 
கள்‌ கெட்டோடும காட்டினையுடைய அருஞ்சுரத 
தில்‌ நீ தலைவனொடு செல்லுதலை யான உடன 
பட்டேன்‌' எனத தோழி தலைவியிடம்‌ போக்குடம 
படக்‌ கூறினாள்‌ (அகம்‌, 887:11-15), மூங்கிலில்‌ 
வணடு துளைதத துளை வழியே மேற காற்றுப்‌ 
புகுந்து வருதலின எழும்‌ ஒலி ஆனிரைக்குப பின 
வரும கோவலரது குழலிசையென அழகதாக வந்‌ 
திசைககும சோலை நிறைநத காடுகள்‌ ஓங்கப 
பெற்றது அருஞ்சுரம்‌ (அகம. 228:8-9). உதியன 
சேரல்‌ தன முன்னோர்க்குப்‌ பெருஞ்சோறறினை ப 


சுரம்‌/சுரன்‌ 


பலியாகக்‌ கொடுத்த காலத்தே அதனன உண்‌ 
பதறகுப பேய்ச்‌ சுற்றங்கள்‌ கூடியிருநதாற்போலக்‌ 
குறியவும்‌ நெடியவுமான குன்றுகளையுடைய 
சுரன்‌ கடந்து தலைவன்‌ செனறான்‌ (அகம்‌. 283: 
8-12). செங்கண்‌ ஆடவர்‌, தீக்கொள்ளியோடு 
பிடித்த அமபினராயச்‌ செனறு மாற்றார்‌ ஊரி 
னைத்‌ தொலைத்து ஆனினங்களைக்‌ கவர்ந்தமை 
யான உண்டான விளிபடு பூசல கொடுஞசுரததே 
மாறி மாறி ஒலிச்கும (அகம்‌. 839:8-8). *வேனிற 
காலத்தின பகறபொழுதில, பாதிரிப்பூக்களின 
வாடல நாறுகின்ற சரத்தின்‌ கணணே, நின£றடி 
சிவப்ப எம்மொடு ஒரு நெறியில்‌ பொருந்தி வருதற்‌ 
குப்‌ பெரிதும்‌ வனமையுடையை ஆயினை' எனத்‌ 
தலைவன உடன்‌ போககினகண்‌ தலைவியிடம்‌ 
கூறினான (அகம. 2௪7'1-4, 18). நின சிறுபுறம்‌ 
காணடற்குச்‌ சிறிது முன்னே நடப்பாயாக எனறு 
யாம கூற அது கேட்டு முனனே செலலுதலை 
நாணித்‌ தலையிறைஞ்சினள்‌; அதனைக்‌ கண்டு 
யாம முன்னே செலலாது அரிய சுரமாய அவ்‌ 
விடததே தங்கினேம்‌ என்று உடன்போய மீண்டு 
வந்த தலைவன தோழியிடம கூறினான (அகம. 261! 
7-12). வேங்கடமலையைப்‌ பொருநதியுள்ள வெவ்‌ 
வியமுனையிருப்புக்களையுடைய அருஞ்சுரத்தினை த்‌ 
தாண்டித தலைவன பொருள்‌ தேடச சென்றான 
(அகம.  265:81, 22), கோடைககாற்று உதிர்த்த 
இருப்பையின பூககளைக்‌ கரடியினம்‌ கவாந்‌ 
துணணுவதும்‌ கடுவன மூங்கிலிற பாய்தலின்‌ மூங்‌ 
கில நெற்றுககள்‌ பாறையில உதிர்நது பொரிவது 
மான, உயர்மலைகளையடுத்த சுரம பலவறறையும 
கடநது தலைவன செனறான்‌ (அகம. 267:5-13). 
மறவரது நலலிசையை நிலை நிறுததுமாறு, நெடுங்‌ 
கலலைச செதுகதி இயறறி நீராட்டி மஞசள்‌ பூசிக 
கரநதைக்‌ கணணி சூடி வீரர்‌ தம பதிககண்‌ 
மீளும்‌ அரிய சுரததைக கடநது செனற தலைவா 
நின கண்பனியைத துடைததறகு விரைநது வநத 
னா எனத தோழி தலைலியிடம கூறினாள்‌ 
(அகம்‌. 269;5-13, 85). நெல்லிககாயகள, குன றுகளின்‌ 
பகசுததிலுள்ள . ஊறு பொருநதிய சுரததினைக 
கடநது வநத, நீர்‌ வேட்கை மிக்க வமபலரின 
போகும உயிரைப்‌ போககாது நிறுததின (அகம. 
27:57). வேங்கை தன பெண்புலியின பசியினைப 
பொறாது பனறியின வருதிறததைப பார்ததிருக்‌ 
கும்‌ காட்டுப்‌ பரப்பாகிய அகனற இடததிலே 
மரங்களின்‌ புள்ளி நீழலில ஆறுசெல வமபலர்‌ 
தளர்ந்து தஙகியிருக்கும ஈரமறற வெவ்விய 
சுரததைக கடநது தலைவன்‌ செனறான (அகம. 
377:5-19). கணையால்‌ வீழநதிறந்த புதியர்களின்‌ 
உடலை மூடிய கற்குவியலகளில ஏறிபபடர்ந்த 


103 


சுரம்‌/சுரன்‌ 


காட்டுமல்லிகைப்‌ பூக்கள்‌ நடுகலலின காலைப 
பலிககுப்‌ கூட்டபபெறுதற்கு இடனாயது சுரம 
(அசம. 289:1-4). ஆறலைபபோர்‌ பொருள்‌ வவ்வ 
லின வணிகச சாததர்‌ நெறியிடையே இயங்குதல 
அறறதும நெறியில்‌ உதாநத நெல்லிககாயகளைப 
பிணைமான்‌ உணண நினைநது தம இளங்கோடு 
அதிரக்‌ கலைமான கூவியழைப்பதுமாகிய ஞாயிறு 
தெறுதலால வருததமுறற அருஞ்சுரததைக கடநது 
வந்து தலைவியை உளளினை எனத தலைவன 


, இடைச்சுரததே தனனெஞுசிடம கூறினான (அகம. 


291'14-32). கூத்தா சுரததிடததே வநத வெம்மை 
யாலாய வருததததை மரத்தடியில்‌ துஙகிப்‌ 
போக்குவர்‌ (அகம. 3019), வறறல மரத்திலுள்ள 
சிள்வீடு எனனும வணடுகள்‌ உமணா எருதுகளின 
மணியோசை போல ஒலிககும்‌ தனமையுடையது 


சுரன (அகம்‌. 303.17,18). “தலைவர்‌ புலலியின 
வேங்கட நாட்டிறகு அப்பாலுள்ள கடததற 
கரிய சுரததைக்‌ கடநது  செனறிருபபினும 
தாழ்ககாது விரைந்து வருவா' எனத தோழி 


தலைவியிடம்‌ கூறினாள (அகம. 311.12,13), “தலை 
வியை நீங்கசி செல்லும்‌, இனனாமையையுடைய 
வெஞ்சுரத்தில பொருள வேட்கை செலுதத நீ 
சென்று சேர்தலும தருமோ” எனறு பொருள்‌ 
கடைககூட்டிய நெஞ்சினைத்‌ தலைவன வினவி 
னான (அகம. 927.46). *திரயன வேளிரொடு 
போர்‌ செயற்கு உருவிய வாளின வாயினை 
யொதத கொடுமையடைய வறண்ட சுரததினைக்‌ 
கடந்து செனற தலைவா நமபால சிறிதும அனபு 
இலவாதவராவாா' எனத தலைவி தோழியிடம 
கூறினாள (அகம. 331:12-14). களிறறியானை 
தன கோடு ஓடிநதிடப பாயநது யாமரததின 
பட்டைகளைப பிளநது தன இனதுணை உண 
ணுமபடி ஊடடும்‌ வருததம குடிகொணடுளள, 
நிலம்‌ பிளநத வெஞசுபம தலைவியைக கொணடு 
செலலுதற்கு அரியவலல எனத தலைவன தன 
னெஞசிற்குக கூறனான்‌ (அசும, 425:4-9). மூஙகிற 
தணடினைத தாககி ஜஞெமையின இலைகளை 
யுதிர்தத கோடைககாறறு, களா நிலததுள்ள 
புழுதியை மூகநது சுழனறிட, வெஙகாட்டில 
பிணையைத்‌ தழுவிய கலைமான நீாவேட்ட 
வருத்தத்தால்‌ தழையை மறநது வறறிய கயததினை 
நோககி நீரினமையின தளர, மரஙகள்‌ நிழலறற 
நெறியினையுடைய சுரன கடநது செனறு தலைவி 
யின்‌ குண ததினை உள்ளுவை யலலையோ எனப 
பொருள்‌ வேட்கையுறற நெஞ்சினைத தலைவன 
வினவினான (அகம. 353,7-16,22), அரிய சுரத 
தின்‌ கவர்த்த நெறிகளில தங்கிய கூததரது 
இசையொலி பெருமலையின உசசியில தோனறி 


சுரம்‌/சுரன்‌ 


ஒலித்தல்‌ (௮௩ம்‌ 359:7-11). பல மலைகளையும்‌ 
வெவவிய பாறைகளையுமுடைய அகன்ற சுரத்‌ 
தைத தலைவன கடநது செனறான்‌ (அகம, 861: 
74-16), கொடுநதொழில மறவர்‌ ஆறுசெல்‌ மாக்‌ 
களின மார்பிலே எறிநத வேலால்‌ புண்ணுறறுப்‌ 
பட்டோரது ஊனை உணணறகுச சேவற்‌ பருந்து 
தன கஇளையினை அழைக்கும்‌ இனனாமையினை 
யுடையது வெஞ்சுரம (அகம. 363'10-15). காட்டு 
நெறியிலுள்ள நடுகல்லை ஆளென உதைத்த 
காடடு யானையின நகம்‌, பனை நுங்கின தோடு 
போல உடைநதிடும அவ்விடத்துக்‌ கடுங்கண்‌ ஆட 
வர்‌ அமபெயயப பதுங்கியிருநதும்‌ வழிபபோவார்‌ 
இனமையின தம்வறுமை களைவோரைக்‌ காணாது 
வருநதும்‌ வெபபம மிககது கொடுஞ்சுரம்‌ (அகம. 
௪65,4-9). தலைவன, விட்டம்‌ லீழ்ந்த முதிய தூண்‌ 
களையுடைய அமபலத்தில அருஞ்சுரததைக்‌ கடநது 
வநத வருததததால கையற்றுத்‌ தஙகினான (அகம, 
373:4,5). எருவைச்‌ சேவல தங்கியிருக்கும யாமரத 
தின்‌ திரணட கொமபு, இளமபெருஞ்செனனி பாழி 
யெனனும அரணையழிதது வடுகரது தலையைத 
தறிததுக்‌ கொனற யானைகளின கொம்பு போலத்‌ 
தோனறும அச்சம்‌ வரும இயலபினையுடையது 
வெஞ்சுரம (அகம. 875.8-16). வடுகா விற்சினந்‌ 
தணிநத, அசசம வரும கவர்த்த நெறிகளில எரு 
வைச சேவற்‌ கூட்டம பசசூன்‌ மிகுதியைத தெரி 
வித்துப்‌ பறநதெழுந்து செக்கர்‌ வானம போல 
விசுமபினை அணி செய்யும்‌ தன்மையது அருஞ்‌ 
சுரம (அகம்‌. 381:7-13). மதக்‌ களிறானது, மண 
ணில்‌ ஊன்றிய வெணகொம்பினைப்‌ பெயர்ககவிய 
லாது தன்‌ வாயிற்‌ புகுததிய துதிககை மலை 
முழைஞ்சினுள்‌ நுழையும பாம்பு போலத்‌ தோன 
றும வெப்பம்‌ மிக்க இடஙகளையுடைய சுரன 
கடநது தலைவன செனறான (அகம. 891:10-14), 
கலைமான பேய்த தேரினை நீரென விருமபியோ 
டிக கலங்கிய உள்ளததோடு பிணையை அழைக்‌ 
கும துன்பந ,தரும்‌ குரலை, அருஞ்சுரம செலவோர்‌ 
ஆளின குரலென ஓர்பபர (அகம. 8958-12), 
தலைவன்‌ செனற வழியானது கடுவளி மரக்கிளை 
யிலே வீசுதலின வாகையின நெற்றுக்கள்‌ ஒலித்‌ 
தற்கு இடமாகிய மலைகளையுடைய கடததறகரிய 
சுரமாகும்‌ (குறு 39). “பல நரள்‌ நினறு முயறசக 
ளைச செயதாலும்‌ சுரம பல குறுககிட்ட அரும்‌ 
பொருள்‌ முற்ற நிரமபா வாதலின, முற்றும 
பெறறே மீளமீவம எனறு தலைவா நீட்டிததிரார்‌' 
எனறு தோழி தலைவியிடம்‌ கூறினாள்‌ (குறு, 59: 
4-6). வெஞ்சுரததில இறந்த வழிபபோக்கருடைய 
உடலை மறைத்துத தழையை இட்ட குவியலானது 
யானைக்கு நிழல தரும பொருளாகப்‌ பயபைடும 


104 


- (குறு. 


சுரம்‌/ச௬ுரன்‌ 


(குறு, 77:2-4). ஆண்‌ ஒந்தி ஆறுசெல்லும்‌ மாக்கள்‌ 
நிமித்தங்‌ கொள்ளும்படி தங்குகினற தன்மை 
யுடையது சுரன்‌ (குறு: 140:1-8). *நும்மொடு 


மகிழ்ந்து சிரிதத எம்‌ பற்கள்‌, சுரத்தில்‌ செல்லும்‌ 


யானையின மலையைக குத்திய கொம்பு போல 
முறிவனவாக” எனத்‌ தலைவி பரத்தைமைத்‌ தலை 
வனிடம்‌ கூறினாள்‌ (குறு. 169:1-3), “ஒற்றை மூங்கில 
ஓங்கிய சுரன கடந்த தலைவர்‌ பொருளை எய்தி 
னரோ்‌ எனத்‌ தோழி தலைவியை வினவினாள்‌ 
180:2-4). வேனிலால வெம்பிய மராமரத 
தினது கிளையினகண வேனிற்காலத்து மலர்ந்த 
ஒற்றைப்‌ பூங்கொததை வண்டோடு ஊதி வறிதே 
பெயரும்‌ தும்பிகளையுடைய நீரில்லாத இடங்களை 


- யுடையது சுரன்‌ (குறு. 311:4-7), களிறுகள்‌ பாறை 


களுக்கு அருகில்‌. தம்‌ பிடிகளைத்‌ தழுவிப்‌ புலியின 


- தாக்குதலினினறும்‌ காககினற உயர்நத மலைப்‌ பக்‌ 


கத்திலுள்ள சுரன கடநதோராகிய தலைவர்‌ இன்று 
வருவர்‌ எனத்‌ தோழி தலைவியிடம கூறினாள்‌ 
(குறு. 215:2-7). தொண்டைமான்களுக்குரிய சுர 
புன்னைகள்‌ நெருங்கிய மலைப்பக்கத்திலுள்ளதும்‌ 


- கன்றிலலாத ஒற்றைப்‌ பசுவை நிழலினால தம்பால்‌ 


வரச்செயத ஓமை மரங்களையுடையதுமாகிய சுரன 
கடந்து செனற தலைவர்‌ வருவர்‌ எனத்‌ ' தோழி 
தலைவியிடம கூறினாள்‌ (குறு. 260:4-8). ' துன 
பததைச்‌ செய்யும்‌ இடங்களையுடையது சுரன்‌ 
(குறு. 814:6). இருப்பையின்‌ வெண்பூககளைக்‌ 
காற்றால்‌ அலைககப்படும்‌ கிளைகள்‌ உதிர்ப்ப 
தனால்‌, அவை -காம்பு கழனறு களிறு செல்லும்‌ 
வழி மறையுமபடி பரக்கின்‌ ற மலைகளையுடையது 
அருஞ்சுரம்‌ (குறு. 829:1-4). முன்பு நீர்‌ மல்யெ 
சுனை பின்பு வற்றுதலினால்‌ வறுமையுற்ற சுரத்தி 
லுள்ள வாகைமலர்‌ மயிலினது உச்சிக்‌ கொண்டை 
போலத்‌ தோனறும்‌ (குறு, 347:1-8). இன்றுணை 
பிரிந்த மலையெருது அறுகனைத்‌ தின்னும மலைப்‌ 
பசுவைப்‌ பார்த்து வெய்துற்று உகாய்‌ மரத்தின்‌ 
புள்ளி நீழலில்‌ வதியும்‌ இனனாத்‌ தன்மையுடையது 
அருஞ்சுரம்‌ - - (குறு. 362), தலைவனோடு தலைவி 
போகிய சுரன்‌, ஞாயிறு காயாது மர நிழல்‌ பொருந 
திச்‌ சிறுநெறியினகண்‌ மணல பரவப்‌ பெற்று 
மழை பெயது இனியதாகுக என மகட்போக்கிய 
செவிலி வேண்டினாள (குறு. 378). புலிக்குட்டிகள்‌ 
மாலைபபொழுதில்‌ தாம பதுங்கியிருககும்‌ மரலின 
தூறுகளை நிமிர்நது நோககுவதும்‌ இணடங்கொடி 
யுடன ஒருசேரப்‌ படர்கின்ற ஈஙகைக கொடிகளை 
உடையதுமாகிய சுரன்‌ கடந்து தலைவியைக்‌ 
கொண்டு செனற தலைவனது உள்ளம்‌ உருமினும 
கொடியது (தற்‌. 2). வேமபின்‌ புள்ளி நீழறகண்ணே 
சிறார்‌ வட்டரஙகு - அமைதது நெலலிககாயைக 


சுரம்‌/சுரன்‌ 


கொண்டு வட்டாடும்‌ வில்லேர்‌ உழவர து 'வெவ்விய 
குடியிருப்பினையுடைய சீறூர்களையுடை.யது சுரன்‌ 
(நற்‌. 8:8-6). யானை, ௬ரன கடநது வந்து வருந்திய 
வருததததினை சிறுகணற்றிற்‌ செனறு தணித்துக்‌ 
கொள்ளும (நற்‌. 411-4). பசிமிகக .செந்நாய மரை 
யாவைத தொலைத்துத தினறொழிதத மிசசில, 
நெடுந்தொலைவிலுள்ள வேறறுநாட்டு அருஞ்சுரத்‌ 
தின்‌ கண்ணே செலவோர்க்கு உணவாகும (நற்‌, 
43:3-5), கொன்றையின்‌ தீங்கனி, பாறையில விழு 
மாறு கிளைகள்‌ துவண்டாடக்‌ கொடுங்காறறு 
வீசுகின்ற மூங்கில்‌ - நிறைந்த : இடததையுடைய 
துன்பம்‌ மிக்கது அருஞ்சுரம்‌ (நற்‌. 46:8-9). வேட்டு 
வச்‌ சீறூரிலுள்ள கிணற்றினினறு ஆனிரையுண்ணு 
மாறு எடுத்து வைதத நீர்ப்பத்தரில்‌ உள்ள.நீரினைப்‌ 
பிடியுண்ணுமாறு அப்பத்தரின வாயை மூடிய விற்‌ 
பொறியை முறித்து - உண்பிக்கும களிறுகளை 
யுடையது சுரன (நற்‌ 98:8-9). நீர்‌ அறுமாறு வறட்சி 
யுற்ற நீண்ட நெறியில்‌, வெயில்‌ வீசுகின்ற வெம்‌ 
மையாலே நோக்குவார்‌ அஞ்சும்படி நடுககத்தைச்‌ 
செய்யும்‌ அருஞ்சுரத்தைக்‌ கடந்து தலைவன்‌ சென்‌ 
றான்‌ (தற்‌. 99:13). இலவ மரத்தின்கிளைகள்‌ 
நடுங்கும்படி வீசி அவை முறியுமாறு கடுங்காற்று 
மோதியடிக்னெற, மூங்கிற்‌ புதர்‌ நெருங்கிய இடங்‌ 
களில்‌ கடுநடையானை தன்‌ கன்றோடு வருந்திநிற்க 
நெடுநெறி முழுதும்‌ நீரிலலாதொழிந்த, நிழலற்ற 
அருஞ்சுரததிலுள்ள வழிகளை அத்தன்மைய என்‌ 
றெண்ணாயாய்த்‌ தலைவி வருந்துமாறு நீ நெடுந்‌ 
தூரம்‌ வநதுற்றனை எனறு இடைச்சுரத்தினகண்‌ 
தலைவன்‌ தனனெஞ்ச?டம்‌ கூறினான்‌ (நற்‌. 105:1-7). 
களிற்றியானை ஆட்களைக்‌ கொல்லுதற்கு விரும்பி, 
விடியற்காலத்தில சுரத்தின்கண்ணே' குறுக்கிட்டுச்‌ 
சென்று அங்கு வருவாரைக்‌ காணாது சினமிக்குப்‌ 
பனைமரத்தை மோதிச்‌ சினந்தணியும்‌ (நற்‌. 786: 
சச), 'புரவிகள்‌, குளிர்ச்சி பொருந்திய பலவாய 
சுரங்களைக்‌ கடந்து வந்தன (நற்‌. 135:6,8). யானை 
யின்‌ விலா உரிஞ்சுதலான்‌ ' பொரிந்த அடியினை 
யுடைய கொன்றை மரங்கள்‌ -குன்‌ றின் கண்ணே 
உறைகின்ற தவசியர்‌ போல, வெயில்‌ நிலைபெற்ற 
நீளிடையில்‌ பொலியத்‌ தோனறும தனமையினை 
யுடையது அருஞசுரம (நற்‌. 141:8-7).. (பிணவுப 
புலியின புனிறறுப பசி நீங்க, 
சிறந்து களிற்றியானையின புகர்‌ முகததே 
பாயும அருஞ்சுரததில தலைவா செலவர்‌; அதன 
பொருட்டு யான வருந்துவேனவலேன்‌; அவர்‌ 
செலவு கைகூடுவதாக' எனத்‌ தலைவி தோழியிடம்‌ 
கூறினாள்‌ (நற்‌. 148:7,12). தலைவி, தலைவனின 
பொய்ம மொழிகளை நமபித தன எயிறுகளில்‌ 
நகையைத தோற்றுவித்து அருஞ்சுரததைக கடந்து 


இருமபுலி சினஞ்‌ : 


105 


சுரம்‌/சுரன்‌ 


சென்றனள்‌ (ற்‌.179:8-10), “கரடிகள்‌ நிரம்பிய 
மலைகள்‌ பொருநதிய சுரததின நீணட வழியில 
நீ என்னை விருமபி வருதல எனனையோ” எனத 
, தலைவி தலைவனிடம புலந்து கூறிக்‌ கலுழநதாள்‌ 
(நற. 192:5,6). வேட்டுவன அமைத்த வலையை 
வெருவிக கணநதுள்‌ பறவை எழுபபிய புலமபு 
கொள்‌ ஓசை, சுரததில செலலும கூத்தா இசைக்‌ 
கும யாழோசையோடு சோநதொலிககும (ற்‌. 213: 
3-4). குளஙகளில நீர்வறறச செவலியழிநது 
காயநத நெடுநெறிகளையுடைய, மறததொழில 
நெருங்கின கவாதத வழிகள்‌ குறுககிட்ட வெம்‌ 
முனைகளையுடையது அமுஞ்சுரம (நற்‌. 224.8 11). 
தலைவன வலிமைமிகக உள்ளததோடு பொரு 
ளீட்டச சுரம்பல கடநது செனறான (நற. 846: 
5,6). விடியறகாலையில சுரத்திற செனறு வருந்‌ 
திய, புலியோடு பொருத யானையின புணமிகக 
காலபோல பிடியானை உதைதத ஓமையின சிவந்த 
அடிமரம்‌ தோனறும (நற. 279.8-7). வம்பலர்‌ 
வருதிறம நோக்கி அம்பெய்த ஆறலைகள்வரின 
தணணுமையொலி கேட்டு எருவைச்‌ சேல தன 
சுறறததினிடததே செலலும்‌ அருஞ்சுரத்திலுள்ள 
கவர்தத வழிகளையுடைய, வெருவச்‌ செயயும்‌ 
அகன றயிடததையுடைய, குனறு பலவறறை உள்‌ 
ளியும தலைலியின பணைத்தோளை நோககியும்‌ 
ஒரு நெறியில ஒழுகுவாயலலை எனத்‌ தலைவன்‌ 
தனனெஞ்சிடம கூறினான (நற்‌. 398:1-8), மலை 
வழியின சிறுநெறியிலுள்ள பள்ளததில ஏறும்‌ 
சிறிய அளவான நீரினைப புலி, யானையோடு 
பொருது உண்ணும்‌ தனமையுடையது சுரன 
(தற்‌. 384:8-5). அருஞசுரததிலுள்ள கவாதத வழி 
களில, ஆறலைகள்வா அலைத்தலாலே இறநது 
கிடநத புதியோரது பிணங்களைக கழுகு தினனாத 


-, வாறு முதுநரி வெருடடும (தற்‌. 382.2-5). மழவர்‌ 


t 


அம்பினை வில்லினினறும்‌ விடுதலானே அஞ்சி 
யாரும நெருங்குதறகரிய கவாத்த வழிகளை 
யுடைய அருஞ்சுரததைக கடந்து செனற தலை 
வா விரைநது வருவா என்று தோழி தலைவி 
யிடம கூறினாள (தற, 887:4-6). சுரதநினிடையே 
மேகம எழுநது உலவியதென மாரபில பூசிய 
சாநதமொடு நறுநதணணியனாயத தலைவன 
மீணடான (தற்‌. 894,7-9). அருஞ்சுரததில செல 
வோர்‌ வெள்ஃள௱ததிரததின பூஙகொததைச்‌ 
சென்னியில சூடுவர்‌ (தங. 301:1,2). புதுமட்கலம 
போனற பழஙகளையுடைய ஆலமரம, செல 
னும்‌ பறவைகளைச செலலவிடாது தடுக்கும 
வேனிற பருவதது அருஞசுரமானது தணிதது இனி 
தாக ஆகும பொருட்டு எமமையும உடனழைத 
துசசெலவாயாக எனறு தோழி தலைவனிடம்‌ 


்‌ ' மரத்தின்‌ இலையொலியை வெருவிய 


- சுரம்‌/சுரன்‌ 


கூறினாள்‌ (ஐங்‌, 303). *குருசிலே, நீ பெரிய சுரன்‌ 
கடந்து செல்லின்‌, தலைவி அழுது இரங்குவாள்‌” 
எனத்‌ தோழி தலைவனிடம்‌ கூறினாள்‌ (ஐங்‌. 306). 
மூங்கில்‌ உராய்தலால்‌ தோன்றிய தீயினைப்‌ புலி 
வெருவும்‌ குன்‌ றுகளையுடையது அருஞ்சுரம்‌ (ஐங்‌. 
307:1,2). வேனில்‌ திங்களில்‌ வெஞ்சுரத்தைக்‌ 
கடந்து தலைவன்‌ செலவினை மேற்கொண்டான்‌ 
(ஐங்‌. 309) “தலைவர்‌ பொருள்‌ தேடிச்‌ சென்ற 
நெறி, கழுது உணவருந்தக்‌ காக்கையொடு கழுகு 
விசும்பில்‌ அகவ யானை ஆறுசெல்வோரை வீழ்த்‌ 
இத்‌ திரிதரும்‌ நீண்ட வழிகளையுடைய அருஞ்சுரம்‌ 
என்று கண்டோர்‌ கூறுவர்‌' என்று தலைவி தோழி 
யிடம்‌ கூறினாள்‌ (ஐங்‌. 214). இலவ மலர்கள்‌, தீத்‌ 
தன்மை மிக்க காற்று வீசுதலின்‌, வானத்தில்‌ இடி. 
யிற்பட்ட தீயைப்போல நிலத்தில்‌ உதிரும்‌ கவர்த்த 
நெறிகளையுடைய அருஞ்சுரத்தைக்‌ கடந்து தலை 
வன்‌ சென்றான்‌ (ஐங்‌. 320). சுரத்திடையே உள்ள 
வழிகள்‌, மூங்கில்‌ உலர வேனில்‌ நீடி ஞாயிறு 
பாறைகள்‌ பிளக்கத்‌ தெறுதலின்‌ முனனர்‌ வெய்ய 
வாயின; இனியே தலைவியை உள்ளுதலின்‌ தண்‌ 
ணியவாயின எனத்‌ தலைவன்‌ இடைச்‌ சுரத்தில்‌ 
. தலைவியை நினைத்துக்‌ கூறினான்‌ (ஐங்‌, 322). 
செந்நாய்‌ ஏற்றைத்‌ தன்‌ வயவுப்‌ பிணவிற்காகக்‌ 
- கள்ளிக்காட்டிடையே கேழற்‌ பன்‌ றியினைட்‌ பார்த்‌ 
திருக்கும்‌ வெஞ்சுர வழிகளைக்‌ கடந்து, நீ தயந்‌ 
தோளின்‌ பண்புகள்‌ வந்தன எனத்‌ தலைவன்‌ தன்‌ 
னெஞ்சிற்குக்‌ கூறினான்‌ (ஐங்‌, 323). காதலியின்‌ 
்‌ பண்புகளைத்‌ துணையாகப்‌ பெறின்‌, அரைய 
போகிற 
பறவை உணவு உண்ணாது பிறிது புலம்‌ படரும்‌ 
கொதித்தலையுடைய அருஞ்சுரங்கள்‌ -வருததா 
“என்பது தலைவன கூற்று (தங்‌. 325). வெப்பம்‌ 
மிக்க பரப்பின்கண்‌ நிழலிடம்‌ பெறாது மான்‌ 
பிணை தன்‌ குட்டிகளோடு வருந்த, நீர்‌ பக்கங்‌ 
களை அறுத்தமையான்‌ தேய்ந்த சிறுவழிகளை 
யுடைய சுரங்கள்‌ தேற்றமாக இன்னாதன; தலை 
வியின்‌ பண்புகள்‌ தேற்றமாக இனியன எனத்‌ 
தலைவன்‌ தன்னெஞ்சிற்குக்‌ கூறினான்‌ (ஐங்‌. 326), 
துதிக்கை சுடுதலை அஞ்சி யானை நிலத்தைத்‌ 
தொட்டுச்‌ செல்லாத, வெயிலால்‌ உலர்ந்த சோலை 
களையுடையது மூங்கில்‌ உயர்ந்த சுரன்‌ (ஐங்‌. 327: 
1-4). ஆள்‌ இயக்கமற்ற, பாழ்பட்ட அகன்ற 
இடத்தையுடைய வெம்முனைகளையுடையது 
அருஞ்சுரம்‌ (ஐங்‌, 329:1,2) காதலியின்‌ நெஞ்சத்தி 
லுள்ள தனிமை நினைவு அவள்‌ ஆய்நலம்‌ சிதை 
யும்படி ஞாயிறு காயும்‌ வெஞ்சுரத்தை நினைப்‌ 
பித்து வருத்துமாகலின்‌ செலவினைத்‌ தவிர்வே 
மாக எனத்‌ தலைவன்‌ தன்னெஞ்ரசிற்குரைத்தான்‌ 


106 


௬ரம்‌/சுரன்‌ 


(ஐங்‌. 330). அருஞ்சுரத்தைக்‌ கடந்து செல்லுவோர்‌ 


தம்‌ துணைவியரை நினைந்து செலவழுங்குமாறு 
மராமரத்தின்‌ வெள்ளிய மலர்கள்‌ மணம்‌ பரப்பும்‌ 
(ஐங்‌, 231:8-4), என்றூழ்‌ (வெயில்‌) மிக்கது சுரன்‌ 
(ஐங்‌. 836:4). இலையிலவாக மலர்ந்த இலவ மரம்‌, 
மலையில்‌ தோன்றிய தீப்போலச்‌ சுரத்திடத்தே 
தோன்றும்‌ (ஐங்‌. 338:2, 3). வழியிலுள்ள பலா 
வின்‌ உலர்ந்த சிறுகாயை அருஞ்சுரத்தைக்‌ கடந்து 
செல்லுவோர்‌ உண்டு செல்வர்‌ (ஐங்‌. 31:1, 2). 
பெருங்கை யானை சினம்‌ மிகுதற்டெனானது 
வெஞ்சுரம்‌ (ஐங்‌, 352:3, 4). அரிய சுரனிடத்தே 
பிணவினைப்‌ புணர்ந்த செந்நாய்‌ ஏற்றை, குட்டி 
யுடைய மான்‌ பிணையைக்‌ கொள்ளாது கழியும்‌ 
(ஐங்‌. 354:1-3). ஒள்ளிய தீயாற்‌ சுடப்பட்டது சுரம்‌ 
(ஐங்‌, 356:3). தலைவன்‌ அரும்பொருள்‌ வேட்கை 
யனாய்த்‌ தலைவியைப்‌ பிரிந்து சென்ற காலத்துச்‌ 
சுரத்திடை வழிகள்‌ நெடியவாயின; அவையே 
தலைவியை யுள்ளித்‌ திரும்பி வருதலின்‌ அணிய 
வாயின (ஐங்‌. 359). என்‌ குறுமகள்‌ தன்‌ தலை 
வனோடு சென்ற சுரனிடத்துள்ள மலைகளில்‌ 
வம்பமாரி பெய்து வழிகள்‌ மிகவும்‌ குளிர்ந்து 
இனிமை பயப்பனவாகுக என மகட்போக்கய தாய்‌ 
வேண்டினாள்‌ (ஐங்‌. 371). புலியால்‌ கொள்ளப்‌ 
படுதலினின்றும்‌ பிழைத்த கலைமான்‌ தன்‌ பிணை 
யைச்‌ சேரவேண்டி ஆண்குரல்‌ தோன்ற விளிக்கும்‌ 
வெஞ்சுரத்தில்‌ என்‌ மகளைக்‌ கொண்டு போன 
விடலையின்‌ தாய்‌ நினைக்குந்தோறும்‌ அழுகின்ற 
துன்பத்தை அடைவாளாக என மகட்போக்கிய 
தாய்‌ புலம்பினாள்‌ (ஐங்‌, 373). தலைவி காளை 
யாகிய தலைவனோடு அருஞ்சுரத்தைக்‌ கடந்து 
சென்றாள்‌ (2ம்‌. 382:1,2). தலைவி, சுரத்தில்‌ 
வளர்ந்த மராமரத்தின்‌ குறுஞ்சினையை வளைத்துப்‌ 
பிடித்துச்‌ சுரும்பரற்றும்‌ மலர்களைத்‌ குனக்கும்‌ 
பைஞ்சாய்ப்‌ பாவைக்குமாய்‌ ஆய்ந்து பறித்தனள்‌ 
(ஐங்‌. 282), தலைவி காளையாகிய தலைவனோடு 
புலிகள்‌ நிறைந்த மலைகள்‌ பிற்பட்டொழிய, வேறு 
வேறாகிய அருஞ்சுரம்‌ பலவற்றையும்‌ கடந்து 
சென்றாள்‌ (ஐங்‌, 385:1-8). ஒண்டொடியாகிய 
தலைவியை வினவும்‌ பேதைப்பெண்ணே, சுரத்‌ 
திடையே அவளைக்‌ கண்டேம்‌ எனச்‌ செவிலியிடம்‌ 
அந்தணர்‌ கூறினர்‌ (ஐங்‌. 387:8, 4). ஞாயிற்றின்‌ 
வெயில்‌ கொடுமை தணிய யாமரத்தின்‌ வரிநிழலில்‌ 
தங்கி இவ்விடத்தினின்றும்‌ சிறிது தொலைவு 


. செல்வையாயின்‌ நின்மகளோடு விடலையாகிய 


தலைவர்‌ கடந்த சுரனைக்‌ காண்குவை எனச்‌ 
செவிலியிடம்‌ இடைச்சுரத்தார்‌ கூறினார்‌ (ஐங்‌, 
388). நல்லோர்‌.பலரையும்‌ கைதொழுது, அறிவு 
சுழன்று, வினவுகின்றவளே, காளையாகிய தலை 


சுரம்‌[சுரன்‌ 


வனோடு சுரத்திடையே அவளைக கண்டேம்‌ 
எனத்‌ தலைவியைத தேடிச்‌ செனற செவிலியிடம்‌ 
இடைசசுரத்தார்‌ கூறினர்‌ (ஐங, 590). தலைவி 
அருஞ்‌ சுரததைக கடந்து சென்றாள்‌ (ஐ௩. 394:3). 
காய்நத மூங்கிலில்‌ தோன்‌ றிய எரிசுடர்‌ வெடிபபை 
யுடைய குகைகளில முழங்கும்‌ இன்னாத தனமை 
யுடையது அருஞ்சுரம்‌ (ஐங்‌. 395:1-3). வேங்கை 
மலர்களைக்‌ கொய்து நின்‌ சதுப்பில்‌ சூட்டுந்‌ 
துணையும்‌ சுரததிடையே நடந்ததால்‌ உண்டான 
வருத்தத்தை ஆற்றுவாயாக என்று தலைவன்‌ 
தலைவியிடம்‌ கூறினான்‌ (ஐங்‌. 396:1-5). செந்‌ 
நாய்‌ ஏற்றை பன்றிக்‌ குருளையைக்‌ கொள்ளாது 
கழியும்‌ தன்மையுடையது சுரம்‌ (ஐங்‌, 597:1-8). 
பறவைகளும்‌ அறியாத பல பழங்களும நிறைந்து, 
மானகளும அறியாத பெரிய நீர்களும்‌ நிலை 
பெறறுச சுரம்‌ இனியவாகுக என்று நினையுந்‌ 
தோறும்‌ கலிழும்‌ என்னைக்‌ காட்டிலும்‌ நம்மூர்‌ 
மிகவும புலமபிற்று என உடனபோய மீண்டு 
வந்த தலைவியிடம தோழி கூறினாள்‌ (ஐங்‌, 598). 
ஞாயிறு காய்தலின நீரற்றுக்‌ சயம்‌ துகளாகிய 
வழியின்‌ இயலபு கெட்டு இனனாவாயினும்‌, 
காதலன்‌ பாராட்டச்‌ செனற எனமகள்‌ போகிய 
சுரன்‌ இனியவாகுக என மகட்போககிய செவிலித்‌ 
தாய்‌ வேண்டினாள்‌ (ஐங்‌, தி. 7). யானைத்‌ 
திரள்களோடு மற்ற விலங்கின்‌ நிரைகளும்‌ மற 
வரும்‌ மயங்குகையினால்‌ தூறுகள்‌ வழியிறபட்டு 
நெறிகள்‌ கெட்ட தன்மையுடையது அருஞ்சுரம்‌ 
(கலி. ச:1-9), மலை வளர்ந்து போதற்கரிய சுரத்‌ 
திடத்து அரிய வழியிற செல்வாரமேல மறவர்‌ 
அம்பு பாய்தலினால்‌, உலர்ச்சியால்‌ வாடும அவர்‌ 
நாவிற்கு நீர்‌ பெறாத வருத்தத்தை அவர்தம்‌ கண்‌ 
ணீர்‌ நனைத்துப்‌ போக்கும (கலி. 6:8-6). யானை 
கள்‌ ஈரமற்ற நிலததை உழுகின்ற கலபபைகள்‌ 
போலக கொமபுகளை ஊனறிக்‌ கையை நிமிர்த்து 
நிலத்தில கிடகசு, மலைகளும வெம்மையால 
வெம்பு தலைச்‌ செயய, போதறகரிய தன்மையுடை 
யது வெஞ்சுரம்‌ (சலி. ௪:4-8). தலைவனோடு 
அருஞ்சுரததைக்‌ கடந்து செனற மடப்பததை 
யுடையாளது தாய்‌ போன்றீர்‌ நீர்‌ எனக கூறிய 
அந்தணர்‌ செவிலியிடம்‌ உடன்போகிய தலைவி 
யைப பற்றி எடுத்துரைத்தனர்‌ (கலி. 9:10,11), 
தளி£கள்‌ வாடின கிளைகளை யுடையனவாயச்‌ 
சோந்தார்க்கு நிழலினறி வேரொடு களைகளும்‌ 
வெமபுமபடி ஞாயிறு காய்தலின உலர்ந்த 
மரஙகளையுடையது வெஞ்சுரம (கலி. 10:1-7), 
இப்பரந்த்‌ கரியினையுடைய  நிலததிடத்துள்ள 
மானகள்‌ தம ஏறுகளோடு பேய்ததேரை நீரெனறு 
கருதி ஓட, மரல வாடும்படி மலைகள்‌ கொதிக்க, 


107 


சுரம்‌/சுரன்‌ 


மந்திகள்‌ வருந்த, யானைகள்‌ நீரூற்று அடஙகலின்‌ 
வேறு நீர்நிலை காணாது சேற்றில ஈரததை 
யளைந்து தம செல்லுயிரைக காகக, மேகம 
துளித்தலைத தவி£நத, போகுதற்கரிய தனமை 
களையுடையது வெஞ்சுரம்‌ (சலி. 18.19), “ஞாயிறு 
காய்ந்த வெஞ்சுரததை நீ கடந்து செல்ல நினைத 
ததை அறிநதேன; நீ அறுதியா க மகனலலை எனப 
பிரிவுணர்ததபபட்ட தோழி தலைவனிடம்‌ கூறி 
னாள்‌ (கலி. 79:2,6), ஞாயிறு காய்வதால தணி 
யாக்‌ கோடைகாலததிலும்‌ குளிர்ந்த நிலையை 
வீரும்பிப பெருததிரளாய வந்தடையும்‌ யானைக்‌ 
கூட்டததைத்‌ தாங்கும சிறபபுடையதும மாணிக்க 
மணிகளால்‌ விளககமுறுவதுமாகிய மலையும 
வெப்பத்தால்‌ வெம்ப, மண்‌ பிளகக, நீா நிலை 
களும்‌ புழுதிபட வெப்பததை வீசும கொடுமை 
யுடையது வெஞ்சுரம (கலி. 20 8-6). ஞாயிறு 
காயும்‌ தனமையது சுரம (கலி; 82:80). யானையை 
அலைப்பவர்‌, நிலததினினறும்‌ அவ்வியானையை 
ஓட்டும கவணையாலே பூஞசினையிலுள்ள பூக 
களை உதிர்ககும மலைகள்‌ வெமபிய, போதற 
கரிய தன்மையுடையது வெஞ்சுரம (கலி, 2511-5), 
மூங்கில்‌ மிகக உயர்நத மலையில தோன றிய 
அழலிடையே களிறுகள்‌ அகபபடத தலைமை 
யுடைய வேழம்‌, அதனை வழியுணடாக மிதிததுத 
தன்‌ இனத்தோடு வெளியேறும குனறு அழலும 
வெஞ்சுரததைத தலைவன்‌ கடநது செனறான 
(கலி. 88:8 12). மகளிர்‌ தோளைச்‌ சேர்நத ஆடவா 
அவர்‌ வருந்துமபடி பிரிதலும்‌ நீணட சுரததைக 
கடந்து செனறவர்கள்‌ விரைநது வநது அருள்‌ 
செய்தலுமாகிய இரணடும இரவும பகலும 
போல காதலரிடையே தோனறும (கலி. 145. 13-10). 
ஞாயிறு தெறுதலின மூஙகிலில தோனறிக சுடுத 
தெழுநத காட்டுதத மலைகளில பரவி எரிய அங்கு 
எழுநத அழல விசுமபில உற ஒங்கி வெமமை 
யைச செயயும, விலங்குகள்‌ திரிதலின மயஙதின 
வழிகளையுடைய, மலைகள்‌ குறுககிடடுக டக 
கும போதறகரிய தனமைகளையுடையது வெஞ்‌ 
சுரம (கலி. 150;3-6), 


2. அருவழி. மறவர்‌, துறுகற்களையுடைய நீண்ட 
நெறியை அகழநது சுரனை - அருவழியை - வரை 
யறுத்தனர்‌ (பதி, 19:1,8). இலவ மரததின பூககள, 
காறறுப பொருதலால்‌ வீழநத விடியறகாலத்து 
விணமீனகள்‌ போலச சிலவாயத தோனறும, 
பெருமலைகள்‌ குறுககிட்டு நிறகும சுரனில செலலு 
தறகு என்‌ மகளின சீறடிகள வல்லுநவோ என 
மகட்போசுகிய செவிலிததாய வருநதினாள்‌ (அகம, 
17:18-22). தலைவன, முதலையோடு சுறாமீன 


, யானை, 


சுரம்‌/சுரன்‌ 


இயங்கும்‌ கரிய கழியினை அடுத்த சுரத்தினைக்‌ 
கடந்து வந்தான்‌ (அகம்‌, 80:1-3). தேன்‌ கமழும்‌ 
நீண்ட வரைகளால்‌ விளங்கிய வேங்கட மலையைச்‌ 
சார்ந்த ஊர்களையுடைய சுரன்‌ கடந்து தலைவன்‌ 
சென்றான்‌ (அகம்‌. 141:27-89). கோங்கின்‌ புதுமலர்‌ 
காற்று வீசுதலின்‌ கையினால்‌ விடப்பெறும்‌ சுடர்ப்‌ 
பொறி போல இட.மெல்லாம்‌ கமழும்படி கழன்று 
வீசும்‌, மேகம்‌ சூழ்ந்த மலைகள்‌ குறுக்கிட்ட சுர 
னில்‌ செல்ல என்‌ மகள்‌ வல்லுநள்‌ கோல்லோ என 
மகட்‌ போக்கிய செவிலித்தாய்‌ வருந்தினாள்‌ 
(அகம்‌. 158:18-19), பாழி நாட்டின்‌ அரிய இடத்தே 
காலைப்‌ பொழுதில்‌ துயிலுமிடத்தே 
செயலொடுங்கி அசைந்து கொண்டிருக்கும்‌ மலை 
கள்‌ குறுக்கிட்‌.ட சுரனில்‌ ஆள்‌ வழக்கற்ற இடங்‌ 
களிலுள்ள மலை சார்ந்த குடிப்பாக்கத்தில்‌ தலை 
வன்‌ இரவு விருந்துண்டு பாதுகாவலாகத்‌ தங்கிச்‌ 
சென்றான்‌ (அகம்‌. 187: 12-24). . நீர்‌ இழிதரும்‌ 
மலையுச்சியில்‌ வேங்கையின்‌ நறுமலர்கள்‌ உதிர்ந்‌ 
திடப்‌ பெருங்கிளையிலேறி ஆண்குரங்குகள்‌ தம்‌ 
இனங்களைக்‌ கூப்பிட்டுத தாவும்‌. குன்றிடையே 
செல்லும்‌ சிறு நெறியாகிய, கற்கள்‌ விளங்கிய, 
அரிய இடங்கள்‌ குறுக்கிட்ட, மொழி வேறுபட்ட 
தேயங்களிலுள்ள சுரன்‌ கடந்து தலைவன்‌ சென்‌ 
றான்‌ (அகம்‌; 205:18-24). கானவர்‌ அம்புபடப்‌ 
பட்டோர்‌ வீழ்ந்து கிடக்கும்‌, நினைப்போரையும்‌ 
நடுங்கச்‌ செய்யும்‌, எவரும்‌ செல்லத்‌ துணியாத 
காட்டிடையே உள்ள வெஞ்சுரத்தைக்‌ கடந்து 
தலைவன்‌ பொருளீட்டச்‌ சென்றான்‌ (அகம்‌. 287. 
5-9). தந்தை, தலைவியின அண்ணன்‌மார்க்குக்‌ 
கடலாகிய திரையையுடைய சுரத்தில்‌ திரிந்து 
வருந்தும்‌ படகிலுள்ள விளக்கொளியினால்‌ பன்‌ 


மீன்‌ கூட்டத்தைக்‌ காட்டுதல்‌ (கடலாகிய சுரம்‌ 
என. வே. வி. விளக்கும்‌) (அகம்‌. 240:5-7). மாறு 
கொண்டு போர்‌ செய்தலால்‌ சீறூர்‌ முனை பாழ்‌ 


பட்ட அவ்விடத்தே ஆட்களின்‌ வருகையை எதிர்‌ 
நோக்கி யானை சுரத்தினைக்‌ காவல்‌ கொண்டிருக்‌ 
கும்‌ (அகம்‌, 847:7-9).: கவர்த்த. வழிகளையுடைய 
காட்டகத்தே வழிச்செல்லும்‌ புதியரைக்‌ காணும்‌ 
பொருட்டு ஆறலைகள்வர்‌ யா மரத்தின்‌ கிளை 
களை இடமாகக்‌ கொண்டு மறைந்திருக்கும்‌ அருஞ்‌ 
சுரத்தில்‌ தலைவன்‌ தலைவியை உடன்கொண்டு 
போயினான்‌ (அகம்‌. 268:5-9). இருப்பைப்‌ பூக்களைக்‌ 
கரடிக்‌ கூட்டம்‌ கவர்ந்துண்ணும்‌ கொடுமலைகளை 
யடுத்த அருஞ்சுரங்களையுடைய,. உலகம்‌ அஞ்சி 
உயிர்க்கும்‌ இன்னாமையுடைய காட்டின்கண்‌ 
தலைவி தலைவனது காதலை நம்பி. உடன்‌ சென்ற 
னள்‌ (அகம்‌, 275:10-15), வெப்பம்‌ மிக்க காட்டி 
டத்தே, உகாவின்‌ பெரும்பழம்‌ கிளைகளினின்று 


108 


. (அகம்‌. 325;10,11). 
: கையின்‌ பூக்களாகிய உணவினையுண்ட களிறு தன்‌ 


சுரம்‌/சுரன்‌ 


உதிர்ந்தொழியும்‌ வேனிலால்‌ வெப்ப மிக்க சுரத்‌ 
தில்‌ தலைவன்‌ தமியனாய்ச்‌ சென்றான்‌ (அகம்‌, 293: 
௧-10). மலையின்‌ கவினழிந்த செறிந்த காட்டிடத்‌ 
தவாதிய அருஞ்சுரங்கள்‌ ஒருதலையாகக்‌ கொடியன 
ஏழிற்‌ , குன்றத்திலுள்ள வேங்‌ 


நெற்றியில்‌. வைத்த வலிமை குன்றிய தடக்கை, 
குன்றத்தில்‌ ஏறும்‌ பாம்பு போலத்‌ தோன்றும்‌ 
மொழி வேறுபட்ட தேயத்திடத்தவாகிய சுரன்‌ 
கடந்து சென்ற தலைவர்‌ நம்‌ தொல்‌ கவின்‌ 
தொலைய என்ன பொருளைக்‌ கருதினரோ என்று 
தலைவி தோழியை வினவினாள்‌ (அகம்‌, 3499-14), 
அறியாத்‌ தேயத்தின்‌ அருஞ்சுரத்தில்‌ கொண்டு 
போன இளையானுக்குப்‌ பொருந்திய என்‌ மகள்‌ 
வறுமையுற்ற பெண்டிரின்‌ மனையில்‌ சிலம்பு 
கழித்து மணம்‌ பொருந்தினளோ என மகட்‌ போக்‌ 
கிய செவிலி வருந்தினாள்‌ (அகம்‌. 369:20-26). 
தேர்ச்‌ சக்கரம்‌ வெண்மணலிடத்தே வாய்க்காலைப்‌ 
போன்ற சுவட்டினை உண்டாக்க, சேறு பரந்த 
இடத்தே இருண்ட நீரினையுடைய குறுகிய சுரத்‌ 
தைக்‌ கடந்து தலைவன்‌ வந்தான்‌ (அகம்‌. 400:15- 
39). இரை வேட்டெழுந்த சேவலையுள்ளிப்‌ 
பெடைப்புறா கள்ளியின்‌ கிளையிலிருந்து தனிமை 
தோன்றும்படி கூவுகின்ற அரிய சுரங்களையுடைய 
இடமாகிய பாலை நிலத்தைக்‌ கடந்து நெடுந்‌ 
தொலைவில்‌ உறைதல்‌ வல்ல தலைவர்‌ அவ்வன்‌ 
மையை யாங்கறிந்தனர்‌ எனத்‌ தலைவி தோழியை 
வினவினாள்‌ (குறு. 154:3-8). மாலைப்‌ பொழுது 
வந்தது; மணிகள்‌ குறுங்காட்டிடத்து ஒலிக்கும்படி 
சுரன்கடந்து மாலை விருந்து அயரத்‌ தலைவன்‌ 
தேர்‌ வருகின்றது என்னும்‌ உரை வந்திலது எனத்‌ 
தலைவி வருந்தினாள்‌ (குறு. 158:8-7). பாலை 
நிலத்திலுள்ள ஓமை மரக்கிளையிலிருந்த பருந்தின்‌ 
தனிமை கொண்ட ஓசை சுரத்திற்‌ செல்லும்‌ 
மாக்கட்கு உசாத்துணையாக அமையும்‌ (குறு. 
207:2-4). பரதவர்‌, மூங்கிற்‌ கோலில்‌ பொருந்திய 


- எறியுளியைத்‌ தாங்குதற்கரிய நீரையுடைய சுரத்தின்‌ 


கண்‌ எறிந்து மீண்டும்‌ கைக்கொள்ளுவர்‌ (குறு. 
304:1-4). பறவைகள்‌ வந்திருந்தால்‌ உதிர்ந்த பூக்‌ 
கலந்த சேற்றினையுடைய கழியிடத்துச்‌ சுரத்தில்‌ 
ஒடும்‌ தேரிற்பூட்டிய குதிரைகளை அலையெழுந்து 
வரும்‌ கடல்‌ நீர்‌ கழுவும்‌ (தற்‌. 63:8-10). களரை 
யுடைய ஓமையங்‌ காட்டகத்து வெயில்‌ நிலைபெற்ற 
வெம்மையுடைய செல்லுதற்கரிய சுரத்தில்‌ தலை 
வன்‌ சென்றான்‌ (நற்‌. 84:8-10). பரதவச்‌ சிறார்‌, 
படகின்‌ மேலேறிக்‌ கடலிடத்துச்‌ சுரத்தை நீந்திச்‌ 
சுறாவொடு பிற மீன்களையும்‌ பிடித்துத்‌ துண்‌ 
டித்து நிணம்‌ நிரம்பிய தோணியராய்‌ மீள்வர்‌ 


சுரி 


(தற்‌. 111:8-8). பிடியின்‌ பசியைப்‌ போக்கக்‌ களிறு 
முறித்த ஓமைமரம்‌ சுரத்தில்‌ செல்வராக்குத்‌ தங்கும 
நிழலாகும குன்றங்களை இடையிடையே கொண்‌ 
டது கானம (நற்‌, 137:6-9), மலைநாடன்‌, நம 
மைக்‌ கைவிட்டுப்‌ பலவாகிய மலைச சுரத்தில செல 
லின, அவன மாரபிற்‌ கிடநது துயிலும கண்கள்‌ 
இனி எவ்வாறு கலங்கவலலனவாகும எனத்தோழி 
தலைவியிடம்‌ கூறினாள்‌ (தற்‌. 175:8-39). நெருப்பு 
காடு முழுவதும்‌ எரிதது அழித்தலினால மரங்கள்‌ 
தீய்நது மூழ்ச்சி நீஙகிய காட்டகதது, ஒதுங்கி 
நிற்றலுகதும நிழலிலலாத வெஞ்சுரததில தலைவன 
சென்றான. (நற்‌. 177:1-8), தலைவி தலைவனோடு 
பெருமலைகளையுடைய அருஞ்சுரததில செனற 
னள்‌ (நற. 188:1-8). புலி சனஙகொணடு மாறு 
பட்டு உலவும சோலைகளையுடைய பெருமலை 
யிடததுளதாகிய சுரததினகணணே தலைவன 
செனறான்‌ (நற. 274:8,9), அனபு இலராகிக்‌ 
கொடிய மலையில செல்லுதறகரிய சுரததிற்‌ 
செனற தலைவர்பால்‌ செனறு என நிலையை 
உரைததாயுமிலலை எனத தலைவி வணடை நோக 
இக்‌ கூறினாள்‌ (தற, 277:10-72). பாழபட்டுப 
பசுமையற வெநத பாலையாகிய வெங்காட்டி 
லுள்ள அருஞ்சுரத்தில்‌ செனற தலைவரிடத்துத்‌ 
தூதாகச்‌ செனற நெஞ்சு நீடிய காரணம்‌ என 
னையேோ எனத்‌ தலைவி தோழியை வினவினாள்‌ 
(ஐங்‌. 317) குரவம்‌ மலரவும்‌ மரவம்‌ பூப்பவும்‌ 
கானததிலுள்ள சுரன அழகுபெற்றது (ஐ௩. 3557:1, 
8). மழவர்‌, முழவொலிககேறப மயில்கள்‌ ஆடும்‌ 
உயர்‌ நெடுஙகுனறில்‌ வம்பமாரி பெயது குளிர்ந்து 
சுரங்கள்‌ இனிமை பயப்பனவாகுக என மகட்‌ 
போககிய தாய வேண்டினாள்‌ (ஐங்‌, 8717-3). 
மூங்கில்‌ மிக்க உயர்நத மலையில தோனறிய அழ 
விடையே களிறுகள்‌ அகப்படத்‌ தலைமையுடைய 
வேழம்‌ அதனை வழியுண்டாக மிதித்துத்‌ தன்‌ 
இனததோடு வெளியேறும குனறு கொதிக்கும்‌ 
வெஞ்சுரததைத்‌ தலைவன கடநது சென்றான்‌ 
(கலி. 255-12). 


சுரி - 1. சுருள்‌. கலலா இளையர்‌, வெணகடம்பின்‌ 
புதுமலர்களைச்‌ சுரி - சுருள்‌ - கொணட உளை 
போனற மயிரினையுடைய தலையில பொலியுமபடி 
சூடினர்‌ (அகம. 83:1,2,9), 


2. சுட்டி (மாட்டின்‌ நெற்றியிலுள்ள வெண்சுழி). 
காரெருது, மதி விரிந்தாற்‌ போனற சுரியை-சுட்டி 
யை-நெறறியிலேயுடையது (கலி. 10121), நேமிப்‌ 
படையையுடையவன்‌ ஊதிய சங்கு போலத கெள்ளி 
தாய்‌ விளங்கும்‌ சுரி பொருநதிய நெற்றியையுடை 
யது காரெருது (கலி, 105:9,10). 


சுருணை 


சுரிகை - உடைவாள்‌ வம்பலர்‌, சுரிகை - உடைவாள்‌ - 


செருகப்பட்ட, இறுகக கட்டிய உடையினை உடை 
யவர்‌ (பெரு, 73,76). 


சுரிதகம்‌ - இருகுப்பூப்‌ போன்றதோர்‌ அணிவகை, கம 


மியன்‌ இழைதத பொனனாலாகிய சுரிதகம என 
னும அணி போன்ற வடிவினவாகிக கோங்கின 
குவிமுகைகள்‌ மலர்ந்தன (தற. 88:6-7), 


௬ரியல - 1. ௬ருள்‌. களிற்றை யெறிநது அதனோடு 


பட்ட மறவனது கூந்தலின சுரியலில- சுருளில- 
காட்டிடசதுள்ள ஊகமபுல்லினினறும உதிரந்த 
பழைய பூ தஙகியதால அவன அயலான போலத 
தோனறினான (பறம. ௪078-6), ஆட்டனத்தி, 
தொகுதி கொணட கரிய சுரியல யொருந திய 
தலைமுடியினை யுடையவன்‌ (அகம. 256"15,16). 


2. ௬ுருள்முடி. இயவா, சுரியலை-சுருள்‌ முடி.யினை- 
உடைய அழகிய செனனியினா (பதி. 27.4,5). மரா 
மரததை மலாகள்‌ உதிரத தாககி அலைக்கும 
தெனறல அமமலர்களைச சுரநெறியிற செலலும 
மறவரது சுரியவில சொரியும (அகம. 21.12,13). 
பொருநனாகிய ஆட்டனததி மாலையணிதத சுரி 
யலை யுடையவன (அகம, 76.8,9). 


சுருக்கம்‌ - சுருங்குதல்‌. காதறகாமம, ஒருகன மையில 


நிலலாது சிலரிடததுச சுருககததுடனும-சுருஙகுத 
லோடும-சிலரிடததுப பெருககததுடனும விளங்கு 
தலான அது வையைப பெருககினை யொததது 
(பரி, 6:71-24). 


சுருங்கை - 1, மூங்கற்‌ குழாய்‌, சுருங்கையினால-மூங்நிற 


குழாயினால-ஆயததார்‌ சுறறி நினறெறியத தன 
முலைக்கண்‌ பட்ட அரககு நீரைக்‌ காதறபரததை 
துடையாளாயத்‌ துகலினால ஒற்றி நினறாள்‌ (பரி. 
16:20-23). 


2. நீர்‌ செல்லும்‌ வழி. காநதள்‌ முதலிய பலவேறு 
மலர்களையம அருவி சொரிய அவறறை வையைப 
புனல்‌ தன அலைகளால களளிககொண்டு கூடல 
நகர மதிலிலுள்ள நெடிய பெரிய சுருஙகையின - 
நீர்‌ செல்லும வழியின - நடுவாதிய வழியிலே 
வநது மிகக நீரைச சொரியுமபோது அபபுனல 
களிறு தன கையைத்‌ தூககிவிடும நீரினை ஒததுத 
தோனறும (பரி, 20:102-107). 


சுருணை - பூண்‌. வேல்‌, செறிநத கரிய சுருணையை 


யும்‌ - பூணையும - நெயகனிதத தணடையும உடை 
யது (அகம 119.18). 


சுருதி 


சுருதி - வேதவொலி. யாழோசையும்‌ இயறபாட்டும்‌ 
பொருநதச சுருதியும - வேதவொலியும - பூவும தீப 
மும கூடி அகிலும சநதனமும கமழும நின அடி 
யினகண யாம எம சுறறததோடு உறைதலை 
நீக்காதிருபபேமாக என அடியார்‌ செவ்வேளை 
வேணடுவா (பரி 18,51-56), 


சுரும்பு - வண்டின்‌ வகை. சேரமான்‌ பெருஞ்சேர 
லாதன வாளோடு வடககிருநத வழி, அவன 
சுறறம சுருமபு - ஒருவகை வண்டு - மொயச்கும 
தேறலை உண்ணாதொழிநதது (பறம. 653) 
சோழிய வேனாதி திருககணணனின்‌ முனனோன 


சுருமபாரககும்‌ கண்ணியினை யுடையவன (புறம, 
174118). சுருமபுகள ஒலிககினற சோலையை 
உடையது கொல்லிமலை (பத, 81:84), செங்காந 


தள்‌, சுருமபும மொயககாத நெருபபுப போலும்‌ 
பூவினை யுடையது (முரு. 43), மராததின வெளளிய 
கொத்துக்களை நடுவே வைததுச்‌ சுருமபு தேனை 
உணணுமபடி தொடுதத தழையினை மகளிர்‌ 
உடுததனா (முரு, 202 - 205). களிபபினையுடைய 
சுருமபுகள்‌, வேஙகையின நாட்காலதது மலரென்று 
விரும்பிப பாடி ஆரவாரிககும சுணஙதினை யுடை 
யவள்‌ விறலி (8று. 28-82). சுருமபு உண்ணும்படி 
நறுநதேனைத துளிககும சுரபுன்னையை உடைய 
நெடுவழியிலுளள முலலைககுப பாரி பெருநதேரை 
நலகினான்‌ (று, 87-91). மகளிர்‌ சுரும்பு சூழும 
சுடர்‌ நுதலினர்‌ (பெரு. 385:387). பரத்தையர்‌, 
குவளையின்‌ சுருமபுகள்‌ மொய்க்கும்‌ பல மலர்களை 
யும சூடினர்‌ (மது. 508) மறவர்‌ சுருமபு மொயக்கும 
கண்ணியினர்‌(மது. 596). பொழிலிடததே அசோகி 
னுடைய சுருமபுகள்‌ மொய்ப்ப செந்தீப போன்றது 
மான மலர்கள்‌ மலர்ந்தன (மது. 700,701,). தலைவி 
யின்‌ மணததை வீருமபி, யாழ்‌ போல ஓலிககும 
வண்டினத்தோடு தங்கிய சுரும்புகளைத்‌ தலைவன 
தழையுடைய கொமபைக கொண்டு ஓசசினான 
(குறி, 147-150). சுருமபுகள்‌ தேன உண்ணுமபடி 
மலர்நத பூககளாலாய கோதையினை உடையவள்‌ 


தலைவி (அகம, 131:4). தலைவி சுருமபுகள்‌ 
ஒலிககும்‌ மலர்‌ வேய்நத கூநதலினால தன்னை 
மறைத்துக்‌ கொண்டாள்‌ (அகம,  156:28,29) 


நள்ளியின பசக மலையிடததே, கடவுள்‌ தன்மை 
யுடைய காந்தள்‌ சுரும்புகள உண்ணுமாறு மலர்ந 
தது (அகம. 758:18-17), குறுமகள்‌, சுருமபு மலரி 
தழுக்குள்‌ புக்குத்‌ தேனையுண்ண, தழைத்த 
கரிய கூந்தலையுடையவள்‌ (௮சும. 787:9-11), 
தலைவன்‌, குவளையின அருமபினை விரிததுக்‌ 
கட்டிய, சுருமபுகள்‌ மொயககும கணணியினைத்‌ 
தலைவியின தலையிற சூட்டி நெடிது நினைநது 


110 


சுரும்பு 


பெயர்ந்தான்‌ (அகம. 180:5-9). சுரும்புகள்‌ ஒலிக்கும்‌ 
மலர்களையுடையது கானம்‌ (அகம. 184:6). வடுகர்‌, 
காட்டு மலலிகையின மலர்களைச சுருண்ட கரிய 
மயிரில சுரும்புகள்‌ மொயககச சூடினர்‌ (அகம. 
818:4-8), அருமபுகள்‌ முதாநத வேங்கை மரத்‌ 
தின கிளைகளில்‌, சுரும்புகள்‌ மலாகளின்‌ வாயைத 
திறத்தலால உதிரும்‌ பொன்னையொத்த நறுந்‌ 
தாது, தன தோகையில்‌ உதிரநதிட மயில பொலிவு 
பெறறது (அகம்‌. 2421-4). சுருமபுகள்‌ மொய்க 
கும வெண கடம்பின மலர்களைச சூடிய நின்‌ 
கூநதலில ஒலிக்கும்‌ வண்டுகளைக்‌ கடிந்து காத்‌ 
தலை அறியாத நீ இபபொமுது சுரநெறியில நடத்‌ 
தறகு வனமையுடையை ஆகினறாய' என உடன 
போககின்கண்‌ தலைவன்‌ கூறினான்‌ (அகம, 257:6- 
32). சுரும்பு உணணுமாறு மலாந்தது பெருந்‌ 
தண்‌ நெய்தல்‌ (அகம்‌, 290:14). கார்காலததில 
சுருமபுகள்‌ ஒலிததல (அகம. 304:11,16). தலைவி 
சுரும்புகள்‌ ஒலிககும கூநதலையுடையவள்‌ (அகம. 
319:10). இளையர்‌, சுரும்புகள்‌ உண்ணுமாறு 
தளிர்களை அணிவதறகென மரககொமபுகள்‌ 
தளிர்கக மழைபெய்தது (அகம, 345:12-14). சுரும 
புகள்‌ தேனைப்‌ பருகுமாறு நெடு நீரில்‌ மலர்நத 
குவளையின இணைநத இரு மலர்களைப்‌ போன 
றன. தலைவியின்‌ கண்கள்‌ (அகம 381 18-21). 
சுருமபு உண்ணுமாறு மலர்நத நெய்தலைப்‌ பறிதது 
உழவர்‌ வரப்பிலே வாட விடுவர்‌ (குறு. 309.2,3). 
தலைவன, சுனையிற்‌ பூத்த குவளையின்‌ சுரும்புகள்‌ 
ஆர்க்கும கண்ணியை உடையவன்‌ (குறு. 32112), 
அரும்புகள்‌ முழுதும்‌ மலர்ந்த வேங்கையில்‌ சுரும்‌ 
புகள்‌ ஒலித்தன (நற்‌. 118:9,3). வேங்கை மலர்கள்‌ 
சுருமபுகள உண்ணுமாறு மலர்ந்தன (நற்‌. 268:1). 
“நின கருங்கூந்தலுக்குக்‌ கார்காலத்து அரும்பு 
மலர்ந்த இதழ்களில சுருமபுகள்‌ தேனைப்‌ பருகும்‌ 
பலவாய மலர்களை அணியும பொருட்டு யாம 
வருவேம்‌' எனத்‌ தலைவன்‌ தலைவியிடம்‌ கூறி 
னான (நற்‌. 214:4,5). தலைவி சுரும்புகள ஒலிக்கும்‌ 
சுடர்‌ நுதலினள்‌ (தற. 245111), தலைவி முல்லை மலர்‌ 
களை இளைய பெண வணடுடனே சுருமபுகள்‌ சூழு 
மாறு கூநதலை முடித்தல்‌ (நற. 866:5,6) கருமபு நட்ட 
பாததியில செழிதத ஆம்பற்பூ சுருமபின பசியைக 
களையும்‌ (ஐங. 65:1,2). சுருமபுகள்‌ உணணுமபடி 
வேழம மதம்‌ சொரிதல (ஐங்‌, 259:1,2). *தலை 
வரோ வாரார்‌; ஆனால சுரும்புகள்‌ களிதது 
முரலும்‌ நுணவம்‌ மலர்நது கமழும்‌ பொழுதோ 
வந்தது எனத தலைவி வருநதினாள (ஐ. 
342). தேனை உணணும்‌ சுருமபுகள்‌ வெண்கடம்ப 
மரத்தினகண்‌ ஓலிததன (ஐங, 383:1,2). ம௫ூழசசியு 
டைய சுரும்புகள, புறவினகண்‌ தேனைத தேர்ந 


சுரை 


துண்டு மலர்களின மகரநதப்பொடி படிதலான 
கவின பெற்றுப்‌ பூமபுதாகளிடத?த அரறறின. 
(ஐங. 416:1-9). கொம்புகளிலுள்ள பூககளில சுருமபு 
கள்‌ ஆர்த்தன (கலி. 28:16), சுருமபுகளும்‌ வணடு 
களும ஆர்ககும படியாக இளவேனிற பொழுது 
வநததலு (கலி. 346,7). முறுககவிழந்த பூக்களை 
யுடைய கிளைகளிடததே சுருமபுகள்‌ யாழ போல 
ஒலித்தன (கலி.34:16) யாழ்‌ ஒலிப்பது போல வணடு 
களும்‌ சுருமபுகளும ஆர்ததன (கலி. 368). சுருமபு 
கள்‌ ஓலிக்கும அடுககம்‌ (சலி, 44:78), சுரும்புகள்‌ 
ஒலிககினற பூங்கோதையினையுடையவள்‌ தலைவி 
(கலி. 64:12). சுருமபுகள்‌ ஆரககும்‌ கண்ணிக்குப 
பொருந்தும்படியாக, நீலமணியா ற செய்த, சுரும்பு 
களைப்‌ போககிய, கணடார்‌ மருளும மாலையி 
னைப புதலவன அணிநதிருநதான (கலி. 85,14-16). 
சுருமபுகள்‌ ஒலிகதினற கானம்‌ கலி, 107148), 
மூங்கிற்‌ குழல போலச்‌ சுரும்புகள்‌ ஒலித்தன (கவி 
19:8), புன்னையின மலர்கள்‌ தோறும்‌ அது 
மலரும செவ்வியைப பார்த்துச்‌ ௬ருமபினம ஆர 
வாரிக்கும்‌ ஓசையோடு துமபிகளும்‌ இயைநது 
ஒலித்தன (கலி, 1831-3). சுருமபுகள்‌ சூழ்நது ஆர 
வாரிககும கள்‌ (பரி, 7:82). பூவினது மேமபாட்டை 
விருமபி அதனை வந்து பொருந்திய சுரும்பு போல 
முகைப பருவதது மகளிர தம காதற்‌ கணவரை 
எதிர்ப்பட்டுப புணரக காவலையும்‌ கடநது வந்து 
வையைப்‌ புனலை எதிர்கொண்டனர்‌ (பரி, 10:35- 40), 
நிறம பொருநதிய சுரும்பினது பாலையிசையைக்‌ 
கேண்மின என வையையில நீராட. வநதோருள்‌ 
சிலா கூறினர்‌ (பரி, 11:17). பூமபொழில்கள்‌ 
தமக்கு விருந்தளிதத வையைச்கு எதி விருநது 
அளிபபன போலச்‌ சுருமபுகள்‌ முர லுதறகுக்‌ கார 
ஸமான பூநதாதுகளுடடை நரநத நறுமலாகளை 
மிகுதியாகக்‌ கொடுததன (பரி, 16. 14-16). 


சுரை - 1. மால்‌ஈரகரும மடி. பாற்பசுககள்‌, கோவலர்‌ 
பினனை நடநது வரத தம பெருதத சுரை-மடி- 
இளஙகனறுகள்‌ உண்டு கரைய வேண்டிக்‌ கனைக்‌ 
கினற குரலினவாய மனைதோறும செனறன (அசும, 
௧47-18). மறவர்‌, தேனாற சமைந்த நறுங்கள்‌ 
ளுணட மகிழசசியினால பகைவர்‌ போர்முனையைக்‌ 
கடநது பருதத மெலலிய சுரையினை யுடையவும 
ஏறுகளோடு கூடியவுமாகிய ஆனின ததைக 
கொணாரவர்‌ (அகம, 105.18-15) பெரிய சுரை யினை 
யும ஒலிக்கும்‌ மணியினையும உடைய கூட்டமாகிய 
ஆனிரைகள்‌ (அகம. 881:6,7) வருடைமானின்‌ குட்டி 
தன தாயின சுரையிலிருநது சுரககின்ற இனிய 
பாலை நிறைய மாநதிப பெரிய மலைப பககத்து 
நிழலில துள்ளி விளையாடும்‌ (குறு, 187.1-3), கன 


111 


சுரை 


றோடு தங்கியுள்ள ஆமான்‌ துயிலவதனைக்‌ கணட 
மநதி, அதன பாலசுரநத சுரையைப பறறியீாததுத 
தீமபாலைக கறநது தன குட்டியின கை நிறையும 
படி பிழியும்‌ (நற்‌. 57 1-0), 


2. சுரைக்கொடி, மகளி, சிறுமனையிட ததுளள தும 
பீர்ககு முளைத்து, சுரை-சுரைககொடி-படர்நதது 
மான குபபை மேட்டில ஏறிநினறு உமணர்‌ உபபுச 
செலுததும்‌ சகடததை எணணுவா (புறம்‌. 116-3-8), 
இமையவரமபன நெடுஞ்சேரலாதனின பகைவர்‌ 
நாட்டில்‌ வேளைக்‌ கொடியும பசிய சுரையும 
தழைதது வளரப பீரககஙகொடி ஏறிப படாத 
நீரறற உழுசாலகளிடததச செஙகாநதட்‌ இழங்கு 
சிதைநது காணபபடும (பதி 15 811) வேளைக 
கொடியோடு சுரையும தமமிற கல்நது படாநத 
பலவேறு மொழிகளைப பேசுவோர  நிறைநத 
பாசறையிலுள்ள வீராககு அர்சனே என இளஞ 
சேரலிருமபொறை விளிககப பெறுதல (பதி. 90, 
29,30), சுரை படாதத அமபலததில சீறூராா 
பலியிடுதலை மறநதனா (அசும. 287.5, 6). 


3. பூண, வேலகள்‌, பகைவா சோந்த அரணகளை 
வெனறு அவா நாட்டை அழிததலான சுரையோடு- 
பூணோடு-பொருநதிய காமபுடனே ஆணி கலநகதி 
நிலை கெடடன (பறம. 97 4-7) அகனற இலை 
யினையும காமபினையும மூட்டுவாய அமைந்த 
திணணிய சுரையினையும கரிய தணடினையும 
உடையது வேல (அகம, 119.11-18). மாறறார்‌ மீது 
எறியுமிடததுச சிதையா தது சுரை செறுததவெளளிய 
வேல (அகம. 216.19). மழவா, இணிநத சுரை 
யுடைய வெள்ளிய வேலையுடையவா (அகம, 269 4). 


4, உட்டுளை வேடடூவச சுறா, உடைவேல 
மரத்தின சுரை-உடடுளை -உடைய முளளை, ஐவ 
புலலின கோலில செருகி அமபாகடு அதனை 
வளாரால செயத விஃலில வைத்து வலிததுக காட்‌ 
டெலியை வீழககக குறி பாாபபா (பறம. 8242-7), 


5, *திரிக்குழாய (ஆகுபெயா). சொரியபபடட 
நெய்யுடைய சுரையினகண - திரிககுழாயினகண . 
நெய்‌ வழியுமாறு பெயது நிரபபுதலால பாணடில 
விளககின சுடர்‌ பேரொளி காடடி யெரிநதது (பஜ, 
47:6,6). 


6. பாரை (ஆகுபெயா). எயிற்றியா, பூண பொருந 
திய, திரடசியையும வல்யையுமுடைததாகிய 
வயீரததினையுமுடைய, கோல செருஃப்படட, உளி 
போலும வாயினையுமுடைய கரையாலே - பானர 
யாலே-பண கடடிசளைக கீழ மேலாகக குதத்ப 


சுரையர்‌ 


புழுதியை அளைந்து புலலரிசியை வாரீயெடுபபர்‌ 
(பெரு 90-94), 


7 மூங$றருழாய்‌. பகைவாககுப்‌ புறறஙகொடாத 
பாணன எனபான, மிகச வலிய சுரையில-மூஙதிற்‌ 
குழாயில பெயத உணவினையுடையவன்‌ (அகம்‌, 
113 72,717). 


8. உரலினகுழி, தாயா, திரிமரம தேயததுச்‌ சுளகி 
னால கொழிககபபெறற அரிசியை உலக்கையரற 
குறறி உரலிற்‌ பெயது தட்டிச்‌ சுரை - உரலின 
குழி - நிறைநது அவ்வரிசியைச்‌ சுனை நீரோடு 
சோத்துச சமைபபர்‌ (அகம 393:8-16). 


9. மூட்டுவாம்‌. சுரையமபு - மூட்டுவாயை யுடைய 
அம்பு (கலி. 63), 


10. சுரத்தல்‌. பககததில்‌ மேயச்‌ செனற மிகக 
சுரை - சுரததல - உடைய நலலானின்‌ கனறு தன 
தாமைக காணவிருமபும (குறு. 182:2,5). 


சுரையர்‌ - சுரையையுடையவர்‌ (தஇரிசகுழாயையுடைய 
வர்‌). நெயயை யுமிழகின்ற சுரையர்‌ - சுரையை 
யுடையவர்‌ - திரியைக கொளுத்தி ஒழுங்காயமைதத 
விளக்குகள்‌ அலியுநதோறும தம கையிலுள்ள 
பநதததினால கொளுததுவர்‌ (முலலை. 47-49). 


சுவர்‌ - 1. வீடு முதலியவற்றின்‌ சுவர்‌. உணவில்லாமை 
யான்‌ இடநதோறும இடநதோறும்‌ மாறிமாறி 
அகழதலால இலலெலி மடிந்த (பழைய சுவராதிய 
எல்லையை உடையது மனை (புறம, 211119-22), 
நெடுஞ சுவர்களையுடையது நலலில (புறம்‌. 373:11). 
மகளிர்‌, சிததிரத்தை ஒதத அழகையுடைய உயர்நத 
சுவரில தலைவன பிரிநது -செனற நாட்களைக்‌ 
கோடிட்டு எழுதுவா (பதி, 68:17), பழைய சுவ 
ரிடதது எழுந்த திரணட கறையான தினற தனமை 
யினையுடையது அட்டில (று. 182, 133), சகட 
உருளையோடு கலபபையும்‌ சாரததி வைபபதினால்‌ 
கொட்டிலின நெடுஞ்சுவர்‌ தேயநதது (பெரு, 188, 
189), விளஙகுகினற சுவா (மதில) சூழ்ந்த, 
விணணைத்‌ தீணடும மாடஙகளையுடையது நன 
னகர்‌ (பெரு. 368, 369). கோயிலிடததுள்ள, செம்‌ 
பாற்‌ செயதாற போனற செவவிய சுவர்களில்‌ 
ஓவியம புனையபபட்டிருநதது (மது,484, 488). இண 
ணிய சுவாகளையுடையது நலலில (மது. 667). 
நலலிலலின, செமபினால செயதாற்‌ போனற 
தொழிலகள செயதலுற்ற நெடுஞ்சுவரிலே வடிவழ 


112 


சுவர்‌ 


கதனையுடைய பல பூக்களையுடைய கொடிகள்‌ 
எழுதபபெறறன (நெடு, 112-114). சாநதிட்ட 
சுவாகளையுடையது நலலில (பட்‌. 282). ‘தலை 
வர்‌ பிரிநத நாளைககுறிதது வைதத நீணட 
சுவரினை நோசகி நோயுழந்து அழாதே” எனத்‌ 
தோழி தலைவியிடம்‌ கூறினாள்‌ (௮௪ம. 61:4, 8). 
பாழபட்ட இடததிலுள்ள மாடததினைப்‌ 
பெருங்கை யானை தன பிடரியால உராய்நதமை 
யின செங்கலலால ஆகிய நீணட சுவரிலுள்ள 
விட்டம்‌ வீழநதது (௮௪ம. 787:20-74). நம தலைவி 
நாம சேயமையில உறையும்‌ தனிமையால நாடோ 
றும முறைமுறையாகக கோடிட்டு வநத, திணணிய 
சுவரினை நோக, நினை நது, வருநதவளோ எனப 
பிரியக்‌ கருதிய தலைவன தனனெஞசினை வின 
வினான்‌ (அகம்‌. 289:8-11). கரடிககூட்டம்‌, புறறாம 
பழச்‌ சோற்றினை ஆராயும புறறுக்களையுடைய 
சுவரினையுடையது பொதியில (அகம 897:10, 17). 
சுழிதத செயகுறியாகிய வட்டத்தை நாள தோறும்‌ 
எணணி, அவை எழுதப்பட்ட சுவர்‌ நனைதற்கு 
ஏதுவாக அழுகினற தலைவியின செவிகளில பலலி 
யானது நம வரவினை ஓஒலிதது அறிவிக்குமோ 
எனப பொருள்‌ முறறி மீளும தலைவன்‌ தன்‌ 
னெஞ்சை வினவினான (அகம. 351:10-17). *முதது 
வடம முதலிய புனைநது இயறறிய, அழகு 
அமைநத வலிய சுவரினகணணுள்ள பாவை 
களும்‌ பலியென எதனையும கொணடில' எனறு 
மகடபோக்கிய செவிலி வருநதினாள்‌ (அகம. 
229,7,93. ‘அணிகள்‌ நெகிழுமபடி விமமி நீர்த்துளி 
சிந்தும்‌ கண்களோடு மயங்கறக; ஆராயகினற 
கோடுகளைக்‌ கிழிததுச்‌ சுவரினிடததைப்‌ பறறி 
நிற்கும நின துன்பம நீங்குமபடி வருவேம எனறு 
தலைவா கூறிய பருலம வநதது காண' எனத 
தோழி தலைவியிடம கூறினாள்‌ (குறு, 358), நாம 
வினைமுடிதது வருகெற வருகையை நெடிய 
சுவரினகண இருககன ற பலலி அறிகுறியாக ஓலி 
து; த தலைவிககுத தெரிவிககும கொலலோ' எனத 
தலைவன தனனெஞ்சினை வினவினான (நற. 169: 
1-8). *நெடுஞ்சுவரிடததுள்ள பல்லியும்‌ நம பககத 
திருநது நமமைத தெளிவிகஜெறது” எனறு நன்னி 
மிததம கண்ட தோழி தலைவியிடம கூறினாள்‌ 
(நற,  246:1,2).  சுவரில 


புனைநத பாவை 
போனற குறறமறற காட்சியையுடையவள தலைவி 
(நற, 252:6,7). இலலததினகணணே, நடு 


யாமததில தலைவி தலைவனை உள்ளுந தோறும 
இனிய குரலையுடைய பலலி, ஓள்ளிய சுவரிலே 
பொருநதி நினறு நனமொழிகளைப பகரும (நத. 


398:10-12). நெடுஞ்‌ சுவர்களால சூழப்பட்டது 
நலலில (தங. 386.3). 


தழு 
சுவாக்கம்‌ 


2. உச்சஒலி, பாணர்கள்‌ படுமலைப பாலை 
எனனும பண்ணை வாசிதத இசையினது வானத 
தில எழும்‌ நலல சுவரினை - ௨௪ச ஒ லியினை 
ஒப்ப ஒலியுண்டாக மழை பெயதது (சுவா & சுவல- 
மேலிடம; இங்கு உசச ஒலி. ௨' வே. சா. உரை) 
(குறு. 323:2-4). 


சுவர்க்கம்‌ - துறக்கம்‌. பாலைககெளதமனார்‌, பல 
யானைச்‌ செலகெழு குட்டுவனைப பததுபபாடல்‌ 
களால்‌ பாடினாராக, அவ்வரசனும “நீர்‌ வேணடி 
யது கொணமின' எனக்‌ கூறினன; அது கேட்டு 
அவரும *யானும என பார்ப்பினியும சுவாககம்‌- 
துறககம்‌-புகுதல வேண்டும” என்று கூறிட அது 
கேடடு அவனும ஒன பதுபெரு வேள்வி வேட்பிககப 
பத்தாம பெருவேள்வியில பார்பபானும பார்ப்‌ 
பனியும மறைந்தனர்‌ (பதி. ப. 3. அடிககுறிபபு). 


சுவல்‌ - 1. மேட்டூுநிலம்‌, வேங்கை மரத்தையுடைய 
சிவநத சுவலில - மேட்டு நிலததில - கார்காலத்து 
மழையான மிகுநத ஈரததினகண பல சாலபட 
உழுது வரகு முதலியன விதைக்கப்பட்டன 
(புறமஃ 180:1-2). சுவலில விளைநத நெலலின 
அவிழாயெ சோற்றை உடும்பின பொரியலோடு 
பெறுகுவிா எனப பாணர்‌ ஆறறுபபடுத்தப்படுதல 
(பெரு. 131-133). அவரை விதை, மூஙகிலரிசி, 
சுவலில விளைந்த நெல்லின்‌ அரிசி இவறறைப 
புளிக கரைதத உலையிலே சொரிந்து புளியஙகூழ 
சமைக்கப்‌ பெற்றது (மலை, 484-486), கிணறு 
தோண்டுவோர்‌ ஈநதின்‌ காய்கள்‌ உதிர்ந்த மண்‌ 
ணின்‌ சுவலாகிய வன்னிலத்தை உடைத்த குநதாலி 
யினையுடையவர்‌ (அகம. 21:20-82). பழங்கொல்லை 
யாகிய சுவலில்‌ தழைத்த செந்தினைக்‌ கதிரைத்‌ 
உணண வேணடிப்‌ பனறி, பலலியின நிமிததம 
உணர்நது அணுகியது (அகம, 88 1-4), மிளை 
நாட்டின்‌ பாலை நெறியில ஈரமுடைய சுவலில 
தழைதத மரலை மான கூட்டம்‌ கடிததுண்ணும்‌ 
(அகம. 133:16-18). செமமண நிலத்தின்‌ ஈரமபட்ட 
இடததில, ஊனைக்‌ கிழிததாற்‌ போனறு செவவிய 
சுவலைப பிளந்து செனற படைச்சர்லிடததில 
விதைகள்‌ பலவும விதைககப்பட்டன (அகம, 194: 
3-5). வரகின்‌ தட்டைகளையுடைய பழஙகொல்லை 
யாகிய சுவலைச்‌ சுற்றியுள்ள காட்டைச்‌ சுடுவதால 
எழும்‌ புகை, அருவியின்‌ நுணதுளியோடு விரவித 
தோன்றும்‌ (அகம, 459:13-15). வேங்கை மரம 
சூழநத சிவந்த சுவலில விளைநத வரகாகிய 
தானியம நிறைநதத கூடு இருநதது (அகம்‌. 
367:6,7). புதுக கொலலையாகிய சுவலில தழைதத 
வரகரிசியைக கொண்டு சோறு சமைக்கப்‌ 
பெற்றது (அகம,  3938:4,5,16). பழஙகொலலை 


113 


சுவல்‌ 


யாகிய சுவலில்‌ தழைதத முதிராத இளம்‌ 
புலலை முதுபசு நாவால தடவி இனபுற்றது (குறு. 
204,8,4). செம்மண்ணையுடைய சுவலில தழைதத 
வரகினது கரிய இலையை மாளகுட்டி கவ்வித 
தினனும (குறு. 282 1-2). புலியொடு பொருத 
களிறறியானை வலிமிககு வலிய சுவலில உள்ள 
வேங்கை மரத்தின பருதத அடியை முறித்துக 
கன்றோடு மடப்பிடியைத்‌ தழுவிக கவளத்தை 
ஊட்டும்‌ (நற்‌. 202.1-6). கோழி தன சேவலுடன 
பழஙகொலலையாகிய சுவலைக்‌ கிளைத்த புழுதி 
யினகண மிகப பலவாகிய நலல பொன ஓளி வீசும 
(தற. 389 :7-10), 


2. தோள்‌. இளையர்‌ சுவல்‌ - தோள்‌ - வடுபபடு 
மாறு பலமுட்டுகளைச சுமநது செனறனா (புறம. 
139 1). சோணாட்டுப பூஞசாறறுராப பாாபபான 
கெளணியன விணணநதாயன்‌ வேள்வித தொழிலுக 
காகப்‌ போர்க்கபபட்ட மானதோல, சுவல மீது 
இடப்பட்ட பூணூலின மீது பொலிநது தோனறி 
யது (புறம. 166:10-12) கதவை புடைய உயாநத 
மதிலின உச்சியில உருமேறு தன சுவலை (இது 
உருவகம) தினவால தேயககும பகைவரது தூது 
கெயிலை அழித்த தடககையினையுடை யவன செம 
பியன (ஏறு. 79-82). இடையன, உறியினையுடைய 
காததணழி மேலே இருநததனால உணடாயெ 
தழுமபு மிககதும்‌ மயிரினையுடையதுமான சுவ 
லினையுடையவன (பெரு, 171,178). பாணமகன 
சுவலிடததுக கோததுபபிணிதத இறைசசியை 
வைதத தோற்பையை யுடையவன (பெரு, 282,284), 
ஆயமகள்‌, குளிரால்‌ நடுஙகிய சுவலின மேலே கட்‌ 
டின கையளாய்‌ நினறு, பசுவைப பிரிநத கன றின 
துயரை நோககி “நும்‌ தாயா இபபொழுதே வருவா” 
எனறுகூறினாள்‌' (முலலை. (12-17), மனனன, மறவ 
னின சுவலிலே வைதத வலககையை உடையனாயப 
புணபட்ட வீரரை முகமலர்நது நோககி வெண்‌ 
கொற்றககுடை மழைததுளியைக கரபப நள்ளென 
யாமததும பள்ளி கொள்ளானாயத திரிநதான 
(நெடு. 188-187). இராபபொழுதில, வேடடுவன 
தன அழகிய சுவலில சுமந்து வநத பல்வேறு வகை 
யாகிய பணடஙகள பொதிநத மூடையுடனே 
ஏனைய கருவிகளையும மனையகததே போட்டு 
விட்டுக்‌ கள்ளுண்டு களிததான (நற. 59.3-5). 
இறைவனாகிய சிவபெருமானின சுவலில கொன 
றைப பூவாற செயத மாலை அசைநது கிடநதது 
(கலி. 1.11). அந்தணர்‌, உறியிலே தஙதின கமணட 
லததையும தம சுவலில முறைபபட வைததுச்‌ 
சென்றனர்‌ (கலி, 9.2,3), “வாரி முடிககும்படி நீணட 
கூநதல சுவலிடததே தாதோடு சிறிது குலைந்து 


௬ வல்‌ 


வீழ, ஒளி பொருநடிய முகத்நினளாய இவ்விடத்தே 
வரும இ வளதான யா! எனக சைக்கிளைத்‌ 
சுலைவன்‌ தலைவினயசு சீணடு கூறினான (சலி. 
56 8-6). சலைவன, சுவலில கிடநது நிறம குறைநத 
கணணியை உடையவன (கலி, 86.8) வினைவல 
பாங்கன்‌ சுவலின மேலே கோலை வைத்த 
கையினன (கலி, 121 40). 


3, பிடரி, பெரிய சுவலினை-பிடரியினை-உடையது 
வானையமீன. (பூம, 23228) மலை, ௪2 நற்‌, சீம) 
பகடு வலிய சுவலினை - பிடரியினை - உடையது 
(புறம 399,27). ஒழுங்குபட்ட. சுவலேஈடு மயிரினையு 
முடையது குதிரை '(மது. 391), சுவலினை மறைக 
கும்‌ தலை மயிரினையும்‌ சிவநத கணணினையுமுடை 
யவர்‌ மழவர்‌ (அகம்‌, 101:5). வலி பொருநதிய 
சுவலினையுடையது எருது (அகம. 159:8). உமணர்‌, 
கயிறறால பிணிதத வணமழயமினைப்‌ பசுடுகளின்‌ 
வலிய சுவலில பூட்டி ஏற்றமான துறைகளில்‌ 
ஓட்டுதல்‌ (அகம. 173:9-11). ஏறறின சுவலில கட்டிய 
மணியின ஓசையைக கேட்டுத தனியளாய இருநது 
தலைவி வருநதுவள எனத தலைவன வருநதினான 
(அகம, 274:10- 2/7, எருமைக்கடா, கோடடினையும்‌- 
மிகககுளிரசசியுறற சுவலினையும உடையது (அகம. 
316:3,3), தலைவியின பன்மலர்களையம சூடிச்‌ 
சுவலின மீது தங்கிய நிலையிலிருந்து அசைந்த 
கூநதலின மணத்தை வேணடுமிடததுப்‌ பெற்றுத்‌ 
தலைவன மகிழந்தான (அகம, 879:10-12). குதிரை 
களின பருதத சுவலில நெருங்குமா று நுகததினை ச்‌ 
சோத்துப பல வடங்களையும்‌ ஒலிச்குமபடி பூடடித 
தேரினைப்‌ பாசன செலுததினான (அகம, 4॥0:10- 
12). நலல நிறமுள்ள சுவலினை [மேறபுறத்தினை) 
உடையது வணடு (நற 249.5) வளைநத கொம்‌ 
பினையும வலிமைபெறறு விளங்கிய சுவலினையும்‌ 
உடையது எருமைக கடார (தற்‌. 350.1). ஆண 
பனறி சிலிர்தத மயிரமிகக சுவலைனையுடையது 
(தற்‌. 3463). பரணமுயன தன மணைவியரோடும்‌ 
அமைசசரோடும கூடி, பழைய வரிசையிலே சூடப 
பட்டுச சுவலில கடநது அசையும்‌ துகிலினை யூடை 
யாரும பிறரும தன்னைச சூழ்நது நிறபத்‌ திருப்‌ 
பரங்குன றின மீதேறி வலமவந்தான (பரி. 19.20- 
877. 


4. பிடரி மயிர்‌, ஓழுங்குறக கத்திநிசகப்பட்ட சல 
லினை - பிடரி மயிரினை - உடைய கழுததினை 
யுடையது குதிரை (புறம்‌, 899:4,6). கொய்சுவற்‌ 
புரவி - கொயயப பட்ட சுவலினையுடைய புரவி - 
(புறம, 568:7; ப, 632.3;64:9; மலை, 874; அகம்‌, 4:8; 
2௪:22). 77274, 724.7, 40411; 810:8], குதிரை நிறம 


சுவை 


பொருந்திய சுவலினையுடையது (நற்‌. 49:6,7). பரத்‌ 
தையாகிய குதிரை ஐவசையாகப பிரிததுப பின 
னுதறிகேறப' வெடடிவிட்ட கூற்தலாகிய சுவலினை 
யுடையது (கலி, 96.7,8). 


சுவை - 1. நாவுணர்வு. கள்ளையுண்டு பின்‌ செருக்‌ 


கினால விடாய்மிக்குப புளிசசுவையை விருமபிய 
செங்கண ஆடவர்‌, களாபபழத்துடன துடரிப்பழத 
தைப்‌ பறிததுணணுவர்‌ (புறம்‌, 117.7-9). படைக்‌ 
சல்கள்‌ சுலைச கொண்ட விழுபபுண (உருவகம்‌) 
(புறம. 180:4). சோழன்‌ நலங்கிள்ளி தன்னைப்‌ 
பாடி வருவார்ககு ஊன்‌ கலநத பலவகையான 
சோற்றுடன்‌ இனிய சுவையை யுடையனவற்றை 
யும அவர்‌ பசி நீங்குமாறு கொடுபபான (புறம. 
382:8-10), வணடுகள்‌ மொயககவும்‌ தம்‌ இனிய 
சுவை மாறுபடாத மரங்களில வீளைந்த பழங்கள்‌ 
வழிச்‌ செலும்‌ மக்களின ஓய்நத தன்மையைத்‌ 
தடுக்கும்‌ (பதி, 60:4-6). பொருநர்‌, புழுககின 
இறைசசியையம சூட்டிறைசசியையும்‌ முனியின்‌, 
சுவையுடைய வேறுவேறாகிய பல வடிவினையு 
டைய பண்ணியாரங்களைப பெற்றுண்பா (பொரு, 
107,108). பாணர்‌ முலலைநிலச சிறறூர்களில்‌ தங்‌ 
கின வரகின சோற்றை, அவரையின்‌ பருப்போடு 
சேர்த்துக்‌ சுதைதலினால இனிய சுவையினை 
உடைததாகிய சோறறோடு பெறறுணபர்‌ (பெரு. 
191-196), தொணடைமான்‌ இளநதிறையன 
பாணாககுப்‌ பெறுதற்கரிய மிகுதியையுடைய 
இனிய சுவையினையுடைய கணட. சருககரை முத 
லியவற்றோடு அடிசிலும அளிததான்‌ (பெரு, 473- 
476). தலைவி, நெலலிக காய்களைத்‌ தினறவர்‌ 
நீர்‌ குடிததகாலை எழும்‌ (உணரும) சுவை போல 
இனிய மொழிகள்‌ கூறும தன்மையள்‌ (அகம, 54; 
15,16). பாலைநில வழியிலுள்ள நெலலியின 
இனிய சுவை பொருநதிய காயகளாதிய வடட 
மான கழஙகுகளைக கொணடு மநதி தாவி விளை 
யாடும்‌ (அகம, 241:13-15), சுவையுடைய காய்‌ 
களைக்‌ கொண்டது நெல்லி, (அகம 71:7). சிறிய 
இலையினையுடைய தெலலியின இனிய சுவை 
பொருந்திய காய்கள்‌ (அசும. 291216). இனிய சுவை 
பொருநதிய மெலலிய தணடினையுடையது கரும்பு 
(அகம, 346:6,7). மாமரத்தின முதிர்நத நனமணங 
கமழும்‌ தீங்கனி, தேனோ எனறு ஆராயும சுவை 
யினை கஉனடயது (அகழ்‌. 728:2,3), உகாயு மரத்‌ 
தின்‌ காய, மிளகினை இட்டுவைத்தாற போனற 
சுவையினையுடையது (தற. 88:7,2). வெளவால, 
மாமரககிளையைப்‌ பறறித துயிலுனெற பொழு 
திலே, அழிசியின பேருங்காட்டி லுள்ள நெலலியின 
புளிசசுவையினைப்‌ பெறறதாகக்‌ கனவு கணடது. 


சுவைமை 


(நற்‌. 87:1-4). இம்பால்‌, தேன கலந்தாற்‌ போன்ற 
நலல சுவையினையுடையது (நற்‌ 110:1). சுவை 
பொருந்திய காயினை யுடையது நெலலி (நற. 271: 
57. 


2. செவிச்சுவை, நரம்பை இசைத்தலின்‌ எழும்‌ 
பண்ணினுள்‌ தோனறிய சுவையைக்‌ கேட்போர்‌ 
செவிகொண்டு இன்புறு தறகு முன்னே அவ்விசைப 
பயன்‌ கெடும்படி அறுநது போகும்‌ நரம்பைக 
காட்டிலும்‌ காமம்‌: பயனற்றதாகும (கலி, 142:3-5). 


சுவைமை - சுவை. சுவைமை - சுவை - இசைமை 
(கேள்வி) முதலிய புலன்களும்‌ நீயே; அவற்றை 
நுகரும பொறிகளும நீயே என்று திருமால்‌ போற்‌ 
றப்‌ பெறுதல்‌ (பரி, 13:14,18). 


சுவையினள்‌ - ௬வைகாண்பவள்‌. பேயமகள்‌, தசை 
யோடு விரலிய கொழுப்பைத தின்று சுவையின 
ளாய - சுவைபபவளாய்‌ - குடரை மாலையாக 
அணிந்து கூததயாநதாள்‌ (புதம்‌, 3712-27). 


சுழல்மரம்‌ - தானியம்‌ இரிக்கும்‌ மர எந்திரம்‌. சுழல்‌ 
மரம்‌ - தானியம திரிக்கும மர எநதிரம - தேயத்‌ 
துச சுளகினால கொழிக்கப்‌ பெற்ற வெள்ளரி 
சியை உரலிற பெய்து உலககையாற்‌ குறறிச்‌ 
சோறு ஆககபபெற்றது (அகம, 893. 10-13). 


சுழி - நீர்ச்சுழி. எல்லை யளவு அறியப்படாத திரை 
யரிதாகிய வெள்ளத்தில, துன்பமாகிய சுழியில்‌ - 
நீர்ச்சுழியில (துன்பமாகிய நீர்ச்சுழி - உருவகம) - 
படடுச சுழலுவதைக காட்டிலும்‌ இறந்துபடுதலே 
நனறு என வெளிமான்‌ துஞ்சியதைக்‌ கண்ட 
பேரெயின்‌ முறுவலார்‌ கையறறு வருந்தினார்‌ 
(புறம்‌. 238:17-19). பாடினி, நீரிடத்துப்‌ பெயரும்‌ 
சுழி போனற கொப்பூழினை யுடையவள்‌ (பொரு. 
37,47). கடுஙகாற்று நாறறிசையிலும வீசுதலின 
நாவாய்‌ நெடுஞ்‌ சுழியிற்‌ பட்டது (மது. 878,879). 
ஆழததையுடைய நீரநிலையிலே போதற்கரிய சுழி 
யிடததே திரிகின்ற முதலையும இடஙகளும கரா 
மும்‌ பிறவும தபபாத இடும்பையைத தரவல 
லனவாகும (குறி, 258-260). காட்டாறறின நெடுஞ்‌ 
சுழியிலே பட்ட யானையின சினத்தைத்‌ தணியச 
செய்து அதனைக கமபததிலே சோததுப பிணித 
தறகுப்‌ பாகர்‌ விரவு மொழிகளை (யானையை 
அடக்குதற்குரிய பேச்சுகளை) பேசுவர்‌ (மலை: 
325-327). தலைவன, காட்டாற்றில முதலை தங்‌ 
கும்‌ உயர்நத கல்லில்‌ மோதி மீளும்‌ சுழிகளை 
யுடைய வெள்ளததினை நடுஙகாது கடநது வந 


சுளகு - முறம்‌. 


தான (அகம்‌. 18:2-6), தலைவி காவிரிப்‌ பேரியாற 
றின நெடுஞ்‌ சுழிகளையுடைய வெள்ளததில 
படிந்து குளிபபவள்‌ போல நேறறுத தன உள்ளம்‌ 
நடுங்கும்‌ துன்பம்‌ போகத தழுவி ஆகததில 
பொருநதிக கிடந்தனள்‌'” என அலல குறிபபட்ட 
தலைவன தனனெஞ்சூறகுக்‌ கூறினான (அகம, 63: 
9-12). யானைக்கனறின காலகளை இழுததுச 
செலலும கடிய சுழியினையுடைய வெள்ளததில 
பெணயானைகளின ஆரவாரங்களோடு களிறுகள 
துழவும (அகம, 68,17-19) கொடிய சுழிகள்‌ 
பொருநதிய நீரினையுடைய புகாரிடததுளள 
தெயவததை நோககிக கடுஞ்சூள்‌ தருவன எனத்‌ 
தோழீசெவிலிககு அறததோடு நினறாள்‌ அகம்‌. 110: 
4,8). கடிய சுழியிலே அகபபடட ஒருவனுககுக்‌ 
கரையில நினறோர்‌ அஞ்சாதே எனறு கூறினாலும 
வருததம்‌ தரும (கலி, 140.25,26). 


சுள்ளி - மராமரம்‌, தலைவியும்‌ தோழியும்‌ பறிததுக்‌ 


குவித்த மலர்களுள சுள்ளி மலரும - மராமரப 
பூவும்‌ - ஒனறாகும (குறி. 66) 


சுள்ளியம்‌ பேரியாறு - ஓர்‌ யாறு. சேரர்ககுரிய சுளளி 


யம பேரியாறறினது வெள்ளிய நுரைகள்‌ சிதற, 
யவனர்கள கொண்டு வந்த மரககலம பொனனு 


, டன வநது மிளகோடு மீண்டது (அகம்‌. 749,7-10). 


மறைநத தலைவனுக்கு உணவு 
கொடுததல்‌ வேணடி அவன மனைவி, புழுதியாடிய 
சுளகளவாகிய சிறிய இடததைத துடைததுத தன 
கணணீராலே சாணததைக கொணடு மெழுகினாள்‌ 
(புறம்‌. 249.714), குறுமபூழச சேவல்‌, சுளகிடையே 
உலர்ததபபட்ட, வெள்ளெள்ளினைக கவாநதுண 
டது (புறம. 821:1-8). திரிமரம தேயதத, சுளகி 
னால கொழிக்கப பெறற வெள்ளரிசியைக 
கொணடு சோறு சமைககப பெதறது (௮௪ம. 893. 
10,16). *களிறறுக கோட்டினை உலககையாகவும 
சேமபின்‌ இலையினைச்‌ சுளகாகவும கொணடு 
மூஙகில நெலலைப்‌ பாறையாகிய உரலிலே பெயது 
குறறிப பாடுவோம்‌ வருவாயாக” எனத தோழி 
தலைவியை அழைததாள்‌ (கலி. 41:18). 


சுளை - பலாப்பழததின்‌ சுளை. பாரியின பறம்புமலை 


விளைககபபடாத நான்கு விளையுளையுடைதது; 
அவற்றுள்‌ இனிய சுளையையுடைய பலாவினது 
பழமும ஒனறாகும்‌ (புறம, 109:1-5). ஆய்‌அணடி 
ரன, இனிய சுளையையுடைததாகிய பலாமரததை 
யுடைய பெருமலைககுத தலைவன (பறம. 189.4,5). 
தவிய சுளைகளையுடைய பலாமரஙகள்‌ நிறைநத 


சுனை 


நாஷில மலைககுத தலைவன்‌ நாஞ்சில்‌ வள்ளு 
வன  (புறம, 880: 9) அசினிப பலாவினுடைய 
முற்றிய சுளை கலகக, அருவி மலையுசசியினின றும 
இ.திதநும (முந 301, 316). பாகற பழததையும 
சிவந்த சுளைகளையுடைய குலைகொண்ட பலாப்‌ 
பழததையும நினற மயிலகள ஆரவாரிததன (பொரு. 
189-192). பலாவின அடியிலே குலைகொணட. 
சிலவாகிய சுளையினையுடைய பெரிய பழததைப்‌ 
போனறு மிளகுப பொதியினைச சுமந்து கழுதை 
செனறது (பெரு. 77-81). பாணர்‌, உழவரது 
மனைகளில தஙக௲ன தாழந்த குலைகளையுடைய 
பலாவின சுளையையுடைய பெரும பழத்தைப்‌ 
பெறறுணபா (பெரு, 855,856), பலாபபழததின்‌ 
சுளை, தேனும நாறறமும உடையது (மது. 527). 
சிறுவா, குலைகளையுடைய பலாவினது இனிய 
பழததின சுளையினை உணடு மிச்சிலான பழததின்‌ 
விதையைப்‌ பயனகோடறகுக கனறுகளைப பிணித 
துக கடாவிடுவா (மலை. 336-339). வாழையின்‌ 
தீஙகனியாலும, தமமை உணபோரைப்‌ பிறவறறை 
உணணாமல தடுதத பகக மலையிலுள்ள பலா 
வின முறறிய சுளையாலும நெடுஞ்சுனையில உண்‌ 
டாகிய தேனைக கடுவன தேனெனறு அறியா 
துணடு மயஙகியது (அகம. 8.1-5) பலாவினது 
சிறந்த சுளைகளையுணணும  முசுக்கலைகள்‌, 
பலாவிததுககளை உதிாததன (அகம, 720,21). 
குறவன, இனிய பலாபபழததின சுளையினின றும 
விளைநத தேறலை இளையரோடு, மாநதி 
வேட்டைககுச்‌ செனறான (அகம. 182:8-6). மநதி 
யின வருததும்‌ பசியினை நீக்கக்‌ கடுவன பலாப்‌ 
பழததின சுளையினைத தோண்டினும மிக்க 
துனபம வந்து பொருநதும்‌ நநிககம மிககது பகக 
மலை (அகம, 288:12-74), மாஙகனிகளுடன பல 
வினது ஒளிபொருநதிய சுளைகளையிட்டுத்‌ 
தேனுடன கூட்டியாககிய தோபபியைக்‌ குறவர்‌ 
மாநதினர்‌ (அகம்‌. 848 7-9). களிறுகள்‌ தம கை 
களால்‌ தோணடித தினனும இனிய சுளைகளை 
யுடைய பலா மரததினகூட்டததையுடையது உம 
பற பெருங்காடு (அசும. 857.8-10). கடுவன தன்‌ 
கையால தோணடிய மணம கமழகினற சுளை 
களையுடைய பலாபபழததினைக காகக மறநத 
வேடன அதன பினனா, மரங்கள்‌ தோறும 
வலையை மாடடி வைததான (குறு. 3421-3). களை 
கள தோறும்‌ தொஙகும பழங்கள்‌ மிகக பலாவின 
சுளைகளை யுடையது முனறில (நற்‌, 77,5-6), 
பலாமரததின வேரில காயததுத்‌ தொங்குனெற 
கொழுவிய சுளையையுடைய பெருமபழததைப 
பசு தினறு குளிநத நீரைப பருகும (தற, 214: 
8-5). கொழுதத சுளையுடைய பலாவின பயன 


சுற்றம்‌ 


மிக்கது பககமலை (தற்‌. 3261). மந்தி, இல்லின்‌ 
முன்புளள பலாவின சுளைகளையுணடு அவறறின 
விதைகளைக கீழே யுதாககும்‌ (தற 37:1, 2). 


சுற்றம்‌ - 1, இளை/உறவுக்கூட்டம்‌. தலையாலங்கானத்‌ 


துச்‌ செருவென்ற நெடுஞ்செழியனின்‌ மறவர்‌, 
முருகனது (கூளிச) சுறறததை - உறவுக கூட்டததை 
- ஓத்த தன்மையா .(புறம, 83.8-5). நினனுடைய 
சுறறம்‌, இவ்வுலகததினகண பொருந்திய மகிழ்சசி 
யினை யுடையதாகுக எனச சோழன நலங 
கள்ளியை உறையூ முதுகணணன சாததனரா 
வாழ்ததுவா (புறம. 29:25, 26). பரிசிலர்‌, தாம்‌ 
பாடிப பெறற பரிசிலால மகிழ்ந்து சுற்றததை 
ஊட்டித்‌ தாழும பொருளைக்‌ கரவாது உண்டு 
உள்ளம்‌ மலாநது வழங்குவர்‌ (பறம. 47:8-5). சேர 
மான பெருஞ்சேரலாதன வாளோடு வடககிருந்த 
காலதது அவன சுற்றம கள்ளை உண்ணாதொழிந்‌ 
தது (பறம. 603). எம்முடைய மன்னன்‌, பாண 
ருடைய வருததமுற்ற சுறறத்தினது பசிககுப்‌ பகை 
வனாய்‌ உறையூர்‌ என்னும படைவீட்டிடததிருந்‌ 
தான என்று பிசிராந்தையார்‌ கோபபெருஞ்‌ 
சோழனைக குறிததுக்‌ கூறுவர்‌ (புறம. 218:6-8) 
எழினி, பகைவரோடு பொருது பேரககளத்தின 
கண்ணே வீழத தாயால கைவிடப்பட்ட 
குழந்தையை யொபப அவனைப்‌ பொருநதிய 
சுறறம இடநதோறும இடநதோறும்‌ வருநதியது 
(புறம. 230:6-8). ஆயஅணடிரன்‌ இறநது பட்டமை 
யால புலவா பொலிவிழந்த கண்ணினையுடைய 
ராயத்‌ தம்மைப்‌ புரபபாரைக காணாது ஆரவாரிக்‌ 
கும்‌ தம்‌ சுறறததோடு செயலற்று வேற்று 
நாட்டின்கண்‌ தலைப்பட்டனர்‌ (புறம. 240:11-14). 
இளையோள தநதை, புலிககூட்டததை யொத்த 
தறுகண்மையுடைய வீரர்‌ சுறறத்துடனே போர்‌ 
குறிததுணடான சினததினனாய வீரரனைவரும 
பூக்களைப்‌ பெறறுப போர்க கெழுமாறு பணித்து 
விட்டு நீராடறகுக கயம்‌ புகுந்தான (பறம. 841:2, 
9). நிலையாமையை உணர்ததும்‌ காட்டின 
உணமையை நினையாவாறு பெருகிய சுறறம 
தலைவனது அறிவுக கணணை மறைத்தது (புறம. 
62:19), பெரியோர, தாம செயயும நலலறங 
களையே தாமும விருமபிச்‌ செயது சூழந்திருககும 
சுறறததோடு துகாதற்குரியயறறை இனிது 
துகாநது வாழவா (பதி, 15:88-௪2). இமைய 
வரம்பன நெடுஞ்சேரலாதன, கைசசரடுகளை 
நீககுதல இலலாத (வீரர்‌) சுற்றததோடு, அமபு 
சுளை ஆராயநது போரினையே மேலும விரும்பி 
உறைந்தான (பதி. 79:9,10), *நினனுடைய 
தானை, போரிடததே உணடாகும்‌ ஆககததை 


சுற்றம்‌ 


விரும்பும்‌ சுற்றததோடு போர்‌ நிகழும்‌ முனை 
யிடத்தே தங்கா தொ.ழிவதாக' எனறு களஙகாயக 
கண்ணி நார்முடிச்‌ சேரலிடம காபபியாறறுக்‌ 
காப்பியனார்‌ கூறுவர்‌ (பதி. 40:1,8), மககள்‌ 
வியப்பெய்தும்‌ வணணம்‌ பகைவரை வெனறு, 
முன்னேறிச செய்யும பேரவினை இன்மையின்‌ 
அது எதிர்வரப்‌ பெறுவதை விழைந்த தேர்‌ வீர 
ருடன்‌ பிற சுற்றமும நிலமெலலாம பரந்து 
நெருங்கி நினறது (பதி, 42:16-20). விருப்பம 
மிக்க சுற்றத்தோடு உணடு மற்ற இனபஙகளை 
யும்‌ நுகர்கன்ற மககளின தொகுதி ஆடுனெற 
காஞ்சியாற்றின்‌ மணலைக்‌ காட்டிலும நின 
பெயர்‌ வாழவதாக எனக்‌ கடலபிறககோட்டிய 
செங்குட்டுவனைப பரணர்‌ 'வாழததினார்‌ (பத. 
48:16-18). பல விண்மீன்களுக்கு நடுவே விளங்‌ 
கும திங்களைப்‌ போலப பொலிவு பெற்ற சுறறத 
தோடு விளங்கித்‌ தோனறுதலையுடையை எனறு 
இளஞ்சேரலிருமபொறை புகழபபட்டான்‌ (பதி. 
90:77,18). *பழுதத மரததைத தேடிததிரியும 
பறவைகளைப்‌ போலக்‌ கலலெனற ஆரவாரத்தை 
யுடைய சுற்றததோடு ஓரிடத்து இராது திரிதலைச 
செய்யும்‌ பாண” என்பது பாணனைக குறித்த 
விளி (பெரு, 80-88). குறிஞ்சி நிலத்தலைவன்‌, 
தான்‌ குறித்த விலங்கின்‌ மேலே பாய்னெற நாய்‌ 
அதனைத தபபாது கொள்ளுமாறு போன்ற, 
கொடிய வில்லையெடுத்த சுற்றததோடு கூடிப்‌ 
பகைவர்‌ நாட்டிடத்தே சென்று பசுககளைக்‌ 
கவர்நது வந்தான்‌ (பெரு, 138 141). பூதஙகள்‌ 
திரட்சி கொண்ட தம்முடைய சுறறத்தோடு ஒழுங்‌ 
காகச செறிந்து நின்று துணங்கைக கூததாடின 
(பெரு. 834,235), தலையாலங்கானத்துச்‌ செரு 
வென்ற நெடுஞ்செழியன்‌, பகைவர்‌ நாடுகள்‌ 
அழியும்படி மதில்களைக்‌ கைக்கொண்டு அவர்க்குத்‌ 
துணைசெய்யும சுற்றத்தோடு அவர்‌ வலியையும்‌ 
கெடுததான்‌ (மது. 186 188). மகளிர்‌, ஈன றணிமை 
நீங்கி, மிகக சுறறததோடு கூடிக்‌ குளத்து நீரில்‌ 
நீராடினர்‌ (மது, 602,803). தலைவன்‌ கலலெனறு 
ஓசையிடும்‌ * வேட்டை நாய்ச்‌: சுறற்த்தின்‌ 
கடுங்குரலகளை அடித்து மாற்றித தலைவியின 
அச்சத்தைப்‌ போககினான (குறி. 151). தொடியை 
யுடைய சிறநத சுறறத்தையும்‌ (ஆயத்தையும) 
எமமையும்‌ நினையாளாயத'' தநதையின அருங்‌ 
காவலைக கடந்து செனறனள்‌ என மகட்போககிய 
செவிலித்தாய்‌ வருநஇினாள்‌ (அகம. 77:8,7), உதியன 
சேரல தன முனனோர்க்குப பலியாகப்‌ பெருஞ்‌ 
சோறு படைதத காலததில அதனை உண்பதறகுக 
கரிய பலவாய பேய்சசுற்றஙகள கூடியிருநதன 
(அகம, 2353:8-10), 'நீ நின்‌ பாணனுடன முழ 


117 


சுற்றம்‌ 


வொலிகக, மிழசசியுறற துணையாகிய சுற்றத்‌ 
துடன கள்ளுண்டு எம்மனை ககண்‌ வாராது நும 
மனையைச்‌ சேர்ந்த பொழுது அம்மனையைச்‌ 
சோநத மடநதை (பரத்தை) பெரிதும மகிழநதனள்‌ 
அனறோ' எனத தோழி தலைவனிடம கூறி 
வாயின மறுததாள்‌ (அகம்‌. 446.12- 78), கழார்‌ 
என்னும்‌ துறையின்‌ முனபு, ஆரவாரம பொருநதிய 
சுறறத்தோடு கரிகால வளவன கணணுற்று மகிழப 
புனலினகண்‌ ஆடிய அததியின அழகினை விரும 
பிக காவிரி அவனைக கவரந்து ஒளிததது (அகம, 
376:4-11). வேங்கை மரத்தின கழ்‌, தன கனறோடு 
தங்கிய ஆமான துயிலவதைக கணட மநதி, கல 
லென ஒலிக்கும்‌ தன்‌ சுற்றததை ஓலியாவாறு 
அமர்த்திவிட்டு ஆமானின சுரநத மடியைப்‌ பற்றி 
யீரததுத தன குட்டியின கைநிறையத தமபாலைப 
பிழியும (தற. 57:1-6). கடுவன்‌ தன சுறறததிடததே 
சென்று மநதியைத தனககுத்‌ தர வேண டுமெனத 
தன குறையைக கூறியது (கலி, 40:15-16), *விருபபம 
மிகக சுற்றத்தோடு கூடி, நின தாணிழலைத்‌ 
தொழுது பரவுனெறோம' எனறு கூறி அடியார்‌ 
திருமாலை வழிபட்டனர்‌ (பரி. 1:61-65). தலைவியை 
உடன கொணடு பெயர்நத தலைவனோடு அவள்‌ 
சுறறம இடைச சுரததுச்‌ செனறு பொருதது (பரி, 
11.46-49), “பிறவித்துன பம நீஙகிய ஏம வைகலைப்‌ 
பெறுகவெனறு வேணடி யாமும எம சுறற 
மும மககளைப பணிநதொழுகாமல நினபுகழை 
யேததி நின குன்றததைத தொழுகின்றோம்‌” என 
அடியா செவவேளிடம வேண்டினர்‌ (பரி. 17:50- 
52), “நின அடியினகண, எமக்குரிய இருபபிடத 
தைச சேர்நதாற போல எம சுறறததோடு உறை 
தலை நீங்காதிருகக அருள புரிவாயாக” என்று 
அடியாாசெவ்வேளை இறைஞ்சினா (பரி, 18,54-56) 
*ஆயிரம தலைகளை விரிதத, திரட்சி மிகக சுறறத்‌ 
தினையுடைய அணணலை (ஆதிசேடனாரை) 
வணங்கி, நின திருவடியை ஏததி யாம்‌ எம சுறறத 
தோடு நின திருவருளைப பிரியாதிருககப பரவு 
கினறோம' என்றுஅடியார்‌ திருமாலை வேணடினர்‌ 
(பரிதி. 1.79-82). 


2. அமைச்சர்‌, படைத்தலைவர்‌, சான்றோர்‌ முதலிய 
அரசுசசுறறம்‌. பால தன இனிமை யொழிநது புளிப 
பினும ஞாயிறு தன விளக்கமொழிநது இருளினும 
நானகு வேதததின்‌ ஒழுக்கம வேறுபடினும வேறு 
பாடிலலாத சூழ்சசியை யுடைய சுறறததோடு 
-அரசுசசுற்றததோடு- நெடுங்காலம்‌ விளங்கி நடுக்க 
மினறி வாழவாயாக எனறு பெருஞ்சோற்று 
தியஞ்‌ சேரலா தன வாழததப பெறுதல (புறம, 2.17 
20). அமைநத கேள்வியையும்‌ ஐமபுலனும அடங்கிய 


சுற்று 


விரதங்களையும்‌ நான்கு வேதததையுமுடைய 
முதலவர்‌ சுறறமாக, வேநதா அதறகேறப ஏவல 
செயய, வேள்வி செயது முடிதத வாய வாள 
வேநதே எனத தலையாலஙகானததுச செரு 
வென்ற நெடுஞ்செழியன விளிககப பெறறான 
(புற. 29:18-75). வேநதன்‌ அறிவால மெல்லியனாகி 
நாடோறும தரமறியாத, உறுதி கூறாது அவன்‌ 
விரும்புவதையே தானும்‌ கூறும ஆரவாரத்தை 
யுடைய சுறறததோடு கூடி அனபுகெடக்‌ 
கொள்ளும பொருளை விரும்பின உலகம கெடும 
என்று அறிவுடை நமபியிடம்‌ பிசிராததையார்‌ 
அறமுரைததார்‌ (புறம. 1847-11), வேநதனுககுரிய 
அரசியறறொழிலைச செயயும்‌ அரிய தலைமை 
யினையுடையது சுறறம்‌ (புறம. 285:7). நின மெய 
யோடு ஆர்க்கப்பட்டாற்‌ போல சூழவிருககும்‌ நின 
சுற்றததுடன வீறறிருக்கும்‌ நினது பெரிய திரு 
வோலகக வினபம நுகர்தறகு இனியதாகும எனக 
குமட்டூர்க கணணனார்‌ இமையவரம்பன நெடுஞ்‌ 
சேரலாதனின ஓலககச்‌ சிறப்பினைக்‌ கூறுவா (பத 
18:24,25). செலவக்‌ கடுங்கோ வாழியாதன, அழி 
யாத கோட்பாட்டையுடைய அமைசசா முதலிய 
சுறறம சூழ விருபப, வேள்விகளைச செயது 
.தேவாகளை உணபிததான (பதி. 70:17,18). 
தொணடைமான இளநதிரையன்‌, பரிசிலர்ககுக்‌ 
கொடையாகிய கடனை முடி தத குவியாத நெஞ்சத்‌ 
தோடு கொடுமையில்லாத சுறறம சூழ இருநதான்‌ 
(பெரு. 444-447), மன்னர்‌, சீரிய படைத்தலைவரைத்‌ 
தமககுச்‌ சுற்றமாகக கொண்டு தம்மைப பணியா 
தார்‌ தேயங்களைப்‌ பணிததுத்‌ திறை கொள்வதற 
காகப்‌ பாசறையிடததே முரசொலிக்கப்‌ பகைப்‌ 
படையை வெலவர்‌ (மது. 226238). கடல நழிவே 
 தோனறுகினற ஞாயிறறைப போலவும பல மீன 
களுக்கு நடுவே தோனறுகினற திங்களைப்‌ போல 
வும பொலிவு பெற்ற சுற்றத்தோடு பொலிந்து 
இனிது விளங்குக எனத தலையாலஙகானத்துச்‌ 
செருவென ற நெடுஞ்செழியன வாழததப பெறுதல்‌ 
(மது. 768-770). நல்லோர்‌ கூடிய அவைககள ததின 
கண செனறு தாம கறறவறறை மனங்கொள்ளக 
கூறமாட்டாராயினும அதனை மறைததுப 
பொருளை எமிததுக கூறிப்‌ பிழையினறி விளககி 
அவரை நனறாக நடததும்‌ தனமையினை யுடை 
யது நனனைது சுற்றம (மலை, 77-80). புகழ பரக 
கும படி செறிநத நீங்காத சுறறததோடு (படைத 
தலைவாகளோடு) யானைத திரளையும்‌ உடையது 
அரண (மலை, 376-378). மனனர்‌, கொடுமை 
யிலலாத சுறறததினை (அமைசசர்களை) உடைய 
வா (மலை, 550). 


சுற்று - காநசுரி (கால்விரலணி). புதல்வன்‌ தன காலில்‌ 


சுற/சு றவம்‌/சுறவு/சுறா 


சுடு பொனனாலே வளைத்த, இரண்டாய அமைநத 
சுறறோடு - காறசுரியோடு - இண்கிணியையும 
அணிநதிருநதான (கலி 85.12), 


௬ற/௬ுறவம்‌/௬றவு/௬றா 1. கறாமீன. களிறு, சுறவி 


னத்தை - சுறா மீனினத்தை - யொத்த வாள்‌ மற 
வா, சூழத தன்னை மருவிய பாகரை அறியாது 
மதம்பட்டது (புறம. 13.5-8). சுற வழங்கும கட 
லினகண இறாமீனைத்‌ தின்று புனனை மரக்‌ 
கோட்டில நாரைகள தங்கும்‌ (பொரு 203,904). 
கடலிடத்துத்‌ தமமுள்‌ மாறுபாட்டை விருமபிச 
சுறவு செருகதெ திரிந்தன (மது. 112,118). மனை 
யிடததே சினையையுடைய சுறவுக கொமபை 
நட்டு, அதனிடததேயுள்ள தெயவம காரணமாகப்‌ 
பரதவர்‌ மாலை சூடிக்‌ கள்ளருந்தி வழிபட்டனர்‌ 
(பட்‌ 86-89). உப்பங்கழியிலுள்ள சுறா எறிதலால்‌ 
கோவேறு கழுதையின்‌ கால்கள்‌ புண்ணுற்றன 
(அகம்‌. 120-10). சங்குகள்‌ மேயும்‌ பெருநதுறை 
யிடததே விரைநத செலவினையும வாளபோனற 
கொமபினையும உடைய சுறா இயங்கும (அகம. 
150:6,7). வாளரம்‌ போனற வாயினையுடைய சுறவு 
மிக்க கடற்றுறையைப்‌ பரதவர்‌ மீன வேட்டம்‌ 
வேணடிக்‌ கடநது சென்றனர்‌ (அகம. 187:21,22). 
பெரிய கழியினையிடைய துறைமுகததே வலிய 
சுறா தாககி எறிநததெனப்‌ பாகன நிறுததிடபபுரவி 
கள்‌ விரைந்து செலலும்‌ செலவு ஒழிந்து தங்கின 
(அகம்‌, 190:11-14). துறையில்‌ கடலநீர்‌ பெருகுதலின 
அங்குள்ள சுறவுகள்‌ பகையாய்‌ மாறின்‌ (அகம்‌. 
300:16,17). கொலைத தொழிலையுடைய சுறாக்‌ 
கள்‌ ஒருங்கே பாயந்து கிழிதத வலைகள்‌ தொழி 
லொழிநதமை (அகம, 340:21,22), பரதவர்‌ பெருங்‌ 
கடற பரபபில்‌ எறியும்‌ சுறாவினை நீக்கி வலம்‌ 
புரியினை மூழ்கியெடுபபவர்‌ (அகம. 350:10,11). 
வலியையுடைய சுறா இயங்குகின்ற நீரையுடையது 
வழி (குறு. 230:5). தலைவியின்‌ தந்‌ைத, வலிமிகக 
சுறா எறிந்ததனால்‌ ,உணடான புண ஆறி மீன 
வேட்டம வேண்டி மீணடும கடலினிடத்துப்‌ புகுந்‌ 
தான்‌ (குறு. 269:8,4). எறிதினற சுறாககள்‌ மிக 
கது கடல (குறு 318:1). சுறவுக கோட்டினைப 
போனற முட்களையுடைய இலையினையுடையது 
தாழை _(நற்‌. 19 2), *சுறவம மிகக கழி சோநத 
இடததில நெய்தல பூததமையைக்‌ கணடும தாய 
நமமைப பறிததுச்‌ சூடிக்‌ கொணமின எனக 
கூறினா ளலலள' எனறு தோழி தடைலி இற்செறிப்‌ 
புறறமையைக குறிபபான கூறினாள்‌ (தத்‌ 87:7-10. 
தலைவியும தோழியரும, நிணம்‌ மிகக சுறாவினை 
அறுததுக காய வைதத தசையில்‌ படியும பறவை 
களை ஒட்டினர்‌ (நற. 45:6,7). நெயதல மலர்‌ 


சறவு 
மறையும்படி நீர பெருகும கழியினகணணே 
துணையோடு சுறா இயங்கும்‌ (ற்‌. 67:6,7). 


கொலலுந்‌ தனமையுடைய சுறா இயஙகும கழி 
யிடதது மலர்நத நெயதல மலர்‌ நிறையுமாறு புன 
னையின பொனதாது உதிரும்‌ (நற. 78./-2). பரத 
வச்‌ சிறுவர்‌ கடலிற்‌ செனறு வாள்‌ போனற 
வாயினையுடைய சுறவோடு பிற மீன்களையும 
பிடித்து அவற்றைத துண்டித்து இறைச்சிகளை 
நிரபபிய தோணியராய்‌ மீள்வா (நற. 11188). 
சுறவுக கொமபு போனற முளளையுடைய தாழை 
இலை முறிநது சாயுமபடி நாரையினம தங்கியது 
(நற்‌, 1314-6). திருநதிய வாயையுடைய சுறவம 
நீரைக கலககுதலால அநநீர பெருநதெருவின கண 
மழைபோல உதிரும (தற. 198:2,8). பரதவா, 
கடல நீரில விரைநது சுறாவினைப பிடிக்க வலை 
வீசி எறிவர்‌ (நற. 199.5,6). இரவில இளையரும்‌ 
முதியருமான பரதவர்‌ தம திளையுடன கூடிக்‌ 
கொலலுதல வலல சுறா கிழித்த வலையினை நரம 
பினை (மெலலிய கொடியினை) கொணடு முடி 
வா (நற. 807:6-9). “வலை கிழியுமபடி அறுததுக 
கொணடு புறஞ்சென்ற கொலைத தொழில மிகக 
சுறாவினைக கருதி மிகக வலியுடனே அதனை 
வேட்டையிலகப்படப்‌ பிடிததுக கொண்டு வாராது 
வறிதே மீள்வாரலலர்‌ எஏமசுறறததாா' எனத 
தோழி தலைவனிடம கூறினாள்‌ (தற்‌. 216:10-12). 
“சுறவினம்‌ மிகக கடறறுறை, துஞ்சாக்‌ கணண 
ரான பெணடிரையும்‌ உடைதது' எனறு கூறித 
தோழி இரவுககுறி மறுத்தாள்‌ (நற. 328:7-9). பரத 
வா இட்ட வலையைப பீறுபடக கிழிததுச செனறு 
அசசததைச்‌ செயயும வலிமையுடைய, கொலலு 
-தல்‌ லலல சுறா இயங்கும்‌ (நற, 308.8-1]). 
கொடிய சுறாவினைப்‌ பிடிககனற கடிய முயறசி 
யினையுடைய தந்தை மீன வேட்டத்திறகு விட்டுச 
செனறதனாலே சிறுவா அழுதல (நற. 392:1-5). 
“நின சிவநத விரலுககுப பொருந்துமாறு சுறா 
வேறறின்‌ வடிவம தீட்டபபெறற இமமோதிரததை 
இட்டவளுடைய கருததை அறிநது கொணடேன” 
எனப புதல்வன கையில பரததையிட்ட மோதி 
ரததைக்‌ கணட தலைவி கூறினாள்‌ (கலி. 84: 
33-24). கானலின கணணே கொலதினற ஏறாகிய 
சுறவினம வழியிற செலவாரைச செலலவிடாமல 
காவல கொண்டிருககும (கலி. 128:9), ன மீன 
களது பாறுபாடு கெடத தாககி வெனற சின ததை 
யுடைய, எறியும சுறாவினது மருபபாற செய்த 
பலகையைக கொணடு ஊஞ்சல கட்டப்‌ பெறறது 
(கலி. 1155-7). 

பொய்கை 


2. சுறா வடிவாகிய மூட்டூவாயரும்பு 


119 


சுறாஅக்கொடியான்‌ - சுறாக்கொடியையுடைய 


சுனை - மலையூற்று[ நீர்நிலை 


யிலுள்ள இணர்களில மொயதத வணடுகள்‌ அவ்‌ 
விடதது நினற மகளி நலததைக கைககொளவன 
போல மொயககையினாலே ஏறபடட பூசலில 
ஒருததியின திதலை அலகுலிற கிடநத துகிலை 
வேறொருததியினுடைய சுறா -சுறா வடிவாகிய 
மூடடுவாயருமபு - தளைததுக கொண்டது (கலி, 
92:37, 38). 


சுறவு வாய்‌ - மகரவாயாகய தலைக்கோலம்‌ எனனும்‌ 


அணி, மகளிர்‌, சுறவுவாய அமைதத - மகரவாயா 
கிய தலைககோலததை அணிநத - சுருமபுகள்‌ சூழும்‌ 
சுடர்‌ நுதலினையுடையவா (பெரு. 285,387). 


காமன்‌. 
*கூறறமே, சுறாஅககொடியான - சுறாககொடியை 
யுடைய காமன - செயயும்‌ கொடுமைகளை நின 
ஓலையில எழுதி வைதது அவனைத தணடிபபை, 
ஆயினும்‌ அவன எமககு வழிபடு தெயவமாகலின 
அவனைத தணடியாமல தணிவாயாக' எனப 
பெருநதிணைத்‌ தலைவி பேதுறறு மொழிநதாள்‌ 
(கலி, 147042, 43). 


பாரியின பறமபு 
மலையிலுள்ள சுனைகள்‌, வானததிலுள்ள விண 
மீனகனையொததுக காணப்பட்டன (புறம. 709: 
9, 10). மகளிர்‌, இனிய நீரையுடைய பெரிய 
ஆழநத சுனையில்‌ பூதத குவளையின முழுப்பூவாற 
செய்த தழையசையும அலகுலையுடையவா (புறம. 
116 1 3). நரநதையையும நறும புலலையும மேயநத 
கவரிமான, குவளைபபூவையடைய பசிய கனை 
யின நீரைப பருகி அதன பககதததாயெ மர நிழ 
லில தன பிணையோடு வதியும்‌ (பறம, 1324-6). 
“பாரியின பறமபு மலையிலுள்ள குளிரசசிமிகக 
சுனையிடத்துத்‌ தெளிநத நீரை அலைநது தேடிக 
கொள்ள வேணடாது ஓரூரில கிடைககுமாயின 
அதனை வேணடியபோது உணணலாம என்று 
இறுமாநதிருநதாரைப போல நலலியக கோடன 
நம நாடடவனாதலின அவனை வேணடும 
போது செனறு காணலாம எனப பனனாட்‌ 
களையும்‌ வீணே கழிததமைககு எனனெஞ்சு இரங்கு 
தினறது' எனபது புறததிணை நனனாகனாா 
கூறறு (புறம, 176 9-12). பாரியின பறமபு மலை 
யிலுள்ள குளிநத சுனை போலத தலைவி காண 
பதற்கு அரியள (புறம, 357.6, 7). மறவா, கண 
ணுககினிதாகிய அனை நீரிலுளள குவளை மலரைச 
சூடினர்‌ (பதி, 70.8). நெடுவரை, இனிய நீரை 
யுடைய சுனைகளையுடையது (பதி. 85.67). 
மகளி, ஆழநத சுனையிற பூதத பூவாற செயத, 


வண்டு மொய்க்கும்‌ கண்ணியினை உடையவர்‌ 
(முரு, 199, 205). *நெடிய பெரிய மலையில்‌ 
தருப்பை வளர்ந்த பசிய சுனையிடத்தே, த தன்‌ 
அங்கையிலே ஏற்ப, அறுவராலே பெறப்பட்ட 
ஆறு வடிவு பொருந்திய செல்வ' எனச்‌ செவ்வேள்‌ 
போற்றப்‌ பெறுதல்‌ (முரு. 253-255). யாழ்‌, சுனை 
வற்றி இருண்டாற்‌ போன்ற இருள்‌ செறிந்த வறுவா 
யினையுடையது (பெரு. 10,16). தலைவியும்‌ தோழி 
யும்‌ மலையிடத்தே பளிங்கைக்‌ கரைத்துச்‌ சொரிந்து 
வைத்தாற்‌ போன்ற பரந்த சுனையைக்‌ குடைந்து 
விளையாடினர்‌ (குறி. 5௧7,58), மலையிடத்தும்‌ 
நிலத்திடத்தும்‌ சினையிடத்தும்‌ சுனையிடத்தும்‌ 
மலர்ந்த மலர்களைத்‌ தொடுத்த தொடையலினை 
யும்‌ தழைக்‌ கண்ணியினையும்‌ தலைவன்‌ தன்‌ முடி 
யிலே மிலைந்தான்‌ (குறி. 118-116). மிளகு சிந்திக்‌ 
இடக்கின்ற கற்பாறையின்‌ கண்ணுள்ள நீண்ட 
சுனையிலே மாவின்‌ தீங்கனியம்‌ பலவின்‌ பழமும்‌ 
உதிர்தலின்‌ விளைந்த கட்டெளிவினை நீரெனக்‌ 
கருதி உண்டு மயில்‌ தளர்ந்தது (குறி, 187-194), 
நீர்ச்சாலினை யொத்த நிறைந்த சுனைகளையுடை 
யது காடு (மலை. 104). குவளையால்‌ அழகிய பசிய 
நிறத்தினைப்‌ பெற்ற சுனையில்‌ கலக்கமறத்‌ 


தெளிந்த நீரை வழியின்‌ இளைப்புத்‌ தரும்படி 


பருநிச்‌ சென்மின்‌ என்று கூத்தர்‌ ஆற்றுப்படுத்தப்‌ 
பட்டனர்‌ (மலை, 250,251) நீரற்ற பசிய சுனை 
கள்‌ ஈரம்‌ இல்லையாம்படி காய்தலின்‌ அங்குச்‌ 
சொரியப்படும்‌ நெல்‌ பொரியும்‌ (அகம்‌. 1:12,18) 
வாழைப்‌ பழத்தாலும்‌ பலாச்சுளையாலும்‌ பாறை 
யிடத்து நெடுஞ்சுனையில்‌ உண்டாகிய தேனைக்‌ 
கடுவன்‌ அறியாதுண்டது (அகம்‌, 2:1 5). நீராடா 
மையின்‌ தெளிந்த நீலப்பூக்கள்‌ மலர்ந்த சுனையை 
யும்‌ கொய்தொழிந்த வறும்புனத்தையும்‌ நோக்கித்‌ 
தலைவன்‌ நீள நினைந்து வருந்துவனோ எனத்‌ 
தோழி வருந்தினாள்‌ (அகம்‌. 38:8-15). பரங்குன்ற 
மாகிய சந்தனமரங்கள்‌ மிக்க மலையிலுள்ள இனிய 
தீவிய பசுமை வாய்ந்த சுனையிற்‌ பூத்த குவளைப்‌ 
பூவுடன்‌ இயன்ற ஒப்பனையாற்‌ பொலிவுபெற்ற 
கொண்டையையுடையவள்‌ தலைவி (அகம்‌. 59:11- 
14). பாரியின்‌ இனிய பெரிய பசிய சுனையிற்‌ 
பூத்த தேன்‌ சுமழும்‌ புதுமலரென மணக்கும்‌ 
நுதலினையுடையவள்‌ தலைவி (அகம்‌. 7888-24). 
ஞாயிறு தெறுதலின்‌ அருவி வற்றிய பக்கமலையி 
னிடத்துத்‌ தெய்வத்தனையுடைய சுனையைத்‌ 
துழாவிய யானை நீரைக்‌ காணாது பாசியினைத்‌ 
இனறது (அகம்‌. 91:1-5). புலியோடு பொருது 
நோயுற்று வருந்திய யானை தன்‌ கையால்‌ தோய்த்‌ 
தும்‌ நீரின்மையால்‌ பெருமூச்செறியும்‌ வறிய சுனை 
யினையுடை.யது மலை (அகம்‌. 119:16-20). தலைவன்‌ 


120 


குறுஞ்சுனையிற்‌ பூத்த குவளைப்பூவினை வண்டு 
மொய்க்கச்‌ சூடி வந்தான்‌ (அகம்‌, 128:9,10). 
மழவர்‌, ஆக்களைக்‌ கவர்ந்து சென்று கொன்று 
தின்று தெளிந்த சுனை நீரைப்‌ பருகுவர்‌ (அகம்‌. 
129:12,11). மழை பெய்த பக்கமலையிலுள்ள 
பெரிய சுனையின்கண்ணே குவிந்த அரும்பினை 
விரித்த வண்டுகள்‌ வேங்கைத்‌ தாதினை ஊதின 
(அகம்‌, 132:9-11). பிட்டனது குதிரைமலையின்‌ 
பக்கவரையில்‌ அகன்ற பாறையிலுள்ள நெடுஞ்‌ 
சுனையிடத்தே மழைத்‌ துவலையால்‌ மலர்ந்த நீல 
மலர்‌ நீர்‌ ஒழுகுவது போலத்‌ தலைவியின்‌ கண்கள்‌ 
கண்ணீரைச்‌ சொரிந்தன (அகம்‌. 143:12-16). பரங்‌ 
குன்றிலுள்ள நீண்ட ஆழமான சுனையிற்‌ பூத்த 
நீலப்பூவின்‌ புதுமலர்‌ இரண்டின்‌ சேர்க்கை போன்ற 
கண்களையுடையவள்‌ தலைவி (அகம்‌. 149:16-19). 
புலி தொலைத்து உண்ட களிற்றின்‌ ஊனில்‌ ஆற 
லைப்போர்‌ கொண்டது போக எஞ்சியதை உமணர்‌ 
சிறு தீயில்‌ வதக்கிச்‌ சுனையிற்‌ கொண்ட நீராலாய 
சோற்றின்‌ உலையில்‌ கூட்டி ஆக்குவர்‌ (அகம்‌. 169; 
3-7). பன்றி பறையின்‌ கண்ணினை யொத்த 
நிறைந்த சுனை நீரைப்‌ பருகியது (அகம்‌. 178:2,3). 
ஆய்‌ அண்டிரனது நாட்டில்‌ அணங்குடைய மலை 
யில்‌ உறையும்‌ சூர்மகளே யாவள்‌ எனத்‌ தலைவன்‌ 
தலைவி குறித்து நெஞ்சிற்கு வியந்து கூறினான்‌ 
(அகம்‌. 198:14-17). குவளை மலர்கள்‌ நிறைந்த 
மலை முழைஞ்சிலுள்ள நெடுஞ்சுனையில்‌ தலைவன்‌ 
தலைலியோடு நீராடினான்‌ (அகம்‌, 228:8-5). நிலங்‌ 
கள்‌ நீரற்று ஆழ்ந்த சுனைகள்‌ வறளவும்‌ மலை 
யில்‌ மரக்கிளைகள்‌ எரியவும்‌ ஞாயிறு காய்ந்தது 
(அகம்‌. 295:1,2). (தலைவனோடு அருவி யாடுத 
லும்‌ பொருந்திய சுனையிலுள்ள நீலப்பூக்களைப்‌ 
பறித்தலும்‌ சோலைக்கண்‌ நயந்து விளையாடலும்‌ 
இனி அரியன போலும்‌' எனத்‌ தோழி தலைவியிடம்‌ 
கூறினாள்‌ (அகம்‌. 302:4-8). “நீ பகற்பொழுதின்கண்‌ 
வரின்‌ பாறையின்‌ இடத்தவாய பெருகிய நீரினை 
யுடைய சுனையிலுள்ள குவளையின்‌ நறுமலர்‌ 
சூடிய தலைவியின்‌ கூந்தலில்‌ துயின்று பொழுது 
பட நும்மூர்க்குச்‌ செல்லலாம்‌' என்று தோழி தலை 
வனிடம்‌ கூறினாள்‌ (அகம்‌. 508:7-16). “உடன்‌ 
போகிய தலைவி, நெடுந்தூரம்‌ சென்று நீரற்ற 
சுனைக்கண்‌ நீர்‌ பெறாது தளர்ந்து, தலைவனுடன்‌ 
கானவரது சிறுகுடியில்‌ தங்கியிருப்பாளோ” என 
மகட்போக்கிய தாய்‌ புலம்பினாள்‌ (அகம்‌. 315:8-18). 
பசியுற்ற யானையின்‌ பொலிவற்ற கண்‌ போன்ற 
நீரற்ற சுனையுள்‌ புகுந்து வரும்‌ மேல்காற்றின்‌ 
ஒலி, பறையொலி போல மலைப்பிளப்பில்‌ ஒலிக்கும்‌ 
(அகம்‌. 321:1-8). பறையின்கண்‌ போன்ற நிறை 
தலையுடைய சுனைகள்‌ தோறும்‌ மழை பெய்த 


லால்‌ நீர்க்குமிழிகள்‌ உணடாதல்‌ (அகம்‌. 324:6-8). 
நீரினமையின்‌ புலி புகுநது குட்டியை ஈனும்‌ வறிய 
சுனையினையுடையது மலை (அகம. 889:18,14). “நின 
நறும்பல கூநதல பரககுமாறு ஆழநத நீரினை 
யுடைய நெடுஞ்சுனையினகண்‌ நின ஆயததுடன 
கூடி ஆடாதே' எனறு தோழி தலைவியிடம்‌ 
கூறினாள்‌ (அகம, 858:6-7). மலையிடததனவாகிய 
அகனற வாயினையுடைய அழகிய சுனைகளில 
விலங்குகள்‌ உண்ணுமாறு நீா நிறையக்‌ கார்ப்‌ 
பருவம்‌ தொடங்கியது (அகம்‌, 864:7-9). விளககம்‌ 
பொருநதிய சுனையில உள்ள தெளிநத பளிங 
தினை யொத்த இனிய நீரில்‌ தலைவன தலைவி 
யுடன்‌ நீராடினான (அகம, 368 10,11). தெளிநத 
நீரினையுடைய அழகிய சுனையிலுள்ள மலர்‌ 
போலுமென வணடுகள்‌ விழையும்‌ மலர்‌ நிறைந்த 
கூந்தலையுடையவள்‌ தலைவி (அகம, 371 11-14). 
வரகரிசியைச சுனை நீரோடு முகநது சோறு 
ஆககபபெற்றது (அகம, 392:12-16). எறுமபின 
வளைகளைப்‌ போலக குறுமையுடைய பலவாகிய 
சுனைகளையுடையது பாறை (குறு. 12.1,2). அரலைக 
குனறததிலுள்ள, அகனற வாயையுடைய, ஆழ 
முள்ள சுனையில்‌ மலர்நத குவளையோடு சேர்ததுக 
கட்டிய காட்டுமலலிகையின மணமவீசும நறுநுத 
லினையுடையவள்‌ தலைவி (குறு. 59:8-4). கள்‌ 
பெயத நீலககுபபிகளைப போனற சிறிய வாயை 
யுடைய சுனையின கண உள்ள தேரைகள்‌ தட்டைப்‌ 
பறையைப்‌ போல ஒலிததன (குறு. 193:1-3). “என்‌ 
தோழியாகிய தலைவி முன்பு வேபபங்‌ காயினைத 
தநதாலும்‌ வெலலககட்டி எனறு கூறினா; இப 
பொழுது பாரியின பறமபு மலையிலுள்ள, தை 
மாதததில்‌ குளிரநதனவாகிய குளிர்சசியையுடைய 
சுனையிலுள்ள தெளிநத நீரைத தந்தா லும வெயய 
வாகி உவாககும எனறு கூறினீர்‌' எனத்‌ தோழி 
தலைவனிடம்‌ வாயினமறுததுக கூறினாள்‌ (குறு. 
196). தினைப்புனத்தில்‌ படிநத கிளிகளை ஒட்டவும்‌ 
அவை எழாமையின புலநது அழுத தலைவியின்‌ 
கணகள்‌, மலைபபககததிலுள்ள ஆழமாகிய நீரை 
யுடைய பசிய சுனையில பூத்த குவளையின 
மழைததுளிகளை ஏற்ற மலர்களைப்‌ போனறன 
(குறு. 291). மரையானேறறை நெலலிக்‌ காயைத 
தினறு வெய்துயிர்தது மலையிடததுள்ள பசிய 
சுனைநீரைப பருகும (குறு 317:1-4). தலைவன, 
சுனையிற பூத்த குவளையின வண்டுகள்‌ மொய்க்‌ 
கும கணணியினைச சூடி வநதான (குறு 321'2,3). 
மகளி பாறையினிடததச செநதினையைப பரப 
பிச சுனையில பாயகினற சோவினை நோககிய 
மநதி அததினையைக கவரும (குறு 995,7-4), 
தலைவி, பசிய சுனையிடதது மலர்நத குவளை 


121 


மலர்களை இடையிட்டுக்‌ கட்டிய தழையுடையை 
யுடையவள்‌ (குறு. 342,4,5). சுனையில மலாநத 
குவளைமலர்‌ மாலையைத தலைவன தலைவிககுத 
தநதான்‌ (குறு. 3464). முனபு நீர்மலகிய சுனை 
பினபு வறறுதலினால பாலைநிலம வறுமையுற்றது 
(குறு. 47:1). பாலை வழியே தலைவன காப்பச 
செனறு நீர்‌ வளமற்ற சுனையின பக்கததே வெம 
மை கொண்ட கலங்கல நீரைக்‌ குடிததறகு எவ 
வாறு வலியளானாள்‌' என மகடபோகயெ செவிலி 
வருநதினாள்‌ (குறு. 356.1-5), தலைவி, பசிய 
இடததையுடைய கரிய சுனையிடத்தே கட்டவிழநது 
மலர்ந்த நீலமலரைப்‌ பாரத்து அழுத கணணளாதி 
நெஞ்சுள்ளே வருந்தினாள (குறு 366:4-6), அகனற 
வாயையுடைய குளிர்நத சுனையிடததே பயி£கள 
நெருங்கி வளருமாறு மேகம்‌ பெருமழை பொழிந 
தது (நற்‌. 8.8,5), அசசததையுடைய இடமகனற 
சுனையில்‌ நீர்‌ நிறையுமாறு மேகம மழை பெய்ய 
மினனும்‌ (தற்‌. 7.1,5,6). சூரரமகள்‌, கடவுள்‌ தனமை 
பொருந்திய மலையிலுள்ள சுனையில மலாநத 
குவளை மலரோடு காநதட்‌ பூவினையும்‌ கடடிச்‌ 
சூடிபபெருவரை அடுககம பொலிய அருவியோசை 
யில்‌ ஆடினாள்‌ (தற்‌. 34 1-8) குட்டுவனது குடமலை 
யிலுள்ள சுனையிற பூதத குவளை மலரின மணங 
கமழும கூந்தலையுடையவள்‌ தலைவி (நற 105 7- 
10). *சிறுதினையைசு காவாது நீ எங்குச சென 
றனை எனறு தாய வினவியதறகுத தலைவி அசச 
முறறு, (பெருவரை நாடனை அறியலும அறி 
யேன; மலாகளைக கொயது அவனோடு சுனையிற 
பாய்நது ஆடியதும செயதிலேன' எனறு மறு 
மொழி பகாந்தாள்‌ (நற. 1479-9) கடுவனால 
முயஙகப்பட்ட மநதி தன புணாகுறியைப பெருளு 
சுறறம அறியுமே எனறஞசி வேஙகையின களை 
மீது ஏறிச செனறு ஆழமான சுனையை நோகதெ 
தலைகவிழநது தன்குலைநத மயிரைத திருததும 
(நற 151௧-11). மலையிலுள்ள சுனைகள்‌ தோ றும 
கணகள போலக குவளை மலாகள மலாநதன (நற. 
161 1,2). 'சுனையிலுளள குவளை மஃரைச சூடி 
நாம முனபு கூடிய மலைபபககததில விளையாட 
வருகோ' எனத தலைவன்‌ தலைவியை வினவினான 
(தற்‌.804.8,4). அசசம செயதலையுடைய, இடமகனற 
சுனையில நீ£ நிறையுமபடி மேகம மழைபெயதது 
(நற. 268:1,2). தலைவனுடன போதிய தலைவி, 
நெலலியஞ்‌ சோலையில்‌ உதிரநத நெலலிககாயைத 
தினறு, வறந்த சுனையிலுள்ள மிகச சிலவாகிய 
நீரைப பருகினாள்‌ (நற. 2715-7) யானை நீா 
முகநது கொள்கினற நெடுஞ்சுனையில அமைநத, 
நீலமலர்‌ தணணியவாயக கமழநதது (நற. 273.6-8) 
பெரிய சுனையிலுள்ள குவளை மலரை எதிரெதா 


சுனை 


பிணைதது வைத்தாற்‌ போனற மழைக்‌ கண்களை 
யுடையவள்‌ தலைவி (தற, 301:2,3). “உனனோடு 
கொணட கேணமையை அனனை அறிகுவளாயின, 
எநதையின மலைசசாரலிலுளள இனிய சுனையிலே 
நீராடி ஆயத தோடு பறிதத குவளை மலரை யோக 
கும தலைவியின கண்கள்‌ நீர வடியபபெறறு இனி 
எனனாகுமோ” எனறு தோழி தலைவனிடம்‌ கூறி 
னாள்‌ (நற. 817 5-10). மதநத, வேங்கைக்‌ கிளையி 
லேறி அதன நறுமலர்‌ கறசுனையிலே உதிருமபடி 
கடுவனோடு திளைசகும (நற 334:1-5), தலைவி 
யுடனே நாளைப்‌ பொழுதி மலா விளககிய 
மணஙகமழசின ற மருத வைபபுப போனற தெளிதத 
நீரையுடைய அழகிய சுனையிடதது நீராடினால 
மகளிரின மேனி நிறம எனனாகுமோ” எனத தாய 
கோழியை வினவினாள்‌ (நற 359 9 12). அழகிய 
இடமகனற கறபாறையிலுள்ள, அகனற வாயை 
யுடைய, குளிநத சுனையில குவளை மலா 
களைக கொயது தலைவி தலைவனோடு நீராடி 
னாள்‌ (நற 3577-10). பசிய சுனையினகண இலை 
களினிடையே உயர்நது தோனறுகின்ற குவளை 
மலரின மணம போனறு நறுமணம்‌ கமழும்‌ கூந 
தலையுடையவள்‌ தலைவி (ஐங்‌. 2251-9) குனற 
நாடனது குனறததின பககமலையிலுளள பசிய 
சுனையில பூதத குவளையும தலைவியினகண 
போல மலாதல அரிது (ஐங்‌, 299:1-4). கொனறைப 
பூவினைப்‌ போனறு பசநதிருநத தலைவியின கண 
கள்‌ தலைவன வததால குனறக நெடுஞ்‌ 
சுனையிலுள்ள குவளை போலத தொலகவி 
னைப பெற்றன (தங. 500). *நின்னைப போகா 
மல்‌ தடுபபன, வழியிடததுளள நீ நீககப்பட ட. 
வறிய சுனைகளிலுள்ள இலைகளோடு கூடிய 
வாடிய மலர்கள்‌ தாம்‌' எனறு தோழி தலைவனிடம்‌ 
கூறினாள (கலி. 38,9). சுனையிடதது மாட்சி 
மைப்பட்ட நீலமலா மழையை எதாகொணடு நீர்‌ 
சொரிவது போலத்‌ தலைவன பிரிவுணர்ந்த தலைவி 
யின கணகள்‌ நீரைச சொரிநதன (கலி. 7:11,12). 
நீரறற சுனையைச சூழந்து நீருண்டலை யானை 
கள விருமபின (சலி, 22:8,4). சனையிலும சுனையி 
லும மலரும்‌ மலாகளைத தேடிப பறிக்க வேண 
டாதபடி தாமே நயநது கொடுபபன போல பூங்‌ 
கொத்துக்கள்‌ கொத்துக்‌ கொததாய்த தாழநது 
துறைகளை அழத செயயும (கலி. 28:1-4), கடி 
சுனை கவின்‌ பெறக காநதள மலர்நதது (கலி. 45: 
2). சுனையிடததில மழையை ஏறற நீல மலர்‌ 
போலத தலைவியின கணகள நீரைச சொரிந்தன 
(கலி, 48:14,15). இவள்‌ கண்கள பூவின்‌ மாட்சிமை 
யைப பெறறுள்ளன; எனறாலும அக்கணகள்‌ பூ 
மலரும இடமாகிய சுனையலல எனத தலைவன 


122 


தலைவியை நலம்‌ பாராட்டினான (கலி, 55:12). 
“பாறையிடததிலுள்ள, நுஙகின வெட்டிய கண 
போனறதும நீர்‌ நிறைநததுமான குறுஞ்‌ சுனை 
யிலே நீராடித தளவ மலரோடு முலலை மலரை 
யம பறிததுத தணபொழிலில எமமொடு தஙசெ 
செலவாயாக' எனறு தலைவன தலைலியிடம கூறி 
னான (கலி. 108:40-44). இமயமலையிலுள்ள நீலப 
பைஞசுனையில தாமரைப்‌ பாயற்கண்‌ கார்ததிகை 
மகளிர்‌ அறுவர்‌ செவவேளைப பெறறெடுததனர்‌ 
(பரி, 5:48,29), திருபபரங்குனறினகண்‌ அருவி 
வீழும்‌ சுனை, இமய மலையிலுள்ள செவ்வேளை 
ஈன ம, தாமரை மலாநத பொய்கையை ஓககும 
(பரி, 8.1816). பரங்குனறதநிறகும்‌ கூடலுககும 
இடையிலுளள வழி, சுனையிடததுப்‌ பூககள்‌ மலா 
தல முதலான சிறப்புக்களை உடையது (பரி. 8 23, 
28). பாவையர்‌ சுனைககண பாயநது நீராடினர்‌ 
(பரி, 8112). வானவன மகளின (தேவசேனை யின்‌ ) 
தோழியருள்‌ சிலா செவ்வேளைச சூழநதுகொணடு 
மணங்கமமும சுனையினகண்‌ பாயநது முழுகி ஆடி 
னா; சிலா பாறையினை அழகு செய்த அரிய 
சுனைக்கண வணடுகளாய்‌ மாறி யாழ இசைக்கு 
மாறு ஒலியெழுப்பினா (பரி. 9:58-63). பரஙகுன 
றத்தினகண்‌, கலவி வென்‌ றிகளால ஆகிய ஓபபறற 
புகழுககு அறிகுறியாக, புதுநீரால நிறைநததும 
தடாகததை ஒதததுமான சுனையின பககததே 
கொடிகள உயாததப பெறறன பரி, 976-78). 
மேகம மிகக மழையைப பெயதலான நீர்‌ நிறைநத 
சுனைகளில மலர்கள்‌ மலாநதன (பரி. 14 1,2). 
திருமாலிருஞ்சோலை மலையினகண்‌ சுனையிட 
மெலலாம நீலமலர்‌ மலரவும சுனையைச சுறறி 
நிறகும அசோக மரததின கிளைகளில மலாகள்‌ 
மலரவும காட்சிககினிய தோறறத்தினை உடைய 
தாயிறறு அமமலை (பரி, 15;40-32). வரையிடத்‌ 
துளள சோலைகளும மேகங்கள்‌ துளித்த மழைநீர்‌ 
நிறைநதனவாகிய சுனைகளும்‌ மலாகளைப பெற 
றுச செறிவினாலே காமவேளின அமபறாத 
தூணியை ஒததுக காணப்படடன (பரி. 18,30-83). 
சுனைகள்‌, கரையினினறும்‌ சாயநத கொறுககாந 
தடடையை முட்டுகினற பலநிறதது மலாகளால்‌ 
வளைவெயதி, வானவிலலை வளைதத வானத்தை 
ஓபபவாகி, வணடூதும அழகுடையவாயின (பரி. 
18 48-50). மகளி மரககிளையிலேறி மணங்கம 
மும பூஙகொததுககளோடு கூடிய தளி£களைக 
கழேயுளள காட்சிககினிய சுனையிலே உதாபப 
அவை சுனையிலுள்ள பூவினையம அருமபினை 
யும பொருந்தித தலைதாூககிக கிடநதன (பரி. 
19:68,69). சுனையினின்றும கழிநத மலாகளையும 
பிற மலர்சளையும அருவிகள்‌ கொணடு வநது 


சுனைப்பூ 


சொரிநதன (பரி.  20:101,103) நீரொலிகூன்ற 
ஆழ்நத சுனையில மூழகி நீர்‌ மேலெழுந்த தலைவி, 
கரையில நின்ற தன கணவனிடம்‌ புணையாகிய 
மூங்கிலைத தருமாறு'வேண்டினாள்‌ (பரி, 21.39-41). 


சுனைப்பூ - சுனையில்‌ மலரும்‌ மலர்‌. செல்வம்‌ குறைந்‌ 
தோரால்‌ பயன இனமையின அவர்பாலிருநத 
பறறினை யொழிதது நீங்கும்‌ நயனிலலாத மககள்‌ 
போல வணடினம, சுனைபபூககளை விடுத்துச 
சனைபபூககளை அடைந்து மொயததது (அகம்‌, 71: 
1-4). தலைவி, சுனைபபூககளைப பறித்து மாலை 
யாகக கட்டிச்‌ சூடிப புனததில படியும கிளிகளை 
ஓட்டினாள்‌ (குறு. 142:1,9). சுனைபபூக்களைப்‌ 
பறித்து மாலையாகச்‌ சாாததியும செங்காந்தளைக்‌ 
கணணியாக அணிவிததும செவ்வேளுககு வழிபாடு 
நடததப்‌ பெற்றது (நற. 173:1-4), சுனைமலர்‌ 
காணக. 


சுனைமலர்‌ - சுனையில்‌ மலரும்‌ மலர்‌, வண்டினம, 
கண்ணையொகக விரிந்த்‌, விருப்பம மிக்க சுனை 
மலர்களில்‌ சென்று ஆரவாரிததது (முரு. 75,76). 
"தலைவியின்‌ மலர்‌ போலும உணகணகள்‌ பசசகும்‌ 
படி நீ சிதைததது, நின மலையிலுள்ள நீர்‌ நிறைநத 
. சுனைமலரை அககணகள்‌ ஓக்கும்‌ எனறதாலோ” 
எனத தோழி தலைவனை வீனவினாள்‌ (கலி, 45:9 
11). மகளிரும்‌ மைநதரும்‌ பாய்நதாடுதலால வெரு 
விய வணடுகள்‌ சுனைமலர்த தாதினை ஊதாவா 
யின (பரி, 17:38-88). சுனைப்‌ பூ காண்க. 


க 


சூட்டு 1. உழவர்‌ 'குறு முயல்களின்‌ குழைதத சூட்‌ 
டோடு சுடபபட்ட புலாலோடு - வாளை மீனைக்‌ 
கொண்டு பலவாகச செய்த அவியலைப்‌ பழைய 
சோற்றோடு உண்டனா (றம. 595.3-5), சோழ 
நாட்டினர்‌, பொரிககறியுடனும சூட்டுடனும 
சோற்றை உண்டனர்‌ (பறம, 395:36,37). *ஓயமா 
னாட்டு நலலியக கோடனைக்‌ காணச்‌ செலலு 
மிடையே நீவிர்‌ எயிறபட்டினம செனறால, ௮ஙகே 
கிடஙகிறகோமானைப பாடியாடும மகளிரொடு 
நீவிரும்‌, உலர்நத குழலமீனின சூட்டுடன்‌ பழைய 
கள்ளைப்‌ பரதவர்‌ ஊட்ட, அவறறை இடந 
தோறும பெறுவீர்‌' எனறும்‌, நீவா வேலூரை 
யடைநதால அஙகே எயிறறியா அடட இனிய 
. புளிஞ்சோறறை ஆமானின சூட்டோடு பசிகெடப 
்‌ பெறுவீா” எனறும சிறுபாணர்‌ ஆறறுப்படுததப 


123 


சூடாவாகைப்‌ பறந்தலை 


பெற்றனர்‌ (று. 158-168; 173-177). “தொண்டை 
மான இளந்திரையனைக சாணசசெலலும இடை 
வழியில நீவா வலைஞர்‌ குடியிலே தஙகுவீராயின, 
தும்‌ இளைபபிற்கு அங்கே உலராத மீனின சூட்‌ 
டோடு நறுங்கள்ளைப்‌ பெறுவீர்‌' எனப்‌ பெரும 
பாணர்‌ஆற்றுப்படுததப பெறுவா (பெரு, 274 
£282). கூகையே, யாம யாட்டிறைசசியுடன 
சமைத்த வெணசோற்றை வெளளெலியின சூட்‌ 
டோடு நினககு நிரமபக கொடுபபோம; நீ இரவுக 
குறியிடததே எம காதலர்‌ வரவைப்‌ பிறர்ககுப்‌ 
புலப்படக குரலெடுதது அறிவிககாதே” எனறாள்‌ 
தோழி (நற்‌. ௪4.4-9). 


2. சக்கர வட்டை. கொழுதத சூட்டு - வட்டை - 
பலவும சூழநத ஆரககாலகளையுடையது சகடம 
(பெரு. 46,50). பூணைப பதித்தாறபோனற பொன 
னாலாகிய சூடடினையுடையது தேர்சசககரம 
(குறு. 227:1). பெரிய முலலை நிலததே வலிய சூட்‌ 
டினையுடைய உருள்கள்‌ ஈரமாய மணணினைக 


கிழிததுச செல்ல நெடுநதோ கடவுதல (அகம. 834: 
13-15). 4 


3. மணி. மாயோள்‌, சிறநத சூட்டு - மணி - 


பதிதத ஒளிபொருநதிய குழை காதினகண அசைய, 
உளளம நிறைநத மதிழசசியளாயத தலைவணஙகி 
னாள்‌ (அகம, 88 87-29), தலைவியின அழயெ 
முகததிலுள்ள ஒளிபொருநதிய சூட்டு அமைநத, 
விளஙகுகனற காதணியாகிய குழையொடு பொருத 
பாாவையினைத தலைவன நினைவான (அகம. 
253:21-26). 


4. ஒருவகை அணி சூட்டும்‌ சுணணியும வடையமு 
மாகிய இவறறால இயனற அழகிய மகளி திரள்‌ 
வையைக கரையில நினறது (பரி. 20 30) 


5, தலையின உச்சி. முரசஙகளையுடைய செலவர்‌ 
தம்‌ குதிரையின சூட்டிடதது - தலையின உசசி 
யிடதது - இணைததுத தைதத கவரியை நிமாதது 
வைத்தாலொப்ப நெறகதா தோனறியது (அசும, 
156.13). 


சூடா நறவு - மது. சூடா நறவினை - மதுவினை - 
அருநதி விடியற்காலததே மகிழநதிருககும ஓலகக 
இருப்பு (பஇ, 85.8). சூடா நறவு காமததைத 
தூணடியது (பரி. தி. 7:56). 


சூடாவாகைப்‌ பறந்தலை - வாகைப்பறநதலை எனறும்‌ 
போர்ககளம, பெரிய வளததையுடைய கரிகால 
வளவனுக்கு முனனிறறலை ஆறறாதவராயச சூடா 


சூடு 


வாகைப்‌ பறந்தலையின்‌ கண்‌-வாகைப்பறந்தலை 
எனனும்‌ பேரககளதநினகண - (அவன வெற்றி 
பெற) தம்‌ ஒன்பது குடைகளையும பகலிலேயே 
போகட்டுச்‌ செனற பெருமையில்லாத மனனர்‌ ஒன்‌ 
பதினமர்‌ (அகம, 125:16-22). 


சூடு-சுடப்பட்ட புலால்‌. மதுவை ஆமையிறைச்சியுடன்‌ 
வேட்கை தீர உண்டு, ஆரலமீனாகிய கொழுஞ்‌ 
சூடு - சுடபபட்டபுலாலை - வாயிலே அடககி 
மயககததால வைகுதொழில ஒழியும்‌, நீங்காத 
விழாவினையுடையது சோழநாடு (பறம, 2152-6), 
ஆட்டுசகிடாயை வீழததிசசமைகத சூழிம சோறும 
தருமபுததிரனால வேணடியோர்ககு வழங்கப்‌ 
பெறறன (புறம்‌. 388:19,20), கள்ளின தெளிவுடனே 
*சூடுதநது என வறுமையைப்‌ போககினான்‌' என்று 
ஓயமான நலலியாதனைப்‌ புறததிணை நன்னாக 
னார்‌ போற்றுவர்‌ (புறம. 876:14,15). “சூடு கிழித்து 
வாடூன இன்றல” (இங்குச்‌ “சூடு' எனபதறகுச 
சூட்டிறைசசி எனக்‌ கொள்வதோடு, சூட்டுக்கோல்‌ 
எனவும்‌ பொருள்கொணடு, சூட்டுக்கோலால்‌ 
கிழிததுச்‌ சுடப்பட்ட ஊனைததினறல்‌” என விளக்‌ 
குவர்‌ ஒளவை. து.) (புறம்‌. 886:4). உழவர்‌ குறு 
முயல்களின குழைத்த சூட்டோடு வாளை மீனைக்‌ 
கொண்டு பலவாகச்‌ செய்த அவியலைப்‌ பழைய 
சோற்றோடே உண்டனர்‌ (புறம்‌, 395:3-5), சோழ 
நாட்டினர்‌ பொரிக்கறியுடனும்‌ சூட்டுடனும 
சோற்றை உண்டனர்‌ (புறம்‌. 295:86,37). “அவன்‌ 
எமக்களித்தது கொழுத்த துண்டமாகிய சூடு எனறு 
சொல்வேனோ, மட்டு எனறு சொலவேனோ' என 
வாட்டாற்று எழினியாதனின ஈகையை வியபபர்‌ 
மாங்குடி கிழார்‌ (புறம்‌. 596:15,16), “இவன எமமை 
*உள்ளிவநத பரிசிலன' எனறு நெய மிகச சொரிநது 
பொரித்த தாளிதததையுடைய நெடுஞ்சூடு, கள்‌ 
தெளிவு, ஆடை ஆகியவறறைக கிணைஞனுககு 
நலகினான சோழன குளமுறறத்துத துஞ்சிய கிள்ளி 
வளவன (புறம, 897.1216), பரதவா கடல இறவின 
சூடு தின்றனர்‌ (பட்‌, 62,63). 


2. நெற்சூடு, வயலிடத்தே மயில்‌ உதிர்தத பீலியை 
அங்குள்ள உழவர்‌ சூடுகளுடன்‌ - நெற்சூடு 
களுடன - திரட்டும்‌ நாடடினன சோழன முடித 
தலைக்‌ கோபபெருநறகிள்ளி (புறஃ. 13.10-13) விலாப்‌ 
புடைகக உண்ட உழவர்‌ கழனியிடததே சூடுகளை 
இடுமிடம்‌ அறியாது தடுமாறினர்‌ (புறம. 61:7,8). 
நெலலை அறுத்துச்‌ சூடுகளை மலையாக அடுகதி, 
நாள்தோறும கடாவிட்டுக குன்றெனனும படி 
திரட்டிய தொலையாத நெறபொலி (பொரு, 
242-844), நெல்லரிஞர்‌ நெலலுடன சேர்த்தறுதத 


124 


சூர்‌ 


பல மலர்களையும தமமில மாறுபடவைத்து 
வலித்துக கட்டப பட்ட, அசையும்‌ பக்கங்களை 
யுடைய பெருஞசூடுகளைக்‌ கள்ளுண்ட களமர்‌ 
களந்தொறுட கொணடு சென்று அடுக்கினர்‌ (அகம. 
84:11-18). வெறறிடம்‌ அறச செறிந்துள்ள நீணட 
கதிரினையுடைய பலசூட்டுக்கள இடபபெறற களம்‌ 
(அகம்‌. 836₹5,6). வயலில்‌ மள்ளர்‌ அறுஈகும்‌ சுதிரேோடு 
அறுபட்டு, அரிச்சூடு களததில கொணர்ந்து 
இடப்பட்ட ஆம்பறபூ (நற்‌. 890.1), நெறகதிர்‌ 
விளைநத வயலின சேறறிலே கஇரறுககும மள்ளர்‌ 
அறுதது இட்ட அரிச்‌ சூடு பசுகததில வாளை 
மீன பிறமும ஊரன தலைவன (நற்‌, 400:8-4). மருத 
நிலததில்‌ இளநெல்லின்‌ கண்ணும்‌ அரிகாலசூடு 
கடநதவிடததும்‌ மிகக புனல பரந்தமையினை த்‌ 
துடிகொட்டிக்‌ கூறல (ரி. 7.27,28). 


3. சூடுதல்‌. வல்லோன்‌ கூர்மையையுடைய ஊ௫ஒூ 
யால மான்தோலில மணிகளைப்‌ பதிதது அழகுறச்‌ 
செய்தமையால சூடு-சூடுதல-நிலைமையுற்று அத்‌ 
தோல்‌ ஒளிவிடுதல்‌ (பத, 74:10-14). 


சூடு ஈறவு - நறவம்பூ. சூடு நறவொடு - நறவம்பூ 
வொடு - காமம்‌ மலர்தல (பரி. த. 1:55). 


சூதர்‌ - நின்றேத்துவார்‌. சூதர்‌ - நின்றேத்துவார்‌ - 
வாழ்தத, மாகதர்‌ புகழைச்‌ சொலல பரவு நீங்கும 
வைகறை (மது. 870, 686). 


சூது - உட்புரை, சூது - உட்புரை - பொருந்திய குறுந 
தொடி (ஐங்‌. 71: 1). 


சூர்‌ - 1. அச்சம்‌ தரும்‌ தெய்வம்‌. *நினபடை, நட்பு 
டையார்க்கும காபபாகிப்‌ பகைவர்க்குச்‌ சூர்‌ - அச்‌ 
சம்‌ தரும்‌ தெய்வம்‌-தோன்‌ றி வருததினாற்‌ போனற 
தாயிருக்னெறது' எனக்‌ களங்காய்க்‌ கண்ணி நார்‌ 
முடிசசேரலின படை சிறப்பிக்கப்படுகிறது (பத, 
ச7:94,98). சூர்‌ விரும்பும்‌ காந்தட்பூவை ஊதிய 
தும்பி, பறக்கும்‌ தன்மையை *யிழககும (பதி, 67:19- 
21). சூர்‌ ஏறிய மயில்‌ நடுங்கும (குறி, 169) தலை 
வனது மலைமுழைஞ்சு, தவறாது துனபம்‌ தருதினற 
சூர்‌ உறையப்பெறும்‌ (குறி. 255,281). சூர்‌ 
விரும்பியுறையும்‌ பககமலை (மலை, 239; அகம்‌, 559: 
11), சூ உழையப்‌ பெறற சுனை (அசும, 91:4, நற 
7:1;368:1). சூர்‌ உறையும்‌ மலையினையுடையவன 
தலைவன (அகம, 98:5; ஐங்‌, 249:4), “குருடைய 
மலையையடுதத நம தோட்டத்நில்‌, ஒளி தங்கிய 
பூவைச்‌ சூடிக்கொண்டு விருமபிய உருவத்தோடு 
ஒரு தெய்வம்‌ வருத லுமுண்டு எனததோழி செவிலி 
யிடம்‌ கூறினாள்‌ (அகம்‌, 158:7,8). அடியில்‌ சூர்‌ 


சூர்‌ : 


இருக்கபபெற்ற ஓமை மரங்களையுடையது காடு 
(அகம்‌ 277.11) சூ விருமபியுறையும அகன்ற இடத 
தையுடையது கொல்லிமலை (அசம்‌. 303.5,6). சூ 
நடுககஞ்செயவது போனற குளிர்சசி பொருநதிய 
பனிக்‌ கட்டியுடனே மேகம்‌ மழை பொழியும்‌ (அகம்‌. 
804:1-4).மலைப்பககததேயுள்ள சூர்விரும்பப்‌ பெற்ற 
வளைப்‌ போலவாளாயத தலைவி தன கறபுககு 
ஏதம்‌ வருமோ எனறஞசி உள்ளம்‌ நடுஙகுவள்‌ 
(குறு, 52:1,8). சூர்‌ வாழும்‌ மலைநாட்டையுடையவன 
தலைவன (குறு, 705:5). பொதியின மலையினது 
அடுக்கம சூர்‌ உறையப்‌ பெறறது. (குறு. 76.1,2). 
போர்‌ செயயும்‌ வரையாடுகளும்‌ பாய்நது செல்லாத 
-சூரூடைய அடுக்கம்‌ அமைநதது தலைவன்‌ மலை 
(நற, 359:7-9). தலைவனொடு தலைவி சூருடைய 
- சிலம்பில்‌ அருவியாடினாள்‌ (நற. 372:4,ச). கருனைப்‌ 
பொரியலுடன கூடிய செநநெல வெணசோற்றை 
யும்‌ சூர்ககு இடபபடும பலியையும காககை 
கவாநதுண்ணும (நற. '567:1-4). செவவேள்‌ பரங 
குனறு சூர்‌ உறையப்‌ பெறுவது (பரி. 19:23). 


2. சூரபன்மா. கூரை - சூரபன மாவை-கொன்றவன்‌ 
முருகன்‌ (புறம. 23:4). சூருடைய மாமத 
தினை வேருடன்‌ வெட்டினான செவ்வேள்‌ (பதி, 
14:5, 6). கடல நிலைகுலையுமபடி உள்ளே செனறு 
சூராகிய தலைவனைக கொன்றது நெடிய வேற்‌ 
படை (முரு. 48, 48), போர்ததொழிலில்‌ மிகுநத 
வலிமையால சூர்‌ குலத்தை அழித்தவன மதவலி 
முருகன்‌ (முரு. 275, 876). “ஒலிககனற கடலில 
சூரைத தடிந்தவனே' என முருகன விளிக்கப்பெறு 
வன்‌ (முரு. வெ, 1:0), சூர்‌ மாாபும குன்றும 
துளைத்தவேல முருகனுடையது (முரு. வெ. 3'8), 
சூரைத தடிநத கொறறவன செவ்வேள்‌ (முரு. வெ, 
4.2) கடலிலே செனறு கடிய சூரைக கொன வன 


முருகன (பெரு, 887, 458), கூச்‌ சுறறத 
தினைத தொலைதத நெடிய வேலினையுடைய 
சினம  மிககவன முருகன்‌ (அகம. ௧9.10:11). 


கெடாத விரதததாலே குதிரை முகமும்‌ மககள்‌ 
உடலுமாகிய இரண்டு அழகுக்குப பொருநதிய 
சூரைககொனறவன செவ்மீவலான (கலி. 93:25, 26). 
சூரைக கிளையோடறுதத ஒளிமிக்க வேற்படை 
யினையுடையோய்‌ என முருகன விளிககப பெறு 
வான (பரி. 14:18), *கடறபரப்பினுள்‌ பரநது 
சுற்றிய சூராகிய மாவைத தொலைதத வேலை 
யுடையவன முருகன (பரி. 18:4). 


3. அச்சம்‌, யாறு, கருதுவோரையும நடுங்கச்‌ 
செயயும சூர - அசசம்‌ - உடைய முதலைகளைக்‌ 
கொணடது (அகம. 73:78), 


125 


சூர்மகள்‌ - சூரரமகள, 


சூரர மகளிர்‌ - கொடுமையுடைய தெயவமகளீர, 


சூரர மகளிர்‌ 


4. கடுமை. விருமபிய புனலாட்டணியையுடைய 
மெய்யீரம தாநது வெய்தாக நுகாதறகுச சூர்‌ - 
கடுமை - மிகக கள்ளை ஏநதினாள்‌ ஒரு பெண 
(பரி. 7:61, 62). 


சூர்ப்பு - 1. கடகம்‌. சுடாவிடுகின்ற பசுமபொனனாற்‌ 


செய்த அணியினையும வளைநத சூர்பபு - கடகம 
* அணிந்த முன்கையினையும உடையவன அதன 
ஓரி (புறம. 1535, 4). 


2. கொடுந்தொழில்‌, பகைவரால சினத்தறகரிய 
கடிய வலிமையையும வெற்றி விளங்கிய சீரிய ச£ப 
பினையும - கொடுநதொழிலினையும்‌ - உடையராய்‌ 
இட்ட அடி வாங்கிப பினபோகாதவா வீரா (மது. 
32, 33, 37). 


3, வளைவு. குற்றமற்ற வெள்ளியினாலாகிய 
சூர்பபு - வளைவு - பொருந்திய வளைகள்‌ (௮ 
142:16, 17). 


“நம்மைத தழுவி மீளவோள்‌ 
அரிவையலலள, ஆய அணடிரனின நாட்டின 
தெயவங்களையுடைய மலையில, கவிரம எனனும 
பகக மலையிலே மெலலிய மலாகளையுடைய 
நிறைசுனையில உறையும சஞூமகளே-சூரர மகளே- 
ஆவள்‌' எனறு தலைவியைக குறிதது த தலைவனது 
நெஞ்சு கருதியது (அகம, 198:11-17) குவளை 
மலரைபபறிதது, அவறறோடு காந்தள்‌ மலாகளை 
வடிவு விளஙகக கடடிச சூடி, பெரிய மலையின 
பக்கங்களெலலாம பொலிவூபெற, அருவியொலி 
யையே இனியவாசசிய முழகக ஙககளாகககொண்டு 
சூரமகள்‌ ஆடும நூாட்டினையுடையவன தலைவன 
(நற்‌. 84.8-5). 


சூர்மா - சூரணாகிய மாமரம, முருகன பிணிமுகமென 


னும யானையை அளாநது கடலிற புகுநது அம 
ருழககி, அஙவகே௮சசததால நடுஙகுகினற ஞாமாவின 
- சூரனாகிய மாமரததின - முதலை வேலினால 
வெடடினான (பரி, ௪1-4). கடுமைமிகக சூரமா 
வின முதலை வெடடியறுதத வேலினையுடைய 
போராளன்‌ முருகன (பரி, 9 70). 


சூரர 
மகளிர்‌ - கொடுமையுடைய தெய்வ ய்சளிர 


பலரும கூடிசசாமை விளஙகுகனற மலையிட மெல 
லாம ஆரவாரிககுமபடி ஆடுதறகிடமான து சோலை 
(முரு. 39-41), *தினைகசுதிாகளில படியுமகிளகளை க 
கடியுமாறு குளிர்‌, தடடை ஆகிய இளிகடி கருவி 
களைக கொணடு பலமுறையும புடைதது, சூரர 


சூரல்‌ 


மகளிரபோல நினற நீ யாரோ” என்று கூறித 
தலைவன, தலைவியின்‌ சிறுபுறத்தைத தழுவினான 
(அகம. 98:5-0). *நெடிய மலைசசாரலில உள்ள 
சூரர மகளி! போலப பெறுதற்கரியவள” எனத்‌ 
தலைவீயைக கருதினான தலைவன (அகம. 162:24, 
25). தலைவியின முனகைகளைப பற்றிககொணடு 
தலைவன, சூரர மகளிரைச சுட்டிககூறிய சூள்‌ 
மொழிகள அவளை வருத்தின (குறு. 53:1,6,7). 


சூரல்‌ - 1, பிரமபு. பரணமீது ஏறியிருநது மலைப்‌ 
பககதநுச்‌ சூரலாலே - பிரமபாலே - அழகுபெறப 
பினனிய தழல எனனும கருவி கொண்டு கிளிகடிதல 
(இநதசசூரல எனபது சூரறகொடியுமாம எனபர்‌ 
நசசினராகதினியர்‌) (குறி. 41-24). சூரறகாட்டினை 
உடையது சாரல பொருந்திய மலைநெறி (அகம்‌. 
228 9). இணடஞ்செடிகள்‌ சூரலோடு நெருங்கி 
வளாநதுளள வெளளிய அருமபுகளையுடையது 
குறுங்காடு (அகம, 357.1,8), கடுவன, சூரற்‌ 
சகோலைககொண்டு மழைதீக குமிழியைப புடைத 
தது (ஐ௩. 876:1-8). 


2. சூரைப்பூ. தலைவியும்‌ தோழியும்‌ பறித்துக்‌ 
குவிதத மலாகளுள்‌ சூரலும - சூரைபபூவும - 
ஒனறு குறி. 71). 


சூரலங்கடுவளி - சூறாவளி, காட்டிலே சூரலங்கடுவளி 
- சூறாவளி - லீசுதலால முருங்கைப்‌ பூக்கள்‌ 
உதாநதன (அகம, 7:16-19), 


சூல்‌ - கருப்பம்‌. நின்‌ நாட்டில்‌ இளைய பிடி ஒரு 
சூலில - கருப்பத்தில - பத்துக கன்றுகளைப்‌ 
பெறுமோ” என்று ஆய்‌ அணடிரனை வினவிப்‌ 
பாடுவர்‌ உறையூ ஏணிசசேரி முடமோசியார்‌ 
(புறம, 130:1,2). முகிலகள்‌ கடல குறைபட நீரை 
முகந்துகொணடு, வேணடுமிடததே இரண்டு 
பெரிய மலைபோலும தோறறததையுடையன 
வாயச சூல முதிர்நது மின முதலாகிய தொகுதி 
யுடனே கூடிப பெயது வளநதரும (பதம. 161: 
3-5). நிறைநத சூலினையுடையது கடல (பத. 
11:2,3). நீரைச சொரியும்‌ மழைததொகுதியுடன 
உயிகளைக காத்தல வேணடி வலமாக எழுநது 
மூழஙகும தணணிய மழைததுவியால நிறைநத 
சூலகொண்டது கருமுகிற கூட்டம (யதி, 28: 
36-38). முலெ படிநது முகததலால்‌ நீர்‌ குறையா 
மலும ஆறுகளின வரவால நீர்‌ நிரமபிக கரை 
கடவாமலும அலைகளாக அசைதலையுடைய மிக 
நிறைநத சூலினையுடையது கடல்‌ (பதி. 4519-23), 
உயீரகளைப்‌ பாதுகா ததலைச செய்வதோடு அஞ்சு 


126 


சூல்‌ 


தலைச செயயும்‌ சிறப்பினையும்‌ கரிய நிறத்தோடு 
பல தொகுதிகளை உடையனவாகவும்‌ உள்ள வள 
மிகக, நிறைநத சூலஸகொணட மேகங்கள்‌, வானத்‌ 
தினகண எலலாப பொருளும்‌ அதிரும்படி மினனி 
மிக்க முழக்கததோடு வானம முழுவதும்‌ பரநது 
கராகாலததைத தெரிவிக்கும்‌ (பதி, 81:1-5). கட 
லிலை முகநததனாலுண டாகிய நிறைவினையுடைய 
சூலகொண்ட பெருமையமைநத மேகம, வானில 
துளிகளை முற்படச சிதறிக கார்காலத்து முதற 
பெயலைச சொரிநததனால காடு குளிர்நது நறு 
மணம பெற்றது (முரு. 7-9) சோலையிடதது நிறகும 
கமுகனுடைய சூலகொண்ட வயிற்றையொதத 
பச்சைக குப்பிகளிலுளள கள்ளை உணடல (பெரு. 
380-382). தலைச்‌ சூலையுடைய மநதி, பரிககோற்‌ 
காரர்‌ சோர்நதிருககும செவ்வியைப பார்தது 
யானைக்‌ குரிய கவளங்களைக கவாந்து தின்னும 
(பெரு, 39-298). முதறசூல மகளிர்‌ பலிச்சோற்‌ 
றோடு மயில்களைபபோல மெனமெல நடந்து 
செனறு, இறைவனைத்‌ தொழுது, தேவராடடி 
வாயிலாகத தம பரவுக்கடனைச செலுததுவர்‌ 
(மது. 607-610). கடலை முகநதுகொணடு நிறைநத 
சூலினையுடைய கரிய மேகம, மின்னலுடன்‌ வல 
மாக எழுந்து செனறு ஓலிதது மழை பொழியும்‌ 
(அகம்‌. 43:1-8). நிறைநத குலினையுடைய கரிய 
மேகங்கள்‌ கார்காலததைத்‌ தநது தஙதின (அகம்‌. 
1384:2). குறுந்தொடி மகளிர்‌ நெலலின வளைநத 
கதிரையறுத்துப்‌ பசிய அவலாகக்‌ குறறும உலக்‌ 
கையின்‌ விரைந்த இடியோசைககு அஞ்சிய, 
நிறைநத சூலினையுடைய வெணகுருகு வாழையின 
மடலில தஙகாமல்‌, மாமரததினகண்‌ குறுகப 
பறந்து செலலும்‌ (அகம. 742:78-22). நிறைநத 
சூலுறற யாமை, அடுமபின கொடியை இழுததுக்‌ 
கழியிடததே வெள்ளிய மணல்‌ மேட்டின்‌ பககததில்‌ 
சோதது, அதன்கண மறைவாக முட்டையிட்டுப 
புதைக்கும்‌ (அகம்‌, 180:8-6), சுர நெறியில்‌ 
பசிய பாகற்கொடியின்‌ சிவநத பழததை விருமபிக 
காட்டிலுள்ள நிறைந்த சூலஸகொணட மயிற்பெடை, 
ஊதுகொமபுபோல ஒலிக்கும்‌ (அகம, 177:8-11). 
நிறைநத சூலினையுடைய இளைய பிடியினைத்‌ 
தழுவிய களிறு, தன்மீது கனறு ஏறி யிறங்குமாறு 
படுததிருககும (அகம்‌. 197:18-15). இளைய பிடி 
யானை தனது முதறசூலினை ஈன்று மூஙகிலைத 
தின றிருககையில தனனிடததே விருபபம மிகக 
களிறறியானை தடவிக கொடுக்க பசக மலையில 
துயிலும (அகம. 328,11-14). மூஙகிறகுழாயின வழி 
யாக வநது விழும நீரினை நிறைநத சூல கொள்‌ 
ளும பெரிய சாலில அசைய முகநதெடுததுக 
கொணடு வநது தலைவி கொடிக்கு ஊறறினாள்‌ 


சூல்‌ 


(அகம்‌, 883.9-14), பச்சைப்பாம்பின்‌ சூல்முதிர்ச்சி 
போன்றது, திரண்ட கருமபின்‌ குவிநத அரும்பு 
(குறு 35:2,3). ஊர்ககுருவியின்‌ ஆண பறவை, சூல 
முதிர்ந்த தன பெண்‌ பறவைக்குக்‌ கருவுயிர்த்தற்‌ 
குரிய இடத்தை அமைக்கும்‌ பொருட்டுக்‌ கரும்பின்‌ 
வெண்பூவைக்‌ கொய்துகொண்டு வரும்‌ (குறு, 85:2- 
5). “காற்றோடு சோநது வந்த நிறைந்த சூல்‌ 
கொண்ட கரிய மேகமே” எனத்‌ தலைவி மேகததை 
விளிததல (குறு, 158:1-4). வாளை மீனின்‌, நிறைநத 
சூலுடைய மடப்பம மிக்க பெண்வாளை தேமா 
வின உதாந்த இனிய பழத்தை கவ்வியுண்ணுதற் 
கிடமானது குனறூர்‌ குறு. 784:1-8), பனனிரு 
திங்கள்‌ கருவினைத தாங்கி நடகக மாட்டாது 
பசசைப்புளியின சுவையை விருமபும்‌ முதறசூலை 
யுடைய மகளிரைபபோல மேகங்கள்‌ கார்ப்பரு 
வததே எழுந்தன (குறு, 287:8-8). பனைமடலில 
கட்டப்பட்ட கூட்டிலிருநது முதற்சூலையுடைய 
அன்‌ றிற பேடை பாதியிரவில துணையை அழைத்‌ 
தல (குறு, 3011-4), வானததிலே, நீர்‌ மிகுநத 
நிறைநத சூலோடு தண்ணிய முழக்கத்தையுடைய 
மேகம்‌ மினனொளியை வீசி மாலையில மழை 
பொழிந்தது (குறு. 5141-3). நெடிய புன்னைக்‌ 
கிளையிலிருகனெ ற முதிர்ந்த சூலையுடைய வெண்‌ 
குருகு அலையோசைக்கு வெருவும்‌ (தற்‌. 81:10,11). 
ஒழுங்குற அமைநது நிறைவுற்ற சூலையுடைய 
கரிய மேகம, மிக்க மழையைப பெயது ஒழிநத 
காாப்பருவ இறுதியில்‌ ஓய்நதது (நற்‌. 89:4,4). 
கடல நீரை உண்டதனாலாகிய நிறைநத சூலை 
யுடைய கரிய மேகம்‌ தான்‌ தாங்கமாட்டாதே 
வளவிய மழையைப பெய்தது (தற, 99:8,7). சூல 
முதிர்ந்த இளமபிடி அறியாமையினால்‌ தன வயிற்‌ 
றுக்கரு அழிந்து புறமபோநது விழுமாறு, பெரிய 
மூஙகிலின முளைததெழுநத இலையிலலா த 
கொழுத்த முளையை மேயநதது (தற. 116:4,8). 
வானததில அதிரும இடி முழககததுடன கதிரவனை 
மறைதத சூலையுடையமேகம்‌ யாமத்தில பெரிய 
மழையைப பெயதது (நற, 881:9-5), இரையை 
விருமபியும்‌ நிறைநத சூலையுடைமையில்‌ 
இயங்க மாட்டாத வருத்தததுடன்‌ நெய்தல்‌ 
நிலததுக்‌ கழியை யடையாமல மருத நிலததுச்‌ 
. கழனியிலே தஙகியிருநத பேடைககு நாரைப்‌ 
போதது, கடல :மீனைக கொண்டு போய்க்‌ 
கொடுககும்‌ (நற்‌, 263:4-7). ஆணகாககை அடும 
பின கொடியையுடைய வெண மணலபரப்பின்‌ 
ஒருபுறம நிரமபிய சூலுடனே தங்கிய தன காதற்‌ 
பேடைககு அயிரைமீனைத்‌ தேர்நதெடுகக வேண டி, 
கழியின ஆழமான இடததைத துழாவும (தற, 
2722-6). தலைவி, தலைவனின சுறறததார்‌ 


சூலம்‌ 


சூழந்து ஓம்புகின்ற சிறந்த சூலுடையளாய மக 
வீனறு அவனது குடிக்கு உதவி, நெயயுடனே 
கலநதொளிரும சிறுவெணகடுகுகளை அரைத்துப்‌ 
பூசிப்‌ பாயலிலே படுத்திருநதாள்‌ (நற்‌ 3701-4). 
நீண்ட மூஙகில உயர்நத நிழல மிகக மலையில 
முதிர்நத சூலினையுடைய வலிய பிடி கன்றை 
ஈன்று வருநதும (நற.394.1,2). “நின்னை நயநது 
உறைகினற தலைவியின முதற சூலில்‌ பிறநத 
சிறுவனது முறுவலைக காண்டலை விடவும நீ 
பிரிந்து சென்று தேடும பொருள்‌ இனிதோ' எனத 
தோழி தலைவனை வினவினாள்‌ (ஐ௩.309), “நின 
முதற சூலில தோனறிய மகள, சுரநெறியிலே 
தான விருமபிய காதலனோடு செனறனள்‌' எனத 
தலைமகளை இடைசசுரததுக கணடவா தாயககுக 
கூறினா (ஐங, 386). யானை தன்‌ காதறபிடிககு 
முதற்சூலால உண்டான வயாநோயின பொருடடுக 
கருமபினை முறிககும (கலி. £0:26-28). கடுஞுசூல 
கொணட பசு, தொழுவினுள கடடபபட்ட கன 
றிறகுப பரிநது, விடிநத பினனும மேயபபோகாது 
சூழந்து இரியும (கலி. 110:18-14), காலததில வரு 
” இன றசூல்மேக ததை ஓககும திருமேனியையுடை யவா 
இருமால (பரி, 4:7). விசுமபினிடததே பரநது 
காாகாலததை ஏறறுகசகொணட நிறைநத சூலை 
யுடைய மேகமபோல இருணடு நீாபரநதது கடற 
பரப்பு (பரி. 18:2,3). சூல முதாநத முகில, மலை 
யொழுஙகைச சூழந்து, அதன கல துணிபடுமாறு 
எறிநது, இடியினம ஆரவாரிகக மழைபெயது, 
புலியைக கொனற யானையின குருதி படிநத 
கோட்டின கறையைத தெளிவுபெறக கழுவியது 
(பரி.20:1-5). 
2. முட்டை, “கொடுவில எயினருடைய அரண 
களிலே செனறு தஙகுவீராயின, நாய கடிததுக 
கொணாநத அககுமணி போலும்‌ சூல - மூடடை- 
உடைய உடுமபின பொரியலாலே மறைதத 
சோறறை மனைகள்‌ தோறும பெறுவீா' எனப 
பெருமபாணர்‌ ஆறறுபபமிததப பெறறனா (பெரு, 
129-183). 


சூல்மகள்‌ - கருப்பமுற்ற பெண்‌. யானை , தாககினா 


லும பாமபு தனமேல செனறாலும்‌ வலிய ௨௬ 
மேறு இடிததாலும சூலமகள்‌ - கருபபமுறற 
-பெண்‌ அவறறிறகு அஞ மீளாத மறமபூணட 
வாழ்ககையுடைய பாலை நிலததுக குடியினள்‌ 
(பெரு, 134-137). 


சூலம்‌ - மூவிலை வேல்‌. தெளிநத ஒளியையுடைய 


சூலம்‌ - மூவிலைவேல - ஏநழிய காலககடவுள்‌ 
(சிவன) (பதி, ௧, வா. 11,12). 


சூலி 


சூலி - சூலப்படை ஏநநிய கொறறவை. *நமமைப்‌ 
பிரிநது தஙகியிருததறுத வலலவராகிய தலைவா 
காரணமாக, பிளபபையும குகையையும உடைய 
மலைபபககததில உளள வெறறி பொருந்திய 
சூலிககு - சூலபபடை ஏநதிய கொறறவைககு- 
பலிசகடன செலுததுதலைச்‌ செயயோம; கையில 
காபபு நூலைக கடடோம; புள்‌ நிமிததததையும 
பாரோம: அவரை நினைத்தலையும செயயோம: 
எனத தலைவி பிரிவாறறாமல உரைத்தாள்‌ 
(குறு. 218). 


சூழ்ச்சி - 1. ஆராய்ச்சி. 'பகைவர்‌ பிழை செய்தக்கால்‌ 
அப்பிழை பொறுக்குமளவல்லவாயின்‌ அவரை 
யழிததறகுச செய்யும சூழசசியது - ஆராய்ச்சியது- 
அகலம உடையோய' எனறு பெருஞ்சோறறுதியஞ்‌ 
சேரலாதனை விளிப்பர்‌ முரஞ்சியூர்‌ முடி நாகராயர்‌ 
(புறம. 2:7,8). (நின தலைவனுடன நீயும இறக்கப்‌ 
போ” என்று கூறாது, இறப்பைத்‌ தவிரக' எனறு 
விலககும்‌ பொல்லாத சூழசசியையடைய பல்சான்‌ 
றீரே' எனப பூதபாணடியன தேவி பெருங்கோப்‌ 
பெண்டு சானறோனரை விளித்தாள்‌ (புறம. 46:18). 
*அனனைக்கு' அறிவிபபேமோ அறிவியேமோ என 
இருபாறபட்டசூழசசி ஒரு முடிவுபட்டது' எனத்‌ 
தலைவி தோழியிடம கூறினாள்‌ (அகம, 52:9-12). 
தலைவனுககுப பகறகுறியையும இரவுககுறியையும 
மறுத்த தோழி, தலைவியிடம வந்து, [நனனனது 
காவல மரமான மாமரததை வெட்டி, அவனது 
நாட்டினுள்‌ புகுந்த வஞ்சினமுடைய கோசரைப்‌ 
போல வன்கணமை அமைநத சூழசசியும்‌ பணி 
வேண்டும' எனறாள்‌ (குறு. 78:85). 


2, அறிவு. நண்பர்‌ கேடுற்ற போதும்‌ வ்கடதுக்‌ 
கொண்ட நட்பினில்‌ திரியாதவராய்ச சென்று 
அவரது குறிபபோடு - ஒழுகும மாறுபாடிலலாத 
சூழச்‌சி-அறிவு-உடைமையால கோசர்‌, தம்‌ நணப 
னான அகுதை என்பானைத்‌ துனபத்தினினறும 
காததுக்‌ காவலமிகக இடததே வைதது அவனை 
நிலை நிறுத்தினர்‌ (அசம. 1727-5), 3 


3. நினைவு. தனது அறிவின்‌ ஆக்கததிற்கு மாறா 
கிய கேட்டினை நினையாது ஆக்கததையே 
உணரும சூழச்சி-நினைவு- உடையவன நனனன 
சேய நனனன (மலை, 62,64). 


சூழி - 1. முகபடாம்‌, சீரிய சூழி-முகபடாம்‌-உடையது 
யானை (மது. 43). புகரையுடைய முகம மறையும 
படி சூழியாற்பொலிவுற்ற பேராததொழிலிலே 
பயினற யானை (மலை, 228-228). சூழி அணிந்த 


சூள்‌ - 


சூள்‌ 


யானையையுடைய நனனன்‌ (அகம. 18:10). அரை 
மலையாகிய மேகலையையும்‌ அருவியாகிய சூழி 
யையும உடைய பரங்குன்றமாகிய யானை 
(பரி. 21.14,15). 


2, உச்சி, இவள்‌ முலைகள்‌ சூழியில-உச்சியில்‌- 
உள்ள மெலலிய முகததால சிமிழினுடன்‌ மாறு 
பட்டன' எனத தாய, தலைவியின பெண்மை 
வளர்சசியைக குறித்து நோககினாள்‌ (அகம்‌. 
275-747. 


3. நீர்‌ நிலை, அசைகின்ற கதிர்கள்‌ நிரமபிக்‌ 
கலஙகக்‌ கிடக்கும்‌ சூழி-நீர்நிலை (புறம்‌. 875:17. 


ஆணை/உறுதிமொழி, தன்னிடம வந்த சான 
றோர்‌ அபபோது உணணாராயிலும்‌, *நீவிர்‌ உண்‌ 
ணீராயின யானும்‌ உணணேன” என்று தன்‌ 
னுடனே சார்ததிச்‌ சூள்‌-ஆணை-இட்டு, அவரை 
*உணமின்‌' என வேணடிககொள்ளும பெரிய 
புகழினையுடையவன சாததன்‌ (புறம, 778:4-5), 
அன்னை அறியினும அறிவாளாக; அலர்கூறும 
வாயினையுடைய சேரியினர்‌ கேட்பினும கேட்‌ 
பாராக; இததலைவிக்கு நிகழந்தது வேறொனறும்‌ 
இல்லை யெனபதை நீ அறியககூறி, புகாரிட ததுள்ள 
தெயவததை நோககி யான நினககுக கடிய சூள 
செயது தருவேன ' எனததோ ழி, செவிலியிடம அறத 
தொடுநின றாள்‌ (அகம. 110:1-5). கள்ளூரில இளையா 
ளொருத்தியின்‌ அழகிய நலத்தைக்‌ கவர்நதுணட 
அறநெறியிலலா த ஒருவன்‌, பினபுதான்‌ அவளையறி 
யேன' எனறு கூறிய முறையற்ற கொடிய சூளினை 
இருவர்ககும்‌ ' தொடர்புண்மையை உணர்ந்த 
சான்றாவாரை வினவியறிநது, அவனைப்‌ பெரிய 
மரததில இறுகப்பிணிதது, நீறறினை அவனது 


தலையில பெயத காலததே சிறபபுமிகக அவையின்‌ 


கண்‌ பேராரவாரம எழுநதது (அகம. 258;15-21). 
“அழகிய மணிவிளசகு ஒளிரும்‌ திருச்சீரலைவாயில்‌ 
அமர்ந்த போர்வனமை மிகக முருகனொடு 


* பொருநதி நீ செயத்‌ சூளே எமக்குத்‌ துனபம 


தருவது” எனத்‌ தலைவி தலைவனிடம்‌ கூறினாள்‌ 
(அகம்‌. 866.20,21). “நீ இவளது தோள நலததைப்‌ 


_ புதுவதாக நுகர்நத நாளில, கடலே சானறாக நீ 


கூறிய சூீளும பொயயோ” எனறு தோழி தலை 
வனை வினவி வரைவுகடாவினாள்‌ (அகம. 820: 
12-14). 'மகிழந, மணலமேடுகள்‌ பொருநதிய எம 


' மூரில்‌ உள்ள அகன்ற நீர்ததுறையிடததே நேரிய 


மூட்டுவாயையுடைய எம முனகையைப்‌ பிடிததுத்‌ 
தெயவமகளிரை ச சுடடி நீ சொலலிய சூள எமமைத 
துன்புறுததிறறு' எனறு தலைவனிடம தோழி 


சூள்‌ . 


கூறினாள்‌ (குறு. 88:5-8). *தொண்டியன்ன எம்‌ 
பெண்மை நலததைததந்து நின்னுடைய சூளைப்‌ 
பெறறுககொண்டு செலவாயாக, எனறு தோழி 
பரததைமைத்‌ தலைவனுக்கு வாயில்‌ மறுததாள்‌ 
(குறு. 888:4,5), *பரத்தையரது பெண்மை நலததை 
நுகர்ந்து, அவரை விட்டு இங்கு வருவா யானால்‌ 
அவா மகிழும்‌ வண்ணம்‌ நீ செயத சூள்‌ மிக நனறா 
யிருக்னெறது' எனத்‌ தோழி தலைவனை நகை 
யாடி. அவனுக்கு வாயில மறுத்தாள்‌ (குறு. 8847. 
தலைவன தெயவததைச்‌ சுட்டி அருஞ்சூள்‌ செய்து 
தருவேன்‌” என்றல்‌ (நற. 488:6,8). யான நினனை 
விரைவில்மணந்து கொள்வேன்‌'என்று தலைவியிடம்‌ 
தலைவன்‌, தெயவத்தைச்‌ சுட்டிக கூறும சூள்‌ பலித்‌ 
திடுக எனத்‌ தோழியர்‌ விரும்புவர்‌ (ஐங்‌. 8:8-6). 
தோழி, நமமூர்‌ மருதப்‌ பெருநதுறைக்கண்‌ தலைவன 
நம ஆயததாரொடு செயத சூளினைக்‌ கடனன்று 
என மறுபபானோ' என்று தலைவி தோழியை வின 
வினள்‌ (ஐங்‌. 31). காதற்பரத்தை தலைவனைச்‌ சூள்‌ 
வாய்த்தல தேற்றான பொய்ததல வல்லன என்றாள்‌ 
(ஐங. 87). “பழன அரனே, யாமுற்ற நோய்க்குக்‌ 
காரணம நீயுறற சூளே' எனத்‌ தலைவி கூறுதல்‌ 
(ஐங்‌. 54), “நினது நல்ல நெற்றி பசப்பவும்‌ நறுந்‌ 
தோள்‌ மெலியவும்‌ பிரிந்து.யாம்‌ பொறுத்திருகக 
மாட்டோம' என நின்னிடததே மதிபபுறக்‌ கூறி, 
நமமைப பிரிந்து நீட்டிததவராகிய தலைவர்‌ 
செயத சூளை நீ மறந்து விட்டனையோ என்று 
தோழி தலைவனை வினவினாள்‌ (ஐங்‌. 227% 
*தானுற்ற சூளினைக்‌ காவாதவனாய்ப்‌ பொய்த்த 
வனுடைய மலையாயிருந்தும்‌ இது விளக்கம்‌ மிகக 
அருவியை யுடையதாயிருககின்‌்றதே' எனத்‌ தலை 
வனது மலையைத தலைவி வியந்து பாடினாள்‌ 
(கலி. 41:18-20). “உன்‌ தலைவன்‌ தானே விருமபிச்‌ 
சென்று அடைகினற பரததையர்‌ இலலம ஏது 
மிலலை; இருககுமாயின அதனை உனக்கு மறை 
யேன” எனறு பாணன தன யாழை எடுத்து அத்‌ 
தெய்வத்துடனே சார்த்திக காமக்கிழததியிடம 
சூளுற்றான (கலி, 71:13,14) *பரத்தையரது முயககத்‌ 
தால்‌ வாடிய 'பூவோடே நீ எம மளையிடத்து 
வாராதே' என்று யான்‌ ஊடியிருபபேனாயின்‌, தன 
பொய்யாணைககு நாம்‌ அஞ்சும்‌ அச்சமே ஊட 
லுணர்ததும வழியாக ஊடலுணர்த்த வருபவ 
னுடைய பொய்ச்சூளுககு அஞ்சியான்‌ அவனிடம்‌ 
ஊடாதிருபபேன்‌' எனறு தலைவி தோழியிடத 
துரைத்தாள்‌ (கலி, 75:18-21). ‘தலைவனது பொய்ச்‌ 
சூளால நமககு வருத்தம்‌ வருமெனறு யான்‌ அஞ்சு 
தலால்‌ எனனெஞ்சு அவனிடத்துப புலவியை 
முழுதும்‌ தாங்காது” எனபது தலைவியின்‌ கூற்று 
(கலி. 7587-29). நுந்தை வாயின்‌ மாயச்சூளை மெய 


129 


சூள்‌ 


யெனத்‌ தெளிதது கண்களில நீர்‌ பரக்கும்‌ படியாக 
மயஙகுகினற நோய மிகுதலால்‌, அககணகள்‌ துயி 
லாத தாயமராககுரிய சில பகுதியை உண்பாய” 
என மகனைக கையிலே கொண்டு தலைவீபாலூ ட்‌ 

வாள்‌ (கலி. 8586-28). (பரத்தையருடைய மாலையை 
நின மாலையாக நினைந்து நீ அணிந்து வநத 
தப்பிறகு அஞ்சி யாம ஊடியதற்குக்‌ கலங்கி நீ 
செய்யும்‌ பொய்ச்‌ சூள்‌ வருததத்தைச செயயுமாயின 
அது தான்‌ எமமேலனறிப பின்‌ யராமேல்‌ வரும 
எனத தலைவி தலைவனிடம ஊடல தீர்நது 
கூறினாள்‌ (கலி. 88:19-21). நின்‌ பரத்தைமையை 
யாம நுண்மையாகக்‌ கண்டமையால நீ செய்கினற 
பொயசகுள்‌, நினக்குப்‌ பண்டுபோல பயனதருவ 
தனறு' எனக்‌ காமககிழததி தலைவனிடம கூறினாள்‌ 
(கலி, 90:24). “யான நீ நீஙதிய பின்னர்‌, நீ செய்த 
செயகையும்‌ அறிவேன்‌; நின சூள பொயயாதலும 
அறிவேன; இனி, அப்பர ததையரிடமே செலவாய” 
எனறு தலைவனைக்‌ காமக்கிழத்தி மறுததாள்‌ 
(கலி. 91:9,15). 'மாயோளே, யான விருமபுதறகுரிய 
ராய்‌ நினனைக காட்டிலும்‌ சிறந்த மகளி இம 
மண்ணுலகில இல்லாமையை நீ தெளிவாய்‌; திருமா 
லடியைத தலையினாலே வணங்கிக்‌ கையினாலே 
தொட்டுச்‌ சூளுறறேன' என்று முலலைத தலைவன 
தலைவிக்கு மொழிநதான்‌ (சலி, 108:55-56). 'பலவும 
சூளுரைததுத தேறறித்‌ தெளிவிததவன எனனை 
அணைதது முயங்கினான்‌; பினனர்‌, அததெளிவு 
பொய்யாகுமபடி கைவிட்டான' என்பது பிரி 
வாறறாத தலைவியின கலககமொழி (கலி. 147:23- 
25). காணகினறவர்‌ மனம கொள்ளும்படி சூளுறற 
யனததையுடையவன, அதனை முடிவு போககாது 
பொய்த்து விடுவானாயின தானே தேய்வான்‌; 
அன றியும அததீவினை மறுமையில்‌ தொடர்நது 
வாளின வாயபோல கூர்மையுடையதாய்‌ அவனை 
துகாவிககாமல்‌ ஓழியாது' எனத தோழி தலைவ 
னிடம கூறி வரைவு கடாவினாள்‌ (கலி, 149:10,11). 
*காதலையுடையகாமம எப்பொழுதும ஒருதனமை 
யிலே நிறகுமோ? சிலர்பால விரைந்து சுருங்குத 
லாலும சிலர்பால விரைநது பெருகுதலாலும அது 
வையைப்‌ பெருக்குப போனறதனறோ? அதுபறறி 
நீ வேண்டாதே ஆணையிட்டுப பிழையை உடையை 
யானாய; இனிச்‌ சூளுறாதே' என்று காதறபர ததை 
தலைவனிடம கூறினாள்‌ (பரி. 6:71-74). பரததைய 
ரிடததுச்‌ செனறு மீண்ட தலைவனொருவன தலை 
வியை நெருங்கியபோது “அவள்‌ ஊடலுறறு, 
இப்பொழுது நீ அயலமகளிர்‌ மணம்‌ வீச வநதிருக 
கின்றாய்‌; முனனர்‌ எனபால்‌ செயத பழைய 
சூளினை இனி நீ தவிர்‌' என்றாள்‌. அதுகேடட 
அவன பல ஆணைகளையும செய்ய அவறறை 


சூளினன 


யெலலாம ஏலாது அவள்‌, “நீ நின சூளை விடு' 
என மறுததாள்‌, உடனிருந்த தோழி இடையிட்டு 
நீ முருகனமேல சூளைச்‌ சூளுறுவாயாயின நினனை 
அருளில்லாத தெய்வமும்‌ அம முருகனின வேலும 
வருததும; அதுவேயுமன்‌ றிப பார்ப்பாரது 
அடியைத தொட்டு ஆணையிடினும முருகனுடைய 
மயிலையும வேலையும்‌ நேரககிச சூளுறாதே 
துயனே, சூளுறல வேணடினால, வணஙகபபடூம்‌ 
குனறோடு வையைமணலையும்‌ குறித்துச்‌ சூளுறா 
தொழிவாயாக' எனறாள்‌., அதற்கு அவன “இரு 
தலைப்‌ பறவையின . ஒருயிர்‌ போன்ற எமக்குள்‌ 
பிரிவும கூடடமும ஏது? நீ அதனைக கருதாமல்‌ 
எனனை மறுதது, *நீர்‌ உரைபபது இயலபலலாத 
கழிஞ்சூள்‌ எனகினறாய்‌, அதன காரணமாக 
இறைவன எனனை வருத்தாதிருக்க நீ சென்று அவ 
னடியை வணங்கி, ஆறறுவாயாக' என்றான்‌. 
உடனே தோழி, “ஆற்றுதறகு எனனைச செலலச்‌ 
சொலகினறாய;: இதனால நின பொய்ச்சூள்‌ தரும்‌ 
, துனபம நின்னை வருத்துதலை யாம அறிந்தோம; 
. முருகன சினங்கொள்ளுமுன்‌ , என்தோழி கோயில்‌ 
ட மணியின நாவையுசைத்துத்‌ தலைவணங்கி நின்‌ 
பொயச சூளால வரும்‌ துனபததைத தன அருள்‌ 
மொழியால ஆறறுதலைக காண்பாயாக' எனறாள்‌ 
(பரி. ௪:47:82). வையைப்‌ புனலாட்டில , தலை 
ட வனை வேறொருததி பார்ககசககணட தலைவி 

அவனிடம்‌ ஊடலுறறு, *உனனை ஒருத்தி பார்த்‌ 
தாள்‌; அவள உனனால பொய்ச்சூள்‌ கூறபபட்ட 
ட வள்‌” எனறாள்‌. அதறகு “எனனைப பார்த்தவளை 

யான றியேன்‌' எனறு பணிந்து மெய்ச்சூள்‌ செய்யும்‌ 

தலைவனை அததலைவி, “இதுவும்‌ பொய்ச்சூளே” 

எனறு குற்றப்படுமாறு கூறினாள (பரி, 12.68-65), 


ட்‌ 


அன்ரன்‌ - சூளுரைப்போன்‌, - *ஊரனே, நினனைக்‌ 
-காட்டிலும நின்‌ பாணன்‌ பொய்யன்‌ ; பல சூளினன 
- சூளுரைபபோன்‌' - எனத்‌ தலைவி கடம 
கூறினாள்‌ (தங. 43:5,4). 


சூளை - மட்பாண்டம்‌ சுடப்படும்‌ காளவாய்‌, இருள்‌ 
ஓரிடத்தே செறிந்து நினறாறபோனற நிறமுடைய 
திரண்ட புகை விசுமபினகண தங்கும சூளையை 
* காளவாயை - உடையவன கலம்‌ வனையும வேட்‌ 
கோ (புறம. 328'2-4) 3 


செ 


செக்கர்‌ - செந்நிறம்‌. விளககமுண்டாக இடப்பட்ட 
நாடுசுடு நெருப்பினது ஒளி, கதிரையுடைய ஞாயிற்‌ 


விளக்கம்‌ 


, தேர்‌ உருள்‌ போனறது ஆண அலவன்‌ 


செகில்‌ - 1. 


செங்கட்செல்வ 


றினது செக்கர்‌ - செந்நிறம்‌ - போலத தோன்றுதல 
(புறம்‌, 16:7, 8). வெயிலை உடைய கதிர்கள்‌ ஒளி 
மழுங்கிய ஞாயிற்றை உடைய செக்கர்‌ வான ததை 
ஒதத, சிவந்த ஒள்ளிய பூத்தொழிலையுடைய 
சேலைகள்‌ (மது. 431-438). செக்கர்‌ நண்டின ஆழ 
மான வளைகளைத்‌ தோண்டி விளையாடித 
தலைவி தலைவனோடு தங்கினாள்‌ (அகம்‌. 20 4, 
10). கதிர்‌ வெப்பம்‌ குறைநத, செந்நிறத்தினதாய 
ஞாயிற்றையுடைய செககர்‌ வானம பரவிய 
காலததே வினைமுற்றித்‌ தலைவன்‌ மீண்டான்‌ 
(அகம்‌. 184:15-19). அலைகள்‌ ஒலியடங்கவும்‌ மீன்‌ 
படகுகள்‌ வேட்டமொழியவும செக்கர்‌ (செவ்‌ 
வானம்‌) தோன்றியது (அகம்‌. 860:5, 6), குருதி 
படிநத புலால நாறும பெரிய சிறகினை உடைய 
ஆண்‌ பருந்தினது, கிளையுடன்‌ கூடிய கூட்டம்‌, 
பசிய ஊனின மிகுதியைத்‌ தெரிவிததுப பறந்‌ 
தெழுந்து, செக்கா வானம்‌ போல விசும்பினை 
அழகு செய்யும (அகம்‌, 381:10“13). “மாலையே! 
நீ தான்‌, ஊழிமுடிவாதிய காலததிலே கூற்றுவன்‌ 
அமைந்த செககா வானிடததுத 
தோன்‌ நிய நுதியையுடைய பிறையைத்‌ தனக்கு எயி 
றாகககொண்டு, பலலுயிரையும சேரக்‌ கோடற்குச்‌ 
சிரித்தாற்போலும்‌, அஞ்சததக்க கடிய மாலையா 
யிருந்தாய' எனபது தலைவி கூற்று (கலி, 120:7-9). 
உலகம கொண்டாடும்படியாகத தகைமையினை 
உடைய மதி தோனறச்‌ செக்கர்‌ வானத்தைக்‌ 
கொண்ட அநதிக்காலம தோனறியது (கலி. 12612, 
3). .செககரோடு அழகிய புள்ளிகளையும்‌ உடைய 
(கலி, 746: 
23)... 


தோன்‌. ஏனையோர்‌ நாடுகளினும்‌ 
சிறந்த நன்னாட்டைச்‌ செதில்‌ - தோள்‌ - இடததே 
கொணடு கரிகாலன்‌ நாள்தோறும வளர்ததான 
(பொரு, 137, 138). 


2. ஏறு. சென்று தழுவுவாரைக்‌ கோட்டிடத்தே 
சாமபடிக்‌ குததிப்‌ பின்பு தழுவுவாரைப்‌ பெறாமல்‌ 
நினற சிவநத நிறத்தையுடைய செகில்‌ - ஏறு - உயிர்‌ 
குறைகனற நாளிடத்தே ஒருவர்‌ பினே சென்று 
அவரது உயிரை உண்ணும்‌ கூற்றுவனை ஓக்கும்‌ 
(கலி. 105:35-38). 


செங்கட்காரி - வாசுதேவன்‌” இருமாலைச்‌ செங்கட்‌ 


காரி - வாசுதேவனே - என விளித்துப்‌ பராவுதல்‌ 


பசி. 3:81). 


'செங்கட்செல்வ ௪ சிவந்த கண்ணையுடைய செல்வனே, 


ட சினத்தாலனறி இயலபாகவே செங்கட்‌ , செல்வ - 


செங்கதிர்ச்‌ செல்வன்‌ 131 


செங்கண்ணினையுடைய செல்வ - எனத்‌ திரு 
மாலைப்‌ பாடுவர்‌ (பரி, 4:10). 


செங்கதிர்ச்‌ செல்வன்‌ - சிவந்த கதிர்களையுடைய கதிர 
வன்‌. மழை பெயயாதொழிநத பாலை நிலத்தின்‌ 
கண்‌ அந்நிலத்தின தெயவமாகிய செங்கதாச்‌ 
செலவன்‌-சிவநத கதிர்களையுடைய கதிரவன-காய்‌ 
தலானே நிலம பிளவுபட. அதனால்‌ உலகம்‌ மிக 
வருந்தித துன்புற்றது (நற. 1641-3) 


செங்கழுநீர்‌ - குவனை. மகளிர்‌ கண்ணைப்போலும்‌ 
ஒளிபொருநதிய அழகிய செககழுநீர்‌ - குவளை - 
பூக்களை, ஊசியாற கோததுச்‌ சுற்றிக்‌ கட்டிய 
மாலையன தலைவன (அகம. 48'8,9) வயலில்‌ 
அருமபு வாயவிழ்நத ஒள்ளிய செங்கழுநீர்‌ மலர்‌ 
போன்றது கண (அகம, 269;23-25), 


செங்களம்‌ - (குருதியால்‌ சிவந்த) போர்க்களம்‌. *நின்‌ 
மகன்‌ புறம்கொடுத்து மாணடான்‌” எனறு அறியா 
தார்‌ கூற, *அல்துணமையாயின்‌, அவன்‌ வாயவைத்‌ 
துண்ட என்‌ முலையை அறுததிடுவேன்‌' எனறு 
வஞ்சினமுரைத்த மறக்குடித்தாய வாளைக்‌ கையி 
லேந்திச்‌ செங்களத்தே - போர்க்களத்தே - சென்று 
பிணங்களைப்‌ பார்த்தவாறு வருபவள்‌, விழுப்புண்‌ 
பட்டுச்‌ சிதைந்து கிடந்த மகனைக கண்டு ஈனற 
பொழுதிலும்‌ பெரிதுவநதனள்‌ (பறம. 278). செங 
களம புகும விருபபினால, செந்தினையைக குருதி 
யொடு கலந்து தூவிப்‌ பலியிட்டு, முரசததின கண்‌ 
ணில குருதி பூசி வீரர்‌ முரசுமுழககுவர்‌ (பதி. 19:5 
8). களங்காய்க்கணணி நார்முடிச்சேரல செருப்‌ 
பல செய்து, செங்களம்‌ வேட்டார்‌ (பதி, ப. 4:11), 
யானையுடன்‌, புலி பொருதலால்‌, குருதியால்‌ குழை 
வுற்ற செங்களததின புலால நாற்றத்தை, வேங்கை 
மலர்களின நாற்றம்‌ காட்டு மல்லிகை மலர்‌ நாற்‌ 
றத்தோடு கூடி மாற்றும்‌ (அகம. 268:1-5). முருகன்‌ 
செஙகளததே எதாதத அவுணர்கள்‌ சாயுமாறு 
கொன்று வீழ்த்தி அவரைத்‌ தரையோடு தேய்த்து 
இல்லையாம்படி. அழிததார்‌ (குறு, 1). 


செங்கண்ணனார்‌-புலவர்‌. சிவந்தகண களையுடையவர்‌ 
எனற முறையில இவா செங்கண்ணனார்‌ 
எனப பெயா பெறறாபோலும்‌. வையாபுரிப 
பிள்ளையின சஙக இலககியப பதிபபும இவரை 
உறுப்பால பெயர்பெறறவா வரிசையிலேயே காட்டு 
கினறது (புலவாகளின பெயாவகை), இவா பாடிய 
தாக நறறிணையில 122 - ஆம பாடலொன்றே 
காணபபடுகினறது. மறறு, மதுரைச செங்‌ 


செங்காந்தள்‌ 


கணணனார்‌ எனற பெயரோடே காணப்‌ 
படுனெற அகபபாடலையும (389) இசசெங 
கண்ணனார்‌ பாடலாகககொணடு அபபெயரால 
கூறப்படுபவரும இவரே எனபர்‌ பி.நா. அவர்‌ 
கருததைப்பின பற்றி அவ்வகப்பாடலையும்‌ இவர்‌ 
பாடலாககுவர்‌ வையாபுரிப்‌ பிளளை (௪. இ). 
ஆயினும,இருங்கோன ஒல்லையாயன்‌ செங்கண்ண 
னா, காவிரிபபூமபட்டினததுச செக்கணணனாரா, 
தஙகால ஆததிரேயன செங்கணணனரா எனறு 
வேறு மூவரும இருக்க, மதுரைச செங்கணணனார்‌ 
ஒருவரை மட்டும்‌ இவராகக கொள்வதற்குத்‌ 
தகுநத ஏது காணபபடவிலலை, சிறைபபுறத 
தலைவன கேட்கும்‌ நிலையில தோழி தலைவிசகு 
உரைப்பதாய அமைநதுள்ள இவரது பாடல (நற. 
122). வரைவு கடாவலுககு நயமான காட்டாகும, 
தினையறுவடையைக கூறிப்‌ பகறகுறியையும இடி 
முழங்கும நள்ளிருளைச கூறி: இரவுககுறியையும 
மறுத்து அலரெழுசசியையும அனனையின மதி 
யொடு கூடிய செயகையையும கூறிககளவு வெளிப 
பாட்டை உணர்ததும்‌ தோழி, முலலை மலரு 
கின்ற கார்காலததைக்‌ கூறி வரையும்‌ பருவததை 
யும குறிப்பிககும திறமை இவர்‌ பாடலில அழகுற 
அமைநதுளளது. :இவறறின மேலும, இனிக கள 
வொழுககம பொருநதுமோ எனபதை நீயே 
ஆராயந்து கொள்‌' எனத்‌ தலைவியிடம கூறுவது 
போல தோழி, தலைவனிடம கூறும நுட்பமும்‌ 
இவர்‌ பாடலின ஒட்பமாகும்‌, 


செங்காந்தள்‌ - சிவந்த கோடற்பூ. பெரிய இதழை 


யுடைய ஒள்ளிய - செங்காநதள்‌ பூவையும்‌ சிவநத 
கோடற்பூவையும - பிறவறறையும தலைவியும்‌ 
தோழியும பாறையிலே குவிததனா (குறி. 61,62). 
நெருப்பினை ஒத்த ஒளவிய செஙகாநதளின து, புதிய 
முகையைத தசையாகக கருதி எடுதத பருநது தசை 
யிலலாத படியாலை தினனாமல சிநதியபல இதழகள 
பரந்த பாறைகள்‌ வெறியாடுகனற களத்தை 
ஓககும்‌ (மலை.1சச-150). நாளை பகறகண, மநதிகளும 
ஏறி அறியமாடடாத மரஙகள செறிநத காட்டில, 
ஒள்ளியசெஙகாநதள்‌ மலர்நத அவ்விடததே, 
தலைவியோழமி இனபுறும துயிலைப பெறுவாய்‌” 
எனத தோழி தலைவனிடம கூறினாள (அகம, 92:7- 
9, 12,18). பாமபினது படம்‌ ஒடுஙகியது போலக 
குவிநது, கீழ காறறினால்‌ வீழததபபெறறுக 
கிட.ககிற ஒளிபடைதத செங்காநதள்‌ மலர்கள, 
பாறையினமேல கவிநது கிடககும (குறு. 185: 
4-7). போரிடட யானையினது புள்ளிகளைக 
கொண்ட முகததைபபோல மனறததிலுள்ள 
பொறறைக்‌ கலலின மேலே காணும ஒள்ளிய 


செங்காய்‌ 


செங்காந்தள்‌ மலர்கள்‌ பல ஒருங்கே உதிர்ந்து 
கடக்கும்‌ (குறு284:1-3). மலையிலுள்ள செங்காந்தள்‌ 
மலர்களைக்‌ கொய்து முருகவேள்‌ :போர்க்குச்‌ 
சூடும்‌ கண்ணியாக அமைத்துச்‌ சார்த்தி அவனை 
வழிபாடு செய்தல்‌ (தற்‌. 173:8,3). யானையின்‌ 
முகத்திலுள்ள கோடுபோல, அரும்புகள்‌ பொதிந்‌ 
தனவெல்லாம்‌ மலர்ந்த ஒள்ளிய செங்காந்தள்‌, 
வாழையையுடைய சிலம்பின்கண்‌ மணம்‌ கமழ்ந்‌ 
தது. (தற்‌. 1765-10). 


செங்காய்‌ - பழுக்கும்‌ பருவத்துள்ள காய்‌. வன்னிலத்தில்‌ 
பசிய குலைகளையுடைய ஈந்தினின்றும்‌ அறுபட்டு 
உதிர்ந்த செங்காய்களின்‌ - பழுக்கும்‌ பருவத்துள்ள 
காய்களின்‌ - வித்துக்களுடன்‌ கூடிக்‌ கிடந்தன 
(அகம்‌, 21:19-21). களரி நிலத்தில்‌ மேலிடமெல்‌ 
லாம்‌ பசுங்காய்‌ நிறமாறிச்‌ செங்காயாகிப்‌ பின்னர்‌ 
கருங்களியாய்‌ உதிர்கின்ற, கனியை உடைய ஈத்த 
மரங்கள்‌ உள்ளன (நற்‌. 126:1,2). ஈந்தினது சிலம்பி 
நூலால்‌ மூடப்பட்ட செங்காய்‌ துகில்பொதி 
பவளம்‌ போன்றது (ஐங்‌. இ. 2). 


செங்காரி - சிவந்த கரிய ஏறு. செங்காரி - சிவந்த கரிய 
ஏறு-தன்‌ கொம்புகள்‌ படுதலை மார்பிலே ஏற்றவர்‌ 
களை, கொம்புகளாலே படும்படி குத்தி மேனோக்கி 
நிற்றல்‌ (கலி. 105:39,40). *ஒள்ளிழாய்‌, தன்மேல்‌ 
மிக்குச்சென்ற, செங்காரிக்‌ கோட்டிடையே, 
இற்றை நாள்‌ தலைவன்‌ செல்ல, என்‌ நெஞ்சும்‌ 
உடன்‌ சென்றது” எனத்‌ தலைவி தோழியிடம்‌ 
கூறினாள்‌ (கலி. 105:67-69). 


செங்குணக்கு - நேர்‌ஜழக்கு. செங்குணக்காக - நேர்‌ 
கிழக்காக - ஓடும்‌, கலங்கலாகிய நிறைந்த வெள்‌ 
ளத்தை உடையது காவிரி (பதி. 50:5,6). செங்‌ 
குணக்கு ஒழுகும்‌ அந்தண்‌ காவிரி (அகம்‌. 76:11,12). 


செங்குரலி - கருந்தாமக்கொடி. ஒளி பொருந்திய 
செங்குரலியோடு - கருந்தாமக்கொடியோடு - கூடிய 
நீர்நிலை கலங்குமாறு பாய்ந்து நீர்நாய்‌ வாளை 
மீனைக்‌ கவர்ந்தது (புறம்‌. 283:1, 2). தலைவியும்‌ 
தோழியும்‌ பறித்துக்‌ குவித்த மலர்களுள்‌ சிறிய 
செங்குரலியும்‌ ஒன்று (குறி. 82). 


செங்குவளை - குவளை. ஆடுகோட்பாட்டுச்‌ சேரலா 
தனின்‌ தேவி ஊடலால்‌ அவன்மேல்‌ எறிவதற்கு 
ஓக்யெ சிறிய செங்குவளை - குவளை - மலரை 
அவன்‌, “ஈ' என இரப்பவும்‌ ஈயாளாய்‌, ஊடல்‌ 
தணியாமல்‌, நீ எம்பால்‌ அன்புடையை அல்லை” 
எனக்‌ கூறிப்‌ பெயர்ந்தனள்‌ (பழி, 5221-24). 


132 செங்கோல்‌ 


செங்கொடுவேரி - செங்கொடூ வேரிப்பூ. தலைவியும்‌ 
தோழியும்‌ பறித்துக்‌ குவித்த மலர்களுள்‌ செங்‌ 
கொடுவேரியும்‌ ஒன்றாகும்‌ (குறி. 64). 


செங்கோல்‌ - 1, செல்விய அரசாட்சி, அம்பு தங்கும்‌ 
காவலையுடைய அரணுடனே அறந்தங்கும்‌ செங்‌ 
கோலை - செல்விய அரசாட்சியை - உடையவன்‌ 
மாந்தரஞ்சேரல்‌ இரும்பொறை (புறம்‌. 20:16,17). 
அறக்கடவுள்‌ மேவி ஆராய்ந்தாற்போன்ற செங்‌ 
கோலான்‌ ஆராயும்‌ ஆராய்ச்சியை உடைய நீதியை 
வேண்டுங்காலத்துச்‌ செவ்வி எளியோர்‌, இவ்‌ 
விடத்துத்‌ துளி வேண்டுங்காலத்து மழை பெற்றவ 
ராவர்‌ எனக்‌ கிள்ளிவளவனுக்கு வெள்ளைசகுடி 
நாகனார்‌ அறிவுறுத்துவர்‌ (புறம்‌. 85:12-16). புலி 
பாதுகாக்கும்‌ குட்டிபோலக்‌ குறைவில்லாத செங்‌ 
கோலால்‌ குடியைக்‌ காப்பவன்‌ கிள்ளிவளவன்‌ 
(புறம்‌. 42:10,11). கன்றை மேவிய ஆனிரை தாம்‌ 
மேய்ந்த காட்டிடத்தே பிறிதொன்றால்‌ ஏதமின்‌ றிக்‌ 
கிடப்பவும்‌, பாலை வழிப்போவார்‌ தாம்‌ வேண்டிய 
இடத்தே தங்கவும்‌, களத்தின்கண்‌ நிறைந்த நெற்‌ 
பொலி காவலின்‌ றியே கிடப்பவும்‌, எதிரில்‌ நின்று 
தடுக்கும்‌ பகையைத்‌ துரந்த நிலம்‌ கலங்காத செங்‌ 
கோலினை உடையவன்‌ அதியமான்‌ எழினி (புறம்‌: 
230:1-6). சதுக்கப்‌ பூதரைத்‌ தந்து நிறுவிச்‌ சாந்தி 
வேட்டதோடு, மன்னுயிர்களைக்‌ காத்த, மறுவில்‌ 
லாத செங்கோலினையுடையவன்‌ இளஞ்சேரல்‌ 
இரும்பொறை (பதி.ப. 9:13-17). குற்றமின் றி, அறத்‌ 
தோடு கூடிய வழியை உலகம்‌ அறிதற்குக்‌ காரண 
மான செங்கோலையுடையவன்‌ சோழன்‌ கரிகாற்‌ 
பெருவளத்தான்‌ (பொரு, 230-231). மறத்தைப்‌ போக்கி 
அறத்தை விரும்பின செங்கோலினை யுடையவன்‌ 
பல்வேல்‌ திரையன்‌ (பெரு. 36). வீரம்‌ மிக்க படை 
களையுடைய பேரரசருள்ளும்‌, அறத்தினைக்‌ கைக்‌ 
கொண்ட செங்கோலாட்சியுடையவன்‌ பசும்பூண்‌ 
பாண்டியன்‌ (அகம்‌, 338:2-5) 'முறையுடைய அரசனது 
செங்கோன்மையுடைய அறங்கூறவையத்தில்‌, யான்‌ 
தலைவியைக்‌ குறித்து வினவினால்‌ இத்தோழியின்‌ 
மறுப்பெல்லாம்‌ எவ்வா றாகுமோ' எனத்‌ தலைவன்‌ 
குறைமறுத்த தோழி கேட்பக்‌ கூறினான்‌ (குறு. 
276:5,6). செங்கோல்‌ முறைப்படி ஆட்சி செய்தவன்‌ 
குட்டுவன்‌ (ஐங்‌. 178:2,3), தலைவன்‌ அறத்தை 
விரும்பிய செங்கோல்‌ மன்னனாவன்‌ (ஐங்‌. 
290:1). *நினது செங்கோலினுடைய உயர்ந்த நடுவு 
நிலைமை தப்பாமையை உலகம்‌ புகழ்ந்து கூறும்‌; 
அச்செங்கோலினுடைய இனிய செய்தொழிலுக்கு 
வேறாகிய கொடுந்தொழிலின்கண்ணே இவள்‌ 
அகப்பட்டாளோ எனத்‌ தோழி தலைவனிடம்‌ 
தலைவியைக்‌ குறித்துக்‌ கூறினாள்‌ (சலி, 99:17-14), 


செச்சை 


குடிமககளைப்‌ பாதுகாசகும்‌ செஙகோலான்‌ படை 
விடவிடப்‌ பகைவர்‌ நீங்குதல (கலி. 130:19,20). 


2. நேரிய கோல்‌, செங்கோல்‌ - நேரிய கோல்‌ (அகம்‌: 
60:8;320:16, 337:13; குறு. 1.8,878:6, நற்‌. 164.6;303:9). 


3. சிவந்த தணடு. செங்கோல்‌-சிவந்த தணடு (அகம்‌. 
24.5:727:7:727:8: குறு. 62:12) நற்‌, ௧7.8). 


செச்சை - 1. ஆட்டுக்‌ கடாய்‌, வெளயாட்டுசசெச்சை- 
கிடாய்‌ - போல இளையர்‌ இருத்தல்‌ (புறம. 286: 1,2). 


2. வெட்டி, முருகன்‌ செச்சை - வெட்சி - மலர்களா 
லான கணணியனாவன (முரு. 208). ஒரு பககத்தே, 
செசசைக குண்ணியனாகத தலைமகன்‌ வநதான்‌ 
(அகம்‌. 48:10). 


செஞ்சாந்து - சிவந்த சந்தனம்‌, பொனனாற்செய்த 
தொடியினை உடைய பிள்ளைகள்‌ ஓடிவநது ஏறி 
விளையாடுகையினா லும்‌, மெய்ம்‌ முழுதுமணிநத 
அணிகலனகளையுடைய மகளிருடைய தாமரை 
முகைபோலும்‌ முலைகள்‌ புணாதலாலும செஞ்‌ 
சாந்து - சிவநத சநதனம - அழிநத மார்பினை 
யுடையவன திருமாவளவன்‌ (பட்‌. 295-299), 
மகளிர்‌ முலைகள்‌ பாய்தற்குரிய மார்பில செஞ்‌ 
சாநது பூசி, வரிந்து புனைநத விலலை உடைய 
னாய்த தலைவன தோனறினான (அகம்‌. 48:11-14). 
தலைவன மலையிலிருநது பெற்ற செஞ்சாந்தினை 
அணிநதவன (குறு.321:1). 


செஞ்சோற்றுப்பலி - குருதி கலந்த சோற்றுப்‌ பலி, மரச்‌ 
சோலைகளில இருககின ற குடிமககளிடத்தில செஞ்‌ 
சோற்றுப்‌ பலியை - குருதி கலந்த சோற்றுப்‌ 
பலியை - கருங்காககை பெறறு வெறுததது (பொரு, 
181-184). 


செஞ்ஞாயிறு - செங்கதிரோன்‌, நீயே, கரிய கடலின்‌ 
கண்ணே ஓங்கி எழுகின்ற செஞ்ஞாயிற்றினது 
ஒளியை உடையை” என இளஞசேட்செனனியைப்‌ 
பரணர்‌ புகழவா (புழம. 4:15,16), “சோற்றை 
ஆககும நெருபபுடனே, செஞ்ஞாயிற்றினது 
வெமமையலலது, வேறு வெம்மையறியார்‌ நின 
குடை நிழறகண வாழ்வோ” என யானைககட்சேய 
மாநதரஞ்சேரலிருமபொறையைக குறுஙகோழியூர்‌ 
கிழார்‌ போறறுவர்‌ (புறம. 80:7-9). நெல்லை அரியும 
பெரிய உழவா, செஞ்ஞாயிறறினது வெயிலை 
வெறுபபின தெளிநத கடலதிரையின்‌ மேலே 
பாயவர்‌ (புறம. 8421-8). செஞஞாயிறறினது வீதி 


133 


செதுகால்‌ 


யும, அஞஞாயிறறினது இயக்கமும்‌ அவ்வியககத்‌ 
தாற்‌ சூழபபடும பார்வட்டமும இவற்றை ஆங 
காங்குப்‌ போய அளநது அறிநதவா போல, 
நாளும இததுணை அளவையுடையனவெனறு 
சொலலும்‌ கலவியுடையோரும உள௱ (பறம. 80: 7-6). 
செஞ்ஞாயிறறிடததே நிலவு வேணடினும்‌, வெண 
திங்களுள்‌ வெயில வேண்டினும வேண்டியது 
விளைக்கும ஆறறலை உடையவன சோழன 
குளமுற்றத்துத்‌ துஞ்சிய கிளளிவளவன்‌ ॥ஈபுறம. 
38:6-8). பகலைச்‌ செயயும்‌ செஞ்ஞாயிறும்‌, இராப 
பொழுதைச செயயும்‌ வெண திஙகளும்‌ குறறமற்றுத்‌ 
தோனறி விளங்க உலகம ஆண்ட உயர்நதேோர 
மருகன்‌ தலையாலங்கானததுச செருவெனற 
பாண்டியன நெடுஞ்செழியன (மது. 7-9,28). 


செண்‌ - கொண்டை. “பெரிய ஓபபனையாற பொலி 
வுற்ற செண்‌ - கொண்டை - அசைதலையுடைய 
முதுகனைத தாம பாராடடிய காலததினையும 
தலைவர்‌ நினைககவிலலை' எனபது தோழியின 
கூறறு. (அகம. 59.13-18). 


செண்ணிகைக்கோதை - தலைக்குச்‌ சூட்டும்‌ மாலை, 
இடுசுடர்‌ பரநத கொடி மினனுபபோல, கண 
ணிறகு ஒளிவீசித திகழும பொறறகட்டினை இடை 
மிடையே, இழைததியாதத செணணிகைக கோதை- 
தலைக்குச்‌ சூட்டும்‌ மாலை-கூந்தலோடு அசைநதது 
(பரி, 21:54-56). 


செதுக்கண்‌ - ஒளிமழுஙன கண்‌, *நெய காயகன ற 
உலையினகண்‌ சொரியபபட்ட ஆட்டிறைசசியின து 
பொரியலைப புது மாநதருடைய செதுககண 
ஒளி மழுங்கின கண - நிறையுமாறு முனபு 
உணடாககினாய; இபபோது அதுகழிநததே' எனத 
தலைவன மறைநதபோ து அவன மனையை நோககி 


ஆவா மூலங்கிழார்‌ கையறறுப பாடினா (புறம. 
861:1,8-10), 


செதுக்கு - வாடறபூ. தெயவததிறகுத தூவின 
செதுக்கு - வாடறபூவை - உடையது முறநம 
(பெரு, 338). 


செதுக்கை நீழல்‌ - குறைந்த நிழல்‌, செதுசசை 
நீழலை - குறைந்த நிழலை - உடையது கள்ளியின 
அழு. (அகம. 151:10-12). 


செதுகால்‌ - சோர்ந்த கால்‌. முதுமை வாயததலை 
யுடைய பெணடின குடில செது காலினை - 


சேந்த காலினை - உடையது (அகம. 63:14), 


செதுகாழ்‌ 


செதுகாழ்‌ - சோர்ந்த விட்ட, முதிய தூண்களை 
யுடைய அம்பலதநில புகுநத பருதத காலினை 
யுடைய யானையின முதுத உராயதலால செது 
காழ்‌ - சேராநத விட்டம - வீழ்நதது (அகம, 373! 
2, 4). 


செதும்பல்‌ - சேற்று நிலம்‌. பாலைநில வழியில்‌ பெரிய 
களிறு மிதிததேகிய அடிசசுவட்டில்‌ புலிகள்‌ அடி. 
வைத்து நடநதுசெனற செதும்பல - சேற்றுநிலம்‌ - 
ஆய ஈரமுடைய வழிகள்‌ காணபபட்டன (அகம்‌. 
155.11, 12). 


செதும்பு - சின்னீர்‌. இளவேனிறகாலத்தே நுரைகளை 
யுடைய இனிய செதுமபு * சின்னீர்‌ - வநது ஆர 
வாரிககும (கலி, 48:18). 


செதுமொழி - பொல்லாத சொற்கள்‌. நூல்வல்ல ஆசிரிய 
ராலே செதுமொழி - பொலலாத சொற்கள்‌ - 
செவிகளில்‌ புகுதாமற்‌ போக்கபபட்டன (கலி, 
68'2, 2). 


செந்திமுதல்வன்‌ - செந்தில்‌ முதல்வன்‌ (முருகன்‌). 
*செநதி முதல்வனே” என முருகனைப்‌ போற்றுவா 
(முரு. வெ. 71). 


செந்திவாழ்வு - செந்தில்‌ வாழும்‌ முருகன்‌, * வானோர்‌ 
சுளுடைய கொடிய வினையைத்‌ தீர்ததருளும 
செநதிவாழவே” என முருகனைப்‌ பாடுவர்‌ (முரு. 
வெ. 5:8, 4). : 


செந்தில்‌ - இருச்‌சரலைவாய்‌, தாழ்ந்த நீரை உடைய 
கடலின்கண வெளிய தலையை உடைய திரை 
யலைககும்‌ செநதிலிடத்து-திருசசீரலைவாயிட தது- 
நெடிய முருகவேள்‌ நிலைபெற்றுள்ளார்‌ (பறம. 58: 
37-19). 


செந்தினை - தினைவகை, சிவதத 
செல்லும்‌ விருப்பததால 


போர்க்களததே 
கூலங்களுள்‌ ஒன்றாக 


நிரம்பிய  நிறமபொருந்திய  செநதினையை - 
தினைவகையை  குருத்யொடு கலந்து பலி 
யிட்டனர்‌ (பதி, 19:5,6). சிவநத நிறததினை 


யுடைய பூக்களையும தூவி அசசம வரும்படி 
குருதி அளைநத செநதினையினையும்‌ பரப்பி, 
குறமகள முருகாற்றுபபடுததினள்‌ (முரு, 241- 
244). அழகிய செநதினையினைக குருதியொடு 
தூவி முருகாற்றுப படுததுதல்‌ (அகம. 28:10,11), 
பழஙகொலலையாகிய மேட்டு நிலததில தழைத்த 
கொழுதத செநதினையின உயர்நது வளைநத 


134 


செந்தீ 


பெரிய கதிரை உண்ணப்‌ பன்றி நெருங்கியது 
(அகம, 8811-4). பசிய தாளினையுடைய செநதினை 
யின்‌ வளைநத கதிர்களையுடைய பெரிய கொல்லை 
யில கிளியைத்‌ தலைவனும்‌ தலைவியோடு சேர்ந்து 
ஓட்டினான்‌ (அகம. 242:4,5). அனனை நலல நிறம்‌ 
வாய்நத செந்தினையை நீரொடு தூவி முருகனைப்‌ 
பராவினள்‌ (அகம்‌. 872:14,15). செந்தினையின்‌ 
நீணடு வளைததாற்போனற, வளைநத தலையினை 
யுடையது குதிரை (அகம, 400:8,9). கருமபைப்‌ 
போன்று விளங்கும்‌ அடித்தண்டையும்‌-பசிய தாள்‌ 
களையுமுடைய செநதினையின்‌, பெணயானையின்‌ 
வளைநத கைபோன்ற, பால்‌ நிரமபிய, குறட்டைப்‌ 
போல வளைந்த, மணிகள்‌ நிறைநத, பசிய கதிர்க்‌ 
குலைகளில கிளிகள்‌ படிந்தன (குறு 198:3-5) மக 
ளிர்‌, பாறையிடத்துச்‌ செநதினையைப்‌ பரப்பிச்‌ 
சுனையிடதது நீராடுகையில, குரங்குள்‌ அததினை 
யைக கவர்நதன. (குறு. 3351-4), ஏனலாகிய செந 
தினையின்‌ பால்‌ நிரம்பிய கதிர்களைக்‌ கிளிகள்‌ 
சுவரும்‌ (நற்‌. 888.8,9). குறமாக்கள்‌ எறிந்த தொண 
டகச்‌ சிறுபறையின்‌ ஓசை, பக்கததே உள்ள 
பசிய அடிததண்டினையுடைய செந்தினையில்‌ 
வந்து படியும கிளியினை ஓட்டும்‌ (நற்‌. 104:4-6), 
பெரிய மலையின பக்கத்தில்‌, தலைவியின ஐயை 
மார்‌ உழுது விதைத்த கரிய அடித்‌ தணடினையு 

' டைய செந்தினையின கதிர்கள்‌ கொய்யப்பட்டன 
(நற. 122.1,2). புலி, களிற்றினைத்‌ தொலைதது 
முழங்கும்‌ ஒலியினைக்‌ கேட்டு முகிலின இடிமுழக்கம்‌ 
என்றெண்ணிக்‌ கானவர்‌ புலர்த்தப்‌ போகட்ட 
செநதினையினைத்‌ தொகுப்பர்‌ (தற்‌. 344:9ஃ11). 
யானையினது கைபோல வளைநது தலைசாய்ந்த 
கதிர்களையும்‌ பசிய அடித்தண்டினையும உடைய 
செந்தினையைக்‌ கிளியின்‌ கூட்டம்‌ நெருங்கி 
வநது உணணும்‌ (நற்‌. 876:1-4). 


செந்தொடை - செவ்விய அம்பு (குறிபிழையாத அமபு) 
செநதொடை - செவ்லிய அமபு - பிழையாத தறு 
கணமையை உடையவர்‌ மறவர்‌ (புறம்‌, 5:20). 
ஆணகுரங்குகள்‌ சிலை மரத்தால செய்த வில்லை 
யுடைய கானவரது செநதொடைக்கு அஞ்ச, 
மலைச சாரலிலே பாய்ந்து செல்லும்‌ (குறு. 585:1 
4). துவராடையினையும செநதொடையினையும 
உடையவர்‌ மறவர்‌ (தற்‌. 35:8). தமதொழிலன்றிப்‌ 
பிறவற்றைக கல்லாத வீரர்‌ பயிலாது ஏநதிய செந 
தொடையினை விலலினினறும விடுதலானே சுர 
வழி அசசநதரும (நற்‌. 8733-6). 


செந்தீ - 1. நெருப்பு. கானபபேர்‌ என்னும அரண்‌, 
வலிய கையையுடைய கொலலனால, செநதீயின்‌ 


செந்கா 


சுண்ணே நெருபபின்கண்ணே - மாட்டப்பட்ட 
இருமபுணட நீரினும்‌ மீட்டறுகரிது (பறம, 816-8]. 
ஆட்டுககிடாயினைச செநதயிலே சேர்த்துச்‌ சுட்டு 
இறைசசியைய யபதப்படதெதுவர்‌ (புறம்‌. 8624:8,8, 
திரை கொணர்ந்த அடிலாகிய விறகாலே, கரும்பு 
கையினை வெறிபபடுததும செததீமாட்டி, நுளை 
மகளிர்‌ தேறல்‌ அரிபபர்‌ (ஒறு. 155-159), செநதயினை 
உடைய கடைக்கொள்ளியால துளையிட்ட கறிய 
துளையினையுடைய குழலில பாலைபபண்‌எழுபபப்‌ 
பெற்றது (பெரு. 179,180), அசோகினுடைய ஒண 
பூ சுருமபுகள்‌ படியும செந்தீபபோல தோன்றியது 
(மது. 120,701). தலைவன்‌ செநதபபோலும ஒள்‌ ரிய 
பூச்சுளை உடைய அசோதினது தளிரை ஒரு 
காதிலே செருகியிருநதான (குறி. 128-120). செறிநத 
வலிய செந்தீயில வளமபொருநதிய நிணம்‌ சுடப 
பட்டது (அகம. 28122, 2). அறதணர்‌ தாம்‌ செய்‌ 
யம தொழிலகளைச செய்து அநதிக காலததை 
எதிர்கொள்ள மகளிர்‌ செநதீயால்‌ உண்டான 
விளககை ஏற்றினா (கலி, 779,18,72), வானத்தி 
னின்று எலலாப்‌ பொருள்களையும்‌ சலிபபிககும்‌, 
காற்றுத்‌ தோன்றிய முறை முழையாகிய ஊழி 
களும, அககாற்றினினறும செநதீத தோன்றிய 
களழிகளும, அத்தியினினறும்‌ தோன றிபபனியம்‌ 
மழையும பெயத ஊழிகளும்‌ முதலாகிய அளவில்‌ 
லாத காலம்‌ கழிந்த பின உயிர்கள்‌ உளவாதற்‌ 
பொருட்டுத்‌ திருமால வராகக்‌ கோலங்‌ கொண்டு 
நிலத்தினை எடுத்தார்‌ (பரி, 2:7- 17). 


2, வேளவித்த்‌. முன்னைய மள்ளன்‌ காட்டு யானை 
கொண்டு வந்த விறகால்‌ செநதியை - வேள்வித 
தீயை - இப்பொழுது வேட்டனன (றம, 28128, 
6). முறறததிடத்தே செந்தி பேணிய முனிவர்‌, 
களிறு முறிததுக கொண்டு வநத விறகினால 
வேள்வி செயதல [பெரு, 498,499), 


செந்நா - 1, செவ்விய நா. நின்னைப்‌ பாடிய, விளங்‌ 
கிய செநநா-செவ்விய நா - பின்னைப்‌ பிறருடைய 
புகழைச சொலலாதவாறு கொடுககும்‌ வலியை 
உடைய எங்கோவே” என மாநதரஞ்சேரலிரும்‌ 
பொறையைப பாராட்டுவர்‌ குறுஙகோழியூர்‌ 
கிழார்‌ (பறம. 28.87-22), பல பொருளையும அடக்‌ 
கிய செயயுளைச்‌ செயயும செநநாவினை உடைய 
வர்‌ கபிலா (பறம, 83:10-12). *பிறர்க£யம பெருமை 
யிலலா த அரசரைப்‌ புகழும புகழசசியை விருமபி 
அவ்வரசர்‌ செய்யாதனவறறைச சொலலி, அவா 
குணங்களைக கூறுதலை அறியாததாயிறறு எம 
சிறு செந்நா' எனபது வனபரணர்‌ கூற்று (பும்‌. 
148:5-7). 'உலகத்தெலலையுள்‌ தமிழநாடு கேட்கப 


135 


செரந்நாப்புலவீர்‌ - செவவிய 


செந்நாய்‌ 


பொய்யாத செநநா வருந்துமபடி  நினனை 
வாழ்த்திபபாடுவர்‌ எனறு சொல்லுவர்‌ பரிசிலர்‌ 
எனப்‌ பிட்டஙகொறறனைப பற்றிக்‌ கருவாக 
கதபபிள்ளைச சாத்தனார்‌ கூறுவர்‌ (புறம்‌, 168:19- 
20). நீ நாணுமாறு என்‌ நுண்ணிய (ஆர ஈ£யசசியை 
உடைய) செத்நா வருத்தப்‌ புகழநது யான நாள்‌ 
தோறும்‌ பாடபபாடய பினனரும பாடவேண்டு 
கிற புகழை ஏற்றுக்கொணட நினது வெற்றி 
பொருந்திய அகனற மார்பை வணங்கி வாழததிப்‌ 
போவேன்‌ எனப பெருஙகுனறரா இழார்‌ சேரமான 
குடக்கோச்‌ சேரல இருமபொறையிடம்‌ கூறினார்‌ 
(பறம, 211:13-16). “தாம கூறும்‌ சொறகள' 
பொயயாதலை எனறும்‌ அறியாமையால விளக்கம 
அமைந்த செநநாவினையுடைய வீரராிய சான 
ஹேராசுகு மெயமமறை,யாவான்‌ ஆடுகோட்பாடடுச 
சேரலாதன (பதி, 689-171, - மெயமமொழியால 
விளககம்‌ பொருந்திய செநநாவினை உடைய 
வேநதன்‌ பெருஞ்சேரலிரும்பொறை (பதி. 79, 5-7), 
விளங்குகின்‌ ற செநநா லினையுடையவா கபிலா (பத, 
85'10,19). இலவமலர்‌ போனற அழகிய செநநாவி 
னால்‌, புலமையுற உயர்ததிக்‌ க றபபெறுமமேலோ 
புகழப பலரினும மேமபடட, கொடுததலாற கவிநத 
னசுயினையுடைய வள்ளல்‌ மாநதரஞ்சேர லிரும 
பொறை (அகம. ]429:1ஃ8) 


2. வெந்த நா. நுணங்கு செநநா- சிவந்த நாவும்‌- 
அண்பல பொறியு முடையது குறுமபூழச சேவல 
(அகம, 709:2,37. (அகம. 181:1ச; குறு, 14.1; நற, 864.77. 


செக்காப்புலவர்‌ - செவவிய நாவினையுடைய புலவா. பாரி, 


பாரி, எனறு சொலலி அவள பல புதழையும 
வாழததி அவவொருவனையே புகழவா செநநாப 
வுலவர்‌ (பறம. 107.1,2). 


நாவினையுடைய புலலீர்‌ 
(விளி). அரிசி வேணடியதறகு யானையைப பரி 
தநத நாஞ்சில வள்ளுவனது கொடை மட 
குறிதது, *செநநாபபுலவீா - செவலிய நாவினை 
யுடைய புலவீர - நாஞ்சிற பொருநன்‌ நிசசயமாக 
மடவன' எனப புலவரை வீளிததுக கூறினாரா 
ஒளவையார்‌ (புறம, 240.1,2), 


செந்நாய்‌ - நாய்‌ வகை, மலை முழைஞசிடதது, ஈனறு 


காவற்பட்ட, மெனமையையும ரன றணிமையையும 
உடைய அழகிய பெண நாய்‌ பசிதததாக, பசிய 
கணகளையுடைய செநநாய ஏறு ஆணபனறி 
யினைத தாசுகும (அகம, 21116௬18), கூரிய பற்களை 


செந்நிலப்புறவு 


யுடைய செந்நாய்‌, பசியால்‌ வருந்தும்‌ தன்‌ 
பிணவோடு அருஞ்சுர க்‌ கவலையிட த்தே நடுகல்லின்‌ 
இன்னிழலில்‌ வதியும்‌ (அகம்‌, 55:6,11,12). காட்டி 
லுள்ள ஆண்பன்‌ றியினைக்‌ கொன்ற, இரையினை 
நன்கு பற்றிக்கொள்ளும்‌ திறனுடைய செந்நாய்‌ 
ஏற்றை அப்பன்றியை விரைவாக இழுத்து வரும்‌ 
(அகம்‌, 111:10,11). அரத்தால்‌ அராவப்பட்ட ஊசி 
யின்‌ திரண்ட முனையை ஒத்த உறுதி பொருந்திய 
பற்களையுடைய செந்நாய்‌ தாக்கலின்‌ மான்‌ 
கூட்டம்‌ அலறி ஓடியது (அகம்‌. 199:9-11). பொன்‌ 
னைக்‌ கம்பியாக இழுத்தால்‌ ஒத்த கூரிய வெள்ளிய 
பற்களையுடைய செந்நாயினை அஞ்சிய கலை 
மான்‌, காப்பிடம்‌ தேடிச்‌ செல்லும்‌ (அகம்‌, 219: 
12-16). ஊனை விரும்பும்‌ பெண்நாயின்‌ மிக்க 
பசியினைப்‌ போக்குதற்கு, பெண்மான்‌ கதற 
ஆண்மானின்‌ தொடையினைச்‌ சிதைத்த செந்‌ 
நாய்‌ ஏற்றை வெப்பம்‌ மிக்க காட்டு நெறியில்‌ 
வெய்யிலை வெறுத்து மெலியும்‌ (அகம்‌. 285;4-7,18). 
வேட்டை மேற்செல்லும்‌ செந்நாய்‌, தோண்டி 
உண்டு எஞ்சிய நீர்‌ சிறிதளவாகக்‌ காணப்படும்‌ 
(குறு. 56:1,2). மலைச்சாரலில்‌ யானையினது கடும்‌ 
பகை ஏதுவாக வருந்திய, பெரிய ஆண்புலி இறக்‌ 
இன்ற செவ்வியைப்‌ பசுமையான கண்ணையுடைய 
செந்நாய்‌ எதிர்பார்த்திருக்கும்‌ (குறு. 141:4-8). 
கோடை நீடிய மலைப்பக்கத்தில்‌ பசியை உடைய 
செந்நாய்‌ வாடிய மரையாவைக்‌ கொன்று தின்‌ 
றொழித்த மிச்சில்‌, வேற்று நாட்டினின்றும்‌ 
அருஞ்சுரம்‌ செல்வோர்க்கு உணவாகும்‌ [நற்‌ 48; 
2-5). களிற்றியானை நின்று கழித்தகன்ற இழிந்த 
நீரினாலாய ஈரத்தே பால்‌ வற்றிய முலையை 
யுடைய வயிற்றைப்‌ பொருத்திப்‌ பசி வருத்துத 
லானே வருந்தி முடங்கிக்‌ கிடந்த பசிய கண்ணை 
யுடைய செந்நாய்ப்‌ பிணவினது, வேட்டைமேற்‌ 
சென்ற அண்நாய்‌ தன்‌ பிணவை முன்பு புணர்ந்த 
தன்மையைக்‌ கருதி வருந்தும்‌ (நற்‌. 103;4-8). 
கவர்த்த நெறிகளையுடைய சுரத்தின்‌ கள்ளிகள்‌ 
நிறைந்த கடத்திடைக்‌ கூர்மையான பற்களை 
யுடைய செந்நாய்‌ வயா நோவுற்ற தனது 
பெட்டைக்கு உணவாகப்‌ பன்றியை எதிர்பார்த்‌ 
திருக்கும்‌ (ஐங்‌, 323:1-3). அன்புடைய பெட்டையைக்‌ 
கூடிய செந்நாய்‌ ஏற்றை, குட்டிகளையுடைய பெண்‌ 
மானைப்‌ பற்றாமல்‌ செல்லும்‌ (தங்‌. 354:1,2). 
கவிழ்ந்த மயிர்‌ பொருந்திய கழுத்தையுடைய செந்‌ 
நாய்‌ ஏற்றை பன்றிக்‌ குட்டியை உணவுக்காகக்‌ 
கொள்ளாது போகும்‌ (ஐங்‌. 397:1,2). 


செந்நிலப்புறவு - செம்மண்‌ நிலமாகிய காடு, முல்லையி 
னின்றும்‌ உதிர்ந்த பல பூக்களும்‌ பரந்து கிடத்தலால்‌ 


136 


செந்நிலம்‌ - செம்மண்‌ நிலம்‌. 


செந்நிலை - நேர்நிலை. 


செந்நிலை 


செந்நிலப்புறவு - செம்மண்‌ நிலமாகிய காடு- 
வல்லோன்‌ செய்த ஓவியம்‌ போன்று விளங்கியது 
(அகம்‌. 184:5,6). செந்நிலப்புறவிலே ஆடுகள்‌, தாம்‌ 
மேய்வதை ஒழித்தத்‌ தொழுவம்‌ புகுமாறு மாலைக்‌ 
காலம்‌ வந்தது (நற்‌. 321:1,2). 


காடு தழைத்த செந்‌ 
நிலத்து - செம்மண்‌ நிலத்து - பெரு வழியிலே 
(முன்பனி தொடங்தம்‌ திங்களிலே) வரடைத்தே, 
புல்வாய்க்‌ கலையோடே மடப்பத்தையுடைய மான்‌ 
தாவிச்‌ செல்லும்‌ (முல்லை. 97-100). அரக்கைப்‌ 
பரப்பினால்‌ ஒத்த செந்நில மருங்கில்‌ சுக்கான்‌ கல்‌ 
லில்‌ உடும்பின்‌ ஏறு தவழ்ந்து செல்லும்‌ (மலை. 
507,508) செவ்வரக்கினை ஓத்த செந்நிலப்‌ பெரு 
நெறியில்‌ காயாம்பூ வாடல்கள்‌ பரவிக்‌ கிட.ந்தன 
(அகம்‌. 14:1,2). ஒவியம்‌ போன்ற இந்திர கோபத்தை 
யுடைய செந்நிலத்‌2த, தேரினைப்‌ பாகன்‌ செலுத்‌ 
தினான்‌ (அகம்‌. 52:ச-6). மழையினுடைய கடுயெ 
நீர்‌ வரிவரியாக இழைத்த செந்நில மருங்கின்‌, தேர்‌ 
விடும்‌ நெறியிலுள்ள ஈரமணலைக்‌ கானங்கோழி 
கிளறியது (௮௪ம்‌. 6427-9). பசுக்கள்‌ வன்னிலம்‌ 
துணிபடச்சென்று கிளப்பிய செந்நிலத்தின்‌ புழுதி 
வானத்திடத்தே மிஃககுத்‌ தோன்றியது (அகம்‌. 79: 
748). பிடவின்‌ மலர்கள்‌, செந்நில மருங்கில்‌ நுண்‌ 
ணிய மணலில்‌ உதிர்ந்து கோலம்‌ செய்யும்‌ (அகம்‌. 
154:4,5). இருப்பையின்‌ பூங்கொத்துக்கள்‌ நூலி 
னின்று கழன்று விழும்‌ துளைபொருந்திய முத்தைப்‌ 
போலச்‌ செந்நிலத்தே உதிர்ந்தன (அகம்‌. 2251 
10-12), வேங்கையின்‌ அடிமரத்தில்‌ பாய்ந்திட்ட 
களிறு செந்நிலத்தில்‌ பொருந்திய புழுதியை 
அளைந்து, போர்புரிந்து களத்தில்‌ வெற்றி 
கொண்ட வீரர்போல்‌ முழங்கும்‌ (அகம்‌. 227:9-11). 
செவ்வண்ணம்‌ தீட்டி வைத்தாற்‌ போன்ற செந்‌ 
நிலத்தே, தேக்கிவைத்தாற்போன்ற தெளிந்த அறல்‌ 
பட்டநீரைக்‌ குடித்துச்‌ சிறிய குட்டியைத்‌ தழுவிக்‌ 
கொண்ட பெண்மான்‌, கலைமானோடு குருந்த 
மரநிழலில்‌ தங்கியது (அகம்‌. 804:6-10). செந்நில 
மருங்கில்‌ பலமலர்களும்‌ பரந்தமையால்‌ காடுகள்‌ 
தனிமைத்‌ துன்பம்‌ தீர்ந்து இனியவாயின (ஐங்‌. 495: 
123, 


செந்நிலன்‌ - செம்மண்நிலன்‌. பாடினி, சாதிலிங்கத்தை 


உருக்கிய தன்மையை ஒத்த செந்நிலன்‌ - செம்மண்‌ - 
இடத்தே நடக்கையினாலே, சுக்கான்‌ கல்லாகிய 
பகை வருத்தியது (பொரு. 43,44), 


செந்நிலை - நேர்நிலை - 
வாய்ந்தது கழுமரம்‌ (பெரு, 127,128). தளிர்கள்‌ 
இழந்த கிளைகளையுடைய யாமரம்‌ செந்நிலை - 


செந்நீர்ப்பூசல்‌ 


நிலை நோதிலை-உடைபது (அகம, 33:9), கறையான்‌ 
எடுத்த புறறு செநநிலையினையுடையது (அச, 
11:9), செந்நிலையினை யுடைய மூங்கிலின தணடு 
அசையும்‌ (அம. 272:௪,22 


செரந்நீர்ப்பூசல்‌ - புதுவெள்ளத்தால்‌ எழும்‌ அறவாரம்‌. 
வயலகளிடததிலே பரவி மிகுமபொருட்டு, தழை 
களை மேலே போர்த்துத தோறறி வருகலற செந 
நீர்பபூசல * புதுவெள்ளிததால்‌ எழும்‌ ஆரீவாரம்‌- 
அலலது பகைவரால வரும கொடுமை இல்லாதது 
பலயானைச செலகெழு குட்டுவனது தாடு (பதி. 
28:11-14). 


செந்நெல்‌ - நெல்லகை. அசைநத செந்நெலலின- 
நெலவகையின - ஒழுங்குடைய கூரை வேயப்‌ 
பட்டது (பறம. 29.14,180, வயலின செந்நெலலை 
மயில்கள்‌ உணடன (புறம, 344:1): அதியமான்‌ 
நெடுமாளஞ்சி பொருநனுக்கு வேங்கை மலர்களைப்‌ 
போன்ற, எருதுகளால உழுது விளைக்கபபெற்ற 
செநநெலலைப போரொடு நலதினான ரடிறம. 399): 
21-23) அறுவடைத்‌ தொழில செயயும்‌ உழவர்‌ 
மகனிர்‌ நெற்சளதீதின்சண, எருமைகள்‌ கடாவிடப்‌ 
பட்டு மிஜித்துஜா தத மெலலிய செநநெற்குலையில 
மரக்காலகளை, அள ததறகாகச்‌ செருகி வைததனர்‌ 
(பஜ, 7101-5). உழுதுலித்திய நிமை வெள்ளை 
வரகும்‌ கொளளும விளையும்‌ கரம்பையாய 
விடுதலால்‌, அவவரகும்‌ கொளளுமலலது, செத 
நெறசோறு பெறாது பகைவர்‌ வருந்துவர்‌ (பதி, 
75.11, 72), கழனியிடதது, எறியபபட்டார்க்குக 
கடுக்கும தன்மையைக்‌ கொடுக்கும்‌ குளவித்‌ திரளை 
யொதத, பசுமையறும்படி முற்றின, பெரிய செந 
நெலலினுடைய தரமபுடைய இரண்ட தாளை 
யறுத்துத தொழில செய்வார்‌ மருதமரதது 
நிழலிலே தெயலங்கள்‌ பலி பெறுகினற களங 
களிலே போராக இடுவா (பெரு, 228 222), நிறுததால 
ஞாமிறறை ஒத்து, &லர்நத பெரிய செந 
நெலலினுடைய அரிசியாலாககின சோநற்றிளனைப்‌ 
பாணா உண்டனர்‌ (பெரு, 475,474,479). காயநத 
செந்நெறகஇா களை எருமைகள்‌ இன்றன /பட்‌, 72, 
14). மருதநிலததில சுருமபுகளுடனே செநழிதல லும்‌ 
வளாததன (பட, 240), நெல்‌ அறிவோர்‌, தாமரைப்‌ 
பூசுகளின இடையிடையே செந்தெற்றாளை 
அரிநது அரிஅரியாகப்‌ போட்டனர்‌ (அகம. 116:1,9). 
தழையனமார்‌ தநத வானசாமீனுக்கு விலையாககு 
சள்மிசக தெருவில பழைய செற்நெல்லை 
முகந்து தருதலைக்‌ கொள்ளாத பாண்மகள்‌ கழங 
இனை ஒதத முத்துக்களுடன சிறநத அணிகளை 
யம விலையாகப்‌ பெறுவான்‌ (அசம, 120:7-11). 


727 


செந்நெறி - செவவிய நெறி, 


செப்படர்‌ 


உறுநதையில்‌ கரும்பின்‌ பாகுடன்‌ பாலினையும 
பெய்து அளைந்த செநநெலலின பசிய அவலைப்‌ 
பாணா முதலாயினராககுப பகுததுச்கொடுபபா்‌ 
(அம, 2372-24), பாரியின பறம்பரணில, ரருவி 
யின்‌ கூட்டம காலையில புறமயபோய்‌, வளைத்து 
புறததினையுடைய செநநெல தருதறசாக, நெற 
சுதி உள்ள இடதளித ஆராயநது திரியும்‌ (அகம. 
303:10-13). வேலன வெறியரடிய இட்மதோ றும 
செநநெலலின வெண்ணிறப பொரி சிதறிக 
இட சுகும்‌ (குறு. 83:8,4) பிரிநதத தலைவன மீணடு 
வருதறகுரிய பருவத்தை அறிவரிடததே வினவும 
கோதி, செதநெற சோறறான ஆகிய உருண்டை 
யம மிக வெண்மையான நெயயும கலந்ததாய ஒரு 
வீட்டில இடுகிறை பிசசையை வயிறார உண்ணு 
மாறு அவர்க்கு முகமன கூறினாள்‌ (குறு, 877 8 5). 
செவவிய ஐதாகிய மயிரை நிரைதது வைததாற 
போனற நீணட திரடசியை கஉனடையனவாய 
லனைநத செதநெறகஇாகளையடைய வயலில 
அன்னப்பறவை துஞ்சும (தற. 72:5-8). வயலருதில 
இருகனெறு பலாமரததிலுள்ள இலைகளைக 
கூடாசுகி முயிறுகள்‌ முட்டையிட்டு நெருஙகியுறை 
கனற அகுகூடுகளை நாரை செனறிருநது உராயத 
லானே அமமுயிறுகளும அவறறின முட்டைகளும்‌ 
மழுசுகிய படியுள்ள செநநெலலோடு கலநத அரிசி 
உந்து பரலிலாநபோலப பரவும (தற. 7804-3) 
செநதெறகதாகளையறுககும மள்ளர்‌ தம கூரிய 
அரிவாளால நெயதறறழையையும நெறசுநிரோடு 
சேர அறுததனா நற. 375.1,2), கருனைக ழக 
இன பொரிசகறியோடு கூடிய செந்நெல்‌ அரிசி 
வாரைசகிய வெளிய சோறறுதநிரளையைத தெய 
வததுககிடும பலியுடனே சகாசசை சுவாநது செல 
லும்‌ (நற 36711௭4). செநநெல உடைய லயலில, 
நெறகதிரைக கொண்ட நணடு மணணாலாடிய 
வளையுட்‌ செலலும (ஐ. 87:1,2). வயலிடததே 
செநநெல்விடையிலே தாமரை பூத்தது (சலி. 79 1,2), 


கெருநெற்றி - லந்த கொணமை, தேர றியினது 


பூவைபபோனற செநநெறறியினை - வத்த 
கெொணடையினை -உடையது சேவல்‌ (குறு. 107 ட,௨). 


*விடியறகாலததே துயி 
லூணர்நதெழுநது காடடிடததே கிடநத செந 
தெறியை - செல்விய நெறியை - வழியாகக 
கொணடு. செல்வீராக” எனக கூததர்‌ ஆற்றுப்‌ 
படுததபபெறறனா (மலை, 257,258), 


செப்படர்‌ - செய்யுத்தகடு. செய்படச்‌ - செய்புதீதகடு - 


போன்றது இருபபையின 
9.347. 


செநதனிா (அகம. 


செப்பம 


செப்பம்‌ - செவவிய வழி, ‘அசோக மரங்களையுடைய 
செபபததை - செவலிய வழியை - கடநது சீறூர்‌ 
களைச சேர்வீா' எனறு கூததார்‌ ஆறறுபபடுததப 
பெறுவர்‌ (மலை. 160-162). “பலரும்‌ போகாத செப 
பததில போகத துணிவீராயின அவ்விடத்தே 
மேடடு நிலம தன்னிடததிலே விணட பரலை 
யுடைய பளள நிலததிற பிளபபிலே பாம்பு 
மறைநது கடககும குழிகளும்‌ உள' எனக 
கூததா அறிவுறுததப்‌ பெறறனர்‌ (மலை, 197-199). 


2. செம்மை நுணா மரதநின்‌ குறுகிய மரக்‌ 
கட்டையை உளிகள்‌ உள்ளே செனறு குடைந்து 
கைததொழில திறததால்‌ செபபம - செமமை - 
செயது கடைநத மாலையை உபபு வாணிகா தம்‌ 
வளர்பபு மநடநிககு அணிநதிருநதனா (று. 57-56), 
கள்வர்‌ இருமபால செய்யபபெறற தம அமபினைச்‌ 
செபபம செயவதறகாகத்‌ தம விரல்‌ நகநுனியிலே 
புரட்டினா (குறு. 16:1-3) 


செப்பு - 1. ஒருவகைப்பாத்திரம்‌ (சிமிழ்‌). தொன்முது 
பெண்டிர்‌, புடைபடுதல அமைநத, பொலிவுபெறற 
கூறுபாடமைந்த செப்பிடத்தில்‌-சிமிழிடத்தில- நுகர்‌ 
வார்‌ விரும்பும்‌ நுகர்‌ பொருள்களை, நறிய 
பூவுடனே ஏந்தி மனைகள்‌ தோறும்‌ விற்றுலாலித்‌ 
இரிந்தனர்‌ (மது 409,471-423). வண்டுகள்‌ பூக்கள்‌ 
நிறைந்த களைகளை உடைய கோங்கமரத்தின 
மீதிருந்து, இலவம்‌ பூக்களில்‌ உதிர்த்த நுண்ணிய 
தாதுக்கள்‌, பொனவிற்போர்‌ பவளச்‌ செப்பில்‌ 
பொற்பொடியைச்‌ சொரிநது வைத்தாற்போலத 
தோன்றும்‌ (அகம. 259-11). தலைவியின்‌ முலைகள்‌ 
உச்சியிலுள்ள மெல்லிய முகத்தால செப்புடன்‌ 
மாறுபட்டன (அகம. 318 1,2). மாமை நிறத்‌ தலைவி 
செபபினுள்‌$ளே இட்டுவைக்கப்பட்டுத்‌ தனியாக 
இருநது வாடிய சூடப்படாக மலர்களைப்‌ போலத்‌ 
தன்மேனி வாட்டமுற்றாள்‌ (குறு 9:1-3). தலைலியின்‌ 
திரட்சியையும்‌ தேமலையும கொண்ட முலை 
கள்‌, செப்போடு மாறுபட்டன (குறு. ௧9.4), 
*முனபனிக்‌ காலததில, விருமபத்ததநத வெப்‌ 
பத்தை உடைய நீரைச்‌ சேமிதது வைசகும்‌ செபபில்‌ 
நீ பெறுவாயாக' எனத தோழி அறிவர்க்கு 
முகமன்‌ கூறினாள்‌ (குறு. 277'4,5) காட்டுமல்லிகை, 
பாதிரி, செஙகருங்காலி மலர்கள்‌ செறிநதிருநத 
செபபைத்‌ திறந்து வைததாற்போன்றது நறிய 
கூந்தல (நற்‌. 337.3-8).  'கூறுபாட்டினையுடைத்‌ 
தாகிய வரியினையுடைய பூசசெப்பிலே பயன்‌ 
படாது தஙகிய மாலையின தனமையை உடை 
யேம யாம' எனக காமகதிெத்தி தலைவனிடத்துக்‌ 
கூறினாள்‌ (கலி, 68115). 


2, அழகு. கொற்கை முனறுறையிடததே சிறிய 


138 


செம்பியன்‌ 


பசிய இலைகளையுடைய, செபபு-அழகு-அமைநத 
நெயதலின மலர்போனற தலைவியின்‌ கண்கள்‌ 
அழகு குலைநதன (நற. 22:6-9). 


3. விடை. “நேரிழாய்‌; யார்‌ பிரிய, யார்‌ வர, 
யார்‌ வினவ, யாரது செப்பு - விடை - உண்டா 
கனறது' எனத தலைவன தலைவியை வினவி 
னான (பரி, 8:72). 


4, சொல்லு. நீ கண்டகடவுளருள்‌ நின்‌ மார்பைக்‌ 
குலைதது வடுபபடுத்தியவர்‌ யாரெனச்‌ செப்பு - 
சொலலு - என்று தலைவி பரத்தைமைத தலை 
வனை வினவினாள (கலி, 93.29-31). தலைவன்‌ 
தலையைக்‌ கையிற்‌ கொணடு செனறு கொடுதத 
தாழ்சுகியைத தலைவி நேர்நதிலளோ செப்பு 
எனத்‌ தலைவனைக்‌ காதற்‌ பரததை கேட்டாள்‌ 
(பரி, 6:66,67). 


செம்பஞ்சி - செம்பஞ்சுக்‌ குழம்பு. வையை வெள்ளம்‌ 
தன்னிடததே நீராடியோர்தம நகங்களிலும கன 
னங்களிலும்‌ அணிநதிருந்த செமபஞ்சி - செமபஞ்‌ 
சுக்‌ குழம்பு - அழியுமாறு பெருகியது (பரி, 6:17,22). 


செம்பாகம்‌ - செம்பாதி வடிவு. காட்சி இனிய பவளப்‌ 
பலகை, மேலே செம்பாகம - செம்பாதி வடிவு - 
வேறோர்‌ யானையை இறக்‌ குததுகின்ற முறையில்‌ 
போர்த்‌ தொழிலைத்‌ தனனிடததே கொண்டு 
விளங்குமபடியாகப பொனனாற செயத யானையை 
வைத்துத தலைவியின்‌ புதலவன்‌ விளையாடி 
யிருந்தான்‌ (கலி. 86:5-7). 


செம்பியர்‌ மருகன்‌ - சோழர்‌ மரபினன்‌, பெரிய சேனை 
யினையும ஞாயிறு வானத்திலே பரந்தாற்போன்று 
சேய்மைக்‌ கணணே விளங்கும்‌ தலைமையினையு 
முடைய செமபியர்‌ மருகன - சோழர்‌ மரபினன 
- ஆகிய, கொடிகள்‌ அசையும்‌ யானையையுடைய 
மிகபபெரிய வளவன (குளமுற்றத்துத்‌ துஞ்சிய 
கிள்ளிவளவன்‌) தேவருடைய விணணுலகததை 
அடைந்தான்‌ (புறம்‌. 228:8-17). 


செம்பியன்‌ - 1, சிபி. புறாவாகிய பறவை உற்ற துயரத்‌ 
தைக்‌ கெடுத்த செமபியன . சிபி - வெளளிய வேலு 
டனே சினம பொருநதிய படையையுடையவன்‌; 
இவன்‌ மரபில வநதவனாகச்‌ சோழன குள 
முற்றத்துத்‌ துஞ்சிய கிள்ஸ்வளவன குறிக்கப்‌ பெறு 
இனறான (புறம, 37.5,6). 


2. நற்றேர்ச்‌ செம்பியன்‌ - (தூங்கெயிலெறிநத தொடி த 
தோட்‌ செமபியன ). குணபுலமாகிய சோழ நாட்டை 


செம்பியனார்‌ 


யாளும வேந்தர்‌ மரபினனான நறநறேர்ச்‌ செம்பியன 
பகைவர்தம்‌ தூங்கெயிலை அழிதத தொடி 
விளங்கும்‌ தடக்கைகளையும்‌ உலகறிந்த நலல 
புகழினையும்‌ நலல தேரினையுமுடையவன ; குடிகள்‌ 
வேறறூர்‌ செலல வேணடாத வளமிகக உறநதை 
இசசோழ வேந்தனுக்குரியதாம (று. 79-88), 
மாற்றாரது வெண்கொற்றக்‌ குடையோடு அவர்‌ 
தம கழுமலததைக்‌ கைப்பறறிய நறறேர்ச செமபி 
யனுககுரியது உறநதை (நற்‌. 2346-8), 


3. சோழவேந்தன்‌. செம்பியன்‌ - சோழ வேநதன்‌ - 
உள்ளிட்ட எழுவரும பாண்டியன்‌ நெடுஞ்செழிய 
னால தலையாலங்கானத்துப்‌ போர்ககளம சிவக 
குமபடி தமது முனனைய நல்ல வெற்றிகள்‌ மடிய 
முரசுகளுடன வெணகொற்றக்குடைகளும்‌ கைப்‌ 
பறறப்பட்டுக கொலையுணடனர்‌ (இசசெமபியன்‌ 
சோழ வேந்தருள்‌ குறிபபாக யாரெனறு விளங்க 
விலலை) (அகம. 36.18-22). செம்பியன தன பகை 
வனான குட்டுவனது உளளரண அழியுமாறு அவ 
னூரை இடிததொழிதது அற்றைப பகலிலேயே அவ்‌ 
வூரைத தீககொளுததினான்‌ (இச்‌ செம்பியனை க 
திள்ளிவளவனெனக குறிபபர்‌ பி. நா) (நற்‌. 1428-5), 


செம்பியனார்‌ - புலவர்‌. செம்பியன்‌ என்ற சோழரது 
குடிபபெயரைக்‌ கொண்டுள்ளமையால இவரைச்‌ 
சோழ மன்னரின்‌ மரபினராகக்‌ கருதுவர்‌ பி.நா. 
இவருடையதாக நறறிணையில்‌ 102-ஆம்‌ பாட 
லொன்றே உள்ளது. தலைவனிடத்துக்‌ கிளியைத்‌ 
தூது விடும்‌ முறையில்‌ தலைவியின்‌ காமம்‌ மிக்க 
கழிபடர்‌ கிளவியாக அமைந்த அப்பாடலின சொல 
நலமும்‌ பொருள்நலமும்‌ நயநது பாராட்டற்பால 
னவாம. இறசெறிககபபட்டமையால குறியிடததே 
செனறு தலைவனைக்‌ காணமாட்ட திருந்த 
தலைவி, பினனொருநாள்‌ செறிபபு நீங்கித தினைப்‌ 
புனங்‌ காவலை மேறகொண்ட. போது, அதனைத்‌ 
தலைவனுக்கு அறிவிதது வரவழைகக விருமபு 
கிறாள்‌. அதறகுத தகுதியாக யாரையும காணாத 
நிலையில, தினைக கதிரைத தினன வந்த கிளியைக 
கண்டு அதனையே தூதாக வேணடுகிறாள்‌; 
*வளைநத தினைக்‌ கதிரைக கொய்த சிவநத வாய 
மைநத பசுஙகிளியே' என அதனை அனபுடன 
பாராட்டி விளிபபதும்‌, “என்னைக்‌ கண்டு அஞ்‌ 
சாமல நிறையவுணடு நின குறையை முடிததபின நீ 
எனகுறையைக்‌ கேட்டுதவ வேண்டும; அதறகாக 
உனனைக கைதொழுது இரபபேன' என நயந்து 
வேண்டுவதும பழஙகள நிறைதத பலாமரங்களை 
யுடைய அவர்‌ நாட்டில நின்‌ சுற்றததிடததே நீ 
, செலவாயாயின, அமமலைககுரியோராகியஅவரை ௧ 


செம்பு - செப்பு (தாமிரம). 


செம்புலப்புறவு - செம்மண நிலமாகிய காடு, 


செம்புலப்‌ பெயனீரார்‌ 


சுண்டு, இம்மலைக குறவாமகள்‌ தினைப்புனங்‌ 
காவலுக்கு வநதுள்ளாள்‌ எனறு உரைபபாயாக” 
என அககிளியின்‌ போகநிலேயே வைதது அதுவே 
விரும்பும வகையில ஆர்வமூட்டித தூது வேணடு 
வதும தலைவி கூறறான இவா பாடலின சில நயங 
களாகும. அவன காதலனெனறோ தான காதலி 
யெனறோ அவனை வரசசொல எனறோ எதனை 
யும்‌ வளர்த்துக்‌ கூறாமல்‌ அவையெலலா வற்றையும்‌ 
உட்பொதிநது சுருங்கக்‌ கூறும்‌ முறையில அவளது 
தூது வேணடலை இவர்‌ பாடியுள்ள நுட்பமும 
உணரத்தகும்‌. 


செம்பு - செப்பு - ஒக 
கும மதிலையுடையது செமமல மூதூர்‌ (புறம. 51: 
11), செமபாறபுனைநது செயதாலொ தத நெடிய 
மதிலையுடையது துவராபதி (பூறம. 201:9,10). கோயி 
லிடததுச செமபாற செயதாலொதத செவவிய சுவர்‌ 
களில சிததிரம எழுதபபட்டது (மது. 484, 485). 
செமபு நிறுககபபடடதனை வாஙக கொள்‌ 
வோரும பிறரும மதுரை அங்காடியில்‌ திரண்டு 
நினறனா (மது. 514-518). செமபினாலே பண்ணி 
னால்‌ ஒதத, தொழிலகள்‌ அமைநதது நெடிய சுவா 
(நெடு. 112), சோழன இளமபெருஞ்செனனி 
செமபினையொதத மதிலை உடைய “பாழி” 
எனனும அரணை அழித்தான (அகம. 875.10-13). 
செமபினை யொத்தவை யாமைப பார்ப்புகள்‌ (தங்‌. 
43:1,2). சுமமியா செமபினாற்‌ செயத பானையைக 
கடைந்தாறபோல மேகம்‌ மினனியது (நற்‌. 185; 2-4), 


'காநத 
ளுடனே கருவிளை புதாதொறும மலாந்து அழகு 
செயயவும சரககொனறையின பூங்கொததுககள்‌ 
கிளைகள்‌ தோறும தொஙகவும இவறறால நறு 
மணததைப்‌ பரபபினாறபோல திகழநத செமபுலப 
புறவின-செமமண நிலமாகிய காட்டின-நீர தஙதிய 
பெருவழியைப பிளநது கொணடு தோ செல்க” 
எனறு வினைமுறறி மீளும்‌ தலைவன பாகனை 
விரைவுபடுததினான (நற. 221:1-7). 


செம்புலப்‌ பெயனீரார்‌ - புலவர்‌. செமபுலப்‌ பெயலநீரை 


அன்புடை நெஞ்சங்களின கலபபிறகு உவமை 
கூறிய சிறபபினால, அததொடரால அமைநத 
இபபெயரே இவாக்கு நிலைதது இயறபெயா 
மறைநதொழிநதது. இயற்கைப புணாசசியின பின 
தலைவனைக குறிதது, “இவா பிரிவரோ' எனக்‌ 
கருதி அஞ்சிய தலைவியின்‌ குறிபபு வேறுபாடு 
கணடு அவன, “என தாயும நின தாயும்‌ ஒருவர்சு 
கொருவா யார்‌ யார, எந்தையும்‌ நுநதையும எம்‌ 


செம்புலம்‌ 


மூறை உறவினர்‌; யானும்‌ நீயும்‌ இதற்குமுன்‌ 
எவ்வாறு அறிந்தோம்‌; செம்மண்‌ நிலத்திலே 
பெய்த மழைநீர்‌ அம்மண்ணோடு கலந்து அதன்‌ 
செந்நிறப்‌ பண்பை அடைதல்‌ போல நம்‌ இருவரின்‌ 
அன்புடை நெஞ்சங்கள்‌ தாமே கலந்து ஒன்று 
பட்டனகாண்‌' என்று அவளைத்‌ தேற்றும்‌ முறை 
யில்‌ அமைந்த குறுந்தொகை (40) பாடல்‌ ஒன்றே 
இவருடையதாக உள்ளது. “நம்மைப்‌ பெற்றோ 
ரிடையேனும்‌ நம்மிடையேனும்‌ இதற்குமுன்‌ ஒரு 
தொடர்பும்‌ இல்லாத நிலையிலும்‌ ஊழ்வினையின்‌ 
வன்மையினால்‌ ஒன்றுபட்ட நமக்குள்‌ பிரிவென்‌ 
பதுமுண்டோ்‌' எனத்‌ தலைவன்‌ தலைவியைத்‌ 
தேற்றும்‌ நுட்பத்தை இவர்‌ பாடலில்‌ உணரலாம்‌. 


செம்புலம்‌ - 1, செம்மண்‌ நிலம்‌. செம்புலத்தில்‌ - செம்‌ 
மண்‌ நிலத்தில்‌ - பெய்த நீர்‌ அந்நிலத்தின்‌ தன்மை 
பெற்று அதனுடன்‌ இரண்டறக்‌ கலப்பதுபோல்‌ 
அன்புடை நெஞ்சங்கள்‌ தம்மில்‌ கலந்தன (குறு. 
40:4,5). 


2. சிவந்த நிலம்‌. பெருங்களிற்றைத்‌ தொலைத்த 
புலி செம்புலம்‌ - (குருதியால்‌) சிவந்த நிலம்‌ - 
மருங்கில்‌ மலை எதிரொலிக்க வெற்றி முழக்கஞ்‌ 
செய்யும்‌ (அகம்‌, 389:20-23). 


செம்பொறி - 1. செவ்வியவரி (ஆடவர்‌ மார்பின்‌ 
நல்லிலக்கணம்‌). அழகிய செம்பொறி - சிவந்த வரி 
- பொருந்திய மார்பினையுடையவன்‌ சோழன்‌ 
நலங்கிள்ளி (புறம்‌. 68:5,7), முருகனது மார்பி 
லமைந்த செம்பொறி அவன்‌ தோள்ளவும்‌ நீண்டு 
வளைந்து கிடந்தன (முரு. 104 106). தலைவன்‌ 
செம்பொறிக்குப்‌ பொருந்திய மார்பினன்‌ (குறி. 
121,123). 


2. செல்விய மூட்டுவாய்‌, செம்பொறி - செவ்விய 
மூட்டுவாய்‌ - அமைத்தது சிலம்பு (புறம்‌. 341:3; 
பதி. 53:6). 


3. சிவந்த பொறி. அரக்கு வட்டு செம்பொறி - 
சிவந்த பொறி - அமைந்தது (நற்‌. 341:2). செம்‌ 
பொறியையுடை.யது காட்டுக்‌ கோழிச்‌ சேவல்‌ 
(புறம்‌. 28:8). 


செம்பொன்‌ - செவ்விய பொன்‌. செம்பொன்னால்‌ - 
செவ்விய பொன்னால்‌-செய்தாலொத்தது தாமரைப்‌ 
பீடம்‌ (று. 73,75). அஃதையென்பாள்‌ செம்பொன்‌ 
னாலாகிய சிலம்பினை அணிந்திருந்தாள்‌ (அகம்‌. 
96:11,12). *செம்பொன்னாலாகிய கலத்திலே பொரி 


140 


செம்மல்‌ 


யோடு கலந்த பாலும்‌ மிகுதியாயுள்ளது' என 
உண்ணாதவள்‌ தலைவி (குறு. 886:6,7). தலைவியின்‌ 
கைகளில்‌ அணியப்பட்டிருந்த செம்பொன்‌ 
தொடிகள்‌ தலைவனின்‌ பிரிவினால்‌ நேர்ந்த உடல்‌ 
மெலிவால்‌ கழன்றன (தற்‌. 818:7,8). யானைகள்‌ 
ஒன்றோடொன்று போர்‌ செய்தலாலே, இடிந்‌ 
தொழிந்த பெரிய பள்ளங்கள்‌ பொருந்திய ஆழ்ந்த 
கரையிடமெல்லாம்‌ பளிங்குக்‌ கற்களும்‌ செம்‌ 
பொன்னும்‌ மின்னின (நற்‌. 292:5,6), 


2. செவ்வொளி. செம்பொன்‌-செவ்வொளி-பரந்த 
அழகிய நெற்றியையுடையவள்‌ தலைவி (ற்‌. 160: 
6,7). 


செம்பொன்‌ மலை - மேருமலை. குற்றமறும்படி வைக்‌ 
கோலையும்‌ கூளத்தையும்‌ நீக்கி, ஈரம்‌ உலர, மேல்‌ 
காற்றாலே, தூற்றிய செந்நெற்‌ பொலி, வட 
திசைக்கண்‌ உள்ளதாகிய செம்பொன்‌ மலை - 
மேருமலை - போல்‌ மிகுந்து தோன்றும்‌ (பெரு. 
230,237-241). 


செம்மணல்‌ - இவப்பு மணல்‌. காட்டின்‌ சிறுநெறி செம்‌ 
மணலை - சிவப்பு மணலை - உடையதாயிருந்தது 
(அகம்‌, 345:17,18). 


செம்மருது - மருதமரவகை. செம்மருதில்‌ - மயில்கள்‌ 
இருந்து ஆலின (பொரு. 189,190). 


செம்மல்‌ - 1, தலைமை, 'தசையோடு கூடிய பெருஞ்‌ 
சோற்றுத்‌ திரளையைப்‌ பாணர்‌ சுற்றத்திற்கு 
ஊட்டும்‌ செம்மலையுடையது - தலைமையை 
யுடையது - நினது வெய்ய மூனையாகிய 
இருப்பிடம்‌' எனச்‌ சோழன்‌ நலங்கிள்ளி பாராட்டப்‌ 
படுகிறான்‌ (புறம்‌. 338: 14,15). செம்பு பொருவும்‌ 
மதிலை உடைய செம்மல்‌ பொருந்தியது ஊர்‌ 
(புறம்‌, 37:10,11).“£ தம்மைத்‌ தப்பியவரைப்‌ பொறுக்‌ 
கும்‌ செம்மல்‌ சோழர்‌ குலத்தின்கண்‌ பிறந்தோர்க்கு 
எளியது” என்பது தாமப்பல்‌ கண்ணனார்‌ கூற்று 
்‌ (புறம்‌. 68:78,19). *பரிசில்வாழ்க்கை, கல்வி முகத்‌ 
தால்‌ தம்மொடு மலைந்தோர்‌ நாணத்‌ தமது கல்வி 
யான்‌ வென்று தலையெடுத்து நடந்து, அவ்விடத்து 
இனிதாக ஒழுகினல்லது, உயர்ந்த புகழுடைய 
நிலமாளும்‌ திருப்பொருந்திய நும்மையொக்கும்‌ 
செம்மலும்‌ உடைத்து என, இளந்தத்தனை ஒற்று 
வந்தான்‌ என்று கொல்லப்‌ புகுந்த நெடுங்கிள்ளி 
யிடம்‌ கோவூர்கிழார்‌ கூறினார்‌ (புறம்‌. 47:6-11).. 
குட்டுவன்‌ கோதையிடம்‌ எம்முடைய இறைவன்‌ 
இருந்த பழைய ஊரிடத்து அதனை உடையவர்‌ 


செம்மல்‌ 


களைப்‌ போலக்‌ காலம பாராதே அணு£ிச்‌ செமமல 
உடைய நாளோலககத்தின கண்ணே தலை 
யெடுததுச்‌ செம்மாநது செனறு புகுதல, எமமைப 
போலும வாழ்ககையை உடைய இரப்போர்ககு 
எளிது எனறு கோனாட்டு எறிசசிலூர்‌ மாடலன 
மதுரைக்‌ குமரனார்‌ கூறினார்‌ (புறம்‌,ச4:1-4). பசும்‌ 
பூட்‌ செழியன தனது பீடும்‌ செம்மலும்‌ அறியாதோ 
ராய்த தமமிற்கூடிப பொருவேம்‌ எனறுவநத இரு 
பெரு வேந்தரும ஐம்பெரு வேளிரும்‌ அடங்கததான 
ஒருவனாய நினறு பொருது களததின்கண்‌ கொன 
றான (புறம, 76:9-12). பெரிய தாளினையும 
ஒனறோடொன்று தெறறிக கிடக்கினற கதிரினை 
யும்‌ கொணட நெலலினையுடைய செம்மல 
பொருநதியது மூதூர்‌ (புறம. 97:17,18). படையை 
யுடைய அரசரது திறையைக கொண்டு அவரைப்‌ 
பெயர்ககும்‌ செம்மலையுடையது கசொண்கானம்‌ 
(புறம, 156:2,5,6). “நீ எமர்க்கும்‌ பிறர்க்கும்‌ செம்மல 
உடைமை எனப்பெருஞ்சித்திரனார்‌ குமணனிடம்‌ 
கூறினார்‌ (புறம்‌, 161:8). தேருடன விளங்கிய 
கோடுயாந்த செம்மல அமைநத களிறின றிப பரிசி 
லரது சுறறம மீளாது (புறம, 805:18,14). “ஊர்‌ 
முன பழுத்த ஆலமரததின்கண்‌ புள்‌ ஆர்க்கும்‌ 
புது வருவாயையுடைய தன்மையது என மகன்‌ 
செல்வமும்‌ செம்மலும்‌ என்று மறவனொருவனின்‌ 
தாய நாள்தோறும்‌ தன மகனது நிலைமையைப்‌ 
புகழநதிருந்தாள்‌ (புறம, 254:7-10), *மிகக சன ததை 
யுடைய பகைவரது செம்மலைத்‌ தொலைத்த 
வெற்றிபொருந்திய வீரர்ககுத்‌ தலைவனே” எனச 
செலவக கடுங்கோ வாழியாதனைக்‌ கபிலர்‌ விளிப்‌ 
பர்‌ (யதி, 70:10-11). முருகன்‌ திருவடியிற்‌ செல்லு 
தற்குக்‌ காரணமானது செம்மல உள்ளம்‌ (முரு. 68). 
“நீவிர்‌ மூவேந்தர்பாறபெறும்‌ பரிசிலை விரும்பி 
இவ்விடததிருநத சுறறததினது செம்மல்‌ (தலைமை 
யுடைததாகிய) உள்ளமொடு ஓய்மானாட்டி றகுச்‌ 
செல்குவிராயின குழல்மீனை மனைதோறும்‌ பெறுகு 
வீர்‌' எனப்‌ பாணர்‌ ஆற்றுப்படுததப பெறறனர்‌ 
(சிறு. 149-145,163). மெயமமொழியாற சிறந்த, 
பெரிய அணிகளையுடைய செமமல்‌ அமைநதவர்‌ 
கோசர்‌ (அகம. 1512). பொருளினறி வரும 
புதியோரைப புரக்கும நற்பணபினையுடைய, 
நெருங்கிய சேரிகளைக்‌ கொணடது செமமல 
மூதூர்‌ (அகம. 15 6,7). சிறந்த செமமல்‌ உள்ளம 
துரததலின்‌, வெகுணடெழுநத பகைவரது போர்க்‌ 
களத்தை, யானைகள்‌ மடிய வெலலும்‌ ஆறற 
லுடையவன கடலன்‌ (அகம 61:10-13). அருந்‌ 
தொழில முடிதத செமமல உள்ளமொடு தலைவன 
மீண்டான (அகம.184:5,19), தம பகைவர்‌ செமமலை 
ஒழிததலும, தமமைச சோநதோர்ககு ஊறு எயது 


141 


செம்மல்‌ 


மிடதது உதவிசெய்யும்‌ ஆண்மையும்‌ இல்லின்‌ 
கண்ணே வாளாவிருநது மடியால அமைநதிருப 
பேர்ககு இல்லை (அகம. 331'1-ச). “நின தமையன்‌ 
மாரது புலியை ஒதத அச்சம தரும செமமலை 
நோக்கி நீ கலங்காத மனததை உடையையாய்‌ 
என சொல்லை விருமபி ஏற்றுக கொள்வாயாக” 
என உடனபோக்கு நயநத தோழி தலைமகட்குக 
கூறினாள்‌ (அகம்‌. 259,10-18). “ஊரனே, இதுவோ 
நினசெம்மல்‌? எம்மைபபோறறாது அகனறு செலக' 
எனத தோழி தலைவனிடம்‌ வாயில மறுததுக 
கூறினாள்‌ (அகம, 206:8,9). யானை, செறுபகை 
வாட்டிய செம்மலொடு, வண்டுகள்‌ யாழபோனறு 
ஒலிக்கப பிடியினைக கூடி மலையில துயினறது 
(அகம. 22822 முழவின ஒலி மாறாத விழா 
வுடைய மனையில, செவிலி தன மகளது பெரிய 
மடபபததினைப்‌ பாராட்டவும நறறாய தன 
செமமல்‌ அறிநது கடமைகளைச்‌ செலுத்தவும்‌ 
மணததின வாயிலாகக கொள்ளாது தலைவன 
தலைவியை உடன கொண்டு செனறான (அகம. 397: 
1-4). “யாம செயவினைகளை முறறுவிதத செமமல 
உள்ளமொடு, தலைவியின்‌ மெலலிய கூநதலாயெ 
பாயலிடத்துக கிட க்கினறோம்‌; மேகமே, நீபலமுறை 
யும்‌ இடிதது மழை பெயது வாழவாயாக' எனபது 
வினைமுறறி மீணட தலைவன கூற்று (குறு. 270: 
4-8). செயவினை முடிதத செம்மல உள்ளமொடு, 
இளையர்‌ தன பககததில காததுவர, காட்டுவழியில 
தலைவன்‌ தேரேறி வநதான (குறு, 275 5-8), 
*செமமல உளளமொடு முனவந்து நினனை முயங்கி, 
கடறகரைச்‌ சோலையிடததுளள குறியை இப 
பொழுது வந்து கணடு நெஞ்சு அழிகினறனா 
போலும்‌' எனத தோழி தலைவன நிலையைத 
தலைவி உணரக்‌ கூறினாள்‌ (தற, 3928,9). நீ 
வினைவயிற பிரிநது செனறவிடததே பின 
இங்கிருந்து வருவாரைக காணின எம திறன யாதும 
வினவாதே; வினவுவையாயின்‌ இஙகே தலைவியின 
இறபபினைக்‌ கேடடு, அங்கே ஞாயிறுபோல 
விளங்குனெற நின செமமல கெடுமபடியாக, ஓா 
அவலம பிறததலும உணடு' எனத தோழி தலைவ 
னைச்‌ செலவு விலககிக கூறினாள்‌ (கலி, 19:10-13). 
*£பகைவென்று திறையைப்‌ பெறறு, பாய்நது 
செலலுனெற திணணிய தோமிசை வருவாரது, 
கூறுபாடுகொணட செமமலையுடைய வீரததால 
பிறநத அழகை நாம கணடு நுகருமபடியாகக 
கடுமபனிககாலம்‌ நம உயிரைக கொளளாது 
விடுவதாய இருநததோ *எனததோழி உவகையால 
கூறினாள்‌ (கலி. 31:17,18), கடுவன களவொழுககந 
தவிரநது மணநது கொள்ளும நிலைமையைசு 
கறறுததன சுறறததிடததே செனறு மகடபேசுவன 


செம்மல்‌ 


போல, மந்தியை எனக்குத்‌ தரவேண்டும்‌ என்று 
தன்குறை கூறும்‌ செம்மலையுடையது தலைவன்‌ 
மலை (கலி, 40:15-18). நீ செம்மல்‌ உடையை ஆக 
வேண்டித்‌ தலைவன்‌ வரைவொடு புகுந்தான்‌ எனத்‌ 
தலைவியிடம்‌ தோழி கூறினாள்‌ (கலி, 40:32,34). 


2. தலைவன்‌. “போர்‌ செய்யும்‌ கூறுபாட்டை 
யறியும்‌ வீரருடனே பகைவர்‌ மாய, அப்பகை 
வருடைய மண்ணைக்‌ கொண்டு உண்ணும்‌ செம்மல்‌ 
- தலைவ” - என மாந்தரஞ்சேரலிரும்பொறையை 
விளிப்பர்‌ குறுங்கோழியூர்‌ கிழார்‌ (புறம்‌. 20:12,18). 
மாற்றார்‌ சினங்கொண்டெறிந்த நெடுவேல்‌ தன்‌ 
மார்பை உருவிப்‌ புதையச்‌ செம்மலொருவன்‌ 
குருதியைச்சொரிந்து போர்க்களத்தில்‌ நிணம்‌ படிந்த 
கழலுடனே நிலத்தில்‌ வீழ்ந்தான்‌ (புறம்‌. 285:10-12). 
எயிற்பட்டின நாடனாகிய செம்மலின்‌ வில்‌ தழும்‌ 
புடைய தோள்‌, மகளிர்க்கு நோயும்‌ அந்நோய்‌ 
தணிக்கும்‌ மருந்துமாம்‌ (சிறு. வெ. 1). *செம்ம 
டைய தேர்‌ வேந்துவிடு தொழிலோடு வேற்றூர்‌ 
செல்லினும்‌ அங்கே தங்கி வருதலையறியாது, 
உடனே வந்துவிடும்‌' என்று தலைவனது இல்லறப்‌ 
பொறுப்பினைச்‌ செவிலி நற்றாய்க்குக்‌ கூறினாள்‌ 
(குறு. 242:4-6). *கடலையே விளைவயலாகக்‌ 
கொண்ட எம்‌ சிறு நல்வாழ்க்கை நும்மோடொத்த 
'உயர்வுடையதன்று; ஆயினும்‌, எம்‌ மரபு எம்‌ 
போன்ற பரதவரில்‌ செம்மலையும்‌ உடையதே' 
என்று தோழி, குறை வேண்டிய தலைவனை 
மறுத்துரைத்தாள்‌ (நற்‌. 45:9-11). “செவ்விய 
தன்மையையும்‌ பொதுப்பட்ட செயலையுமுடைய 
செம்மல்‌' என்று தலைவனைத்‌ தலைவி குறித்தாள்‌ 
(நற்‌. 130:4). 


3. பழம்பூ (வாடல்‌). பல்‌ பூஞ்செம்மற்காடு - பல 
வகைப்‌ பூக்களும்‌ உதிர்ந்து வாடிக்‌ கடத்தலை 
யுடைய காடுகள்‌ - பயனமாறின (பதி. 26:30). 
பொழிலிடத்தே கருமையுடைய நுண்மணல்‌, 
குயில்கள்‌ குடைந்து உதிர்த்த புதுப்பூஞ்செம்மலைச்‌ 
சூடி கூந்தலை விரித்தாற்போலக்‌ காணப்படும்‌ 
(இறு. 4-6)” விடியலில்‌ மணல்முற்றத்தே மெல்லிய 
பூஞ்செம்மலொடு நல்ல பூக்களையும்‌ பெருக்கித்‌ 
தள்ளுவார்‌ (மது. 685). பெரு நெறியிலே காயாவின்‌ 
செம்மல்‌ பரவிக்‌ கிடந்தது (அகம்‌. 14:1,2) புலி 
நகம்‌ போன்ற, சிவந்த முகை விரிந்த முள்‌ 
நிறைந்த முருக்க மலராகிய வண்டு சூழ்ந்த 
செம்மல்‌ பரந்து] கிடந்தது (அகம்‌, 99:1-3). 
கரிபரந்தாலொத்த காயாவின்‌ செம்மலொடு 
நெருப்புப்‌ பரந்தாலொத்த இலவமலர்‌ கலக்க, 
அப்பூக்களைப்‌ புனல்‌ சுமந்துவரும்‌ (அகம்‌, 133: 


142 


செம்மலோர்‌ - தலைமையுடையோர்‌, 


செம்மலோர்‌ 


8-10).மணலில்‌, நீலமணியுடன்‌ கலந்த செம்பவளம்‌ 
போல அணிமிகக்‌ காயாவின்‌ செம்மலும்‌ தம்பலப்‌ 
பூச்சிகள்‌ பலவும்‌ சேரப்பரந்து நிலத்தில்‌ ஈரம்‌ 
பட்ட இடத்தை அழகு செய்தன (அகம்‌. 304: 
12-15), செறிந்த மணல்மேடு பட்டதும்‌ களர்‌ 
மண்‌ தோன்றுவதுமாகிய நெறியில்‌ தம்பலப்பூச்சி, 
குறுக்க குறுகச்‌ சென்று, நீலமணியுடன்‌ கூடிய 
பவழம்போல, காயாவின்‌ அழகுமிக்க செம்மல்‌ 
ஒளிந்து மறைய கார்ப்பருவம்‌ அழகுபெற்றது 
(அகம்‌. 374:4-15). ஞாழல்‌ மரத்தின்‌, வெண்‌ சிறு 
கடுகைப்‌ போன்ற சிறிய பூக்கள்‌, மருதமரத்தின்‌ 
செம்மலுடனே பரந்து நீர்த்துறையை அழகு 
செய்யும்‌ (குறு. 50:1-2), 


4. புதல்வன்‌. நீரில்‌ இலையின்‌ கீழே மறைந்து 
நின்ற தாமரைப்‌ பூப்போலே பச்சைக்‌ குடையின்‌ 
நிழலிலே தோன்றுகின்ற செம்மலை - புதல்வனை - 
கண்டு பரத்தையர்‌, (யாம்‌ நோவ, எம்மை நினை 
யாதவன்‌ மகன்‌” என்றனர்‌ (கலி. 84:10,11). 


5. சாதிப்பூ. சேடல்‌, செம்மல்‌ - சாதிப்பூ - சிறு 
செங்குரலி முதலியவற்றைத்‌ தலைவியும்‌ தோழியும்‌ 
பறித்துக்‌ குவித்தனர்‌ (குறி. 82). 


செம்மலன்‌ - தலைமையுடையவன்‌. ‘தோழியே, இப்‌ 


பாணன்‌ ஓர்‌ இள மாணாக்கன்‌; பிறரிடம்‌ இரந்து 
பெறும்‌ உணவினால்‌ முழுவளர்ச்சி பெறாத உடம்‌ 
புடனே உள்ள இவன்‌, புதிதாகப்‌ பெறும்‌ விருந்தின்‌ 
பொருட்டுச்‌ செல்லும்‌ பெருஞ்செம்மலன்‌ - 
தலைமையுடையவன்‌ - எனத்‌ தலைவி தலைவன்‌ 
விடுத்த வாயிலாக வந்த பாணனைதக்‌ குறித்துத்‌ 
தோழியிடம்‌ கூறினாள்‌ (குறு. 33). 


செம்மலோய்‌ - தலைமையுடையோய்‌. *நின்பேர்‌, இக்‌ 


காலத்து இவ்வுலகிலே நடந்துவிடாதே, உலகம்‌ 
உள்ள மட்டில்‌ நிற்கும்படி, கொடையாகெ 
கடனை முடித்த சேம்மலோய்‌ - தலைமையுடை 
யோய்‌' - எனப்‌ பெருங்‌ கெளசிகனார்‌ நன்னன்‌ 
சேய்‌ நன்னனைப்‌ பாடுவர்‌ (மலை. 541-543), 


பகைவரும்‌ 
விரும்பும்‌ குற்றமற்ற அழகினையுடைய மக்களைப்‌ 
பெற்ற செம்மலோர்‌ - தலைமையுடையோர்‌ - இவ்‌ 
வுலகத்தில புகழொடும்‌ விளங்கி மறுமையுலகமும 
மறுவின்றி எய்துவர்‌ (அகம்‌, 66:1-4). களிற்றை 
யொத்த செம்மலோராகிய மைந்தரும்‌ பிறரும்‌ 
இருந்தையூரிலிருக்கும்‌ வரைகெழு செல்வன்‌ 
கோயிலின்கண்‌ குழுமிப்‌ பூசைப்‌ பொருட்களை 
ஏந்திச்‌ சென்றனர்‌ (பரி, தி. 1:88-49), 


செம்மலோன்‌ - 


செம்மீன்‌ - 1, 


செம்மலோன்‌ 


தலைமையுடையோன்‌. தலைவன்‌ 
செறுநரும்‌ விழையும்‌ செமமலோன்‌ -தலைமையுடை 
யோன (தற்‌, 80:9). 


செம்மால்‌ - தலைவா (விளி). *அறவோன்‌ மகனே மற 
வோர்‌ செம்மால்‌' எனத்‌ தரும புத்திரனைக்‌ கோத 
மனார்‌ பாராட்டுவர்‌ (புறம்‌, 3666). “பகைவர்க்கு 
நிரம்பவும்‌ துன்பத்தைச்‌ செயது, பாணர்‌ முதலிய 
நகைவர்க்கு நிரமபவும்‌ நற்கலன்களை வழங்கி, நற்‌ 
பண்புகளால்‌ நிறைந்து, பணிய வேண்டுவோரி 
டத்தேபணிநது, ஐமபுலனும்‌அடங்கிய குற்றந்தீர்ந்த 
செம்மால்‌' எனக களங்காய்க்‌ கண்ணி நார்‌ முடிச்‌ 
சேரல்‌ விளிக்கப்‌ பெறுவன்‌ (பத. 37:3-8), “செம்‌ 
மால்‌ எம்‌ நலத்தின்‌ புதுமையை நுகர்நது, பின்னர்‌ 
எம்மை நினையாத நாணிலலாதவன்‌ (தலைவன) 
தந்த தனிமைகளை யெல்லாம்‌ நின்னால்‌ போக்கு 
வேம்‌” என்று கூறிப்‌ புதல்வனை வேற்றுத்தாயர்‌ 
எதிர்கொணடனர்‌ (கலி. 85:20-83). *செம்மால்‌, 
நினனுடைய உருட்டுத லுறுகின்‌ றதிண்ணிய தேரில்‌, 
வளைந்த தாமரை முசையினைக கையாலே 
பிடித்து, மெலல அசைந்து பாலுண்ணுவதற்கு என்‌ 
கையிடக்தே வருவாய்‌” எனத்‌ தலைவி தன்‌ மகனை 
நோக்கிக்‌ கூறினாள்‌ (கலி. 85:19-381), *செம்மால்‌, 
அழகெலலாம்‌ நுநதையை ஒததிருப்பினும்‌, நுந்தை 
நிறகின்ற நிலைகளின்‌ கூற்றில, உனககொதத 
குணங்களை யான்‌ கூறககேட்டு நிற்பாய்‌' எனத்‌ 
தலைவி புதல்வனிடம்‌ கூறினாள்‌ (கலி. 86:11,19). 


செவ்வாய்‌ மீன்‌, கடல்‌ நடுவே தோன்று 
கனற திமிலின்கண்‌ இடப்பட்ட விளக்குபபோல 
வானிலே செம்மீன்‌ - செவ்வாய்மீன்‌ - விளங்கும்‌ 
(செமமீன ௪ திருவாதிரையுமாம்‌ என்பர்‌ பழைய 
உரையாசிரியர்‌) (புறம்‌. 80:1ஃ3), ்‌ 


2. அருந்ததி, 'களங்காய்க்‌ கண்ணி நார்முடிச்‌ 
சேரலின பெருநதேவி, விண்ணுலகததே இயங்கும்‌ 
மகளிருள்ளும்‌ சிறநதவளான சேமமீன்‌-அருநததிஃ 
, அனையள்‌* (பதி, 31:27,28). 


செம்முகச்‌ செவிலியர்‌-மங்கல முகத்தையுடைய செவிலியர்‌. 
நரை கலத்தலுற்ற நறிய மெல்லிய மயிரினை 
உடைய செம்முகச்‌ செவிலியர்‌ - மங்கல முகததை 
யுடைய செவிலியர்‌ - பலர்‌ தம்முட்‌ கூடியிருநது, 
பிரிவாற்றாத தலைவி ஆறறியிருத்தற்குப்‌ பல 
வற்றைப்‌ பேசி உடனே தலைவர்‌ வருவர்‌ என்றும 
ஆறுதல்‌ மொழிந்தனர்‌ (நெடு, 168-156). 


செம்முகவாழை - செவ்வாழை. மலையில நீண்டு வளர்ந்த 
செம்முகவாழையின்‌ - செவ்வாழையின்‌ ஃ அசையும்‌ 


செம்மூதாய்‌ 


அழகிய இலைகள்‌, காற்று மோதுநதோறும துயில 
கொள்ளும்‌ யானையின உடமபீனைத தடவும்‌ 
(அகம. 303:1-4). 


செம்முது செவிலியர்‌-மங்கலம்‌ தங்யே முதிய செவிலியர்‌. 


8 


நரைமயிர்‌ கலப்புற்ற நறிய மெலலிய கூந்தலை 
யுடைய, செமமுது செவிலியர்‌ - மங்கலம்‌ தங்கிய 
முதிய செவிலியர்‌ - தலைவியைப்‌ பாராட்டினர்‌ 
(அகம, 284:1, 2). தலைவியை அவளது இளம 
பருவததே வளர்த்த மெல்லிய நரைத்த கூந்தலை 
யுடைய செம்முது செவிலியர்‌ தேன்‌ கலநத தீம்‌ 
பாலைப பொற்கலத்திலே கொண்டு ஒரு கையிலே 
ஏந்தி அவளிடம்‌ செனறு, *'இதனை உண” என்று 
கூறி, சிறுகோலால்‌ ஓங்கியடிககையில்‌ அவள சிலம்‌ 
பொலிபபத்‌ தாவி அத்தாயா நடை தளாநதொழியு 
மாறு ஓடிப்‌ பந்தரின தழ நின்று பாலுண்ண 
மறுத்தாள்‌ (நற்‌. 110:1-8), . 


செம்முது பெண்டிர்‌ - செவ்விய முதிய பெணடிர்‌ (கட்டு 


விச்சியர்‌). தலைவனது பிரிவின்போது தலைவியின 
நுதலிலே பரந்த பசலையைப்‌ பார்த்து அன்னை, 


. செம்முது பெணடிரோடு-செவ்விய முதிய பெண்‌ டி 


ரொடு (கட்டுவிசசியரோடு) - முறததில நெலலைப 
பரப்பிக்‌ கட்டுவைததுக்‌ குறிகேட்டாள்‌ (தற. 288: 
4-7). 


செம்முது பெண்டு - செவ்விய முதிய பெண்‌, நெல்லும்‌ 


நீரும சொரிநது விரிசசி கேட்கும செமமுது பெண 
டின -செவ்விய முதிய பெணடின்‌ (கட்டுவிசசியின )- 
சொலலும்‌ குறையுடையவாயுள்ளன (புறம, 280. 6,7). 
நறிய விரைப்‌ பொருள்களைத துறந்த, நரைதத 
வெள்ளிய கூந்தலையும்‌ இரவ மரததின்‌ விதை 


£ போலத திரங்கிய கண்ணையுடைய வற்றிய முலை 


யையும உடைய செம்முது பெணடின காதலஞ்‌ 
சிறாஅன்‌, படைத்திரள்‌ உடைநது கெடுதறகுரிய 
நோய்‌ முழுதுக்கும்‌ தான்‌ ஒருவனே காரணமாயி 
னான்‌ (புறம்‌, 276). 


செம்மூதாய்‌ - தம்பலப்‌ பூச்சி. மழை பொழிநததால 


பசுனமையுறற காலததே குருதியைபபோலும நிறந்‌ 
தினையுடைய ஒள்ளிய செம்மூதாய - தமபலப 
பூசசி-பெரியவழிகள்‌ தோறும்பல சிறிய வரிகளாகப்‌ 
பரலிகடெந்தன (அகம. 74:25), *மேகம பெயத 
லாலே அழகு மிக்க காட்டில, அகனற மேலிட 


* மெல்லாம்‌ பரவிய, விரைந்த செலவினையுடைய 


செம்மூதாயினை நோககியும அவறறைப பிடிததும 


்‌ நீ விளையாடுவாயாக' எனத தலைவன தலை 


விக்குச்‌ சொனனான (தற. 3633-8). 


செம்மை 


செம்மை - நேர்மை/ந$வு நிலைமை. பாரியின பறம்பு 
நாடு கோல (அரசாட்சி) செம்மை - நோமை- 
உடையதாதலின சானறோர்‌ பலராகி, மழை 
பிழைபபறியாததாய இருநதது (புறம. 117:6,7,10). 
*சாலபும செமயையும போனற பல நறகுணங்‌ 
களால நீ மாடசிமைபபட்டவன' எனக்‌ களங்‌ 
காயககணணி நராமுடிச்‌ சேரலைப பாராட்டுவர்‌ 
காப்பியாறறுக்‌ காபபியனார்‌ (பத, 32:1,2). சால 
பும செமமையும்‌ உள்ளிட்ட பிற நற்பண களும்‌, 
நாடு காததற்கு வேணடும அரசியலறிவும்‌ முறறக்‌ 
கற்றுத துறைபோகிய சிறபபும நிறைநத நன 
மகனைச சேரன தேவி ஈனறாள (பதி. 74:19-21). 
*அறிவால அமைநத புலவர்‌, வணமையும, செமமை 
யும, சாலபும, மறனும எனற இவற்றால்‌, விரும்பிப்‌ 
புகழும நலல புகழை உடையவனே” என இளஞ்‌ 
சேரல இருமபொறையைப பெருங்குன்‌ றூர்‌ கிழார்‌ 
பாடுவா (பதி. 82.18-16), பெருங்குன்றூர்‌ கிழார்‌, 
*“இருமபொறையே, நின்‌ கோல, செமமையின நாள்‌ 
தோறும நாட்டவரெல்லாம்‌ நினனைத தொழ, 
நீ மேறகொண்டு புரியும்‌ அரசு முறை பிழையாமல, 
போரில, வெற்றியால்‌ மேமபட்டு, நோயிலையாகி 
வாழ்வாயாக' எனறு வாழததுவர்‌ (பதி, 89:9-12). 
உலகததிலே நடுவு நிலைமையைப புரிநது அழியாத 
பலலாற்றாற பெருகிய புகழ வானமெங்கும்‌ பரவ, 
தமது வாள்வனமையைப்‌ பகைவர்‌ தெரிய வற 
புறுததிச்‌ செமமை பூண்டதனால்‌ அறவேரா 
வாழ்தத மாந்தரஞ்‌ சேரலின. வழித்தோனறல 
நன்றாக ஆட்சி புரிநதான (பத. 90:9-13). மதுரை 
யில சிறநத கொள்கையினையுடைய அறங்கூற 
வையம்‌ ஒருபால சினம்‌ செய்யாமலும்‌ ஒருபால 
உவகை செய்யாமலும நெஞ்சைப பாதுகாததுத 
துலாக்கோலை ஒத்த செம்மையுடையதாய விளங்‌ 
கியது (மது. 490-492). அரசனிடததுள்ள நனமை 
யையும்‌ தமையையும நெஞ்சததாலே கண்டு அத்‌ 
தீங்குகளை ஆராயந்து அவறறிலே ஒழுகாமல்‌ 
அடககிச சுறறததிடததுச்‌ செலலும்‌ அனபும்‌ எவ்‌ 
வுயிககண்ணும நிகழும்‌ தருமமும்‌ ஒருகாலமும்‌ 
போகாமல்‌ தமமிட ததே பரிகரிதது, பழி தமமிடத்து 
வாராமல நீககி, அதனானே ஏனையோரினும்‌ 
உயர்ச்சி எய்திப்‌ பரநத புகழ்‌ நிறைந்த, செமமை 
சானறவர்‌ காவிதி மாக்கள்‌ (மது. 496-499). குற்ற 
மற்ற சிறப்புககளையும செம்மையையும உடையவர்‌ 
சானறோர்‌ (மது. 184). முன்பே தாமறிநத செம்மை 
(நடுநிலை) உடையசானறோரைக்‌ கண்டதும்‌ எதிர்‌ 
கொள்ளும்‌ கடமையறிநத மனிதரைபபோலக, 
காந்தள மலர்‌ வண்டுகளுககு இடம கொடுத்தறகுப்‌ 
பிணிப்பை விட்டு மலரும (குறு. 865:1-5). (மதியமே, 
நீ சால்பும்‌ செம்மையும உடையையாதலின, 


செம்மையோர்‌ - நேர்மையுடையோர்‌, 


செய்‌ 


நினக்குததெரியாத வண்ணம்‌ மறைந்துறையும்‌ 
உலகம்‌ இனமையின்‌, என காதலர்‌ இருக்கும இடத்‌ 
தினைக காட்டுவாயாக” எனததலைமகள்‌ கூறி 
னாள்‌ (நற்‌. 198:3-6). செமமையில்‌ நீங்கிப்பொருள்‌ 
தேடுவார்ச்கு அப்பொருள்தான அவரைநீங்கி, 
இம்மையிலும்‌ மறுமையிலும பகையாகும (கலி. 14: 
14,15). *நுகத்துப பகலாணிபோல ஒருபக்க த்தைக்‌ 
கொள்ளுதலின றி முறைமை செய்தற்குச்‌ சாயாத 
கோல செமமையில நீன்‌ தந்தையை ஒப்பாய” 
என மகனுக்குத்‌ தலைவி கூறினாள்‌ (கலி, 86:17,18). 
*மமை தனனை வேண்டின காலததே பெய்து 
உலகை அளிததுப பாதுகாக்கும்‌ நல்ல முறை 
மையை எலலார்ககு தபபாது வருதலை, நினது 
செம்மையாலே உலகததிற்குத்‌ தருவாயாக' எனத 
தலைவனான அரசனை நோககிச்‌ சான்றோர்‌ 
கூறினர்‌ (கலி. 994-6). அறமுடையாரிடத்துத்‌ 
திருமால்‌ அருளும்‌ செமமையும்‌ உடையவர்‌ (பரி. 
4349-81). 


2. செந்நிறம்‌. தலைவியின்‌ மைவிளங்கும்‌ கண்‌ 
ணொளியால வையையின்‌ செமமை - செந்நிறம- 
உடைய புதுபபுனல்‌ அந்நிறமபோய்‌ இருள்‌ நிற 
மாயிற்று (பரி, 7,௪8-60),  இருப்பரஙகுன றத்தில 
செமமைப புதுபபுனலையுடைய சுனைபபககததில 
வெற்றிககொடிகள்‌ நினறன (பரி. 9:76-78). 


3.. செபபம்‌, யானையின தானே வீழ்ந்த கொம்பைக்‌ 
கனமும்‌ செமமையும - செப்பமும - ஒககுமாறு 
இருபுறத்தையும செததித தச்சன பாண்டில 
செய்தான்‌ (நெடு, 117-119,123). 


“எக்காலத்தும்‌ 
கருணை செய்தலையுடைய, பெரிய கேண்மை 
யுடைய, நுமமைப்போலச்‌ சாலபினை எதிரேற்றுக்‌ 
கொண டசெமமையோரும்‌- நேர்மையுடையோரும- 
தமமைஅடைநதாரைப்‌ பாதுகாபபோம்‌ என்று 
அரிய சூள்வைததுப்‌ பினனர்‌ அவா தெளியாத 
நெஞ்சுடனே செயலழிந்து வாடும்படி நெடுநாள்‌ 
விருமபா திருபபாராயின, அஙஙனம தஞ்சமென்று 
புகுநதாாதாம உயிர வாழ்தல எவ்வாறோ” எனத 
தோழி தலைவனைக்‌ கடிநது கூறினாள்‌ (நற. 345: 
5-10), 


செம்மொழி - மெய்ம்மொழி. பொருளின்‌ அளவை 


அறியும கருவியாய, துலாககோலை ஓத்த குற்ற 
மற்ற செமமொழியினை - மெயமமொழியினை- 
உடையவன நனனன (அகம. 849:4-8). 


செய்‌ - வயல்‌. ஆண்குருவி, பெரிய செய்யிடததே - 


வயலிடத்தே - உள்ள நெலலோடு கூடிய அரிசியை 


செய்கடன்‌ 


உண்டு கூட்டில்‌ பெடையொடு வதிந்தது (புறம்‌: 


318:4-8), பெரிய செயயிடத்தே விளைந்த, நெல்லி 
னுடைய கொக்கின்‌ நகம்‌ போலும்‌ சோறறை, 
பசிய துணடுகளாகிய கருனைச்‌ சூட்டோடு உணடல்‌ 
(புறம்‌. 298:38,57). மருதவளம்‌ அமைந்த விளை 
புலங்களாகிய செய்யில மகளிர்‌ நாரைகளை 
ஒட்டினர்‌ (பத. 73:4,5). செயயிடத்தே அரிநது 
அரிகாலாகப்‌ போகட்ட கதிரிடததே சேன்‌ தொடுக்‌ 
கும்‌ புனல்‌ நாடன்‌ கரிகாலன (பொரு, வெ. 318,33 
பட்‌.வெ.). மிகக மழையை ஏற்றுககொண்ட, பல 
முறையும்‌ உழுதிட்ட செம்மையாகிய செய்யின 
மணபோல நெஞ்சம்‌ நெகிழநதது (அகம. 26:28-28). 
நெடுந்தொலைவில நினறும வளம்பொருநதிய 
செய்யில்‌ விளைந்த நெறகதாகளைக்‌ கொணடு 
வநது, அவறறை அம்பல்‌ மலராலாய அவிய 
லொடு அட்டு உண்பித்தனர்‌ (அசும. 78:16-18), 
காட்டிலே, பின்னிய கொடிகளை உழககி, எருது 
கள்‌ பூண்ட பல ஏரால்‌ உழவினைப பொருநதிய 
சிவந்த செய்யிடததே (புனசெய்‌ நிலத்தில) இடப்‌ 
பெறுவன முறையே நிரம்ப இடபபெறறு, பொருந 
திய வினையுடைமையால்‌ தழைததுப பசிய இலை 
கள்‌ நிறைநத பயற்றில பசுக்கள்‌ புகுநது மேயநதன 
(அகம்‌. 262:1-4), தலைவி வறனுறற செயபோல 
வாடிவருந்தினாள்‌ (அகம. 301:1). உழவர்‌, காஞ்சி 
மரத்தின்‌ துண்டுகளை நட்டுக கருமபுகளைககட்டிக்‌ 
குறுககே வைததடைத்துப பெரிய நெற்பயிரை 
யுடைய செய்யாகிய பள்ளங்களில நீரைத்‌ தேக்க, 
இயற்றிய அணையின்‌ மேலே தேஙகி வழியும்‌ நீரில்‌ 
வரும கயலைக்‌ கொக்கு நோககியிருக்கும (அகம. 
346:3-11), செய்யிட ததே சென்றுண்ணும விருபப 
முடைய பன்‌ றி, உயர்ந்த மலையிடத்துள்ள தினைக்‌ 
கொல்லையிலே மேயும்‌ (நற்‌ 98:2,8). வறுமை 
யுற்ற புலவரது ஏற்றகை நிறையப்‌ பொன்னைச்‌ 
சொரியும வழுதியைப்‌ போலவே வையை செயயின 
கண்‌ பொன்னைப்‌ பரப்பும (பரி. 10.126-128). 


செய்கடன்‌ - செய்யும்‌ கடமை. “மகிழந, நீ செல்லாதே; 
நினக்குச்‌ செய்கடன்‌ - செய்யும கடமைகளை - 
உடையேன' எனபது காதற்‌ பரத்தை புலநது 
கூறிய கூறறு (அகம்‌. 3876:1). 


செய்குறி - செய்யும்‌ அடையாளம்‌/செய்த குறிமிடம்‌. தலை 
வன மீளும்‌ எண்ணம உடையோனாகி வந்து 
கொண்டிருக்கவும்‌ தலைவி சுவரில்‌ சுழிதத செய்‌ 
குறி - செய்யும அடையாளம - ஆகிய வட்டத்தை 
நாள்தோறும்‌ எணணி வருநதினாள்‌ (அகம்‌. 351: 
9,10). “தலைவர்‌ செயகுறி - செய்த குறியிடம - 
பிழைததலாலே சூடாது கடநத பூ மாலை போல 


145 


செய்குறியீட்டம்‌ - காலவீடடம்‌/காலவட்டம்‌. 


செய்தவம்‌ 


நின்‌ மெயவாடினை' எனத்‌ தோழி தலைவியிடம 
கூறினாள்‌ (தற்‌. 11:1,2), “யான நெருங்கி அவள்‌ 
பால்‌ இனிய மொழிகள்‌ பலவற்றைக்‌ கூறலின, 
என சொல்லுககு எதிராக வநது தான செயகுறி 
யில இனமொழி கூறிப பெயர்ந்தனள்‌' எனத 
தலைவன்‌ தலைவியை நினைந்தான (நற. 204:7-10) 
“பெரும, தின பரத்தை பொருட்டு, ஆண்டுச்‌ செய 
குறியோடு ஈணடு நீ வருதலை யாம வேணடேம்‌' 
எனத தலைவனிடம தலைவி கூறினள்‌ (ஐ, 48). 
“தாமரைப பூவாற செய்த கண்ணியை உடையை 
யாய, தண்ணிய நறிய சநதனததை உடையை 
யாய்த தலைவியின செயகுறிக்கண்‌ நீ வரின இச்‌ 
சிறு குடியோர்‌ நினனை அணஙகென அஞ்சுவா” 
எனத்‌ தோழி தலைவனிடம்‌ கூறினாள (கலி, 59. 
7-10). ஈரததினால்‌ தண்ணிதாகிய ஆடையை 
உடையையாய்‌, இராககாலததுப புணாசசிககு 
உரியனவறறை அணிகின ற இயலபினை உடையை 
யாயத்‌ தலைவியின்‌ செயகுறிககண நீ வரின 
நின்னைக காணும்‌ தினைபபுனம்‌ காபபோர்‌ 
களிறென ஆரவாரம செயவா' எனத தோழி 
தலைவனிடம உரைத்தாள்‌ (கலி, 52:11-14). “ஆரம 
அணிநத மார்பினை உடையையாய, தலைமையை 
உடையையாய, அருளுடையையாய்த தலைவியின 
செயகுறிககண நீ வரின, இவ்வூரார்‌ நினனைப 
புலி எனக கருதுவா' எனத தோழி தலைவனிடம 
கூறினாள்‌ (கலி. 52:18-18). 


நெயதலும 
குவளையும்‌ ஆமபலும சஙகமும கமலமும வெள்ள 
மும்‌ என எண்‌ குறிததிடட பெயாகளது செயகுறி 
யீட்டம-காலவீட்டம (காலவட்டம)- கழிநத பினபு 
திருமால நிலத்தினை வராகக்‌ கோலங்கொணடு 
எடுத்தார்‌ (பரி, 2:13:72), 


செய்கை - ஒவியம. காயா மலர்களின்‌ இடையிடையே 


சிவநத புறததை உடைய இநதிர கோபப பூசசி 
பரததலோடு முலலையினினறும உதிர்நத பல 
பூககளும பரதது கடததலால வலலோன செயத 
செயகை - ஓவியம்‌ - போனறு முலலை நிலம 
தோனறியது (அகம 144 3-6) 


செய்தவம்‌ - செய்த தவம்‌. *வையையே, நினனிடதது 


இததைநநீராடலை முறபிறபபில செயதவததாலே 
இபபிறபபில பெறறோம' என தோழி தலைமகன 
கேட்பக்‌ கூறினாள்‌ (பரி, 11.157,188), “துழாய்‌ 
மார்பினோய்‌, பணடும பணடும யாம செயதவப 
பயததால, நினனடியைக சையால தொழுது பல 
காலும அடுத்து இறைஞ்சி வாழத்தப்‌ பெறறோம 


செய்தி வளளுவன்‌ பெருஞ்சாததன்‌ 


என நலலெழுநியா திருமாலைப்‌ போற்றுவர்‌ 
(பரி 13 60-64). 


செய்தி வளளுவன பெநஞ்சாத்தன்‌ - புலவர்‌. அரசியல்‌ 
செய்ரிகளைபபொதுமககடகுப பறையறைநது அறி 
விபபோர பணடைக காலத்தில செயதி வள்ளுவா 
என வழஙகப்‌ பெற்றனா. அபபணி புரிததமை 
யால இபபெருஞ்சாததன செய்தி வள்ளுவன்‌ 
பெருஞ்சாததன எனக குறிககப்‌ பெற்றாரா. இவர்‌ 
பாடலொன்று குறுநதொகையில (228) இடம 
பெறறுளளது இலவாழ்ககைப பட்ட தலைவியின்‌ 
மனை க௫ச்‌ செனற தோழி, 'தளைவனின பிரிவுக 
காலததில நீ நனகு ஆறறியிருநதாய' எனறு 
அவளைப்‌ பாராடடிய போது, *தலைவர்‌ பிரிந்து 
நெடுநதொலைவு சென்றாலும எனனேஞ்சிறகு 
அணமையிலேயே இருபபரா, அவரது கடலநாட்டு 
நீரலையும எம சிறுகுடி முன்றிலில வந்து மீளும; 
ஆகலின, அநத அணுக்க நிலை சுணடு யான 
ஆற்றியிருநதேன' எனத்‌ தலைவி கூறுவதாக 
இவா அபபாடலில அமைத்துள்ளார்‌. தாழையின 
முதிர்தத அருமபுகள நாரைகளின்‌ கோதுகின்ற 
சிறகுகளைப போல விரிநது மடலவிழும்‌ எனனும்‌ 
இவர்தம உவமப்‌ புனைவு பாராட்டத்ததம. 


செய்ந்நன்றியறிதல்‌ - பிறர்‌ தனககுச்‌ செய்த நன்றியை 
யறிநது அவர்க்குத்‌ தானும்‌ நனமை செய்தல. ஓய 
மானாடடு நலலியக கோடன்‌ செய்நநன்‌ றியறிதலும 
சிறறினம இனமையும இனமுகம உடைமையும 
இனியன ஆதலும ஆதிய நற்பண்புகளை 
யுடையவன (இறு. 206-209). 


செய்யவள்‌ - திருமகள்‌. சிவநத தலைககோலம்‌ தங்கின 
மயிரபோல, சில இடஙகள்‌ செமமணலையுடைய 
வையையாறறில ஒழுகும்‌ அறலமணல செய்யவள து- 
இருமகளது - அழகினையுடைய மாாபிடததே 
யணிநத முததாரததையொதது நடுவே பிளந்‌ 
தோடியது (கலி,28.5 7), 


செய்யன்‌ - செந்நிறறு டையவன்‌. முருகன செய்யன- 
செநநிறமுடையவன்‌ “+ அவன குனறுதொறும்‌ 
ஆடுவன (முரு. 206,217), 


செய்யாள்‌ - செந்நிறமுடையாள்‌ (திருமகள்‌). செய்‌ 
யாட்கு - செநநிறமுடையாளுககு (திருமகளுக்கு)- 
இழைத்த திலகமபோல, மதுரை புகழபூததுச்‌ 
சிறநதிருநதது (பரி தி, 70). 


செய்யர்‌ - செந்நீறமுடையவர்‌, மதுரை நகரில மயிலிய 
லோரும, மடமொழியோருமான பரததையர்‌, 


செய்யோன்‌ 


பொன்னால செய்த பாவை பசு வெயிலிலே 
தோன்‌ றினாற போனற செயயர்‌-செநநிறமுடைய 
வர்‌ - (மது 410-412, 418-420). 


செய்யுள - செயயபபடூம்‌ பா. “விரைய பல பொருளை 


யும அடககிய, செயயுளை - செயயபபடும பாவை- 
செயயும்‌ செவ்விய நாவினையும, மிகக கேள்வியை 
யும விளஙகிய புகழையுமுடைய கபிலன' எனறு 
கபிலரை ஏததுவா பொருநதிலிளஙகீரனாரர்‌ (புறம. 
52 11,12). *நுமமையொககும அறுவினையுடைய, 
நும்‌ குடியுள்‌ ஒருவன்‌, புகழந்த செய்யுளையுடைய 
கழாத தலையார்‌ என்னும புலவரை அவமதிதத 
தனால உணடான பயன அரையம எனனும்‌ நகா 
கேடுறறது” என இருஙகோவேளிடம சுபிலா கூறி 
னார்‌ (புறம. 208,.8-13). கரணம அமைநத காசறு 
செய்யுள்‌ செயயவல்லவர்பரணா (பதி. ப, 5.23). 
யாதத செயயுளையும அடங்கிய கொள்கையையும்‌ 
உடையவர்‌ காககைபாடினியரா நசசெள்ளையார 
(பதி. ப. 6:12,13), 


செய்யோள்‌ - 1, செந்நிறமுடையோள. இளைய சூலை 


யுடைய செயயோளது - செநநிறமுடையோளது- 
அழகினையுடைய வயிறறின மெலலிய மயிர்‌ ஒழுஙகு 
படக்‌ கடந்த தோற்றரவு இரண்டு தலையும 
கூட்டித்‌ தைதத மரததைப பொதிதலுறும யாழின 
போர்வைக்கு உவமை (பொரு. 6-8), “செயயோள்‌ 
சொற்கள்‌ அழகை உடைய வாயின' எனத்‌ தலைவி 
யின தூதுமொழி குறித்துத தலைவன இரஙகிக 
கூறினான (ஐ௩, 444). (வெய்தாக உயிக்கும காம 
நோய தணிய என கண்கள்‌ செய்யோளது (தலை 
வியது) இளமுலைக்கண தூஙகுக” எனத தலைவன 
தனனெஞுசரிற குரைததான (ஐ. 450). 


2. திருமகள. தலைவனின்‌ பரததைமையைப புலந்து 
பிரிநதுறையும வன்மையுடைய மகளிர்‌ தமமிடதது 
நின்றும செயயோள - இருமகள்‌ - நீஙக, சிறிய 
அரிசியைக்‌ கொழித்துத்‌ தாமே சமைத்துணடு தனித 
தோராய எளிமையுடன்‌ வருந்துவர்‌ (அகம, 816: 
18-16). *திருமாலின திருமாபின அணிகளுககிடை 
யிலான நிததிலமதாணி மதியையொதது விளஙக, 
அம்மதியைச சாந்த மறுவைப போல, மாசிலலா 
அகலததில செயயோள வீறறிருகனெறாள' (பரி. 
2:28-31). 


செய்யோன்‌ - செந்நிறத்தோன (முருகன). மணிமிடற 


றோனும, பனைககொடியோ னும, புட்கொடியோ 


னும மயிற்கொடியை எடுதத மாறாத வெறறியை 
யுடைய, மயிலாகிய ஊாதியை உடைய ஒள்ளிய 


செய்வினை 


செயயோனும்‌ - செந்நிறத்தோனும (முருகனும்‌) - 
எனறு சொலலப்படட, உலகம காக்கும நால 
வருள்ளும, கருதியது முடிததலால்‌ நீ முருகனை 
ஒபபாய” எனப்‌ பாண்டியன இலவந்திகைப பள்ளித 
துஞ்சியநனமாறனை மதுரைக கணக்காயனார்‌ 
மகனார்‌ நக்கீரனா£ புகழழதுள்ளார்‌ (புறம்‌. 56:1-14). 


செய்வினை - 1. நலவினை. புலவராற்பாடப்படும்‌ 
புகழையுடையோர்‌, தாம செய்வினையை - நல 
வினையை - முடித்து, விசுமபிடத்தே பரகனாற 
செலுத்தப்படாத விமானததில ஏறிச செலவர்‌ 
(புறம, 27:7-9). விண்ணுலகததவர்‌ தாம செய்‌ 
வினையாலுள்ள இனபததின பயனையே துயபபர்‌ 
(புறம, 38:18,73). யானை வேடடைககுப போவோன 
யானையையும எளிதாகபபெறுவன, குறும்பூழ 
வேட்டைக்குப்‌ போவோன அது பெறாது வறிய 
கையினனாயும்‌ வருவன, அதுபோல உயாநத 
விருபபததை உடைய உயர்நதோர்க்குத தாம செய 
வினை மருங்கில்‌, அதனைத துய்ததல உணடாமா 
யின அவாககு இருவினையும செயயப்படாத உமபர்‌ 
உலகததின்‌ கண இன்பம நுகர்தலும கூடும; அவ்‌ 
வுலகததின கண நுகர்ச்சி இல்லையாயின மாறிப்‌ 
பிறததலிலே கூடும பிறபபினகண்‌ இன்மை எயத 
வும கூடும்‌ (புறம. 2144-10). அரசாலே மாராயம்‌ 
பெறபபடுதலும, அவர்‌ முனபாக, குதிரை, தோ, 
யானை முதலாகியவறறை ஏறிச செலுத்துதலும 
செலவமனறு; தம செயவினையின பயனே (நற்‌. 
210:5,6). 


2. போர்ச்செயல்‌. *செய்வினைக்கு - போர்ச்‌ செய 
லுககு-எதிர்நத பகைவா தேயத்தின கணணே நின 
படை மிக்குச்‌ செனறு யானைகளையேவி, விளை 
நிலப்‌ பககங்களையுடைய அரிய மதிலரணகள்‌ 
பலவறறையும கைபபற்றிக்‌ கொணடு அவறறி 
லிருநது கொள்ளபபட்ட அழகுபடச்‌ செயத நலலணி 
கலனகளை நின பரிசிலாககு நலகுவாயாக' என 
முதுகுடுமிப பெருவழுதியிடம காரிகிழார்‌ கூறி 
னரா (புறம. 8:11-16). 


3. வேலைப்பாடு, ஐந்தாகிய வேறுபட்ட வடி 
வினையுடைய முடிககுரிய செய்வினை - வேலைப்‌ 
பாடு - எலலாம்‌ முற்றுப்‌ பெறற திருமுடியைச 
செவ்வேள்‌ அணிந்திருபபார்‌ (முரு. 83,84), செய 
வினையமைநதது தோ (நற. 221:7). கழல செய 
வினையால பொலிவுறும்‌ (ஐங. 389. 1). 


4, செய்யும்‌ செயல்‌, - செய்வினை-செய்யும்‌ செயலை- 
இடையிலே தடுத்தால பிறரால இகழபபடுவாய்‌ 


747 


செயலை 


எனறு தலைவன நெஞ்சிறகுக்‌ கூறினான (அகம. 
33.18-20; 51:8; 98:7; 113'27; 125:15; 148:1; 156'6; 
1734; 271'11; 314:16; 33320; 347,89; 363:16; குறு. 
63:2; 247:2; 270:5; 275:6; 309:1; நற. 86:5; 179 5; 
384 5; ஐங்‌, 302:1; கலி. 7:5; 19:12; 22:14; 148.84; பரி, 
10:128) 


செயலூர்‌ இளம்பொன்‌ சாத்தன்‌ கொற்றனார்‌ - புலவர்‌, 


கொற்றனாரென்பதே இவரது இயற்பெயர்‌; சாதத 
னெனபது இவர்‌ தநதை பெயா. இளம்பொன 
எனபது தொழில குறித்த அடையாகும, செயலூர்‌ 
இவர்தம்‌ ஊராகும, ஊரொடு தொடர்நத பெயா 
கொண்ட புலவராகவும்‌ தொழில முதலியவறறால 
பெயர்‌ பெற்றவராகவும இவரை வையாபுரிப 
பிள்ளையின சங்க இலககியப பதிபபும குறிப 
பிடும்‌. இளமபொன சாததன இவா தந்தை பெய 
ரெனபதைப்‌ ப. மு. தமிழ அட்டவணையும்‌ (ப,120) 
காட்டும. இககொற்றனார்‌ பாடியதாக அக 
நானூற்றில்‌ 177-ஆம பாடலொன்றே உள்ளது. 
பிரிவிடை வேறுபட்ட தலைமகளை ஆறறுவிககும 
தோழி, தலைவர்‌ நினது கூந தலில மலா பெயதலைக 
கருதியும்‌ நின மாபகததே தொயயில எழுது 
தலை நினைநதும விரைந்து வருவா; அதனால, 
நலமகெட வருநதித தனிமையில துனபுறுதலைத 
தவிர்வாயாக' எனறு வறபுறுததும கருததில இவா 
அபபாடலை இயறறியுளளாா. தமிழநாடடின 
வடககே எருமை நாட்டில ஓடும அயிரியாறறின 
அடைகரை பறறிய குறிபபும தமிழநாட்டின 
நடுவே ஓடும்‌ காவிரியாறறின வடபகுதியில இருநத 
(சிறுகுடி கழானான) பணணன பநறிய குறிபபும 
இவா பாடலில வநதுள்ளமையால இவரது பரநத 
பயிறசி புலனாகும. பணணனது மறமாணபு 
இவரால சிறபபுறப பாராடடபபட்டுள்ளது. தலை 
வியின கூததற பினனலுககு யானையின துதிக 
கையினையும அவள்‌ மா£பகததின நிறததிறகு 
மாநதளிர்‌ வணணததையும இவா அழகுற 
உவமித்துள்ளார்‌. 


செயலை - அசோகு. முருகன, சவதத அரையினை 


யுடைய செயலையின - அசோனை - குளிதத தளிர்‌ 
அசையும காதினன (முர. 206, 207) தலைவி 
தோழிமாரோடு  நெருபபுபபோல விளங்கும்‌ 
நிறததையுடைய அழகிய தளிரையுடைய செயலை 
யின தாது விழுனெற குளிர்ந்த திழலிலே தஙனெள்‌ 
(குறி. 105,106). கூததா கனறின நெருபபுபபோனற 
ஒள்ளிய பூஙகொததுகளைச சுறறததோடே சூடிச 
சிவநத செயலை மரததையுடைய செவலிய வரியே 
சென்று சீறூாகளைச சோநதனா (மலை. 159-162). 


செயறகை 


தழைதத, செயலைத தளிராலாய தழையுடையால 
மாணபுறும அலகுலையுடையவள தலைவி (௮௧ம. 
7 19,22). அழகிய தளிகளையுடைய செயலையின 
தாழதல இலலாத ஓங்கிய கிளையில தொடுத்த 
தொங்கும கயிறறினாலாயது ஊசல்‌ (அகம. 36:6- 
௪). தோடடததிலுள்ள, அரக்கு ஊட்டினாற 
போலும்‌ ஒள்ளிய தளிரினையுடைய செயலையின து 
ஓஙகிய கிளையில கடடிய ஊசல கயிறறினைப 
பாமபெனக்‌ கருதி அமமரததின பெரிய அடியும 
துணிபட இடிலீழநதது (௮௪ம. 6௪:4-7) தீயின 
கொழுநதினை ஒதத செயலையது அழகிய தழையா 
லாய உடையினையுடுததுக குறமகள்‌ தபைபபுனம 
காததாள்‌ (அகம,  188,11-13). கொடிச்சியின, 
மேகலை அணியினை அணிநத அலகுலுககுப 
பெரிய தழையுடையை அளிததுச செயலையது 
பருதத அடிமரம தாழவினறி நினறது (குறு. 214: 
5-6). மலையில்‌ அழகுபெற உயாநத செயலையின 
அழகிய தலிபோனறது தலைவியின மேனி (நற. 
222,972). தலைவன்‌ வரிதது கட்டிய அமைத்த 
விலலையுடையவனாயச செயலையின கீழ்‌ வநது 
நினறான (நற்‌, 876,7). *வயலைக கொடியை 
யுடைய மலையுசசியினின றும்‌ தலைவ கொயது 
கொணாந்த செயலையின அழகியனவும ஒனறற 
கொனறு மாறாயினவுமான தழையை நீ ஏலாவிடில 
அவை வாடும்‌ எனத தோழி தலைவியைத்‌ தழை 
யேறக வேணடினாள்‌ (தங. 311). செம்மையான 
செயலையினது பவளததை ஓத்த ஒள்ளிய தளிரைக்‌ 
குரஙதினது குட்டி தினனும்‌. (ஐக. 375:1,2), செயலை 
யினது அழகிய தளிரை ஓததது எழில நலம (கலி, 
15:12). சுனையெலலாம நீலம்‌ மலர, அசசுனை 
சூழநத சினையெலாம செயலை மலர்நதது (பரி, 18: 
30,31). 


செயற்கை - செயற்பாடு. இயற்கையலலாதன மக்களின 
செயறகையில - செயறபாட்டில (தொழிலில) - 
தோன றினால, இவ்வுலகம தன்னையாள்கினற 
காவலரையே பழிககும (புறம்‌, 35.28,29). 


செயிர்‌ - 1. குற்றம. ”"செயிற்‌-குறறம்‌-தீர்நத கற்பினை 
யுடைய சேயிழைக்குக கணவன பாணடியன 
கருங்கை ஒளவாட பெரும்பெயர்‌ வழுதி (புறம. 3-6). 
செயிா தாந்த கறபினையுடையள்‌ காதலி (புறம. 
210:5). நறகுணங்களால்‌ நிறைநது பணிய வேண்டும 
உயாநதோரிடததுப பணிதது ஐம்புலனுமடக்‌ 
கிய செயிர்‌ தாநதவன தலைவன (பதி. 57:5). இடி. 
யேறுமேகங்கள்‌ தவழுமபெரிய குன றுகளில வாழும 
செயிருடைய, பாமபுகளை அச்சுறுததி அவறறின 
வலியை அழிககும்‌ முழக்கததினையுடையது (பத. 


148 


செயிர்‌ 


௧51.25-28). சேய்நிலத்தைக கடந்து விளங்குகினற 
செயி£தீர்நத நிறததினையுடையவா சூரர மகளி 
(முரு 19,41). பசைவரும விரும்பும்‌ செயிதீர்ந்த 
அழகினையுடைய மக்களைப்‌ பெறற தலைமைனப்‌ 
உடையோர்‌ இமமையில புகழொடும விளங்கி, 
மறு உலகவாழவினையும குறநமின்றி எயதுவர்‌ 
(அகம. 6621-48). மகளிர்‌ செயிதீர்நத கொள்கை 
யினையும, சில சொறகளையும உடையவர்‌ (அகம்‌. 
76.9-11). செயிர்தீர்நத நாவினையுடையர்‌ கூத்தர்‌ 
(அகம்‌. 55:13), உயிருடன கலநது பொருநதிய பல 
பிறவிகளிலும்‌ தொடர்நது வரும நடபினில்‌ செயிர்‌ 
தீர்தத நெஞ்சததால கலநதோர எபபொழுதும 
பிரியார (அசம. 205.1,2). பொருளகளை ததூககும 
கருவியாய துலாககோலை ஓததது செயிதாநத 
செம்மொழி (மெயமொழி) (அகம. 349:4). அழகிய 
முலையினைப்‌ பொருநதப புலலுநதொறும உயா 
குழைவது போலும மென்மை வாயநத செயிர்‌ 
தாநத இனிய துணைவரைக கூடியிருபபவாகட்கு, 
புலலெனனுூம மாலையும இனிது (அகம, 497: 
13-16). தோழியுடன உயிரொன்றிய செயிா தாநத 
நட்பினையுடையவள தலைவி (நற. 72:3,4). தலை 
வனைச்‌ *செயாதா காதலா' எனறு தலைவி 
குறிப்பிடடுளளான்‌ (தற 214:8), தலைவி செயி 
தாநத கோட்பாட்டினையுடையவள்‌ (நற, 26918). 
செயா தீரநதது மாரிக காலம (நற. 364112). உயிர 
கலநது ஒன றினால ஓததது செயா தீர்‌ நத கேணமை 
(தங. 419.1). நிலம ரரம அறுமபடி, ஞாயிறு, 
செயிர்‌ சினததோடே கதாகளைச்‌ சொரிந்தது 
(கலி. 20:1,2). ஏறுகள்‌ செயிர்‌ செய்யும்‌ சினம மிககு, 
வெவ்விதாயெழுநது தழுவுவாா மேலே ஓடின 
(கலி, 102:19,20). செயிரினைச செயத மாறுபாட்‌ 
டின மிகுதியினாலே, பொதுவா ஆரததுத தொழு 
வினுளளே ஏறு தழுவுதறகுச சேரப்‌ பாயநதார்‌ 
(கலி, 106,27-29). ஒருவரது உயிர குறைகினற 
நாளிடததே அவா பினனே செனறு, செயி 
செய்து, துகைததுக கூறறுவன்‌ அவரது உயிரை 
யுணணுவான (கலி, 105:35-38). “செருவில்‌ மேம 
பட்டு விளங்கும செயிர தீர்‌ அணணல' எனத்‌ 
திருமாலைப புலவா போறறுவா (பரி, 1:27). 


2. னம. நாணேறறப்பட்ட விசையமைநக வில்லி 
னையும குருதியாற சிவநத அமபினையும்‌ உடைய 
செயிர்‌ - சினம்‌ - பொருந்திய நோககமைநதவர்‌ 
மறவர்‌ (அகம, 871:1,8). செயிர்‌ நோகதினையுடை 
யவா ஆறலை கள்வா (நற 298 2). திருமால செயி 
ராலன்றி இயல்பிலே சிவந்த கணகனையுடையவர்‌ 
(பரி. 4:10). 


செரு செரு 


செரு - போர்‌. செரு- போர்‌ - முகத்தே மேம்பாடு தலைவன்‌ காக்கும ஊர்‌ வன்புல வைப்பினது (புறம. 


உடைய செவ்வேளை ஒததவன செலவககடுங்கோ 
வாழியாதன்‌ (புறம்‌. 14:17), துணைப்படை வேண்‌ 
டாத செருவென றியினையுடையவன்‌ இராசசூயம்‌ 
வேட்ட பெருநறகிளளி (புறம, 16:10,12). *செருச்‌ 
செயயும்‌ வலிமையுடையோய்‌” எனறும்‌, காற்றோடு 
எரி நிகழ்நதா றபோ லும்‌ செலவையுடை ய செருவின 
கண மேம்படும வளவ” எனறும்‌ சோழன்‌ குள 
முற்றத்துத்‌ துஞ்சிய கிள்ளிவளவனை விளிப்பர்‌ 
கோவூர்‌ கிழார்‌ (புறம்‌, 41:12,16-18). இளமைக்‌ காலத்‌ 
தும்‌ பகைவரைக்‌ காணப பொறாத, செருவின்கண்‌ 
மாட்சிபைப்பட்டது பாண்டியர்‌ குடி (பறம. 58: 
6-8) படைகளோடே செருவினகண வெகுண்டு, 
அறத்தால்‌ அடர்ததுச்‌ செய்த, வலிய போரை 
யுடைய வேந்தர்‌ இருவரும்‌ பட்டொழிநதனா” 
எனச்‌ சேரமான குடக்கோ நெடுஞ்சோலாதனும்‌ 
சோழன்‌ வேறபஃறடககைப்‌ பெருவிறற்கிள்ளியும 
பொருது வீழ்நதபோது கழாததலையார்‌ இரங்கிப்‌ 
பாடினார்‌ (புறம்‌. 68:6-8). *செருவினை விரும்பி, 
ஏழு அரசரொடு டகைத்துப்‌ போர்‌ செய்து 
வென்று, நீ நின்‌ ஆற்றலைத்‌ தோற்றுவிக்க 
அன்றும்‌ பாடுவார்க்குப்‌ பாட அரியை' எனறு அதிய 
மானை ஒளவையார்‌ பாடினார்‌ (புறம்‌, 99:8-11) 
பகைவர்‌ புறங்கொடு ததோடும வீரக்‌ கழலின ஆர 
வாரத்தைக்‌ கேட்டு நாணிப்‌ பினசெல்லாது கணடு 
நின்ற, செருவை விருமபிய செவ்வேளை ஒத்தவன 
பாரி (புறம. 120:19-81) செருவினை விரும்பும 
பகைமறவர்‌ தோற்றோட, அவரைப்‌ புறங்கணட 
சிறப்பினையுடையது முள்ளூர்‌ மலை (புறம, 174: 
13,13) “இடி முழங்கினாறபோலும்‌ அஞ்சத்‌ தகக 
முரசத்தோடு செருவினகண மேம்படும்‌ வெற்றியை 
யுடையர்‌ எனறெலலாம்‌ வேநதருடைய அரசச்‌ 
செல்வததை யாம்‌ வியத்தலிலலேம்‌' எனச்‌ சோழன 
குராப்பள்ளித துஞ்சிய பெருந்திருமாவளவனிடம்‌ 
கோனாட்டு எறிச்சிலூர்‌ மாடலன்‌ மதுரைக்‌ குமர 
னார்‌ கூறினார்‌ (பறம 197:5-8) 'செருவினை விருமபும 
, செவ்வேளையொத்தவனே' என்று மூவனை 
விளிப்பர்‌ பெருந்தலைச்‌ சாததனா (புறம்‌. 309:19) 
"மேனாள்‌ நேர்நத செருவினகண்‌ இவள்‌ தமையன்‌ 
யானையேெறிந்து போர்ககளததே பட்டான 
.நேற்று நேர்நத செருவின்கண இவள்‌ கணவன! 
எதாதது வநத படையைத்‌ தடுதது அவவிடத்தே 
மாணடான; இனறும, செருபபறை முழங்கக 
கேட்டு விருபபுறறு மயஙகித தன ஒரே மகனைச்‌ 
செருமுகம்‌ நோககிச செலக என விடுககினறாள்‌' 
எனறு மூதில மகளது மறபபண்பைப்‌ பாடுவர்‌ 
ஓககூர்‌ மாசாததியாா (புறம. 879). . வாளவடு 
விளஙதிய தலையினையுடைய, செருவினை விருமபும 


321,7-10). தலைவியின தன்னைமார்‌ செலவததை 
வேண்டாது, செருவினை வேண்டித்‌ தமமொடு 
ஒவ்வாதவர்க்கு மகட்கொடை நேராா (புறம, 845: 
13,14). *பொனனாற செயயபபட்ட ஆழிப 
படையைப்‌ போரின்‌ முனனே நின்று செலுத்திப்‌ 
பகைவரையழித்து, மேலே வரக்கடவ பகைவர்‌ 
வரப்‌ பெறாமையால செருவிடததே மேமபடட வலி 
யினையுடைய, முனனுள்ளோராகிய வேநதர்‌ 
விணணுலகு செலலக கண்டு வைத்தும உடன 
செல்லாது, இன்னும்‌ உள்ளேன” என நிலமகள்‌ 
அழுதகாஞ்சியும்‌ உணடென்பர்‌ அறிவுடையோர்‌ 
(புறம, 365:58-11). போரக்களததின்‌௧ண, தோகள்‌ 
ஏாகளாகவும, விடியறகாலததே புகுநது நெடிய 
வாகிய வேல முதலிய படைககருவிகளை நீடடிச 
செருவிடத்தே பயனபட்ட மாறறார்‌ படைககலங்‌ 
கள்‌, கீழ்மேலாக, மறிககபபட்டு ஆழந்தமைதத 
படைச்சாலினகண; பிடிததெறியும்‌ வேலும கணை 
யமுமாகிய படைகள்‌ விதைக்கபபெறறன. (பறம 
369.10-13). இடியினது ஓசையையுடைய முரசு மழை 
முழககம்‌ போல முழங்க, செருவிடததே பயின்ற 
யானைகள்‌ முகில்களாகவும, தோகளும குதிரை 
களும சிதைநது பரநது மமைத துளிகளாகவும 
வீழந்து கெட, அச்சம்‌ உண்டாக, அமபுகளாயெ 
காறறு வீசுன்ற இடமகனறது பாசறை (புறம, 
378:1-4), யானைகள்‌ செய்யும செருவில மேம்பட்ட 
வலிய தாளையுடையவன செல்வககடுஙகோ வாழி 
யாதன்‌ (புறம. 387:29,30). 'போரில வஞ்சனை 
யின்றிப்‌ பொழுது சிறநத தும்பைப்‌ பகைவருடைய 
போரினையும்‌ அவாதம பெருமையினையும அழித்‌ 
தொழித்த, செருவினை விரும்பும்‌ வலியினை உடை 
யோய்‌' என இமயவரம்பன்‌ நெடுஞ்சேரலாதனை க 
குமட்டூர்‌ கண்ணனா விளிததுப்‌ பாடினார்‌ 
(பதி. 14:8,9). பகைவர்ககுப புறங்கொடுதது ஓடாத 
கொள்கையினையும தாங்கள்‌ செயத போர்த 
தொழிலகளைப்‌ பொறித்தலையுடைய கமறகாலை 


யுமுடைய பெரிய போரிடததே பகைவரைச 
சிதைத்துக்‌ கெடுதத செருவினை விருமபுவா 
வீரர்‌ (பதி, 30:40,41). 


களஙகாய்க கணணி நாரா 
முடிச்‌ சேரல்‌ மனவெழுசசியால, செருவிடததே 
மேமபட்ட வலிபொருநதிய வீரருடனே கூடிச 
செனறு, பகைவர்‌ புதுமுறை புணர்ததுச செயத 
போகளை வஞ்சியாது பொருது வெனறான 
(பத. 36 3,4). குருதியாகிய செநநீா வெளளம 
பெருககெடுததோடச செருபபல செய்குவையா த 
லின நினவளன வாழ்க” எனக களஙகாயக கணணி 
நார்முடிச்‌ சேரலைக காபபியாறறுக காப்பியனரா 
வாழத்தினார்‌ (பத, 36:13,14). களஙகாயககணணி 


செரு 


நாரமுடிசசேரல செருவேட்கைமிக்குப பகைவர்‌ 
அரண வாடச செலலும, மிகக சினமும வனமை 
யும்‌ உடையோன (பதி, 38 6-8), செருவிடததே 
நன்னனின ஆறறலை அறுதததோடு, குடிதிசசெம 
புனல குஞ்சரம ஈர்பப, செருபபலசெயது செங 
களம வேடடவன களங்காயககணணி நார்முடிச்‌ 
சேரல (பதி, ப 9,121), செருககள்‌ பலவறறை 
வஞ்சியாது பொருது, வெனறு சிறநதது கொல 
களிறறு யானை (பதி, 46:10). கடல பிறககோட்டிய 
செங்குட்டுவன அடங்காத செருவினையுடைய 
சோழர்‌ குடிக்கு உரியோர்‌ ஒனபதினமர்‌ வீழ 
நேரிவாயில என்னுமிடததின புறததேதஙக நிலை 
யான செருவினகண அவரது ஆற்றலை அறுததான 
(பதி. ப.5:18-20), 'செருககளததே நின பார்வைக்‌ 
குட்படட பகைவா உயிர்‌ கவரபபடுதலால்‌, நெடுந்‌ 
தகையே, அபபசைவர்சகு நீ பேரசசததைச்‌ செய 
தினறாய்‌' என ஆடுகோட்பாட்டுச்‌ சேரலாதனின்‌ 
மறத்தைக காசகை பாடினியார்‌ நசசெள்ளையார்‌ 
போறறுவர்‌ (பதி, ௧1.3887). பகை வேநதர்‌, 
நாடோறும தமது துூசிபபடை கெழிதலால 
ஆற்றாது புலமப, அவர்‌ நாடுகளைக்‌ கைப்பற்றி 
அவரைப்‌ பொருது தொலைத்து அவாபால எழுநத 
சினம தணியபபெறற செருவினை விருமபும 
ஆண்மையினை யுடையவன ஆடுகோட்பாடடுச 
சேரலாதன (பதி. 5516-21). மழவரைச்‌ செருவில 
கொனறு குறைத்தவன ஆடுகோடபாட்டுச 
சேரலாதன்‌ (பதி. ப, 9:7,11) *உழிஞைப்‌ பூமாலை 
யணிநது, பகைபபுலததே கொள்ளததகக பொருள 
மிக உணடாகுமாறு, தண்ணிய தமிழ, வீரர்‌ 
களாகிய தன படையை மேனமேற்‌ செலுத்தி, 
மலைகள்‌ நிலைதளர முழங்கும்‌ இடியேறு போலச 
சினந்து செனறு, ஒரு வளைபபில இருபேரரசர்‌ 
களை வெனறு புறங்கணட ஒள்ளிய வாளேநதிச்‌ 
செய்யும செருவில மேமபட்ட தானையினையும 
வெல்லுகின்ற ' ' போரினையும்‌ உடையோனே' 
எனச்‌ செலவககடுஙகோ வாழியாதனை ககபிலர்‌ 
பாடுவர்‌ (பதி, 63:8-12). செலவககடுங்‌? கோவாழியா 
தன, பகை நாட்டிலுள்ளோர்‌ அஞ்சி நடுஙகப 
பல செருச்களிலும எதாததோரை வெனறழித 
தான்‌ (பத. 87:12). செலவக்‌ கடுங்கோ வாழியாதன 
அஞ்சத்தக்க தானையொடு சென்று செருப்பல 
கடந்தான (பதி, ப. 7.5), *செருவினை விருமபும வலி 
யினை உடையோய' எனப்‌ பெருஞ்சேரல இரும்‌ 
பொறை பாராட்டபபடுகின றான (பதி, 74/22). 
பெருஞ்சேரலிரும்பொறை செருவிடையே, தன்‌ 
உயிரைப்‌ பொருளாகக கருதுவதிலலை (பத, 79:1). 
போர்ககளத்தே, போரை விரும்பும்‌ விருப்பததால 
எதிர்த்த பகைவீரருடன , இடிவீழநத மலைபோலக்‌ 


150 


செரு 


களிறுகள்‌ கொலையுண்டுநிலததிலவீழ, நிலையாமை 
உணாவே இறகக, அமைந்த செருபபல செயது 
மேமபட்டதனால்‌ ஆரவாரததையுடைய நினபடை 
யிருககையை இனிது காணாநினறேம” என இளஞ்‌ 
சேரல்‌ இருமபொறையின வெனறிச்சிறபபினைப்‌ 
பெருஙகுனறுர கிழார்‌ பாடுவர்‌ (பதி. 8415-20). 
நிலததிலே ஊறிச சுவறுமாறு மிக்க குருதியரல 
செருககளம்‌ புலால்‌ நாற்றம நாற, எதிர்த்த பகை 
வரைக கொன்று வெனறவன இளஞ்சேரல இரும 
பொறை (ப, ச6.1-2). *இருமபொறை நீ மேற்‌ 
கொணடு புரியும்‌ அரசு முறை பிழையாமல்‌, செரு 
வில வெற்றியால மேம்பட்டு, நோயினறி வாழ்‌ 
வாயாக” எனப பெருங்குன றரா கிழார்‌ வாழதது 
வர்‌ (பதி, 89:12,18). *செருவிடததே மேம்பட்டு, இடி 
போல முழங்கும்‌ முரசினையும, யானைகளையும்‌ 
உடையோய்‌' என இளஞ்சேரல இருமபொறை 
யைப பெருங்குனறூர்‌ கிழார்‌ விளிப்பர்‌ (பத. 90: 
55-57), மதுரை வாயிலில செருவினை விரும்பிக 
கட்டின கொடிக்கு அருகே நூலால வரிதது 
புனையபபட்ட பநதும்‌ பாவையும தொங்கும்‌ (முரு, 
67-69). *செருவில ஒருவ' எனச செவ்வேள்‌ போறறப 


பெறுவர்‌ (முரு. 622). ஈரைமபதினமரும (துரி 
யோதனன்‌ முதலிய துூறறுவரும) களத்தில்‌ 
படுமபடி பெரிய போரை வென்ற, நெடிய 


தேரினையும்‌ ஆராத செருவினையுமுடையவர்‌ ஐவர்‌ 
(பாணடவர்‌) (பெரு. 415-417). செருவில்‌ மேம 
படுவோனே' எனத்‌ தொணடைமான இளந 
திரையன்‌ விளிககப்படுகனறான பெரு, 456), 
“தம்முடன வநது பொருதோருடைய செருவினைத 
தொலைத்துத்‌ தன்‌, ஏவலைப பொருந்தாத பகைவர்‌ 
முதுகிட்டவிடத்து விட்டுபபோன, குதிரைகளுடன்‌ 
பசிய பொன்னாற்‌ செய்த பககரைகளையும, 
இவை ஒழிநத பரிசிலகளையும தருவன” எனத 
தொண்டைமான்‌ கொடைசசிறபபைக்‌ கூறுவர்‌ 


- கடியலூர்‌ உருததிரங்கண்ணனார்‌ (பெரு. 490-498), 


தலையாலங்கானத்துச்‌ செருவெனற பாண்டியன 
நெடுஞ்செழியன்‌, சேரன சோழன ஆகிய 
இருபெருவேநதரும்‌ குறுநிலமனனரும இளைககும 
படி பொருது அவரைச செருவில்‌ வென றான (மது. 
55,56). கள்ளினை, உணணும வீரர்‌ தமமில பெரிய 
செருசசெய்வர்‌ (மது. 398), “இற்றை நாட்போர்‌ 
செய்வோன்‌” என்று கருதி மறததைக கொண 
டிருககிற மதுரை ததெருவுகளில மறவர்‌ தமமில தாம 
மாறாயப்‌ பொருகின்‌ ற , செருவிலே நெற்றிவடுப்‌ 
பெறுவர்‌ (மது. 594-596). மிசுகு வருகினற யாற்று 
நீரிடத்துக்‌ கல்லணை நினறு தாஙகினாறபோலத 
தம்‌ படையைக்‌ கெடுத்து மிக்கு வருகின்‌ ற பகைவா 
படையை நடுவே தவிர்தது அவரைக்‌ . கெடுதத 


"செரு 


செருவினை விருமபுவர்‌ படைத்தலைவர்‌ (மது. 725, 
726). காவிரிபபூம்படடி.ன ததே போர்வலிமை 
யுடையோர பெரிய சினத்தாலே, மணலமேட்டில 
, முதுகுகொடாமல கையாறகுததியும்‌ படைககலங்‌ 
களாலே வெடடியும்‌ ஒருவர்‌ மெயயோடு ஒருவர்‌ 
மெய்‌ உறும்படி கலநது செருசசெயவர்‌ (பட்‌. 70- 
72) பகைவரைப்‌ பொறாமல பொரும செருவினை 
யுடையவன்‌ நன்னன (மலை, 164,164). செருசசெய்‌ 
“இனற முன்பினையுடையவன குருசில (மலை. 186), 
மாட்சிமைபபட்ட (வஞ்சி முதலிய) செருததொழில்‌ 
மிககு நடத்தலாலே உலகம புகழும்‌ திருமகள்‌ 
நிறைந்திருநத மார்பினையுடையவன நன்னன 
(மலை, 355,356) பகைவர்‌ |பொறுததலாறறாத 
செருவினையுடைய தலைவாசலிலே மழை முழககத 
திறகு எதிராக முழஙகும பணணையுடைய முழ 
வின கணகள்‌ ஒலிததன (மலை 529,532) தலைவன 
விலலினைக கையிறபறறி, அமபினை ஆயநது 
கொணடு, செருசசெயத (தன்னால அம்பு எயயப 
பெற்ற) யானை சென்ற நெறியினை வினவித 


தினைப்‌ புனததின வாயிலின பக்கததே 
நின்றான்‌ (அகம. 88:11:15), எவ்வி எனபான்‌ 
வீழநத செருவில (செருககளததில) பாணர்‌, 


கையால்‌ தொழும்‌ முறைமையோடு முன்பெலலாம 
பராவிய (யாழின) கோட்டினை ஒடித்தனர்‌ (அகம. 
115:7-9) கள்ளின்‌ வணடலை நிறையக்‌ குடித்து, 
செருவினை விரும்பி ஆரவாரிககும்‌ சிவந்த 
கணணையுடையவர்‌ வீரா (அகம. 157:8,4). ஆய 
எயினன முருகனை ஓதத வலிமையோடு நின்று, 
பகைவர்‌ பாதுகாக்கும அரண்களை வெனறு 
போர்‌ அடுதல வல்ல மிஞிலி என்பானின செருவின 
கண்‌, களம்‌ சிவப்பப பொருது பின தோறறு 
வீழந்தனன்‌ (அகம. 181:3-7), பெருநதுறை எனனும்‌ 
இடத்தில நிகழ்ந்த செருவில நனனன்‌ களங 
காயககண்ணி நார்முடிச சேரலோடு பொருது 
களததில்‌ மடிநதான்‌ (அகம்‌, 199.18-20), வெளியன்‌ 
வேணமான ஆஅய எயினன்‌, பாழி எனனும 
போர்க்கள ததே மிஞிலி என பானோடு நன பகற்‌ 
பொழுது செயத செருவில்‌, வாட்படை மயஙதிய 
போரிலே புண்மிக்கு வீழ்நதான (அகம்‌. 208:5-9). 


குட்டுவன, தனனுடன பொரும பகையை நில 
எலலைககுள்‌ காணாமையின்‌ பொங்கி எழும்‌ 
சினம மிக்கு, செருவினைச செயயும வலியால்‌ 


கடலை வளைத்து அதனைப்‌ பிறககிடுமபடி ஓட்டி 
மாணபுறறான (அசம. 212.18-19). சுரநெறியில 
களிறு, செமமண்‌ நிலததில பொருநதி, புழுதியை 
அளைநது செருமலைந்து களததில வெற்றி 
கொண்ட வீராபோல முழங்கும்‌ (அகம. 237,911) 
செருத்திறம்‌ வாய்ந்த குதிரையையுடையவன 


151 


செரு 


திதியன (அகம்‌. 26:10), இருச்‌சரலைவாயமர்ந்த 
செழுமிகுசேய முருகன (அகம. 260:20,21). தெனனன 
பகைவரது அரணகளை அழிதத வலிமையுடன 
பகைவரது பல செருக்களையும வெனற இடியுடன 
மாறுபடும்‌ பெரிய கையினன்‌ (அகம. 342.710), 
கடற்பரப்பில்‌ உள்ள நுளையர்‌, இனிமைமிகக 
வெள்ளுப்பு நெல்‌ தூறறிய துருமபு படிநது கெட்ட 
மையின சினந்து, வயல உழவரொடு மாறுபட்டு 
எதாததுக கைகலநது சேற்றுக்‌ குழம்பினை எறிதது 
செருச்‌ செய்தனா (அகம்‌. 366:6-9). *இளமையில 
இவன இவளுடைய கூநதலைப்பற்றி இழுககவும, 
இவள்‌ இவனது தலைமயிரைப பிடிதது வளைத்து 
இழுப்பவளாய ஓடவும, இவவிருவர்‌ மோதலை 
அன்புடைய செவிலிததாயர்‌ தடுசுகவும நிலலாமல 
அயனமையை உடைய சிறு செருவினைச்‌ 
செயவா”' “என, உடன போகும தலைவன தலைவி 
யரை இடைவழியில்‌ கண்டோ தமமுளளே 
கூறினர்‌ (குறு. 229:1-4), பலாமரததில தொங்கும 
பழததை உணட திரளான ஆணகுரங்குகள்‌, சிலை 
மரததாலான விலலையுடைய வேட்டுவன குறி 
பிழையாது எயயும அமபுகளுககுப பயநது, செருக 
களததை உற்ற குதிரையைப போலப்‌ பொஙதி 
எழுநது மலைச்‌ சாரலில பாயந்து செலலும (குறு 
285 1-8), தலைவன செருவினகண மிசுக வலிமை 
யினையுடைய காளையாவன (நற்‌. 184.2), செரு 
வென்று தலையாலங்கானததுச சென்று தஙயை 
வேற்படை பொருநதிய சேனைகளையுடையவன 
பாணடியன நெடுஞ்செழியன (நற. 387. 6-8), செரு 
வினை விரும்பும தலைவன பகை தணிநதனன. 
(ஐங 468:5). தானை பகைவர்‌ செய்த அரணைச்‌ 
சிதைததுச்‌ செருவிலே மிககு நிறகும (ஐங. 474,1,2) 
செருத தொழிலிலே மிகுகினற சினததையுடைய 
அரசன சினநது படையுடன செனறு குஙகிய 
பகைப புலததை நெருபபுத தினறது (கலி 72,1,2), 
தலைவன, பொரும யானையை உடையவனாயப்‌ 
போர்‌ செயதறகு மாறுபட்டு எதா வந்தவருடைய 
செருவிடததே வெனறு மேமபடடான (கலி. 26: 
32-24). “பரத்தையருடைய முயககததாலே, பூசின 
பாடழிநத சிதறுதல்‌ பட்ட சநதனததையுமுடைய 
நின்வடிவைககணடு யானும நினனோடு செரு 
(ஊடுதல) ஒழிநதேன; இனி அபபர ததையரிடததே 
செலவாய' எனறு தலைவி தலைவனிடம்‌ கூறினாள்‌ 
(கலி, 91.18-18), வணடுகள மொய்தத செருவிலே 


ஒருததியடைய/ பூமாலையும முததமாலையும 
வேறொருததியுடைய தொடியோடே, தகக 
கொண்டன (கலி. 98,38,34). '*உனனோடு 


பொருவேம எனக கூறிவநதவர்‌ செருககை அழித 
துச்செருவிடததே மேமபடட, குறறம தாநத 


செருககம்‌ 


அண்ணலே” எனத திருமாலை விளிபபர்‌ (பரி 1: 
20,27). புனல விளையாடலீல கவடல கொணட 
ஒருத்நி, தன மேவியழகை உடகொண்டு பாராட்டிய 
காதலன தன ஊடலைத தணிககுமாறு வணங்கவும்‌ 
கடல தணியாது அவன சிரத்தை மிதித்துப 
பினனும்‌ வெகுளி தீராமையால செருவுறறாள்‌ 
(ஊடினாள்‌) (பரி. 7 78-78), செருவின மேமபட்ட 
திிரியாறசெயயும வெலபோரை உடையவர்‌ 
இருமால (பரி. 1358). செருவேல தானைச 
செலவன முருகன (பரி, 18.54). சறறததவையாயச்‌ 
செருச செய்த வாளிகளை ஓத்த கணணை 
யூடையவா மகளி (பரி. 20,37,38). 


2. இனம்‌. தலைவியின புதல்வன்‌ தனனிடததே 
செரு- சனம செயயக கருதியோரைத தன பிள்ளை 
யாடடததால மதிழச செயது உவகையாகிய கூத்‌ 
தாடடுவிப்பான (கலி. 85,34,25). 


செருக்கம - களிப்பு கள்ளுண்டார்சகுக கள்‌ முடியும்‌ 
காலததுப்‌ பிறநத செருககத்தை - களிபபை - 
ஒத்தது காம மயசகம (நற்‌. 35.10-12). 


செருக்காளர்‌-(களளுண ட. )களிப்பினையுடையார்‌ மதுரை 
யில இராக்காலததே கள்ளையுணடு, களிபபினை த 
தம்மிடத்தே தடுததுககொணட, மழலைசசொல 
கொண்ட நாவினையுடைய பழைய செருக்காளர்‌- 
களிபபினையுடையார்‌ - முழஙகுகினற குரல்கள்‌ 
கலந்து ஒலிக்கும்‌ (மது, 668,669). 


செருக்கு - 1. (கள்ளுணட) களிப்பு. தலைவன்‌ விடியற்‌ 
காலததுச்‌ செருககால - (கள்ளைக்‌ குடிதத) 
களிப்பினால்‌ தூங்குதல்‌ (புறம. 816:8). சோழன்‌ 
கரிகாற பெருவளததானிடம செனற பொருநன, 
உணடார்‌ மயஙகுதலைச செயயும களளை, மழை 
எனனுமபட மாடததிடததே மகளிர்‌ பலகாலும 
வார்த்து, வட்டில நிறையத தரத்தர வழிசசெனற 
வருததம போமபடி நிறையவுணடு, நெஞ்சிறகிடநத 
பெரிய வருததததையும போசகிச செருககொடு 
நினறான (பொரு. 84-89). மூஙகிற குழாய்ககுள்ளே 
பெயத முற்றிய தேனாற செய்த கள்ளின தெளிவை 
நிரமப உணடு, பினலா நெல்லாற செய்த கள்ளை 
யுமுணடு மகிழந்து விடியறகாலததுச செருககுற 
றனர்‌ (மலை, 171-178). உழவர்‌ தொழிறசெருககால 
வநத மயககம்‌ நீஙக மாங்காயின புளிபபதன 
அமைந்த சாறறைப பருகனர்‌ (அகம்‌, 37:69). 


2. மேம்பாடு. “இவள தனக்கென ஒரு நெஞ்சுடை 
யளலலள்‌ என்று கருதிச செருககினால - மேம்‌ 


152 


செருந்தி 


பாட்டினால-இவ்விடத்து வந்து, பரத்தையாககுக்‌ 
கூறும பயன படு சொறகளை வீணே சொல்லக்‌ 
கடவையோ' எனக காமக கிழததி ஊடல தீரு 
முகமாகத தலைவனிடம்‌ கூறினாள்‌ (கலி. 69.18, 
19). 


3. பெருமிதம்‌. கடல்‌ ஆர்பபதற்குக காரணம்‌ 
திரையனை யான்‌ பயநதேன எனனும செருக்கு- 
பெருமிதம்‌ (பெரு. வெ). 


செருத்தல்‌ 1. பாலமடி. அறுகமபுலலாய உணவினை 


செருந்தி - மரவகை, 


அருததிய நலல அனினங்களின பருதத மாணபுற்ற 
செருததல - பாலமடி - இனிய பாலைச்‌ சொரிநதது 
(அகம, 14:9,10). 


2. பால்மடியுடைய பசு (ஆகுபெயர்‌). நிலததளவும்‌ 
தொங்குகனற தாடியை யுடையனவும பருத்த 
முலைக்‌ உ காம்பை யுடையனவுமான செருத்தல - 
பாலமடியையுடைய பசு - பலவும மேய்சசல 
புலததிலே தம கனறுகளை நினைநது பாலை 
ஒழுகவிட்டவாறே மநதையைவிட்டு நீங்கி மாலைப 
பொழுதிலே ஊாககுத இருமபும (குறு 344:8-6). 


அருமபவிழ்ந்த செருநதியின்‌ - 
மரத்தின - நெடிய காமபமைநத மலா அரணமனை 
முறறத்தே மணம்‌ கமழததது (புறம. 890:8,2) இள 
வேனிறகாலம தொடஙகுகினற நாளிலே செருநதி, 
தன்னைக கணடார்‌ பொன்‌ எனறு மருளும 
படி பூத்தது (சிறு. 147), தலைவியும தோழியும்‌ 
செருந்தி, அதிரல, சண பகம போன்ற மலர்களைப்‌ 
பறிததுப பாறையில குவிததனர்‌ (குறி. 75,98). 
கானலிடததே அரும்பிய செருநதியின போதுகள்‌ 
விடியறகாலததே வாயவிழ்நது மலரும்‌ (அகம்‌. 1802 
9-12). “நீ, தலைவியின ஆகததே இனிய துயிலை 
விரும்பினாய்‌ ஆயின, அஙஙனம அவளைக்‌ கூடிச்‌ 
செல்லுதற்கு, மலர்ந்த செருநதிமரம பொருநதிய 
வெள்ளிய மணல்‌ மிகக முடுககில்‌, புன்னை மரங்‌ 
களையுடைய சோலைககண்‌ வருவாயாக” எனத 
தோழி தலைவனுககுப்‌ பகற்குறி நேர்ந்தாள்‌ (அகம. 
240:9 5) தலைவி, பொறபூக்கள்‌ நெருங்கிஇருநதாற் 
போனற, ஒளிபொருநதிய கொததுக்களையுடைய 
செருந்தியின பல பூக்களைச்‌ சூடிய அழகு 
பொருநதிய கூந்தலினள்‌ (அகம்‌. 280:1,2). பசிய 
இலையினையுடைய செருந்தி மரம பரவியுள்ள 
இருஙகழிச்‌ சேர்ப்பினையுடையவன்‌ தலைவன்‌ (ஐங்‌. 
112:1,2), மணல்மேட்டிலுள்ளசுரபுனனையின மலர்‌, 
செருந்தி மலரோடு கமழும்‌ (ஐங்‌, 141). தலைவன்‌ 
நெயதல்‌ மலரைச்‌ செருந்திப்‌ பூவோடு கலந்து 


செருப்பு 


கட்டிய மாலையினை அணிநதவன (ஐங்‌, 188:1,8). 
பருதியாகிய அழகிய செலவனைப போல செருந்தி 
அருமபுகள்‌ அலர்நதன (கலி, 86:85). தலைவன 
நாட்டுக்‌ கடற்கரையில்‌ தளையவிழ்ந்த செருநஇயின 
பூககள்‌ பிற பூககளுடன மிஞிறு சிறிதே ஒலிதது 
மிக ஆரவாரிப்பக கரிய துமபிகள்‌ தமமில 
இயைந்து தேனையூதச சூழநது கிடக்கும்‌ (கலி, 
137185), 


2. கோரை (வாட்கோரை: நெட்டிக்கோரையுமாம்‌), 
செங்கழுநீர்‌ மிகக பொய்கைகளிட ததே யானையும 
மறையுமபடியாக வளர்நத செருநதியுடனே - வாட்‌ 
கோரையுடனே-சண்பங்கோரையும்‌ நெருஙகியிருந 
தன (மது. 171,172) பகைவா நாட்டின வயலகளும்‌ 
வாவிகளும நீரறறுத தமமில ஒன்றாகி அறுகமபுல 
லுடன செருநதி வளாநது பாழபடுமாறு கரிகாற 
பெருவளததான  அநநாடுகளையழித்தான (பட்‌. 
343-245,270). தலைவனுராக சுழனிகளில பெரிய 
பஞ்சாய்க கோரையை யொத்த செருநதியொடு 
கொறுககைசசி கருமபுபோல வளாநது சுழன 
றாடும (ஐங. 18.1-2). 


செருப்பு: - 1, மிதியடி. போரிலே பகைவர்க்குத்‌ துன பம 
தருமமறவ னொருவன செருப்பிடை-மிதியடியிடை- 
பட்ட சிறுபரல்‌ போனறவன்‌ (புறம. 257:1). கூர்ம்‌ 
படை மழவர்‌ அடிகளிலே செருப்பினைப்‌ பூணடி 
ருந்தனர்‌ (அகம. 129.12-14). 


2. ஒரு மலை, *மிதியடியல்லாத செருப்பு எனனும 
மலையையுடைய பூழி நாட்டவர்ககு வேநதே” 
எனப்‌ பலயானைச்‌ செல்கெழு குட்டுவனைப்‌ 
பாலைக கெளதமனார்‌ குறிப்பிடுவர்‌ (பத. 21:82). 


செருவம்‌ - 1. போர்‌. *பழைய ஊரினுள்ளே, கசசணிந்த 
யானையையுடைய அரசுணடாகலின அவற்றை 
நல்லவெனறு பாராமல்‌ செருவததிலே - போரிலே- 
அழித்தல்‌ வலலையாய்‌ இருநதாய, எனச சோழன 
குளமுறறததுத துஞ்சிய கிளளிவளவனை மாறோக்‌ 
கதது நபபசலையார்‌ குறிப்பிடுவர்‌ (புறம்‌ .87:11-14), 
செருவததிலே சிறப்புடைய தன செஙகண சிவக்கக்‌ 
கேடகமாகிய தோலையே தனக்குத்‌ துணையாகக 
கொண்டு தனனை மறைததுப்‌ போரிடும்‌ தலைவ 
னொருவனுககு வேறு ஒருவரும்‌ துணையிலலை 
(புறம. 311:4-7). 


2. மாறுபாடு, *நின்‌ பொயச்சூள்‌ குறித்து முருகன 
திருவுளம செருவம்‌-மாறுபாடு- செயதற்கு முனனே 
தலைவி, மணியின்‌ நாவையசைத்துத்‌ தலைவணங்கி 


செலலல்‌ 


அமமுருகனமுன, நின்‌ பொயச்சூளால வரும 
ஏதததை மாறறுவதைக காணபாயாக' எனறு 
தலைவனிடம தோழி கூறினாள, (பரி. 8.84-89), 


செருவிலை - வெண்காக்கணம்‌ பூ. தலைவியும தோழி 


யும செருவிளையோடு-வெணகாககணம்‌ பூவோடு 
பிற பூக்களையும்‌ பறிததுப்‌ பாறையில குவிததனர்‌ 
(குறி. 68,98). 


செல்‌ - இடி. *நலல போர்களை வஞ்சியாது செய்து 


மேம்பட்ட, நின செல - இடி - போலும தடககை, 
இரபபோர்க்கு ஈதற்பொருடடுக்‌ கவியுமேயன றி, 
இரததறபொருட்டு மலாதலை அறியாது” என 
ஆடு கோட்பாட்டுச சேரலாதனின வணமையைக 
காக்கை பாடினியார்‌ நசசெள்ளையா, 
சிறபபிப்பர்‌ (யத, 52:10-18). செல ஒதத மறவர்‌, 
கொலலுகினற படையை ஏநதிவருவா (பத, ௧8,4), 
அழிததற்குரியாரை அழிதத செயலோடு மாறுபட்ட 
பெருமையமைந்த கையினையுடையவா செவவேள்‌ 
(முரு, 5). பலபோரை வென்ற, செலலுடன மாறு 
படும்‌ பெரியகையினன தெனனன (அகம. 342.9,10). 
“திருமாலின சினமொழி வான முழககையும செல 
முழககததையும ஓக்கும” (பரி, 72 44). 


செல்லல்‌ - துன்பம்‌ / வருத்தம. தலைவியைத தலை 


வனது மணம்‌ கமழும அகனற மாாபு வருததிய 
செலலல்‌ - வருததம - இதனாலுணடாயது என 
அறியாத காலத்தே, நெடுவேளைப போற 
றினால தணியும என முதுவாயப பெணடிர்‌ 
கூறினர்‌ (அகம 88:8-7). “நம தலைவர்‌ உறுவிதத 
இ.வவலலலைத தெரிநதருளுதலின, மணம கமழும 
நெடுவேள்‌ நம முனனை அழகினை த தநதருள்வன 
எனின, “தலைவி உற்ற செலலல நமமிடததுக்‌ 
காதலாலனறிப பிறிதொனறான எயதியது" 
என நம தலைவர்‌ கேடடறிவா; அவா அவவாறு 
அறிநதால பினனா யான உயிர வாழதல இலலை” 
எனத தலைமகள்‌ தோழிககுக கூறினாள (௮௪ம. 
98.26-30) “குவளைப்‌ பூவை ஓதுத எனது 
மையுணட கணகளில தெளிநத நீர்‌ ததுமப, யான 
சிறிது வருநதிய செலலறகு அனனை, இது தெய 
வததாலாயதோ எனப பிறிதோர்‌ ஐயமுறறனள்‌” 
எனத தலைமகள்‌ கூறினாள்‌ (அகம, 138:2-4). 
*பலசுரநெறிகளையும கடநது வநதுள்ள நம 
மிடத்துத தன உள்ளம்‌ படாதலால நம தலைவி, 
மாலைககாலததே பசலை பாயநத மேனியளாக 
நமமை நீள நினைந்து, மெலலிய விரலகளைச 
சோததிய நெற்றியினளாய்‌, கயலமீன்‌ உமிழும நீர்‌ 
போலக கணகளில நீர்‌ நிறைநது ஒழுக, பெரிய 


செல்லல்‌ 


தோள்‌ மெலிந்ததாலாய செல்லலுடன்‌ வருந்துவள்‌ ' 
எனத்‌ தலைவன்‌ இடைச்சுரத்துத்‌ தன்னெஞ்சிற்குக்‌ 
கூறினன்‌ (அகம்‌. 769:8-14). “செறிந்த அணிகள்‌ 
நெ௫ழ்ந்து விழ மெலிந்து, செல்லலுடன்‌ நினைவு 
மிகும்‌ நம்‌ அரிய துயரினைத்‌ தூதுவர்‌ வாயிலாய்க்‌ 
கேட்பின்‌ தலைவர்‌ நந்தன்‌ வெறுக்கை எய்தினும்‌ 
அங்கே தங்கமாட்டார்‌' எனத்‌ தலைமகள்‌ வேறு 
பாடு கண்டு தோழி கூறினாள்‌ (அசம்‌. 251:8-6). 
“நமது ஒள்ளிய வளை மிநதிழ்ந்து வீழ மெலிந்து, 
செல்லலுடன்‌ கண்ணீர்‌ சொரிந்து யாம்‌ இங்கே 
இருக்கத்‌ தலைவர்‌ அரும்‌ சுரம்‌ சென்றார்‌' எனத்‌ 
தலைவி தோழிக்குக்‌ கூறினாள்‌ (அகம்‌. 265:10, 
11,22). “வளை நெநிழ்தற்கு ஏதுவாய செல்லல்‌ 
கண்டு, அன்னையும்‌ இது பிறிதோன்றானாயது 
என உணர்ந்து மனம்‌ சுழல்வாள்‌' எனத்‌ தலைவி 
தோழிக்குக்‌ கூறினாள்‌ (அகம்‌. 292:1,2,7). “பகைவர்‌ 
கூறும்‌ சிறிய புல்லிய இழிசொல்லாகிய செல்லல்‌ 
அழியவும்‌ தம்பால்‌ நல்ல புகழினை நிறுத்தவும்‌ 
தலைவர்‌ பொருள்தேடி மலை வழிகளைக்‌ 
கடந்து சென்றார்‌” (அகம்‌. 389:13-15,24). *தோழி, 
நின்‌ மெல்லிய தோள்களை மெலியச்‌ செய்த 
தாதிய செல்லல்‌ கண்டு, வேலன்‌ முருகக்கடவுளால்‌ 
நேோந்ததென்று கூறுவான்‌” எனத்‌ தோழி 
தலைவியிடம்‌ கூறினள்‌ (குறு. 111:1,2), “என்‌ தோழி 
யின்‌ பெரிய தோள்களை மெலியச்‌ செய்த பிரிவு 
நோயாகிய செல்லலைப்‌ போக்கும்‌ பொருட்டு நீ 
வருமாறு கரைந்த காக்கைக்குரிய பலிச்‌ சோறு ஏழு 
கலங்களில்‌ இட்டளிப்பினும அது சிறிய அளவின 
தேயாகும்‌' எனத்‌ தோழி தலைவனிடம்‌ கூறினாள்‌ 
(குறு. 210:3-6). “என்னுள்ளத்தைப்‌ பிணித்‌ 
துப்‌ பற்றிக்‌ கொண்டவளிடத்து யாம்‌ செல்வோம்‌; 
சென்று அவளுடைய செல்லலைத்‌ தீர்ப்போம்‌, 
என்று என்‌ நெஞ்சம்‌ கூறுனெறது'' எனத்‌ தலை 
மகன்‌ ஆற்றானாகிக்‌ கூறினான்‌ (நற்‌. 284:1-4). 
“நின்‌ மார்பினால்‌ வருத்தப்பெற்ற ) தலைவியின்‌ 
செல்லலாகிய அருநோயை யாரிடத்து நொந்து 
கூறுவேன்‌' எனத்‌ தோழி தலைமகனிடத்து வரைவு 
கடாவுவள்‌ (நற்‌. 396:8,9). கழனியூரன்‌ மார்பு 
பலர்க்கும்‌ இழை நெகிழ்த்தற்குக்‌ காரணமான 
செல்லலைத்‌ தரும்‌ (ஐங்‌. 25:3,4). தலைமகன்‌ இழை 
நெடிழ்தற்குக்‌ காரணமான செல்லலைத்‌ தந்து பிரித்‌ 
தான்‌ (ஐங்‌, 315:8,4). “செல்லல்‌ உடைய தலைவ 
னோடு நீ கூடும்‌ கூட்டத்தை விரும்பி யான்‌ 
நின்னை அவனிடம்‌ அழைத்துப்‌ போய்‌ விடுவேன்‌” 
எனத்‌ தோழி அதற்குரிய முறைகளைத்‌ தலை 
விக்குக்‌ கூறினாள்‌ (கலி: 63:6,7). “நின்னை நுகர்ந்‌ 
தோருடைய நெஞ்சம்‌ அழிந்து செட்டுப்‌ போம்படி 
யாக அவரைக்‌ கைவிடிவையாயின்‌, அது வருந்திய 


154 


செல்லூர்‌ - ஓர்‌ ஊர்‌. 


செல்லூர்‌ கிழார்‌ ... ... கொற்றனார்‌ 


செல்லல்‌ போக்கும்‌ மருந்தின்‌ திறத்தை அறிந்த 
ஒருவன்‌, அம்மருந்தை அறியேன்‌ என்று வஞ்சித்து, 
அம்மருந்தின்‌ காரியத்தைக்‌ கெடுக்குமதிலும்‌ 
கொடிதுகாண்‌' எனத்‌ தோழி தலைவனுக்குக்‌ 
கூறினள்‌ (கலி. 129:23-25), தம்‌ கணவர்‌ மார்பின்‌ 
கண்‌ வழிவந்த செல்லலைச்‌ செந்தளிர்‌ மேனியார்‌ 


தீர்ப்பர்‌ (பரி, 8:122,123), 

செல்லிக்கோமான்‌ - செல்லூர்‌ மன்னன்‌ (ஆதன்‌ 
எழினி). கடலாடு மகளிர்‌ கொய்து கொணர்ந்த 
ஞாழற்பூக்களையும்‌ கழனியுழவர்‌ கொய்து 


கொணர்ந்த குவளைப்‌ பூக்களையும்‌ காவற்காட்டு 


“முல்லை நிலத்திற்‌ பூத்த முல்லைப்‌ பூக்களோடு 


சேர்த்து இளங்கோசர்‌ பலரும்‌ கண்ணியாகக்‌ கட்டி 
விளையடும்‌ பெரிய வளமும்‌ புதுவருவாயும்‌ 
உடையது செல்லி எனப்படும்‌ செல்லூர்‌; அச்‌ 
செல்லிக்‌ கோமான்‌ - செல்லூர்‌ மன்னன்‌-ஆகிய 
ஆதன்‌ எழினி, வேலால்‌ யானையை எய்து வீழ்த்தும்‌ 
வன்மையாளன்‌ (அகம்‌. 816:8-15). 


அரிய வலிமை கொண்ட 
கடவுளர்‌ உறையும்‌;சிறப்புமிக்கது செல்லூர்‌; அதன்‌ 
கிழக்கே பெரிய கடல்போலும்‌ ஆரவாரத்தை 
யுடைய கோசர்‌ வாழும்‌ ஊராகிய நியமம்‌ இருந்தது 
(அகம்‌. 909-12). எதிர்த்த மதயானைகளின்‌ கூட்டம்‌ 


போர்முனையிலே அழியுமாறு மன்னர்‌ மரபினை 


யறுத்த மழுவாள்‌ நெடியோன்‌ (பரசுராமன்‌) 
என்றும்‌ நீங்காத வேள்வித்தயினையுடைய அழகு 
விளங்கும்‌ 'செல்லூரின்கண்‌ அரிதில்‌ முயன்று 
முடித்த வேள்விக்களத்தில்‌ யாவரும்‌ காணுதற்‌ 
கரிய தூண்‌ நாட்டினன்‌ (அகம்‌. 220:9-9), 


செல்லூர்‌ கிழார்‌ மகனார்‌ பெரும்பூதங்‌ கொற்றனார்‌. 


புலவர்‌. செல்லூர்‌ என்பது சங்கப்‌ பாடல்களிலேயே 
சிறப்பித்துக்‌ கூறப்பெற்ற வளம்‌ மிக்கதோர்‌ ஊர்‌. 
கடவுளர்‌ பலரும்‌ உறையும்‌ சிறப்புமிக்க இச்‌ 
செல்லூர்‌, கோசரது ஆரவாரமுடைய ஊராயெ 
நியமம்‌ என்பதன்‌ மேற்கே அமைந்தது; நெய்தல்‌, 
மருதம்‌, முல்லை ஆகிய மூவகை நிலவளமும்‌ 
சான்றது; ஆதன்‌ எழினி என்பானால்‌ ஒரு 
காலத்தே ஆளப்பட்டது; மன்னர்‌ மரபினை 
யறுத்த மழுவாள்‌ நெடியோனாகிய பரசுராமன்‌ 
என்றும்‌ அவியாத வேள்வித்தீயினையுடைய அழகு, 
விளங்கும்‌ இவ்வூரிலிருந்து அரிதில்‌ முயன்று 
முடித்தவேள்விக்‌ களத்தில்‌ யாவரும்‌ காணுதற்கரிய 
தூணொன்றை நாட்டினன்‌. அத்தகைய மேன்மை 
பொருந்திய இச்‌ செல்லூரின்கண்‌ வாழ்ந்து புகழ்‌ 
படைத்த கிழார்‌ ஒருவர்க்கு மகனாவார்‌ இப்புலவர்‌ 


செல்லூர்‌ ... கொற்றனார்‌ 


பெரும்பூதங்கொறறனார்‌. இவரது இமமுழுப்‌ 
பெயரோடு அகநானூற்றில மட்டும ஒரு பாடல 
(250) காணப்படுனெறது. ஆயின்‌, (குறு 218, 
358, 363; நற. 80), ஆகிய வேறு நான்கு பாடல 


களையும சேர்தது இவருடையனவாக வையா 
புரிபபிள்ளையின்‌ சங்க இலக்கியப பதிபபு 
காட்டுகின றது. அவற்றுள்‌ குறு. 3648-ஆம்‌ 


பாடலின்‌ ஆசிரியர்‌ பெயர்‌ செல்லூர்க்‌ கொற்ற 
னார்‌ (௨. வே. சா.) ஆகலின்‌, அவரை மட்டும்‌ 
இப்புலவராகக்‌ கொள்ளும்‌ வாய்ப்புணடு. மற்று, 
(குறு. 318, ௪௪௪; நற்‌. 80) ஆகிய மூன்று பாடல்‌ 
களின ஆசிரியர்‌ பெயா கொற்றன்‌ (௨. வே. சா.) 
எனறும்‌, கொற்றனார்‌ (பி நா) எனறுமே அவ்விரு 
தொகை நூல்களிலும்‌ உள்ளன. *ஆா” எனனும 
சிறப்பு விகுதியே வேறுபாடு ஆகலின்‌ இவ்விரு 
பெயர்களையும பொதுபபடக கொற்றனார்‌ என 
ஒன்றாகவே கொள்ளலாம்‌. வேறு எந்த அடையு 
மிலலாத இபபெயரை, இடையன்‌ சேநதங்கொற்ற 
னாரா. முதலாசு அடையடுத்த கொற்றனார்‌ 
பெயர்கள்‌ பல இருக்கையில, செல்லூரகழார்‌ 
மகனா பெருமபூதங்கொற்றனாா ஒருவருடன்‌ 
மட்டும்‌ தொடர்புபடுத்தத்‌ தகுநத ஏதுவேண்டும்‌. 
அவை கிடைக்காத நிலையில வேறு வேறு புலவர்‌ 
பெயார்களாகக்‌ கொள்வதே சாலும்‌ (௨, வே. சா.] 
இம்‌மூனறு பாடலகளைப்‌ பாடிய கொற்றனாரை 
யும செலலூர்க்‌ கொறழனாரையும்‌ வேறுபடுத்தியே 
குறுந்தொகையில பாடினோ வரலாறு கூறுவர்‌. 
அவர்‌ செல்லூர்க்‌ கொற்றனாரைக்‌ கூடச செலலூர்‌ 
கிழார்‌ மகனாரான (பெரும்பூதங்‌ கொற்றனா 
ரொடு தொடர்புறுததாமை அறியததகும. 
ஆயினும்‌, ஊர்ப்பெயர்‌ ஓட்டினைக்‌ கருதி இவை 
யிரணடு பெயர்களையும்‌ இணைத்துக காணலாம்‌- 
ஆகவே, செலலூர்‌ கிழார்‌. மகனாரான பெரும்‌ 
பூதங்‌ கொற்றனாரே செல்லராக கொற்றனார்‌ 
எனச சுருககமாகக்‌ குறிககப பெறறார்‌ எனக்‌ கருத 
லாம. இவ்வாற்றால, (அகம, 280; குறு, 863). ஆகிய 
இரு பாடலகள்‌ இவருடையனவாம. அவறறை 
முறையே நெய்தல,' பாலை எனற இருதிணைகளில 
இவர்‌ பாடியுளளார்‌, தலை மகனுககுக குறை 
நேர்ந்த தோழி தலைமகளிடத்தே சென்று அவள்‌ 
குறை நயக்குமாறு படைத்து மொழிவதனை 
இவரது முதற்‌ பாடலில நயமுறக்‌ காணலாம்‌, 
“நாம தோழியர்‌ கூட்டத்துடன்‌ மணலவீடு- கட்டி 
விளையாடியிருக்கையில அங்கு வநத தலைவன 
அமமணல வீட்டினைப்‌ புகழநது பேசி மறுமொழி 
பெறாது சென்றனன; அனறு முதல்‌, துன்பத்தோடு 
தோள்‌ மெலிந்து அலரால வருந்தி வளைநெதிழந்த 
நம்முடனே, நாம்‌ முன்பு விளையாடிய துறையும்‌ 


155 


செல்வக்கடுங்கோ 


துயிலொழிநததுகாண்‌' என்ற தோழியின்‌ கூறறு 
அறிநதினபுறததகும. பிரிவுணர்ததிய தலைவனிடம 
தோழி அப்பிரிவின கொடுமையுரைபபதாக இவரது 
குறுநதொகைபபாடல அமைந்துள்ளது. *தன 
னுடனே இனபுறுதலின்‌ றி அறுகம்புல்லை மேய்ந்‌ 
திருக்கும்‌ மலைப்பசுவைக்‌ கணடு மலையெருது 
விருப்பத்தினால்‌ பெருமூசசெறிநது, உகாய்மர 
நிழலிலே தங்கும்படியான சுரநெறியில்‌ நீ நின 
காதலியை இன்றிப பிரிநது செலலுதல்‌ இனிதோ” 
எனறு தோழி தலைவனை வினவுவதாக இவர்‌ 
அப்பாடலை அமைத்துள்ளார்‌. 


செல்லூர்க்‌ கொற்றனார்‌ - புலவர்‌, “செல்லா கிழார்‌ 


மகனார்‌ பெரும்பூதங்‌ கொற்றனாா' காண்க, 


செல்லூர்க்‌ கோசிகன்‌ கண்ணனார்‌ - புலவர்‌, செல்லரா 


என்னும்‌ ஊரினர்‌; கோசிக: கோததிரத்தினா; 
கண்ணனார்‌ எனனும்‌ இயறபெயரினர்‌. இவருடைய 
தாக அகநானூற்றில 66-ஆம்‌ பாடலொனறே 
யுள்ளது. அதனகீழ இவர்‌ பெயர்‌ செயலூர்க 
கோசங்‌ கண்ணனார்‌ எனற பாட வேறுபாட்டுடன 
காணப்படுகின்றது. இவர்‌ தம்‌ பாடலை மருதத்‌ 
திணையில்‌, பரததையிற்பிரிநத தலைவன்‌ விடுத்த 
வாயிலாய்‌ வந்த;தோழிக்குத்‌ தலைவி கூறியதாகப 
பாடியுள்ளார்‌, தலைவியை விடுத்துத்‌ தலைவன 
புதுவோள்‌ ஒருததியை மணசகுமுகததான, தெரு 
வழியே தேரில போகையில்‌, அவனது தேர்க 
குதிரையின்‌ மணியோசை கேட்டுக காணும விருப 
போடு மனைக்குள்ளிருநது களர்நடையிட்டு ஓடி 
வந்த புதல்வனை நோசுகிய அவன, தேரை நிறுததி 
இறங்க, அபபுதல்வனையெடுத்து அணைதது 
விடுக்கவும்‌ தனனை விடாது அழுத புதலவனாவ 
தடையுண்டு மனைபபுகுதது தலைவியொடு அவன 
தங்கியதை இவா அழகுறப புனைநதுள்ளாஈ. தலை 
வனின்‌ வேறறு மணததைத தடுதத புதலவனைக்‌ 
குறித்து உவநத உள்ளததளான தலைவி, 
பகைவரும விருமபும்‌ குறறமறற அழகினையுடைய 
சிறுவரைப்‌ பெற்ற செமமலேரா, இமமையுலகத்‌ தும்‌ 
புகழொடு விளங்கி மறுமையுலகததையும மறு 
வின்றி எய்துவர்‌ எனப பலரும்‌ கூறும பழ 
மொழியின வாய்மை கணடு மொழிவதைப்‌ பாடிய 
முறையில இவர்‌ புதல்வர்ப்‌ பேறறின சிறப்பினைக்‌ 
காட்டியுள்ளமை கருதத்தகும்‌. 


செல்வக்கடுங்கோ - சேரவேந்தன்‌. இவன அநதுவஞ்‌ 


சேரலுககும்‌ ஒருதநதை எனபான மகளாயெ 
பொறையன பெருநதேவிககும்‌ மகனாவான (பத. ப. 
7). இவன்‌ பெயர்‌ சேரமான்‌ கடுங்கோ வாழியா தன 


செலவக்கடுங்கோ 


(புறம. 8-அடிக). சேரமான செலவககடுஙகோ வாழி 
யாதன (புறம. 14-அடிசு). சேரமான சிககற பளளித 
துஞ்சிய செலவக கடுங்கோ வாழியாதன (புறம, 
387-அ3க) என மேனமேல நீணடு வழங்கும்‌. அனறி 
யம செலவக கோமான (யத, 67,23). செலவககோ 
(பதி. 63 16) எனச சுருஙியம பாடலகளில பயினறு 
வரும, செலவக சுழிஙசோ வாழியாதன என்ற 
இவனது இயறபெயர்‌ முழுதுமே இவனைப்‌ பற்றிய 
குணடுகட பாலியாதனாருடைய பாடலில (புறம்‌ 
387:30). பயினறு வநதுள்ளது. சேரலாதன எனற 
குடிபபெயரளவோடும இவன கபீலரால குறிக்கப 
பெறுகனறான (புறம. 85), இச செலவக்கடுங்கோ 
வாழியாதனைக கபிலர்‌ பனனிரு பாடலகளாலும 
(புறம. 8:14; ப. 61-70), குணடுகட்‌ பாலியாதனார்‌ 
ஒரு பாடலாலும (புறம 387). சிறப்பிததுப பாடி 
யுள்ளனர்‌. அவறறால இவன பணபுகள்‌ பலவும்‌ 
பூலனானெ றன, இவன ஈதல குறிதது, இரககமோ 
மதிழசசியோ எதுவுமினறி ஒதத நிலையில ஈயுந 
தோறும மிகுதது வழங்குவான எனனும நறபுகழ 
நாடெலாம பரவத திசழநதான (பதி 6118-14). 
*பார்பபாாக கல்லது பணிநதறியாய; நட்புடை 
யோர்க்கல்லது கணணோடி அஞ்சாய்‌; நிலவுலகே 
புடைபெயருங காலமாயினும நீ சொனன 
சொலலைமாறறிப பொயததலறியாய்‌” எனக கபில 
ராலும இவன பணபுகள்‌ பாராட்டப்‌ பெறறன 
(பதி. 68:1-7). இவன தனனை ஏனையரசா வழி 
மொழிததொழுக நுகரும இனபத்தை விருமபி 
உலகம பிறர்ககும்‌ பொதுவெனும சொலலைப 
பொறுத்துக கொள்ளுதவினறிப பிற நாடுகளை 
வென்று தனனெல்லையைப பெருச்கும மடியாத 
ஊககமும பொருள்களைத தனககெனக்‌ !காவாத 
' ஈசையும பகைவரை வஞ்சியாது எதிர்நின்று 
கொல்லும்‌ படையுமுடையவன (புறம. 8). காம 
வேட்கையால மாறாத வெறறி வேட்கை வாய்ந்‌ 
தவன (பதி. 68). பிணமபடப்‌ பகைவரை அழிதத 
' பின அபபகை நாடடினுள்‌ கெட்ட குடிகளை 
£ அஙசேயே பயிறு வாழுமாறு செய்யும்‌ பண்பு 
இவனிடத்தே சிறபபாகக காணபபடுவதாம்‌ (பத. 
69:9,10). இவனது வெற்றிகளில ஏனை வேந்தராகிய 
சோழ பாண்டியரை ஓட்டியது விதநதெடுததுக 
குறிககப பெறறுள்ளது (பத, 68:8-12). காஞசிப 
பொருளாகிய நிலையாமையையுணாதத வீரர்ககுப்‌ 
பெருமகனாகவம விலலோர்சகுக்‌ கவசமாகவும்‌ 
சோநதோககு௪ செலவனாகவும பாணர்ச்பகு புர 
வளனாகவும பரிசிலர்ககுச செலவமாகவும்‌ இவன 
குறிககப பெறுவான (பதி. 65). இவன தன அரசியல 
சுறறம சூழ அமர்நது வேளவிகளை இயற்றிக கட 
 வீளரை உணபித்தான்‌; கேள்வியாகிய மறைகளை 


156 


செல்வக்கோமான்‌ - சேரவேந்தன்‌, 


செல்வங்கள்‌ - 


செல்வங்கள 


ஒதி உயாநிலையுலகத்து மேலோரை இன 
புறுத்தினரன (பத. 70:17-19). பதிறறுப பததிஷ.ள 
தனனைப்‌ பததுப பாடலகளால (81-70) பாடிய 
கபிலாககுப பரிசிரைகச சிறுகொடையென நூறா 
யிரம பொற்காசுகளைக கொடுதது, *நனறா” 
எனனும குனறேறி நினறு தன கணணிறகணட 
நாடுகளையெலலாமும்‌ இவன காட்டிக்‌ கொடுத்‌ 
தான :எனறு அபபத்தின பதிகம்‌ கூறும. வாயிலில 
வநது நினறு தனனை வாழ்த்திப்‌ பாடிய கிணைஞ 
னுக்கு, அவனது சிறுமையை நோசகாது தன 
பெருமையை நோசுக களிறுகளையும புரவிகளை 
யும, ஆனிரைகளையும ஆட்களையும்‌ கனவென 
மருளுமா று நனவிலே நலகிய இவனது கொடைத 
திறததை அகதிணைஞதன்‌ கூற்றிலேயே வைததுக 
குணடுகட்‌ பாலியாதனார்‌ பாடியுள்ளதும (புறம* 
2877), காணததகும. இசசெலவககடுஙகோவுககு 
வேளாவிக கோமானாகிய பதுமனின மகள்‌ 
வயிற்றிற பிறநதவனே தகடூரெறிந்த பெருஞ்சேர 
லிருமபொறை. முடிவில இவன சிககறபள்ளி எனனு 
மிடத்தே இறந்தமையால சிககற பள்ளித துஞ்சிய 
செல்வககடுஙகோ வாழியாதன்‌ எனக குறிக்கப்‌ 


. பெறறான. 


செல்வக்கடுங்கோ வாழியாதன்‌ - சேர வேந்தன்‌. “செல்வக்‌ 


கடுங்கோ' காணக, 


செல்வக்கோ - சேரவேந்தனண்‌. செலவககடுங்கோ வாழி 


யாதனைச *செலவசுகோவே' என விளிததுப 
யரடுவர்‌ கபிலர்‌ (பதி, 24:76). செலவக்கடுங்கோ” 


காண்க. 


“பாணனே, நீ நின்‌ 
சுற்றததோடே கூடிச்‌ சான்றோர்‌ பெருமகனும்‌ 
நேரிமலைத்‌ தலைவனுமான செலவக்‌ கோமானைப்‌ 
பாடிச்‌ சென்றால்‌, பந்தர்‌ எனனும்‌ மூதூரிட ததுக 


, கடலினினறு கிடைத்த முத்தமொடு, கொடுமணம்‌ 


எனனும்‌ ஊரில செயயப்பட்ட நலலணிகலன்‌ 
களைப்‌ பரிசிலாகப்‌ பெறுவாய்‌” என்று பாணனைச்‌ 
செலவக்கடுஙகோ வாழியாதனிடம ஆற்றுபபடுத்‌ 
தும்‌ முறையில கபிலர்‌ பாடியுள்ளார (யத. 87). 
செலவசுகடுஙகோ, காண ௧. 


பொருள முதலியவற்றால்‌ வரும்‌ 
வளங்கள்‌. சேர்ந்து வாழும்‌ சுற்றததாருடைய 
நெஞ்சு வருந்துமபடி தனனோடே கெழுமுதலுறற 
செலவங்களை - வளங்களை - மேலே வனாசகூம 
முயறசிதானும்‌ இலலாதவனுடைய குடி நாள 
தோறும தேயும்‌ (கலி, 149:8,9), 


செல்வம்‌ 


செல்வம்‌ - பொருள்‌ முதலியவற்றால வரும்‌ வளம்‌[மேம்‌ 
பாடு “மறுமை உலகதநினகண நுகரும செலவத்தை 
விரும்பின நீர்நிலை பெருகச செயதல வேணடும்‌ 
எனப்பாண்டியன நெடுஞ்செழியனுக்குக குடபுல 
வியனார்‌ அறிவுரை கூறுவா (புழம. 18:13,28), 
“பெருமானே, நின செல்வம அறனும்‌ பொருளும்‌ 
இன்பமும மூனறும்‌ ஆற்றும' எனச சோழன நலங்‌ 
கிள்ளியை, உறையூர்‌ முதுகண்ணன சாததனார்‌ 
பாடுவர்‌ (புறம்‌. 88:15,16), பாணர்க்கு நீங்காத 
செல்வம்‌ எல்லாவற்றையும்‌ செய்தவன வளவன 
(புறம்‌, 34:14,15). “நாடு பொருந்திய செல்வத்தை 
யுடைய பெருமைபொருநதிய வேநதே' எனச 
சோழன்‌ குளமுற்றததுத துஞ்சிய கிள்ளி 
வளவன பாராடடபபடுகனறான (புறடீ. 35,12). 
உயாந்த புகழ்பொருநதிய நிலமாளும்‌ செலவம 
எயதியவன்‌ நெடுங்கிளளி (புறம. 47:6-11). புலவரது 
ஓய்நத செலவான உளதாகிய வருத்தத்தைப்‌ 
பார்தது, மானீனது திரளைத தொலைத்த, 
செல்வததையுடைய தலைவனாகிய வல்வில வேட்டு 
வன்‌ (புறம. 1504-7). *புதலவன்‌ பசி போககுதற்கு 
வழியறியாது நனவினகணணும துயரம்‌ உறுவோள்‌ 
வளப்பம்‌ மிகுமாறு, தொலையாத செல்வத்தைப்‌ 
பரிசில்‌ தநது விடுத்தலை விருமபுவேன” எனக்‌ 
குமணனைப்‌ பெருஞ்சிததிரனார்‌ பாடுவர்‌ (புறம்‌. 
160:25-28). *வலிகெட்டுப்‌ பொறுத்தற்கரிய துனப 
முறும, எனது பெரிய வறிய நிலையிலுள்ள மனைவி 
நினது முயறசியாலுணடாகிய செல்வத்தைக காண 
தொறும மருள, யான்‌ களிற்றின்‌ மீது ஏறிச செம்‌ 
மாநது செலலவிருமபினேன” எனக்‌ குமணனிடம்‌ 
பெருஞ்சிததிரனாா கூறினார்‌. (புறம்‌, 161'14-20). 
*போரினகணணே உழக்கபபட்ட நினது படையை 
யும்‌ நினது சீர்மிக்க செல்வத்தையும்‌ பலபடப்‌ 
புகழவேம' எனறு குமணனைப பெருஞ்சிததிரனார்‌ 
பாடினார்‌ (புறம 161,30-82). ஈர்நதூர்‌ கீழான 
தேயன்‌ மாறன, நாள்3தாறும தொடர்நது 
கொடுக்கும்‌ செல்வமும்‌ உடையரனலலன; இரந 
தோக்கு இல்லை எனச சொலலி மறுக்கும 
புன்மையுமுடையனலலன (பறம 180:1,2) *செல்வத 
துப்‌ பயன ஈதல; யாமே நுகாவேம எனறு கருதின 
தவறுவனபல' என அறங்‌ கூறுவர்‌ நக8ரனார்‌ 
(புறம. 189:7,8). “அரசர்‌ வெணகொற்றக குடை 
நிழறறப்படும செலவததை யாம்‌ வியததல இலலை; 
எமமால்‌ வியககபபடுவோர்‌ சீறு மனனராயினும 
எம முறைமை அறிநது நடபபேரா' எனச சோழன்‌ 
பரிசில நீட்டிததபோது கோனாட்டு எறிசசிலூர்‌ 
மாடலன மதுரைக குமரனார்‌ மொழிநதார்‌ 
(புறம. 197:7,8). *£நினனைப புகழநது, பரிசினமேல 
அன்பு பெரிதாகலின கனவின்‌ கண்ணும நின 


செல்வம்‌ 


புகழையே கூறும்‌ எனது விருபபததையுடைய 
நெஞ்சம்‌ இனபுறறு மகிழ, ஆலிலையினகண 
மேவிய திருமால போலும நின செலவததை 
யெலலாம்‌ கண்டேன்‌; ஆதலின்‌ விடையும 
கொண்டேன்‌; நீயும விருமபிய செலவததுடனே, 
புகழும்‌ இனிதாக விளஙகி நெடுங்காலம்‌ வாழக” 
எனப பாணடியன இலவநதிகைப்‌ பள்ளிததுஞ்சிய 
நனமாறனை, வடம வணணககனபேரிசாததனரா 
வாழ்ததுவர்‌ (புறம. 198:7-10, 21-23). (நிலைபெற்ற 
வலியோடு நினனைக்‌ கருதிப்‌ போர செயதறகு 
எழுநதிருந்த நின்‌ புதலவர்‌ தோற்பின்‌ நினது 
பெரிய செலவத்தை, அவர்க்கொழிய யாவர்ககுக 
கொடுப்பை” எனக்‌ கோபபெருஞ்சோழன மககள்‌ 
மேலபடைகொணடு சென்ற நிலையில புலலாறறூர்‌ 
எயிறறியனார்‌ அமமன்னனை வினவினாார (புறம்‌, 
313:14-16). “என்னுயிரைப்‌ பாதுகாபபோனைப்‌ 
பிசிர்‌ என்னும்‌ ஊரிடத்தான்‌ எனபர்‌; அவன 
எமக்குச்‌ செலவம உடைய காலதது நிறபினும, 
யாம இனனாமை உறுஙகாலதது ஆணடு,நிலலான்‌' 
என்று, கோபபெருஞ்சோழன வடககிருநதபோது 
கூறினான (புறம. 2157-9), “இடியேறு போனற 
நினனுடைய தாள்‌ நிழறகண்‌ வாழும்‌ வாழககையை 
யுடைய பரிசிலா செலவமே யன றியும 
களிறறியானைகளையுடைய வேந்தரது மடியாத 
வென்‌ றியும நினனொடு கழிய நீ கலலா 
யினையே்‌ என நடுகலலாகிவிட்ட வீரனைப்‌ 
பாததுச சிறுகருந்துமபியாா கூறினாரா (பறம. 
265.5-9), தலைவியின்‌ அணணனமாராயெ உடன 
பிறநதோர்‌, தமமோடு ஒவவாதவாசகு அவளைத 
தருவதிலலை எனறு சொலலி, மகள்‌ வேணடி 
னோ தரும செலவததை விமையாராயப 
போர்‌ செயவதையே விருமபினா (புறம. 345:18-15), 
“பலர்ககும பயன உணடாகத்தகக செயலகளைச 
செய்து இவவுலகம இனபநிலையடைய ஆணட 
வேந்தர்‌ சிலராவா; அஃதேறியாதோ பலா; 
அனனோர்‌ செலவமும மனனி நிலலாது' எனத 
தநதுமா றனுககுச சங்க வருணர்‌ என்னும 
நாகரையா அறிவுரை கூறினாரா (புறம. 360:7-11), 
முட்கள்‌ கலநத கொடிகள பினனிக்‌ கிடககும 
புதரிடையே நினறு வறறும முதிய பாழிடததின 
கண மழை பெயதாறபோனறது ஈயாமனனா 
செலவம்‌ (புறம்‌. 381:9,10). “பகனறையின புதுபபூப்‌ 
போனற, அகல மடிககபபட்ட ஆடை கொடுதது 
உடுபபிததுச்‌ செல்வததையும்‌ குறையா அளவிற 
கொடுபபாயாக' எனச சோமன குளமுறறததுத 
துஞ்சிய கிள்ளிவளவனிடம  நலலிறையனார்‌ 
கூறினார்‌ (பறம, 393:16-19). *யானையின பொன 
னரி மாலையணிதத பிடரினமேல ஏறியிருநது 


செல்வம்‌ 


சிறக்கும்‌, நினது பலரும்‌ புகழும்‌ செல்வச்‌ சிறப்‌ 
பினை இனிது காண்கின்றோம்‌; நீ வாழ்க' எனச்‌ 
சேரலாதனைக்‌ குமட்டூர்க்கண்ணனார்‌ வாழ்த்துவர்‌ 
(பதி. 11:16-20). நிலவுலகத்தில்‌, புகழை நிலை 
நாட்டின, பல்வேறு வகையினைக்‌ கொண்ட 
செல்வங்களை உடையன்‌ ஆதலால்‌ *வண்டன்‌' 
என்னும்‌ வள்ளலை நீ பெரிதும்‌ ஓத்திருக்கின்‌ றாய்‌” 
எனக்‌ களங்காய்க்கண்ணி நார்முடிச்சேரலைக்‌ 
காப்பியாற்றுக்‌ காப்பியனார்‌ [குறிப்பர்‌ (பதி. 31: 
21-23). பல நாட்கள்‌ பாசறையிடத்தே இருத்தலால்‌, 
சங்கு முழங்கும்‌ முழக்கழம்‌ பிற கருவிகள்‌ 
இசைக்கும்‌ ஒலியும்‌ எழுப்பும்‌, பெருமை பொருந்திய 
படைச்செல்வ த்தின்கண்‌ பொருந்தியவன்‌ சேரன்‌ 
(பதி. 50:82-26). “பாழி வருவோர்க்கு வரை 
யாது வழங்குதலின்‌, பலகாலும்‌ பிறர்‌ கொண்ட. 


வழியும்‌ குறையாத செல்வத்தை உடைய 
நெடியோன்‌ இளஞ்சேரல்‌ இரும்பொறை (பதி, 82: 
12,13)  (ஆகவனீயம்‌, தக்கிணாக்கினி, காருக 
பத்தியம்‌ என்னும்‌) முத்தயால்‌ உண்டாகிய 


செல்வத்தினையுடை யவர்‌ அந்தணர்‌ (முரு.181,182). 
உலகத்துத்‌ தொழில்களில்‌ மேலாகச்‌ சொல்லும்‌ 
உழவு, வாணிகம்‌ என்கின்ற இரண்டு கூற்றாலே 
பொருந்துதலையுடைய சீரிய செல்வத்தாலே புகழ்‌ 
நிறைந்தவர்‌ குடிமக்கள்‌ (மது. 119-123). மாளிகை 
யிடத்தேயுள்ள எமது பெரிய செல்வத்தையும்‌ 
நினையாளாய்‌ வேனிற்காலத்தே உடன்போக்கு 
மேவ எங்கனம்‌ வல்லள்‌ ஆயினளோ' என மகட்‌ 
போக்கிய தாய்‌ கூறினாள்‌ (அகம்‌. 1054-17). “அறிய 
வேண்டுவனவற்றையெல்லாம்‌ ஆராய்ந்தறிந்து 
போரினை வென்ற செல்வத்தை நம சுற்றத்தார்‌ 
விரைந்து சென்‌ றுரைக்கும்போது தலைவி மதிழ்வள்‌' 
என வினை முற்றிய தலைமகன்‌ கூறினன்‌ (அகம்‌. 
144:12,18,19). பாவ நெறியிற்‌ செல்லாத வாழ்க்‌ 
கையும்‌, பிறன்‌ மனைவாயிலிற்‌ சென்று நில்லாத 
செல்வமும்‌ ஆய பூ. ரண்டும்‌ பொருளான்‌ ஆகும்‌ 
(அகம்‌. 1௧5:1,2). பேரரசர்‌ இருவர்‌ மாறுபாடு 
கொண்டு பொரும்‌ போர்க்களத்தே தமது ஒப்பற்ற 
படைக்கலத்தைக்‌ கொண்டு எதிர்வரும்‌ படை 
களைப்‌ பிறக்கிடச்‌ செய்யும்‌ செல்வம்‌ (வெற்றிச்‌ 
செல்வம்‌) உடையோர்க்குப்‌ பெருமை நின்றது 
(அகம்‌. 174:1-8), “இனிமை நிறைந்த பலா மரங்‌ 
களையுடைய அழகுமிக்க செல்வத்தை உடைய நம்‌ 
தந்தையும்‌ நின்னைத்‌ தலைவனுக்குக்‌ கொடுத்தலை 
ஏற்றுக்‌ கொண்டான்‌” எனத்‌ தோழி தலைமகட்குக்‌ 
கூறினள்‌ (அகம்‌. 282:11,12). தமையன்‌ கொண்டு 
வந்த தறுகண்மையை உடைய மீன்களைத்‌ 
தழையணியினை அணிந்த அல்குலையுடைய 
செல்வமிக்க தங்கைமார்‌ விழாச்‌ செய்யும்‌ 


158 


செல்வம்‌ 


தெருக்களில்‌ விலை பகர்ந்தனர்‌ (அகம்‌. 320:2-4), 
செல்வச்‌ சிறாரது சீறடியில்‌ பொன்னாலாகிய கிண்‌ 
இணி விளங்கின (குறு. 148:1-3) இவ்வுலக முழுவதும்‌ 
பிறர்க்குப்‌ பொது இல்லையாகத்‌ திகிரி உருட்டும்‌ 
செல்வமானது உண்மையாகவே கைகூடியதாயினும்‌ 
அதன்போக்கு கனவில்‌ தோன்றி மறையும்‌ அத்‌ 
தன்மையது (அகம்‌. 379:6-9). “நம்மைப்‌ புறங்காக்‌ 
கின்ற சிறந்த செல்வத்து (மேம்பாட்டினை உடைய) 
அன்னையும்‌ துஞ்சினள்‌' எனத்தோழி கூறினாள்‌ 
(தற்‌. 182:2-4). அரசராலே மாராயம்‌ பெறப்படுதலும்‌ 
அவர்‌ முன்பாக குதிரை, தேர்‌, யானை முதலிய 
வற்றின்‌ மீது ஏறிச்செலுத்துதலும்‌ செல்வம்‌ அன்று? 
அவை முன்பு செய்த செய்வினைப்‌ பயனே; 
சான்றோராலே செல்வம்‌ என்று உயர்த்துச்‌ சொல்‌ 
லப்படுவது, தம்மை அடைக்கலமாகச்‌ சேர்ந்தோ 
ருடைய துன்பத்தை அஞ்சி, அதனைப்‌ போக்கும்‌ 
இயல்புடனே, இனிய தன்மையனாயிருச்கும்‌ அருட்‌ 
செல்வமேயாம்‌ (தழ்‌. 210:5-9). புகழ்மிகும்படி வாழ்‌ 
கின்‌ றவருடைய செல்வம்‌ பொலிவடைதல்‌ போலக்‌ 
காணுந்தோறும்‌ களிற்றியானை பொலிந்து 
தோன்றும்‌ (நற்‌. 217:1,2). 'எம்முன்னே வருந்தி 
அழகழிந்த தன்மை ஒன்றல்லாது நின்னை வசமாச்கு 
தலைத்‌ தெளியாத பெரிய தோளாகிய செல்வத்தை 
யுடைய இவளினும்‌ என்னைப்‌ பெரிதும்‌ அன்பு 
செய்து ஒழுகினாய்‌' என வாயில்‌ நேரும்‌ முகமாகத்‌ 
தோழி தலைவனை நெருங்கிக்‌ கூறினன்‌ (தற்‌. 
270:4-7). “மணம்‌ முடிக்கும்போது சிலம்பினைக்‌ 
கழற்றுதற்குச்‌ செய்யும்‌ செல்வத்தை (விழாச்‌ சிறப்‌ 
பினை யான்‌ கண்டு மதிழாது பிறர்‌ கண்டு மகிழும்‌ 
படி சென்றொழிந்த என்‌ புதல்வியின்‌ அடிகள்‌ 
பாலையின்‌ அருஞ்சுர நெறியில்‌ சென்று வருந்து 
கின்றனவோ' என மகட்போக்யெ தாய்‌ கூறினள்‌ 
(நற்‌. 379:9-11). யானை தனது காட்டில்‌ நிறையப்‌ 
பெருகியதால்‌ அத்தகைய செல்வமுடைய, வேற்‌ 
படை ஏந்தியவன்‌ தலைவியின்‌ தந்‌ைத (நற்‌. 3241௭ 
6). “ஊரனே, நின்னைச்‌ சார்ந்தோர்க்கு நீ அருள்‌ 
செய்து காவாயாதலால்‌ நின்‌ துணையோர்‌ செல்வ 
மும்‌ குறும்‌; யாமும்‌ வருந்துகின்றோம்‌' எனத்‌ 
தலைவனிடம்‌ தோழி கூறினாள்‌ (ஐங்‌. ௧0:1). 
தலைவன்‌ இயல்‌ தேர்ச்‌ செல்வக்‌ கொண்கன்‌ (ஐங்‌, 
104:4). கொடுத்தற்கு மனம்‌ சிறியவன து செல்வம, 
தன்னைச்‌ சேர்த்தவரைக்‌ காவாது (கலி. 10:2,7). 
“இவளுடைய நிறம்‌ பசலை நிறத்தாலே கைக்‌ 
கொள்ளப்பட்டுப்‌ பண்டை நீர்மை போனக்கால்‌, 
நீ போக்கு எண்ணுகையினாலே புதிதாகத்‌ திரண்டு 
பெருத்த செல்வத்தினால்‌ அவளழகை மீட்டல்‌ 
பொருந்துமோ” எனப்பிரிவுணர்த்தியதலைமகற்குத்‌ 
தோழி கூறினாள்‌ (கலி. 18:10-19). அறிவற்றவர்‌ 


செல்வம்‌ 


உறவு, ஒறநவர்க்குச்‌ செல்வமுணடான இடதது 
நீங்காஇருநது அவருடைய செலவததை நுகர்நது 
பினனை அவர்‌ வறுமையுற்ற காலத்து அவர்ககு 
ஒன்றை உதவாது (கலி. 25:19,80). கொடுததல 
தொழிலிடததுப பொருட்குறை காட்டாமல 
கொடுதது, இல்லறம நிகழததும முறைமையை 
அறிந்து நிகழததிய தீவினை லலா தவனுடைய 
செலவம மிகுமாறு போல, மரங்கள்‌ தழைததன 
(கலி. 27:1,2). உள்ளம மடிந்திருத்தல்‌ இலலாதவ 
னுடைய செல்வம பெருகுமாறு போல மரஙகள்‌ பூப்‌ 
பெருக்க, அஙஙனம முயனறு பெறற செலவததைத்‌ 
தான | வருநதாமல பாடிப்பெறறு உணபாரது 
நுகர்சசி போல, அமமரஙகளின கொமபுகவிலே 
தேனையுண்டு மிஞிறுகள்‌ ஆரவாரித்தன (கலி, 
35:1,2).'நினனிடத்துத தபபிலலையாயினும, உயிரை 
வாங்கும்‌ நின வடிவை அறிந்து வைத்தும்‌, அதறகு 
மேலே அணிசெய்து, தம்‌ செல்வச செருககாலே 
புறப்படவிட்ட நுமமுடைய சுறறத்தாரைத தவறு 
டையரலலர்‌ எனறு கூறலாமாகிற கூறு' எனத 
தலைவன்‌, காமஞ்சாலா இளையோனளிடம தருகூக்‌ 
கூறினான (கலி.  ௪8:15-18). அறிவுடையோர்‌, 
தம்முடைய செலவம்‌ முடிவை அடைகையினாலே 
வறுமையுற்றுத தமமுடைய வருததததைக களைதல 
தகக உறவினரிடததிலே செனறு தம முறையை 
அவர்ககு வாயவிட்டுச்‌ சொலலத தொடககிப்‌ 
பினனை அதனை முடியச்‌ சொலல மாட்டாது 
தயங்குவர்‌ (கலி 6112-4). “எமமுடைய தோழீ, 
இவளுடைய கணவன கொலலுகினற ஏறறைத்‌ 
தழுவினான எனறு ஊரார்‌ புகழநது சொலலு 
கனற இசசொல்லைக்‌ கேட்டு, மோரை விற்று 
யாம்வரும செல்வததை எங்கணவன தருமோ” 
எனத தலைவி கூறினாள்‌ (கலி, 106;48-458). இவ 
னாலே விளங்கிய கலநத உறவும, உணமை 
கூறலும நடுவு நிலைமையும்‌ இனி விளககமின றிப்‌ 
போயின எனறு தனககுப பினபு உலகததா£ 
இரஙகுமபடியாக, அவறறிறகு உயர்சசி மிகுமபடி 
ஆராயநது, பொய்யைக கெடுதது நன்றாக ஆணட 
அரசனோடே சேரககெட்ட, நலல ஊழால உண 
டாகிய செலவமபோலே வரிசைபபட்ட கதிரை 
யுடைய ஞாயிறு மறைநதது (கலி, 120,1-8), 
முருகனை நம சேனைககுத தலைவன, எனககருதி, 
அங்கி (நெருபபுக கடவுள்‌) செலவததினையுடைய 
கோழியை அவனுககுப்‌ பரிசாகக கொடுததான 
(பரி. ௧:௧7,68). திருமால மலர்நத துழாய மாலை 
யையும்‌, அளவற்ற செலவததினையும்‌ கருடன 
எழுதபபட்‌ட. கொடியையுமுடையவா (பரி. 8:1,2). 
*தணபரங்குனறமே மழை வறந்ததாயினும, நெறி 
நீா அருவி, இடையறாது ஒழுகும செலவம நின௪கு 


செல்வம்‌ 


நிலைப்பதாக' எனச செவவேளை நலலநதுவனார்‌ 
வேணடுவா (பரி, 8 129-130). 


செல்வமகள்‌ - ரெலலமகள, “தலைவி பலாவின பழம்‌ 


வீழநது கிடநத பாறையிடததே எடுததுககொணடு 
உணணும்‌ ஊணினையும்‌ பெருஞ்சோற்றுத திரளை 
யம உடைய சிறிய குடியிலிருககும பிள்ளை 
யான மிடிப்பட்டாருடைய செலவமகளாவாள்‌” 
என்று தோழி தலைவனிடம்‌ கூறினாள்‌ (கலி, 50: 
11-14). ‘கொடிபோனற நுடககததினையும, எண 
கோவையாகிய மேகலையையும பூததொழிலை 
யுடைய கலிஙகததையும உடையள்‌ ஆதலால இவள்‌ 
இவ்வூரிடததே பிள்ளையால மிடிபபடடாருடைய 
'நலகூரநதாா' செலவமகள என்று, காமஞ்சாலா 
இளமையளாய தலைவியைக குறிததுத தலைவன 
தனககுள நினைநதான (கலி 56,1012), 


செலவர்‌ - செலவத்நினையுடையவர்‌, முககட்‌ செலவா 


நகா (புறம.6:18). பிறாககு உதவலின றித தமமுடைய 
வயிறறையே நிறைதது, சொலலுதறகமைநத மேம 
பட்ட புகழை நீங்கிய, முரசு பொருந்திய செலவா 
நகா ஆய கோயிலை ஒவ்வாது (புறம்‌. 127 8-10). 
நணுகுதறகரிய தலைமையையுடைய மிகக செலவா, 
வறுமையால இரபபோசககுக கொடாயையின 
பழைய வணமையுடைய மாககள்‌ போலப்‌ பினனும 
தம பெயரை நிறுததி உலகோடு தொடாபு 
கொள்ளுதலை அறியா (புறம, 168 3-8) படைபபுப 
பல படைதது, பலரோடு உணணும உடைமை 
மிக்க செலவர்‌ ஆயினும மககளை இலலோககுப 
பயககுறை இலலை (பறம. 188) சேரணாடடு 
அண்ணல. மணணாள செலவா ஆயினும 
பாடிச்‌ செனறோககு ஈதல ஆனா இயலபி 
னை (புறம, 997:1-5), உலகத்தில வாழபவருள்‌ 
செலவா பலா; அவா எலலோரும பெறறுளள புகழ 
களுள நினது நலல புகழே மேமபடடு ,ிறகும” 
எனக களங்காயககணணி நா£ாமுடிச சேரலைக 
காப்பியாறறுக காபபியனார பாழிவர்‌ (யதி 28: 
1,9). காநதளம கணணியணிநத செழுஙகுடிச 
செலவர்‌ மகிழசசியை உடையவராகி இரபபபோரக 
குக கொடுததனா (பத, 41.82,23), நாட்காலதது 
மகிழநதிருசகின ற இருப்பிலே மேகமபோல வரை 
யாமற கொடுககும, வண கையினை யுடைய 
வளபபம பொருந தியவா செலவா (மது. 442,448), 
இளைய செலவா புறமணடலததாரும உளளூரி 
லுள்ளாருமாய்ப பரததையாதம வடி வழகை 
விருமபிச செனறனா (மது 572), பழமரமுள்ள 
இடநதேடிச்செனறு, அவறறின பழத்தை நுகா 
தலைத தமககுத தொழிலாகவுடைய புளளினம 


செல்வர்‌ செல்வ 


போல, வளவிய குடியிற்‌ பிறந்த செலவரும்‌, அவர்‌ 
களால்‌ தோனறிய பிறரும நனறாகிய அகஙகளில 
நலல மகளிரை வரைநது மகிழ்வர்‌ (மது. 576-579). 
“முமுமூதல்‌ அரண ததே நினறு வருநதினசெலவரை க்‌ 
கொணாமின” என அழைத்து அவாககுப்‌ 
பாணடியன சிறப்புச செய்தான (மது. 730,781). 
அரசா முரசங்களையுடைய செலவர்‌ (அகம்‌. 156.1). 
செலவர்‌ விரைநது செலலும்‌ தேர்களையுடையவர்‌ 
(அகம. 326 3,4) செல்வர்‌ பொற்காசு இட்டு வைக்‌ 
கும பெட்டியை உடையவர்‌ (குறு. 282:2), தலைவி, 
பெருமுது செலவரது மடமகள்‌ (குறு. 337:7). தவஞ்‌ 
செயது பிறந்தவர்‌ முதுசெலவருடைய புதலவா 
(நற. 81), செலவர்‌ பல கட்டுககள்‌ அமைந்த வீடு 
களையுடையவர்‌ (நற. 71.6,7). செல்வர்‌, பொன 
புனைக கயிறறால யானையை பிணிததனர்‌ (ஐ. 
3561), பிறர்ககு இமமணணுலகம பொது என்னும்‌ 
மொழி இனறி மண்ணுலகம முழுவதையும 
செல்வர்‌ தனித்து ஆண்டனர்‌ (கலி. 68:1). 


செல்வர்‌ செல்ல - செல்வர்க்குச்‌ செல்வன்‌. வீறும்‌ பெருங்‌ 
கொறறமுழமுடைய செல்வர்‌ செலவ - செல்வர்க்குச்‌ 
செல்வனே - என ஆடுகோட்பாட்டுச்‌ சேரலாதன்‌ 
புகழப படுகிறான்‌ (பதி, 59:9,10), செல்வர்‌ 
செல்வ எனத தொணடைமான இளநதிரையன்‌ 
சிறப்பிககபபடுனெறான (பெரு. 456), 


செல்வ / செல்வன்‌ - 1. செல்வத்தினையுடையவன்‌, 
*போரை விரும்பிய செலவ - செல்வத்தை உடை 
யவ - நீ நின புதல்வர்சகுத தோற்பின, நின்னை 
இகழும பகைவர்‌ உவப்பப பழியை உலகததே 
நிறுததுவை' என்று கூறிக்‌ கோபபெருஞ்சோ ழன்‌ 
மக்கள்‌ மேல பொரச சென்றபோது புலலாற்றூர்‌ 
எயிறறியனார்‌ தடுதது நிறுததினார்‌ (புறம்‌. 213: 
17,18). “புதலவனைத தந்த செலவன (கணவன) 
ஊரும்‌ மா வாராதே' எனப்‌ போர்க்களததில 
மறவன்‌ பட்டமையினை நினைநது அவன மனைவி 
இரங்கிக்‌ கூறினாள்‌ (புறம்‌. 273:3,4), உண்ணா 
நோன்பினர்‌ நீர்த்துறையில படிநது, திருவீற்றிருக்‌ 
கும்‌ மார்பினகண அணியப்‌ பெற்றுள்ள துளசி 
மாலையும ஆழிப்படையுமுடைய செல்வனான 
திருமாலின்‌ அடியைப பரவினர்‌ (பதி 31.69). 
*வடுப்‌ பொருநதின மார்பை உடைய குற்றமில்லாத 
செல்வ! வாவைரமப' எனக்‌ களஙகாயக்கண்ணி 
நார்முடிச்‌ சேரல சிறபபிக்கப்படுகின்‌ நான்‌ (பத. 
38 11,12). “வில வீரராகிய சானறேோககு மெய 
புகு அருவி போனறவனே! அடைததோராக்குச 
செலவ' எனக்‌ கபிலர்‌ செலவக்‌ கடுங்கோ வாழி 
யாதனைப பாராட்டுவர்‌ (பதி 65:5), “காவிரி 


160 


செல்வ 
யாற்றின்‌ நீர்‌ மிக்குள்ள, தெடுந்தொலைவி 
லேயே விரிந்து தோன்றும்‌ அழகினையுடைய 


புகா நகர ததையுடைய செலவனே! எனப பெருஞ்‌ 
சேரல்‌ இருமபொறைவிளிககப்‌ பெறறான (பதி, 72: 
4,9). வளைநத சிறகினையுடைய கருடனை 
யணிந்த நீணட கொடியினையுடைய செல்வன 
திருமால (முரு. 151). ஏறறினை வெற்றிக்‌ கொடி 
யாக எடுதத உமையை ஒரு பாகததே கொண்ட, 
பலரும்‌ புகழ்கின்ற தோளினையும இமையாத 
மூனறு கணணினையும்‌ உடைய, முபபுரததை 
எரிதத மாறுபாடு மிகக செலவன (சிவன) (முரு. 
151-154). எலலோரானும உயாததுச சொலலப்‌ 
படுனெற யானையின்‌ புறககழுததிலே ஏறிய திரு 
மகள்‌ விளங்கும்‌ செல்வன (இநதிரன) (முரு. 158, 
159). அருந்ததி ஒழிநத அறுவராலே பெறப்பட்ட 
ஆறு வடிவு பொருநதிய செலவ (முருக) (முரு. 255). 
வேல பொருந்திய பெருமையை உடைய கையான 
மைந்த பெரிய செலவ (முருக) (முரு. 265). [பகை 
வரைத திறை கொள்ளும்‌ கூறுபாடுகள்‌ எல்லாம்‌ 
முடியப்‌ போன செலவ' எனக கரிகாலன சிறப்‌ 
பிக்கப்‌ படுகிறான (பொரு 120,121). பாமபு ஈனறு 
கொடுத்த ஒளிவிளங்கும்‌ நீல நிறததினையுடைய 
உடையினை ஆலமர்‌ செல்வறகு விருமபிக்‌ கொடுத்‌ 


தவன்‌ ஆய அணடிரன (று 95-97) எரிகனைற 
சினததையுடைய கதிர்களையுடைய செலவன்‌ 
(கதிரவன ) (பட்‌, 122), திதியன்‌, பொதியின்‌ 


மலைககுரிய செலவன்‌ அவான (அகம, 28:20), 
*இதோ, இந்தச செலவனுககு நாங்கள்‌ பொருந்திய 
வாகள ஆவோம்‌ எனறு கூறி மெல்ல என மகனி 
டததுச்‌ செனறேன' எனத தலைவி உரைத்தாள்‌ 
(அகம. 26:19-21). செலவன (முருகன்‌) பெரும 
பெயர்‌ ஏததி வேலன வெறியாடல்‌ (அகம்‌, 98: 
18,19). நிரமபிய கதிர்களின்‌ ஒழுஙகினைக்‌ 
கொணட ஆழியையுடைய செலவனின (திர 
மாலின ) பகைவர்‌ போர்‌ ஒழிதற்குக காரணமாய்‌ 
மாாபினிடத்தே தஙதிய மாலைபோல மேகம்‌ 
அழகிய விலலை விசுமபிடததே வளைததது (அகம. 
175:15,16). நானகு வேதஙகளாய பழைய நூலை 
அருளியவன்‌ முககட்செலவன்‌ (அகம. 181.18). 
*நீதானும கடைததெருககளையுடைய பழைய 
ஊரினகண்‌ உள்ள, தேரையுடைய செலவனது 
(செலவ மனனனது) காதலிற்‌ பெற்று வளர்தத 
மகனாயுளளாய்‌' எனக்‌ கூறித தோழி தலைவனைச்‌ 
சேட்படுத்தினாள்‌ (நற்‌ 45.4,5), “செல்வன்‌ 
(காதலன) தமரோடுறையும தனனுராககுச செல 
வான்‌ கொல்லோ?” எனத தோழி கூறினாள்‌ (ற்‌. 
344 8,17). கண்டல்‌ மரங்களை வேலியாகவுடைய, 
புறததே கழி சூழ்நத கொலலைகளையுடைய 


செல்வன்‌ 


கடல்‌ நாட்டுச்‌ செல்வன்‌ தலைவன்‌ (தற்‌. 368:1, 2). 
செலவக்‌ கொண்கன செலவன்‌ (புதல்வன்‌) ஊர்‌ 
அஃது (ஐங்‌. 10424), *மூனறு முரசமும்‌ செழுமும்‌ 
முதிய குடியிற்‌ பிறந்த மாறுபாடு மிகுகினற 
செல்வனுககு (பாண்டியனுக்கு) உரிய அனைத்தும்‌ 
இதின்றிப்‌ பொலிக” என விழா எடுத்தல்‌ (சலி. 105: 
5-6). அன்பர்‌ மார்பு மலையோடு ஒப்பமைந்த 
செலவன (திருமால) அடியைத்‌ தலையினாலே 
வணங்கிக்‌ கையினாலே தொட்டுச்‌ சூளுறறனர்‌ 
(கலி. 108:55,56). “வளவிய விரைந்த நடை பயின்ற 
வலிமிக்க குதிரையை உடைய செல்வனே' எனத 
தோழி தலைவனைக்‌ குறிப்பிட்டாள்‌ (கலி. 125'5). 
*(வனமாலையணிந்த செல்வனே' எனத்‌ இரு 
மாலைச்‌ சுட்டுவார்‌ (பரி 3:87. கோபத்தாலன்‌ றி 
இயல்பாகவே சிவந்த கண்ணினை உடைய செல்வ, 
எனத்‌ திருமாலைக்‌ கூறுவர்‌ (பரி 4:10) முருகனை 
ஈன்‌ நபோது, அரிய போரிலே சிறப்புடைய அமரர்‌ 
செல்வன்‌ (இந்திரன்‌) நெருப்பை உமிழ்கின்ற 
வசசிரம்‌ கொண்டு எறிந்தனன்‌ (பரி, 5௧0-62). 
வானத்திடத்தே வளமிக்க செல்வன்‌ (இந்திரன) தன்‌ 
மெய்யிற்‌ பிரித்துப்பொ.றி விளங்கும்‌ தோகையிளை 
யுடைய அழகிய மயிலினை முருகற்குக்‌ கொடுத்தான்‌ 
(பரி. ௧:58-60) குற்றமில்லாத துறக்சுத்னதை ஆளும 
அமரர்‌ செல்வன (இந்திரன்‌) (பரி, 5:69). தம்முட்‌ 
பிரியாத மகளிரும்‌ , மைந்தரும்‌, அலலாத வரம 
வேண்டுவோரும்‌ கூடி, மறுமிடற்று அண்ணற்கு 
மாசிலோன தநத, கடம்பமர்‌ செலவன்‌ நகரை வழி 
பட்டனர்‌ (பரி, 8:125-187). “பாம்புப்‌ பகையாகிய 
கருடனைக கொடியாகக்‌ கொண்ட கோடாத 
செல்வனே' எனத்‌ திருமாலைச்‌ சுட்டுவர்‌ (பரி 12:2௪, 
39) 'கருடச சேவலைக கொடியாக உயர்த்திய 
' செல்வ! நீ ஒதுதற்த இனிய வேதததாற்‌ சொலலப 
படுகின்ற நலல புகழை உடை மை” எனத்‌ திருமாலைக 
குறிப்பிடுவர்‌. (பரி 13:40,41). “நீங்காத வலியினை 
யும்‌ சினவா திருககும்‌ போதே சிவநத கண்ணினை 
யும்‌, செருவின மேம்பட்ட தீரியாற்‌ செய்யும்‌ 
வெலபோரையும உடைய செலவ” எனத திரு 
மாலைக்‌ குறிப்பிடுவர்‌ (பரி, 13.57,58). *செருவேல 
தானைச செல்வ' எனச்‌ செவவேளை விளிப்பர்‌ 
(பரி. 18:54). “வெறறிககொடி உயர்ததியசெல்வனே' 
என முருகனைப்‌ போற்றினர்‌ (பரி.27:18,17). 'பகை 
வரைத்‌ தேயததொழித்த செலவனே, நினனைத்‌ 
, தொழுது எமக்கு விருமபின சுற்றத்தோடு நின 
' அடிக்கழ உறைதல்‌ இன்றுபோல எனறும்‌ இயைக' 
என முருகனை வேண்டினர்‌ (பரி, 81:68-70). 
“இருந்தையூர்‌ அமர்ந்த செலவ, நின திருநதடி 
தலையுறப்‌ பணிகுவம்‌' எனத்‌ திருமாலைப்‌ பரவினர்‌ 
(பரி, இ 1.5,6), அசைதலில்லாத மேலான புகழை 


161 


செல்வி - தலைவி (அரசி, இறைவி). 


செலவு 


யுடைய, துறககத்தை ஒஓககும்‌, இரண்டு படப்‌ 
பொறியையணிததவன வரைகெழு செலவன (ஆதி 
சேடன) (பரி, இ,1:47-49). 


2. தங்கள்‌, ஞாயிற்நோடே மாறுபாடு மிகுந்த 
தலைமையினையுடைய செல்வன-திஙகள்‌ (நெடு 
161,162). 


3. புதல்வன்‌. செல்வக கொண்கன செலவன-புதல்‌ 
வன களா அஃது (ஐங்‌. 10414). 


“விசும்பிடததே 
விளங்குகினற மகளிருள்ளே சிறநத அருந்ததியை 
ஒத்தவள்‌, நின தொனனகாச செலவி' எனக களங 
காய்க்கணணி நார்முடிச்‌ சேரலின துணைவியைச்‌ 
சிறபபிததுக்‌ கூறுவர்‌ (பதி, 351.27,28). பேயகள்‌ 
ஆடும துணஙகைக்‌ கூததனையும்‌ அழகினையும்‌ 
உடைய செல்விக்கு (இறைவிககு) பேயமகள்‌ நொடி 
கூறினாள (பெரு. 459), மிக்க புகழ வாயநதவள்‌ 
கானகச்‌ செலவி (கொற்றவை) (அகம. 345*8,4). 
புலிநகக்‌ கொனறையினது மலர்க்கண்ணியுடன 
நெய்தலின மலர்மாலை அசைய அந்திககாலததே 
கடல்கெழுசெலலி (கடல தெயவம்‌) கடற்கரையில்‌ 
தனிதது நிறபது போல்‌ தலைவி தனிதது நினறாள்‌ 
(அகம. 370:9-13). 


செலவு - 1. ௮௧ ஒழுக்கத்தில்‌ பிரிவு. *தலைவி, புதல்‌ 


வனதுபுலலிய தலையிலுள்ள செங்கழுநீர்‌ மாலையை 
மோநது பெருமூசசு எயதிய காலததே அசசிறந்த 
மலர்‌ பவளமபோலும உருவினை இழநத பொலி 
வற்ற காட 9யைக கணடு செலவினை - பிரிவினை - 
தவிர்நதோமனறேோ' எனத தலைவன்‌ தனனெஞ 
சிற்குக்‌ கூறிச்‌ செலவழுஙகினான (அகம, ௪:28-28). 
“அரிய சுரநெறிகள, செலவு அரிய என அபபோது 
கூறாது இபபோது ஓஒழியச சூழ்நதனையாயின சரிக 
சுததசுசு இகழசசியை அடையமாடடாயா' எனத 
தலைவன இடைச்சுரத்துத தனனெஞ்சிற்குச சொன்‌ 
னான (அகம. 33 7-20). தலைவியை நினைநது, 
நினைந்து செலவு ஆற்றாத, அரிய வழியில, 
குலைவன கனவு கணடான (அகம்‌. 39:14-23), “பகை 
வருடன பொருதல கூடிய பலவாகிய நெறிகளில, 
மலை முழைஞ்சுகள்‌ வெடிசுதறசேத வாகிய வேனிற 
காலததே செலவினை எஙஙனம்‌ வலஉலளாயினளோ 
என மகட்போககிய தாய்‌ கூறுவள்‌ (அகம்‌. 105,4,16, 
17). “நீ செலவு அயர என தோழியும, இன துணை 
யாகி நினனொடுவரும்‌' எனத தோழி கூறினாள்‌ 
(அகம்‌. 107.1,22). கவர்தத நெறிகள்‌ பொருந 
திய, செலலத தொலையாத நீண்ட காட்டிலே தன 


செலவு 


கணவனைத்‌ தேழடிச செனற வெள்ளி வீதியைப 
போன்று, செலவு அயர்நதேன்‌ எனச்‌ செல 
வுணாததிய தோழிக்குத்‌ தலைமகள்‌ கூறினள்‌ (அகம. 
147:8-10). *நெஞ்சே, கடல்‌ போல அகன்ற காடு 
பினனே போக, அயலாரைப்‌ போல நம்தலைவியைப்‌ 
பிரிநது செலவேமாயின்‌ எமது செலவு நன்‌ 
றாகும்‌ எனறெண்ணும பொருளாசையுற்ற நின்‌ 
உள்ளம்‌ தளாதலினறிச்‌ செலுத்த நீ செல்லுதற்‌ 
குரியை ஆவாய்‌ எனத்‌ தலைமகன்‌ தன்நெஞ்சிறகுக்‌ 
கூறினான்‌ (அகம்‌. 199:15-16) “தனது மென்மை 
வாய்ந்த மார்பில்‌ யாம்‌ சண்துயிலுதலை அகற்றித்‌ 
தாழையின்‌ தாழ்ந்த கிளைகளால தனது கடியதேர்‌ 
தடைபடுதலால்‌, தலைவன்‌ செலவு அரிதென்று 
கூறுவஸ்‌' எனத்‌ தோழி கூறினள்‌ (அகம 210:11- 
19). “தலைவியின்‌ கூந்தலோடு பெரிய தோளினைத்‌ 
தடவிய நின்னை ஒழிந்து இங்குத்‌ தங்கி 
யிருத்தலை அஞ்சும்‌ என்னைக்‌ காட்டிலும்‌ செலவு 
(உடன்போக்கு) மேற்கொண்ட தலைவி, நின்‌ 
னுடன போதற்குக்‌ கானம்‌ இனியவாகுக' எனத்‌ 
தோழி கூறுவள்‌ (அகம்‌, 888:1-8,16) *நுமது செலவு 
கூறுபாடு மாட்சியுற்றுச்‌ செப்பமுறுக' எனக்‌ கூறித்‌ 
தலைவனிடம்‌ தலைவி வெய்துயிர்த்தாள்‌ (அகம்‌. 
299,10,19). சோலையின்‌ இனிய நிழலில்‌ பொழுதைக்‌ 
கழித்து, மாலைபபொழுது வர, அதனை மயக்கம்‌ 
தோன்றப்‌ பார்த்து, நின்‌ பாகன்‌ தேரினைப்‌ 
பூட்டுதலை ஆராய்ந்து அழகிய அததேரினைச்‌ 
செலுத்த, நீயும்‌ செலவு விரப்புறுதல்‌ ஒழிக” 
எனத்‌ தோழி தலைமகற்குக்‌ கூறுவள்‌ (அகம்‌. 8402 
2-5). “தலைவர்‌, சுரநெறியில்‌ பொருந்திய வெயிற்‌ 
காக நிழலின்கண்‌ தங்கினராகிச்‌ செலவு மேற்‌ 
கொள்ளக காடு சுவின்பெறுக' எனத்‌ தலைமகள்‌ 
கூறுவள்‌ (அகம. 4578-87), “நெஞ்சே, முதிய 
தண்களையுடைய அம்பலத்தே, அரிய சுரத்தைக்‌ 
கடந்து வந்த வருத்தத்தால்‌ செயலற்று, மாலைக்‌ 
காலத்தே தனிமை வந்தடைய, இிண்மையை 
உடைய நம உள்ளம்‌ செலவினை வற்புறுத்த, 
முழந்தாள்களைக்‌ கையாற்‌ பூட்டிய தனித்த நிலை 
யினதாகிய இருப்புடன்‌ தனது நிலையினையே 
எண்ணியிருக்கும்‌ நமது இயலபினைத்‌ தலைவி 
அறியாள்‌' எனத்‌ தலைமகன்‌ இடைச்சுரத்துக்‌ 
தனனெஞுசிற்குக்‌ கூறினான (அகம. 873:4-9). *நீ 
நின்பலவாய பொருள்‌ விருப்பால என சொலலின்‌ 
அளவைக்‌ கடந்து செலவு வலியுறுத்துவை' எனத்‌ 
தலைவன தன்‌ நெஞ்சிற்குரைததான்‌ (அகம. 379: 
18-18). 'நீ இங்கே தனியாகத்‌ தங்கியிருக்க நின்னைப்‌ 
பிரிந்து செலலும ஆற்றல உடையவர்‌ யாவர்‌; அவ 
ருடைய செலவு நினனோடேயே ஆகும' எனறு 
தலைவியிடம்‌ தோழி கூறினாள்‌ (குறு, 32:1,2,5). 


162 


செலவு 


“தோழி அழுதலை ஒழிவாயாக; தலைவர்‌ செலவு 
அழுஙகுவர்‌' எனத்‌ தோழி தலைவியிடம்‌ 
மொழிந்தாள்‌ (குறு, 188:4). தலைவியின்‌ நெஞ்சம்‌ 
செல்லுதற்கரிய நிறைந்த இருளையுடைய இர விலே, 
தலைவனிடத்திற்கு மலைச்‌ சாரலில்‌ உள்ள நீண்ட 
வழியில செலவு நீங்காது (குறு. 188:4,5). *தலைவி 
யின்‌ சிற்றரரிடத்தே செலவினைத்‌ தவிர்க” எனத்‌ 
தலைவன கூறினான்‌ குறு. 184:2). “தாம்‌ பிரிய 
இருப்பதைத்‌ தலைவியிடம்‌ சொல்லிச்‌ செல்வத 
னால்‌ செலவுஅரிதாகும்‌' எனறுஎண்ணித்‌ தலைவன்‌ 
சொல்லாது சென்றான்‌ (குறு. 20:10) *செலவேம்‌ 
செல்வேம்‌ என்று தலைவர்‌ பலகாலம்‌ சொலலிக 
கொண்டிருந்தமையினாலே, முன்பு கூறி வருகிற 
படி பொய்ச்‌ செலவாக எண்ணி நிலையாகப்‌ 
போய்விடுக” என்றேன்‌ எனத்‌ தோழியிடம்‌ தலைவி 
கூறினாள்‌ (குறு. 325:1-9), *பக்க மலையிலேயே 
மேகம்‌ முழங்குகின்ற முழக்கத்தை உற்றுக்‌ கேட்கும்‌ 
மூங்கில்கள்‌ உலர்ந்து சுருங்கிய அரியவழியில்‌ 
அத்தலைவனுடன்‌ செலவினை எளிமையுடையது 
என அறிந்தாள்போலும்‌' என மகட்போகூய தாய்‌ 
கூறினாள்‌ (குறு. 3963-7). “சொல்லா இருப்பின்‌ அவர்‌ 
அகன்று போக, என்‌ உயிருக்கு ஏதம்‌ வந்துறும. 
ஆதலின்‌ நரம்‌ நேரிற்கூறி நிறுத்துவதன்றி நமது 
காதலருடைய செலவை வேறெத்தசைய சூழசசி 
யாலே தவிர்ப்போம்‌” எனத்‌ தலைமகள தோழியை 
வினவினாள்‌. (நற்‌. 79:8-10). *செல்லுதறகரிய சுரத்‌ 
தின்‌ கண்ணே தலைவர்‌ செல்வர்‌. அதற்கு யான 
சிறிதும்‌ வருந்துவேனல்லேன்‌; அவர்‌ செலவு (செல்‌ 
லும்‌ காரியம்‌) கைகூடுவதாக' எனத்‌ தோழி உரைத 
தாள்‌ (நற்‌. 148:9-12). “நள்ளிருளில்‌ வருகின்ற 
தேரையுடைய கொண்கனொடு உன்‌ செலவினை 
யான்‌ உடன்பட்டேன்‌; நீ எழுவாயாக எனத்‌ 
தோழி தலைவியிடம்‌ மொழிந்தான்‌ (நற்‌. 149:8,9). 
“வெப்பம மிகுந்த காட்டில்‌ நின்னை உடன்‌ 
கொண்டு சேறல்‌ இயையாமையின்‌ நின்னுடன்‌ 
தண்படு கானமும்‌ செலவு தவிர்நதனம்‌' எனத்‌ 
தலைமகன்‌ கூறினான்‌ (நற்‌. 256:5,13). “இவள்‌ 
பூப்போன்ற கண்கள்‌ நீர்வாரப்‌ பிரிதல்‌ தகுமோ; 
நும்‌ செலவு தவிர்க எனத தோழி தலைவனைச்‌ 
செலவழுங்குவித்தாள்‌ (நற. 320:8-9). *மடந்தாய நீ 
அழாதே; தலைவர்‌ செலவு அயுங்குவர்‌' எனத 
தோழி கூறினாள்‌ (தற்‌. 91:1). “குறுமகள்‌ வருந்தும்‌ 
நிலையில்‌ நின்‌ செலவு என்ன பயனைச்‌ செய்யும்‌” 
எனத்‌ தலைமகற்குத்‌ தோழி உரைத்தாள்‌ 
(ஐங்‌. 08:4), ‘அரிய சுரத்திடத்தே செலவு அயர்ந்‌ 
தனை; துணையைப்‌ பிரிந்து பெறும நின்‌ பொருள்‌ 
நன்று இல்‌” என்பது தோழி கூற்று (தங 307:2,3), 
“வேனில திங்களில்‌, கொடிய சுரநெறியைக்‌ கடந்து 


செலவு 


செலவு அயர்ந்தனை; சிறுவன்‌ முறுவல்‌ காண்ட.லின 
இனிதா, நீ பிரிந்து செய்யும்‌ பொருள்‌' எனத 
தோழி வினவினாள்‌ (ஐங்‌. 309). “பாலை நிலத்தைக்‌ 
கடநது வநதோமாயினும்‌, இனிச்‌ செலவு ஒழிக! 
எனத தலைமகன்‌ தன்‌ நெஞ்சிற்கு இடைச்‌ சுரததுக்‌ 
கூறினான்‌ (ஐங்‌, 880). “இனி, செய்பொருட்‌ செலவு 
அழுங்குக, எனறு நின்னை விரும்பி நம்‌ காதலர்‌ 
வநதனர்‌' எனத தோழி தலைவியிடம்‌ கூறினாள்‌ 
(ஐங்‌ 357), (தலைவனைப்‌ புணர்ந்து உடன்‌ செல்லும 
செலவு இனிதாங்கொலலோ” எனத்‌ தாய்‌ 
கேட்டாள்‌ (ஐங்‌ 272). மடமகளது தோள்‌ தலைவன்‌ 
செலவைத தடுத்தன (ஐங்‌, 421). மேகம்‌ இடி 
யுடன்‌ நீர்த்துளியைச்‌ சொரிநதுள்ள து; இந்நிலை 
யில தலைவியின்‌ மேனி பசபப நீ செலவயர்ந 
தனையே" எனத்தோழி, தலைமகற்குத்‌ தலைமகளது 
ஆற்றாமைகூறிச்‌ செலவழுங்குவிததாள்‌ (ஐங்‌. 423), 
வேந்தன்‌ போர்த்தொழிலைத்‌ துறநது, யான்‌ செலவு 
ஒழிநதனன்‌ என வினை முடித்து வந்த தலைவன 
கூறினன்‌ (ஐங்‌. 426) *போருடை வேந்தன்‌ பாசறை 
யிலே பகைவன்‌ வாரான்‌ எனத்தலைவன்‌ செல்வு 
அழுங்கினன்‌ (ஐ, 427). “'கான்கெழுநாடன மகளே, 
அழாதே; நான்‌ செலவழுங்குவேன்‌” என்பது தலை 
வன்‌ கூற்று (ஐ. 430). [தலைவனை நினைநது நீ 
செலவு நயநதனை ஆயின்‌ பாணனே, தலைவனைப்‌ 
போல எம்மை மறந்து விடாதே' எனத தலைவி 
கூறினாள்‌ (ஐங்‌. 478). 
களைக்‌ கொள்ளாயாய்ச்‌ செல்லின, உனக்கு 
மேலாய்‌ நின்று உண்மை கூறிக்‌ கழறும்‌ 
கேளிரைப்‌ போல, நின்‌ செலவைத்‌ தடுப்பது நீ 
செல்லும்‌ காடு எனத்‌ தோழி உரைத்தாள (கலி, 3: 
39-28), *ஒரு' நாள்‌ ஒருபொழுது கூட்டம இடை 
யீடுபட நீர்‌ பிரிவீராயின இவள்‌ உயிர வாழ 
வாளோ; பெரும, நினனுடைய பொருளிடத்து 
நெஞ்சு பிணித்தலாற்‌ செல்லும்‌ செலவைத்‌ தலி 
வாயாக' எனத்‌ தோழி தலைவனிடம கூறினாள்‌ 
(கலி, 4:23-25), “ஐயனே! நீ செய்கின்ற காரியத 
திடத்தே செலவயாந்து, நின்‌ கையாலே விலலின 
நாணைத்‌ தடவினாய, எனத்‌ தலைவனிடம்‌ தோழி 
உரைத்தாள்‌ (கலி. 7:8,6). பெரும, பொருளை நச்‌ 


சுதல்‌ நினக்குப்‌ பொருந்தாது, இச செலவை நீ 
தவிர்தலை யான்‌ விருமபுவேன்‌' எனத தோழி 
தலைவனிடம்‌ உரைததாள்‌ (சலி, 8:19,20), “நின 


பிரிவாறறாமையை யான சொல்ல நெடுநதகை 
செலவு தவிர்ந்தனன்‌; இனி நின்‌ வளை கழலா 
திருப்பனவாக' எனத்‌ தலைலியிடம தோழி கூறி 
னாள்‌ (கலி, 10:22 24). “யான்‌ கூறிய சொல்‌, நல்ல 
மருநதாகித்‌ தன மனம்‌ மகிமுகையினாலே தலைவன 
செலவு தலிர்ந்தான்‌' என்பது தோழி கூற்று (கலி. 


163 


“யாம்‌ கூறவும்‌ எம்‌ கூற்றுக்‌ * 


செவ்வரக்கு - சாதிலிங்கம்‌. 


செவ்வரி - 1. 


செவ்வழி 


7778-21). “நீ தெய்வத்தாலே பிரியேன எனறு தெளி 
விகக, அபபிரிவினமை அரிதெனறு கருதாளாய 
அதை உண்மை எனறு துணிநதவள்‌, இழநத நலம்‌ 
பணடுபோல ஆமபடி, கலிமாபபூண்ட தேரைச 
செலுத்தி எம்மனையிடததுச்‌ செலலும்‌ நின 
செலவை விரைவாயாக' எனத்‌ தோழி தலைவ 
னிடம்‌ கூறி வரைவு கடாவினாள்‌ (கலி. 124:18-21). 


2. செல்லுதல்‌. செலவு - செலலுதல - செஞ 
ஞாயிறறுச செலவு (பறம. 303). (புறம, 41:17 98 6; 
199:13;265:9,332:10; பதி, 77.11;83.5; முரு. 81:64; 
பொரு, 172; சறு,859; முலலை. 5; மது, 392; அகம்‌, 17:11; 
64:7;953:4; 400:8; குறு. 92:6; 189:58; நற்‌ 14712; 
கலி. 43:21; 46:14; 94:29,34; பரி, 6:51;7.5). 


ஆணிகளும பட்டங்களு 
மாகிய பரிய இரும்பாலே கட்டிச்‌ செவ்வரககு - 
சாதிலிங்கம்‌ - வழித்துத தாழோடே சேரப்‌ 
பணணின இரண்டாய்‌ மாட்சிமைபபடட கதவைச 
சோத்திச செய்யபபெறறது நெடுநிலை (நெடு. 80- 
86). 


நாரைவகை. அடைகரையில்‌ சங்கு 
நாரைகளோடு செவ்வரி - நாரை - உகளுதல (பதி. 
23:21,22). 


2. சிவந்தவரி. பொயகைமேய்ந்தது செவ்வரி-சிவநத 
வரி - உடைய நாரை (புறம்‌. $51 9; 270; 
நெடு, 17; நற்‌. 2512). 


பெரு 


3. செவவிதாக ஒலித்தல்‌. சிறுதோட்கோத்த பறை 
செவ்வரி - செவ்விதாக ஒலித்தல-உடையது (நற்‌. 
௧812), 


4. செவ்விய மெனமை. மயிர செவவரி - செவ்விய 
மெனமை - உடையது (நற. 73 5,6), 


செவ்வழல்‌ - விளக்கு, அநதிக்‌ காலததில மகளிர்‌ 


செந்தீயால உணடான செவ்வழலை-விளககை- 
ஏற்றத்‌ தொடங்கினா (கலி, 119 18), 


செவ்வழி - பண்‌. சிறிய யாழை, இரங்கறபணணாயெ 


செவவழி எனனும்‌ பணணிலே வாசிககுமபடி 
பணணி, நினது காடடைப பாடினேம' எனப 
பேகனைப பாணர்‌ பாடுவா (புறம, 144.88). 
*சறியாழில செவ்வழிப்பணணை வாசிதது நின 
மலை நாட்டைப்‌ பாடினேம' எனப பேகனை 
அரிசில கிழார்‌ பாடுவா (புறம. 146:3,4), (பல மலை 
களையும்‌ கடநது, சீறியாழில செவவழிபபண்ணை 


செவ்வான்‌/செவ்வானம்‌ 


வாசிததவாறு வநதேன' எனப பேகனிடம பெருங்‌ 
குனறுராகிழாா கூறினாரா (புறம. 147:1,8). நள்ளி 
யின கைவணமையாலமாலைப பொழுதின்கணணே 
மருதம்‌ எனகினற பணணை வரசிததுக்‌ காலைப்‌ 
பொழுதினகண கைவழியாகிய யாழினகண செவ்‌ 
வழி எனனும பண்ணை வாசிதது வரலாற்று 
முறைமையைப்‌ பாணர்‌ மறநதனர்‌ (புறம. 149:2-4). 
"யாழில நலல செவவழிப பண்ணை மெல்ல 
இசைததுக்‌ கடவுளை வாழ்ததித துயரினைக்‌ 
கொண்ட மெயயினனாயத தலைவன்‌ மாட்டுச 
செலவேன்‌* எனப பாணன்‌ கூறினரன (அகம்‌ 14: 
15-17) யாழ்வலலோன இயககும நலலயாழின்‌ 
செவவழிப பணணின்‌ இசையைக கேட்டாற்‌ 
போனறது இனிய சொல (அகம. 2128 6,7). ஆக்‌ 
களை மீடடுவரும கோவலர்‌ புலலாங்குழலுடன 
பொருநதப பிரிந்தாாக்குத்‌ துன்பினைத தரும்‌ 


நலல யாழினகணணே செவ்வழிபபணணைப்‌ 
பாடினா (அகம, 214:12,13). பாணனே, இனிய 
நரம்புத தொடையினையுடைய  நலலயாழில்‌ 


வருததததைத்‌ தரும்‌ செவ்வழிப்பண்‌ தோன்ற, இத 
தகைய மாலைப பொழுதில வநது சேராராயின 
அவர்தம நிலை யாதாகுமோ' எனத தலைவி 
அவனைக கேட்டாள (அகம. 214:17-74, குங 
கணவர்‌ பிரிதத காலத்துச செவ்வழி என்னும 
பண்ணையுடைய யாழினது நரமபோசை போல 
வருநதிக கூறும மொழியினையுடையவர்‌ மகளிர்‌ 
(கலி, 118:15). மாலைப்‌ பொழுதில்‌, தலைவியின 
அலைவு பெற்ற மொழிகள்‌ போல வண்டுகளின்‌ 
செவ்வழிபபாட்டு அடஙகின (கலி, 143 88). 


செவ்வான்‌/செவ்வானம்‌ - செக்கர்‌ வானம்‌. வாள்‌, 
வெற்றியைத்‌ தருதலால குருதககறை பட்டுச்‌ 
செவ்வானதது - செக்கர்‌ வானதது - வபைபுப்‌ 
போன்று காட்சியளிததது (பறம. 4:1,3). செவ்‌ 
வானை ஓத்த திருமேனியினையும்‌ அவ்வானில 
விளங்கும்‌ பிறையை ஒத்த, வளைந்த வெள்ளிய 
கூரிய எயிற்றினையும்‌ உடையவா சிவன (அகம்‌. 
க. வா, 8,9). முல்லை நிலத்தில பசிய இலைகளை 
யுடைய முல்லையினது குற்றமில்லா வெண்ணிற 


மலர்கள்‌, செவ்வானின  அழகைக கொண்டன 
(குறு. 108.2-4). 

செவ்வி - 1. காலம்‌, “நும்‌ படை பகைவர்மேல்‌ 
போகுமபோது அவரது வேல முதலியவறறை 


ஓககியெறியும படைக்கு முனனிறபாய்‌ ஆதலாலுமா 
அவர்‌ படை அடாத்து வருமபோது நும படை 
யின அணியைத்‌ தாங்கவேணடி அதனைத்‌ தடுத்து 
நிறபாய ஆதலாலும பெருமானே, நின்னைக்‌ 


164 


செவ்வி 


காணும்‌ செவ்வி - காலம்‌ - அரிது' எனப்‌ பிட்டங 
கொறறனிடம காவிரிப்பூம்பட்டினத்துக்‌ காரிக்‌ 
கண்ணனார்‌ கூறினார்‌ (புறம. 169:1-6). *மேற்கு 
மலையிலே ஞாயிறு மறைநது வெயிற்கதிர்‌ மாறிய 
செவ்விநோ ௧௫, நீவிர்‌ நல்லியக்கோடன து வேலூரை 
யடைந்தால்‌ எயிறறியர்‌ சமைத்த இனிய புளிங்‌ 
கறி இடபபட்ட சோற்றை நும பசிகெடப்‌ பெறு 
வீர்‌” என்று சிறுபாணர்‌ ஆற்றுப்படுததப பெறற 
னர்‌ (று, 170-177). “பூக்கள்‌ நிறைந்த பெருந 
துறையிடததே இளவேனிலாகிய செவ்வியை நுகர்‌ 
வாரோடு தங்க நீவிரும இளைபபாறிச்‌ செலவீராக" 
எனறு பெருமபாணர்‌ ஆற்றுப்படுததப பெற்றனர்‌ 
(பெரு. 389-392), தொணடைமான இளநதிரைய 
னிடததே நட்புககொள்ளுதலை வேண்டி அவனை 
விரும்பியோரும்‌ அவனது துணையைப்‌ பெற 
வேணடிய வேறு துணையில்லாதோரும குறையாத 
செலவங்களோடே அவனது முற்றததிலே நெருஙகத்‌ 
திரணடு அவனைக்‌ காணும செவ்வி பராததிருபபர்‌ 
(பெரு. 425-428), குருவிச சேவல்‌ வேற்றுப புலததே 
வேறு பெடையொடு புணர்ந்து தங்கி வநத 
செவ்வி நோக்கி அதன உரிமைப்பேடை அதனைக 
கூட்டினுள்‌ புகாதபடி தன்‌ பிள்ளையொடும 
சோநது தடுததது (நற்‌. 181:1 5). ‘வெணகடம்‌ 
பின உயரிய கிளைகளிடத்தே மயிலகள்‌ தஙக, 
வணடுகளும சுருமபுகளும வடிதத நரமபுகளைப 
போல்‌ ஆரவாரிகக, துமபிகள்‌ விறலியரது இசை 
யெழுசசிபோல ஒலிகக, தேனீசுகள்‌ இள 
மரககாவில வாசசியமபோல்‌ இமமெனும இசை 
யெழுப்பி மணம மிக்க மலர்களையூத, மரங்கள்‌ 
சூடுதற்குரியோரை மணத்தினால்‌ அனழைபபன 
போல மலர்கள்‌, மலர, குயிலகள்‌ கூவ, நீர்த்துறை 
கள பூககளால அழகு பெற, காமனுக்கு நிகழததப்‌ 
பெறும விழாவை எதாகொள்ளும இளவேனி 
லாகிய செவ்வியும வந்தது; இப்போது வருவதற 
குரிய நம்‌ காதலர்‌ இனனும வநதிலா” எனறு 
தோழி தலைவியிடம்‌ கூறினாள்‌ (சலி. 36:1-11). 
துரைகளையுடைய இனிய சின்னீர்‌ இளவேனிற்‌ 
செவ்வியின்கண வநது ஆரவாரிக்கும (கலி. 48: 
18). 'தலைவன எனனைக கண்டவுடன நிறுத்தி 
எனனுறுப்புககள்‌ பலவற்றையும்‌ பொய்யாகப்‌ 
பாராட்டி, வலையர்‌ விலஙகுகளின சோரவைப்‌ 
பார்க்குமாறு போல என நெஞ்சழிநத செவ்வியைப்‌ 
பார்த்து, புலையர்‌ நோக்குமாறு போல வருதத 
முணடாக நோக்கி என்னைத்‌ தொழுதான்‌” 
என்று தலைவி அவன நிலைகளைத்‌ தோழியிடம்‌ 
கூறினாள்‌ (கலி, 55:18-20). *இததுணைச செவ்வி 
யில இம்மாலை இவளிடததே போகுமெனக கணித்‌ 
தறிநது வையைப புனல எம தலைவன து மாலையை 


செவ்வி காட்டுதல்‌ 


நின்னிடத்தே சேர்த்தது பெரிதும்‌ வியப்பு” 
எனறு தலைவி, பரததையைப்‌ பழிததுரைத்தாள்‌ 
(பரி, தி, 8:88-40), 


2, பதம்‌. உழுது வித்தித்‌ தாளியடிக்கப்பட்ட பல 
இளைகளையுடைய செவ்வியில்‌ - பதத்தில்‌ - களை 
களை அடியினின்றும களைதலால்‌ வரகு இலை 
தழைததுப்பெருகி வளர்நதது (புறம்‌. 130:3-8,9), ஈரச்‌ 
செவ்வியில்‌ உழுதற்குப பலலெருதுகளும்‌ உதவின 
வாயினும அவறறுள்ளும்‌ நல்லெருதினை உழவன்‌ 
வேறுபடுத்தி ஆராயவான்‌ (புறம்‌. 289:1-8). குறும்‌ 
பூழ்பபறவை வெள்ளிய எள்ளை உணங்கறசெவ்வி 
யறிந்து கவர்ந்து உண்ணும்‌ (புதம்‌. 321:1-3). 
பூந்தட்டிலே இட்டு வைத்த பிசசியின்‌ அலரும்‌ 
செவ்வியுடைய அருமபின இதழகள்‌ அந்தியில 
விரியும்‌ (நெடு. 39-41). ஈரம்‌ பொருநதிய செவ்வி 
யமைநத பைம்புனத்தையுடைய ஓரேருழவன்‌ 
அதனைப்‌ பண்‌ படுத்துதறகுப பெரிதும்‌ விரைவான 
(குறு. 18:4-6). செம்மண்‌ மேட்டு நிலததே செவ்வி 
யமைந்த வரகு தழைததிருக்கும்‌ (குறு. 282:1). 


3. அழகு. மாமரங்களும்‌ அழகிய தளிர்களை 
ஈன்றன; குயிலகளும்‌ அமமாமரக்‌ கொம்புகளி 
லிருந்து மிக இனிய குரலால பன்முறையும கூவும்‌; 
முதிர்ந்த இலைகளையுதிர்த்த மலாகள்‌ விரிந்த 
பெரிய கிளைகளில்‌ வண்டினம்‌ ஒலிக்கும்படியான, 
பூற்துகள்‌ உதிரும்‌ குளிர்ந்த சோலைகளில்‌ உளள 
தூய மணல்‌ மேட்டில தங்கிக்‌ காதலர்‌ தமது வள 
மனையை மறந்திருக்கும செவ்வி - அழகு - அமைந்த 
வேனில்‌ இவ்வாறாக வந்தது (அகம. 385:1-9). 
ஞாழல்‌ மரததின சிறுமலர்கள்‌ செவ்வியமைந்த 
மருதமரத்தின வாடிய பூககளுடன்‌ உதிர்ந்து நீர்த 
துறையை அணிசெய்தன (குறு, 50:1-3). செம்மண்‌ 
நிலமான காட்டு நிலத்திலே பூத்த முலலைப்பூக 
களின பரப்பு செககர்‌ வானததின செவ்வியைக 
கொண்டது குறு, 108:8-4), செவ்வியமைநத 
புள்ளிகள்‌ பொருததிய அடியையுடையது நெற்கூடு 
(நற்‌. 36:2, 8). பரததை தலைவனுடன்‌ முயங்‌ 
குதற்கு அவளுடைய செவ்வி முலைகள்‌ அவளுக்குத்‌ 
துணைக காரணமாய அமைந்தன (பரி.தி, 243, 
44). 


செவ்வி காட்டுதல்‌ - (சிறுவர்‌) அழகு காட்டுதல்‌, புதல்‌ 
வனது பசி தீர்கக மாட்டாத வறுமை நிலையில 
பெருஞ்சித்திரனாரின்‌ மனைவி அவனது கருத்தை 
மாறறுதற்கு, “நுந்தையை நினைந்து வெறுத்த நின்‌ 
முகததில்‌ செவ்விகாட்டு, - அழகு காட்டு -' என்‌ 
றாள்‌ (புறம்‌, 160:18-25), 


செவ்வேள்‌ - முருகன்‌, 


செவி 


செவ்வியோர்‌ - நடுநிலையோர்‌. *தீயோரைத்‌ தண்டம்‌ 


செயதலும்‌ செவ்வியோர்ககு - நடுநிலையோர்க்கு - 
அருள்‌ பண்ணுதலுமாகிய இடையறாத முறைமை 
யால சோம்புதல்‌ இன்றி விளங்குக' எனச சோழன 
நலங்கிள்ளியிடம்‌ உறையூர்‌ முதுகண்ணன 
சாததனார்‌ கூறினார்‌ (புறம, 89.9-187. 


செவ்வேலான்‌ - முருகன்‌. “சூரபனமாவைக்‌ கொனற 


செவ்வேலானை - முருகனை - பாடி, காம வேட்கை 
யால்‌ திருப்பரங்குனறினிடத்தே நின்னோடே மாமிக 
காலத்தே பலநாளும்‌ தங்கின கடவுளரைக்‌ 
கண்டாயோ' எனக கூறித்‌ தலைவனோடு தலைவி 
புலந்தாள (கலி, 93:26-28), 


செவ்வேளின்‌ - முருகனின்‌ 
- இருக்கை வேலே துணை (முரு வெ. 3.2). 
வெறியாடுதற்குரிய செவவேளுககும பிற கட 
வுளுக்கும இசை முழங்க எடுக்கும விழா நீங்காத 
அங்காடியினையுடையது பட்டினம்‌ (பட்‌, 154,155). 
*உலகததை அழிக்கும்‌ கடவுட்கு மகனே, செவ்‌ 
வேளே, சாலபினை உடையாய்‌ என முருகனை 
வேலன வெறியாட்டினுள்‌ விளித்துப்‌ பாடினன 
(பரி. 5: 18-15). செவ்வேள்‌ பரங்குன றில வாழ்வாரே 
வாழ்வார்‌ எனப்படுவார்‌ (பரி. இ. 11). 


செவி - 1, காது. கேட்டறிவாா சிலராதலின சிலா 


செவிசுகண்ணதாதிய யாழைப பாணசாதியது 
உணவிற்கு முதலாகப பெறற பரிசு எனனெனறு 
பாணன்‌ வெறுத்துறைநதான (புறம. 68.5,4) “ஆய 
புகழ அனறிப பிறா புகழைக்‌ கூறககேட்ட தன 
செவியும்‌ பாழ்பட்ட ஊரினகண கஇணறு போலத 
தூாவதாக' என ஏணிசசேரி முடமோசியாா 
குறிப்பிட்டுள்ளார்‌ (புறம. 1523). விறலி, ஆய 
வள்ளலின்‌ புகழைச செலியாற கேடபினலலது 
அவன்‌ வடிவைக காண்டலறியாள்‌ (புறம, 133:1,2), 
“நின்பகைவர்‌, நின்னைக காணிற்‌ புறம்தருதலின 
புணணறியாத உடம்பாகிய வடிவுடனே கண்‌ 
ணுக்கு இனியா; செவிககு இன்னார்‌' என ஏனாதி 
திருககிள்ளியின வீரததைக கோனாட்டு எறிசசி 
லூ மாடலன மதுரைக்‌ குமரனார்‌ குறிபபிற 
புகழவர்‌ (புறம்‌. 287:8-7). வள்ளீயோர்‌ செவி 
யிடததே விளங்கிய சொற்களை விதைதது இரவலர்‌ 
நினை தததை முடிப்பர்‌ (புறம்‌. 806:8,8). பொய 
கூறுதலையறியாத அறிவையுடையோனது செவி 
யிடதது நலலோர்‌ விளைத்த கேளவியாகெ பயி 
நனறாக விளையும (புறம்‌. 237:4,8). செவி சிவநத 
கழுகன சேவலும்‌ கோட்டானும்‌ பேயினததுடனே 
சுடுகாட்டில இயங்கும (புறம்‌, 238:2-5). கோஙூனெ 


செவி 


மொட்டுப போன்ற வளைநத செவியினையுடை 
யது எலி (புறம, 886:4,5). மறவன, செவியிறந்து 
முனனே தாழந்த கதுபபினை உடையன (புறம. 
257,4). பெரிய செலியினையுடையது குறுமுயல்‌ 
(புறம. 333 8). நெடிய செவியினையுடையது குறு 
முயல்‌ (புறம்‌. 334:2). நெடிய செவியினையுடையது 
குறுமுயல்‌ (தம. 989.4). சிவந்த செவியினை 
யுடையது எருவை (புறம. 470:26;373:38). வறுமை 
யில வாடிய பரிசிலர்‌, கொடைபபொருளைக்‌ 
கணடு ஆர்வததோடு விரலில்‌ அணியததகுவன 
வறறைச்‌ செலியிலும்‌, செவியில்‌ அணியத்தகுவன 
வறறை விரலிலும்‌ முறைமாறி அணிந்தனர்‌ (புறம்‌. 
378:14,15). எஃகுச்‌ செவியாலே சுருதியையளந்து 
நரமபைக்‌ கட்டின,சுற்றுதலுறும்‌ வார்ககட்டினை 
யுடையது யாழ (முரு. 140,141). உமணர்‌ நெட்டி 
யால செய்த பூமாலையைக்‌ குரஙகின்‌ செவியடி 
யிலே நெற்றி மாலையாகக கட்டினர்‌ (சிறு. 54). 
விழியாத கணணையும வளைந்த செவியினையும்‌ 
உடையது நாய்க்குட்டி (சிறு, 10), வடுவழுந்தின 
வலியினையுடைய முதுகினையும்‌ எடுதத செவி 
யினையும்‌ உடையது சுழுதை (பெரு, 80) குறு முயல்‌ 
தாமரையினது புறவிதழை ஒககும நெடிய செவி 
யினையுடையது (பெரு 114,115). பககரைகளை 
யறுததுக கூரிய முனையினையுடைய அம்புகள்‌ 
வநது அழுந்துகையினாலே குதிரைகள்‌ செவி 
சாய்த்துப்‌ புலலுண்ணாதே வருந்தின (முல்லை. 
72-74) மடப்பததை உடைய கண்ணினையுடைய 
மரையானின்‌ குழவி பெரிய செவியினையுடையது 
(மலை 505,506). சிவ நத செவியினையுடைய துஎருவை 
(அகம. 3:5). கறவைமாடுகள்‌, கன்றுகளைக்‌ காணா 
மையின்‌ பொலிவற்ற கண்ணினவாயச செவி 
களைச்‌ சாயத்துத்‌ துன்புறறன (அகம, 63:10-12). 
“சிலர்‌ செவிபபட்ட புணர்ச்சி அலராகி எங்கும்‌ 
பரநதது' எனத தோழி தலைவனிடம்‌ உரைததாள்‌ 
(அகம 90:4). வழியெலாம ஒழுகிய குருதியினைப்‌ 
பருகும்‌ பருந்தின்‌ சிவந்த செலிகள்‌ போர்க்களப்‌ 
பரப்பில்‌ இராப்பொழுதில்‌ கைக்கொண்ட வீரார்‌ 
களது மருமத்துப்புண்களை ஆராயும விளக்கு 
களைப்‌ போனறு தோனறின (அகம. 111:18-14). 
நிமிர்ந்த கொமபினையும்‌ தொங்கும்‌ செவியினை 
யும உடையது வெள்ளாட்டுக கிடாய (அகம. 158: 
14). சிவநத செவியினையுடையது எருவைச்‌ சேவல்‌ 
(அகம 161:5,6) களிற்றின செவிபோன்றது தாமரை 
இலை (அகம்‌, 178:4). நீர்‌ நிலையில்‌, தழைதத 
தாமரையின நீர்‌ மீது உயர்நத நெடிய காம்பினை 
யுடைய அகன்‌ ற இலையை, பெரிய குளம்‌ அலையக 
காறறு அடிக்குந்தோறும்‌ பெரிய களிறறி 
யானையின்‌ செவிபோல அசைவிக்கும்‌ (அகம. 186: 


166 


செவி 


3-8) செய்து சூட்டியது போலும்‌ செஞ்செவியினை 
யுடையது கழுகு (அகம்‌, 793 6). முயல்கள்‌ வளைந்த 
அழகிய செவியின (அகம்‌. 284:8,2). கோவலர்‌ 
இளைய எருதுகளின கழுத்தில கட்டியுள்ள 

மூஙகில குழாயிலுள்ள இனிய புளிச்‌ சோற்றை 

வம்பலர்தம்‌ பசியால்‌ வந்த செவியடைப்பு 

நீங்கத்‌ தேக்கின இலையில பகிர்ந்தளித்தனர்‌ 

(அகம்‌. 817:9-11). நெடுஞ்‌ செவிக்‌ கழுதை (அகம. 
2422 12). “வருந்தும்‌ தோளின வருத்தத்தைப்‌ 

போக்கும்‌ மருந்து இது என, நினைக்கும்தோறும்‌, 
ஒலிக்கும்‌ பலலியானது நிமித்தத்தைத்‌ தொழுது 
உறையும்‌ தலைவியின்‌ செவியகததே அறிவுறுதது 
மோ' எனத்‌ தலைமகன்‌ தனனெஞ்சிற்குக கூறி 
னான்‌ (சம்‌. சச: ௪,78-17), தாயர்‌ வரிகள்‌ 
பொருந்திய பருத்த தோள்களையும்‌, நீண்ட செவி 
களையும்‌ உடையவர்‌ (அகம்‌. 893: 8). மலைப்‌ 
பக்கத்தில உள்ள சேம்பின்‌ அசைதலையுடைய 

வளப்பமான இலை, பெரிய ஆண்‌ யானையின்‌ 
செவியைப்‌ போலத்‌ தோன்றும்‌ (குறு. 78:2,4). ஆண்‌ 
யானையின்‌ செவியை ஒததது பசிய இலை குறு. 
248:2). 'எம்‌ செவி தலைவன சொன்ன சொற்களைக்‌ 
கேட்டன” எனக்‌ கிழத்தி கூறினாள்‌ (குறு. 299:5,6) 

தலைவன்‌ தேர்‌ வாராதிருப்பினும்‌ வருவதுபோல்‌ 
,தலைவியின செவிகளில்‌ ஒலிததது (குறு. 301:5-7), 
துடிபபுடைய கண்களைக்‌ கொண்டுள்ள காட்டப்‌ 
பசுவின்‌ கன்று அழகிய செவிகளையுடையது (குறு. 
328:1). நெயதலின்‌ பசிய இலையை ஓதத அழகிய 
செவியையுடையது யானைக்கனறு (நற. 47:2,4). 
பிடியானையின்‌ செவிபோன்றது ஆமபல இலை 

(நற. 30:1) கரிய எருமையின்‌ கன்று பெரிய 
செவியையுடையது (நற்‌, 271:1). களிற்றின்‌ செவி 
போன்றது தாமரை இலை நற்‌. 510:2), அழல்‌ 
போன்ற சிவந்த செவியுடையது கழுகின்‌ சேவல்‌ 
(தற்‌. 3௧28:4). “நின்‌ பரத்தைமையினைச்‌ செவி 
யினால்‌ கேட்டாலும்‌ சொறகு அடஙகாதபடி 
சினம கொள்பவள்‌ தலைவி” எனத தோழி 
தலைவற்குரைததாள்‌ (ஐங்‌. 84:1). குருதி போன்ற 
செவியை உடையது எருவைச்சேவல்‌ (ஐ௩. 33513). 
அழகிய செவிகளையும்‌ பெருமை உடைய தாள்‌ 

களையும உடையது யானைத்திரள்‌ (கலி, ௧1,2), 
மானினுடைய செவியைப்‌ போல மூங்கில முளை 
யினது கணணைப பொதிநத பாளைதோனறும 
(கலி. 43:16,17). நொச்சிப்பூ விழுகின்ற ஒசையைத்‌ 
தலைவன்‌ குறியோ எனறு கருதும செவியோடே 
தலைவி வருததமடைவாள்‌ (கலி, 46:18,18). முறம்‌ 
போலும்‌ செலி மறைப்பிடமாக வந்து பாய்ந்து 

மாறுபாடு செய்த புலியை யானை ஐனந்தழிக்கும்‌ 
(கலி, 59:1) நாூலவலல ஆசிரியராலே பொலலாத 


செவிடு 767 செழியன்‌ 


சொற்கள்‌ இடையிற்‌ புகுதாமல்‌ போககபபட்ட செவிலி - செவிலித்தாய்‌, புதல்வர்‌, பால சுரந்த 


தம்‌ செலிகள்‌ செய்யாக, சான்றோர்‌ செயயுட்கள்‌ 
தம சொல்லை வளர்க்கும்‌ நீராக, அறிவினையுடைய 
நாவாகிய ஏராலே உழுதுண்பவர்‌ புலவர்‌ (கலி, 68:1- 
5).உழிஞனையான்‌ செவியிடத்தே படைகொண்டு 
வந்தவனுடைய பள்ளி எழுசசி முரசுபோல மணி 
ஓசை முதலியன தலைவியின்‌ துயிலைப்‌ போககும 
(கலி, 70:20,21). £கொடையினது பெருமையைப்‌ 
பாடிப்‌ பாணன்‌, தனனுடைய யாழோசையாலே 
முன்பு தாழ்க்கபபட்ட செவிகளை, அவன கூறு 
இன்றவற்றைக்‌ கேட்டற்கு அவர்‌ சாய்ககையினாலே 
இப்பொழுது அக்கூற்றாலே புதிதாக அகபபட்டன 
வாகிய பூழினுடைய புதிய போர்களைக கண்டா 
யும்‌ போலே இருந்தாய' எனத தலைவி பரத்தை 
யரைப்‌ பூழாக்கெ கூறினாள்‌ (கலி. 95.912), செவி 
மறுவாயிருககினற விளங்கும்‌ நுணணிய சிவந்த 
பொ றிசளையுடைய வெள்ளை எருத்தினது 
கோபத்தை அஞ்சானாய்‌, அதன மேலே பொதுவன 
பாய்நதான்‌ (சலி, 10:87,28) தன மேலே செனற 
சிவநத ஏற்றைச்‌ செவியடியிற்‌ கொமபுகளைப்‌ 
பிடிததுக்‌ கொண்டு பொதுவன்‌ தழுவினான (கலி, 
103:50-௪2), தொழுவிடததுச்‌ சிலுவைக்‌ குணததை 
யுடைய செவி மறையாயிருககெற ஏற்றினை 
ஆயன தழுவினான்‌ (கலி, 107:5,6) நரமபை வீககு 
தலைச்‌ செயய, அதனிடததே நின்ற பண்ணினுள்‌ 
தோன்‌ றிய இனிமையைக கேட்போர்‌ செவி 
கொணடு இனபுறுதற்கு முன்னே, நரமபு அறு 
பட்டது (கலி. 142:8,4). செவிகள்‌ செவிடுபடச்‌ சங்கு 
முழங்கும்‌ (பரி. 2:38,40). “எம கணவர்‌ செய்பொருள்‌ 
வாயகக' எனறு முருகன்‌ திருச்செவிக்கண்‌ சேரக்‌ 
கூறி மகளி வழிபடுவர்‌ (பரி,8:107). தாளம 
அமைநத பாடல இனபத்தால கேட்டோர்‌ செவியை 
நிறைததது (பரி, 11:69), குழைக்காதினையுடைய 
கோலச்‌ செலிக்கண்‌ குவளையைச்‌ செருனெர்‌ 
(பரி, 11:97,98). “குறப்பெண்ணாகிய வள்ளியை 
மணநதோய,' எம வாழ்த்தினை நின்செவிக்குச 
சிறபபுணவாகக கேட்டல வேண்டும' எனறு 
அடியார்‌ முருகனை வழி பட்டனர்‌ (பரி, 19:95,96). 


2. செவ்வி, ஆறலைப்போரால்‌ வருந்திய வழிச்‌ 
செலவோர்‌ உயர்மரககிளையிலேறி, உணவினை 
வேட்டெழுந்த பருந்தானது வானததினகண்‌ அசை 
யும்‌ செவியை - செவ்வியை - பாாததிருபபர்‌ (அகம்‌. 
285:9-12). (செவி - தொகுததல விகாரம) 


செவிடு - காது கேளாமை, செவிடு, பிறபபொடு 
கூடாத எணவகை எச்சங்களுள்‌ ஒனறு (புறம்‌.286:7- 
4). சங்கு செவிகள்‌ செவிடுபட மூழஙகும்‌ (பரி, 
2:38,40). 


முலையினையுடைய செவிலியைத தழுவிப்‌ பாலை 
உண்டு படுக்கையில்‌ துயில கொளளும (பெரு. 249- 
252). “முன்பு அணைத்தலை விடாத அவரது 
கைகள்‌ இனறு நெகிழநதமை கணடு, செவிலியின 
கையிலிருநத என புதலவனை நோககி, இச்‌ செல 
வற்கு ஒததனம்‌ யாம்‌ என என மகனிடம பெயர்ந 
தேன” எனத தலைவி கூறினாள்‌ (அகம்‌. 26:16-21). 
செவிலியுடனே, மெலலிய அணைமீது ஈனற 
அணிமை விளங்கும்‌ புதலவன துயினறான்‌ (நற்‌. 
40.5,6). 


செவிலியர்‌ - செவிலித்தாயர்‌, நரை கலந்த நறிய 


மெலலிய மயிரினையுடைய, சிவநத முகத்தை 
யுடைய செவிலியர்‌, தலைவி ஆற்றா ஒழுககம 
மிகுகையினாலே திரண்டு, *தலைவா இனனே 
வருகுவா' எனத்‌ தேறறினர்‌ (நெடு. 152-155), 
நரைமயிர்‌ கலப்புற்ற நறிய மெலலிய கூநதலை 
யுடைய செவ்விய முதிய செவிலியர்‌ பலவாகப 
பாராட்டிக கூறித்‌ தலைவி ஆயததோடு விளை 
யாடினா (அகம. 254:1, 8, 7). இளமபருவததே 
தம்‌ பிணக்கை அனபுடைய செவிலியர்‌ இடை 
மறிததுத்‌ தடுக்கவும விடடுச செலலாமல சிறு 
பூசலைப்‌ புரிபவர்களாயத்‌ தலைவனும தலைவியும்‌ 
இருந்தனர்‌ (குறு. 229.3, 4). பாலுணவைப்‌ பொற்‌ 
கலததிட்டு ஒரு கையில்‌ ஏநதியவாறு, சிறிய 
கோலை ஓங்கி நீ உண்ணுவாய என்று எறிதலும, 
சிலம்பு ஒலிககுமாறு பாயநது மெல்லிய நரைதத 
கூந்தலையுடைய செவ்விய முதுமையடைநத செவி 
லியா பின்‌ தொடர்நது ஓடிப்‌ பற்ற முடியாதபடி 
தலைவி முனறிலினகண்‌ உள்ள பநதர்ககு ஓடி 
னாள்‌ (நற்‌, 110.18), 


செழியன்‌ - 1. பாணடியன்‌, கொற்கைக கோமானும 


தென்புலங்‌ காவலர்‌ மரபினோனும்‌ பகைவர்‌ நாடு 
களை மாறுபாட்டினால கவாநது கொண்டோ 
னும்‌ முததுமாலையணிநத கொறறக்குடையினை 
யும்‌ கண்ணுக்கு அழகு நிறைநத கணணியினையும்‌ 
கடுநதேரினையும உடையோனுமாகிய செழியன து 
- பாண்டியனது- மதுரை (று. 63-67). பகைவர்‌ 
தம களிறுகளையுடைய அரிய போகளைச சிதையு 
மாறு மோதியழிககும, ஒளி வீசும வாட்படை 
களையுடைய கொற்றச செழியனுககுரியது அள்ளூ। 
(அசும. 4611-14). ஒளி வீசும வாட்படை 
களையுடைய கொறறச்செழியன, குற்றமிலலாத 
படைப்பயிறசியொடு கூடிய நெருங்கிய போரில 
வெலலுந்தோறும யானைகளைப பரிசிலாகப 
பெறும பாணன்‌ மத்தளம்‌ அடிப்பான (அகம்‌. 106: 


செற்றம்‌ 


10-13). துளையிடபபடாத புது முததுக்கள்‌ விளை 
யும்‌ சுடலையுடைய போராளியாகிய திண்தேரினை 
யுடைய செழியன து (பொதியில்‌) மலையின பக்கங்‌ 
களில வளா நதிருநத நெடிய மூங்கில்கள்‌ நலலெழில 
வாய்நதவை (அகம, 137 13-15). கொறகை நசுரை 
யுடைய போராளியாகிய, வெற்றிவேலையும்‌ கடிய 
களிற்றியானையையும நெடிய தேரினையுமுடைய 
செழியனது மலைபோலும மாடங்களமைந்த 
நெடுநகராதிய கூடலில எழுந்த வெறறியாரவாரம 
போல்‌ தலைவனது பரததைமையொழுககம்‌ அல 
ராகியது (அகம. 269:10-14). மலர்ததாரினையும 
வெற்றி பொருந்திய முரசினையும வெலலும்‌ 
போரினையுமுடைய செழியனுடையது மாடமூதரா 
(மதுரை) (அகம. 3859-11), பகைவர்‌ அரண்‌ 
மிகக தம்‌ மதிலகததில இருககுமபோதே அவரை 
யெதாதது வென்று அவரது முரசினைக்‌ கைப்‌ 
பற்றிககொணடு, அவரால பாதுகாக்கப்பட்ட 
அரணையும்‌ கவர்ந்து கொண்ட, கொலலுமபோர்‌ 
வலல செழியனுககுரியது பெருமபுகழமைநத கூடல்‌ 
மாநகர்‌ (நற்‌. 59:7-10), நலல மாலையணிந்த 
பொனளாலாகிய தேரையுடைய செழியனுககுரியது 
கூடல்‌ (நற, 298:8, 9). 


2. தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற பாண்டியண்‌ 
நெடுஞூசெழியன. *தலையாலங்கானததுச்‌ செரு 
வென்ற பாண்டியன நெடுஞ்செழியன' காணக. 


செற்றம்‌ - சினம்‌. முனிவர்‌, மாறுபாட்டோடே நெடுங்‌ 
காலம நிறகும்‌ செற்றத்தினையும்‌ - சினததினையும்‌ 
போக்கிய மனததினையுடையவா (முரு. 131, 
332). ஒரு கூற்றில செற்றம்‌ செய்யாது, ஒரு கூற்‌ 
றில உவகை செயயாமல நெஞ்சினைப பாது 
காக்கும்‌ அறங்கூ ரவையம (மது. 490, 492). 


செற்றவர்‌ - பகைவர்‌, *நின்னுடன்‌ நட்புக்‌ கொண்ட 
வருடைய குடியை உயர்ததலைச்‌ செயவை; 
செற்றவர்‌ - பகைவர்‌ - அரசுரிமையை வாங்கிக்‌ 
கோடலைச்‌ செய்வை' எனத்‌ தலையாலஙகானத்துச்‌ 
செருவென்ற பாண்டியன நெடுஞ்செழியனை 
மாங்குடி மருதனார்‌ பாடுவர்‌ (மது. 131,188). 


செற்றார்‌ - பகைவர்‌, *செற்றாரது - பசைவரது - 
அரணத்தை அழித்து வேந்தனது பகையை வெல 
வதற்குச செலவேம' எனத்‌ தலைமகன்‌ கூறல்‌ 
(தங. 439) “பாண்டியனுடைய செற்றார்‌ மருமததே 
தைதத அமபினும்‌ நோவைச்‌ செயதல உலகி 
கொடுமைகளின்‌ மிகக கொடுமையனறோ' எனத 
தலைவன காமஞ்சாலா இளமையோளிடம சொல்லி 


168 


செற்றோர்‌ - பகைவர்‌ 


செறல்‌ - வெகுட்சி, 


செறிவு - 1, 


செறிவு 


இன்புறறான்‌ (கலி. 57:14,15). ‘செற்றார்‌ (பகைதது 
அலர்‌ கூறுகினற மகளிர்‌) நமமை இகழந்து பாரக்‌ 
கும்‌ கணகள்‌, இகழ்நது பாராதிருககும்‌ படியாக 
யான்‌ தலைவன மா£பைச சாராமல்‌ அமைந்தி 
ரேன* எனத்‌ தலைவி கூறினாள்‌ (கலி, 104:65,66). 


செற்றை - ிறுதூறு/குப்பை. பருததிப்பெணடு, பக்கங்‌ 


களையும்‌, செற்றையினையும்‌ - குப்பையினையும்‌- 
புடைத்து நீக்கினாள்‌ (புறம்‌, 886:4,8). செற்றை 
யினையுடைய வாயிலமைநதது குரம்பை (பெரு, 
148, 614). க 


“நம்பி நெடுஞ்செழியன செற்‌ 
றோரை-பகைவரை - திளையொடும்‌ கெடுத்தான்‌” 
எனப பேரெயில்‌ முறுவலார்‌ பாடுவர்‌ (புறம. 23914), 
*செறறோர்‌, போரிடத்தே கொலலசு கொலலக்‌ 
குறைபடாத தானையுடையோன'என இளஞ்சேரல 
இரும்பொறையைப்‌ பெருங்குனறூா கிழார்‌ பாடு 
வர்‌ (பதி. 82:12,13). செற்றோருடைய, காவலை 
யுடைய அரண்களை யானை இடித்தது (பட்‌. 228, 
229,231). 


களிறு செறல்‌ - வெகுட்டி - 
பொருந்திய பார்வையினையுடையது (புறம. 15: 
8,9). செறல்‌ நோகதினையுடையது மழகளிறு 
(புறம்‌. 22:3,8) திருமாலின்‌ அருள்‌ மொழி வலம 
புரி முழசகையும்‌ வேதமுழககையும்‌ ஓக்கும; அவர்‌ 
தம செறல மொழி வானமுழக்கையும்‌ உருமேற் 
றின முழக்கையும ஓக்கும (பரி. 13:44,45). 


நெருக்கம்‌/ உறவு. உடைவாள்‌ செருகப்‌ 
பட்ட செறிவு - நெருககம்‌ - உடையது உடை 
(பெரு 78), புரவியை அடிகதின்ற சமமட்டி மறை 
யும்படி வடிமபு தாழ்ந்து பெருக்கும செறி 
வுடையது உடை (முலலை, 59), கரிகாலன, 
பகைவரது செறிவுடைய வாட்படையை ஓட்டி 
னான்‌ (பட்‌. 228,286), “என உள்ளச செறிவும 
நெடுந்தொலைவிற்கு நீங்கிச்‌ சென்றுள்ளது” எனத்‌ 
தலைவி கூறினாள்‌ (குறு, 2198). ஒருவரோடு 
ஒருவாக்குச்‌ செறிவு - உறவு - கூறபபெறுவது 
கூறியதொன்றைத தாம மறுக்காதிருததல (கலி. 
183.11).  *செறிவினால்‌ நிகழத்தும்‌ நலல தொழில 
கள்‌ பலவற்றையும்‌ வலலன' எனத தலைவனைக்‌ 
குறிப்பிடுதல (கலி, 1438:86) சோலைகளும்‌ சுனை 
களும பூவணித்த செறிவால அழகு கொள்ளும 
(பரி. 28:47-22), 


2. அடக்கம்‌. (பெரியோர்‌ அறியும்‌ அறிவாலும்‌ 
அறியாத செறிவினை - அடகசத்தை - உடையை 


செறு 


எனச்‌ சோழன்‌ நலங்கிள்ளியை உறையூர்‌ முது 
கண்ணன்‌ சாத்தனார்‌ புகழவர்‌ (புறம்‌. 30:6,7). 


செறு - 1. செய்‌/செய்யிலுள்ள சேறு கடைசியர்‌ 
மாட்சிமையுடைய நெய்தலை ஆமபலுடனே களை 
யும்‌, மலங்கு பிறழ்கின்ற செறுவினகண்ணே - 
செய்யின கண்ணே - தளம்பினால்‌ வாளையினைத்‌ 
துணித்தனர்‌ (புறம, 61:2-4). நூறு செறுவாயினும்‌ 
யானை தனித்துப்புக்கு உண்ணுமாயின்‌ அதன 
வாயினகண்புகுந்த நெல்லினும்‌ கால மிகவும்‌ 
கெடுக்கும்‌ (புறம்‌. 184.8,4). நீர்‌ பரந்த செறுவினை 
யுடையது போநதை ஊர்‌ (புறம்‌ 338:1,4). செறு 
விடத்தே, நெருங்கிய பைந்தழை துயல்வரும்‌ (புறம்‌. 
339.9). யானைகள்‌ கரந்தைக்‌ கொடி படர்ந்த 
செறுவின்கண்ணே பொருது வீழ்த்தப்பெற்றன 
(புறம்‌. 340:8). குருதி படிந்து ஈரமாகிய செறுவயின்‌ 
(போர்க்களமாகிய வயலில்‌) தேர்கள்‌ ஏர்களாகச்‌ 
செனறன (புறம. 869:10). செறுவில்‌ பூதத செந்‌ 
தாமரை, அறுவகைத்‌ தொழிலகளையுடைய 
அந்தணர்கள்‌ அறததை விரும்பி எடுத்த தீப்போல்‌ 
விளங்கும்‌ (புறம்‌ 897;19-51), மீன்‌ இறைச்சி 
களோடு, செறுவில்‌ படர்ந்த வள்ளைக்கரையும்‌, 
சிறுகொடியாகிய பாகற்காயும்‌ சேர்ததுச சோறு 
சமைத்தனர்‌ (புறம. 599:5,6,9) ஏறு தம்முட்பொரு 
தமையினாலே செறு, சேறுபட்டு உழ வேண்டாதன 
வாயின (பதி. 13:2). நெலலினையுடைய செறுவில்‌ 
நெய்தல்‌ பூப்ப, நெறறாளின பருமையாலே 
கொய்யும்‌ அரிவாட்கள்‌ தங்கள்‌ வாய்‌ மடிய நல்ல 
வாயிருந்தன (பதி, 19:20-23,28), நெய்தல்‌ இடைய 
றாது பூக்கும்‌ மரபினையும்‌ நிரைதத வண்டினையு 
முடையது செறு (பதி, 27:10). வளப்பத்தையுடைய 
செறுவில்‌ விளைந்த பயிர்களினின்றும உதிர்ந்த, 
களததில்‌ குடாவிடுதல்‌ இல்லாத தூற்றாப்‌ 
பொலியைக்‌ காஞ்சி மரததின்‌ நிழலில தொகுததனர்‌ 
(பதி. 62:12,75), நீங்காத புதுவருவாயையுடைய 
அகனறஇடத்தையுடைய செறுவில்‌ நீரிலே நின்ற 
ஆமபலோடும்‌ நெய்தற பூவோடும நெல்லை 
யறுத்துச செறுவில மகளிர்‌, தொழில புரிநதனர்‌ (பத. 
71:1-3). கரிய கடாககள்‌ தமமில்‌ பொருத இட 
மகன்ற செறுவினகண்‌, தாம்‌ உழப்படாத அநத 
நுண்ணிய சேற்றை ஓசுக மிதித்த உழவர்‌, முடி 
யாகக்‌ கிடக்கனற நாற்றை நட்ட நெடிய நீரை 
யுடைய செறுவில களைகளை! பறிப்பவர்‌ பறித்து 
ஏறட்ட நெய்தற்பூவை வெறுத்தனர்‌ (பெரு. 
209,214). நீரையுடைய செறுவின்கண்‌ நினற 
நீண்ட நெயதற்பூ ஆலைத்‌ தீயினால்‌ வாடியது 
(பட்‌. 11,12). செறுவும்‌ வாவிகளும்‌ நீரற்றுத்‌ 
தம்மில்‌ ஓஒனறாய்‌ மயங்க அங்கே பூளை 


169 


செறு 


களோடு அறுகும்‌ கோரையும்‌ வளர்ந்தமையின்‌ 
இரலையும பிணையும துள்ளியாடின (பட்‌. 243-240). 
வெள்ளிய அரிதாள்களையுடைய செறுவில, ஐவன 
நெலலும்‌ வெணணெலலும்‌ பாலகட்டிச்‌ சிறிது 
முறறிப்‌ பலவாயக்‌ கவர்தத காற்று ஊடறுககப 
பட்டு நன்றாக விளைநதன (மலை. 114,115,188). 
ஞொண்டுகள்‌ ஆடித்திரியும செறுவின்‌ அருகில்‌, 
மேட்டு நிலததேயிட்ட மலையை ஒதத போர்களைக்‌ 
கடாவிடடு வளப்பததை உண்டாக்கும்‌ உழவர்‌ 
நெல்லை முகந்து குவித்தனர்‌ (மலை. 480-468). 
வளம்‌ மிகக வயலில தீயின கொழுந்தினை ஓத்த 
தோடுகளை ஈன்ற வயல்‌ நெல்லின பலவாகக்‌ 
கிளைதத முதலிலிருந்து தோன்‌ றிய நெறகதிர்‌ நிரம 
பிய அகனற செறுவிடத்து, வரபபுக்களை அணை 
யாகக்‌ கொண்டு அலைய வாடை வநதது (அகம்‌. 13! 
17-21). புதிய கள்‌ கமழும்‌ நெயதலஞசெறுவின 
வளம்‌ பொருந்தியது நாடு ' (அகம்‌. 113-6,2) குறுந்‌ 
தொடி மகளிர்‌, புனல விளையாட்டை வெறுபபின்‌, 
பொய்கையிலுள்ள கோரைகளைக கோதிக 
கழனியாயெ கரந்தையையுடைய செறுவினகண்‌ 
நாரையை ஓட்டுவர்‌ (அகம, 226:4-8). நாரை, உப்‌ 
பங்கழியிலுள்ள சிறு மீனகளை உண்ணுதலை 
வெறுத்ததாயின செறுவில தேன மணககும்‌ நெயதற்‌ 
பூக்களைக்‌ நெற்கதிரோடு சேர்த்து உண்ண 
விரும்பும்‌ (குறு. 2988-4), *வாடுமபடி பறித்து 
விட்டாலும்‌, இவ்வுழவர்‌ கொடியராதலின இந 
நிலத்தைலிட்டு நீங்கி வாழவேம என்று கருதாது 
மீட்டும்‌ தம்மை நீககிய செறுவில பூசுகும நெய்தற 
பூவை ஒதத தனமை உடையேம' எனத்‌ தோழி 
வாயில மறுககு முகமாகக கூறினாள்‌ (குறு, 309: 
3-8). “நீர்‌ மிகக செறுவில நாற்று முடிகளை நடு 
தற்கு நின உழத்தியரோடு உடன்‌ செலலுவை 
யாயின்‌ நீஉழுனெற வயலிலுள்ள வளமிகக கோரை 
களையும்‌ நெய்தல்களையும களையெனக்‌ களை 
யாது பாதுகாபபாய” எனத்‌ தோழி கூறி 
னாள்‌ (நற்‌. 60:7-9), திரட்சியை உடையனவாய 
வளைந்த செந்நெறகதிர்களையுடைய செறுவில 
அனனப பறவை துஞ்சும (தற. 73 6-8), நெல 
அறுத்து நீங்கப்‌ பெறற அழகிய இடமசனற 
வயலின கண்ணே மறுபடி உழுத ஈரமுடைய 
செறுவில விதைககும்‌ வணணம விதை கொண்டு 
சென்ற கடகபபெடடியில மிகப பலவாகிய 
மீன்களைப்‌ பிடிதது வருகினற புது வருவாயினை 
யுடையவன ஊரன (நற்‌. 210.1-4), 'கோடையாலே 
மிகத்‌ துன்பப்பட்ட காலை, அக்கோடை வெப்பம 
நீங்குமாறு புதுவதாக வறறிககாயந்து வெடிப்பு 
மிக்க செறுவில குளிரசசியுற நிறைநத புது நீர்‌ 
வெள்ளம்‌ பரவினாறபோல நினனைக்‌ காணும்‌ 


செறுகர்‌ 


பொழுதெல்லாம்‌ இனிமையாகவே இருநதது' எனத 
தோழி கூறினாள்‌ (நற்‌ 230:7-10). வாழையின 
மெலலிய தாறறின நுனியில தொங்கும பூவை 
நிலததில நினறு ஓங்கி வளாநதுற்று அசையச்‌ 
செயச'னற நெற்கதா விளையும்‌ வயலிலே கணணுக்‌ 
இனிய செறுவில (சேறறில்‌) கதிரறுககும்‌ 
மள்ளர்‌ அறுத்துப போகட்ட அரிச்சூட்டின்‌ பககத்‌ 
தில வாளை மீன பிறழந்தது (நற. 400:1-4). 
கரநதையையுடைய செறுவில, பெண்‌ நண்டைத 
துறநது ஆணநணடு, வளளைக்‌ கொடியின்‌ 
மெலலிய தண்டை அறுககும்‌ (ஐங்‌, 26:1,2). செந்‌ 
நெலலினை உடைய அழகிய செறுவில நணடு 
நெறகதிரைக்‌ கொணடு மணணாலாகிய வளை 
யிற செல்லும (ஐங. 87:1,2). ஆமபல மலாகள்‌ 
வளரபபெறறுள்ள அழகிய செறுவினையுடையது 
தேனூர்‌ (ஐங்‌, 57:2). தலைவன நாட்டில கேழல 
உழுததாக, பைஞ்சாயககோரை, நெலவிளைநத 
செறுபபோலத தோனறும (ஐ௩. 269:1,2) பொலலா 
வாகிய சொறகள்‌ இடையில புகுதாமல போக்கப்‌ 
பட்ட செவிகள்‌ செறுவாக, சான்றோர்‌ செய்யுட்கள்‌ 
தம்‌ சொல்லை வளர்ககும நீராக அறிவினையுடைய 
நாவாகிய ஏராலே புலவர்‌ உழுதுண்பர்‌ (கலி, 8: 
12-5). நீர்‌ நிறைநத செறுவில, நெயதற்பூவோடே 
ஆமபற்‌ பூககள்‌ வளாநதுளளன (கலி, 75:1,2). 
செறு, அவிழநத மலர்களைச சுமந்து, பொலிநத 
நீர நிறைநது, தோனறும்‌ (பரி, 76:11). மலைக்‌ 
கண இழியும வெளளருவி உழவரது வயலினகண 
பரக்கும; விளையாடு மகளிர்‌ இயஙகுதலால்‌ அவர்‌ 
பூணினின்றும வீழநத மணிநீலம செறுவினைச்‌ 
சிதைககும (பரி. 17:40,41). 


2. பாத்தி/உப்புப்பாத்தி, கழியிடத்துள்ள பெருஞ்‌ 
செறுவில வெள்ளுப்பை எடுக்கும அளவர்‌ ஆர 
வாரிததனர்‌ (மது. 117). கரிய கழியிட.ததுச்‌ செறுவில்‌ 
வெள்ளுப்பு விளையும்‌ (மது. 318). பெரிய உப்பங்‌ 
கழியாய செறுவில்‌ உழாமலேயே வெணகலலுப்பு 
விளையும்‌ (அகம்‌. 140:2,3). தெய்வத்தையுடைய 
கடல்நீர்‌ பரவிய உபபு விளையும்‌ செறுவில நீர்‌ 
காய்நத தன்மையால வெள்ளுபபு வேறாகும (அகம்‌, 
207:1,2). கடல்நீ£ ஓடிபபரந்த, உப்புப்‌ படுதலை 
யுடையது செறு (நற. 211:1-5). மழை பெயயாது 
வறந்துவிட்டால கழிநீரிடத்து முள்ளியின மலர்‌ 
உதிர்நது பரநது சேறெலலாம ஒரு சேரக காயநது 
கழிசசெறுவின இடமெங்கும்‌ வெள்ளுப்பு விளை 
யும (நற்‌ 3111-5). 


செறுநர்‌ - பகைவர்‌. முன்னமே போர்‌ செய்து பழகிய 
யானைகள்‌, வனமையினால்‌ செறுநர்தம - பகை 


170 


செறுவர்‌ - பகைவர்‌, 


சென்னி - 1, 


சென்னி 


வாதம்‌ -மிககுசசெல்னெற போர்களைத்‌ தொலைக்‌ 
கும (பதி. 82:3,4). செறுநரைத்‌ தொலைதத, இடியை 
மாறுபட்ட பெருமையினையுடையது முருகன்‌ கை 
(முரு. 5). முருகனுடைய ஒரு முகம, செறுநரைத்‌ 
தேயததுச செலனெற நடுவுநிலைமையைக்‌ 
கெடுததுக கறுவுதல்‌ கொண்ட உள்ளததோடே, 
களவேள்வியை வேட்ட.து (முரு. 98-100). செழியன்‌ 
தொன்றுதொட்டு வந்த செறுநர்‌ நிலத்தே புக்கு, 
அவா காவலையுடைய பொழில்களின நிற்னெற 
நிலைகளைக கெடுததான்‌ (மது. 752, 752). செழியன 
செறுநரது யானைகளைககொண்ட அரிய 
போரினைச சிதைததழிபபான (அகம, 2611-19). 
புதலவர்‌ செறுநரும விருமபும குறறமறற அழகினை 
யுடையவர்‌ (அகம. 66:3,4). தலைவன செறுநரும்‌ 
விழையும செமமாபபுடையவன (நற்‌. 50'9), “நீராடி 
யவர்‌, செறுநர்‌ விழையாத பிணைநத கேண்மை 
மறுபிறப்பிலும்‌ இயைக' என வையையை வேணடி 
னர்‌ (பரி. இ. 3:8,4). 


செறும்பு - ஈறாம்பு. கரிய பனையின்‌ செறும்பினை- 


சிறாமபினை- போனற தடிதத மயிரினையும சிறிய 
கணணினையும உடையது பனறி (அகம. 277:7,8). 


*செறுவரை - பகைவரை- 


வெகுண்டு பார்த்த அதியனின்‌ கணகள்‌ தன்‌ 


“சிறுவனைப பார்ததும சிவப்பு அமையாவாயின' 


என அவன வீரததை ஒளவையார்‌ சிறபபிபபர்‌ 
(புறம்‌. 100:10,11). கோடைப்‌ பொருநனாய கடிய 
நெடுவேட்டுவன செறுவர்தம முயற்சியையுடைய 
கிளர்ந்த உள்ளத்தைக்‌ கெடுதத வாடபோரின 
மிகக படையுடையவன்‌ (புறம. 205:4-6) 'செறுவர்க்‌ 
குப்‌ பெருமகிழசசி பிறக்கும வகையிலும எமககுத 
துன்பம வரும்‌ வகையிலும்‌ எவரேனும்‌ இங்ஙனம 
வருவரோ' எனக்‌ கூறித்‌ தோழி தலைவனிடம்‌ 
இரவுக்‌ குறி மறுததாள (குறு. 336:1,2). 


செறுவோர்‌ - பகைவர்‌, செறுவோர்தம்‌ - பகைவர்தம்‌- 


செருககினை ஓழிததலும தமமைச்‌ சேர்ந்தோககு 
ஓர்‌ ஊறு எயதுமிடத்து உதவி செய்தலாய 
ஆண்மையும்‌ இலலினகண்ணே சோம்பியிருப்‌ 
போர்க்கு இல்லை (அகம்‌ 281:1,8), 


தலை/முடி. “நினது சென்னி-தலை- 
நான்கு வேதத்தினையுடைய அந்தணர்‌ நின்னை 
நீடு வாழக எனறெடுதத கையின முனனே 
வணங்குக' எனறு முதுகுடுமிப்‌ பெருவழுதியிடம 
காரிகிழார்‌ கூறினார்‌ (புறம்‌. 6:19,20), தேனழிநத 
மலை போலத்‌ தேனீ ஒலிக்கும்‌ மணம்நாறும்‌ 


சென்னி 


மதத்தடனே புண்வழலை வடியும்‌ பெரிய 
சென்னியையுடையது யானை (புறம்‌, 88 5-7). கறை 
மிடற்றணணல தம்‌ அழகிய செனனிப்‌ பககத்தே 
பிறை அணிந்துள்ளார்‌ (புறம்‌. 55:4,5) பால்போலும்‌ 
பிறை நுதல்போலப்‌ பொலிந்த சென்னியினையும்‌ 
நீலமணி போலும்‌ கரிய திருமிடற்றினையும்‌ 
உடையவர்‌ சிவபெருமான்‌ (புறம்‌. 91:5,6). 
*பகைவருடைய யானையினது பட்டத்தின்‌ 
பொன்னைக்‌ கொண்டு பாணரது சென்னி பொலி 
யும்படி வாடாத பொறறாமரையைச்‌ சூட்டிய 
உரவோன்‌ மருகன்‌ மலையமான்‌ திருமுடிக்காரி 
(புறம்‌. 1261-4). “ஒளியையுடைய அழகிய நீலமணி 
விளங்கும்‌ சென்னியை உடைய செலவததோன் றல்‌” 
கண்டீரக்கோப்‌ பெருநள்ளி (புறம்‌, 150:6-7). பாண 
ருடைய சென்னியும்‌ வண்டுகள்‌ படிந்து தாதூ துவ 
தொழிநதன (புறம்‌, 2441), *நொசசியே, 
காவலையுடைய எயிலிடததே நின்று, கோடல 
கருதி வருவாரை அடர்த்து அவர்கள்‌ மாறு 
பாட்டை அழிப்பதால்‌ ஊர்பபுறத்தைக்கைவிடா து 
காக்கும்‌ நெடுந்தகையினுடைய பெருமை பொருந்‌ 
இய சென்னியில்‌ அணியப்படும்‌ உரிமையும்‌ நினனு 
டையதாம' என மோ? சாத்தனார்‌ நொச்சியின 
சிறபபைப பாராட்டுவர்‌ (புறம்‌. 272:6-8). மறவன 
வாடியமாலை மலைந்த செனனியன்‌ (புறம்‌. 285:6). 
“வாளால்‌ வடுப்பட்டு விளங்கிய சென்னியையுடைய 
செருவினை விரும்பும்‌ குருசில்‌ எனத்‌ தலைவன்‌ 
ஒருவனைச்‌ சிறப்பிப்பர்‌ உறையூர்‌ மருத்துவன்‌ 
தாமோதரனார்‌! (புறம. 521:9,10). வேப்பமாலையும்‌ 
ஆத்தி மாலையும்‌ போந்தைமாலையும்‌ சூடிய 
செனனியர்‌ மூவேந்தர்‌ (புறம்‌. 888:6-௪) பாணன்‌ 
தன்‌ சென்னியின்கண்‌ நீர்நிலையிற்‌ பூவாத எரி 
போலும பெரிய பொற்றாமரைப்‌ பூவணிந்து 
விளங்கினான (புறம. 364:8,8). புலவாயின்‌ (ஆண 
மானின்‌) நெறறி மயிர்போல இளைஞனின்‌ பொற 
றாமரை விளங்கும செனனியில தலைமயிர்‌ சிதறிக 
கிடந்தது (புறம்‌. 374:2,3). மதத்தைச்‌ சென்னியிலே 
யுடைய களிறு வன்கண்மையுடையது (பத. 25:3), 
உழவர்‌ சுழிநத மயிரைக்‌ கொண்ட சென்னியை 
உடையவர்‌ (பதி 87:6,5) களிறு, வேங்கை 
யினது களையை வளைததுப பிளநது, தன்‌ கரிய 
பெரிய செனனியில அழகு பெறச்‌ சூடியது (பதி. 
41:8-11). உழவர்‌, ஆமபற்பூவைச சென்னியின 
கணணே சூடினா (பதி, 68:16,17). யானை மதம்‌ 
மிக்கு மிகுதியான கோபம்‌ மூண்டு, வண்டுகள்‌ 
ஒலிககினற சென்னியை உடையதாய பிடி 
புணர்ந்து செனறது (பதி. 88:46). சுருமபும 
மூசாத நெருபபுபபோலும்‌ பூவினையுடைய செங்‌ 
காந்தளினது கண்ணி சூடிய சென்னியன முருகன 


171 


சென்னி 


(முரு. 43,44). ஐந்தாகிய வேறுபட்ட வடிவினை 
யுடைய, முடிக்குச்‌ செய்யும தொழில எல்லாம்‌ 
முற்றுப்‌ பெற்ற, முடியோடே கூடி விளங்கிய ஒனறற்‌ 
கொன்று மாறுபாடு மிகும்‌ அழகினையுடைய 
மணி, மினனோடேமாறுபடுனெற விளக்கததோடே 
முருகன்‌ செனனியிலே பொலிவுபெற விளங்கியது 
(முரு. 83-85). பனையாலும்‌ வேமபாலுமாயெ 
மாலைகளைப்பெரிய செனனியில சூடிய இருபெரு 
வேநதரும்‌ படும்படி கரிகாலன வெனறான (பொரு. 
143-146). கமழுகினற மதததாலே சேறுண 
டான நறிய சென்னியையுடையன யானைகள்‌ 
(மது. 44,45,27). பலகாலும்‌ எண்ணெய வார்த்த 
நனமை பெற்றது செனனி (குறி. 107,116). நெருபபு, 
கபபுவிட்டு எரிந்தாலொதத்‌ விட்டுவிளஙகும 
முறுககுணட சடை இளம்‌ பிறையுடன ஒளிரும்‌ 
செனனியினையுடையவன மணிமிடறறநதணன்‌ 
(சிவன) (அகம. ச. வா. 10,11;15). பெரிய செனனி 
யினையும்‌ சிவந்த நாவினையும்‌ உடையது குறும 
பூழசசேவல (அகம்‌, 103.2,4). புலியுடன பொருது 
உழநதமையால துண்டமாகப பிளவுபடட 
சென்னியினகண உறற நோயாலாய வருத 
தத்துடன்‌ யானை செனறது (அகம. 119:16,18) 
எருககனெது நெருங்கிய பூககளாலாய கணணி 
ஆடவர்‌ செனனியை அழகுறுததியது (அகம. 401: 
11,12). நெருங்கிய மயிரினையுடைய கமுததினையும்‌ 
நிமாநத செனனியினகணணே முருககம பூவினை 
யொதத சூட்டினையுமுடையது கோழிச சேவல 
(அகம, 367:10-12). இடையன செனனியில சூடிக 
கொண்டனவெலலாம முலலையருமபுகளேயாகும்‌ 


(குறு, 881:4,5), வழிச செலலும மககளுடைய 
செனனியை மோதியதனாலே குருதி படிநத 
சிவந்த மறுபபட்ட தலையையுடையன புலிக 


குட்டிகள்‌ (நற. 318-5). *கடறகரைச சோலையில 
எனது சென்னியை இழைமகளின சிவநத அடி 
களிலே சோதது வணஙகினால தலைவா செயல 
இபபொழுது எப்படியிருககினறதேோ எனறு 
எனனை வினவலும உணடாகும்‌' எனத தோழி 
தனனுளளே கூறிக கொண்டாள (நற, 542,7-10). 
அருஞ்சுரம செலவோ பாலை நில மரததின பூங 
கொததைச செனனியிலே சூடிச செலவா (தங, 
301:1,2). “எம புதலவனை எடாதேகொள்‌; அவன 
நின செனனியில உள்ள வணடுகள்‌ ஒலிகதினற 
பூங்கொததிற பூக்களை வாஙகி, அறுபபான, 
எனத்‌ தலைவி தலைவனிடம்‌ கூறினாள (கலி. 
79.15,16). புதல்வன கமழும்‌ செனனியில, பொன 
னால செய்த பிறை அணிநதிருநதான (கலி, 81! 
4,5). பட்டததையுடைய இளைய களிறறினது 
கருமையையுடைய சென்னியில மூனறு வடம்‌ 


செனனி 


தொங்குதல (சலி சச:1). *ஏற்றைத்‌ தழுவினவ 
னுடைய செனனியிறகிடந்த கணணியைக கொம 
பிலே எடுததுககொண்டு புகரேறு துள்ளுகையி 
னாலே அபபூ வநது என்‌ மயிருக்குள்ளே வீழந்தது” 
எனத தலைவி உரைத்தாள்‌ (கலி. 107:6-9). 
தலைவன்‌ பொயச்‌ சூளால்‌ முருகன்மாறுபடுவதற்கு 
முனனே தலைவி தன செனனியால முருகனை 
வணஙகி, இருஞ்சூளான வரும ஏதத்தை அருட்‌ 
கூற்றான்‌ ஆறறினாள்‌ (பரி, 8:87-89). தோட்டிப்‌ 
புண்ணாலமெனமைபட்ட செனனியை உடையது 
களிறு (பரி. 9:60). செவவேளின்‌ குனறிலுள்ள 
யானையினது சென்னியின (குமபததின்‌ ) நிறததைக்‌ 
குஙகுமததால்‌ அணி செயதனர்‌ (பரி, 19:86). 
யானை விளக்கததால்‌ எரியை ஒதத ஓடை, நடுவே 
கிடநது விளங்கும்‌ சென்னியை யுடையது (பரி. 21: 
1,2). 


2. மலைச்‌ சிகரம்‌. உருமேறு தான ஏறுதற்காக 
இடிதது வழியாக்கிய செனனியை - மலைச 
சிகரததை - உடையது மலை (று, 265,866). விண்‌ 
ணைத்‌ தீணடுகினற செனனியிலே செங்காந்தள்‌ 
திளைததது (குறி. 196). மேகம தவமும்‌ சென்னியை 
யுடையது மலை (அகம்‌ 108:16-18). நீர்‌ 
ஊாந்து இறங்கும்‌ அழகிய செனனியில வேங்கை 
யின நறும்பூக்கள்‌ உதிர்ந்தன (அகம. 205:18,80/. 
மேகங்கள்‌ தவழ்கனற சென்னியினையுடைய, 
வானளாவ உயாந்த விளக்கத்தையுடையது மலை 
(குறு. 144:6,7). விசும்பினகண்‌ ஓடுனெ ற. முகிலைக்‌ 
கிழிககும சென்னியையுடையது மலை (தற்‌. 28:7-9). 
மலை அழகுபெறற மேகம்‌ உணடாகினற 
செனனியையுடையது (கலி. 43:5,6). விடைப்‌ பாகன்‌ 
(சிவன்‌) திரிபுரம்‌ செறறபோது உயர்ந்த சென்னி 
யுடைய இமயம்‌ வில்லாயிற்று (பரி. இ. 1:76,77). 


3. உச்சி, ஏணியாலும்‌ ஏறுதற்கரிய சென்னியை - 
உச்சியை - உடையது மாடம (பெரு. 347,348). 
மலைச்சாரலில்‌ உள்ள, வணடுகள்‌ ஆர்க்கும்‌ கொத்‌ 
துககளையுடைய கோங்கினது உயர்ந்த சென்னி 
யில்‌ மலர்கள்‌ சுடர்ப்பொறி போலத தோன்றும 
(அசும.153:14-18). பழனததிடத்தே மீன்களை அருந்‌ 
திய நாரை, கழனியிலுள்ள மருதமரத்தின 
செனனியில சென்று தங்கும்‌ (ஐங்‌, 70.1,2). 


4. சோழன்‌. 'நன்னாட்டிறகு வேந்தனாகிய, 
_ வேல விளங்கும்‌ பெரிய கையினையும்‌ தேரினையும 
உடைய சென்னியின்‌ மார்போடு மாறுபடுவோருள 
ராயின தமக்குறுதியைத்‌ தாம அறிவர்‌; அவன 
தோளோடு மாறுபட்டோர்‌ வாழக்‌ கண்டதும்‌ 


172 


சென்னியர்‌ - 1. 


சே - காளை, இனமாகிய, மிகக, 


சே 


இலம்‌; அவன்‌ திருவடியை அடைந்தோர்‌ வருந்தக்‌ 
காண்டல அதனினும இலம்‌” எனறு இலவந்திகைப்‌ 
பள்ளித்‌ துஞ்சிய நலங்கிள்ளி சேடசெனனியை 
மாடலன மதுரைக்‌ குமரனார்‌ பாடுவர்‌ (புறம்‌. 
61:18:19), “வானைப்‌ பொருந்தும குடையினை 
யும்‌ வலிய குதிரையினையுமுடைய சென்னி' என 
உருவப்‌ பஃறேர்‌ இளஞ்சேட்சென்னியைப்‌ பெருங்‌ 
குன்றூர்‌ கிழார்‌ சுட்டுவர்‌ (புறம்‌. 266:7). ஆததி 
மாலையணிநத மாரபையுடைய, சிலவாகிய ஊர்‌ 
களை ஆட்சி கொண்ட செங்கோலையுடைய 
செனனியின ஆரேறு போனறவள்‌ தலைவி (தற்‌, 
268:5,8). 


பாணர்‌. “விறபடை இருக்கின்ற 
ஊர்களிலே செனறு, யாம்‌ செவ்வரை நாட 
னுடைய செனனியேம்‌ - பாணச்‌ சாதியேம - எனறு 
கூறுவீர்‌ ஆயின எயிற்றியர்‌ புழுக்கலையும்‌ வாடு 
னையும தேககிலையில குவித்துததர நும்‌ சுற்றத்‌ 
தோடு பெற்றுண்ணுவீர்‌” எனப பாணர்‌ ஆற்றுப்‌ 
படுததப பெறறனர்‌ (பெரு. 103-105). செனனியர்‌, 
தெறலருங்‌ கடவுள்‌ முன்னர்‌, சீறியாழ்‌ வாசிததனர்‌ 
(நற்‌ 189:2-4). முழவு முதலியன ஆர்ப்பத்‌ தலைக 
கோல . மகளிரும செனனியரும ஆடலைத்‌ 
தொடங்கினர்‌ (பரி.7:79,80). 


2. தலையையுடையவர்‌. மூவேந்தர்‌ வேம்பும்‌ ஆரும 
போந்தையும்‌ மூனறும்‌ மலைநத சென்னியர்‌ - 
தலையையுடையவா (புறம்‌, 338:5-7; பதி. 62:17;85.3). 


3. சோழர்‌, ஒனனாப பூட்கைச்‌ சென்னியர்‌ - 
சோழர்‌ - பெருமான இளஞ்சேரல இரும பொறை 
யிடம தோற்றான்‌ (பதி, 85.3,4). 


சென்னியர்‌ பெருமான்‌ - சோழர்‌ தலைவன்‌. பொன்‌ 


னாற்‌ செய்த பேரணிகலங்களை அணிநத, 
சேரனோடு பொருந்தாத மேற்கோளையுடைய 
சென்னியார்‌ பெருமானின - சோழர்‌ தலைவனின - 
படையாளர்‌, சேரன படையாளரிடம தோற்றுப்‌ 
போட்ட வேல்கள்‌, கபிலன பெற்ற ஊர்களினும்‌ 
பலவாகும்‌ (பதி. 85). 


சே 


வெவ்விய சேக்‌ 
களை - காளைகளை-தொழுவோடே வேண்டினும்‌ 
அறஞ்செய்யும்‌ தகுதி உடையான்‌ பிட்டங்‌ 


சேஎ 


கொற்றன்‌ (புறம்‌. 171;8,11). வராஅல்‌ இரும்‌ 
போத்து, தாண்டிலிட்ட வேட்டுவன்‌ இழுககவும 
வாராமல, கயிறிட்டுப்‌ பிடிககும சினமமிக்க 
சேபபோல மதம்மிக்குக குளஙகளைக்‌ கலகயெது 
(அகம. 36:1,6-8). 


சேஎ - காளை. ஒழியாத கோபத்தோடே செவவி 
தாய்த தன்‌ மேலே சென்ற சேஎயின்‌ - காளையின- 
செலியடியிற்‌ கொம்புகளைப்‌ பிடித்துக்‌ கொண்டு, 
அதனைப்‌ பொதுவன தழுவுவான (கலி. 103:50-52). 


சேஎய்‌ - 1. முருகன்‌, பெண்டிர்க்கு ஆற்றுதற்கரிய 
வருத்தமாகிய மார்பினையும்‌ பொருவார்க்குத்‌ 
துளக்கப்படாமையிற பெரிய நிலம்போன்ற வலி 
யினையும உடைய, போரினகண்ணே மிகக 
சேஎயை - முருகனை - ஒப்பாய்‌ எனச்‌ சேரமான்‌ 
செல்வக்‌ கடுஙகோவாழியாதனைக்‌ கபிலர்‌ பாடுவர்‌ 
(புறம்‌. 14:16-19). (பகைவரது புறககொடுததோடும்‌ 
வீரக்கழலினது ஆரவாரததைக்‌ கேட்டு நாணிப்‌ 
பின்‌ செலலாது கண்டு நின்ற, போரை விரும்பிய, 
சேயை ஓககும வென்றியை உடையவன, வேள்‌ 
பாரி (புறம்‌, 120;19-21). *பெரிய மழைககு இருப்பிட 
மாதறகமைந்த உயர்ந்த மலையை யுடைய திருத்‌ 
தக்கசேஎயை ஒபபாய்‌'எனத தேர்வண்‌ மலையனை, 
வடமவணணசகன்‌ பெருஞ்சாத்தனார்‌ பாடுவர்‌ 
(புறம்‌. 725.18-20). “மகளிர்‌, ஒருவரின்‌ ஒருவா 
புணர்தற்குக்‌ காலம்‌ பார்க்குமு பெரிய மலை 
போலும்‌ மார்பினை உடையபோரை விருமபும்‌ 
சேஎயை ஓப்பவன்‌ மூவன்‌ (புறம்‌. 809:17-19). 
'மாமரததை வெட்டின, வெற்றியினையும்‌, ஒருவ 
ராலும அளநதறியவொண்ணாத நலலபுகழினை 
யும்‌ உடைய சிவந்த வேலையுடைய சேயின்‌ 
சேவடியிற செலலும உள்ளததுடன நீ அசசெலவை 
விருமபினையாயின்‌ இப்பொழுதே நீ கருதியதைப்‌ 
பெறுவாய' என்று முருகனிடம அன்பன ஆற்றுப்‌ 
படுத்தப்‌ பெற்றான்‌ (முரு. 59-66). “பிறரால்‌ இடுக்‌ 
கண்பட்டு வருந்துவோர்க்கு அருள்‌ பண்ணும்‌ 
சேஎய்‌' எனறு முருகனைப்‌ போற்றுவர்‌ (முரு. 877, 
272). கடலிலே சென்று கடியசூரனைக்‌ கொன்ற 
பூணினையுடையவன்‌ சேஎய (பெரு. 457,458), 
இனிய ஓசையையுடைய முரசினையும்‌ அணிகலன 
களையும உடைய சேஎய்‌, அசுரரைக கொல்லுதற்கு 
எடுதத வேலபோல மேகம்‌ மின்னியது (குறி. 
50-58). வெல்லும்‌ போரைவல்ல சேஎயைப்‌ 
போன்றவன்‌ நன்னன்‌ (மலை. 493). அழகிய மணி 
விளக்கு ஒளிரும்‌ திருச்சரலைவாயமாநத போர்‌ 
வன்மைமிகக சேஎயொடு பொருநதித்‌ தலைவன 
செய்த சூளுறவே எமக்குத்‌ துன்பம்‌ தருவது எனத்‌ 


173 


சேக்கை - கட்டில்‌. அசசம 


சேக்கை 
தலைமகள்‌ கூறினள்‌ (அகம்‌. 266:80,21), போர்க 
களததில்‌ எதிர்தத அவுணர்கள்‌ சாயுமாறு 


கொன்று வீழததி, தேய்த்தொழிதத சிவநத 
நேரான அம்பினையும்‌, செந்நிறம்‌ படிந்த கொமபு 
களையுடைய யானையையும்‌, கழல இடப்பட்ட 
வீர வளையினையும்‌ உடைய சேஎயக்குரியது 


குனறம்‌ (குறு, 11-3). ஓங்கிய வெற்றியினை 
யுடையவன சேஎய்‌ (பரி, 5:54). “வையையில்‌ 
புதுப்புனல்‌ வருகை அழகிய பெருக்கனறோ? 
அதனிடைப்‌ புணையேற வேண்டுகையாலே 


பொழுது தாழ்ததது, அதனால்‌ இத்தளிர்கள்‌ 
வையை நீர்‌ காரணமாகத துவண்டன; சேஎய்‌ 
குனறதது ஆணை” எனறு தலைவன்‌ காதற்‌ 
பரததையிடம சூளுரைத்தான்‌ (பரி, 6.68-70). 
*பசும்பூட்‌ சேஎய்‌! இடையறாது ஒழுகும்‌ அருவி 
விடரினகண்ணே பரநத நினகுனறம பல்வகை 
மணம உடையது” என முருகனைப்‌ பாடுவர்‌ 
(பரி. 2158-52). 


2. மகன்‌, உலகத்தை அழிக்கும்‌ கடவுட்குச்‌ சேஎய்‌- 
மகன - செவ்வேள்‌ (பரி, 5:18), 


3. சேரவேந்தன்‌. *கோச்சேரமான யானைககட்‌ 
சேஎய்‌ மாந்தரஞ்சேரலிரும பொறை” காணச. 


4. ஏறு, வெயய வலியினையுடைய சேஎயின - 
ஏற்றின - சினததை அஞ்சாது பொதுவன 
அதனைத தழுவினான (கலி, 104.28). 


பொருநதிய வீரமுரசம 
நீராடிவருவதன முன்‌, மெல்லிய பூவையுடைய 
சேககைககண - கட்டிற்கண்‌ - முரசுகட்டில்‌ எனப 
தறியாது மோசி8ரனார்‌ ஏறிப படுததுறங்கனெரா. 


்‌ அது கணடு சினந்து இருகூறாககும்‌ தனனுடைய 


வாளின்‌ வாயை மாறறியதாகிய அதுவும அமையும்‌ 
நலல தமிழ்‌ முழுதும்‌ அறிநதமைககு' எனத்‌ 
தனககுக கவரி வீசிய தகடூரெறிந்த பெருஞ்சேரல 
இரும்பொறையிடம்‌ தன முரசு கட்டிலில அறியா 
தேறிய அமமோூ£ரனார்‌ கூறினார்‌ (பூதம்‌.50, 5-19), 
அதிசயம அமைந்த நறிய பூக்களைச்‌ சூழவுடைய 
சேககை (அமணபபள்ளி) (மது. 487). ஆயதொடி 
மகளிர்‌ நறியதோளை முயஙகித தூக்கு மாலை 
களால பொலிவுற்ற சேககையில துயிலகொள்வர்‌ 
(மது. 718, 778), மெல்லிதாக விரிநத இணைத 
லணைநத சேக்கைககு மேலாக அனனச சேவலின 
சூட்டாகிய மயிர்பரப்பபபட்டு, அததூவிக்கு 
மேலாக அணைகளும இட்டு வைத்துத்‌ துகிலினை 
மடித்து விரிததுச்‌ செஙகழுநீர்‌ முதலியவறறின 


சேக்கை 


இகழ்கள்‌ பொருகதபபெறறது சேககை (நெடு. 137- 
135).'மெலலிய தலைமயிரினை உடைய சேணமிட்ட 
சேசுகையை ஒதத ஆட்டுததோற படுக்கையிலே 
கொடிய விலங்குகள்‌ வராதபடி, இடையர்‌ ஏற்றிய 
நெருபபுத்‌ துணையாகத்‌ தங்கிப்போவீா' எனக்‌ 
கூததா ஆற்றுப்படுத்கப்‌ பெற்றனர்‌ (மலை. 478- 
420). *இவளைபபிரிந்து உறையின்‌, தக்க இடததே 
குற்றமற்ற தாய அறுவை விரிக்கப்பெற்ற சேக்கைக்‌ 
கண்‌ முயங்கும இனபம்‌ உறாமல்‌ கழியினும்‌ சுழிக; 
நீ தேடிகின்ற பொருட்கு எக்குறையும்‌ நேராதொழி 
வகாக' எனக்‌ கூறி, தோழி தலைவனைச்‌ செல 
வழுங்குவிததாள்‌ (அகம்‌. 13:14-17). குறத்தியர்‌ 
தநதைமார்‌ காட்டில்‌ விலங்குகளை ஆராயும்‌ 
வேட்டையில்‌ துயிலும்‌ இடம்‌ பெறாமல்‌ கூதிர்க்‌ 
காலதலெ புலித்தோலை விரித்துள்ள சேக்சையில்‌, 
இலலிலே வந்து தங்குவர்‌ (அகம்‌. 58,8-6), *மாமை 
நிறத்தளாய நம்‌ தலைவியுடன்‌ நீண்ட மனையின்‌ 
கண்ணே நுரையை முகந்துவைத்தாற்போன்ற 
மெல்லிய பூக்களாலாய சேச்கையை (படுக்கையை) 
உடைய கட்டிலினிடத்து விளகசிள்‌ ஒளியிலே நம்‌ 
மார்பிலே தலைவியின்‌ மார்பகத்துப்‌ பூண்கள்‌ வடுக்‌ 
களைச்‌ செய்ய முயங்கச்‌ செல்வோம்‌” எனமீள லுற்ற 
தலைவன்‌ இடைச்சுரத்தே தன்னெஞ்சிற்குக்‌ 
கூறினான்‌ (அகம. 94:10:18). *மாடங்களால்‌ மாண்‌ 
புற்ற நமது மாளிகையில்‌, பெருமை அமைந்த 
சேக்கையின்கண்‌ உள்ள வெறுப்பற்ற கொள்கை 
யினையுடைய நம்‌ காதலி இனிமை உறவும்‌ 
நமக்குப்‌ பாசறைக்கண்‌ மேவிய வருத்தம்‌ ஒழியவும்‌ 
பாகனே, புரவியைச்‌ செலுத்துக” எனத்‌ தலை 
மகன்‌ தேர்ப்பாகற்கு உரைத்தான்‌ (அகம்‌. 1242 
6-14). “நம்‌ தலைவலியுடன்‌ நீண்ட மாளிகையில்‌ 
அழகிய வேலைப்பாடமைந்த,  புனையப்பெற்ற 
பூக்களையுடைய சேக்கைக்சுண்‌ தங்குதலானே 
இன்றைப்போழ்து முழுதும்‌ இனிதாகக்‌ கழிந்தது” 
எனத்‌ தலைமகன்‌ தன்னெஞ்சற்குச்‌ சொல்லிச்‌ 
செலவழுங்கினான்‌ (அகம்‌. 167:2-8) *உடனுறையப்‌ 
பெறாமையை நினைநது கண்ணீர்‌ சிந்த, குற்றமற்ற 
அகன்ற படுததல அமைநத சேச்கையில்‌ அழகிய 
மெல்லிய அன்னத்தின்‌ சிறகாலாய அணை 
யினைச்சேர்நது தங்கி, மயக்கம்‌ கொண்டமையின்‌ 
வலியறற இருக்கையளாகித்‌ தலைவி மாலைக்‌ 
காலத்தில மாறுபடுவளோ£” எனத்‌ தலைவன 
தனனெஞ்சிற்குக கூறினான்‌ (அகம்‌ 289:10-17). 
வாடைககாற்றால்‌ நடுக்கம மிகும்‌ பாதி இரவில, 
பல அடுக்கு மெத்தைகளால உயர்ந்த வளம மிக்க 
சேக்கையின்கண பருகுதலை ஒதத காதலுடன 
மாறி ஒருவர்‌ மெய்யில ஒருவர்‌ புகுவதுபோலும 
கைவிரும்பும்‌ முயககததால்‌ ஈர்உடம்பிற்கு ஓர்‌ 


174 


சேக்கை 


உயிர்‌ எனததகும்‌ காதலர்களும்‌ வருந்துவர்‌ எனத்‌ 
தோழி கூறினாள்‌ (அகம. 805.4-8). மகிழச்சியினை 
அணிபெறக்கொணட புனனகையுடன்‌ , மாண்புற்ற 
சேக்கையின்‌ கண ழிருநது, நம்முடன நல்லமொழி 
களைக்‌ கூறும்‌ தலைவியின்‌ குணங்களை நினைந்து 
நீமயங்குவாய்‌ அலலையோ எனத்‌ தலைவன 
பொருள்‌ கடாவின நெஞ்சிற்குரைத்தான (அகம. 
25௪121-22). “என்னைப்‌ பலவாகப்‌ பாதுகாத்தும்‌ 
நினனைப்‌ பாராட்டிப்‌ பேசியும்‌ பல மலர்களைப்‌ 
பரப்பிய சேக்கையில்‌ பகற்போழ்தும்‌ நீங்காராகி 
நம்‌ மனைக்கண்‌ தங்கியிருப்பவர்‌ நம்‌ தலைவர்‌” 
எனத்‌ தலைமகள்‌ தோழிக்குக்‌ கூறினாள்‌. (அகம்‌. 
389:8-10). “அவரோ பொருள்‌ தேடித்‌ தருதற்குக்‌ 
காட்டைக்‌ கடந்து சென்றார்‌; யானோ, ஓளி 
படைத்த வளைகள்‌ நெகிழும்படி, ஒவ்வொரு 
நாளும்‌ படுததற்கு அமைந்த சேக்கையிலே கிடந்து 
மிகவும்‌ துன்பழறுகின்றேன்‌' என்று பருவம்‌ 
கணடு தலைவி வருந்தி மொழிந்தாள்‌ (குறு. 2161 
1-4). தலைவன்‌ மாலைக்காலத்தில்‌ நிலாவொளியில்‌ 
குறுகிய காலகளையுடைய கட்டிலிடத்தேயுள்ள 
நறுமணமுள்ள பூஞ்சேக்கையில்‌ பெருமூச்சு விட்ட 
வாறு விருப்பத்தால்‌ தன மகனைத்‌ தழுலினான்‌, 
அம்மகனது தாய்‌ அத்தலைவனது முதுகைத்‌ 
தழுவிக்‌ கொண்டாள்‌ (குறு. 889). “இராப்பொழுதில்‌, 
நல்ல மாளிகையின்கண்ணே துயிலுமாறு மலர்‌ 
களாலமைந்த சேக்கையின்‌ பக்கததிலும்‌ மாட்சி 
மைப்பட்ட சிறைபபடுததிய நல்ல காவல்‌ உண்டு” 
என காப்புமிகுதிககண்‌ ஆற்றாளாகிய தலைவிக்குத்‌ 
தோழி கூறினாள்‌ (நற்‌. 132:5-7). பல மாட்சிமைப்‌ 
பட்ட சேக்கையைப்‌ பகையாகக்‌ கருதிக்‌ கொண்டு 
கட்குடியான மயங்கினாற்‌ போலாயினை' எனக 
கூறி, தோழி தலைமகளை அறத்தொடு நிற்க 
உடன்படுத்தினாள்‌ (நற்‌. 297:3,4). “பதம்படுததல்‌ 
பொருந்திய சேசகையில துயிலிடத்து நீ அவள்‌ 
வருத்தமறியாது அவள்‌ முயங்கிய கையைவிட்டு 
நீங்கினும்‌ தனிமை கொண்டு வருந்துபவள்‌ தலைவி” 
எனத்தோழி கூறித்‌ தலைவனைச்‌ செலவழுங்கு' 


, வித்தாள்‌ (கலி. 10:10,11)." சிங்கச்கால்‌ மேல்தைதத 


தூங்கு கட்டிலின்‌ இலங்கும்‌ மாட்சிமை விளங்கம்‌ 
அன்னத தூவியாற செய்த மெல்லிய சேக்கை 
யிடததே உறங்குபவள்‌ தலைவி (கலி. 13:15,16). ஐந்து 
வகையாகப்‌ பூட்டின, மாசிலலாத வளமையை 
யுடைய சேசகையில புணாநத புணர்ச்சியிடததே 
தலைவன தலைவியின்‌ தோளில்‌ துயில்‌ கொணடு 
கனாக்‌ கண்டான்‌ (கலி. 84 6,7). ஐந்து வகைப்‌ 
படப்‌ படுத்தலால உயர்ந்த நீலபபட்டாற்‌ செய்த 
மெல்லிய சேசுகையிடத்து, அன்னததின்‌ தூவி 
யாற்‌ செய்த மெலலிய அனண கிடந்தது (கலி, 


சேக்கோள்‌ 


72:1,2). வரைவு நீடலால்‌ ஆற்றாத தலைவி பீலி 
உதிர்ந்த மயிலபோலே பொலிவழிநத நாணததால 
நடுங்கச்‌ சேக்கையிலே கிடந்து, உடம்பு உலமரக 
காமத்‌ தீயினால்‌ வருந்தினாள்‌ (கலி, 187:5-7). 
இராக்காலத்தே தலைவன, அன்னத தூவியாற 
செய்த மெலலிதாகிய சேச்கையிலே தலைவியைக 
கூடு அவளது எயிற்றினீரை நுகர்ந்து 
குற்றம்‌ தீரத்‌ தலையளி செய்தான்‌ (சலி.146.ச,5). 
இருமால்‌ தன்‌ நீல நிறததோடு மாறுபடும்‌ 
வெண்மை நிறத்தினையுடைய பாற்கடல நடுவே 
மின்னை ஒத்து அவிரகின்ற சுடர்மணியொடு 
விரித்த தலையாயிரததினையுடைய சேககைககண 
அறிதுயில கொள்வர்‌ (பரி, 18;86-29), 


2. புணர்ச்சி. சேககைக்கண - புணர்சசிக்கண்‌ - 
இனிய பரத்தையர்பாற்‌ சென்றமர்வானைச செல்‌ 
லாமற்‌ காத்தலும சென்றான்‌ என்று நீங்கி ஒழுக 
லும்‌ மனைலியால முடியாது (பரி, 30:86,87). 


3, தங்குதல்‌. செங்குத்தான மலைபபககத்தில்‌ 
சேக்கை - தங்குதல்‌ - அமைந்தது வருடைமான்‌ 
(குறு. 187:1). 


சேக்கோள்‌ - ஆனிரை கவர்தல்‌, வேட்டக்‌ கள்வர்‌ 

சேககோள்‌ - ஆனிரை கவர்தல்‌ - பொருட்டு, 
வாரினை இழுத்துக கட்டப்‌ பெற்ற கடிய 
கண்ணையுடைய தண்ணுமை அறைவர்‌ (அகம்‌. 
63:17,18). 


சேக்கோள்‌ தண்ணுமை - ஆனிரை கவருங்கால்‌ அறையும்‌ 
பறை. காட்டின்கண்‌ சிறுகுடி மறவரது சேக்கோள 
தண்ணுமையின - ஆனிரை கவருங்கால்‌ அறையும்‌ 
பறையின - ஓலி கேட்டுப்‌ பருந்தின சேவல பறநது 
செல்லும்‌ (அகம்‌. 297:16,17), 


சேகம்‌ பூதனார்‌ - புலவர்‌, *சேநதன்‌ பூதனார்‌' காண்க. 


சேகா - சேவகா (குறுக்கல்‌ விகாரம்‌;விளி). பரததை 
யிற்‌ பிரிநது மீணட தலைவன குதிரையேறிலிட்டு 
வந்தானாகசு கூறியது கேட்ட தலைவி அவனைச்‌ 
சேகா - சேலகா - என விளிததுப்‌ பேசினாள்‌ 
(கலி. 90:22). 


சேட்சென்னி ஈலங்கிள்ளி - சோழன்‌ நலங்கிள்ளி, இச 
சோழ வேநதனை, “சேட்சென்னி நலங்கிள்ளி' என 
விளித்துப்‌ பாடுவர்‌ உறையூர்‌ முது கணணன 
சாத்தனார்‌ (புறம. 27:10). இச்சோழன உயிருட 
னிருநத காலத்தில்‌, “சேட்சென்னி நலங்கிள்ளி 
கேட்பான்‌ கொலலோ' என அஞ்சி ஏனை வேந்தர்‌ 


175 


சேணன்‌ 


தம்‌ வலம்புரிச்‌ சங்கினால்‌ வெற்றி முழக்கமிடாது 
அதனைத்‌ துரககணங்குருவிக்‌ கூட்டினைப்‌ போல 
வாயிலின்‌ ஒரு பககததே தொங்கவிட்டிருநதனா 
(புறம்‌, 2259-13), “சோழன்‌ நலங்கிள்ளி” காண்க. 


சேட்புலம்‌ - நெடுந்தொலைவு/உயர்ந்த இடம்‌. தம 
கணவன்‌ சேட்புலம - நெடுந்தொலைவு - செலலின, 
ஆபரண த்தையணிந்து பிடியைப பரிசிலாக அவா 
பெண்டிரும்‌ தம்‌ தரததிலே கொடுக்கும்‌ வள்ளிய 
புகழையுடையவன்‌ கண்டீரக்கோன்‌ (புறம்‌, 151: 
2-6). வேட்டுவருடைய சிறுவர்‌ சேட்புலம செல்லாது 
மடுககரையில பிடிததுக்‌ கொண்டுவந்த உடும்புத 
தசை பெய்து சமைககபபட்ட தயிரோடு கூடிய 
கூழையும்‌ புதியவாய்‌ வந்த வேறு நலல உணவுப 
பொருளையும்‌ பாணருககும்‌ அவரொடு வநத 
ஏனை விருநதினர்ககும ஒரு சேரக கொடுதது 
உண்பிக்கும்‌ விருப்பமுடை யவள்‌ மறககுடி மனைவி 
(புறம்‌, 326:7-12). முழவு தனனிடத்தே பூசிய 
மார்ச்சனை மணகாயவும பரிசிலர்‌ தன பமடையவும 
பாரி மீணடு வராத சேட்புலம்‌ சென்றான (பஜ 
61:8-10). அம்பலங்களில்‌ சேட்புலங்களினினறும்‌ 
வநத கூததா முதலியோர்‌ தங்குவர்‌ (மலை. 492). 
ஊக்கததனை வெற்றியுறுவிக்கச சேட்புலம்‌ படாந 
தோர்‌ எனப பிரிநது செனற தலைவனைத்‌ தோழி 
குறிப்பிடுவள்‌ (அகம. 813). ஆண்புறா தனது 
பெடையுடன சேட்புலம்‌ செனறது (அகம. 271:1, 2), 
சிறிய ஊர்களிலுள்ள பெண்கள்‌ திரியுமிடததே 
சேட்புலத்திடததிருநது ஒலிக்கும்‌ பேராநதையின 
மெல்லிய குரல வருததம தரும (அகம்‌, 888: 5-7). 
உவர்‌ நிலததே விளைநத உபபினது விலையைக 
கூறி, உமணர்‌ சேட்புலததே செல்வர்‌ (அகம்‌. 890: 
1-3). சேட்புலம்‌ கருதிய அசைநத நடையை 
உடையவர்‌ அநதணர்‌ (ஐங. 2841). 


சேடல்‌ - பவழமல்லிகை, தலைவியும தோழியும்‌ 
சேடல முதலிய பூசகளைப பறிததுப பாறையில 
குவிததனர்‌ (குறி. 82,98). 


சேடு - 1. திரட்சி. ஈனற பெண்‌ கரடிகளின சேடு - 
திரட்சி - மிகக கிளைகளில ஏறிச செனறு உணடு 
எஞ்சிய இருபபைப்‌ பூசுகளை எயினர்‌ மகளிர்‌ 
மூங்கிற்‌ குழாயிற்‌ பெயது விறபர்‌ (அகம்‌. 9874-7). 


2. பெருமை, சேடு - பெருமை - அமைநதது 
வெள்ளி வட்டில (கலி. 723), 

சேணன்‌ - நெடுந்தூரத்தல உள்ளவன்‌. அறுகை 
எனனும்‌ குறுநிலமனனன சேணன - நெடுநதூரத்‌ 


சேணிடையர்‌ 


இலுள்ளவன - ஆயினும சேரனுக்கு நண்பனாக 
மருந்தான (பதி. 44:10,11). 


சேணிடைடர்‌ - நெடுந்தொலைவில்‌ உள்ளவர்‌. *தலைவர்‌, 
அருள்செய்யாராய நமமைப பிரிநது, அருநெறி 
களையுடைய பாலையைக கடந்து சேணிடையர்‌ - 
நெடுநதொலைவில உள்ளவர்‌ - ஆயினும்‌ தாழக்‌ 
காது வருவர்‌, எனத தலைமகள்‌ கூறினாள்‌ (அகம. 
183 3-5). 


சேணோர்‌ - நெடுந்தொலைவில்‌ உள்ளோர்‌, எருமை 
யின முதுகில சிறுவர்‌ ஏறி, சேணோர்ககு - நெடுந்‌ 
தொலைவில உள்ளேராககு - உருணடைக கல்லினை 
மீதுள்ள மநததிபோல தோனறுவா (அகம 2053-6) 


சேணோன்‌ - நெடுந்தொலைவில்‌ உளளோன்‌. “விறலி” 
நீ செலவையாயின்‌ அதிகமான்‌ சேணோன - 
நெடுந்தொலைவில்‌ உள்ளோன்‌ - அலலன' என 
ஒளவையார்‌ விறலியை ஆற்றுப்படுததினார்‌ (புறம. 
1056). சேணோன (மலைமிசை உறையும்‌ குறவன்‌) 
அகழந்த மூடின வாயையுடைய பொய்க்குழியிலே 
வீழநத ஆணபனறியைக்‌ கொன்றான்‌ (மது. 894, 
296). ஆரவாரம்‌ பொருநதின மரததின உச்சியிலே 
இராக்காலததே, சேணோன்‌ புலி அஞ்சுகைக்குக 
காரணமான பரண்‌ அமைத்திருந்தான்‌ (குறி, 40,41) 
பரணின மேலிருந்த சேணோன எய்த மருமத்திற 
புண மிகுதறகுக காரணமான அம்போடேக, 
பனறி நெறிகெடக்‌ கிடநதது (மலை. 243-247). அரி 
யேற்றி வலியினையுடைய, தினையைச்‌ காககும்‌ 
சேணோன (பரணமேலுள்ளவன்‌) கையின கண 
உள்ளதும்‌, தீவாய்ததலை உடையதுமாய கொள்ளிக்‌ 
கோல சுடரப பொறிகள்‌ விடும்‌ (அகம்‌ 73.13-16). 
இரவில்‌ தினையை மேய்ந்த யானையின கூட்டம்‌ 
நிலை கெட்டு ஓட, மலையிடதது உயர்ந்த பரணி 
லிருந்து சேணோன்‌ எறிந்த கவண கலலின்‌ கடிய 
ஒசை ஓலலெனறொலிக்க, அது கேட்டுப்‌ புலி, 
யானை எலலாம்‌ கதற, மயில்‌ ஆட மலை முழுதும்‌ 
அஞ்சும்‌ (அகம்‌. 899:18-18). சேணோன்‌ (பரணின 
மேலிருக்கும்‌ குறவன்‌) கொளுத்திய நறுமணமுள்ள 
கொள்ளி, வானதது மீன போன்று இடந்தோறும்‌ 
விட்டுவிட்டு ஒளிவீசும்‌. (குறு. 150.1,2), தினையைக்‌ 
காககின்‌ ற சேணோன (பரணிடததுள்ள குறவன) 
கொள்ளிக கட்டை கணடு யானை அஞ்சி ஓடியது 
(குறு.857:5-7). சேணோன (தினைக காவலன) 
அமைதத கடடுப பரணைக காட்டில இருககனற 
மயிலகள்‌ இருககையாகக கொணடு தஙகும்‌ (தற்‌. 
276°5,6) 


சேதா/சேதான்‌ - செவ்விய ஆக்கள. மிக்க உவரை 
யுடைய இணற்றில்‌, பாரினை உலடதத பககத்தே 


176 


சேந்தங்கீரனார்‌ 


ஊறிய நீரை உண்ணவேண்‌ டிக்‌ கலிததுச செல்லும்‌ 
கொங்கரது ஒலிக்கும்‌ மணி பூணட ஆயமாகிய 
சேதா - செவ்விய ஆக்கள்‌ - வனனிலங்கள்‌ துணி 
படச்‌ செனறு கிளப்பிய செம்மண்புழுதி வானின்‌ 
மிக்குத தோனறும்‌ (அகம்‌, 79:8-8), இனிய புளிப்பு 
வாய்ந்த விருபபம்‌ தரும்‌ சோற்றில்‌[சேதான்‌ 
வெணணெய்‌, உருக அதன்‌ மேற்பெயது இளையர்‌ 
உண்பர்‌ (அகம்‌, 894:5-7), பலாமரததின்‌ கொழுவிய 
சுளையையுடைய பழத்தை அவ்விளங்கனறை 
யுடைய சேதா தினறு பக்கததிலுள்ளதாகிய சிறு 
மலையின்கண்‌ உள்ள குளிர்நத நீரைப்‌ பருகும்‌ (நற. 
2132-5). மலையில மேய்ந்த சிறிய கொமபையுடைய 
சேதா,காந்தளை த தணட, அககாந்தள்‌ மலரிலுள்ள 
தாதுககள்‌ தனமேலே உதிரப்பெற்றதனாலே நிறம்‌ 
வேறுபாடுடைமை நோகதி அதன்கனறு தன 
தாயென்றறியாமல்‌ மயங்கும்‌ (நற்‌. 359:1-8). 


சேதிகை - குதிரையுடலில்‌ குத்தும்‌ வண்ணத்‌ தொழில்‌, 


மூங்கில்‌ உழக்காலும்‌ நாழியாலும்‌ சேதிகை 
என்னும்‌ பெயரையுடைய தொழிலகளாக வண்ணங்‌ 
களைத்‌ தோய்த்துக்‌ குதிரையுடலில்‌ குத்துவர்‌ 
(கலி, 96:27,28). 


சேந்தங்கண்ணனார்‌ - புலவர்‌, சேந்தன்‌ என்பார்ககு 


மகனாராகிய கண்ணனார்‌ என இவர்‌ பெயர்‌ 
விரியும. இப்பெயர்‌ சேந்தன்‌ கண்ணனார்‌ என 
இயல்பாகவும (அகம்‌. 850) சேந்தங்கண்ணனார்‌ 
எனப்‌ புணர்ச்சியில திரிந்தும்‌ (நற்‌. ௪4). காணப்‌ 
படுனெைறது. இப்புலவர்‌ அகத்தில ஒன்றும்‌ (350) 
நற்றிணையில்‌ ஒன்றும்‌ (௧4) ஆக இரு பாடல்கள்‌ 
பாடியுள்ளார்‌. இரண்டிலும்‌ இவர்‌ நெய்தல்‌ 


... இணையையே புனைந்துள்ளார்‌. எறபாடும்‌ 


மாலையுமாகிய பொழுதுகள்‌ சிறப்புற இவரால்‌ 
புனைவு பெறுகின்றன. பகற்குறி வந்து நீங்கும்‌ 
தலைவனைத்‌ தோழி தடுத்துத்‌ தம்மூர்ககு வந்து 
தலைவியுடன்‌ தங்கிப்‌ போகுமாறு கூறுவதுபோல்‌ 
குறிப்பாக அவனை வரைவு கடாவுதலை அகப்‌ 
பாடலின்‌ பொருளாகவும்‌ மாலைக்காலத்தே தலை 
வனிடம நாரையைத்‌ தூது போக வேண்டுகின்ற 
தலைவியின்‌ ' காமம்‌ மிசுக சுழிபடர்‌ கிளவியை 
நற்றிணைப்‌ பாடலின்‌ பொருளாகவும்‌ இவர்‌ 
அமைத்துள்ளார்‌. இவர்‌ பாடலில்‌ தலைவி நாரை 
யைத்‌ தாது வேண்டும்‌ திறம்‌ நயமுறவுள்ளது. 
கொற்கை நகர்‌ பறறிய குறிபபினை இவர்‌ அகப்‌ 
பாடலில காணலாம்‌. 


சேந்தங்கீரனார்‌ - புலவர்‌. சேநதன்‌ எனபார்‌ மகனா 


ராயெ கீரனார்‌ சேந்தஙகீரனரா , எனப்பெற்றார்‌ 


சேந்தம்பூதன்‌ 


(ப.மு.பக்‌. 391). இவர்‌ பாடியதாகக்‌ குறுநதொகை 
9711-ஆம்‌ பாடலொன்றே உள்ளது. அதனகதழ 
இவர்‌ பெயர்‌ சேந்தன தரன எனறே காணப்படு 
கின்றது. ஆயினும்‌, சேந்தன்‌ சுண்ணனார்‌ எனனும்‌ 
பெயர்‌ புணர்சசித்‌ திரிபுடன சேந்தங்கண்ணனார்‌ 
என்று அமைந்த முறையினால்‌ இபபெயரும்‌ 
சேநதங்கரனார்‌ என அழைககப்பெற்றது. இக்‌ 
கீரனார்‌ அலரஞ்சிய தலைமகள்‌ சிறைப்புறத்‌ தலை 
மகன்‌ கேட்குமாறு தோழிக்கு அவ்வலர்‌ மிகுதியை 
உரைப்பதுபோல்‌ தம்‌ பாடலை அமைத்துளளார்‌. 
“பாகன்‌ தாஙகிப்‌ பிடிததுச்‌ செலுத்தவும்‌ நில்லாது 
விரைந்து சென்ற தலைவன தேரை யான்‌ 
கண்டேனோ இல்லையோ, மலர்‌ கொயத ஆயததா 
ரெல்லாரும்‌ அதனை ஒருங்கே கண்டு கொண்ட 
னர்‌; ஆகலின, அலர்‌ எவ்வாறு ஒழியும்‌' எனறு 
தலைவியின்‌ கூற்றை இவர்‌ நயமுறப்‌ பாடியுள்ளார்‌. 
தலைவனது தேரையும்‌ அவனையும்‌ தான்‌ இடை. 
விடாது காண விரும்பும்‌ தலைவியின விருப்பத்தை 
இவர்‌ குறிப்பாக அமைத்துள்ள நயமும்‌ உணரத்‌ 
தகும்‌. 


சேந்தம்பூதன்‌ - புலவர்‌. 'சேந்தம்‌ பூதனார்‌” காண்க. 


சேந்தம்பூதனார்‌ - புலவர்‌. சேந்தன்‌ என்பது தந்தை 
பெயா; பூதனார்‌ எனபதே இப்புலவர்‌ பெயர்‌ 
இம்முழுப்‌ பெயர்‌ சேந்தன பூதனார்‌ என இயல்‌ 
பாகவும்‌ (நற்‌. 861). சேநதம்‌ பூதனார்‌ எனப்‌ 
புணர்சசியில திரிந்தும்‌ (அகம. 207) வழங்கும்‌. 
மற்று, நற்றிணை 69-ஆம்‌ பாடலாசிரியர்‌ பெயராகக்‌ 
காணப்படும்‌ சேகம்பூதனார்‌ என்பதும்‌ இச்சேந்தம்‌ 
பூதனார்‌ பெயரின்‌ திரிபே எனப்‌ பி.நா. முதலிய 
பதிப்பாசிரியர்‌ பலரும கொள்வர்‌ இப்புலவர்‌ 
பெயர்முன்‌ “மதுரை எழுததாளன்‌' என்னும்‌ அடை 
மொழி காணப்படுதலால்‌ (அகம்‌. 207, குறு. 90,226) 
இவர்‌ மதுரைப்‌ பதியினரெனபதும்‌ ஏடெழுதும்‌ 
தொழிலினரெனபதும்‌ விளங்கும்‌. பெயரேயின்றி 
மதுரை எழுத்தாளன என்று மட்டுமே குறிக்கப்‌ 
பெறுமளவு (அகம்‌. 84) இவர்‌ அப்பதியிலும்‌ அத்‌ 
தொழிலிலும்‌ சிறநது புகழுடன்‌ விளங்கினர்‌ எனக்‌ 
கொள்ளலாம்‌. இவருடையனவாக அகநானூற்றில்‌ 
இரணடுிம்‌ (84,207), குறுநதொகையில மூனறும்‌ 
(90,226,247), நற்றிணையில இரண்டும்‌ (69,261). 
ஆக ஏழு பாடலகள உள்ளன. அவறறை இவர்‌ 
மருதமொழிந்த ஏனைத்‌ திணைகள்‌ நான்கிலும்‌ 
அமைததுப பாடியுள்ளார்‌. மழையினையேற்ற 
முல்லை நிலததையும்‌ (அகம, 84) பகலினைப்‌ 
போக்கிய மாலைப பொழுதையும்‌ (நற்‌. 69) இவர்‌ 
புனையும்‌ அழகு பாராட்டததகும்‌, உமணர்‌ 


சேம்பு 


கழுதைமேல்‌ உப்புப்‌ பொதிகளையேறறிக்‌ 
கொண்டு குடபுலம்‌ செல்லும குறிப்பினை இவர்‌ 
ஒரு பாடலில (அகம. 207) தருவர்‌. வயலகள்‌ சூழநத 
கொடியசையும அரண்மனையைப்‌ பகைவா திறை 
யாகக கொடுப்பவும அதனைக்‌ கொள்ளாத சினம 
மிக்கவன்‌ தன்‌ வேநதன என, அவனுக்குத்‌ துணை 
யாகிப போர்வயிற பிரிநது பாசறையிலிருககும 
தலைவன்‌ கூற்றாக (அகம்‌. 84) இவர்‌ கூறும்‌ மேம்‌ 
பாடு குறிப்பிடத்தககது. (தலைவனொடு நகைதது 
நட்புககொள்ளுமுன்‌ பூவோடொககும கணணும 
வேயோடொககும்‌ ,தோளும பிறையோடொககும்‌ 
நுதலும்‌ நமக்கு நலலவாகவே இருநதன” எனறு, 
தலைவன்‌ மணம நீடடிததலால அழகிழநத 
தலைவி கூற்றில்‌ இவா பேசும்‌ நயம மிக நனறு. 


சேந்தன்‌ - ஆர்க்காட்டு இளவரசன.  காவிரியில பலரும்‌ 


நீராடுகினற பெரிய நீரத்துறையினகண வளாநத 
மருத மரததில்‌ கட்டப்பெற்ற களிறறியானைகளை 
யுடையவன்‌; பகைவருடைய புகுதறகரிய அரண 
களை வென்று கைபபறறியவன; மழைபோலும 
கைவணமை அமைந்தவன; நிறைநத கள்ளுணவை 
யும்‌ மாற்றாரின குருதிககறை படிநத வேலினை 


*யுமுடையவன்‌ . இவன தநதையாகிய அழிசிககுரியது 


ஆர்க்காடு (குறு. 358, நற. 190), 


சேந்தன்‌ கண்ணனார்‌ - புலவர்‌, *சேந்தங்‌ கணணனரா' 


சேந்தன்‌ கீரன்‌ - புலவர்‌. 'சேநதஙகரனரா” 


காண்க. 


காணக. 


சேந்தன்‌ பூதனார்‌ - புலவர்‌. *சேநதம்‌ பூதனாா' காணக. 


சேப்பு - 1. வயல்‌, சேபபினுள்‌ - வயலினுள்‌ - பசிய 


இலையினையுடைய தாமரை மலாதல (சலி. 74. 2,3). 


2. சிவப்பு. தனனைக கூட வரும்‌ ஒருததியைக 
கண்ட தலைவன்‌ தலைவியைச சோநது நடுககமுற, 
நறவுணடு சிவநத தலைவியின கண, மூன, குறை 
கடநத ஊடலின்மேல விளைநது இதனாலும்‌ 
சேபபு - சிவப்பு - மிகுநதது (பரி, 767-70). 


சேமபு - செடிவகை, மடாவில இலையையுடைய சேம்பு 


1 


(தணடும கிழஙகும) மேலெழுநது வருமாறு 
சமைககப பெற்றது (பத, 24.30). *பனையினது 
நுஙகோடே வேறு இனிய பல பணடஙகளையும 
வெறுககின்‌ முளையை இட ததே உடைய சேமபின து 
இலையோடே முறறிய வள்ளி முதலிய கிழங்குகளை 
தினபீா' எனப பாணன ஆறறுபபடுததப பெற 
றான (பெரு. 860-862). தெஙகிளனயும வாழை 
யினையும அடிபரநத சேமபிஎனயும உடையது 


சேமச்‌ செப்பு 


கழனி (பட்‌. ௪,18-19). சேம்பையும்‌ மஞ்சளையும்‌ 
வளர்த்தபினபு, பனறி கஇழஙகுகளை அகழாமற 
காததனர்‌ (மலை, 342, 344). நீலமணியை ஒதத 
நிறதஇனையுடைய அகனற இலையினையுடைய 
சேமபின பிண்டித்து  வைத்தாறபோனற வளவிய 
கிழஙகினைப்‌ பனறி தினறது (அகம. 178: 3-5). 
துளைபொருநதிய தண்டினையுடைய சேம்பினது 
கொழுவிய மடலிலுள்ள அகனற இலையுடன்‌ 

கூடிய பாசியினையுடையது நீ£பபரப்பு (அகம. 336: 
1,2). மலைபபககததிலுள்ள சேம்பின அசைதலை 
யுடைய வளப்பமான இலை, பெரிய ஆண்‌ யானை 
யின செவியைப போலத தோனறும்‌ (குறு. 76:8,4). 
மூங்கலின நெல்லைப்‌ பாறையாகிய உரலிலே 
பெயது, யானைக கொம்பே உலக்கையாகக்‌ குறறி 
நலலசேம்பினது இலையே சுளகாகப்‌ புடைத்து, 
மகளிர்‌ ஆடிப்‌ பாடினர்‌ (கலி. 41:1-38). 


சேமச்‌ செப்பு - (நீர்‌) சேமித்து வைக்கும்‌ செப்பு. 
*அறிவரே! செந்நெற்‌ சோற்றான்‌ ஆகிய உருண்டை 
யும்‌ நெயயும்‌ கலந்ததாய ஒரு வீட்டில்‌ இடுனெற 
பிசசையை வயிறு நிரம்ப உண்டு, இநத முனபனிக்‌ 
காலததிற்கு உரிததான விரும்பததக்க வெநநீரைச்‌ 
சேமசசெப்பில்‌ - சேமித்து வைக்கும்‌ செப்பில - 
பெறுக' எனத தோழி அறிவரை வாழ்ததிப பருவம்‌ 
வினவினாள்‌ (குறு. 277). 


சேமத்திரை - காவல்‌ இரை. காமக்கணிச்சி உடைத்‌ 
தலால ஊடலவைவிடடுக கணவருடன கூடுதற்குச்‌ 
சேமததிரையினை - காவல திரையினை - வீழததி 
மகளி அமளிசேர்ந்தனர்‌ (பரி, 10:82-24). 


சேமம்‌ - காவல்‌ தொழில்‌. கானவன்‌ தேனாற்‌ 
சமைதத கள்தெளிவையுண்டு மச௫ிழச்சிமிக்கு சேமம்‌- 
காவல தொழிலை - மறநதான (குறி. 155, 156), 
மகளிர்‌, தாம விருமபும்‌ காதற்கணவர்‌ தம்மை 
எதாப்பட்டுப புணர்தற்‌ பொருட்டு நீராடல்‌ 
குறிததுத தமககுச்‌ சேமமாகிய மடநடையினை 
யுடைய பாட்டியரைத்‌ தப்பிச்‌ செனறனர்‌ (பரி. 10: 
35-37). 


சேமவச்சு - (வணடியின ) அச்சு முறிந்துழிக்‌ காப்பாக 
அமையும அச்சு. “உப்பு வாணிகர்‌ அசசு மரத்தின 
கண்ணே அடுததுக கட்டப்பட்ட சேமவச்சு-அச்சு 
முறிநதுழிக்‌ காபபாக அமையும்‌ அசசு-போனற 
புகழவிளஙகும நெடியோய, எனப பொகுட்‌ 
டெழினியை ஒளவையார்‌ பாராட்டுவர்‌ (புறம, 108: 
456) 


சேய்‌ - 1, மகன. நனனன சேய்‌ - மகன்‌ - நன்னன்‌ 


178 


சேய்நாடு 
(மலை. 64). (யாம சேய பயந்தனம்‌; அதனால்‌ 
பேயனையம; நினபெணடிர்‌ தூயர்‌, நறியர்‌; 


எனவே அங்குச செலக' எனத்‌ தலைவி தலைவ 
னிடம்‌ புலந்து கூறினாள்‌ (தங. 70:4,5). 


2. சிவந்த ஏறு, இறைவன்‌ சூடிய குழவித்திங்கள்‌ 
போல வளைந்து நிறைநத கொம்பை உடைய 
சேய - சிவந்த ஏறு - உள்ளிட்ட பல ஏறுகளும்‌ 
தழுவுதறபொருட்டுத தொழுவில்‌ விடப்பட்டன 
(கலி. 103:15,16). வேலை ஏநதிய முருகனது நிறம்‌ 
போல அசசம்‌ தருவது சேய்‌ (கலி, 104:14). முருக 
னுடைய உடையாயத்‌ தாழநது விளங்குகினற 
வெள்ளிய துகிலை ஒப்ப நன்றாய்‌ உயர்நத 
வெள்ளிய காலகளையுடையது சேய்‌ (கலி. 105: 
17,18). 


3. பாண்டியன்‌. மாடக்கூடலாகிய மதுரை சேயு 
டையது - பாண்டியனுடையது - (பரி. இ,11:2). 


4, முருகன்‌. இநதிரன்‌ வேண்ட இறைவன்‌ சேதித்‌ 
தலால்‌ கழிந்த சேயின்‌ - முருகனது - யாககை 
ஆதற்குரிய கருவை இஃது அமரர்‌ சேனைககுத்‌ 
தலைவனாம்‌ என முனீவர்‌ சமாதியில்‌ உணர்ந்‌ 
தனர்‌ (பரி, 5:31-57). 


சேய்நாட்டார்‌ - தொலைவான நாட்டிலுள்ளார்‌. “சேய்‌ 
நாட்டிற்கு - தொலைவான நாட்டிறகு - சென்ற 
தலைவர்‌ இன்னும்‌ நெடுநதொலைவிலேயே 


உள்ளார்‌” எனக்‌ கிழததி ஆறறாது கூறினாள்‌ (குறு. 
64:5). ‘காதலர்‌ நனி சேய்நாட்டார்‌; நம்மை 
நினைததாரல்லர்‌' எனத தோழி கூறி ஆற்றாமை 
யைப்‌ புலப்படுத்தினள்‌ (குறு. 380:3,4). ‘தோழி! 
காதலர்‌ மிக்க சேய்நாட்டார்‌ ஆயினும்‌ மிகப்‌ 
பேரன்பினர்‌' எனத தோழி தலைவியைப்‌ பருவங்‌ 
காட்டி வற்புறுத்துவள்‌ (நற. 115:7-9). 


சேய்நாடு - தொலைவிலுள்ள நாடு. தன்னை நாடி 


வநத கணைஞனைச சோழன இராசசூயமவேட்ட 
பெருநறகிள்ளி, “புரவலரை நாடிச்‌ சேயநாட்டிறகு- 
தொலைவிலுளள நாட்டிற்கு - செல்லும்‌ கணைப 
பொருநனே, நீ எம்மாற புரககப்படுதலையுடையை” 
எனக்‌ கூறிச்‌ சிறபபுச்‌ செயதான்‌ (புறம. 377:13-20). 
காதலர்‌ சேய்‌ நாட்டினினறும்‌ பொலஙகல 
வெறுக்கை தருதற்காகத தலைவியர்‌ தோள்‌ மெலியு 
மாறு காடிறநது செனறனர்‌ (அகம. 1:8,9,19). 
“நம தலைவியின மாண்புறும்‌ அழகு கெடச்‌ சேய்‌ 
நாட்டிற்குச்‌ செலலாதே என்று யான சொல்லவும 


சேய்நாடு 


உடன்படாது செனறாய்‌' எனத்‌ தலைமகன இடைச்‌ 
சுரத்துத்‌ தனனெலஞ்சிற்குக்‌ கூறினான (அகம்‌. 21:5,6). 
தலைவியின்‌ பணைததோள்‌ நெதழச சேயநாட்‌ 
- டிற்குப்‌ பொருளீட்டலை நினைநது தலைவன 
பிரிநது சென்றான (அகம்‌ 89:16-18), 'நமது அழகு 
தொலைய நம்மைப்‌ பிரிந்து சேயநாட்டில்‌ வதிதற்‌ 
கேதுவாகிய பொருள்‌ ஈடடும்‌ செயல்‌ உரிய காலத்‌ 
்‌ தினுள்முறறாமையின தலைவர்‌ காலம்‌ தாழ்த்திருப்‌ 
பார்‌'எனத்‌ தோழிக்குத்‌ தலைமகள்‌ கூறினாள்‌ (அகம்‌. 
115:16-18). 'வினையின்றி இருததற்கு நாணிக்‌ கள 
வுப்‌ புணர்சசியை நீஙகிச்‌ சேய்நாட்டிலே செனறு 
அரிய பொருளை ஈடடத்துணிந்தார்தலைவா'என த்‌ 
தலைமகட்குத தோழி கூறினாள (அகம்‌. 187:1-4). 
*சேய்நாட்டிலே உயர்ந்த மலையின அடிவாரததில்‌ 
ஆண்யானைபின காலடிச்‌ சுவட்டில தங்கிய நீரை, 
அததலைவருடனே நெல்லிக்காயைத தினற கூரிய 
பற்கள்‌ விளங்கும்படி நீ உண்ணுதலையான்‌ நினைந்‌ 
தேன' எனத்‌ தோழி கிழததிககு உடன்போக்கு 
உணர்த்தினாள்‌ (குறு. 862). மலைப்பக்கததில்‌ 
பசியையுடைய செநநாய்‌, வாடிய மரையாவைக 
கொன்று தினறொழிதத மிச்சில்‌, சேய்நாட்டினின்‌ 
றும்‌ செலலுதற்கரிய சுரததிடைச்‌ செலவேரக்கு 
உணவாகும்‌ (நற்‌ 43:2-5). சிள்வீடு ஒலிக்கும்‌ சேய 
நாட்டின்கண்‌ செல்தனற நெறியில இனனவாறு 
செலலுதல வேண்டும்‌ எனனும்‌ கோட்பாடடுடன்‌ 
கடநது சென்றால்‌ தான்‌ பொருளீட்டவியலும 
எனபது தலைவன்‌ நெஞ்சக்‌ கருத்து (நற்‌. 252.2,3). 
“எம்மை இங்கே ஓழியலிட்டு, தன்னுடன்வரும்‌ 
தலைவனது பொயமமொழியில மயங்கி அவனது 
சேய்நாட்டினை அடைய விரும்பி, வழியில நெல 
லிககாயைத்‌ தின்றும்‌ சுனையிலுள்ள நீரைபபருகி 
யும்‌ செனறாளே' என மகளை நினைநது தாய்‌ 
வருநதினாள்‌ (தற்‌. 271:9-8). சேய்நாட்டிலே பிறர்‌ 
செல்லுதறகரிய காட்டுவழியைக்‌ கடந்து சென்ற 
தலைவனை யெண்ணித தலைவி வருந்தினாள்‌ 
(தற்‌ 302:6,10) வேற்றரசர்‌ படையொடு வநது 
பொருது பகைமுனையிலே சென்று எலலாவற்றை 
யும கவர்ந்து சென்றொழிநததனாலே மாநதர்‌ 
யாருமினறி முதிர்ந்த பாழநிலத்திலே தானே 
விளைநது உதிர்நத நெற்கதிர்களைப்‌ புறாசசேவல்‌ 
தன்‌ பேடை உண்ணும பொருட்டுக கொணர்ந்து 
கொடுக்கும்‌ காவல சிறிதுமிலலாத சேய்நாட்டு வழி 
யின்கண மலர்ந்து உதாநது கிடககும வேங்கைப்‌ 
பூக்களினமேல நடநது வரும்‌ தலைவியைக்‌ கண்டு 
உடனபோகும தலைவன மகிழந்து உரைததான்‌ 
(நற. 384). *நின்வளை கழலுமபடியாக, சேய்நாட்‌ 
டிலே பிரிநதிருநது தேடும பொருட்பிணியாலே 
போன தலைவர்‌, நின தேனபோலும்‌ மொழியை 


சேய்மையன்‌ - நெடுந்தொலைவினன்‌. 


சேயார்‌ 


நினைந்து நம்‌ அரிய துயரைக்‌ களைவாராய வந்‌ 
தார்‌' எனத்‌ தோழி தலைவன வரவுணர்நது 
தலைவியிடம்‌ கூறினாள்‌ (கலி. 29:23-26) 


வலியொடு 
எதாதத பகைவாக்கு நினைததற்கும எட்டாத 
சேயமையன்‌ - நெடுந்தொலைவினன - என நாஞ்சில்‌ 
வள்ளுவனைக்‌ கருவூர்ககதப்பிளளை பாடுவர்‌ 
(புறம, 380:10), 


சேயரி - செவ்வரி. சேயரியோடு - செவ்வரியோடு - 


கூடிய கண்ணினையுடையவர்‌ விறலியர்‌ (மலை. 
45, 26). ஆறலைபபோர்‌ தாங்கள்‌ எறிநத படைக 
கலத்தை சேயரி பரநத நீரில்‌ கழுவுவா (அகம்‌, 174: 
18, 19). (சேயரி-செநநிறததோடு அரிததோடுதல 
எனறும்‌ கூறுவா) வயலிலுள்ள நெலலின சேயரி 
யோடு கூடிய இளஙகதிரை முதிய பசு இனறது 
(அகம்‌. 758:2,4). தடுககபபட்ட நீரா உடைநது 
துளிததுளியாக விழுனெ ற சேயரி படாந்த குளிர்நத 
கண்களை உடையவள்‌ தலைவி (குறு. 86 1). 
அமபுபோனற சேயரி பரநத குளி£சசியையுடைய 
கணணை உடையவள்‌ தலைவி (தற்‌. 18 4,5). 
“பெரிய நிதியைப பெறினும, அதனை விரும 
பேனாகி, இககனவிய குழையை உடையாளுடைய 
மாறுபட்ட சேயரி பரநத குளி£சசியையுடைய 
கணகள்‌ இனிதாக தோககும நோககததாற செகுக 
கபபட்டேன ஆதலின நின்னொடு போதற்கு 
வாரேன்காண்‌' எனத தலைவன்‌ பொருளகடைக 
கூட்டிய நெஞசிறகுச சொலலிச செலவழுங்கினான 
(நற. 168-11). (பசிய தசையிற பாயசசியதனாலே 
சிவந்த அம்பைப போனற, தலைவியின, சேயரி 
பரநத குளிநத கணகளினுடைய பொருநதாப 
பராலையறற என வருநதிய நெஞ்சம உயயும்‌ 
வழி உரை' எனத்‌ தலைமகன தோழியிடம 
வேணடினான (தற்‌, 755-10), சேயரி பரநத 
குளிநத கணகளையுடையவள்‌ குறு மகள (தங. 
௧2:2, 3). 


சேயள - நெடுந்தொலைவில உள்ளவள, 'சேயளும - 


நெடுநதொலைவில்‌ உள்ளவளும்‌ - அரியளுமாகிய 
தலைவியை நினைநதாய; அதனால துனபததிறகுக 
காரணமான தீவினை உடையாய' எனத தலை 
வன தனனெஞ்சொடு கூறினான (குறு. 128:4, 6), 


சேயளைப்‌ பள்ளி - நெடிய முழையாய இருபபிடம்‌. 


சேயளைப பள்ளியில - நெடிய முழையாகிய இருப 
பிடத்தில்‌-எய்பபன றி தங்கும்‌ (மலை, 400), 


சேயார்‌ - நெடுந்தொலைவில்‌ உள்ளவா. “சேயராககு . 


சேயாறு 


நெறிநதொலைவில உள்ளவாககு-நம்‌ வருத்தத்தைக்‌ 
கூறி நாம்‌ தூது விட வேணடா; நமமினும்‌ 
தாம இககாலததுப பிரிநதிருததலை ஆற்றாராய 
விரைநது வருகுவர்‌' எனத்‌ தோழி தலைலியிடம 
கூறினாள (கலி, 2821-24). 'சேயார்கண செனற 
என நெஞ்சினை ஆறறி நிறுபபேன; ஆனால 
நான ஆற்றி நிறுததலைக கைகடககும்படி வாடை 
வநது அலைககினறதே' எனத தலைவி தோழி 
யிடம கூறினாள்‌ (கலி. 29:10-13). 


சேயாறு - 1, ஒர்‌ ஆறு. “காண்பார்‌ விரும்பும்‌ 
கணணுககினிய சேயாற்றினது புதுவருவாயை 
யுடைய ஒரு கரையை வழியாகக கொண்டு 


போலவீா' எனக கூததர்‌ ஆறறுபபடுததப்பெற்றனர்‌ 
(மலை. 476,477). தமபெயரை உலகில நிறுத்தாமல 
மாயந்தோர்‌, நெடிய மலையினினறும்‌ குதிககும்‌ 
பெருககு நிறைநத அருவியினது கடிய வரவினை 
யுடைததாகிய கணணுககினிய சேயாறறின அறல 
வீற்றிருநத இடு மணலாகிய மணலினும்‌ பலா 
(மலை, 854-556). 


2, நெடுவழி. *தலைவி எளிதிற்கண்டு பெறுதற 
குரியளாவாள்‌ எனனும்‌ தூதுமொழியை சேயாறு- 
நெடுவழி-கடந்து விரைநது செனறு கூறி உசாத 
துணையாவாரைப பெறறால நலலது” எனத 
தலைவன சிறைபபுறததானாகத தலைவி கூறினாள 
(குறு. 269). சேயாறு செலலோமாயின தலைவியின 
துனபததை நீககமாட்டோம்‌ என்று நனமையினை 
விரும்பித்‌ தலைவன மனம்‌ நினைத்தது (குறு. 
400:1-3)- 


சேயிதழ்த்தாமரை - செந்தாமரை. கிளளிவளவன்‌ செறு 
விறபூதத சேயிதழததாமரை - செநதாமரை - 
அநதணா வளாககும்‌ வேளவிததீயோடு விளங்‌ 
கும நாட்டினன (புறம. 397:19-21), 


சேயிழை - சிவநத அணிகளை அணிந்தவன்‌. (அன 
மொழித்தொகை). *குறறமறற கறபினையுடைய 
சேயிழைககு-சவநத அணிகளை ௮ணிததவளுககு- 
தலைவன' எனப பாணடியன கருங்கை ஒளவாட்‌ 
பெரும்பெயர்வழுதியை இருமபிடர்ததலையார்‌ 
குறிபபிடுவா (புறம. 3 6). *நெழிநதூரத்தே மணம்‌ 
கமழகினற நலல நெறறியையுடைய சேயிழைககுக்‌ 
கணவ' எனச செலவக்கடுஙகோ வாழியாதனைக்‌ 
கபிலர்‌ விளிபபா (பதி. 65:10). நெடுநதூரததே 
மணம்‌ கமழகனற நலல இசையையுடைய 
சேயிழைககுக கணவன இளஞ்சேரல இருமபொறை 
(பதி. 88 86), *சேயிழையே! நம தலைவர்‌, மலைக 


180 


சேர்ப்ப / சேர்ப்பன்‌ - 


சேர்ப்ப/சேர்ப்பன்‌ 


ளோடு சேர்ந்த காட்டைக்‌ கடந்து போயினர்‌ 
போலும்‌' எனத்‌ தோழியிடம்‌ தலைவி கூறினாள்‌ 
(குறு. 281:8,6). *தமழையுடையானது தேமலையுடைய 
துடையிடத்து மாறிமாறி அசையச்‌ சேயிழை (செம்‌ 
பொனனாலான அணிகளைப பூண்ட பரததை) 
தலைவனைக்‌ காணும்‌ பொருட்டு வருவாள்‌; 
ஆதலால நான இரஙகத்தக்க வளாயுள்ளேன்‌' எனத்‌ 
தலைவி கூறினாள்‌ (குறு. 298:8-8). *சேயிழையே! 
அயலநாட்டிலே செலலுதறகரிய பாலை வழியில 
பொருளீட்டுதறகாக யாம்‌ செல்வேம்‌' எனறு 
தலைவன்‌ தோழியிடம்‌ கூறினான (நற்‌. 24:5-7). 
கானலிடததே விளையாட்டயர்ந்த பின மாலைப 
பொழுதில தோழி தலைவியிடம்‌ *சேயிழாய்‌! 
யாம்‌ முனனே செலவேம்‌; வாராய்‌” என ஊாககு 
அழைததாள்‌ (நற்‌. 298:6,7). 


2. நிவந்த அணி. “விறலியே! நீ பாரியைப்‌ பாடிச்‌ 
சென்றால சேயிழை-சிவநத அணி-பெறுகுவை' 
என வேள்பாரியிடம்‌ விறலியை ஆற்றுப்‌ படுததுவர்‌ 
கபிலர்‌ (புறம்‌. 105:1-௪). சேயிழை-சிவநத அணி 
(புறம்‌. 198:3; பதி. 43:2; அகம, 61:13; ௪69:5) 373:10; 
தங. 481:2; கலி, 76:3). 


சேர்ப்பர்‌ - நெய்தல்‌ நிலத்தலைவர்‌. *தாழை மரங்களை 


யுடைய சோப்பாககு -நெய்தல நிலததலைவாககு- 
நீர்‌ எநநிலையிலுள்ளீரோ எனறு கேட்டு நம்‌ குறை 
தாககத தகக செவவி இதுபவயாகும' எனத்‌ 
தோழியிடம்‌ தலைவி கூறினாள்‌ (குறு. 819:6,7). 


நெய்தல்‌ நிலத்தலைவன்‌. 
*கோதையை நாடன்‌ எனறு சொல்வேனா, ஊரன்‌ 
எனறு சொல்வேனா, ஒலி முழஙகுகின ற குளிர்ந்த 
கடலையுடைய சேர்பபன - நெய்தலநிலததலை 
வன ஃ எனறு சொலலுவேனா, எவ்வாறு சொல 
வேன” எனச சேரமான கோககோதை மாரபனைப்‌ 
பொயகையார்‌ குறிப்பிடடு அவனது நாட்டுவளம்‌ 
காட்டுவா (புறம்‌. 49:1-3), *குளிர்நத கடற்கரையை 
யுடையசேர்ப்பன்‌,கழியிடததே சுறாமீன முதலியன 
செருகதெதிரியினும்‌, கொடிய வாயினராய 
பெணடிர்‌ அலர்‌ தூறறினும்‌ தேர்‌ தாழ்த்‌ நிற்கப்‌ 
பகறகாலததும நம்மிடததினினறும்‌ பிரியானாகி 
அடுததடுதது வருவன” எனத்‌ தோழி பாணனுக 
குசு கூறினாள்‌ (அகம. 50:1-6). 'தணகடறசோப்‌ 
பனே, முதலையொடு சுறாமீன வழங்கும்‌ உப்பங 
கழியாய அரிய வழியைக கடந்து இரவி கண 
வநதுளாய்‌' என இரவுககுறிககண்‌ வந்த தலை 
மகளிடம்‌ தோழி கூறினாள (அகம, 80:1-2), 
“கானலஞ்சோபபனது தோ இதுகாறும்‌ இராக 


சேர்ப்ப/சேர்ப்பன்‌ 


காலங்களில வந்து கொண்டிருந்தது; இப்பொழுது 
பகலிலேயே வநதது' எனத தோழி வரைவு மலிந்து 
கூறினாள்‌ (அகம. 160:8,15,18). பழைய குடிகளைக்‌ 
கொண்ட சோபபன்‌, கழியைச்‌ சார்நத புன்னை 
- யின்‌ மிக்க பூக்களையுடைய சோலையில்‌, அன்பு 
நீங்காத நெஞ்சமுடன தனியனாகி வந்து 
தலைவியைக்‌ கலநதான்‌ (அகம. 290:811). *குனறு 
போலத்தோன்றும்‌ திரண்ட மணலையுடைய 
: சேர்பபனே! நீ விரைந்துசெல்லும்‌ தேரினை 
ஏவலாளருடன்‌ சேய்மைக்கண நிறுததி இங்கு 
வந்து நிற்கும்‌ பெருந்தன்மையாகிய குணததினை 
உடையை; பிறர்‌ வணஙகத்தக்க தோற்றத்தினை 
உடையை; இத்தகைய நீயும மனசசிதைவை மேற்‌ 
கொண்டு பணிமொழிகளைப பல்காலும கூறு 
கினறாய்‌' எனத்‌ தலைமகனுககுக்‌ குறைநேர்ந்த 
தோழி கூறினாள்‌ (அசும. 310:1-4,10). “சேர்ப்ப, 
எம தோழியின்‌ துனபமும்‌ பிறர்கூறும்‌ அலரும்‌ 
நீங்க நீ .அருள்‌ செய்யாது பொய்ததாலும்‌, நீ 
இவள்‌ தோளின நலததினைப்‌ புதுவதாக உண்ட 
போது கடலானது அறியும்‌ சான்றாகக்‌ கூறிய 
சூளும்‌ பொய்யோ” எனக்‌ கூறி தோழி வரைவு 
கடாவினாள (அகம. 3208-14). சேர்ப்ப எம்‌ 
சிறுநல்‌ ஊர்‌ அங்கே தோனறுகறது, மிக்க அழகு 
பொருநதிய குளிர்நத கண்ணினையுடைய இவள்‌ 
காரியமாக இன்றிரவு நீ இவ்வூரில தங்கிச்‌ செலக” 
எனத தலைமகனுக்குத்‌ தோழி கூறினாள்‌ (அகம. 
350:7-9,15), சேர்ப்ப, புனனை மரங்கள்‌ உள்ள 
நறிய சோலையிற செய்த நம்‌ குறியிடத்திற்கு 
இரவின்கண்‌ வருவாயாக எனத்‌ தோழி இரவுக்‌ 
குறி நேர்நது கூறினாள்‌ (அகம்‌. 360:15-19). “தாது 
முதிர்ந்த மூள்ளிச்‌ செடியையும்‌ கரிய நீரையு 
முடைய சேர்ப்ப! இபபிறப்பு நீங்கி மறுபிறப்பு 
உணடாயினும்‌, எனனுடைய கணவன்‌ நீயே 
ஆகுக; உன மனத்துக்கு ஒத்த மனைவி யான 
ஆகுக' எனத்‌ தலைமகன பள்ளியிடததானாகத்‌ 
தலைமகள்‌ கூறினாள்‌ (குறு, 49). “சேர்ப்பனை 
யானும்‌ விரும்புகின்றேன; நம்‌ தாயும்‌ அவனிடம்‌ 
மிகக விருபப முடையாள்‌; தநதையும்‌ அவனுக்கே 
உன்னை மணம்‌ செய்து கொடுகக விருமபுகன 
றார்‌; ஊரவரும்‌ எனனை அவனோடு இணைத்தே 
பேசுகின்றனா' எனத்‌ தோழி தலைமகட்கு வரைவு 
மலிவு கூறினாள்‌ (குறு. 51.8-6), கானலையுடைய 
 சேர்ப்பனது கொடுமையை நினைநது தலைவி 


துன்பததோடு வருந்தியுரை ததாள்‌ (குறு. 145), 
*மலர்நத புன்னை மலாகளையும்‌ கரிய 
நீரையும்‌ உடைய சேர்பபனபொருடடு வருந்‌ 
தேன்‌; அம்பலாகிய பழிபபுரைகள்‌ எனன 


* துன பத்தைச்‌ செய்துவிடும்‌' எனத்‌ தலைவி கூறினாள்‌. 


181 


சேர்ப்ப/சேர்ப்பன்‌ 


(குறு, 1784-7). “சேர்ப்பன்‌ தேர்‌ ஏறிப பிரிந்து 
சென்‌்றான; அதனைப பசலை எவ்வாறு அறிந்தோ 
என்‌ நெற்றியிடததே படரத்‌ தொடஙகியுள்ள து” 
எனத்‌ தலைவி கூறினாள்‌ (குறு. 205.3-7). சோபப 
னொடு நகுவதற்குமுன கண்ணும்‌ தோளும 
நுதலும்‌ நல்லனவாய இருநதன எனத தலைவி 
உரைத்தாள்‌ (குறு. 226). “சேர்ப்ப நீ பிரிவதாயின, 
நீ நுகர்நத என்‌ பெண்மை நலத்தை மீண்டும்‌ 
தந்து செல்க” எனத்‌ தோழி தலைவனிடம்‌ நகை 
யாடிக கூறினாள்‌ (குறு. 286), “பெரிய கடற்கரைக 
குரிய சேர்ப்பனை இனி நினையேன்‌; ஆதலால்‌ 
என்‌ கண்கள்‌ துயில கொளளுமாக' எனத தலைவி 
வன்புறை எதிரழிநது கூறினாள்‌ (குறு, 848:4,5). 
“எந்தையும்‌ பெருங்கடல புக்கனன; யாயும்‌ உப்பு 
விளை கழனிககுச்‌ சென றனள்‌; அதனால்‌, சோப்பன 
இப்பொழுது வரின்‌ நன்று' எனத தலைமகள்‌ 
சொன்னாள்‌ (குறு. 289). *தாழையையும்‌ அழகிய 


' தண்ணிய நீரையும்‌ உடைய சேர்ப்பனோடு நாம்‌ 


பகை விளைக்கும்‌ நட்பினையே செய்து கொண் 
டோம்‌' எனத்‌ தலைவி ஆறறாது வருநதிக கூறி 
னாள்‌ (குறு, 304:7,8). “நெஞ்சே! மெனமையுடை 
யனவும்‌ இனியனவும்‌ விரும்பத்தககனவுமாகிய 
சொற்களை இனிச்‌ சொல்லமாட்டோம்‌ எனச்‌ 
சொன்னாலும்‌ சேர்பபனைக கண்டபின நீ நான 
கூறியவற்றை மறநது விடுகின்றாயோ' எனக 
கிழத்தி கூறினாள்‌ குறு, 508). *மிகுநத நீர்ப 
பரப்புடைய சேர்பபன பிரிந்தால நாம்‌ இழபபது 
ஒப்பற்ற நமது இனிய உயிரை யலலது வேறொன்று 
யாது” எனத்‌ தலைவி தோழிக்குக்‌ கூறினாள்‌ (குறு 
334:4-6), ‘சேர்ப்ப! நீ இன்னா தவறனர ச செயயினும 
இனிதாகத்‌ தலையளி செயதாலும்‌ நினனால காக 
கப்படும்‌ எலலைககுட்படடவள தலைவி” எனத 
தோழி தலைவனிடம கூறினாள (குறு. 397.9-7), 
“சேர்ப்ப! பூபபோனற எமது தளவவிய்ன நலசதைப 
புதுவதாக நுகர்ந்து வைததம அறிநதனனயஃவை; 
பிறர்‌ அலர்தூற்ற யாம நாண அழிநதோம' எனக 
கூறி தோழி தலைவனை வரைவு கடாவினாள்‌ 
(நற்‌ 18.3-5,10), *சோபப! நீ தேரேறிப பீரிநது 
செலலின இவள்‌ உயிர்‌ வாழாள்‌' எனக கூறித 
தோழி வரைவு கடாவினாள்‌ (தற. 19.5-9). சோபப 
னொடு மணத்திற்குமுன, சிறிய பூஎவயுடைய 
ஞாழலந்துறையும்‌ இனிதாயிருந்தது, அவன 
என்னைக கலநது கைவிட்ட பினபு அததுறையும 
வெறுப்புடைத்தாயிறறு' எனத தலைவி தலைவன 


சிறைப்‌ பறததானாக வனபுறை எழி 
ரழிந்து கூறினாள (தற 31.5-7,12). 'சாபபன 
வாழகினற சிறிய நலல ஊரினகண செனறு, 


யாமும்‌ நீ இல்லாமையால்‌ மயககம்‌ உடையே 


சேர்ப்ப/சேர்பபன 


மாயுளளோம்‌ எனறு கூறி அவன கருத்தை 
அறியின ஏதேனும்‌ குற்றமுளதோ' எனறு 
கதோர]நி தலைவியிடம்‌ கேட்டாள்‌ (நற்‌, 49.7-10). 
“சோபபனது தேரின நுகததிற பூட்டப்பட்ட 
குதிரைகள்‌ கோலைக்‌ கொணடடிக்கத்‌ தனபப 
படுவனவாக' எனத்தோழி, தம்மையும்‌ மீறிப 
பிரிந்து செலலும தலைவனைப்‌ பிரிவு நீககக்‌ 
குதிரை மீதேற்றிக்‌ கூறினாள்‌ (நற்‌. 58:4,10,11). 
*சோபபனோடு அமைநத நம்‌ தொடர்பு, பசலை 
யாகி அழிநதொழியககடவதுதானோ” எனத்‌ 
தோழி தலைவன சிறைபபுறமாகச்‌ செறிப்பறி 
வுறுததினாள்‌ (நற்‌. 63.7,11) *சேர்ப்பனை நமக்கு 
ஏதிலானன என்று பலரும கூறுவர்‌; அவனால்‌ 
விரும்பப்‌ படும்‌ பரத்தையை இவ்வூர்‌ அவனுக்கு 
மனைககதிபூததி எனவும கூறும்‌, ஆதலின்‌, பாண, 
ரணடுவாராதே' எனத தலைவி பாணனை வாயில்‌ 
மறுத்தாள்‌ (நற்‌. 7428-11). *சேர்ப்பனது மணி 
ஒலிககும குரலைக்‌ கேட்பாயாக; மாலைப்‌ 
பொழுதில்‌ காம நோய மிகுதலானாகிய மிக்க 
துனபததினினறும்‌ இனி உய்ந்து வாழ்வோம்‌” 
எனத்‌ தோழி கூறினாள்‌ (நற்‌. 78:8-11), “தேரின்‌ 
மேல சேர்பபன ஆகிய நம்‌ காதலன்‌ பகற்பொழு 
திலே பலருஙகாண இங்கு வருவதனை நீ உணர்ந்‌ 
தனையோ? எனத்‌ தோழி தலைமகனுக்கு வரைவு 
மலிநதுரைத்தாள்‌ (நற்‌ 91:1,12), *சேர்பபனாகிய 
நம்‌ காதலன, தனது மார்பால வருத்தமுற்ற என்‌ 
னியல்பை அறியாத நிலையில்‌ என்ன மகன்‌ எனக்‌ 
கூறப்படுவானே!' எனத தலைமகன்‌ சிறைபபுற 
மாகத்‌ தலைமகள்‌ தோழிக்‌ குரைத்தாள (நற்‌. 
94:6-9) சேர்ப்ப, எம்‌ நலல தோள்கள்‌ நெகிழும்‌ 
படி நீயிர்‌ எம்மை மறப்பதற்கு யரம்‌ நும்மையின றி 
வேறு விளையாட்டினையும்‌, பிரிநது சென்று தங்கி 
யிருபபதறகுச்‌ சோலையையும்‌ நும்மை நினையாது 
வருந்தும்‌ நெஞ்சினையும்‌ நும்மிடம ஊடுதலையும்‌ 
உடையேமோ? எனத தோழி தலைவனை 
வினவினாள்‌ (நற. 181:1-3,9). (தோழி, என 
அழகு கெட்டு உயி இறநது படுவதாயினும்‌, சேர்ப்‌ 
பன தமியனாய வநது யான மகிழுமாறு முனபு 
புணாதது தலையளி செயததனால இனியும்‌ அங்‌ 
ஙனம்‌ வருவான எனனும்‌ கருத்தோடு சிறிதும்‌ 
அவனமீது புலபபேனலலேன' எனத தலைவி கூறி 
னாள்‌ (நற, 219:1-4,9,10). *சோலையில வைத்த 
குறியிடத்திலே பகறபொழுது வநது நலனுகர்நது 
நமமுடைய உடமபின்‌ அழகு கெடும்படி பிரிநது 
செனறானாயினும்‌, குதிரைகளைச்‌ செலுததிய 
வாறு (தோ ஊர்நது) சேர்பபனாகிய நம்‌ காதலன 
வரைவொடு வருவதனை மணலாகிய திடர்‌ 
மீதேறி நினறு கணடு வருவோம்‌' எனத தோழி 


சேர்ப்ப/சேர்ப்பன்‌ 


தலைவியிடம்‌ கூறினாள்‌ (நற்‌. 285:4-10), யாம்‌ 
மனமொதது இதுகாறும்‌ சேர்ப்பனிட்ட தொழி 
லைக கேடடு அதன்‌ படி நடந்தோமிலலை, அஙஙன 
மாகவும எனனை நோக, நின முன்கையில்‌ 
அணிநத வளைகள்‌ உடையும்படி அவனை 
அணைதது முயங்குவாயாக என இவ்வூர்‌ புலம்பி 
யமுறெது' எனத்‌ தலைமகன்‌ சிறைபபுறமாகத்‌ 
தோழி கூறினாள்‌ (நற்‌. 239:8-12), “இனிய உயிரை 
வெளவிய நீ யார்‌ எனக்‌ கேட்டுத்‌ தேரிலே வந்து, 
தான நம்மை வருததுதல அறியானாய்‌, நம்மால்‌ 
தான்‌ வருநதியது மட்டும்‌ கூறி, சோலையின்‌ கண்‌ 
நமது நெற்றியை நோக்கிச்‌ சேர்ப்பன்‌ கைகூப்பி 
வணங்கி நின்றதைக்‌ கருதுநதோறும்‌ நகைதான 
எழுகிறது” எனத தோழி கூறினாள்‌ (நற. 27ச:6- 
12). *சேர்ப்பனுக்காக, யான்‌ படுகனற துனபததை 
யும்‌ கடநது, அவனை நினைந்து இரகக முறுவே 
னல்லேன்‌; அவனை வெறுததேனுமலலேன்‌ அவ்‌ 
வறனிலாளன்‌ தன்னை அயலார்‌ புகழும்படி 
எனனை மீட்டுபபெறுவதாயினும்‌ அதற்கும்‌ 
இயைகினறேன்‌” எனத்‌ தலைவி தோழிக்குக்‌ கூறி 
னாள்‌ (நற்‌, 875:6-9), சேர்ப்பன, அச்சம்‌ செய்‌ 
கின்ற முதலையின நடுக்கமுறுத்தும்‌ பகைக்கும்‌ 
அஞ்சானாகிக்‌ காமமிகுதியால்‌ தலைவியைக்‌ காண 
வநதான (தற. 287:6-7) *நம்மூர வருததமுறுவ 
தாயினும்‌ அவரே நம்‌ தலைவர்‌; அச்சேர்பபரோடு 
மகிழ்ந்து கூடாத நாளில நாமிருந்தும்‌ இல்லாதேம்‌; 
அஙஙனமாகியும்‌ அவர்‌ தொடர்பு கழிநதது கண 
டாய' எனத்‌ தோழி தலைமகன இறைப்புறமாகக்‌ 
கூறினாள்‌ (நற்‌, 299.5-9), சேர்ப்பன்‌ உள்ளததில்‌ 
நம காதலி கண்‌ உறங்காது காமநோய்‌ வருததுத 
லானே உடம்பு மெலிநது நம்மீது வருத்தமடை 
வள்‌ என்னும எணணம்‌ உணடாகுமோ' எனத்‌ 
தலைமகள்‌ வேட்கை தாங்காது தோழிசகுக்‌ கூறி 
னாள்‌ (தற்‌. 8036௪12). தேரிலே மணியும ஒலிக்‌ 
கும்‌; வீரரும்‌ ஆரவாரிபபர்‌; ஆதலின்‌ சோபபன்‌, 
மகளிர்‌ கடல்‌ நீராடுகின்ற விடத்திலே நின நலன 
பாராட்ட இப்பொழுதே வருவான; நம்மை இது 
காறும்‌ வாராது வருததிய அவன, நம்மைக 
காணாது வருந்தும்‌ வருததததையும்‌ நாம்‌ 
சிறிது காண்போம; புனனை மரததின பின 
மறைநதுகொள்வோம; வா” எனத தலைமகளிடம்‌ 
தோழி கூறினாள்‌ (நற. 307). “சேர்ப்ப! எம்மூர்‌ 
இனியது; நீ வருவதில தவறிலலை' எனத்‌ 
தோழி இரவுக்குறி நோந்தாள்‌ (தற்‌. 281,8-10). 
*சோப்ப! நேற்றுமாலை நினனோடு தலைவி அல 
வனைப பிடிததாட்டியதனால, அவள்‌ சிலம்பு 
உடைபட்டது; அதனைக கம்மியன்‌ கட்டுதறகு, 
மண்ணெடுககும்‌ துறையிலுள்ள மணலைக்‌ 


சேர்ப்ப/சேர்ப்பன்‌ 


கொண்டு வந்து தந்துசெல்வாயாக” எனறு தோழி 
தலைவனிடம்‌ கூறினாள்‌ (நற்‌. 363:4-10). *சேர்ப்ப! 
நீ அன்புடையை அலலை; அனபுடையையாயி 
ருப்பின, தலைவி உவககும்வண்ணம்‌ மணம்‌ செய்து 
கொள்ளுமாறு வருதல வேண்டும்‌' எனத தோழி 
வரைவு கடாவினாள்‌ (நற. 875:4-9). 'மணற்சிறறி 
லைச்‌ சிதைத்து அவன்‌ நம்பால்‌ அன்புமிகுமபடி 
கூறிய சூளுரையை மெயயென விருமபி ஏற்று 
நாம சோப்பனுடன ஆராயாது கொண்ட நட்பு 
அயலார்‌ அலர்‌ தூற்றுமபடி செய்துவிட்டது” எனத்‌ 
தோழி வருந்திக்‌ கூறினாள்‌ (தற்‌. 878:7-12). *சேர்ப 
பன எம்‌ தோள்‌ துறநதனன்‌; அவன நயநத வேறு 
மகளிரது தோள்‌ எதுவோ” என, வரைவு நீட்‌ 
டிதத இடத்துத்‌ தோழி கூறினாள்‌ (ஐங்‌, 108). 
*சோப்பன நம்மை வரைய வருதலைக காண்‌ 
போம' எனத்‌ தலைவி கூறினாள்‌ (ஐங்‌, 112:2,3). 
*நலன பசலை பாயககெடுதல கொடிதே; ஆயினும 
சேர்பபனை மறவாதே” எனத தலைமகள்‌ தோழிக்‌ 
குக கூறினாள்‌ (ஐக. 117). “எம புதல்வன்‌ சேர்பப 
னொடு வாராது தனித்து வநதுள்ளான்‌” எனத்‌ 
தலைவி பரத்தையிற்‌ பிரிந்த தலைவன்‌ புதல்வன 
வாயிலாய வராத நிலையில்‌ கூறினாள்‌ (ஐங்‌. 757: 
8,5) “சேர்ப்ப! நீ கொண்ட இவள்‌ நலனைத்‌ 
தந்துவிட்டுப்போ என இரப்பேனில்லை' என 
வாயில வேண்டிவந்த தலைமகனிடம தோழி கூறி 
னாள்‌ (ஐங்‌, 159:8-5) “சேரப்ப! இவளை வரைந 
தருளுவாயாக' எனத்‌ தோழி வரைவு கடாவினாள்‌ 
(ஐங, 1791). “மாலையே! சேர்ப்பன பிரிநதானாக, 
நீ கடும்பகல்‌ வருகனறாய, காலையில்‌ வரினும்‌ 
என துன்பததைப்‌ போககுவார்‌ இலலை” எனப்‌ 
பிரிவிடை ஆற்றாத தலைவி மாலையை நோக்கிக்‌ 
கூறினாள (ஐங. 183:3-6), “சேர்ப்ப! தலைவியை 
விரும்புவையாயின்‌ நீ வரைநது கொள்க' எனத 
தோழி தலைவனிடம கூறினாள (ஐங்‌. 1969-4). 
“சேர்பப! நலனிழநது வருநதும தலைவியின்‌ வருத்‌ 
தத்தைக்‌ களைய விருமபின தேரேறிச சென்று 
களைதற்கு இதுவே நலல காலம்‌ எனத தோழி 
, வரைவு கடாவீனாள (சலி. 1276-29). *சேர்பப/ 
ஊரார அலர்‌ தூற்றவும்‌ நீ பிரிநது -செனறாய்‌; 
அதனால்‌ தலைவி நலனிழநதாள்‌; இயறகைப்‌ 
புணாச்சியின போது நீ பிரியேன எனறு தெளிவிக்க 
அதனை உண்மை எனறு துணிநதவளுடைய 
இழந்த நலம்‌ பண்டுபோல நனறாமபடி விரைந்து 
தேரைச்‌ செலுத்திச்‌ செலக' எனத தோழி தலைவி 
யது ஆற்றாமை கூறி வரைவு கடாவினாள்‌ 
(கலி 1244-81). *குதிரையையுடைய செலவனே, 
கொணகனே, சேர்பப, தலைவி நலனிழபப நீ 
அவளைப்‌ புல்லாது விடுதலின கொடியை எனக 


183 


சேர்ப்பு 


கூறித்‌ தோழி வரைவு கடாவினாள்‌ (கலி. 125:8-15), 
“சேர்ப்ப! நினனைப்‌ பிரிநதநிலையில தலைவி குருகு 
ஒலியை நின தோ ஒலி எனக கருதுவள்‌; மலர்‌ 
நாற்றததினை நினமராபின தாாநாறறம என 
மதிபபாள்‌; நினனை நினைநது, சிறிது துயினற 
போது நீ தோள்மேலாய்‌ என நினைநது, பின 
அது கனவென வருநதுவள; இவவாறு பலவாக 
வருநதும்‌ என தோழி புது நலம்பெற நீ தேரைச்‌ 
செலுததுக' எனத தோழி தலைவனை வரைவு 
கடாவுவள்‌ (கலி. 186 5-22). 'சோபப! நீ இவளைத 
துறந்தது, நீ செய்த குறியிடததே தப்பாமல்‌ வநத 
தாலோ, நின்தேர்‌ .வருஙகாலததை மனததாலே 
நோககி எதிர்கொண்டதாலோ, நின நளளிரவுக 
குறியிலும தப்பாமல வநததாலோ, சோபப, 
இவளுடைய பிரிவு நோய தீருமபடி அருளுடையை 
யாய வரைநது கொள்‌' எனத தோழி வரைவு 
கடாவினள்‌ (கலி. 1727:5-22),”? *கானலையுடைய 
அழகிய சேர்ப்பனைக கணடு கூடி அழகினைப்‌ 
பெறறாய எனறு கூறுகினறாய; ஆயின நனவில 
வாராத உறவிலலாத அவன என கனவிலே வநத 
தைக்‌ கேள' எனத தோழியிடம கூறத தொடங்கிய 
தலைவி “எனனிடம நினனைப பிரிநது உயி 
வாழேன எனக கூறியவனை, என நலத்தைத்‌ 
தாராய என யான வளைத்துககொளவேன 
போலவும்‌, அவவிடதது நான இழநத நலததைப 
பெற அவன்‌ முயஙகி அளிபபான போலவும, என 
மார்பிடைத துயிலுதலையும மறநதாய என யான 
கூற நீ இறசெறிபபாகிய காவலிலே அகபபடடுப 


, பெரிதும வருந்தினாய எனறு என அடி முன தன 


தலை உற வணஙகுவான்‌ போலவும, அவவாறு 
செய்த சேர்பபனை மாலையே கோலாகக 


, கொண்டு யான அடிபபேன போலவும, அநநிலை 


யில தான தப்பிலலாதவன எனததெளிபபான 
போலவும கனவு கணடேன; கனவில வநத 
கானவஞசேர்ப்பன நனவில வருதலும்‌ உணடு” 
எனக கூறினாள்‌ (கலி. (128 6-26). கடலாகிய 
தெயவததை நோககித தெளிததுத தலைவியின 
தோளைக கூடித தலைவன்‌: செயத அருநதுயரை 
முனவைத்து அவனை இயறபழிததும இயற்பட 
மொழிநதும பாடித தலைலியும தோழியும 
ஊசலாட, மறைநது நினறு கேட்ட அசசேர்பபன 
அவ்வூசலைத்‌ தானே வநது ஊககினான (கலி. 131). 


சேர்ப்பு - கடற்கரை. சேரமான்‌ கோககோதை மார 


பனது நாட்டில புனஙகாபபோ கிளிகடி சுருவி 
யைப புடைபபின அபபுனததிறகு அயலாகிய 
வயலின கணணும்‌ மிக்க நீரையுடைய சோப.பின 
கணணும - கடறகரையினகணணும, - உள்ள 


சேரமான்‌ அந்துவஞ்சேரலிரும்பொறை 


பறவைகள்‌ சேர எழும (புறம. 49,4-6), உப்பு 
வாணிகா உபபின்‌ விலை கூறிச்‌ செலுததும்‌ 
பணடிகள்‌ மணலில மடுதது முழங்கும்‌ ஓசையைக 
கேட்டு வயலிலுள்ள நாரைகள வெருவும கரிய 
கழிசூழ்நதது சேர்பபு (ந, 4.7-18). சேர்பபைச 
சோநத குளிநத அளையிடததே அலவனைப்‌ 
பாரதது மகிழும்‌ விளையாட்டும்‌ இலலையாகத்‌ 
தலைவி பிரிவு நோயுறறாள்‌ (ந. 123.10,11). 


2. உப்பளம்‌. (தலைவி பெறுதற்கரியளாயின அவள்‌ 
தநதையாகிய பரதவனோடே பெரிய கடறகரையை 
யடுதத சேர்ப்பினகண்‌ - உபபளத்தின்‌ கண்‌-உபபுப்‌ 
பொதியுடன்‌ திரிநது வருநதிப்‌ பணிநதொழுகினால்‌ 
அவன அவளைத்‌ தனககுத தருவானோ” என்று 
தலைவன கருதினான (அகம்‌, 280:4-14). கடற்கரைச்‌ 
சோலையை அடுதத வெண்‌ மணலையுடைய 
முன றிலினகண்ணே இரவு போனற இருண்ட 
நிறததையுடைய புனனையின அடிமரததிலே 
பிணிததுக கட்டப்‌ பட்ட தோணியையுடைய 
நீர்ததுவலை தெறித்து விழும்‌ சேர்ப்பனிடத்தே 
விளைநத உப்பினை ஏற்றிப பண்‌ டிகள்‌ நிரையாகச்‌ 
சென்றன (நற்‌. 3541-9), 


சேரமான்‌ அந்துவஞ்சேரலிரும்பொறை ஃ சேர வேந்தன்‌, 
இவன சோழன முடித்தலைக்‌ கோப்பெருநற்கிள்ளி 
யின பகைவன போலும்‌. ஒரு கால அவன்‌ 
இவனுடைய கருவூரை, முற்றுகையிட வநதபோது 
அவன ஏறியிருநத களிறு மதமபட்டுப பாகாககும்‌ 
ஏனை மறவாககும்‌ அடஙகாது இவனூர்ககுள வர, 
இவன தனனுடன வேணமாடததின மேலிருந்த 
புலவர்‌ உறையூர்‌ ஏணிசசேரி முடமோசியாரிடம்‌ 
அவன யாரென வினவிச்‌ செய்தியை யறிந்தனன 
(புறம. 13) 


சேரமான்‌ இளங்குட்டுவன்‌ - புலவர்‌. சேர வேந்தர்‌ 
மரபினர்‌; இளஙகுடடுவன எனனும்‌ பெயரினர்‌. 
இவர்‌ பாடியதாக அகநானூற்றில பாடலொன்று 
(153) உள்ளது. தலைமகனுடன போன தலை 
மகளைக்‌ குறிதது அவளுடைய செவிலிததாய்‌ 
இரங்கிப்‌ பேசுவதாக இவர்‌ அபபாடலை இயற்றி 
யுள்ளார்‌. தலைவியின மெனமையையும அவள்‌ 
மெலலடிகட்கு ஏலாத காட்டின வனமையையும்‌ 
இவர்‌ புனைநதுள்ள நயம்‌ பாராட்டததகும. 
இரவிலே மலையுசசியில பூககளுடன - திகழும்‌ 
கோங்க மரததிறகு விணமீனகளுடன பொலியும்‌ 
வானததையும அமமரததினினறு வீழும்‌ கோங்கம்‌ 
பூவிறகு விணவீழ கொள்ளியையும்‌ இவர்‌ உவமை 
கூறியுள்ளார்‌. 


184 


சேரமான்கருவூரேறிய .. ...பொறை 


சேரமான்‌ கடலோட்டிய வெல்கெழு குட்டுவன்‌ - சேர 

வேந்தன்‌. *வெலகெழு குட்டுவன' எனபதறகு, 
“வேல கெழுகுட்டுவன' எனறும்‌ பாடமுணடு. 
“கடல பிறககோட்டிய செங்குடடுவன' காணக. 


சேரமான்‌ கடலோட்டிய வேல்கெழு குட்டுவன்‌ - சேர 
வேந்தன்‌. (கடல பிறககோட்டிய செங்குட்டுவன” 
காணக, 


சேரமான்‌ கடுங்கோ வாழியாதன்‌ - சேர வேந்தன்‌. 
*செலவக்‌ கடுங்கோ” காணக. 


சேரமான்‌ கணைக்காலிரும்பொறை - சேர வேந்தன்‌, 
இவன, சோழன செங்கணானொடு திருபபோர்ப்‌ 
புறம்‌ எனனுமிடததே 'போரிடடுத்‌ தோல்வி 
கணடு அவனால கட்டுணடான. கட.டுண்டு குட 
வாயிற கோட்டததுச சிறையிலே இருந்தபோது 
நீர்வேட்கை பொறாது,அசசிறைக காவலனிடததுத 
தணணீர்‌ கேட்க, அவன மதிபபினறிக்‌ காலந்‌ 
தாழ்ததுக்‌ கொடுத்த நீரைக கைக்‌ கொண்டிருநது 
மானததால்‌ உண்ணானாய்‌ உயிர்‌ விட்டான்‌. அப 
பொழுது இவன்‌ பாடியதொரு பாடல்‌ (புறம்‌. 74). 
இவனது மானவுணர்சசியை நனகு புலப்படுத்துகின்‌ 
ஐது. பிள்ளை பிறநது இறபபினும்‌ தசைப்பிண்ட 
மாகப்‌ பிறப்பினும்‌ அவறறையும ஆளல்ல எனக்‌ 
கருதாது வாளால பிளநது அடக்குதலில தவறா 
தவர்‌ அரசராயிருககனறனா; யானோ பகைவர்‌ 
வாளால படாது சங்கிலியால பிணிக்கபபட்ட 
நாயபோலப பிணிததுத துன்புறுததிய அப்பகை 
வரின உதவியால வநத நீரை இரந்துணணக்‌ 
கடவேமலலேம்‌ என்னும்‌ மனவலிமை இன்றி 
வயிறறுதத்ையை ஆறற வேணடித தானே இரந்‌ 
துணணும தாழ்ச்சியையுடையேன்‌; இவ்வுலக த்தின 
கண்‌ எனனையும்‌ முனகுறிதத அவவரசர்‌ பெறு 
வரோ”: எனற பொருளில இவன அதனைப்‌ பாடி. 
யுள்ளான்‌. 


பக்கி கருவூரேறிய ஒள்வாட்‌ கோப்பெருஞ்சேரலிரும்‌ 
பொறை - சேர வேந்தன்‌. கோபபெருஞசேரலிரும்‌ 
பொறை என்பது இவனது இயறபெயராகலாம்‌. 
ஒளிமிக்க வாளினையேந்தி அதனால வெறறி 
மேம்பாடு பெறறு *ஒளவாள்‌' எனனும்‌ சிறபபடை 
பெறறானபோ லும்‌, ஆயினும்‌, *கருவூரேறிய எனற 
தொடரை இவன்‌ அடையாகப பெற்றதன 
உணமைக்‌ காரணததை உணரக கூடவிலலை. நரி 
வெரூஉத தலையா தமககுற்ற மெய்வேறுபாடு, 
இவனைக கண்ட காட்சிச்‌ சிறப்பினால நீஙகப்‌ 
பெற்றுநல்லுடம்பெய்தினார்‌ எனப்புறநானுறறில்‌ 


சேரமான்‌......சேரலிரும்பொறை 


சிவனைப்‌ பறறிய அவரது பாடலின்‌ (ச) அடிக 
குறிபபு அறிவிககின்றது. அவ்வாறு நலலுடம்பு 
பெற்ற நிலையில அவர்‌ செவியறிவுறூஉவாக 
இவனை அப்பாடலால்‌ பாடியுள்ளார்‌. 


சேரமான்‌ குடக்கோ ச்‌ சேரலிரும்பொறை - சேர வேந்தன்‌. 
இவன குடக்கோ இளஞ்சேரலிருமபொறை எனவும்‌ 
குறிக்கப்‌ பெறுவான (பதி. ப. 9). பதிறறுப பத்‌ 
தினுள்‌ ஒன்பதாவதாகவுள்ள பததுப்‌ பாடலகளில 
இவன பெருங்குன்றூர்‌ கிழாரால்‌ பாடபபெற்றான, 
அவர்‌ தனனைப பாடியமைக்குப பரிசிலாக 
முபபததீராயிரம பொறகாசுகளை உவநதனித்து, 
அவரறியாமலே ஊரும்‌ மனையும்‌ வளமிகப்‌ 
படைதது, எணணறகாகா அருங்கல வெறுககை 
யொடு பன்னூறாயிரம பாறபட வகுத்துக காபபு 
மறமாகிய காவற படையினையும்‌ கொடுததான்‌ 
எனறு அபபததின பதிகம்‌ பகர்கின்றது. மற்று, 
இவன தன்னைக கருதி வநத பெருங்குன்றூர்‌ 
கிழாாககுப்‌ பரிசில்‌ கொடுப்பான போலக்‌ காட்டிக்‌ 
கொடாது வஞ்சித்துத தன்‌ கருததை முடிததா 
னாக அவா வருநதிப பாடிய பாடல்களிரண்டு 
புறநானூற்றில்‌ (210, 211) இடம்‌ பெறறுள்ளன. 
குடக்கோ இளஞசேரலிரும்பொறை காணக. 


சேரமான்‌ குடக்கோ நெடுஞ்சேரலாதன்‌ - சேர வேந்தன்‌. 
*குடககோ நெடுஞ்சேரலா தன' காண்க, 


சேரமான்‌ குட்டுவன்‌ கோதை - சேர வேந்தன்‌. கோதை 
எனபது இவனது இயற்பெயர்‌. சேரநாட்டின 
ஒருபகுதியான குட்டநாட்டினனாதலின குட்டுவன 
கோதை எனப்‌ பெற்றான்‌. இவனுடைய 
பணபுகளைப்‌ பாராட்டிக கோனாட்டு எறிசசி 
லூர்‌ மாடலன மதுரைக குமரனார்‌ பாடியதொரு 
பாடல்‌ புறநானூறறில (54) இடம்‌ பெற்றுள்ளது. 
தன்னிடம்‌ வநதோர்க்கு வானமும்‌ நாணுமாறு 


வரையாது வழங்கும்‌ வண்மையனாகிய இவன்‌, 
இரவலாககு எளியவனெனறும, பகைவராகிய 
நெடுமொழி மனனர்ககு நினைக்கவும்‌ அரியவ 


னெனறும்‌ அப்பாடலால அறியலாம்‌. 


சேரமான்‌ கோக்கோதை மார்பன்‌ - சேர வேந்தன்‌. இவ 
னது இயற்பெயர்‌ கோதை மார்பன என்பதாம்‌. 
இது கோதை என்ற மட்டில்‌ வழங்கலுமுண்டு, 
இவனைப்‌ பாராட்டிப்‌ பொயகையார்‌ பாடிய இரு 
பாடல்களைப்‌ புற நானூற்றில்‌ (4, 49) காண 
லாம, இவன்‌ மாாபிலணிந்த மாலையாலும்‌ 
இவனைப்‌ புணர்நத மகளிரணிந்த மாலையா லும்‌ 
கழியிலே மலர்நத நெயதற்‌ பூககளாலும்‌ இவ 


185 


சேரமான்‌ செல்வக்‌ 


சேரமான்‌ தகடூரெறிந்த...... பொறை 


னுடைய கடற்கரை நகரமான தொண்டி கள்மணம 
வீசுமெனறும, அமமணததை நுகாநதவாறே அவ 
வூரை அறிநது இவனிடம செலலலாமென்றும 
புலவரை ஆற்றுப்படுததுவதாய அமைநதது ஒரு 
பாடல்‌. *அவவூரிலே புனங்காபபார்‌ கிளிகடி ௧௬ 
வியைப்‌ புடைததால அபபுனத்தின அயலிலுள்ள 
நெல வயலிலும கடறகரையிலும இருக்கும பற 
வைகள்‌ அஞ்சியகலுமாதலால்‌ இககோதையைக 
குறிஞ்சி நிலமுடைமைபறறி நாடனெனபேனோ, 
மருத நிலமுடைமைபறறி  ஊரனெனபேனோ, 
நெயதல  நிலமுடைமைபறறிச சேர்பபனென 
பேனோ' என்று புலவர்‌ இவன து நாட்டு வளததைக 
கொணடு இவனைப புகழ்வதாய அமைநதது 
மற்றொரு பாடல. இவ்விரு பாடலகளால 
இவனைப பாடிய பொயகையாரே யனறி நக£ர 
னாரும்‌ அகப்பாடலொன்‌ றில (346) இவன செயதி 
யொனறைக குறிபபர்‌. கூடல நகரை ஆணடிருநத 
பழையன்‌ மாறனென பானைப போரிலே சாயததுக 
கிள்ளிவளவன்‌ அமமாறனின புரவிகள்‌ களிறுகள்‌ 
போன றவறறைக கவாநது கொணடபோது, இக 
கோதை மாா£பன பெரிதும்‌ உவநதனன எனற 
அக்குறிபபினால இவன அமமாறனிடததுக கொண 
டிருநத காழ்ப்பு விளங்கும்‌. 


சேரமான்‌ கோட்டம்‌ பலத்துத்‌ துஞ்சிய மாக்கோதை - 


சேர வேந்தன்‌. கோட்டம்‌ பலததுத துஞ்சிய சேர 
மான' காணக. 


சேரமான்‌ சிக்கற்பள்ளித்‌ துஞ்சிய செல்வக்‌ கடுங்கோ 


வாழியாதன்‌ - 
காணக. 


சேர வேநதன. *செலவக கடுஙகோ” 


கடுங்கோ வாழியாதன்‌ - சேர 


வேநதன்‌. *செலவக கடுங்கோ” காணக, 


சேரமான்‌ தகடூரெறிந்த பெருஞ்சேரலிருமபொறை - சேர 


வேநதன்‌, பெருஞ்சேரலிருமபொறை எனற இயற 
பெயரையுடைய இவன, சேரமான செலவக 
கடுஙகோ வாழியாதனுககு வேளாவிக கோமா 
னாகிய பதுமனின மகள்‌ வயிறறிற பிறநதவன்‌. 
அதியமானை வெனறு அவனுடைய தகடூரை அழிதத 
சிறப்பினால இவன தகடூரெறிநத பெருஞ்சேரலிரும 
பொறை எனக குறிககப பெறறான. இவனைப 
பாராட்டி அரிசில கிழார்‌ பாடிய பததுப பாடல 
கள்‌ பதிற்றுப பததினுள்‌ எட்டாம பததாக அமைந 
துள்ளன. அவறறால இவனுடைய பணபுகளும 
செயலகளும்‌ நனகு புலனாகினறன. இவன தன 
பகைவர்ககு ஊழிககால வடவைத$யை ஒததவன 


சேரமான்‌ தகடூரெறிந்த பெருஞ்சேரலிரும்பொறை 


(பதி, 72); பிறர்ககுத்‌ தான்‌ உவம மாவதன்றித்‌ 
தனககுப பிறா உவமமாகாத ஓப்பறற பெரு 
வேநதன; மாநதரது அளவிலடங்காத வளமையும்‌ 
ஆணமையும கைவணமையுமுடையவன்‌ (பதி 73). 
புலியைக கொன்று களிறறைத தொலைக்கும வய 
மானை (சங்கததை) ஒததவன (பதி, 75); போரிலே 
தனனுயிரையும்‌ இரவலர்‌ நடுவே தன்‌ பொருளை 
யும போறறிப பினவாங்காதவன; பெரியோரைப்‌ 
பேணிச சிறியோரை அருள்பவன; தன்‌ புகழைத்‌ 
தனனிடத்தே நிலைநிறுததியவன (பதி. 79) இப்‌ 
பெருஞ்சேரலிரும்பொறை ஆயர்‌ தலைவனாகிய 
கழுவுள்‌ என்பானது குறுமபையடகக அவனூரைத்‌ 
தீககிரையாக்கி, அரணைக்‌ கைப்பற்றி ஆனினங்‌ 
களையும்‌ கவாநது கொண்டு தனனை அவன பணியு 
மாறு செய்தான; மறறும்‌, பல பகை நாடுகளின 
மேறசெனறு அவ்வநநாடுகளின்‌ அரசரிடததிருநது 
திறைபெற்று மீணடான (பதி, 71). கொலலிமலைக்‌ 
குரியோனாகிய இககொடித தேர்பபொறையன 
சோழ, பாண்டிய நாடுகளையும்‌ வென்று 
தன்னடிப படுத்தி ஆண்டமையால்‌ புகார்ச்செலவ 
னெனறும பூழியர்‌ மெயம்மறையென்றும்‌ குறிககப 
பெற்றான (பதி, 73). இவன தகடூரெறிநத செயதி 
பாட்டிலும்‌ பதிகததிலும்‌ பாராட்டிப்‌ பாடபபட்‌ 
டுள்ளது (பதி 78; ப.8). கொலலிமலையைச்‌ சூழதத 
நாட்டிடததே நீர்வளமிசுக மலையுசசியில நிசழநத 
போரில அதிகமானோடு சோழ, பாண்டியராகிய 
ஏனை இருபெரு வேநதரையும்‌ ஒருங்கே வென்று 
அவாதம்‌ முரசும்‌ குடையும்‌ கலனகளும்‌ முதலான 
வறறைக்‌ கவாநது கொண்டு களவேள்வி செயதா 
னெனறும்‌ அதிகனின்‌ தகடூரையழிதது அரணைக 
கைபபறறினானெனறும்‌ இவன வெற்றிகளைப்‌ 
பதிகம்‌ விளககமாகக கூறும்‌, தன மனைவியோடே 
இவன முறையானதோர வேளவி செயது சால்பும்‌ 
செமமையும்‌ முதலான பணபுகளெல்லாம வாயநத 
வீறுசால புதலவனைப பெறறதும்‌ தனனிடததே 
முழுதுணர்நது ஒழுகிய நரை மூதாளனாகிய 
புரோகிதனுககே இவன தவததின மேன்மை 
யுரைதது அதனை இயறறுமாறு அவனை வனத்‌ 
திற்குச செலுததியதும ஆகிய மேனமைகளால்‌ 
இவன வியபபிறகுரியவனாய விளங்கினன (பதி. 74). 
தனனைப பததுப்‌ பாட.லகளால்‌ பாடிய அரிசில 
கிழார்ககுப பரிசிலாக இவன்‌ தன பெருங்‌ 
கோயிலையும்‌ அரசு கட்டிலையும்‌ ஒன்பது 
நூறாயிரம பொறகாசுகளையும்‌ கொடுத்தானாக 
அவர்‌, (யான இரப்ப இதனை நீயே ஆள்க' என்று 
அரசினை இவனுககே அளிததுத்‌ தாம அமைசச 
ராய உடனிருகக இவன மீணடும அரசனானான 
என்பதும்‌ (பதி, ப,8) ஒரு நாள்‌ தன்‌ முரசு 


186 


சேரமான்‌ பாலைபாடிய பெருங்கடுங்கோ 


கட்டிலில்‌ களைபபினால அறியாது ஏறித்‌ துயின்ற 
மோசி ரரனாரை வாளால்‌ வெட்டாது அருகில்‌ 
நினறு கவரி வீசிக்‌ களைப்பாற்றினான்‌ எனபதும்‌ 
(புறம்‌. 50) புலவரை மதிதத இவனுடைய 
பெருமைப்‌ பண்புகளையுணர்த்தும்‌. 


சேரமான்‌ பாழுளூரெறிந்த நெய்தலங்கானல்‌ இளஞ்சேட்‌ 


சென்னி - சோழ வேந்தன்‌. சேரமானுக்குரிய பாமு 
ளூரை எறிநத நெய்தலங்கானல்‌ இளஞ்சேட்‌ 
செனனி. “சோழன நெயதலஙகானல இளஞ்சேட்‌ 
செனனி' காண்க. 


சேரமான்‌ பாடைபாடிய பெருங்கடுங்கோ - புலவர்‌. சேர 


வேநதர்‌ பெருங்கடுங்கோ எனபதே இவரது இயற 
பெயா. பாலைத துணையைத்‌ திறம்படப்‌ பாடிய 
சிறப்புப்‌ பறறிப பாலை பாடிய பெருங்கடுங்கோ 
என வழஙகப்பெற்றார்‌. இவரை வேநதர்‌ முறை 
யில்‌ பேய்மகள்‌ இளவெயினி பாடியதொரு பாடல 
புறநானூற்றில (11) உள்ளது. பொருநையாறு 
பாயும்‌ வஞ்சியையாணட பாடுபுகழ்‌ வாய்தத இவ்‌ 
வெற்றி வேநதர்‌ பகைவரின அரண்களை வென்று 
அவரைப்‌ புறங்கணடு, பாடினிககும்‌ பாணனுக்கும்‌ 
செயத சிறபபினை அபபாடலில காணலாம்‌ இவர்‌ 
பாடியனவாய புநநானூறறில்‌ ஒன்றும்‌ (282) 
அகநானூற்றில்‌ பனனிரணடும்‌ (5,99,111,155,7௪௪, 
223,261,267,291, 313, 337, 379) குறுநதொகையில 
பததும்‌ (16, 37, 184, 135,157, 209,231,262,283,398) 
நறறிணையில பததும (9,48,118,202,224,256,518, 
337, 384, 391) கலித தொகையில பாலைக்‌ கலி 
முபபத்தைநதும்‌ (2-38) ஆக அறுபததெட்டுப்‌ 
பாடலகள்‌ உள்ளன. அவற்றில புறபபாட 
லொனறு நீங்கலான அகப்பாடலகள்‌ அறுபத்‌ 
தேழில ஒனறு மட்டும்‌ (குறு. 251) மருதத 
திணையில்‌ அமைய ஏனைய வெலலரம்‌ பாலைத 
திணையிலேயே அமைநதனவாம்‌. போர்ககளத்‌ 
தில எதிர்தது வநத படையைத தாங்கிப்‌ பகைவ 
ருடைய வேல தன மார்பிலே பாயநதமையால 
மாயநது, புகழ நிறுததிப புலவர்‌ வாயிலே தஙகய 
பெருஞ்செயல்‌ மறவனொருவனை இவர்‌ புறப்‌ 
பாடலில்‌ பாராட்டியுள்ளார்‌. அகபபாடல்களில்‌ 
பாலைததிணை முதல்‌, ௧௬, உரிபபொருளகளை 
இவர்‌ பாடியுள்ள திறம பாராட்டுதறகுரியது. 
வாடிய கிளைகளுடன நிழல சிறிதுமினறி வெமபு 
மாறு கதிர்‌ தெறுதலால உலர்நது வறறிய மரங்‌ 
களையுடைய வெஞ்சுரம்‌ எனவும்‌ (கலி. 10). 
ஞாயிறு சினங்கொண்டு காயதலால்‌ மலைகள 
வெம்பவும்‌ மண பிளககவும்‌ கயங்கள்‌ வறணடு 
துகளபட்ட வெயில்‌ மிகக வெஞ்சுரம்‌ எனவும்‌ 


சேரமான்‌ பாலைபாடிய பெருங்கடுங்கோ 


(கலி, 80) பாலை நிலத்தின்‌ பணபுகளை இவர்‌ 
தம்‌ பாடலகளில நேர்படப்‌ புனைவர்‌. பாலை 
நிலத்தின்‌ வழியே தூது போகும பார்பபனன்‌ 
கையிலுள்ள வெள்ளோலையைக்‌ கண்டு, “இது 
பொன்னாயிருத்தலுமுண்டு' என்று அவனை வீணே 
கொனறு வீழ்ததியபின அவனது வறுமையினை 
யுணர்ந்து கைநநொடித்துப்‌ பெயர்வரெனறும்‌ 
(அசும. 387) தாம்‌ கவர்தறகுரிய பொருளொன்றும 
இலலாதவராயினும்‌ புதியோராகிய வழிபபோக்‌ 
கரைத்‌ துடிப்புககாணும்‌ ஆசையில கொனறு 
வீழத்துவரெனறும்‌ (கலி. ச) அநநிலத்து மறவ 
ராகிய ஆறலைகள்வரது கொடுநதனமைகளை 
இவர்‌ காட்டுவர்‌. அறநெறி மாறாத வாழககையும்‌ 
அடுததவரை நாடாத மேம்பாடும பொருளினால 
பொருந்தும்‌” எனவும்‌ (அகம, 155) *அறவோர்க்கு 
அளித்தலும்‌ பகைவரை அடககுகலும காதலரைச்‌ 
சேர்தலும ஆகிய இவற்றையெலலாம்‌ பொருளே 
தரும்‌' எனவும்‌ (கலி. 11), இன்னும்‌ பல வகையில 
பொருளின சிறபபினைத்‌ தலைவன்‌ கூற்றாக எடுத்‌ 
துரைசுகும்‌ இவர்‌, *இசைச்கு மிடததே நரம்பறறு 
வீழும யாழினும்‌ நிலையிலலாதது; பிறரால்‌ 
எள்ளபபடுமாறு ஒருவரைத தனித்துவிட்டு மற்ற 
வரைச்‌ சேரும்‌ திருமகளினும்‌ நிலையில்லாதது; 
தமககுத்‌ துணையான அமைசசரையே பிழை 
கணடவிடததுக்‌ கணணோட்டமினறிக்‌ கொலலும்‌ 
அரசரினும நிலையிலலாதது' எனறு (சலி, 8) 
அபபொருளின நிலையாமையையும்‌ தோழி கூற்‌ 
றாக அடுக்கிக்‌ கூறுவா£. *பொருளிலலாமையால்‌ 
இரவலர்ககு ஈயாமை இழிவு” எனவும்‌ (கலி, 2). 
“உழைத்து ஈட்டுதலின்றி உள்ள பொருளையே 
சிதைபபோர்‌ உடையோர்‌ எனப்படார்‌; இல்லா 
கதோராயெ அவர்‌ வாழககை இரவலர்‌ வாழக்கை 
யினும்‌ இழிநததாம' எனவும்‌ (குறு. 283), பொருள்‌ 
வயிற்‌ பிரியும்‌ தலைவன்‌ கூறறில்‌ இவர்‌ கூறும்‌ 
சுருததுக்களின உயர்வு உணரத்தகும்‌. உவமைகளின 
வாயிலாய இவர்‌ உலகியலறஙகளையும்‌ அரசியலறங்‌ 
களையும சிறப்புற உணர்ததுவர்‌. “மலையிலே பிறப்‌ 
பினும்‌ சந்தனம்‌ தனனைப பூசிக்‌ கொள்வோர்க்‌ 
கனறி அமமலைக்கு ஒரு வகையிலும்‌ உதவாதவாறு 
போல நும்மகள்‌ தன்னை விரும்பிய தலைவனுக்‌ 
கன்றி நுமக்கு உதவாள்‌' எனவாங்கு வருவன 
வறறையும்‌ (கலி, 9). அருளிலலாத அமைச்சன 
நடுநிலையைக்‌ கைவிட்டுத தன மனககருத்தைக 
கூறக கேட்டு நாட்டு மககட்குக கொடுந்தொழில்‌ 
சூழந்த மனனவனது கொடுங்கோல சுடுமாறு 
போலக்‌ கதிரவன்‌ சுடுதலால்‌ மலைகள்‌ வெம்பிய 
வெஞசுரம' எனவாங்கு வருவனவற்றையும்‌ (கலி. 


சேரமான்‌ பெருஞ்சோற்றுதியஞ்‌ சேரலாதன்‌ 


4). இம்முறையில்‌ காணலாம. இவ்வாறே இனனும்‌ 
இவர்‌ புலமை நலங்கள்‌ பலஉள, 


சேரமான்‌ பெருஞ்சேரலாதன்‌ - சேர வேந்தன்‌. இவன்‌ 


சோழன்‌ கரிகாற்‌ பெருவளததானைப பகைதது, 
வெணணிப்‌ பறநதலையில அவனோடு செயத 
போரில, அவன்‌ முனபு குறிததெறிநத வேல தன 
மார்பில்‌ தைதது நிலலாது முதுனெவழிச்‌ செனற 
தாக, அதனைப்‌ புறபபுண்ணாகக கொணடு 
நாணி, அவ்விடத3த வாளோடு வடகதிருந்து 
உயிர்துறநதான. அதனால இவனது மறமாண 
பினைத தகையுறக கணட கழாததலையார்‌ இவனை 
“மறத்தகை மன்னன' எனக குறித்து, இவன வாள்‌ 
வடகரிருநததன துனப விளைவுகளை யெலலாம 
அடுககி மொழிந்து கையறு நிலை பாடியுள்ளா£ 
(புறம. 65), அவரேயன்றிச சோழன கரிகாற பெரு 
வளததானைப்‌ பாடிய வெணணிக குயததியாரும, 
இவன தன மாரபிற்‌ புணணையும புறபபு௪ 
ணாக நாணி வடககிருநதமையால்‌ இவவுலகததே 
மிகப்‌ புகழ எய்திய சிறபபுக கண்டு, அககரிகால 
விடத்தே செனறு, வெறறி வேநதனாரகிய அவ 
னினும்‌ நலலனாக இவனையே பாறாடடிக கூறு 
தல கருததத்கும (பறம, 66) 


சேரமான்‌ பெருஞ்சோற்றுதியஞ்‌ சேரலாதன்‌ - சேரவேந்‌ 


தன்‌. உதியஞ்‌ சேரலாதன எனபது இவன பெயா. 
பாரதப்‌ போரில்‌ பாணடவர்‌ ஐவருடனே சினதது 
நூற்றுவரும (துரியோ தனன முதலியோ) 
போரிட்டுக்‌ களத்திலே மடியுமளவும இருபடைக்கும 
இவன்‌ பெருஞ்சோறு வழங்கிய சிஈபபுப்‌ பறறிப 
பெருஞ்சோற்றுதியஞ்சேரலாதன எனக்‌ குறிககப 
பெற்றான என்பர்‌. இச செய்தியை உட்படுததி 
இவனைப்‌ பாடியவா முரஞ்சியா முடிநாகராயா 
(புறம்‌. 2). பகைவர்‌ பிழை செய்தால அபபிழையைப 
பொறுபபதில நிலததையொததவனாகவும அவர து 
பிழை பொறுககததகா ததாயீன அவரையழித 
தற்குச்‌ சூழும சூழசசியினது அகலததில விசுமபை 
யொததவனாகவும அவரை அழிததறகு வேணடிய 
வலிமையில்‌ காறறையொததவனாகவும அவரை 
யழிப்பதில தயையொததவனாகவும்‌ அவா 
பணிந்து வழிபட்டால அவரை யருள்வதில நீரை 
யொததவலாசவும்‌ இவன அபபாட.லில பாராடடப 
பெற்றுள்ளான்‌. முறறும, மாறுபடாத மநதிரச்‌ 
சுறறததோடு இமயமும்‌ பொதியமும்‌ போனறு 
நிலைபெறறு வாழவும்‌ வாழததப்‌ பெறறுளளான 
பதிற்றுப பததினுள்‌ இரணடாம பதது, மூனறாம்‌ 
பத்து, ஆகியவறறால பாடபபெறற உடன பிறப்‌ 
பாளறாகிய இமயவர மபன நெடுஞ்சேரலாத 


சேரமான்‌ மாந்தரஞ்சேரலிருமபொறை 


னுககும பல்யானைச்‌ செலகெழு குட்டுவனுக்கும்‌ 
தநதையாகக கூறப்பெறும்‌ உதியஞ்சேரல (பதி. ப. 
2). இவனேயெனறும்‌, புறநானூற்றில, *அறவோன 
மகனே” என விளிததுத தருமபுததிரனைப்‌ பாடிய 
கோதமனாரே (புறம்‌. 366) பலயானைச்‌ செலகெழு 
குட்டுவனைப்‌ பாடிய பாலைக கெளதமனா 
ரெனறும கொணழி இவனோடு அவ்வெல்லோ 
ரையும்‌ பாரத காலத்தவராக மொழிவர்‌ 
ஆ. சிங்காரவேலு முதலியார்‌ (அ... 


சேரமான்‌ மாநதரஞ்சேரலிரும்பொறை - சேர வேந்தன்‌. 
*கோசசேரமான்‌ யானைககட்சேய்‌ மாந்தரஞ்சேர 
லிரும்பொறை' காணக. 


சேரமான்‌ மாரிவெண்கோ - சேரவேந்தன்‌, இவன 

பாணடியன்‌ கானப்பேர்‌ தந்த உககிரப்‌ பெரு 
வழுதியுடனும்‌ சோழன இராசசூயம்‌ வேட்ட 
பெருநறகிள்ளியுடனும நட்புறறு ஒருங்கிருநத 
நிலையில்‌ அவரொடு வைத்து ஒளவையாராரல்‌ 
வாழ்தஇப்‌ பாடப்‌ பெற்றவன (புறம்‌. 267). இவன 
செயதியாக வேறேதும்‌ விளங்கவிலலை. 


சேரமான்‌ யரனைக்கட்சேஎய்‌ மாந்தரஞ்சேரலிரும்பொறை- 
சேரவேந்தன்‌. 'கோச்சேரமான யானைககட்சேஎய்‌ 
மாந்தரஞ்சேரலிருமபொறை” காணக. 


சேரமான்‌ யானைக்கட்சேய்‌ மாந்தரஞ்சேரலிரும்பொறை. 
சேரவேந்தன. *கோச்சோமான்‌ யானைககட்‌ சேஎய்‌ 
மாந்தரஞ்சேரலிரும்பொறை' காணக” 


சேரமான்‌ வஞ்சன்‌ - சேரவேந்தன்‌. வஞ்சன்‌ எனபது 
இவனது இயற்பெயர்‌ பாயல்‌ மலையைச்‌ சூழ்ந்த 
நாட்டிற்கு வேந்தனாகிய இவன அவ்வகையில்‌ 
பாயற்கோ எனறு சுட்டப்பெறுவான. இவனை 
அவவாறு சுட்டிபபாடும்‌ திருததாமனார்‌ (பறம 
398) இவனது பணபு பாராட்டுவாராய “வாய்‌ 
மொழி வஞ்சன்‌' எனறும்‌ இவனைக்‌ குறிப்பிடுவர்‌. 
இவனுடைய ஊர்‌ பெரும்புகழ வாயந்த மூதூர்‌ 
எனறும்‌ அது நணபராலனறிப பகைவரால்‌ அணு 
குதற்கரீய புலிககுகை போனறதெனறும்‌ பாடப்‌ 
பெறும்‌, இவனது ஈதற பணபினைத திருததா மனார்‌ 
தடாரிப்‌ பொருநனது கூறறில வைத்துபபாடி 
யுள்ளார்‌. 


சேரல்‌ - சேரன, “ஏழு முடிகளாற்‌ செய்யப்பெற்ற 
ஆரததை மார்பினகண அணிந்த சேரல்‌' எனக்‌ 
கடல்‌ பிறககோட்டிய செங்குட்டுவனைப்‌ பரணர்‌ 
பாடுவர்‌ (பதி, 65:86) பாணடியன்‌ நெடுஞ்செழியன்‌ 


சேரலாத/சேரலாதன்‌ 


சேரல முதலிய எழுவர்‌ வலம்‌ அடங்க வென்றான்‌ 
(அகம 36:13-21). 


சேரலர்‌ - சேரர்‌. 'செல்வததையுடைய அரசே, சேரலர்‌ 


மருகனே” எனச்‌ செலவக்‌ கடுங்கோ வாழியாதன்‌ 
குறிப்பிடப்‌ பெறுகின்றான்‌ (பதி. 83:16). சுள்ளியா 
கிய பேரியாறு சேரலர்ககுரியது (அசம்‌. 149:7,8). 
காரி, வலவில ஓரியைக கொன்று கொல்லி மலை 
யினைச்‌ சேரலர்ககு உரிமையாககினான்‌ (அகம. 
209:12-15). 


சேரலர்‌ வேந்து - சேரர்‌ குடியில்‌ தோன்றிய வேந்தன்‌ . 


தொழிற்‌ சிறப்பமைந்த சண்ணியையணிந்த சேரலர்‌ 
வேந்தே - சேரர்‌ குடியில்‌ தோன்றிய வேந்தனே- 
எனறு களங்காய்க்கண்ணி நார்முடிச்‌ சேரலைக்‌ 
காப்பியாற்றுக்‌ காப்பியனார்‌ விளித்துப்‌ பாடுவர்‌ 
(பதி. 38:8). 


சேரலாத/சேரலாதன்‌ - 1: இமைய வரம்பன்‌ நெடுஞ்‌ 


சேரலாதன்‌ “போரிலே பகைவரைக்‌ கொல்லும்‌ 
படையினையுடைய சேரலாத' என்றும்‌, “போர்‌ 
வன்மைமிக்க யானைகளையுடைய சேரலாத” 
என்றும்‌ இமய வரம்பன்‌ நெடுஞ்சேரலாதனை 
விளித்துப்‌ பாடுவர்‌ குமட்டூர்க்‌ கண்ணனார்‌ (பத, 
11:16315:23), மணணுலகத்தைக்‌ காத்தல்‌ மேற்‌ 
கொண்ட மழையே பெய்யாது பொய்க்குவதா 
யினும்‌ இரவலர்க்கு வேண்டிய பரிசிலைத்‌ 
தருதலில்‌ சேரலாதன்‌ பொய்க்கமாட்டான்‌ (பத. 
189-12). நுகர நுகர விரூப்பம்‌ குறையாத செல்வத்‌ 
தையுடைய சேரலாதனுக்கு வேளாவிக்‌ கோமா 
னாகிய பதுமனின மகள்‌ ஈன்ற மகனாவான்‌ 
களங்காயக சுண்ணி நார்முடிச்‌ சேரல (பதி. ப, 4). 
வெற்றி தங்கிய முரசினையுடைய சேரலாதன்‌ 
கடல்‌ நடுவேயிருந்த பகைவரை ஓட்டி அவர்தம்‌ 
காவலமரமாகிய கடம்பினை வெட்டித்‌ தன்‌ முன்‌ 
னோரையொப்ப இமையமலையிலே விற்பொறி 
யைப்‌ பொறித்து மீண்டு, மாந்தையென்னும்‌ 
தனனூரின்‌ மனை முற்றத்தே பகைவர்‌ பணிந்து 
தந்த திறைப பொருளாகிய பெருமை பொருந்திய 
அணிகலனகளுடன்‌ பொற்பாவைகளையும்‌ வயிரங்‌ 
களையும்‌ நிறையக்‌ குவித்து வைத்திருந்தான்‌ (அகம்‌, 
127:3-10). நிறைந்த பெருஞ்சேனையினையுடைய 
சேரலாதன்‌ கடலின கணணேயிருந்த பகைவரைத்‌ 
தோறறோடச்‌ செய்து அவருடைய காவல்‌ மர 
மாகிய கடம்பினை யறுத்து முரசியற்றினான்‌ 
(அகம, 3478-5), *இமையவரம்பன”, “குடககோ 
நெடுஞ்சேரலாதன்‌' காண்க. 


சேரன்‌ 


2. சேரமான்‌ பெருஞ்சேரலாதன்‌. கரிகால்‌ வளவ 
னொடு வெண்ணிப பறநதலையிடததே போரிட்டுத்‌ 
தன மார்பிலே பாயநத வேல முதுகைத்‌ துளைதத 
புணணினைப புறப்புண்ணாகக்‌ கொணடு நாணிய 
சேரலாதன்‌-சேரமான பெருஞ்சேரலாதன்‌-போரிட்‌ 
டழிந்த களத்தின்‌ பககததே வாளோடு வடக 
கிருந்தான்‌ எனற துனபமிக்க அந்த இன்சொல்லைக்‌ 
கேட்ட சானறோர்‌ பலரும்‌ அருமபெறல உலக 
மாகிய வானுலகத்திற்கு அவனோடே செலலுமாறு 
தாமும்‌ வடக்கிருநது உயிர்‌ துறநதனர்‌ (அகம்‌. 58; 
10-15), *சேரமான பெருள்சேரலாதன்‌' காண்க. 


3. சேரமான்‌ செலவக்‌ கடூஙகோ வாழியாதன. 
*அதித்த மண்டிலமே! நீ பகற்பொழுதை மட்டுமே 
நினககெனக கூறுபடுத்திக்‌ கொள்கினறாய; திஙகள்‌ 
மணடிலததிற்குத்‌ தோற்றுப புறமுதுகிட்டுப்‌ 
போகின்றாய; தெறகும வடககுமாக மா றி வருனெ 
றாய்‌; மலையின பின்னே வெளிப்படாது மறை 
இன றாய; விசும்பிடததும்‌ பகறபொழுதில மட்டுமே 
விளங்குகின்றாய்‌; இககுறைகளெலலாமுடைய நீ 
இவையிலலாதவனும ஒடுககாத ஊககம்‌, தனக 
கெனப பொருள்களை ஓம்பாத ஈகை, வஞ்சியாது 
எதிர்நினறு கொல்லும்‌ படை ஆகியவறறை 
உடையவனுமாகிய சேரலாதனை - சேரமான 
செலவக கடுங்கோ வாழியா தனை- எவவாறு ஓத்து 
நிறபாய்‌ எனறு கபிலர்‌ அவவாழியாதனைப புகழ 
வரா (புறம. 8) *செலவக்‌ கடுங்கோ” காண்க. 


சேரன்‌ மாந்தரஞ்சேரலிரும்பொறை - சேர வேந்தன்‌, 
*கோச்சேரமான யானைக்கட்சேஎய மாநதரஞ்‌ 
சேரலிருமபொறை' காணக. 


சேரார்‌ - பகைவர்‌. (போரில எதிர்ததோரைக கொலலு 
தல்‌ வலல குருசிலே, நீ ஏநதிய ஆழிப்படை நின 
சேராரின - பகைவரின - தலைகளைக கொய்து 
அவருடைய இனிய உயிரகளை அழிக்கும்‌' என்று 
திருமால்‌ போறறப பெறுகிறா (பரி, 2;43-49). 


சேரி - குடியிருப்பு தெரு. விழுமிய தலைமையினை 
யும்‌, சீரிய முததினையும்‌ விளங்குனெற சஙதினையு 
முடையது பெரிய சேரி - (சங்கு குளிபபார்‌) குடி 
யிருபபு - (மது: 14-136). ஊர்‌ மணம நாறுகனற 
(பரத்தையா ) சேரியினையுடையது (மது 287-729), 
மறததைக கொண டிருககினற சேரியில (தெருவில) 
தம்மில்‌ தாம்‌ மாறாயப பொருகினற போர்‌ 
(சேரிபபோர்‌) நிகழநதது (மது. 594,595). மனறு 
கள தோறும்‌ நினற குரவைககூததும, சேரிகள 
தோறும்‌ நினற புனைநதுரைகளும்‌ பாடடுக்களும 


189 


சேரி 


பலவகைப்பட்ட கூததுககளும கலநது நனனன 
பிறந்த நாளிடத்து நிகழநதன, (மது. 615-618). 
சேரிகளிலுள்ளா கொண்டாடுனெற விழாவாலே 
ஆரவாரம எழுநதது (மது, 619). குட்டிகளை 
யுடைய பன்‌ றிகளையும்‌ பல சாதியாகிய கோழி 
களையும்‌ உறை வைத்த கணறுகளையுமுடைய 
சேரியில இழி குலததோர்‌ இருப்பா (பட்‌. 7௧,76). 
பொருளின றி வரும புதியர்களைப புரககும நற்பண 
பினையுடைய நெருஙகிய சேரிகளைக கொண்டது 
மூதூர்‌ (அகம, 15.6,7).  மாரசசனை செறிநத 
மத்தளததோடு காணபோர்‌ மழெக கூததாடும்‌ 
பரததையர்‌ சேரிககுத தணணிய நீத துறையை 
யுடைய ஊரனான மருதநிலததலைவன வருவான 
(அகம்‌. 78:1,2). களவினை அன்னை அறியினும 
அறிக; அலர்‌ கூறும வாயினையுடைய மெலலிய 
சேரி (சேரியிலுளளோர்‌) கேடபினும கேடடிடுக' 
எனத்‌ தோழி செவிலிததாயககு அறததொடு 
நினறாள்‌ (அகம. 110;1,2). உபபு வணிகர்‌ மகள, 
நெலலுககு ஒதத அளவினதே வெண கல உபபு 
எனச சேரியில விலை கூறி விற்றாள்‌ (அகம, 140: 
5-8). ஊரன தேர்‌, பரததையா சேரிககண பல 
நாளும்‌ இயங்கிய து(அகம, 146: ௧-7). நிலாவைபபோல 
விளஙகும மணல மிகக தெருவிலுளள புலால 
நாறுமசேரி புலலால வேயபபெறற குடிசைகளை 
யுடையது (அகம. 200. 1,2). 'ஊரனபெணடிா வாழும 
சேரிககண யாம செலலின அவர்‌ வருநதுவா” எனப 
பரததை செருககுடன கூறினாள (அகம. 216.5, 
16) ஊரின கணணும சேரியினகணணும ஒருங்கே 
அலர்‌ எழத தலைவன தேரோடு வநதான (அகம, 
220 1,2). “ஊரன எம சேரிககண பொருநத வரு 
வானாக' எனப பரததை கூறினாள (அகம. 276.7), 
மூதூரினகண்ணே பழியினைத தூறறும வாயினை 
யுடைய சேரி (மசேரிப பெணடிா) கூறுகினற 
அமபலும அலரும நமமிடததே தஙகததலைவா பிரிந 
தனர்‌ எனத தலைமகள தோழிககுக கூறினாள்‌ 
(அசம,347:6-8). ஊரினும்‌ சேரியினும ஓரு பெறறியே 
அலர்‌ எழத தலைவனோடு தலைவி உடன சென 
றாள்‌ (அகம. 242:2,2), மடவோய! யானும நின 
சேரியளே எனத தலைவியிடம பரததை கூறினாள்‌ 


(அகம,  286:10,11). 'ஊரிரே! நெலலும உபபும 


விலை ஒபபாகும' எனச சேரிகள்‌ தோறும தலைவி 
விற்கும (அகம, 590:8,9). *நம தலைவா நமமோடு 
ஓர்‌ ஊரிலே வாழநதாலும நாம இருககும சேரி 
(தெரு) வாரா; சேரிககு வரினும்‌ நனகு தழுவிக 
கொளளாா்‌ எனத தோழிககுத தலைமகள்‌ கூறி 
னாள்‌ (குறு, 231 1,2), “பெரும, எம சேரியிட.தது 
வருதலை ஒழிக, நீர வரின பழிசசொல உணடா 
கினறது' எனத தோழி தலைவனிடம கூறினாள 


சேரி 


(குறு. 258 1,8). ஊரிடத்தே பழிச்சொல உண்டா 
கச சேரி (சேரியிலுளளா£/தெருவிலுள்ளார்‌) ஆர 
வாரம செயய அனனை தலைவியை வருத்தினாள்‌ 
(குறு 282.1,2). சேரியிடததே (தெருவிடததே) 
தலைவன மெலல வந்து மகிமும வண்ணம்‌ இனிய 
சொறகளைச சொலலிச்‌ செனறான (குறு. 898:1,2)- 
புன்னை மரங்களையுடைய சேரிகளை (தெருக்‌ 
களை) கொண்ட இவ்வூரிலுள்ளார்‌ தம்‌ கொடுமைக்‌ 
குணததாலே வீணாக நம்மேல பழிச்‌ சொறகளைக்‌ 
கூறுகின்றனர்‌” எனத தலைமகள்‌ கூறினாள்‌ 
(குறு. 320.7,8), *தலைவருககு நீ உரிமையுடை 
யாய எனபதனை நம்‌ சுற்றத்தாரும்‌ உடம்‌ 
பட்டுக கூறினர்‌; ஆயின்‌, புனனை மரங்கள்‌ 
உயாநது வளர்நத புலால்‌ நாற்றத்தையுடைய 
சேரியிடத்து மகளிர்‌ கூட்டத்தினரோடு இவ்வூர்‌ 
இனனும அலாதூற்றும்‌' எனத்‌ தோழி கூறினாள்‌ 
(குறு. 3514-8). கடலிலே சென்று மீன்பிடித்தலில 
வருந்திய பரதவர்‌, மீனகளைக்‌ காயவைத்த புதிய 
மணற்‌ பரப்பிடததுக்‌ கல்லென ஒலிக்கும்‌ சேரியை 
அடுததுப புன்னையின பூங்கொத்து மணம்‌ கமழ்ந்‌ 
தது (நற்‌, 63:1-4) “புன்னை மரங்களையுடைய 
சேரியின்கண்‌ நடுயாமத்திலும தலைவர்‌ தேரி 
லுள்ள மணியின்‌ ஒசை ஒலிக்கும்‌; இனி யாதாகி 
முடியுமோ” எனத தோழி தலைமகன்‌ சிறைப்‌ 
புறத்தானாக வரைவு கடாவினாள்‌ (நற்‌ 145:9-11). 
*தலைவன குதிரையைச்‌ செலுத்தி எமது சேரியின்‌ 
கண வநது கொண்டைமாலையையும்‌ அழகுக்‌ 
கிடும்‌ சுண்ணியையும்‌ காட்டி ஒருமைப்‌ பாட்டை 
யுடைய எமது நெஞ்சததைக்‌ கவர்ந்து கொணட 
தீவினை அவனை விடாது” எனப்‌ பரத்தை பாண 
னிடம்‌ கூறினாள்‌ (நற. 150,7-9). 'வனபபுமிகக 
நம்முடைய சேரியிலே, ஊரா பழிதூற்றுதலி 
னாலே கொண்கனது தேர்‌ நிலலாது செனறது” 
எனத்‌ தலைவி உரைத்தாள்‌ (நற. 249:9-11). “நீ 
இனிவரின தவறிலலை; சுற்றத்தார்‌ ஒருவரை 
ஒருவர்‌ அறியாத சேரியையுடையது ஆதலால்‌ எம்‌ 
நலலூரிடததே அச்சமினறி வருவாயாக எனத 
தோழி தலைவனுக்கு இரவுககுறி நேர்ந்தாள்‌ 
(நற. 331.9-12). “நீ இருககனற சேரியைச்‌ சாரவரு 
பவாககு எககாலததும அருள்‌ செய்யவேணடும்‌' 
எனத்‌ தோழி கூறினாள்‌ (நற. 3423-5), பரததையா்‌ 
சேரிககணணே தலைவன தேரேறிச செலலு 
வான (நற. 880:5,6). “நாட, நீ வநதால்‌, எம்மூர்க்‌ 
கண்‌, அம்பல அளவிலேயிருநத சேரி, அலர்‌ கூறும்‌ 
இடமாக மாறும' எனத தோழி கூறினாள்‌ (தய. 
379:3-8). என தோழி, காம நோய்‌ மிகுமாறு நீ 
செயத அருளினமைச சேரியும்‌ (சேரியிலுள்ளாரும்‌) 
அறியாமல மறைத்தாள்‌ எனககூறித தோழி 


190 


சேரியம்‌ பெண்டிர்‌ - சேரிமகளிர்‌, 


சேவடி 


தலைவனை வரைவு கடாவினாள்‌ (கலி, 44:11,12). 
தொழுநோயினால்‌ பார்ப்பான ஒருவன சேரியில்‌ 
(தெருவில) போகாது மறைந்து திரிந்தான்‌ (கலி. 
657,8). சேரிதோறும்‌ செனறு தலைவன்‌ சேர்ந்த 
இலலை வினவினனாய்ப்‌ பாகன்‌ தேரோடு திரிந்‌ 
தான்‌ (கலி 68:16,17). *சேரியிலுள்ளாரின்‌ நிறை 
யாத முயக்கத்தாலே, பாடழிநத நின்‌ வடிவைக்‌ 
கணடு யானும்‌ ஊடுதலைத்‌ தலிர்த்தேன்‌' எனக்‌ 
காமக கிழத்தி கூறினாள்‌ (சலி, 91:18-15), ‘தலை 
வன்‌ தலைவியின்‌ கையிடத்துப்‌ பொருளை என்ன 
என வினாவ அவள, (யான்‌ இசசேரியிலுள்ள 
இடையர்‌ மகள்‌; இது பனங்குருததினால செய்த 
புட்டில' என்றாள்‌ (கலி, 117:8-8). வையையில 
நீராடச்‌ செல்லும்‌ சேரியில (புறச்‌ சேரியில) 
வாழும்‌ இளையர்‌ நெருக்கத்தால உட்புக முடியாத 
நிலைமையராயினார்‌ (பரி. 6:38,39). வையை 
வெள்ளம்‌, கூத்தர்கள்‌ உள்ள சேரியை அடைந்தது 
(பரி, 7:22,32). 


“தலைவர்‌ நம்மொடு 
ஓராங்குச்‌ செல்லவிரும்பினர்‌; நாம்‌, அன்பு 
பொருநதாத இயல்பினையுடைய பொய்ம்மொழி 
கூறும சேரியம்‌ பெணடி£தம்‌ .- சேரிமகளிர்‌ தம்‌ - 
அலரினை நீங்குவோம' எனத்‌ தலைமகன்‌ உடன்‌ 
போக்கு வலித்தமை தோழி கூறினாள்‌ (அகம. 65! 
4,8,9). *சேரியம்‌ பெண்டிர்‌ நம்மை இகழினும்‌ 
இகழக, பிரிந்து சென்ற நம்‌ காதலர்‌ எனறும்‌ 
நோயினறி இனிதிருப்பாராக' எனறு தலைமகள்‌ ' 
கூறினாள்‌ (கம. 118:4,7). யானைக்‌ கன்று, சேரி 
யம்‌ பெண்டிர்‌ துணணெனும்படி பசுவின்‌ கன்‌ 
றோடு புகுந்தது (நற்‌ 1718-8). அன்னை, சேரி 
யம்‌ பெணடிர்‌ தம்‌ இழிந்த சொறகளை நம்பி, என 
மேனியைச சுடுவது போல நோக்கினாள்‌ எனத்‌ 
தலைவி உரைத்தாள (நற. 176:5-8), ச 


சேவடி - சிவந்த அடி, வீரக்கழலணிந்த சேவடியாலே 


௪ சிவந்த அடியாலே - போர்ககளத்தைக்‌ கைக்‌ 
கொள்ள வேண்டி விரைந்து வந்து போரைத்‌ 
தடுததான்‌ மலையன்‌ (புறம, 125:12-14), *மிகவும்‌ 
விளங்குக அவன்‌ சேவடி.” எனச்‌ சேரமான்‌ சிககற 
பள்ளித துஞ்சிய செலவககடுங்கோ வாழியாதனைக 
குணடு கட்‌ பாலியாதன்‌ பாடுவர்‌ (புறம்‌. 3817: 
34). செல்வக கடுங்கோ வாழியாதனின திருந்து 
கழற சேவடி (புறம. 387:18). *முருகனின சேவடி 
யில செல்லுதறகுக காரணமான நலவினைகளைப்‌ 
பல பிறப்புககளிலும்‌ விரும்பி நிகழ்ததின கோட்‌ 
பாட்டானே, தலைமையினை உடைய உள்ளத்‌ 
தோடே செலலும்‌ செலலை விரும்பின நீ வீடு 


சேவடி 


பேற்றைத்‌ தபபாமல்‌ பெறுவை” என அன்பனை 
முருகனிடத்தே ஆற்றுபபடுத்தினர்‌ (முரு, 68-66). 
சேவடியினை உடையவர்‌ மயிலினது இயலபோ லும 
சாயலோர்‌ (பட்‌. 146,150), நறுமணம்‌ வீசும்‌ பூங்‌ 
கொததுக்களையுடைய துளவ மாலையையணிநத 
திருமாலின்‌ சேவடிகளை (திருவடிகளை) வணங 
இத தம்‌ நெஞ்சு மலிநத உவகையராய்‌ அனபர்கள்‌ 
தாம்‌ தங்குனெற ஊாகளுககுத திரும்பிச்‌ செல்வர்‌ 
(பதி, 31:9,10) தலைவி மெனமெலச செய்யும்‌ இயல்‌ 
பினவாயநன்மைமிகக சேவடியால நிலத$ில்‌ சுவடு 
தோன்ற, பொருள்வயிற பிரியவிருககும தலைவன்‌ 
பாற்‌ செனறாள்‌ (அகம. 8:8-4). “பெரிய காடுகளை 
நீணட தூரத்தன எனறெணணாது மெத்‌ 
தென றிருககும்‌ சேவடி வருநதச்‌ செலலற்கு வன்மை 
யுடையள ஆவளோ' என மகட்போககிய செவிலித 
தாய்‌ கூறுவள்‌ (௮சும, 89:17-19). பாழான நாட்டி 
டததே தனது பொற்றொடி ஒலிககக கையினை 
வீசியும்‌ சேவடியில சிலம்புகள்‌ விளங்க உலாவியும்‌ 
தன மகள்‌ தலைவனுடன செனறமைககுச்‌ செவிலி 
இரங்கினாள்‌ (அகம்‌. 117:7-9). செம்‌ முதுசெவிலியா 
தனனைப பாராட்டிககூற, பொன்னாற செய்யப்‌ 
பெற்ற சதங்கையை அணிதத அழகிய சேவடியால 
மணல பரந்த முற்றததே நிலம்‌ வடுககொள்ளு 
மாறு தலைவி விளையாடினாள (அகம. 284:8-4,7), 
நலல போரத்திறம்‌ வாயநத சேரனது திருநதிய 
வீரககழலணிநத சேவடியினை விரும்பிக்‌ கூத்தர்‌ 
செனறனர்‌ (அகம. 809.9-11). அததியெனபான, 
ஒள்ளிய பொறிகளையுடைய அழகிய வீரககழல 
சேவடியில புரள புனலாடினன (அகம்‌. 376:7-10). 
தாமரை மலரை இத்த செம்மையாகிய சேவடி 
யினையுடையவன முருகன (குறு.ச.வா. 1). பெரிய 
நிலம்‌ சேவடியாகவுடையவர்‌ திருமால (தற்‌. க.வா. 17. 
தோழி, நின்‌ மேனி, ஒளிமிககு வேறு வண்ண 
மாகத தோன்றுகிறது; அனறியும்‌ நின்‌ சேவடி 
களால மெலல நடந்து இயங்கினாபுமிலலையே 
எனத தோழி தலைவியை வினவினாள்‌ (நற்‌. 897:8), 
*தலைவியின சேவடியில எனது தலையைச சேர்தது 
வணங்கினால்‌, அததலைவர்‌ நிலை எவ்வாறுள்ளது; 
என அவர்‌ வினவலும்‌ கூடும்‌' எனறு தலைவனுக 
காகத்‌ தலைவியிடம்‌ குறையிரககும்‌ தோழி 
நினைந்தாள (தற்‌ 348:9,10) “நின சேவடி சிவககும்‌ 
படி வததாற போலே திரும்பி நின பரததையர்‌ 
மனைககண போ' எனத தலைவி பரததைமைத்‌ 
தலைவனிடம்‌ கூறினாள்‌ (கலி. 9௪:3 4). “அடிபணிந்‌ 
தாரது மறு பிறபபறுக்கும்‌ மாசிலலாத சேவடியி 
னையும்‌ நீலமணிபோல விளங்கிய நிறததையும்‌ 
உடைய மாயோயே' எனத்‌ திருமாலைப்‌ பரவுதல்‌ 
(பரி, 311-8). மிகவும்‌ உயாநது விளங்குகின்ற 


சேவல்‌ 


கருடக்கொடியினையுடையோய்‌! நின்‌ சேவடி 
தொழாரும்‌ உளரோ” எனத்‌ திருமாலைப பரவினர்‌ 
(பரி, 3:18,19). 


சேவல்‌ - ஆண்பறலை. வரியை உடைத்தாயெ செம்‌ 


பொறியையுடைய சேவல-காட்டுக கோழிச சேவல- 
தினைப்‌ புனம காபபோரைக்‌ கூலித்‌ துயில 
உணர்ததியது (பறம. 33:8,9), *அனனச சேவல்‌! 
அன்னச்‌ சேவல்‌! நீ குமரிததுறையிலே அயிரை 
மீனை உண்டு இமயம்‌ நோககிச செலகுவையா 
யின்‌, இடையிலே உளள சோழ நாடடுககுச சென்‌ 
றால கிள்ளியைப்‌ பாாதது யான பிசிராநதையின 
அடியுறை எனக்‌ கூறின நின பேடை. அணிய நன 
கலன்‌ நலகுவன்‌' எனக்‌ கோபபெருஞ்சோழனைக்‌ 
குறித்துப பிசிராநதையார்‌ மொழிவா (புறம்‌, 67). 
ஊர்‌ மன்றததினகண பலா மரததிலவாழும மநதி, 
பரிசிலர்‌ அங்கே கடடி வைததுள்ள மூழவினைப 
பலாப்பழம்‌ எனறு கருதித தட்டின இடதது, அதன 
கண வாழும்‌ அனனச சேவல, அவவோசைககு 
மாறாக எழுநதொலிககும்‌ (புறம. 128: 1-4). மனை 
யில வாழகினற கழுததில கறையினையுடைய 
குருவிச்‌ சேவல, கூட்டிலே அரிசியினை உணடு தன 
பெடையோடு வதியும (புறம. 318.4-8). பொறி 
களைப புறததேயுடைய போவலல குறும்பூழப 
பறவையின்‌ சேவல, எள்‌ உணஙசலைக கவாந்‌ 
துணடு, கொலலை வரபபில வாழும எலியினை 
அலைகக அவவெலி வரகின பினசென று மறையும 
(புறம்‌. 81:16). காடடுப பூனைக்கு அஞ்சிய 
பெட்டைக கோழிஃயிர்நடுககுறறு அரறறிப பருததி 
நூறதம்‌ பெணடினுடைய சிறிய விளககொளியில, 
முருக்கம்‌ பூவையொதத கொணடையையுடைய 
சேவறகோழியைக கணடு அசசம்‌ தணியும்‌ (பறம. 
326 1-6). ஒள்ளிய பொறிகளையுடைய சேவறகோ ழி 
கூவிததுயில எழசசெயயும (புறம. 383.1). பேராக 
கள ததின்கண, பெடையையுயை சேவலின து இனம, 
தசையாகிய இரையை உணணும (பதி, 25.4,5). 
பொறிககப்பட்டன போனற புளளிகளையுடைய 
கழுததினையும்‌ புலலிய புறததினையுமுடைய 
எருவையினது பெடையினைச சேர்நத சேவவ, புல 
லூறு எனனும்‌ பறவையை உடனகொணடு கழே 
இறங்கும்‌ (பதி. 368-10). தாமரைபபூவில தேனை 
நுகர்கின ற நீலநிறததினையும சிவநத கண்ணினை 
யும்‌ உடைய வணடின சேவல திஙகளைச சேர்நத 
கருமபாம்பை ஓபபத தோனறும (று. 188 185). 
மாடததிடததுப புறவினுடைய சிவநத காலை 
யுடைய சேவல இனிய துயிலை நீசுகியது (பெரு, 
488-440). வலைஞா பொயசைகளில கமபுட்சேவ 
லின்‌ இனிய உறககம கெடும்படி, வள்ளைக கொடி 


சேவல்‌ 


களைத தள்ளி மீனகளை முகந்து விலைகூறி விற்ற 
னா (மது. 254 256). ஞாயிறறைத தாம்‌ சேர்தலை 
நெஞ்சாலே கருதிககொணடு சிவநத காலையுடைய 
அனனததினது சேவல்‌ பறக்கும்‌ (மது. 385-388). 
விடியற காலததே, வண டாழங்குருகினுடைய 
சேவலகளோடே விருப்‌. பத்தையுடைய அனனமும்‌ 
குமககுரிய பேடைகளை அழைத்தன (மது 673-675). 
கூதாககாலத்தில, இராக்‌ காலமும்‌ பகற்காலமும்‌ 
தெரியாது மயங்குகையினாலே, மனையின கணணே 
யிருககும்‌ புறவினுடைய சிவநத காலினையுடைய 
சேவல, தாம்‌ இனபம்‌ நுகரும்‌ பெடையோடு 
மனறிலே செனறு இரை தேடியுண்ணாமல செய 
லறறுப்‌ பலகைகளிலே பறவாதிருந்த கடுத்த கால்‌ 
ஆறும்படி மாறி மாறி இருக்கும்‌ (நெடு. 48-48). 
காநதளின்‌ புதிய முகையைத்‌ தசையாகக்‌ கருதி 
எடுதத புற்கெனற முதுதினையுடைய சேவல்‌ 
(பருந்து) தசையில்லாதபடியால தினனாமல ௨ குத்‌ 
துச செனறது (மலை 146-143). சேவல்‌ கானத்‌ 
திடத்துக கோழியினது பெடையைக்‌ குரல்‌ கொடுத்‌ 
தழைததது (மலை. 510). யாமரத்தின கிளையி 
லிருநத, இரை கொள்ளவல்ல பருந்தின்‌ சேவல்‌, 
தனது பேடை. தன்பால்‌ வரும்படி அழைக்கும்‌ ஒலி 
இளி என்னும்‌ இசை போனறு ஒலிக்கும்‌ (அகம்‌. 33: 
3-7). ஞாயிறு மறைய மனையிடத்து மகளிர்‌ விளக்‌ 
இன திரியைக்‌ கொளுவுதலின்‌ குறுக அடியிட்டு 
நடககும்‌ சவநத காலினையுடைய புறாவின்‌ சேவல 
பெரிய மனையின கண அனபுடைய பேடையை 
அழைக்கும்‌ (அகம. 47:9-12) யானை காலால்‌ 
உதைத்துணடாக்கிய பொறறுகள்‌ எழும்‌ புழுதி 
யில, கரிய மாலை போனற கழுததினையுடைய 
சிவநத குறும்பூழின சேவல தனது பெடையுடன 
குடைந்தது (அகம. 85:4-8). செஞ்சூடு பொருந்‌ 
திய நெற்றியையுடைய சேவலின முதற்குரல 
எழுந்த விடியறகாலையில தலைமககள்‌ புறப்பட்‌ 
டுச்‌ செல்வா (அகம. 87:5,6). வெகுண்டெழுகின்ற 
குரலினையுடைய பேராநதைச்‌ சேவல, புறகள்‌ 
ஒழிநத வெடிபபிடங்கள்‌ தனித்திடச்‌ சென்று, 
மலையிலுள்ள கற்கள்‌ உருணடு விழும்போது 
எழும்‌ ஓசைபோல மாறி ஒலிக்கும்‌ (அகம. 89:3-5), 
பாலைநிலததே புலலூற்றினால எற்றுதல குறிககப 
பட்ட பெரிய தலையினையும்‌ நுணுகிய சிவநத 
நாவினையும்‌ தெறிததனபோலும அழகிய புள்ளி 
களையுமுடைய அழகிய குறுமபூழசசேவல, பாது 
காபபான இடததிறகுத தானிருந்த சிறுதூறு 
தன்ததொழியச செலலும (அகம, 189:1-5). கூகை, 
பேயகள திரியும நள்ளிரவில அழிவுணடாகக்‌ 
குழறும; பொநதில வாழும்‌ அச்சேவல வறிதே 
உறங்கின மனைவயின தங்கிய கோழி மாணபுற்ற 


192 


ச 


யொதத 


சேவல்‌ 


குரலை எழுப்பும்‌ (அகம்‌. 123:14-16). புலாலை 
விருமபியுணணும்‌ வாழ்க்கையினையுடைய சிவந்த 
செவியையுடைய பருநதின்‌ சேவல, நெருங்கிய 
தன சுறறத்தினை அழைக்கும்‌ (அகம. 161:8-7). 
மர முள்ளால்‌ முடையபபெற்ற கூட்டில தன்‌ 
சேவலுடன கூடப பெறாத அன்றிற்பேடை 
இரவில துனபமுற்று வருந்தும்‌ (அகம. 870:12-14). 
புள்ளிகளையும்‌ வரிகளையும்‌ சிவந்த கால்களையு 
முடைய புறவின சேவல்‌ தனது சிறிய பெடையு 
டன்‌ சேட்புலம்‌ போகி மணல்‌ நெறியில பரல கற்‌ 
களை ஆயநதுண்டு செல்லும்‌ (அகம்‌. 271:1-8). 
சிறுவர்‌ இட்ட வலையில சேவல்‌ பட்டதாக, சூட்டி 
னையுடைய அககொக்கின பசிய காலையுடைய 
பேடை, இரையுணணாது, குஞ்சினைத்‌ தழுவி 
அனபுதோனற குரல எழுப்பியது (அகம. 890:1-7). 
மறவாகளது ஏறு கோட்பறையொலிககு எருவைச்‌ 
சேவல (ஆணபருநது) தனது பெரிய சிறகினை 
எழுபபிப பறந்து செல்லும்‌ (அகம்‌. 897: 16,17). 
மாரிக்காலததே இறப்பின்‌ மேலுள்ள சுதை பூசிய 
குளிர்ந்த மேலிடததை ஒதத இறகினையுடைய 
குறுகக குறுகப்‌ பறககும்‌ கொக்கின சேவலானது 
கயல்‌ மீனைப்‌ பெறக கருதி, மேலே தேங்கி வழி 
யும்‌ நீரினை மெலல நோககியிருககும்‌ (அகம்‌. 346: 
2-11). விழுப்புண்‌ பட்டவர்களையடைநத 
வளைந்த வாயினையும்‌ கூரிய நகததினையுமுடைய 
பருந்தின்‌ சேவல்‌, ஊன உண்ணற்குத தன கிளை 
யினைத தெளிநத குரலால அழைக்கும்‌ (அகம்‌ 


363: 12-14). காட்டுப்‌ பூனையின்‌ ஆண, 
ஊனை விரும்பும்‌ பெண பூனையின்‌ பசி 
யினைப்‌ போக்கத்‌ தளிரை ஒத்த கனைத்‌ 


தினையும்‌ நெருங்கிய மயிரினையுடைய கழுததினை 
யும்‌ நிமிர்த்த தலையினகண முருக்கம்‌ பூவினை 
நெற்றியினையும்‌ உடைய கோழிச்‌ 
சேவலைப்‌ பறறும்‌ அமையம்‌ பார்ததிருககும (அகம, 
367:8-12). வேட்டுவனது கூப்பீட்டைக கேட்டஞ்‌ 
சிய காடையின பேடை, நுண்ணிய புள்ளிகளை 
யணிநத . கழுததினையும்‌ கூரியமுட்போன்ற 
விரலைக்‌ கொணட சிவநத காலையுடைய தன்‌ 
சேவலை அழைக்கும்‌ (அகம்‌. 587:8-12). ஊரினுள்‌ 
வாழும்‌, துள்ளித துள்ளி நடக்கும்‌ குருவிச்‌ சேவல, 


கருபபம்‌ முதிர்ந்த பெண்‌ பறவைசகுக கருவுயிர்த 


தறகுரிய இடததை அமைக்கக்‌ கரும்பினது பூவைக்‌ 
கொயது கொண்டு வரும (குறு.' 85:2-5). *தோனறி 
யினது ஒள்ளிய பூவைப்போனற சிவந்த 
கொணடையையுடைய பெட்டைகளின்‌ கூட்டம்‌ 
கொண்ட சேவலே! ஊரனுடன்‌ இன்பம்‌ பெறும்‌ 
உறககததினின்றும எழுபபினை; நீ யாமததில 
எலிகளை உண்ணும்‌ பொருட்டு ஆராயும்‌ காட்டுப்‌ 


சேவற்‌ 


பூனையின்‌ குட்டிககு உணவாகித்‌ துன்பத்தை 
அடைக” எனக்‌ கிழத்தி கூறினாள்‌. (குறு. 107). 
' நணபகற்காலத்தே தன இரையை விரும்பி 
மேலெழுந்து பறநது சென்ற புறாச சேவலை 
நினைததுப பெண்புறா கூவியது (குறு. 154:8-6). 
* காட்டுக்‌ கோழியினது கவர்தத குரலையுடைய 
- சேவலின்‌ ஒள்ளிய புள்ளிகளையுடைய கழுததில 
நீர்த்துளி துளிககும்படி புதலிடமெலலாம்‌ நீர்‌ ஒழுகி 
யது (குறு. 3848:1-8), செல்வருடைய வீட்டின்‌ 
கணணே உள்ளிறபபிலிருககும்‌ சிவந்த காலகளை 
யுடைய சேவறபுறா தான்‌ விரும்பிய பெண்‌ 
புறாவைப்‌ புணர்ச்சிககு அழைக்கும்‌ ஓசை, தலை 
வியை வருததியது (நற்‌. 71:7-11). இளவேனிற்‌ 
காலத்தில்‌ சோலையின்கண்ணே சேவலுடன 
பொருந்திய சிவநத கண்ணையுடைய கரிய குயில, 
ஒனறனை ஒனறு விருமபி எதிர்‌ எதிர்‌ இருந்து 
ஆரவாரிக்கும்‌ (தற்‌ 118.2-4), மனையிடத்து உறை 
தினற சிவந்த காலையுடைய புறாவின பெடை 
யாகிய தன துணையோடு அதன ஆண்புறாவாகிய 
சேவல கூடி மகிழநதது (நற்‌. 162:1-2), மனை 
யகததுக்‌ கூரையினுள்ளே உறைகின்ற கரிய தாழ்‌ 
வாயையுடைய குருவியின்‌ சேவல்‌, வேற்றுப்‌ புலததுச்‌ 
. சென்று ஒரு குருவிப்‌ பெடையோடு புணர்ந்து 
சிறிதுபொழுது தாழததிருந்து வருதலும்‌, அதன 
மெயயிலே புணர்குறி வாய்த்திருபபதை நோக்கி 
அதறகுரிய பேடை, தன்‌ பிள்ளைகளுடன்‌ சேர 
நினறு குடம்பையினுள்ளே புகுதாதபடி தடுத்தது 
(நற்‌. 181:1-5), வேடடுவனது வலையை அறுத்து 
விட்டோடிய காட்டின்கண்‌ உள்ள சேவற்புறா, 
, சலம்பியின்‌ கூட்டைக்‌ கண்டு அஞ்சும்‌ (நற்‌. 189: 
2 7-9), “ஞாயிறு மறைந்துவிட்டது; ஆந்தையின்‌ 
, சேவலும்‌ மகிழச்சி மிகப பெற்றுத தான்‌ நகைக்கும்‌ 
தோறும்‌ தன்‌ பெடையை அழைக்கும' எனத 
தலைவி தன்‌ ஆறறாமை தோன்றக்‌ கூறினாள்‌ 
ப (தற்‌. :218:5,4). நீர்ககாககையின்‌ சிவந்த வாயை 
_யுடைய சேவல்‌, மணறபரபபின ஒருபால நிரம்பிய 
சூலுடனே தங்கிய பேடைககுக கரிய சேற்றின 
, கணணவாகிய அயிரை மீனைத்‌ தேர்ந்தெடுக்க 
வேணடிக கழியிடத்துப்‌ பூ உதிரபபெறறுள்ள 
ஆழமான இடததினைத தன மூககாலும்‌ காலாலும்‌ 
துழவும (நற. 272:1-8). தண்ணுமையின குரல 
கேட்ட பருநதின்‌ சேவல, அசசமுறறுத தன 
, சுறறததிடததுச்‌ செல்லும்‌ (நற்‌. 298:5,4). மணல 
மிகக மூதூரின்கண்‌ உள்ள நெடிய தெருவிலே 
கூகையின சேவல அதன்‌ பெண பறவையோடு 
, சென்று மக்கள்‌ இயஙகாத பெரிய நாறசந்தி கூடும்‌ 
, இடத்தில , யாவர்க்கும்‌ அசசமுணடாகும்படிக்‌ 
குழறும்‌ (தற்‌. 819:8-5). அருஞ்சுரத்திலுள்ள கவர்தத 


193 


சேவலங்கொடியோய்‌ 


நெறியிலே கடந்த பிணங்களை அழல்போலும்‌ 
சிவந்த செவியினையுடைய கழுகன சேவலைத 
தினனவிடாது முதுநரி வெருட்டும (நற்‌. 3524-6). 
புறாவின சேவல, குடம்பையின கணணே பிள்ளை 
களை யீனற பேடை உணணும பொருட்டுப்‌ பாழ 
நிலதது விளைந்த நெறகதிர்களைப பெற்றுக்‌ 
கொணர்ந்து கொடுக்கும்‌ (நற்‌. 8௪4.1-5), கோழி 
தன்‌ சேவலுடனே பழங்கொலலையின மேற 
புறத்தைக்‌ கிளைத்துப புழுதி உணடாகதியது 
(தற்‌. 389:8,9). நீரில்‌ உறைகனற நீலச சேவற 
கோழியைக்‌ கூரிய உகிரையுடைய பெட்டை 
விரும்பும்‌ (ஐங்‌. 51:1,2). புல்லிய புறாவின பேடை, 
சேவல்‌ இனபததையடைய வாததியககாரரைப்‌ 
போல்‌ ஒலி எழுப்பும (ஐங. 425:1,2). பொயகை 
யிலே மகிழந்து விளையாடும அனனபபெடை 
தனது அழகு மிக்க சேவலன்னததைத்‌ தாமரை 
இலை மறைத்தமையால காணாது கலஙகியநிலை 
யில்‌ தனனைச்‌ சேருதற்கு எதிரே வருதலைக 
கண்டு நாணிறறு (கலி. 70:1-௪) மெலலிய நடை 
யினையுடைய அன்னப பேடை விரைநது செலல 
' அதனைப்‌ பினதொடர்தது அனனச சேவலின 
கூட்டம செல்லுதல (கலி, 147:65,66). அனபாகள்‌ 
கொடிக்கண எழுதிய, பயந்தோள்‌ இடுக்கண 
களைநத புளளாகிய சேவலை உடையோய' எனத்‌ 
திருமாலைப்‌! பரவுவர்‌ (பரி, ச 17,18), [பெரிய விசும 
பிடததே ஒழுகும புனல வறற அனனச்‌ சேவலாசை 
சிறகினால புலர்ததியவனே' என திருமாலை 
விளிப்பர்‌ (பரி, 8:85,26). ஆயிரமாகிய கிளர்நத 
தலையையுடைய அரவை வாய்ககண கொண்ட 
நின்‌ ஊர்தியாகிய சேவலும்‌ நொநது, “செங்கண்‌ 
மாலே! ஓஒ! என அலறும கால முதலவன நீ' எனத 
திருமாலைப போற்றும (பரி. 3:59-81). மஞ்ஞையும 
வாரணச சேவலும்‌ முதலாகியவறறை வேறு வேறு 
உருவில கையிற கொணடவன்‌ முருகன்‌ (பரி. 5:64, 
68,69) *சேவல ஓங்கு உயர்‌ கொடியோயே! 
சேவலோங்கு உயர்கொடியையுடைய நினனுயா 
கொடி ஒனறு பனை” எனத திருமாலைப்‌ பறறிப 
புலவர்‌ பாடுவர்‌ (பரி, 4:38-38). ‘சேவல்‌ ஓங்கிய 
உயாநத கொடியினையுடைய செல்வனே! 
என்பது திருமாலைப்‌ பற்றிய விளி (பரி. 78.40,21). 


சேவலங்‌ கொடியன்‌ - சேவற்‌ கெரடியினையுடையவன்‌, 


டமுருகன, குறறமிலலாத சேவலஙகொடியன-சேவற 
கொடியினையுடையவன - எனப போறறபபடுவா 
(முரு. 210,211). 


சேவலங்கொடியோய்‌ - சேவறகொடியையுடையோய்‌. திரு 


மாலைச சேவலங கொடியோய்‌ - சேவற்‌ கொடியை 
யுடையோய - எனப்‌ பரவுவர்‌ (பரி, 1 11). 


சேவலங்கொடியோன்‌ 


சேவலங்கொடி யோன்‌ -,சேவற்கொடியுடையோன்‌. சேவலங்‌ 
கொடியோன்‌ - சேவற்கொடியுடையோன்‌ (முருகன்‌) 
'காத்தலால்‌  'இவ்வுலகத்துயிர்கள்‌ இன்பமய 
மான ' நாள்களை . அடைகின்றன (குறு. ௧. வா, 
5,6). , 


சேறு - 1. சகதி. சேற்றின்‌ கண்ணே - சகதியிடத்தே.. 
தாமரை வளரும்‌ (புறம்‌. 27:1). கள்ளைப்‌ பருகுவார்‌ 
தம்‌ நடுங்கு கையான்‌ உகுத்த, நறிய சேற்றின்‌ 
கண்‌ யானை ஆடியது (புறம்‌. 68:15,16). விளை 
யாட்டு ஆயத்துக்கண்‌ மகளிர்‌, பன்றி உழுத கரிய 
சேற்றைக்‌ கிளறின்‌ அதன்கண்ணே ஆமை ஈன்ற 
புலால்‌ நாறும்‌ முட்டையைத்‌ தேனாறும்‌ ஆம்பலி 
னது கிழங்குடனே பெறுவர்‌ (புறம்‌. 176:1-4)- 
ஆவும்‌ மாவும்‌ சென்று நீரை உண்ணக்‌ கலங்கிச்‌ 
சேற்றோடு கூடிய சிறுமையை உடைத்தேயாயினும்‌ 
உண்ணும்‌ நீரையுடைய இடத்தே செல்லும்‌ வழி 
பலவாகும்‌ (புறம்‌. 204:7-9). கதிர்‌ நுனைபோலும்‌ 
மூக்கையடைய ஆரல்மீன்‌ சேற்றிலே சென்று 
மறைந்தது (புறம்‌. 249:1). “நிலத்தைச்‌ சேறு செய்யும்‌ 
குருதியைச்‌ சொரிந்து, தலைவன்‌ மாற்றார்‌ 
செற்றம்‌ கொண்டெறிந்த நெடியவேல்‌ மார்பை 
ஊடுருவ நிலத்தில்‌ வீழ்ந்தான்‌ என அரிசில்கிழார்‌ 
வீரன்‌. ஒருவனைப்‌ பாடுவர்‌ (புறம்‌. 285:10-12). 
பன்றிகளால்‌ புழுதியாக்கப்பட்ட விடுநிலத்‌ நின்‌ 
கண்‌, புதிதாக வந்த மழை பெய்து நீங்கிற்றாக, 
பள்ளங்களில்‌ தங்கிய நீரைக்‌ கன்றொடு கூடிய 
பசுக்கள்‌ உண்டொழிந்த நிலையில்‌ சேற்றை 
நீக்கத்‌ தோண்ட ஊறிய நீரை உண்ணும்‌ நிரம்‌ 
பாத வாழ்க்கையை உடையவர்‌ மறவர்‌ (புறம்‌. 
325:1-6). கொக்னெது குஞ்சு, மெத்தென்ற சேறு 
பொருந்திய அடைகரையில்‌ மேயும்‌ மீன்களை 
உண்ணும்‌ (புறம்‌. 342:7,8). அந்தணர்‌ அருங்கலங்‌ 
களைப்‌ பெற்றுக்கொள்ள நீர்‌ வார்த்துக்‌ கொடுத்த 
தால்‌ அந்நீர்பட்டுச்‌ சேறோடிய மணல்‌ மலிந்த 
முற்றத்தை உடையவன்‌ செல்வக்‌ கடுங்கோவாழி 
யாதன்‌ (பதி. 64:5,6,20). சேற்றைச்‌ செய்கின்ற 
மழையைப்போல்‌ அளிப்பவன்‌ செல்வக்கடுங்கோ 
(பதி. 65:16). வாண்டுகள்‌, கரிய சேற்றினையுடைய 
அகன்ற வயலிலே, தாமரைப்பூவில்‌ இரவில்‌ துயிலும்‌ 
(முரு. 72,73,76). பசிய சேற்றால்‌ (ஆப்பி 
யால்‌) அகங்கள்‌ நன்கு மெழுகப்‌ பெற்றன (பெரு. 
297,298,301). ஈரத்தையுடைய சேற்றைக்‌ குட்டி 
களையுடைய பெண்பன்றி அளைந்தது (பெரு, 
341,342). உடம்பிற்கு அழகைக்‌ கொடுக்கும்‌ 
இனிய கருங்காலி சீவிக்காய்ச்சின சேறு (களி) 
ட கலந்த இனிய நீரினையுடையது பசிய பாக்கு 
£ (மது. 400, 401), பாய்நது செல்லும்‌ செருக்கின 


194 


சேறு 


* குதிரைகள்‌ கரிய சேற்றையுடைய தெருவிலே தம்‌ 


மேலே வீசும்‌ மழைத்‌ துளிகளை உதறின (நெடு. 
179, 180). சோற்றை வடித்தொழுக்கிய கொழுவிய 
கஞ்சி ஆறுகள்‌ போலே எங்கும்‌, ,பரந்தெரழுகி 
ஏறுகள்‌ தம்முட்‌ பொருகையினா . பின்பு 
சேறாய்த்‌ தேர்கள்‌ ஓடுதலால்‌ துகளாயிற்று (பட்‌* 
44-47). சிவந்த. கண்ணினையுடைய எருமை 
சேற்றில்‌ .நிற்றலை வெறுத்து வெளியேறியது 
(அகம்‌. 46:1, 4). சிறுகுளத்தில்‌ தோண்டப்பெற்ற 
குழியின்கண்‌ உண்ணற்காகாத கலங்கிய நீரால்‌ 
கன்றினையுடைய பிடியின்‌ மெல்லிய தலையை 
முதலிற்‌ கழுவிப்‌ பின்‌ எஞ்சிய சேற்றினை அளைந்து 
களிறு நிறம்‌ வேறுபட்டது (அகம்‌. 2013-6), 


சர 
நெறியிற்‌ செல்லும்‌ புதியர்‌ சேற்றைக்‌ கிண்டி 
ஊறிய நீரை உண்டனர்‌ (அகம்‌. 187:1), நீர்‌ 


கொண்டு, நாரையினைக்‌ கண்டு அஞ்சி .அயலி 
லுள்ள பகன்றையுடைய கரிய சேற்றுப்பிழம்பில்‌ 
ஓடி அளையுள்‌ மறைந்தது (அகம்‌. 176:8-12). நிலம்‌ 
கரிய குழம்பாகிய சேற்றினையுடையது (அகம்‌. 
290:2). ஆம்பலை மேய்ந்த எருமைக்கடா, மிக்க 
சேற்றின்‌ குழம்பிலே கிடந்து இரவெல்லாம்‌ உறங்‌ 
தியது (அகம்‌. 516:8, 4). கரிய சேற்றின்கண்‌ உள்ள 
ஈரமுடைய வளையில்‌ ஷெண்டு இருந்தது (அகம்‌. 
350:4). மாலையில்‌, கழியிலுள்ள குளிர்ந்த சேற்றில்‌ 
பொருந்திய நெய்தற்பூவின்‌ தாதினை வண்டு 
உண்டு துறந்தது (அகம்‌, 360:3-5). நுளையர்‌, 
வெள்ளுப்புக்‌ கெட்டமையின்‌ சினந்து, உழவரொடு 
மாறுபட்டுக்‌ கைகலந்து மிக்க சேற்றுக்‌ குழம்பினை 
எறிந்து போர்‌ செய்தனர்‌ (அகம்‌, 366:6-9). நுண்ணிய 
குழம்பாகிய : சேற்றின்‌ பரப்பினையுடைய 
இடத்தே குறுகிய கழியைக்‌ கடந்து கடற்கரைத்‌ 
தலைவன்‌ வந்தான்‌ (அகம்‌. 400:17-19) கார்ப்பரு 
வத்தின்‌ இறுதிநாட்களில்‌ சேற்றில்‌ நிற்றலை 
வெறுத்த எருமை நள்ளிரவில்‌ ஐ என ஒலித்தது 
(குறு. 261:3, 4). கடல்‌ வீசிய கருமணற்‌ சேற்றை 
யுடையது அருவி (குறு. 872:6). தண்ணிய சேறு 
பரக்க, நெய்தல்‌ நெற்போரின்கண்ணே மலர்ந்தது 
(தற்‌. 87,8), யானை கரிய சேற்றை நெற்றியில்‌ 
அப்பியது (நற்‌. 51:9). ஆண்பன்றி, சேற்றில்‌ 
உழலுதலானே (அச்சேறு) பூசப்பெற்ற கரிய முதுகு 
புழுதி படிந்திருப்ப அப்புழுதியுடனே சென்றது 
(தற்‌. 83:7,8). நீர்க்காக்கை, தன்‌ பெடைக்காகக்‌ 
கரிய சேற்றின்‌ கண்ணவாகிய அயிரை மீனைத்‌ 
தேர்ந்தெடுக்கத்‌ தன்‌ மூக்காலும்‌ காலாலும்‌ துழா 
வியது (நற்‌. 278:1-6). நீர்‌ வற்றிய அள்ளற்‌ சேற்‌ 
நின்கண்‌ உள்ள, கொழுத்த மீனை அருந்த நாரை, 
மணல்‌ மேட்டில்‌ தங்கியிருக்கும்‌ (நற்‌. 291:1-3). 
மழையில்லாத காலத்தில்‌, கழிநீரிடத்து முள்ளிச்‌ 


சேறு 


செடியின்‌ மலருதிர்நது பரந்து சேறெல்லாம்‌ ஒரு 
சேரக்காய்நது, கழியிடத்து வெள்ளுப்பு விளைந்‌ 
தது (தற்‌. 213:8,4). வாளைமீன, வயலில ஆங்கு 
உழுது வருனெற எருமைக்‌ கடாவின காறசேறு 
பட்ட புள்ளியுடைய மேறபுறததோடு செருக 
குற்றுத்‌ திரிந்தது (நற்‌. 340:4-8), பனையின்‌ பழம்‌ 
நெயதல்‌ வருநதுமாறு, அள்ளுதலமைந்த கரிய 
சேறறிலே புதையுமபடி விழுந்தது (நற்‌. 373:8-4). 
தணணிய சேறறிலே களவன கோலம செய்யும்‌ 
(ஐங. 28:2). யானைகள்‌ நீர்‌ உணடறகு நீரநிலை 
காணாமல்‌, சேறறில ஈரததை நுகாநது தம 
உயிரைக காததன (கலி, 136-8). 


2, சாறு. இனிய சுவை மாறாமல விளைந்த 
அழயெ சேறு - சாறு - பலாப்பழங்களில்‌ நிரம்பி 
யிருந்தன (பதி! 60:4-6). பழத்தையுடைய மாமரங்‌ 
கள்‌ சேறு மிகு உணபாரை வேறொனறில 
செல்லவொட்டாமல்‌ தடுத்துக்‌ கொண்டன (மலை, 
137,138). கற்கண்டின்‌ கலப்பை ஒதத, பிழியப்‌ 
படும்‌ சேறு முறறின மாம்பழம்‌ இனியது (மலை. 
512,513). முற்றிய கரும்பின தணடினைப்‌ 
பிழிநது அழகிய இனிய சேற்றோடு பாலினையும்‌ 
பெய்து அளைந்த அவலைப்‌ பாணர்ககுப்‌ பகுத 
துக்‌ கொடுத்தனர்‌ (அகம. 257:11-18), 


3. குழம்பு. கட்டிலிடததேயுள்ள மேற்கட்டியின்‌ 
கால்கள்‌ நுண்ணிய சேறு - சாதிலிங்கக்‌ குழமபு - 
பூசின வலிய நிலையினையுடையன (நெடு 157ஃ 
158) வையையில்‌ வலியோர்‌ புனலாடுதலால துவர்‌ 
ஊரின நீரும்‌ சந்தனச்‌ சேறும்‌ மணநதன (பரி, 6: 
40-42). தலைவன்‌ தலைவியிடம்‌ தன சந்தனச்‌ 
சேறாடிய மேனியை நிலத்துயதது வணங்கினான்‌ 
(பரி, 7:72,74). சிவந்த குங்குமததின்‌ செழுஞ்சேற்‌ 
றினை அழலென அரைத்தனர்‌ (பரி, 10:81). 


4. இனிய நீர்‌. பெரிய 'குலையினையுடைய பனை 
நுங்னெது இனிய சேறும்‌ - இனிய நீரும - தன 
நீர்மையினால தாழநத எயிற்றினையுடையவள்‌ 
விறலி (சிறு. 26-28). கமுனெது தாறுகளில 
தெளிநத நீரையுடைய பசுங்காய, சேறு கொள்‌ 
ளும்படி முற்றியது (நெடு. 24-26). 
4 ஜு 

5, பாரு, இனிய சேற்றால்‌ - பாகினால்‌ - கட்டின 
அமிர்தம்‌ போனற கண்டசருக்கரையை உண்ணு 
வர்‌ - (மது 542,520). அப்பங்களையும்‌ தஞ்சேற்‌ 
றோடு சேர்த்துக்‌ கரைத்த மாவினையும்‌ உடையவர்‌ 
அப்ப வாணிகர்‌ (மது. 626,627). 


195 


சையம்‌ - சைய மலை (மேறகு மலை), 


சொல்‌ 
6. தேன்‌. சேறும்‌ - தேனும்‌ - மணமும்‌ உடை 
யது பலாசசுளை (மது. 587), 
7. கள்‌. புரவலன்‌ சேறு-கள்‌-நிறைநத குடங்‌ 


களைக்‌ கிணைஞனுக்குக்‌ கொடுத்தான (புறம, 377: 
18), 


8. கலங்கல்‌ நீர்‌. மகளிர்‌ சூடிக்‌ கழித்த மலரும்‌ 
கோதையும பிறவும்‌ பரவக்‌ கீழமக்கள்‌ உண்டு 
உகுத்த கள்ளும்‌ கலத்தலால்‌ வையைநீர்‌ நல 
னழிந்து வேறாயிற்று என்று பிறரும நீராடாது 
நீங்கினர்‌; சேறாகிய - கலங்கல்‌ நீராகிய - நீரினது 
ஓட்டம்‌ இததகையதாயிற்று (பரி. 6:48-51), 


சேனை - தானை. “பகையரசனது சேனை - தானை - 


சிலவிடங்களில்‌ பெருகியும்‌ சிலவிடஙகளில சிறு 
யும்‌ தஙகியிருந்து வெலலும்‌ முறையறிந்து போரிட்டு 
வெலலுதல்‌ போல்‌, அலகுல்‌, தோள, கண எனும 
மூன்றிடமும்‌ பெருகியும்‌, நுதல, அடி, நுசுபபு 
என்னும்‌ மூன்றிடமும சிறுகயும்‌ வனபபுடனே 
வந்து என்னுயிரொடு போரிடும்‌ இகலாட்டியே' 
என்று தலைவன, தலைவியை விளிததான (கலி 
108:1-7). 


சை 


முதுவேனி 
அுககுப்‌ பின வரும்‌ காகாலததிலே மழைபெயயும 
என்ற விதி வழியால உயர்நத சைய மலைககண 
மழை பெய்ய, வையையிலே வெள்ளம்‌ மிகுநது 
வந்தது (பரி, 11.13-18). 


சொ 


சொல்‌ - 1. செவி. உலகம்‌ பிற வேந்தருக்கும்‌ பொது 


எனனும்‌ சொல்லை-கிளவியை - பொறாதவன 
கடுங்கோ வாழியாதன்‌ புறம்‌. 8.8-8), "எந்நாளும்‌ 
இனிய சொல்லோடுஎளிய செவ்வியையும்‌ உடையை 
யாகுக' எனச்சோழன்‌ குளமுற்றத்துத்‌ துஞ்சிய கிள்ளி 


* வளவனை ஆவூர்‌ மூலங்கிழார்‌ வாழத்துவர்‌ (புறம்‌: 


40:9). “இவன்‌ நாட்டை மிகுத்துச சொல்லுவார்‌ 
நமமால்‌ சிரிககத்தக்கார்‌ எனவும்‌ இவன்‌ இளையன 
எனவும்‌ நாலவகைப்‌ படைகளை உடையேம 


சொல 


யாம எனவும்‌ எனது வலிக்கு அஞ்சாது சினம 
பெருகிப புலலிய சொலலைக கூறிய பகைவரைப 
போரின கணணே சிதறப்‌ பொருது முரசததோடு 
அவரையும்‌ கைககொள்வேன்‌' எனத தலையாலங்‌ 
கானததுச செருவெனற நெடுஞ்செழியன வஞ்‌ 
சினம உரைததான்‌ (புறம. 72:1-9). புதல்வரது 
மழலை, தநதையர்ககு அருளைத்‌ தோற்றுவிப்பது 
போல ஒளவையாரின வாய்ச்சொல்‌ அதியமானிடம்‌ 
அருளைத தோறறுவிதகது (புறம. 92:1-4). கெளணி 
யன விணணநதாயனின்‌ துணைவியர்‌ மெததென ற 
சொல்லை உடையவர்‌ (புறம. 168.16). “இவர்‌ 
கைவணமையுடைய பாரிமகளிரெனறு உனனைத்‌ 
தெளியாது சொலலிய எனபுன சொல்லைப்‌ 
பொறுபபாயாக' என்று பாரிமகளிரைக்‌ கொள்ள 
மறுதத இருஙகோ வேளிடம கபிலர்‌ கூறினார்‌ 
(புறம. 202:15,16). புலவர்‌, அழகிய சொலலை ஆரா 
யம நுணணிய ஆராய்ச்சியை உடையவர்‌ (புறம. 
235.13). இருமல இடையே நெருங்கின சில சொலலை 
உடைய பெருமூதாளர்‌ தொடிததலை விழுத 
தணடினார்‌ (புறம. 243:13,14). தலலநதளிா போனற 
புற்கெனற சடையோடு நினறு தாளி இலையைப்‌ 
பறிபபவன முன்னொரு காலத்தில்‌ மனையில 
வாழும தன்மனைவியாகிய மயிலை அகப்பநுததிக்‌ 
கொள்ளும்‌ சொலலாகிய வலையையுடைய வேட்டுவ 
னாவான (புறம்‌, 252), “என்‌ தலைவனுடைய 
மா£பிலுண்டான புண்களும்‌ பெரியவாயுள்ளன: 
நெல்லும்‌ நீரும்‌ சொரிந்து விரிச்சி கேட்கும்‌ முது 
பெணடு கூறிய சொலலும்குறையுடையதாயுள்ள து" 
எனப போரில புணணுறறு இறுதிக்‌ காலததை 
எட்டும்‌ மறவனின மனைவி: வருநதிக கூறினாள்‌ 
(புறம, 280:1,6,7) தூதுவனாகிய பார்ப்பான இரவில்‌ 
வந்து சொல்லிய சொலலோ சிலவாகும்‌, அதன்‌ 
பயனாக மதில மேலுள்ள ஏணியும்‌ சீப்புமாயெ 
கருவிகள நீககப்‌ பெற்றன; யானைகளும்‌ மணி 
களைந்தன (புறம. 806), முளளம்‌ பனறியைத்‌ 
தொலைத்த முழுமை பெற்ற பிழையாத சொல்லை 
யு டப ஆடவர்‌, உடும்பின தசையைக்‌ கொள்ளி 
யால வேக வைபபர்‌ (புறம்‌. 885:6-9), சிலவாகிய 
சொலலைச சொலலுதலோடு பல பொருள்களைச்‌ 
சொலலக்கேடடல முதலிய பண்புகள்‌ அமையப்‌ 
பெறறு இந்நிலவுலகம்‌ இன பநிலையடையு 
மாறு ஆணட வேநதர்‌ சிலரேயாவர்‌ (புறம, 460. 
2,8,9). கள்ளுண்டமையால மழலை பேசும்‌ நாவை 
யும மெனசொலலையும்‌ உடையவர்‌ பாணர்‌ 
(பதி. 15'25,26) இமையவரம்பன நெடுஞ்சேரலாதன்‌, 
போரினகண வனசொல்‌ யவனரைப பிணித்தான்‌ 
(பதி. ப,2:8). அறமறிநது செயயும்‌ அரசு முறை 
நடத்தற்கு இடையீடாய்த தீது விளைவிப்பன 


196 


சொல்‌ 


வறறுள்‌ பொய்ச்‌ சொல்லும்‌ ஒன்றாகும்‌. (பதி, 82: 
1-5). இளையர்‌, இனிய களிப்பாற்‌ குன்றாத 
மென சொல்லால்‌, நார்முடிச்‌ சேரலின்‌ போர்க்‌ 
களததை வாழ்ததினர்‌ (பதி. 40.84-88), “உலகம்‌ 
தன கூறுபாடெலலாம்‌ நீங்கும்‌ ஊழிக்‌ காலத்தும்‌ 
நீ சொனன சொல்லைப்‌ பொய்த்தலை அறியாய” 
எனக கபிலர்‌ செலவக்கடுங்கோ வாழியாதனைப்‌ 
போற்றுவர்‌ (பதி, 68:6,7). செல்வக கடுங்கோ 
வாழியாதன்‌, பகைவரது புறங்கூறும்‌ சொல்லைக்‌ 
கேளாத, குறறம்‌ நீங்கிய சிறநத அறிவையுடையவன 
(பதி.70:12,18). சேரனமாதேவி, தன பெருங்‌ 
குணஙகளுககு ஏற்பப்‌ பொருநதிய, இன்பந்தரும்‌, 
மென்மையான சொல்லை உடையவள்‌ (பத. 81: 
29-31). இளைஞா வன்‌ சொல்லினர்‌ (மது. 311). 
“சாணைககல செய்வோன்‌ அரககோடு சேர்த்து 
இயற்றிய கலலைப போலப்‌ பிரியேம்‌ என்று கூறிய 
சொலலைக காதலர்‌ மறநதனரோ” எனத்‌ 
தலைவி தோழியை - வினவினாள (அகல்‌. 15-7), 
“*மாலைக காலததும்‌ தலைவர்‌ வாராராயின்‌ யாம்‌ 
எநநிலையுறுவேம' என்ற தலைவியின சொல்‌ 
லுககு மறுமொழி கூற இயலாதவனாகிப்‌ பாணன்‌ 
சென்றான (அகம, 14:18-14). நாவாற்‌ பயின்று 
பேசப்படாத, கேட்டார்ககு மகிழ்சசியைத்‌ தரும்‌ 
இனிய சொல்லையுடையவன புதலவன (அகம, 16: 
4,5). கொடுமை கூறலே அறியும பெண்டிர்‌ கூறும்‌ 
சொல்லைக கேட டு அன்னை, தலைவியை இலலின்‌ 
கண காவற்படுததினள்‌ (அகம்‌. 20:12,18). தலைவி, 
பைங்கிளியை முனகையில ஏநதி, நம்மைப்‌ பிரிநது 
செனற தலைவர்‌ திறதது ஒன்று உரைப்பாயாயின 
அவர்‌ இன்று வருகுவர்‌ எனக்‌ கூறுவாயாக” எனறு 
அககிளிககு மழலையாகிய இன்சொலலைப்‌ பயிறறு 
விததாள்‌ - (அசும, 84:14-17). *தலைவர்‌ நம்மையும்‌, 
உடன்‌ அழைத்துச்‌ செல்ல விரும்பினர்‌; ஆதலின்‌, 
அனனையின்‌ கடுஞ்சொல்லினின்றும்‌ இனி தப்பு 
வோம்‌” எனத்‌ தோழி தலைவியிடம்‌ கூறினாள்‌ 
(அகம்‌. 65: 2,8,9). *தலைவர்‌ இன்றே வருவர்‌, நாம்‌ 
நடுக்கததை ஆற்றுவேம்‌” எனறு தோழி வன்புறை 
யாகிய பல இனிய நல்ல சொல்லைத்‌ தலைவியிடம்‌ 
கூறி ஆற்றுலித்தாள்‌ (அகம. 74:18,18).. தலைவன்‌ 
தலைவியின்‌ தோளினை அணைததுக்‌ கூடி இன்‌ 
சொல்லைப்‌ பேசிச்‌ சென்றனன்‌ (அகம்‌. 102114,15). 
பகைவர்‌ இகழும்‌ நெஞ்சததுடன . கூறும்‌ அம்பு 
போலும்‌ சொலலுக்கு நாணித்‌ தலைவன பொருள்‌ 
தேடச்‌ சென்றான (அகம்‌, 111:2,15)புகழைததொகுத்‌ 
துப்பாடும்‌ சொல்லையுடையவர்‌ கூததர்‌ (௮௧ம்‌. 
111.9) சேரியம்‌ பெணடிர்‌ வெஞ்சொல்‌ கூறினர்‌ 
(அகம்‌, 115:3,4). வலிய ஒலியுடன கூடிய கொடிய 
சொல்லையுடையவள்‌, அனனை (அகம்‌, 13314), 


சொல்‌ 


பாண்மகள்‌ அழகிய சொல்லினள்‌ (அகம்‌. 126:9.) 
*அருஞ்சுரத்தினைக்‌ கடந்து செல்வேம' என்று 
தலைவன கூறிய சிலவாய சொல்லைக்‌ கேட்டதற்கே 
தலைவியின்‌ கண்கள்‌ நீரைச்‌ சொரிந்தன (அகம. 
143:8,4,16). *வன்கணாளனாகிய தலைவன்‌ இன 
சொலலாலே பிணிப்ப அதனை விரும்பி, நம்‌ துன்‌ 
பத்தினை நினையாளாகி விரையச்‌ சென்றனளே” 
என்று மகட்‌ போககிய செவிலி வருந்தினாள்‌ 
(அகம. 158:5-7), தேன பெயத தீம்பாலை ஏந்திக்‌ 
கூந்தலைக்‌ கோதி நயமொழிகளைக்‌ கூறவும்‌ 
மறுத்த சொலலினை உடையளாகி வெறுத்த 
உள்ளத்தோடு தலைவி அதனை உண்ண மறுப 
பாள்‌ (அகம்‌. 807:14-17), “நீ கலங்காத மனத்தினை 
யுடையையாகி என சொல்லினை நயந்து ஏற 
பாயாக” என்று உடன்‌ போக்கு நேர்ந்த தோழி 
தலைவியிடம்‌ கூறினாள்‌ (அகம்‌. 259:11,12). யாம்‌ 
கடிநது கூறுங்காலத்தும்‌, தன்‌ மழலையாகிய இன்‌ 
சொல்லால்‌ இனிய உயிருடன பொருந்தும்படி 
கூறுவாள்‌” என மகட்போக்கிய தாய்‌ வருந்தினாள்‌ 
(அகம்‌. 275:6-8), தலைவன்‌, தலைவியிடம்‌ அச்சம்‌ 
நீங்கக்‌ கூறிய சொல்‌ பழுதுபடும்‌ என்று அஞ்சாமல்‌, 
அவளைப்‌ பிரிந்து சென்றான்‌ (அசம்‌. 287:8,8, 12). 
பரத்தை யொருத்தி, தலைவனை இகழந்து கூறும்‌ 
சொல்லும்‌ கூறித்‌ தன கண்ணால்‌ நோயுற நோக்கி 
அவன்‌ கண்ணியை அறுத்து ஊடினாள்‌ (அகம்‌. 
306:10-14). அலர்‌ தூற்றுவோரது செருக்குற்ற 
சொல்‌ அழியும்படி தலைவன்‌ வந்தான்‌ (அகம்‌. 
323:2,3). “தலைவன்‌ நினது உயர்வுக்கு ஏற்ற 
மென்மைத்‌ தன்மையன்‌ என்று நீ அன்பால 
உரைதது என்‌ மனம்‌ அமைதியடையும்படி கூறிய 
இன்சொல எல்லாம்‌ வாய்மையாய்‌ முடிநதன” 
எனத தலைவி தோழியிடம கூறினாள்‌ (அகம்‌. 
323:9-12). “நீ, நினது பொருள்‌ விருப்பால்‌ என்‌ 
சொலலைக்‌ கடந்து செல்லுதலை வறபுறுததுவை 
யாயின சுரத்திடையே தங்கித்‌ தலைவியை எண்ணி 
இரங்குவை' எனத்‌ தலைவன்‌ தனனெஞ்சிற்குக்‌ 
கூறினான்‌ (அகம்‌ 579 16-18,26,27). மலை நாட 
னாகிய தலைவனின சொல்லை விரும்பி ஏற்றனை' 
எனத்‌ தோழி தலைவியிடம்‌ கூறினாள்‌ (அகம்‌. 382: 
15). *தெய்வததின்‌ முன்‌ தெளிவித்து, என முன 
கையினைப பற்றிக்‌ கூறிய சொல்லினைக கடநது, 
நினமார்பினைத தாராயாய ஏதிலான ஆயினை” 
எனக்‌ காதற்பரததை தலைவனிடம்‌ கூறினாள்‌ 
(அகம 396:7-10). “தலைவியின்‌ நுதல்‌ பசலை நீங்கும்‌ 
படி அவள்‌ விரும்பும்‌ ஒரு சொல்லைக கூறுதல்‌ 
தலைவற்கு இயலாதோ' எனபது தோழி கூற்று 
(குறு. 48:5-7). *தலைவியானவள்‌ குறையுறும்‌ நின்‌ 
சொல்லை ஏற்றுக கொண்டு என்‌ சொல்லையும்‌ 


197 


சொல்‌ 


தெளிந்து தன்‌ புது நலனை இழந்ததனால்‌ 
உண்டான தனிமை பெரிதுடையள்‌' எனத்‌ தோழி 
தலைவனிடம்‌ கூறினாள்‌ குறு. 81:1-3). 'வேதத்தை 
அறிந்த நின்‌ சொல்லுள்ளும்‌ பிரிந்த காதலரைப 
புணாககும்‌ மருந்தும உணடோ' எனத்‌ தலைவன்‌ 
பார்பபனப்‌ பாங்கனை வினாவினான குறு, 156: 
5-7). “தலைவனோடு புணர்குறியைப்‌ பெறற 
கானத்து எமகண்கள்‌ அவனைப பார்த்தன; எம்‌ 
செவிகள்‌ அவன்‌ சொலலைக்‌ கேட்டன” என்று 
தலைவி தோழியிடம கூறினாள்‌ (குறு. 299:4-6). 
“யான்‌ பிரிவேன எனறு கருதி அஞ்சாதே" எனற 
எனது சொலலைக்‌ கேட்டு அஞ்சாதே” எனத 
தலைவன தலைவியிடம்‌ கூறினான (குறு. 800:5-8), 
துறைவனாகிய தலைவனது சொல, வேறுபாடு 
உடையதாயிற்று என்பது தலைவி கூற்று (குறு. 
16:8). “நின்‌ தோள்கள்‌ தலைவனைப பொருந்து 
வதற்கு முனபு நலல என்னும சொலலைப்‌ 
பெற்றிருந்தன” எனத்‌ தோழி தலைவியிடம்‌ கூறி 
னாள்‌ (குறு, 857). “‘வெற்பனாகிய தலைவன 
சொலலைத்‌ தெளிந்து எம்‌ நலத்தை இழநதனம' 
என்பது தோழி கூறறு (நற்‌. 26:4,5). *நான கூறின 
அச்சொல்லை எதிரேற்றுக்‌ கொள்ளாயாய்‌ மூகம 
இறைஞ்சி நினறு கண்‌ புதைத்து நாணுனெறனை' 
எனத்‌ தலைவன தலைவியிடம்‌ கூறினான (நற, 
396: 1,2). வேட்கையால வருநதித்‌ தயி 
லொழிநத தலைவியை *நீ துஞசலையோ' என 
அனனை வினவ, அதறகவள கூறும்‌ சொல வெளிப்‌ 
படாமல்‌ மெலல நெஞ்சினுள்ளே “தலைவனைக்‌ 
கருதியிருபபேோககுக கணணுறக்கமும வாரா 
நிற்குமோ' என்றனள்‌ (தற. 61:5-10). தலைவர்‌ 
பொருள்வயிற்‌ பிரிநது சுரததிடைச்‌ செனறனரா 
யினும்‌ நல்லதொரு காரியத்தைச்‌ செயதனா எனற 
என சொல்லால்‌ தெதளிவித்த காலையும நீ 
தெளிந்தாய அல்லை' எனத தோழி தலைவியிடம்‌ 
கூறினாள்‌ (நற்‌. 164:4,5). சேரிப்‌ பெண டிரின சிறு 
சொல்லை நமபிய அன்னை, தலைவியின பசலை 
மேனியைச சுடுவது போல நோககும்‌ (நற்‌. 175. 
7-9), 'பாணனது பொய்‌ பொதிந்த கொடுஞ்‌ 
சொல்லினினறும்‌ நும்மைக காததுக கொள்ளுமின 
எனறு மங்கையர்ககுக கூறுவாயாக' எனத தோழி 
குயவனை விளித்துக கூறினாள்‌ (நற. 200:8-11). 
“தலைவி நீ கூறிய சொலலை ஏற்றுக கொளளும 
இயல்புடையவள்‌ அல்லள்‌” எனப பாங்கன்‌ தலைவ 
னிடம்‌ கூறினான்‌ (நற்‌. 201:5). “நின (இன 
சொல்லை விரும்புதலால அது பெறாமல்‌ வருரது 
கின்ற என்னுளளம்‌ மகிழுமபடி அதனை இனிக 
கூறுவாயாக' எனத்‌ தலைவியிடம்‌ தலைவன 
கூறினான (நற்‌. 204 ௧,6). தலைவன தலைவியிடம 


சொல்‌ 


ுற்றததாநத இனிய நனமொழிகளைக கூறியும்‌* 
அவவாறு கூறியதறகுச சொல்லெதிர்‌ பெறா 
னாயத்‌ தனனூர்ககு மெலலத்‌ திருமபினான (நற. 
854.8-5), *ஞாயிறறினும வாயமை மிகக நின 
சொலலை விருமபிய எம கவின கெடும்படி நீ 
இததனமையனாய ஓமுகுதல தகுமோ' எனத 
தோழி தலைவனை வினவினாள்‌ (தற. 283:4-8). 
நிலம்‌ தன நிலையினினறும பெயாவதாயினும 
தலைவன தான கூறிய சொலலை அதன நிலையி 
னினறும பெயர்ததுக கூறுவானலலன (தற. 289; 
2,5). தலைவி, தீஞ்சொலலினள்‌ (நற்‌. 306:9,10). 
'பாணன கையிலுள்ள தணணுமை போல, 
உள்ளே யாதுமிலலாத ஒரு மேறபோர்வையுடைய 
சொலலைப பரத்தையின்‌ தாயரிடம்‌ சொலலுவா 
யாக எனத தோழி விறலியிடம்‌ கூறினாள்‌ (நற. 5103 
7-11). “பலநாளும்‌ விருபபம்மிக்க சொலலைக்‌ 
கூறி அவ்வாறு கூறிய வழி நடத்தல தலைவிக்குக்‌ 
காபபுடைத்தாகுமெனறு அருளாயாய்‌ நீ மயகக 
முறறனை' எனத தோழி தலைவனிடம்‌ கூறினாள்‌ 
(நற. 498:9-11), “நின்‌ தோழி செய்த வருததத்தைக 
களையாயோ என்னும்‌ நின சொல எம்மால 
நிறைவு செய்ய வியலாத குறையுடையதாகும” 
எனறு தோழி தலைவனிடம்‌ கூறினாள (நற. த. 
3:8-6). *தலைவன என்றும்‌ தனனுடைய சொலலை 
உணமையெனறு நமபி வாழும்‌ மகளிரின பணபை 
உணாநதொழுகுவானலலன்‌' எனப்‌ பரததை தன 
தோழியிடம்‌ கூறினாள்‌ (ஐ௩. 38:1, ச). தலைவன 
தன சொலலை உணாநத மகளிரின மாமைக 
கவினைப பசலை மூழகச்‌ செய்யும்‌ கொடுமை 
யுடையவன்‌ (ஐங்‌. 41:8, 4). தலைவன பரத்தைமை 
யொழுககமுடையவன எனத்‌ தன செவியால கேட்க 
நேரினும்‌ அது பொறாது சொல அடககிப்‌ பெரிதும்‌ 
சினககும்‌ இயலபினள்‌ தலைவி (ஐங்‌. 84:1), “எம்‌ 
வளை நெகிழப பிரித்து செனற துறைவன 
பொருட்டுச சொற்களைப்‌ பிதற்றும்‌ நீ, உறுதியாக 
நாணமிலலாதவனே' எனத தலைவி பாணனிடம்‌ 
கூறினாள்‌ (ஐங, 136). “துறைவனாகிய, தலைவன 
கூறிய சொல பொயமையுடையதாயிறறு எனபது 
தலைவி கூறறு (ஐங. 16214), *தலைவன கூறிய 
சொல என முன்கையிற கடநத அழயெ வளையல 
களைக கொணடு நினறது' எனத தலைவி தோழி 
யிடம கூறினாள்‌ (ஐவ, 16:8, 4). தலைவி மென 
சொலலினள்‌ (ஐல. 288:1). “உன தொல்கவின 
தொலைதலை அஞ்சி' என சொலலுக்குக்‌ கட்டுப்‌ 
பட்டுத தலைவர்‌ பிரிவினைக கைவிட்டனர்‌' எனத்‌ 
தோழி தலைவியிடம்‌ கூறினாள (கலி, 2:28, 29). 
பிரிவுணர்ததபபட்ட தோழி தலைவனை நோகக, 
“ஏதிலார்‌ கூறும்‌ சொலலை நினககுப பொருளாக 


198 


சொல்‌ 


மதிததாயோ' என வினவினாள்‌ (கலி, 14:13), “நம்‌ 
தலைவரிடதது அவா விரும்பும்‌ வகையில கூறிய 
சொல, நலவினையால்‌ திருந்திய உடமபினகண்‌ 
மருததுவன நுகர்விதத மருநது போல நலல மருந 
தாகி, மனம்‌ உவககும்‌-வணணம்‌ போககினைக 
கைவிட்டனா' எனத்‌ தோழி தலைவியிடம்‌ 
கூறினாள (கலி. 17:18-21). “களிறு காவல கொள்ளும்‌ 
வேறு புலததைக கடநது சென்று பொருள்‌ 
வயிற்‌ பிரிதல வேணடும்‌ எனனும அருளிலலாத 
சொலலினை நீ கூறினாய்‌' எனத தோழி தலை 
வனிடம்‌ கூறிச்‌ செலவு மறுததாள்‌ (கலி. 21:8-5), 
நெஞ்சு நழிங்கும்படி பனமுறை கேட்டும்‌, கேட்ட 
அது உணடோ இலலையோ எனறு ஐயுறறும்‌ 
அஞசியிருநத ஒரு நிகழசசி அஞ்சியபடியே உணமை 
யாகிக கொடுமை செயயும்‌ எனற சொல (பழ 
மொழி) அறுதியாக உணமைத்‌ தனமையுடையது 
எனபது தலைவி கூறறு (கலி, 2411-3), தலைவன 
வருவேன்‌ எனறுரைதத காலம்‌, கூடலில்‌ உள்ளார்‌ 
சானறேோ நாவிற பிறநத சொலலின புதுமையைக்‌ 
கொண்டாடும்‌ இளவேனிற காலமாகும்‌ (கலி, 35: 
17-20). “தலைவனொருவன தனக்குரிய ஆளுந 
தகைமையைக்‌ கைவிட்டு எனனை நோககிக கூறும்‌ 
சொலலைக கேட்பாயாக' எனத தோழி தலைவி 
யிடம்‌ கூறினாள்‌ (கலி. 47:7,8). “நீ யினறி யான 
வாழேன எனறு கூறி இறககத துணிநது நிறகும 
அவன (தலைவன) சொலலை தம்புதல யாவாககும 
அரிதாயிருககுமாயின இநநிலையில்‌ என்னிடததுத 
தோனறிய வருததங்கள்‌ பிறாககும்‌ உளவோ” 
எனத தோழி தலைவியை வினவினாள்‌ (சலி, 87: 
9-11). தலைவனும்‌ நீ அருளாதொழியின உயிர்‌ 
வாழேன எனறு கூறுவன; ஊரார்‌ இவள்‌ போன்ற 
மகளிர பேதையா எனக்கூறும்‌ சொல நமக்குப்‌ 
பழியாம்‌ ஆதலின இநநிலை குறிதது நாம்‌ இரு 
வரும்‌ ஒனறு கூடி ஆராயநது பார்ப்போம்‌” 
எனத தோழி தலைவியிடம கூறினாள்‌ (கலி. 47: 
15 18). தலைவன்‌ தலைவியைப “போகாதே நில” 
எனறு நிறுததி அவள்‌ நுதல, முகம்‌, தோள்‌, கண, 
சாயல, சொல முதலியவறறை நோகதி நலம்‌ 
பாராட்டினான்‌ (கலி, 55:6-8,16). *உலகவொழுக 
சுததைக கைவிட்டுத தெருவில வந்து நின்று ஒருவன 
கூறும்‌ சொலலை உணமையென்று கொண்டு 
அதன்‌ தனமையை உணராது அதனைத்‌ தெளிதல்‌ 
எளிதெனறு சொலலுவோமே' எனறு, தலை 
மகனுககுக குறை நோதத தோழியிடம்‌ தலைவி 
கூறினான்‌ (கலி, 60,24-26), தலைவனும்‌ யான 
மறுததுக கூறும்‌ சொலலைக்‌ கொள்ளாது திறனன றி 
நலிவானாயின்‌ அவனோடு நமக்கு இனி மாறு 
பாடு உணடோ' எனத தலைவி தனனெஞ்சிற்‌ 


சொல்‌ - 


* குரைத்தாள்‌ (கலி, 68:17-19). *ஊடிய இற்பரத்தை 


' மனச்‌ * செருககாலே 


ச 


யரின்‌ ஊடலைத்‌ தீர்த்து மூயங்காது அவர்‌ நலங்‌ 
கெடும்படி சேரிபபரத்தையரிடத்து வேட்கையைத்‌ 
தீர்க்கும்‌ தலைவன்‌ மார்பு என்ற ஊரில பிறநத 
சொல்லை நோவேமோ” என்று இற்பரத்தை தலை 
வனிடம்‌ கூறினாள்‌ (கலி, 68:12,18). “இவள தனக்‌ 
கென ஒரு நெஞ்சுடையவள்‌ அல்லள்‌ எனறு கருதி 
இங்கு வநது பயனற்ற 
சொல்லை வீணே சொல்கிறைனை” எனக காமக்‌ 
கிழத்தி தலைவனிடம்‌ ஊடிக்‌ கூறினாள்‌ (சலி, 69: 
18,19). “அலர்‌ கூறும்‌ மகளிர்‌ இது தகாது எனறு 
ஆராயாது ஐயுற்றுக்‌ கூறிய சொல இவளுக்குப்‌ 
பொருந்தாது எனறு அறியாயாய்‌ நீயும அவர்‌ 
கூறியதையே கூறுகின்‌ றனையே' எனத்‌ தலைவி 
தோழியிடம்‌ கூறினாள்‌ (கலி, 78:7,8), ‘கொடிய 
ராகிய மகளிர்‌, இவ்வாறு கூறுவது தீதாய்‌ முடியு 
மென்று கருதாது கூறிய சொலலானது பொய்யாகி 
மறையும்படி அவரைக்‌ கடிந்து அடக்காது என்னைச்‌ 
சினந்து வந்தனையே" எனத்தலைவி தோழி 
யைக கடிந்துரைத்தாள்‌ (கலி. 76.18,13). ஆயத்‌ 
தாரின்‌ காவல்‌ பொய்யாய்ப்போம்படி ஊரார்‌ 
பலகாற்‌ கூறிய சொல்லைப்‌ பொயயெனறு உண 
ராது தலைவிக்கு உரியதெனறு உணர்ந்த தோழி 
அலமந்தாள்‌ (கலி, 76;16,17). மகளிர்‌ அழகிய 
இனிய சொல்லையுடையவர்‌ (லி. 83:28). 'ஏந்‌ 
தெழில்‌ மார்பனே, நீ கூறும்‌ சொல்‌ உண்மை 
யனறு' எனத்‌ தலைவி பரத்தைமைத தலைவனிடம்‌ 
கூறினாள்‌ (கலி, 96:1). பரத்தை தலைவனிடம்‌, 
“நீ எவ்விடத்துச்‌ சென்றாய்‌” என்று கடுஞ்சொற் 
கூறிப புலநதாள்‌ (சலி. 97:1-5). *நினனிற பிரி 
யேன” என்று தலைவன்‌ தெளிவித்த சொல்லைத்‌ 
தலைவி நச்சப்படும்‌ * வார்த்தை - இதுவென்று 


தெளிநதாள்‌ (கலி, 100:9). தலைவி, ஏறு கொள்பவ 


ரலலது பிறரால தண்டவியலாத மெயயினையடை 
யாள்‌ எனப பறைசாற்றிச்‌ கூறும்‌ சொலலாலே 
ஊரார்ககு * அறிவிககப்பட்டவள்‌ (கலி, 1029-12). 
“யான கூறுகின்ற சொல்லை நெஞ்சால ஆராயந்து 
பாராய” எனத்‌ தலைவி தோழியிடம்‌ கூறினாள்‌ 
(கலி, 705:57), வழுவின்‌--சொல்லையுடையவர்‌ 
கோவலர்‌ (கலி. 106:4). “இவளுடைய கணவன 
கொலலேற்றைத்‌ தழுவினான்‌எனறு ஊரார்புகழநது 
கூறுகின்‌ ற சொல்லைச்‌ கேட்டு மோரை விறறு வரு 
இனற செல்வத்தை என்‌ கணவன்‌ எனக்குத்‌ 
தருமோ" எனத்‌ தலைவி தோழியை வினவினாள 
(கலி, 108:43,45). “நீ மயக்கிக்‌ கூறும்‌ சொலலிடத்தே 
மயங்கும்‌ ஆய்த்தியரிடத்தே அத்தகுமொழிகளைக்‌ 
கூறுவாயாக; யான்‌ அதற்கு மயங்கேன' எனத்‌ 
தலைவி தலைவனிடம்‌ கூறினாள்‌ (கலி. 708:48-48). 


199 


' ஆதலின 


சொல்‌ 


செல்லும்‌ சொல்லை அறியாத பேதைமையுடையை; 
வதுவை நினககுரித்தன்றி அகன்று 
விடும்‌; அவ்வாறு அகலாது அவ்வதுவை உனக்கே 
நிகழும்‌ வழிவகைகளை அனபால கூறியதாகக்‌ கருதி 
அவன ஏற்கும்‌ வகையில்‌ கூறுவாயாக" எனத்‌ 
தலைவி தோழியிடம்‌ கூறினாள்‌ (கலி. 114.8-11), 


. அறிவு என்று கூறப்படுவது அறியாதார்‌ தனனைப்‌ 


.. (கலி, 133:10). 


பார்த்துக்‌ கூறும்‌ சொல்லைப்‌ பொறுபபதாகும்‌ 
“நம்‌ வலியிலலாத நெஞ்சு வருநதும்‌ 


படி நினனிற பிரியேன எனபன போனற தெளி 


' தலைவி கூற்று 


விதத சொறகளால்‌ வருததுவதல்லது தன்‌ வில்லால்‌ 
வருத்துவர்‌ அலலர்‌; ஆயினும அவர்‌ சொல்லால்‌ 
பிறந்த நோய்‌ வில்லினும்‌ கொடியதாகும்‌' எனபது 
(கலி, 187:8-12), சொல்லினுள்‌ 
வாய்மை நீ எனத்‌ திருமால்‌ போற்றப்‌ பெறுவர்‌ (பரி, 
3:64). தலைவன உடலில்‌ அயல்‌. மகளிர்‌ மேலுள்ள 
மணம்‌ வீசுவதையறிநது தலைவி சினகக அது 
கண்டு தலைவன ஆணைபல உரைத்து “நீ கூறும 
சொல்‌ எனக்குப்‌ பொருநதுவது அனறு” எனக்‌ 
கூறினான. (பரி. 8:47-52), மயில்களின கூவும்‌ குரல்‌ 
கள்‌, தலைவியரைப்‌ பிரித்து - சென்ற தலைவரை 
நோக்கி “இனி நீடன்மின்‌; மீண்டு வம்மின்‌” எனறு 


- அழைப்பவரின்‌ சொலலைப்‌ போன்றன (பரி, 74: 


8,9). கடலும்‌ கானலும்‌ போல வேறு வேறாகிய 
நிறததினையும பிரிவிலலாத சொல்லும்‌ பொருளும 
போல வேறுபடாத தொழிலினையும்‌ உடையவர்‌ 


. மாயோனும பலதேவனும (பரி, 75.17-12), தலைவி 


யைக குறித்து வசைமொழி கூறிய பரத்தையிடம 
முதுமகளிர்‌ சிலர்‌, 'நீ கொடுஞ்சொல கூறிப்‌ 


உ  பேதைமைஉடையை ஆயினாய்‌' எனறு-கடிந்துரை த்‌ 
- தனர்‌ (பரி. 20:89), நலலனவாகிய_மெல்லிய இனிய 


சொல்லை நாணமின்றிப்‌ பல அவையிடததும 
சொல்லிக கூத்தாடுகின்ற முழவுடனே வருகின்ற 
இயல்பையுடையவள்‌ பரத்தை (பரி. 20:74,78). 


2. புகழ்‌. சிறிய யாழையுடைய வறியோர்‌ தொடுக்‌ 
கும்‌ சொல-புகழ-மாலை சூடும இயலபினன 
நலலியக்‌ கோடன (புறம்‌. 176:6,7). பகை நாட்டவர்‌, 
சொலலமைந்த புகலிடம்‌ பிறிது இனமையின 


ட சோழன குளமுறறத்துத்‌ துஞ்சிய கிள்ளிவளவனின 


தாணிழலாகிய புகலிடததை அடை.நதனா (புறம, 
378:18). பகைவரது சொலலமைநத நாட்டின தொல 
கவினையழித்த தானையினையுடையவன குட்டுவன்‌ 
(பதி, 43:10,11). பலவேறு கலவிகளையுடையார்‌ 
அவ்வக்‌ கல்விகளால வெறறி பெற, அவ்வெறறி 
களால ஆகிய ஒப்பற்ற சொலலுககு அறிகுறி 
யாகச சுனையின பகசுததே கொடி உயாததப 
பெற்றது (பரி, 9:73-78), 


சொல்லர்‌ 


3. மொழி, சொல்‌ - மொழி - வேறுபட்ட தேயங்‌ 
்‌ களிலுள்ள பாலையைக்‌ கடந்து தலைவன்‌ சென்‌ 
றான்‌. (அகம்‌, 205: 24;849:14). 


4, சொல்லிலக்கணம்‌ கூறும்‌ நூல்‌. சொல்‌ - சொல்‌ 
' லில்க்கணம்‌ கூறும்‌ நூல்‌ஃ-பொருள்‌, கணிதம்‌, மறை 
“* ஆகிய நூல்கள்‌, தூய நெஞ்சம்‌ ஆகிய ஐந்தையும்‌ 
போற்றி அவற்றைத்‌ துணையாகக்‌ கொண்டு பிற 
வுயிர்க்குத்‌ தீங்கு நினையாத கொள்கையுடையவன்‌ 
பல்யானைச்‌ செல்கெழு குட்டுவன்‌ ' (பதி, 81: 
1-3). 


5, சொல்லுதல்‌. மக்கள்‌ சொல்‌ - சொல்லுதல்‌ - 

ஒழித்து இனிமையாகத்‌ துயின்றனர்‌ (குறு. 61,2). 

சொல்‌ - சொல்லுதல்‌ 'ஃ' (நற்‌, 28:7; கலி. 141:19; 
்‌ பூரி. 20:43). 


6. வாக்குறுதி. “கருங்கை யொள்வாட்‌ பெரும்‌ 
பெயர்‌ வழுதியே, நிலம்‌ பிறழினும்‌ நின்‌ சொல்‌ . 

- வாக்குறுதி - பிறழா தொழிதல்‌ வேண்டும்‌' என 
இரும்பிடர்த்‌ தலையார்‌ பாண்டியனை விளித்து 
அறிவுறுத்துவர்‌ (புறம்‌, 3:13,14). 


சொல்லர்‌ - சொல்லினையுடையவர்‌. தலைவர்‌ நின்ற 
சொல்லர்‌ எனத்‌ தலைவி தோழியிடம்‌ கூறினாள்‌ 
(நற்‌. 1:1).  மடப்பம்‌ பொருந்திய சொல்ல 
ராகிய ஆயர்மகளிர்‌, ஏறுதழுவுதலைக்‌ காணும்‌ 

- பொருட்டுப்‌ பரணைக்‌ கைக்‌ கொண்டனர்‌ (கலி. 
103:7-9). 


:சொல்லள்‌ -. சொல்லினையுடையவள்‌. தேன்பெய்த 

. தம்பாலை ஏந்திக்கொண்டு கூந்தலைக்‌ கோதித்‌ 
தாய்‌ நயமொழிகளைக்‌ கூறவும்‌ மறுத்த சொல்ல 
ளாகிய தலைவி வெறுத்த உள்ளத்தோடு அதனை 
உண்ணாதொழிந்தாள்‌ (அகம்‌. 207:14-17). 


செர்ல்லாட்டி - சொல்லையுடையவள்‌. 'முல்லை முகையும்‌ 
முருந்தையும்‌ நிரைத்தாற்‌ போன்ற பற்களும்‌ 
பணை த்தோளும்‌ அமர்‌ உண்கண்ணும்‌ நல்லனவே 

்‌ உடையேன்‌ என்று நின்‌ தகுதியை நீயே விரும்பி 
யிருக்கின்ற சொல்லாட்டியே - சொல்லையுடைய 
வளே-நின்னோடு : சொல்லாட வல்லார்யார்‌” 
எனத்தலைவன்‌ தலைவியை வினவினான்‌. (கலி, 108: 
15-18) 


சொலி - தோல்‌. பாம்பின்‌ தோல்‌ போன்ற வடிவினை 
யுடையதும்‌ மூங்கிற்‌ கோலின்‌ உட்புறத்தேயுள்ள 
: சொலி - தோல்‌ - போன்றதும்‌ இழைகளின்‌ வரி 
சையை அறிய இயலாததுமான சுலிங்கத்தைக்‌ 


சொன்றி .- க்ஸ்‌, 


சொன்றி 


, கிணைப்‌ பொருநன்‌ இடித்தான்‌ (புறம்‌. 383:10- 
12). 


சொற்கள்‌ - - “பெருந்தெருவிலே தாயர்‌ நின்னைக்‌ 
. கொண்டாடிக்‌ கற்பிக்க நீ அவர்‌ பால்‌ கற்ற சொற்‌ 


களை யான்‌ கேட்டு இன்புறுமாறு அதிலே சில 
வற்றைக்‌ கூறுவாயாக' எனத்‌ தலைவன்‌ பரத்தை 
யிற்‌ பிரிந்துவந்த வழித்‌ தலைவி தன்‌ மகனைத்‌ 
தழுவிக்கேட்டாள்‌ (கலி, 8118-15). 


சொன்மலை - சொற்களின்‌ ஈட்டம்‌. சான்றோர்களால்‌ 
_ புகழ்ந்து சொல்லப்படும்‌ சொன்மலை-சொ ற்களின்‌ 


ஈட்டம்‌-செவ்வேளாவார்‌ (முரு. 268). 


, “எம்மால்‌ மதிக்கப்படுவோர்‌, 
தோட்டத்தில்‌, ஆடு தின்றது போக எஞ்சிய 
முஞ்ஞையின்‌ இலையைப்‌ புன்னிலத்தில்‌ விளைந்த 


, வரகின்‌ சொன்றியோடு - சோற்றோடு - பெறு 


கின்ற சீறூர்‌ மன்னன்‌ ஆயினும்‌ எம்மிடத்துச்‌ 


. செய்யும்‌ முறைமையை. அறிந்த குணத்தினை 


உடையவராவார்‌' என்பது கோனாட்டு எறிச்சிலூர்‌ 
மாடலன்‌ மதுரைக்‌ குமரனார்‌ கூற்று (புறம்‌. 197: 


| 9-14). பார்த்த துணையானே மதிமருளுதற்குக்‌ 


காரணமானதும்‌ உண்மரும்‌ தின்மருமான பலர்க்‌ 


; கும்‌, வரையாது வழங்கிய வழியும்‌ குறையாதது 


மான சொன்றி, கார்காலத்தில்‌ மழைபெய்தலை 
மறந்த வழியும்‌ நீங்காத புதுமையினையுடைத்து 
(பதி. 24:18-30). பாணர்‌,. எயினரது அரணில்‌ 
தங்குவாராயின்‌ ஈந்தின்‌ விதையைக்‌ கண்டாற்‌ 
போன்ற, மேட்டு நிலத்தில்‌ விளைந்த நெல்லின்‌ 
சிவந்த அவிழாகிய சொன்றியை உடும்பின்‌ பொறிய 
லோடு பெறுவர்‌ (பெரு. 129-133). பூளைப்‌ பூவினை 
யொத்த வரகினது சிறிய அவிழாகிய சொன்றியை 
அவரைப்‌ பருப்பு கலத்தலினாலே சுவையினை 
யுடைய மூரலோடு பெற்றுண்பீர்‌ எனப்பாணர்‌ 


- ஆற்றப்படுத்தப்‌ பட்டனர்‌ (பெரு. 192-196). பாணர்‌, 


விருப்பமையாத பலவகைப்பட்ட சொன்றியை 
வெறுத்துக்‌ களிப்பமையாத கள்ளை உண்டனர்‌ 
(மது 212,213). மிடாச்‌ சொன்‌ றியை வருவார்க்‌ 


| கெல்லாம்‌ வரையாமல்‌ இடுகின்ற செல்வத்தை 


யுடையது இல்லம்‌ (குறி. 201,202). தலைவியினுடைய 
தந்தையின்‌ ஊர்‌,யாவர்க்கும்‌ வரைதலை அறியாத 
சொன்றியை உடையது (குறு. 338 :5-7). காக்கை 
மரக்கிளையில்‌ தன்‌ மேல்‌ மழைத்துளி வீழ அசைந்து 
கொண்டு, சோழரது கழாஅர்‌ என்னுமூரில்‌, பல 
வகையாக மிகுந்த பலிக்கொடையோடு உகுக்கப்‌ 
படும்‌ அளவில்லாத சொன்‌ றியை ஊன்‌ சோ ன்‌ றாடு 


ட. தின்னக்‌ .கருதியிருந்தது (நற்‌. 281:1-6).. 


சோணாட்டும்‌.........விண்ணந்தாயன்‌ 


சோ 


சோணாட்டுப்‌ பூஞ்சாற்றூர்ப்‌ பார்ப்பான்‌ கெளணியன்‌ 
விண்ணந்தாயன்‌ - அந்தணன்‌. சோழ நாட்டிலே 
முடிகொண்டான்‌ என்னும்‌ பெயரையுடைய ஆற்‌ 
றங்கரையில்‌ உள்ள பூஞ்சாற்றூரில்‌ சிறந்து விளங்‌ 
கிய பார்ப்பனத்‌ தோனறல்‌; கெளணிய கோத்திரத்‌ 
தினன்‌; விண்ணந்தாயன்‌ என்னும்‌ இயற்பெயரினன்‌ ; 
ஆவூர்‌ மூலங்கிழாரால்‌ பார்ப்பன வாகைத்‌ துறை 
யிலே சிறப்பித்துப்‌ பாடப்‌ பெற்றவன்‌ (புறம்‌. 268), 
இறைவனது வாயினின்றும்‌ நீங்காத முதுநூலாயெ 
வேதத்திற்கு மாறுபட்ட புறச்சமயத்தோரின்‌ மேம்‌ 
பாட்டினைச்‌ .சாய்க்க வேணடி அவரது மெய்‌ 
போலும்‌ பொய்யையறிந்து உண்மைப்‌ பொருளை 
அவர்ககு ஏற்கும்படி உரைத்தவரும்‌ இருபத்தொரு 
வேள்வித்‌ துறைகளையும்‌ குறையறச்‌ செய்து 
முடித்தவருமான புகழசான்ற  சிறப்பமைந்த 
. அறிவுடையோர்‌ மரபினன. இவன்‌ தனது தோளின்‌ 
மேல்‌ இடப்பட்ட பூணூல்‌ மீது மானதோல்‌ பொலி 
யவும்‌ துணைவியர்‌ தத்தமக்குப்‌ பொருந்திய ஏவல்‌ 
தொழிலைக்‌ கேட்கவும்‌ வேள்வி செய்து புகழ்‌ 
பரப்பி விருந்தாற்றினன்‌. அந்தணன்‌ ஈதலுக்கு 
இவனே அரிய காட்டாகத்‌ திகழ்‌றொன. 


சோணாட்டு முகையலூர்ச்‌ சிறுகருந்தும்பியார்‌ - புலவர்‌. 
சோழ நாட்டு முகையலூ ரென்பது இடைக்‌ 
காலத்தில முகலாறு என வழங்கி இக்காலத்தில்‌ 
மொகலார்‌ என வழஙகுவதாகக்‌ கல்வெட்டுச்‌ 
சானறு காட்டிக்‌ கூறுவர்‌ ஒளவை, து. தும்பியின்‌ 
சிறுமையையும்‌ கருமையையும்‌ விதநதோதிச சிறு 
கருநதும்பி எனப்‌ பாடிய பாடல்‌ தொடரால்‌ இப்‌ 
புலவர்‌ சிறுகருந்‌ தும்பியார்‌ . என்னும்‌ பெயர்‌ 
பெற்றார்‌ என்றும்‌ இவரது அப்பாடல இப்போது 
கிடைததிலது என்றும்‌ அவரே விளக்குவர்‌. இவா 
பாடியனவாகப்‌ புற நானூற்றில மட்டும்‌ இரு 
பாடல்கள்‌ (282,262) உள்ளன. அவ்விரு பாடல்‌ 
சளாலும்‌ இவர்‌ வலலார்கிமான்‌ பணணனையே 
சிறபபித்துள்ளார்‌. பெரிய அரண சூழந்த வன 
புலதது ஊராகிய வலலாரினது வளத்தையும்‌ 
அதனிடத்தேயுள்ள பண்ணனின கொடைச்‌ சிறப்‌ 
பையும்‌ பாணர்க்குக கூறி அவரை அவனிடததே 
ஆற்றுப்படுத்துவதாக இவர்‌ தம்‌ முதறபாடலை 
இயறறியுள்ளார்‌, மனறததினகண்‌ நிறகும்‌ விளா 
மரததினினறும்‌ மனையினகண்‌ வீழ்ந்த கனியை 
மறத்தியின்‌ மகனோடே ஓடிக காட்டுயானையின 
கன்று எடுக்கும்‌ சிறப்புடையதாக இவர்‌ வல்லாரின்‌ 


201 


 நெகிழசசி - நோககெ 


- தாடும்‌ (புறம. 


சோலை 


வளத்தைப்‌ பாடுவர்‌. பண்ணன்‌ கரந்தைப்‌ போரிலே 

மாண்டு கலலாயினபின, அவனது நடுகலலிறகுக்‌ 

கோவலர்‌ மாலை சூட்டி வழிபாடு செயயும்‌ நிலை 

யில, கையறு நிலைத்‌ துறையிலே இவர்‌ அவனு 

டைய கொடைச்‌ சிறப்பையும்‌ மறசசிறபபையும்‌ 

நினைந்து தமது பிறிதொரு பாடலைப்‌ பாடி 
யுள்ளார்‌. 


சோணாடு - சோழநாடு. கபிலர்‌ சோழ நாட்டு வீரப்‌ 
பெருங்‌ குடித தலைவன ஒருவனைச,சோணாட்டு- 
சோழ நாட்டு - அண்ணல; பேராரவார முடை 
யவன எனக குறிபபர்‌ (புறம்‌. 837:1). குறுமபல 
, ஊர்களையுடைய நெடிய சோணாட்டில பாககத்‌ 
திலிருநது கொண்டு வநத உப்பினை விலை கூறி 
விறறு உமணர்‌ மாறாக நெலலைப பெறுவா, 
(பட்‌. 27-80). ்‌ 


சோணை - ஓர்யாறு. பொன்மலிநத பாடலி நகரில 
ட ஓடும்‌ சோணையாற்றில வெணகோட்டி யானை 
படிநது திளைக்கும்‌ (குறு, 75.3,4). 


சோபனம்‌ - மங்கலம்‌. பரஙகுன றத்தில்‌ செவவேளின்‌ 
மாடத்துப்‌ பககத்துள்ள இடம பல சித்திரச்‌ சாலை 
களைப்‌ பெற்றுச சோபனமான-ஃமங்கலமான- 
நிலையை யுடையதாயிறறு (பரி, 19:53-57). 

சோர்‌ - மழை சோர்தல்‌. வானவில வளைய, ஒலியுடை 

மேகம்‌ சோர்‌ - மழை சோர்தல - தொடங்கியது 
(ஐங்‌. 428:1,2). 


சோர்வு - 1, தப்பு. நலலோர்‌ குழுமிய அவையததுச்‌ 
சென்றோ மனங்கொள்ளச கூறும்‌ திறம பெறறில 
ராயினும்‌ அத்திறமினமையை மறைததுத தாம்‌ 
பொருளைச்‌ சொல்லிக காட்டிச சோர்வு - தப்பு- 
இலலாமல எலலோருடைய மனமும கொள்ளுமாறு 
அறிலித்து நனறாக நடததும பேரொமழுக்கம்‌ 
வாய்ந்தவர்‌ நன்னனின சுறறததார்‌ (மலை. 77-80). 


2. நெகிழ்ச்சி, மகளிர்‌ மலைபபாறையில்‌ செந்தினை 
யைப்‌ பரபபி உலர வைததுச சுனையாடும்‌ சோர்வு- 
கிளையிலிருநது இறங்கி 
வநது மந்தி தன குட்டிகளோடு அததினையைக 
சுவாநதுணணும்‌ (குறு. 885.7-4), 


சோலை - பொழில்‌. பாரியின பறம்பிலுள்ள பூஞ்‌ 
சோலையில - பொழிலில்‌ - மயிலகள்‌ தோகை விரித 
16:10), அரிமானேறு உலாவும்‌ 


சோலை 


சோலையில்‌ பிற விலஙகுகளின இனநிரை நெஞ்சு 
நடுஙட உறைவது போனறு நின மறப்புகழ கேட்‌ 
கும நாறறிசை வேநதரும்‌ அஞ்சி நடுஙகுவர்‌' என 
இமைய வரமபன நெடுஞ்சேரலாதனைக குமட்டுர்க்‌ 
கணணனார்‌ புகழவா (பதி 12:5-7). வண்டுகள்‌ 
ஒலிக்கும்‌ சோ லைகள்‌ சூழநத பெரும்புகழ உடை 
யது கொல்லிமலை (பத. 81:24). மநதியும அறியா 
மரம்பயில அ$ககம சூரர மகளிர்‌ விளையாடும்‌ 
சோலைகளையுடையது (முரு. 41,42). கள்‌ ஊற்றி 
“வைககப பெறற நீலப பைங்குடம, சோலையில்‌ 
நிறதம கமுக சூலகொண்ட வயிறறினை ஓததி 
௬நதது (பெரு. 380-388). விசும்பினகண்‌ வதியும்‌ 
தேவர்‌ தம்‌ உறையுளை வெறுத்து வநது தங்கு 
வதற்கு அவாவும்‌ இயல்புடைய பூககள்‌ நிறைநத 
சோலையில்‌ தலைவன தலைவியுடன பகறபொழு 
தைக்‌ கழித்தான்‌ “(குறி. 218,812). நன்னனை நாடிச்‌ 
செல்வீராயின செல்லும்‌ நெறிககண்‌ “உளவாகிய 
நன்மை தீமைகளின்‌ அளவும்‌ சோலைகளின இயலபு 
முதலியனவும்‌ கூறுவல' எனக கூத்தரிடம்‌ அவரை 
ஆற்றுப்படுத்துவோன்‌ கூறினன (மலை.67-69). காம்‌ 
பில்‌ கோததுள்ள வேல்‌ யானையின முகத்தில்‌ குத்தி 
னாற்போலச்‌ சோலையில்‌ உள்ள வாழைப பூக்கள 
மலையைத்‌ இணடி நின்றன (மலை,129-131). தலைவி 
வாழும்‌ ஊர்‌, தம்‌ கொம்பினால்‌ பகையாயவ,றறைக 
குததி உழும்‌ யானைகளின கூட்டம்‌ நிறைதலால்‌ 
காடாகப.பரந்த மரங்கள்‌ நிறைந்த சோலையில்‌ 
அணில்கள்‌ விளையாடும்‌ மூங்கில்‌ நிறைந்த அகலி 
டங்களை உடையது (அகம, 109:8-6). குட்டியை 
ஈன்ற அணிமை உடைய பெணபுலி பசித்ததாக, 
ஆண்புலி களிற்றினைக்‌ கொனறு முழங்கும்‌ இருள்‌ 
நிறைந்த கரிய சோலையில்‌ தலைவன தமியனாய 
வந்தான (அகம்‌. 118:8-8). களிறுகள்‌ “சோலையில்‌ 
உள்ள மூங்கிற்‌ குருத்துக்களை ததினனும்‌ (அகம, 148: 
12,13). தலைவியின்‌ தோள்கள்‌ நள்ளியின்‌ சோலை 
கள்‌ மிக்க மலைப்பக்கததில்‌ சுரும்பு தேனுணணு 
மாறு மலர்ந்த காநதட்பூவும்‌ வியததகு பிற மலர்‌ 
களும்‌ கமழவதுபோல மணம்வீசின (அகம்‌. 752:15- 
38). வேங்கடம பனிமிகக சோலைகளை உடையது 
(அகம்‌. 217:7), களிற்றிரை தப்பிச்‌ செனறமையால 
காய்‌ சினம மிகுந்து வேங்கைப்புலி முழங்கிய ஒலி 
கேட்டுப பெண்யானைகள்சோலையில்‌ நிலைகெட்டு 
ஓடின (அகம்‌. 221:10-14). மூங்கிலில்‌ துமபி துளைத்த 
துளை வழியே மேலைககாற்று லீசுதலின அவ்‌ 
வொலி, ஆனிரை பினவரும ஆயரின வேய்ங்குழல்‌ 
இசை போலத்‌ தேக்கு மரங்கள்‌ நிறைநத சோலை 
சூழந்த காட்டில்‌ இசைககும்‌ (அகம்‌, 325:59), சிறு 
குடியில்‌ மலையிலுள்ள வேங்கை மலர்கள்‌ கீழே 
வீழநது புலியின உடலிலுள்ள புள்ளி போலத 


202 


சோலை 


தோனறுதலால்‌ சோலையிடத்தே பெண்‌ யானை 
கள்‌ அஞ்சி ஓடும்‌ (அகும்‌. 228:10-13). வேங்கைக 
கிளையிலுள்ள பூககளை வண்டுகள்‌ கிணடுதலால்‌ 
பொனனிற நுணபொடிகள்‌ நீலமணி போனற தம்‌ 
தோகையில 'வீழந்து சிதற அழகுடன சோலையில்‌ 
ஆடும்‌ (அகம, 242:1-4), தலைவர்‌ செனற வழி, 
வெணணிறக கொம்புகளையுடைய அண்ணல்‌ 


: யானை தன்‌ வாயினினறு தபபிய வலிய புலியை 


நிலம்‌ குழியுமாறு குததிக கொனறு பாதுகாவலின 


: நித திரியும்‌ தேககுநிறைநத சோலைகளை யுடையது 


(அகம, 251:15-18). தான வீழ்ததும்‌ விலஙகுகள்‌ 


இடப்பக்கம்‌ வீழ்தலை யறியாத வலிமிக்க புலியும்‌ 


நடுங்கப்‌ பாயும்‌ ஆளி யானையைத்‌ தாககி அதன்‌ 
வெண்ணிறக்‌ கோடுகளைப்‌ பறிக்கும்‌ சோலை 
யினை யுடையது பெருமலைச்‌ சாரல்‌ (அகம்‌, 252: 
3-5). மலைநாடனாகிய நம்தலைவனோடு நாம்‌ 
அருவியாடியும்‌ சுனையில்‌ பூத்துள்ள நீல மலர்‌ 
களைப்‌ பறித்தும வேங்கைமரததில இன வண்டுகள்‌ 
ஒலிக்கும்‌ மணஙகமழ சோலையில்‌ நயந்து விளை 
யாடியும்‌ வருதல்‌ இனி அரிது போலும்‌ எனத தலைவி 
யிட்ம்‌ தோழி கூறினாள்‌ (அகம, 302:1ஃ8). பாலை 
_நிலததில்‌ வழிசசெலவோரைக கொலலும்‌' இயல்‌ 
புடைய யானைகள்‌ வழி பார்த்துத தங்கியிருககும்‌ 


- சோலைகளையுடைய காட்டு நெறியில தலைவன 


தலைவியைப்‌ பிரிநது செனறான்‌ (அகம்‌. 25:18 -21). 
மலையை அடுததுளள நீணட சோலையில பாயும்‌ 


.“ வெளளருவியைப்‌ போலத திங்களின அழகிய கதிர்‌ 


கள்‌ மலையிடத்தே பரவின (அகம்‌. 362:13-15). 
காநதட்பூக்களை உடைய சோலை, உயர்ந்த மலைப்‌ 
பககததே உள்ளது (அகம. 38:8), வறட்சி யறியாத 


 சோலையில கருவிரல மந்தி அருவியிற்‌ பாய்நது 


பலவின்பழததைத தெப்பமாகக கொணடுபெரிய 
ஊரின நீர்த்‌ துறையில வந்து இறங்கும்‌ (அகம 388: 
9-12). வெளவால்‌ தேமாம்பழததைத தினறு புளிப்பு 
மிக்க நெல்லிககாயை உணடு கழை நிவநதோங்கிய 
சோலையிலுள்ள மூங்கிலில தொங்கும்‌ (குறு. 201! 
2-6), மரலையுண்ட ஆண மான பெரிய சோலையில்‌ 


. யானை ஓஒடித்துண்டெஞ்சிய யாமர வரிநிழலிலஉறங 


ர்‌ 


கும்‌ (குறு. 238:3-6). கொலை செய்யும்‌ புலி கட்லலை 
போனற ஆரவாரததுடன சோலையில முழங்கி 
வலமாக உலவும்‌ (குறு. 237:5,6). சோலையிலுள்ள 
வாழையின சுருண்ட குருததுக்கள்‌ மததகததைத 
தடவுதலால்‌ களிறு தன்‌ வலிமை கெட்டு மயங்கியது 
(குறு. 308:1-3). தினைக கதிர்களை உண்ணும்‌ கிளி 
களை ஓட்டும்‌ குறமகளின கையிலுளள குளிர்‌ என்‌ 
னும்‌ கருவி, சோலையில சிலம்பைப போல்‌ ஒலிக்கும்‌ 
(குறு. 380:5-7). குருதி வேட்கையுடைய வயபபுலி 


. தனமுன இளைய களிறு வருதலை நோக்கும்‌ மரம்‌ 


சோலை 


பயில்‌ சோலையில வைகறைப்‌ பொழுதில்‌ யாட்டு 
மந்தை போலக கரடிகள மேயும்‌ (நற்‌. 192:1-5). தலை 
வனது சோலையில்‌ மலைவாழையும்‌ சுரபுனனையும்‌ 
வளாததுள்ள மலைபபககத்தில துயிலும்‌ பெண 
யானையை மேகககள்‌ மறைபப அதனைக்‌ காணாது 
களிறு பிளிறும (தற்‌. 882:7-9). களிறும பிடியும்‌ 
சோலையிலுள்ள மலைவாழை தினபதை வெறுதது, 
அயலில்‌ உள்ள சிறுகுடியில வாழ்வோர்‌ அஞ்சுமாறு 
செனறு பலாவின இனிய பழததைத தினனும்‌ (நற்‌. 
2327-5). பெரிய மலையை அடுத்துள்ள சுரமஇரும 
புலி வழங்கும்‌ சோலையை உடையது (தற்‌. 274:8,9). 
மலைபபககததிலுள்ள சோலையில்‌ மழையில்‌ 
நனைந்து சிலிர்தத மயில்கள்‌ ஆடும்‌ (நற்‌. 257:2-6). 
*நறுந்தண்‌ சோலைகளையுடைய நாடு கெழு பெருந 
குகை' எனத்‌ தலைவனைத்‌ தோழி குறிபபிட்டாள 
(ஐங்‌ 44:2). கொடிச்சி கடியவும்‌ சோலையில்‌ வாழும்‌ 
கிளிகள்‌ சாரல புறத்திலுள்ள தினைக்கதிர்களை 
உண்ணும (தக, 28:13). தலைவன மூங்கில்கள்‌ 
முற்றி உலாந்த சோலைகளை உடைய காட்டினைக 
சுடநது செனறான (ஐங்‌. 3154). வெயிலால்‌ உலர்ந்த 
சோலையிலுள்ள மூஙகிலுயாநத சுரன, தடக்கை 
வேதல்‌ அஞ்சி யானை நிலந தொடல்‌ செல்லா 
அரிய வழியினை யுடையது (ஐங்‌: 327). கடமுதிர்‌ 
சோலையுடையது காடு (ஐக. 328.4). மாயிருஞ்‌ 
சோலை மலையினைத தலைவர்‌ கடநது சென்றா 
(ஐ, 958:8), இனக்களிறு உலாவும சோலையில்‌ 
தலைவனுடன்‌ தலைவி புணர்நதுடன போயினாள்‌ 
(ஐங்‌. 379.3,4). மலைகெழு நாட்டில ஒலிக்கும்‌ 
இசையுடன அருவி வீழும்‌ செறிநத பெரிய சோலை 
யுள்ளது (ஐங்‌. 395:5,6). புலியின்‌ முரண தொலைத்த 
யானை குளகைத தினறு அருவி நீரைப்‌ பருகி, 
அவவருவி ஓஒலுறுத்தப பிறஙகிருஞ்‌ சோலையில 
உறங்கும்‌ (கலி. 42:1-4), மலை நாடனே, நுரை 
களையுடைய இனிய சினனீர்‌ வந்து ஆரவாரிககும்‌ 
இளவேனிற காலததே நினது சோலையில ஒளி 
கெட்ட தளிரை ஒதத தலைவியின்‌ நிறககேடு 
பலாககும்‌ துன்பததைக்‌ கூறுவதாக உள்ளது” 
எனக்‌ கூறித தலைவனைத்‌ தோழி வரைவு கடாயி 
னாள்‌ (கலி, 48:7,18,19). மூங்கிற கோலை நெல 
லுடன்‌ வளைததுத்‌ தினற பிடியானை வாழை 
செறிநத இடத்தே புகுநது வருடை மானமறி 
உலாவுமிடததே துஞ்சுதறகிடனானது இருள்‌ செறி 
யும்‌ சோலை (கலி. 50:1-5). சோலையின்கண 
மலர்‌ சூடிய மானபிணை போலும்‌ நோக்கினை 
யுடைய பரத்தையர்‌ பலர்‌ உளா; அவருள்ளும்‌ நீ 
கூறி வந்த கடவுள்‌ எநதக்‌ கடவுள்‌ எனத தலைவி 
பரததைமைத தலைவனை வினவினாள்‌ (கலி. 
93:8-10). செறிந்த கரிய சோலைகளிலுள்ள நரந்தம்‌ 


203 


சோழ நன்னாடு - சோழரது நல்ல நாடு. 


சோழ நாடு - 


சோழ நாடு. 


புல்லின மேல வையைப்‌ புனல்‌ பரநதது (பரி. 
710,11). பல நிறமுடைய புன்னை, சுரபுனனை, 
சண்பகம்‌, தேறறா, வேங்கை, அலரி, காநதள்‌, 
நீலம்‌ ஆதிய மலாகளை மூங்கில்‌ வளர்நதுளள 
மலைச்சாரலில உளள சோலையின கண அருவிதீர 
கொணர்ந்து குவிக்க, பாய்நதோடும வையை நீர்‌ 
அவற்றை அடிததுக்‌ கொணடு வந்து இருமருத 
முன்றுறையில சோககும்‌ (பரி, 11:16-30). திருவென 
னும்‌ சொலலோடும்‌ சோலை எனனும சொல 
லோடும்‌ மாலிருஙகுனறம்‌ எனனும சொல்‌ 
தொடாநத மொழி, திருமாலிருஞ்சோலை மலை 
ஆகும்‌, (பரி. 15.28), 


குமரியம 
பெருநதுறைககும்‌ வடதிசைக கணணதாகிய இமய 
மலைக்கும்‌ இடையது சோழநனனாடு-சோழரது 
நலல நாடு (பறம, 67:6-8), சோணாடு, சோழ 
நாடு காண்க. 


சோழ நாட்டுப்‌ பிடவூர்‌ கிழார்‌ மகன்‌ பெருஞ்சாத்தன்‌ - 


வேளிர்‌ மரபினன. தொணடை நாட்டுப்‌ பிடவூரி 
னினறு பிரிததுணர்தறகு இது சோழ நாடடுப்‌ 
பிடவூர்‌ எனக குறிககபபெறறது. இஃது உறை 
யூர்ககுக கிழககேயுள்ளதென பது இபபெருளு 
சாத்தனைப்‌ பறறிய பாடலிலேயே (புறம. 395 
அறியக கிடககனெறது. இவனைப்‌ பறறியுள்ள அவ 
வொரு பாடலைப்‌ பாடியவா மதுரை நககரர்‌. 
இவன தநதையாகிய பிடவூா கிழாரை நெடுஙகை 
வேண்‌ மான எனறும இவனை அறபபெயாச சாத 
தன எனறும்‌ அவர்‌ குறிபபிடுவா, இவனால 
காககபபடும்‌ கிணைசசுறறததினருள ஒரு இணை 
ஞன போல்‌ நினறு இவனை அவர்‌ பாடியுள்ளாா. 
அப்பாடலால இவனது ஆரவாரமறற அருடபணபு 
புலனாகினறது. தனனைப பாடி வநத இணை 
ஞனுககு விரைநது அருளியதோடமையாது பொன 
போல மடநதையாகிய தன மனைவிககு அவனைக்‌ 
காட்டி, (இவனை என்னைபபோல போறறிக காப 
பாயாக' எனக கூறிய இசசாததனின பணபு மிசுப 
பாராட்டத தகுவதாம்‌. அதனையே கிணைஞனாக 
நினறு நககரரும்‌ சிறபபிததுப பாடுகனறரா. 
இவனது அபபணபுமேம்பாடு கணடபின அவா 
இவனை மறவாமலும்‌ பிறரை நினையாமலும்‌ 
இவனோடே கவலையினறி இருநததாகப பாடி 
யுள்ளா. 


சோழரது நாட. சோழன நலங 
கிள்ளியைத தணசோழ நாட்டுப்‌ பொருநன எனக 


கோவூர்‌ கிழார்‌ சிறப்பிததுள்ளார்‌ (புறம, 382.3) 


சோழர்‌ 


சோழர்‌ - சோழ வேந்தர்‌, மறம்‌ பொருந்திய சோழரது- 
சோழ வேநதரது - உறநதை அவையம, அறம்‌ 
நினறு நிலைபெறும சிறப்பினை உடையது (புறம. 
39:8,9). கடல்‌ பிறக்கோட்டிய செங்குட்டுவன்‌ 
அமையாத போரையுடைய சோழரது குடியில 
தோனறிய அரசிறகு உரியோராகிய ஒன்பது பேர்‌ 
போரில விழும்படி வென்று நேரி வாயிலின்‌ 
புறததே தஙகினான (பதி ப. 5:18,19), பகைவர்‌ 
நாடு இறையாகக்‌ கொடுதத பெரு நிதியத்தை, 
வெல்லு வேலையுடைய வெற்றி பொருந்திய 
சோழா குடநதையில வைததுக காவல புரிநதனர்‌ 
(அகம்‌. 60:13,14). ஆரஙகணணி அடு போர்ச்‌ 
சோழரது உறநதை, அறம்‌ பொருநதி நல்ல அவை 
யினைப்‌ பெற்றிருநதது (அகம்‌. 93:4,5). அஃதை 
என பவனின்‌ தநதையராகய, பெருமைமிகக 
யானையையும்‌ வெலலும்‌ போரையுமுடைய 
சோழர்‌ பருவூர்ப்‌ போர்க்களத்தில்‌ தம்மொடு 
பொருத சேர பாண்டியர்‌ மடிந்தொழிய வென்ற 
னர்‌ (அகம்‌. 96:12-16), நெடிய வேலினையும்‌ மேகம்‌ 
போன்ற பல கிடுகுகளையும்‌ உடைய வண்மை 
வாயநத சோழரது காவிரியாறு கடலில்‌ சென்று 
கலக்கும்‌ பெருநதுறையினகண்‌ கடல ஓதம்‌ இறா 
மீனோடு வந்து மலர்‌ மாலையோடு மீளும்‌ (அகம்‌. 
123:9-13). பகைவரை வென்று எறியும முரசினை 
யும போர்‌ வென்றியையும்‌ உடைய சோழரது 
உறநதை இனிய, கடுப்பு மிகக கள்ளினை உடை 
யது (அகம்‌. 157.5,6). தோழி, நம்‌ தலைவர்‌ சோழரது 
வெண்ணெல்‌ விளையும்‌ ஊரகளையுடைய நல்ல 
நாட்டினையே பெறுவதாயினும்‌ தாம்‌ செனற 
விடததில்‌ அமைந்து தங்குவாரல்லர்‌; விரைவில 
மீள்வர்‌' எனத தோழி கூறித்‌ தலைவியைத்‌ தேற்றி 
னாள்‌ (அகம்‌. 201:12-14). எஞ்ஞானறும இரவலர்ககு 
அணிகலனகளைப்‌ பெய்தறகுக கவிழந்த கழல 
தொடித்‌ தடக்கையில வெற்றி பொருந்திய தப்பாத 
வாளினைக்‌ கொண்ட சோழரது காவிரியாற்றின்‌ 
வடிநத நீர்‌ வரி வரியாக இழைதத கருமணல 
போல நெறிநத கூநதலை யுடையவள்‌ தலைவி 
(அகும்‌. 878,19-28). வெனவேல,மாரியம்பின்‌ மழைத்‌ 
தோல்‌ சோழரின்‌ காவற்‌ காட்டினையுடைய 
வலலததுப்‌ பொருது ஆரியர்‌ படை தோற்றோடியது 
(அகம. 336:19-22),. நல்லடி எனபான நெடுங்கதிர்‌ 
நெலலினை உடை.ய வலலததின்‌ தலைவனும்‌ நல்ல 
தேரினையும்‌ கடுங்களிற்றினையும்‌ உடைய சோழ 
ரது வழிவநதோனும்‌ ஆவான்‌ (அகம்‌. 866:11-74). 
கடல போன்ற தானையுடைய கைவண சோழரது 
உறந்தை, கெடுதற்‌ சுரியநல்லிசை சான்றது 
(அகம. 869:13,14). போரின வெறறி நீங்காத இண 
ணிய தோளினையுடைய சோழர்‌ பெருமானாகிய 


204 


சோழன்‌ 


புகழ்‌ மிக்க இளம்‌ பெருஞ்சென்னி தனது குடிக்கு 
ஆற்றும்‌ கடனாதலின்‌ முடிககப்படும்‌ பொருளாய்‌ 
போர்‌ வினையை முடிததறகுச்‌ செம்பினை ஓத்த 
மதிலை உடைய “பாழி எனனும்‌ அரணத்தைத்‌ 
தகர்த்து வம்ப வடுகரின பைநதலைகளைச சவட்டி 
யானைகளலைக கொனறான (அகம. 375:9-15). 
கைவல யானைக கடுநதேர்ச்‌ சோழர்க்‌ குரியது 
காவிரிப்‌ படப்பை உறநதை (அகம்‌. 385 3,4). வள 
மிக்க சோழரது உறையூரில்‌ நீர்த்துறைககண்‌ வார்ந்‌ 
துள்ள கருமணல போனறு நெறிபபும்‌ தன்மை 
யும்‌ உடையது தலைவியின கூநதல (குறு. 116). 
இன்கடுங்‌ கள்ளையும்‌ இழையணிந்த நெடிய தேர்‌ 
களையுமுடைய கொற்றச்‌ சோழர்‌ கொங்கரை 
அடக்கும்‌ பொருட்டு ஏவிய போரினில்‌ போஜர்‌ 
எனனும்‌ ஊரின தலைவனான பழையன்‌ என்னும்‌ 
படததலைவனது வேல்‌ பகைவரைத தப்பாது 
சாய்த்தது (நற்‌. 70:5-9). வெல்போர்ச்‌ சோழருக்‌ 
குரியது அழிசி அம்‌ பெருங்காடு (தற்‌. 87:8). படு 
மணி யானைப்‌ பசும்பூண்‌ சோழர்‌ கொடி நுடங்‌ 
கும்‌ மறுகினையுடைய ஆர்க்காட்டுககுரியவர்‌ (தற்‌. 
287.5, 6). கழாஅர்‌ வெலபோர்ச்‌ சோழர்சகுரியது 
(நற்‌ 281:8). குடநதை வாயில்‌ தேர்வண்‌ சோழர்க்‌ 
குரியது (நற்‌. 879:7). மறங்கெழு சோழரின்‌ 
உறநதை அவையம்‌ அறங்கெடல்‌ அறியாது (நற்‌. 
400:7, 8) வெல்போர்ச்‌ சோழரின்‌ ஆமூர்‌ அனனவள்‌ 
தலைவி (ஐங, 56:2). 


சோழன்‌ - சோழி வேந்தன்‌ . 


பிசிராந்தையார்‌ தனது பெயரைப்‌ பிறர்க்குச்‌ 
சொல்லும்‌ போது “என்‌ பெயர்‌ பேதைமையுடைய 
சோழன' எனக கோபபெருஞ்சோழனையே குறித 
துக்‌ கூறுவார்‌ (புறம. 216:8,9). தெனனாட்டில்‌ புகுந்து 
குறும்பு செய்த பரதவர்‌ வலி கெட்டொடுங 
சுவும வட திசையினின்றும்‌ படை எடுதது வந்த 
வடுகர்‌ வாட்படையோடு அழியவும்‌ போர்‌ செய்து 
வென்‌ றவனாதிய சோழன்‌, தொடுககபபட்ட 
கண்ணியையும்‌ வேல தாக்கிய தடககையையும்‌ 
குதிரையைச்‌ செலுததும பரிவடிம்‌ பெனனும்‌ 
காலணியையும்‌ நலலமாலையையும இனிய கள்ளி 
னையும்‌ உடையவன எனச்‌ செருபபாழியெறிநத 
இளஞ்சேட்செனனியைக்‌ குறிதது ஊனபொதி பசுங்‌ 
குடையார்‌ பாடுகினறார (பம. 378:1-8). கெட்ட 
குடிகளைத்‌ தாங்கிய பெரும்புகழையும்‌ வெல்லும்‌ 
போரையுமுடைய கரிகால சோழனுககுரியது இடை 
யாறு (அகம, 74182, 23). நீர்‌ நிறைநது ஓடும்‌ 
மதகுகளை உடைய போர்‌ எனனும்‌ ஊரின்‌ தலை 
வனான பழையன்‌, வெற்றி பொருநதிய வேலையும்‌ 


சோழன்‌......பெருநற்கிள்ளி 


அணிசலன்‌ அணிந்த யானையையும்‌ உடைய 
சோழனின்‌ படைத்‌ தலைவனாவான்‌ (அகம்‌. 328; 
8-12). தொகு போர்ச்‌ சோழன பகைவரது ஈன 
றணிமை உடைய பசுககளைக்‌ கவர்நது வரும்‌ 
வெட்சி வீரர்களுககுத்‌ தலைவனாவான்‌ (அகம்‌. 
338:18,19). 


சோழன்‌ இராசசூயம்‌ வேட்ட பெருநற்கிள்ளி - சோழ 
வேந்தன. பெருநற்கிள்ளி எனபதே இவனது இயற 
பெயர்‌. தம்‌ காலத்து அரசரையெலலாம்‌ வென்‌ 
றடகதி மேம்பட்ட வேந்தன வேட்பதாதிய இராச 
சூய வேளவியை வேட்ட சிறப்பினால இவன 
இவ்வாறு அழைககப்‌ பெறறான எனினும்‌, இவன 
அவ்வேள்வி வேட்ட குறிபபேதும இவனைப்‌ 
பற்றிய பாடல்களில்‌ இலலை. இவனுடைய போர்‌ 
வனமையும்‌ கைவண்மையும்‌ பாணடரங்்‌ 
கணணனார்‌ (புறம்‌. 76) உலோச்சனரா (புறம்‌. 377) 
ஆகியோரால சிறப்பித்துப்‌ பாடப்பெற்றுள்ளன. 
இவன தன்போல முடிகெழு வேநதராகிய சேர 
மான்‌ மாரிவெண்கோவுடனும்‌ பாணடியன்‌ கானப்‌ 
' பேர்‌ தந்த உக்கிரப்பெருவழுதியுடனும்‌ நட்புற்று 
ஒருங்கிருந்த நிலையில்‌ அவரோடே ஒளவையாரால்‌ 
வாழ்த்திப்‌ பாடப்பெற்றான்‌ (புறம்‌. 867). சேரமான 
மாநதரஞ்சேரலிரும்‌ பொறையுடன்‌ இவன்‌ பகை 
யுற்றுப போரிட்டபோது தோவண மலையனது 
துணையால்‌ வென்றனனெனபது, அம்மலையனை 
வடம வண்ணககண பெடுஞ்சாததனார்‌ பாடிய 
பாடலாலும்‌ (புதம. 125) அதன்‌ அடிக்குறிபபா 
லும தெரிய வருகின்றது. 


சோழன்‌ இலவந்திகைப்‌ பள்ளித்‌ துஞ்சிய நலங்கிள்ளி 
சேட்சென்னி - சோழ வேந்தன. சேட்செனனி 
என்பதே இவனது இயற்பெயர்‌ எனறும்‌ நலங்‌ 
கிள்ளியின மைந்தனாதலாலும்‌ இலவந்திகைப 
பள்ளி எனனுமிடததே உயிர்‌ துறந்தமையாலும்‌ 
இவன இவ்வாறு கூறப்‌ பெற்றனன்‌ என்றும்‌ 
கொள்வர்‌ ஒளவை. து. (புறம 61-முன்னுரை). இந்‌ 
_ நலங்கிள்ளி சேட்சென்னியைக கோனாட்டு எறிச 
சிலூர்‌ மாடலன்‌ மதுரைக குமரனார்‌ ஒரு பாடலால்‌ 
்‌ (புறம61% சிறபபிததுள்ளார்‌. இவனதுதகோளாறறலை 
எதிர்ததுப போரிட்டோர்‌ வாழ்ந்ததையும்‌ இவனது 
தாள்‌ நிழலைப்‌ பொருந்தியிருநதோர்‌ வருநதியதை 
யும தாம்‌ கணடதில்லை என அப்புலவரால்‌ 
இவனுடைய ஆணமையும்‌ அருளும்‌ அழகுறப்‌ 
புலபபடுததப்‌ பெறறுள்ளன. 


சோழன்‌ உருவப்‌ 
சோழ வேந்தன்‌, 


பஃறேர்‌ இளஞ்சேட்சென்னி - 
இளஞ்சேட்செனனியென பதே 


205 


சோழன்‌... ... பெருந்திருமாவளவன்‌ 


இவனுடைய இயற்பெயர்‌, அழகயநிறம்‌ பொருந்திய 
பல தேர்களையுடையவனாய்‌ இருந்தமையால்‌ 
இவன்‌ இவ்வாறு அழைக்கப பெற்றிருக்கலாம. 
இவனது இம்முழுப்‌ பெயர்‌ *உருவப பஃறேர்‌ 
இளையோன” எனப்‌ பொருநராறறுப்‌ படையில்‌ 
(130) குறுகி வநதுள்ளது. அப்பாடலில இவன்‌ 
மகனாகக கரிகால்‌ வளவன்‌ குறிககப்‌ பெறுகிறான்‌- 
தன்னுடைய காலாட்‌ படை குதிரைப்படை 
யானைபபடை ஆகியவை பகைப்படைகளுடன 
முனைநது போரிடுகையில்‌ தேர்ப்படைககு நடுவே 
இவன தேர்மேல்‌ பொலிநது தோனறுவதைக 
கடலிடத்தே ஓங்கியெழுகனற செஞ்ஞாயிற்றின்‌ 
செவ்வொளியோடு உவமிததுப்‌ பரணர்‌ 
பாடியுள்ளது (புறம்‌. 4) கொணடு இவனது 
மறமாணபை யுணரலாம்‌. இவன தன போராற 
றலால்‌ பகை நாடுகளைத தொடாநது அழிததமை 
யின்‌ அந்நாடுகள்‌ தாயில்லாத உணணாத குழவி 
போல்‌ இடையீடினறி அழும எனவும இவனது 
வென்‌ றிமேம்பாடு அபபுலவரால விளம்பப பெறு 
கினறது. இவனுடைய நாட்டு வளததைப பாடிச 
செலவ வளததைக குறிபபிததவாறே பெருங 
குனறூர்‌ கிழார்‌ இவனிடததுப்‌ பரிசில்‌ வேணடிய 
பாடலொனறும்‌ புறநானூறறில (266) இடம பெற 
றுள்ளது. 


சோழன்‌ கரிகாற்‌ பெருவளத்தான்‌ - சோழ வேந்தன்‌. 


“கரிகாற்‌ பெருவளததான” காணக, 


சோழன்‌ குராப்பள்ளித்‌ துஞ்சிய கிளளி வளவன்‌ - சோழ 


வேந்தன்‌. இககிளளி வளவன குளமுறறததுத 
துஞ்சிய கிள்ளி வளவனின வேறானவன என 
பதறகே குராபபளளித துஞ்சிய கிள்ளிவளவன 
என அடையடுதது அழைககப பெறறான. குராப 
பள்ளியென்பது தஞ்சை மாவடடததில்‌ உளள 
திருவிடைக்கழி எனனும்‌ உளர ஈமெனபா ஒளவை.து. 
(புறம. 373 - முனனுரை), இவவளவன கோவா 
கிழாரால்‌ ஒரு பாடலில (புறம. 373). சிறபபிததுப 
பாடப பெறறுள்ளான. சேரவேநதனொருவனுடன 
பகைத்து அவனுடையவஞ்சியாகிய கருவூரை இவன 
அழிதத வெறறியை அவா வாகைத திணையிலே 
மறககளவழியும்‌ ஏாக்கள உருவகமுமாய அமைத துப 
பாடியுள்ளார்‌. இவன கொங்கமறவரை ஓட்டிப்‌ 
புறமுதுகு பெற்றதும வஞ்சி மறவரை அழித்து 
அதரி திரித்ததும ஆகிய மறசசெயல்களை அப 
பாடலில்‌ அழகுறக காணலாம்‌. 


சோழன்‌ குராப்‌ பள்ளித்‌ துஞ்சிய பெருந்திருமாவளவன்‌- 


சோழ வேந்தன. பெருநதிருமாவளவன எனபதே 


சோழன.. கிள்ளி வளவன்‌ 


இவனது இயறபெயா, குராபபள்ளி என்னும்‌ 
ஊரிலே இறநதமையால்‌ இவன, குராபபள்ளித 
துஞ்சிய பெருநதிருமாவளவன எனபபெற்றான 
குராபபள்ளி எனபது இககாலத தஞ்சை மாவட்டத 
துத திருவிடைககழியாம்‌ எனபர்‌ ஒளவை து. 
அவரே, திருவிடைககழியில மிகப பழையதொரு 
சிவன கோயில சோளேசசுரம்‌ எனற பெயருடன 
இருககினற தெனறும அது குராபபள்ளித துஞ்சிய 
பெருநதிருமாவளவனது பளளிபபடைக கோயிலாக 
இருககலாமெனறும்‌ சீகாழி முததுத தாணடவராய 
பிள்ளை கூறுவரெனக்‌ குறிபபா (புறம,874-முனனுரை). 
இசசோழன பெருநதிருமாவளவன, பாணடியன 
வெள்ளியம பலததுத துஞ்சிய பெருவழுதியுடன்‌ 
தடபுறறு ஓருங்கிருநதபோது அவனுடன சோததுக 
காவிரிபபூமபட்டினததுக்‌ காரிககணணனாரால 
வாழததிப பாடப்‌ பெற்றான்‌ (பூறம. 58). இவன்‌ 
தனனாடடு ஆடசிப பாரததைத்‌ தாங்க செலுத்‌ 
திய வனமையையும்‌ இவனது வெண்கொறறக்‌ 
குடையின தனமையையும்‌ உறையூர்‌ மருததுவன 
தாமோதரனார்‌ ஒரு பாடலில (பறம. 60). பாடி 
யுள்ளார. இவன தனனிடததுப்‌ பரிசில்‌ வேண்டி 
வநத கோனாட்டு எறிசசிலூர்‌ மாடலன மதுரைக்‌ 
குமரனார்ககு யாது காரணததாலோ பரிசிலை 
உடனே நலகாது நீட்டிதது, பின்‌ அது பறறி 
அவரால்‌ தெளிவுறுததப்‌ படடான (புறமஃ 197). 


சோழன்‌ குளமுற்றத்துத்‌ துஞ்சிய கிள்ளி வளவன்‌ - சோழ 
வேந்தன. குராபபள்ளித துஞ்சிய கிள்ளி வளவனின 
வேறானவன என்பதால்‌ இவன குளமுறறததுத 
துஞ்சிய கிள்ளிவளவன எனறு குறிககபபெற்றான. 
சோழ வேநதருள்‌ அறமும்‌ மறமும்‌ மேம்பட 


விளங்கிய சிறபபினனான இவன, 'ஆடுதுறை 
மாசாததனார்‌, ஆலத்தூர்‌ கிழார்‌, ஆவூர்‌ 
மூலங்‌ கிழார்‌, இடைக்காடனார்‌,  எருக 


காட்டூர்த்‌ தாயங்கணணனார்‌, ஐயூர்‌ முடவனரா, 
கோவூர்கிழார, நலலிறையனரா, மாறோககதது 
நப்பசலையார்‌, வெள்ளைககுடி * நாகனார்‌ 
ஆதியோரால, சிறப்பிததுப பாடப்‌” பெறறுள்‌ 
ளான. இரவலர்க்கு அகலாச்‌ செல்வம்‌ முழுவதும 
அளிதத வகையில இவனால்‌ செலவம்‌ பெறற 
ஆலததரா இழார்‌ இவனிடதது நன்றிக கடன 
அமைய இனைப பலலாண்டு "வாழ வாழததி 
னார்‌ (புறம. 82). தமிழப்‌ பெருவேந்தர்‌ மூவருள்‌ 
அரசெனப படுவதும்‌ தமிழ்ப்‌ பெருநாடு மூன றினுள்‌ 
நாடெனபபடுவ தும இவனுடையன எனறு 
அவறறைச சிறபபிததுப்‌ பாடிய வெள்ளைககுடி 
நாகனாரின கருததுககிசைய இவன்‌ அவரது பழஞ 
செய்க கடனை விடுவித்தான (பறம. 35). சேர 


206 


சோழன்‌ ... வளவன்‌ 


வேநதனொருவனொடு பகையுற்று அவனது கருவூ 
ராகிய வஞ்சிமாநகரை இவன முற்றுகையிட்டிருந்த 
நிலையில அச்சேரன இவனை எதிர்ககும ஆற்ற 
லும்‌ மானமுமின்றி ஒடுஙகியிருந்தானாக, அந்‌ 
நிலையில்‌ இவன அவனொடு பொருதல நாணத 
தக்கதெனறு ஆலததூா கிழாரால அறிவுறுத்தப்‌ 
பெறறான (புறம. 86). எனினும அபபோரை இவன 
தவிரததிலன. நாகம்‌  புகுநதிருநத மலைமுழைஞ்‌ 
சினை இடியேறு தாககினாநறபோல அ௮சசேரன்‌ 
ஒடுஙடூயிருந்த அரண்மனையை இவன்‌ தாக்கிச்‌ 
சிதைதததையும்‌ சேரன அழியுமாறு இவன்‌ வஞ்சி 
மாநகரை வாட்டியதையும்‌ மாறோக்கத்து நப்‌ 
பசலையார்‌ பாராட்டியுள்ளார்‌ (புறம, 37,39). புல 
வரை[மிக மதிககும்‌ பண்பினனான இவன ஒருகால்‌ 
தம்மிடத்து வநத ஆவூர்‌ மூலங்கிழாரை நோககி, 
*எம்மைக கருதாதே எநநாட்டில சென றிருந்தீர்‌? 
எனறு, ஆற்றாமையோடே வினவ, *நின்னிழலில்‌ 
பிறநது நினனிழலிலேயே வளர்நத யாமேயன்றி 


்‌ ,நின பகை நாட்டிலுள்ள பரிசிலரும்‌ நின்‌ சிறப்‌ 


ரு 


டவர்‌. 


பினால்‌ நினனாட்டையே நினைப்பர்‌' எனறு 
இவனைச்‌ சிறபபிததுப பாடினார்‌ (புறம்‌, 38- 
நீ சினதது நோக்குமிடம்‌ தீப்பரக்க, நீ நயந்து 
தோககுமிடம பொன பொலியும; , செஞ்ஞாயிற 
றினகண நிலவுணடாக வேணடினும்‌ வெணடிங்‌ 
களுள்‌ வெயிலுண்டாக வேணடினும நீ வேணடிய 
பொருளை விளைக்கும்‌ வன்மையுடையை' எனறு 
அப்பாடலில இவனது ஆற்றலை அவர்‌ பாராட்டு 
மாறறரசரை வென்றழித்து அவரது முடிப்‌ 
பொன்னால கழல்செய்து இவன தன்‌ அடி பொலிய 
அணியும்‌ வல்லாணமையை அவரேபிறிதொரு பாட 
லில குறிப்பர்‌ (புறம்‌. 40). “காலனும்‌ காலம்பாஈததே 
உயிர்களைக்‌ கவாவான்‌; நீயோ காலம்‌ பாராது 
வேண்டுமிடத்தே பகைவரைக்‌ கொல்வாய. அத 
னால்‌ வெல்போர்வேநதே, நின்னைசசினபபித்தோர்‌ 
நாடு துன்பமிக்க ஆடவரோடு பெருங்‌ கலக்க 
மூற்றது' என்று இவனது ஆற்றல்‌ கோவூர்‌ திழாரா 
லும்‌: பாடபபடும்‌ (புறம்‌. 41). புலி தன்‌ குட்டியைக 
காப்பது போல இவன தனனாட்டைக காதத செங்‌ 
கோற்‌ சிறப்பைககூ றி, £புலவரெலலாம்‌ நினனையே 
கருதுவர்‌; நீ பகைவேநதர்‌ நாடுகளையே கருதிச 
செல்கின்றாய்‌” எனறு இவனுடைய அறததையும்‌ 
மறததையும்‌ இடைககாடனார்‌ பாராட்டுவர்‌ (பழம. 
£2). இவன தன்‌ பகைவனான மலையமானின்‌ 
மக்களை யானைக்‌ கால்களிலிட்டுக்‌ கொலலத்‌ 
துணிநத போது: தன்‌ 'அரூள்‌ மரபைக்‌ கோவூர்‌ 
கிழாரால நினைவூட்டப்‌' - பெற்று அசசிறுவரை 
உயய விடுத்தான்‌. (புறம. 46). இவனது வணமைச்‌ 


* சிறபபு ஆலததார்‌ கிழார்‌” (பூமி. ௪2, கோவூர்‌ 


சோழன்‌ , செங்கணான்‌ 


கிழார்‌ (புறடி, 70,386), நல்லிறையனார்‌ (புறம. 393), 
எருககாட்டூர்த தாயங்கண்ணனார்‌ | (புறம. 397) 
ஆகியோர்‌ பாடிய ஏனைப்‌ பாடலகளால நன்கு 
(விளங்கும்‌. புரவலனான இவன்‌ சிறநத புலவனாக 
வும்‌ திசுழந்தான்‌. (யான வாழும்‌ நாளும்‌ பணணன்‌ 
வாழிய! அப்பசிபபிணி .மருத்துவனது இலலம்‌ 
அணமையிலுள்ளதோ சேய்மையிலுள்ளதோ, எமக்‌ 
குக கூறுக” என்று சிறுகுடி கிழான பண்ணனது 
சிறப்பை மதித்துப்‌ பரிசிலன கூறறில்‌ இவன 
பாடிய பாடலே (புறம்‌. 128) இவனது புலமையை 
விளககும. இவன்‌ இறநத பின்‌ மாறோககதது நா 
பசலையாா (பறம. 826), ஆடுதுறை மாசாத்தனார்‌ 
(புறம்‌. 887), ஐயூர்‌ முடவனார்‌ (புறம்‌. 228), 
ஆகிய மூவரும்‌ கையறு நிலையாக இவனாணமை 
வது பாஷன்‌ நினைநது குல்‌ 
சோழன்‌ ல்ல: சோழ ங்கள்‌ இவன 
. திருப்போர்பபுறம்‌ எனனுமிடததே சேரமான்‌ 
, கணைககாலிரும்‌ பொறையை எதிர்ததுப்‌ போரிட்டு 
அவனை வெனறு குடவாயிற கோட்டத்துச 
சிறைப்படுததினான்‌. சங்கு. இலக்யெததில நேரடி 
யாக இவன்‌ யாராலும்‌ யாடபபெறவில்லை. இவ 
னால்‌ சிறைப்பட்ட சேரமான பாடலின்‌ (பறம. 
74) அடிக்குறிப்பிலிருந்தே மேற்குறிதத செய்தி 
தெளிவாகின றது... 


சோழன்‌ செருப்பாழியெறிந்த இளஞ்சேட்‌ சென்னி - சோழ 
வேந்தன. *சோழன நெய்தலங்கானல்‌ இளஞ்சேட்‌ 
சென்னி” காண்க. ர 
சோழன்‌. .கல்லுருத்திரன்‌ - புலவர்‌. அழித்தற்‌ 
கடவுளைக்‌ குறிப்பதான ருத்திரன்‌ என்னும்‌ வட 
மொழிப்‌ பெயர்‌ தமிழிலே உருத்திரன எனவும்‌ 
உததிரன எனவும்‌ வருமாதலின்‌, இபபுலவர்‌ பெயர்‌ 
நல என்னும்‌ அடைமொழியுடன நல்லுருததிரன்‌ 
என்றும்‌ நல்லுததிரன என்றும்‌ காணப்படுகின்றது. 
“சோழன்‌ நல்லுருத்திரன (பி-ம்‌, சோழனலலுத்‌ 
திரன) பாட்டு எனறு புறம்‌. 190-ஆம்‌ பாடலின 
அடிககுறிப்பும்‌ *அருஞ்சோழன நல்லுத்திரன 
மூல்லை' என்று கலித்‌ தொகைப்‌ புலவர்‌ பெயர்‌ 
களைக குறிககும்‌ வெணபாவும்‌ இப்புலவனைச்‌ 
சோழன எனத்‌ தெரிவிக்கும்‌, மேறகுறிதத புறப்‌ 
பாடலொன்றும்‌ முல்லைககலி பதினேழும்‌ ஆகப்‌ 
பதினெட்டுப பாடல்களும்‌ இவனுடையவாக 
உள்ளன. விளைந்த காலம்‌ பார்த்துக கதிர்களாகிய 
உணவைக்‌ களவிலே கொண்டு சென்று வளையின்‌ 
கண்‌ நிறைய வைக்கும்‌ எலிபோலும்‌ சிறு முயற்சி 
, யராய்த தமது செல்வத்தை நுகராது இறுகப்‌ பிடிக 


207 


சோழன்‌. ஈலங்கிஷ்ஸி 


* கும்‌ ஊக்கமில்லாதவருடன்‌ நட்பு இல்லாதொழிய 
வும்‌ தறுகணமையுடைய பனறியை அடிதுத்போது 


அஃது இடபபக்கத்தே. வீழநததாக அதனை 
உணணாதே அன்றைப .பொழுதைப போககி. மறு 
நாள்‌ விருப்பத்துபன வேட்டைககெழுந்து . பெரு! 
களிற்றியானையை வலபபககததே வீழுமாறு.அடித்‌ 
துச சாய்த்து உணடு பசியாறும்‌ புலிபோலும்‌ - 
குறையிலலாத ஊககமுடையோருடன்‌ நட்புணடாக 
வும்‌ விருமபி இவன பாடிய புறப்பாடல்‌ இவனது 
பண்பு மேம்பாட்டை விளககும்‌. காதலியரின 
முலையிடை மூழகுவதுபோல ஏறுதழுவும நிகழசசி 
யில்‌. கொலலேறுகளின்‌ கோட்டிடைப பாயநது 
அவற்றை யடககும்‌ இளைஞாககுத்‌ தம மகளிரைக 
கொடுகக விலை வேண்டா எனபது போனற 
ஆயரியல்புகளையும்‌ கொல்லேற்றின கோடுகளைக 
கண்டு அஞ்சும இளைஞனை இமமையிலேயன றி 
மறுமையிலேயும்‌ அணையமாட்டார்‌ எனபது 
போனற ஆயமகளிர்‌ , பண்புகளையும்‌ (கலி, 103) 
முல்லைக்கலிப்பாடல்களில்‌ இவன சிறப்புறப பாடி 
யுள்ளான்‌. அசை இயல கூநதலாளின (தரோபபை 
யின) கூந்தலைத தொட்டிமுததவனின (துசசாதவ 
னின ) நெஞ்சைப்‌ பிளநது பகைவா மூன வஞ்சினம 
நிறைவேறறியவனை (வீமசேனனைப) போலும்‌ 
எனவும்‌ கூறறுவனின நெஞ்சைப்‌ பிளந்து அவனது 
குடரைப பேயககு விருநதூரட்டியவனை (சிவ 
பெருமானைப) போலும்‌ எனவும்‌ . (சலி. 101) இவ 
வாறே இனனும பல மாபாரத நிகழசசிகளையும 
மறறைப புராண நிகழசசிகளையும ஏறு தழுவலில 
இளைஞரைக குத்திய ஏறுகளின செயலகளுககும்‌ 
ஏறுகளையடககிய இளைஞரின செயலகளுககு/௦ 
இவன பொருத்தமுற உவமித்துள்ளான. மறறும 
ஏறுகளின பல்வேறு நிறங்களுககும ௨றுப்புககளுக் 
கும வேறுவேறு தேவர்களையும்‌ அவரணிகளையும 
இவன .உவமை கூறும நயமும்‌ காணததகும. 
சோழனாகிய இவன்‌ முலலைககலியின பல பாடல 
களிலும்‌ பாண்டியனைக காழபபின றிப்‌ பாராட்டி 
யிருபபதும, அபபாணடியன சோழ நாட்டை 
வென்றாண்டதை விளமபியிருபபதும்‌ நினையத 
தகுவனவாம்‌. 


சோழன்‌ நலங்கிள்ளி - சோழ வேந்தன. இவன சேட்‌ 
்‌ சென்னி, புட்பகை, தேர்வண கிள்ளி என்னும 
வேறு பெயர்களையுமுடையவன, இவன தம்பி 


மாவளததான்‌. இவனுக்குத தாயப பகைவன 
நெடுங்கிள்ளி. இவனைப்‌ பாடியோர்‌ உறையூர்‌ 
முதுகண்ணன சாத்தனார்‌ (புறம்‌. 37-30), கோவூர்‌ 
கிழார்‌ (புறம, 31-33, 4௪, 68, 388, 400), ஆலத்தூர்‌ 
கிழார்‌ (புறம்‌, 225) ஆகிய மூவருமாவா, மாவளத 


சோழன்‌ நலங்கிள்ளி 


தானைப்‌ பாடிய தாமபபல கணணனாரும்‌ இவன்‌ 
காலததுப புலவரே. (பகைவரை வெனற மாறு 
பாடு மிகக செலவததையுடைய தேர்வண்‌ கிள்ளி” 
என அவர்‌ இவனைக குறிதது இவனுககுத தமபி 
என மாவளததானை விளிபபா (புறம, 48). இவன 
அறிவராலும அறியப்படாத அடக்கத்தோடே, 
யானை தன கதுபபிலே அடககிய எறிகல்லைப 
போல மறைத்த வலிமையுடையவனாய்ப்‌ புலவரால்‌ 
பாடுதறகரியவனாய விளஙகியதை முதுக்கண்ணன்‌ 
சாத்தனார்‌ வியநது பாடுவர்‌ (புறம்‌. 80). பொருளும 
இனபமும்‌ அறத்தின்‌ பின்னே தோனறும்‌ காட்சி 
போலசசேரபாண்டியராகிய ஏனை இருபெருவேநத 
ருடைய குடைகளும்‌ இவனுடைய வெணகொற்றக்‌ 
குடையின பினனே விளங்க இவன தலைமைப்‌ 
புகழுடனே ஆணடதைக்‌ கோஷவூ கிழார்‌ கிளந 
துரைபபார்‌ (புறம 81). கழ்ககடல பின்னதாக 
மேறகடலின அலைகள்‌ தன குதிரைக்‌ குளம்பை 
அலைககுமாறு இவன பகைவரை வெனறு வலமாக 
வருகையில்‌ தம நாடுகளுக்கும்‌ வருவானோ என்று 
வடநாட்டரசர்‌ பலரும்‌ துஞ்சாக கணணராய்‌ 
அஞ்சியிருந்தனர்‌ எனவும்‌ அபபாடலில்‌ அவரே 
இவனது மேம்பாட்டைப்‌ பாடுவர்‌. இவனாட்சியில 
நாடு இவனது கருத்தின்படியே நடநதது (புறம்‌, 
22). பாணடிய நாட்டிலிருநத ஏழரண்களை 
வென்று கைக்கொண்டு . அவறறிலே இவன்‌ தன 
புலிப்பொறியைப பொறித்தான்‌ (புறம்‌ 33). தாயத்‌ 
தானான நெடுங்கிள்ளி இவனொடு மாறுபட்டு 
நடநதானாக அவனிருநத அஆவூரை இவன 
முறறுகையிட்டான்‌; இவனை யெதிர்க்கும்‌ ஆறற 
லிலலாத அவன்‌ தனனரணைத்‌ திறவாதே 
. அடைத்துஒரு புறமே ஒடுஙகியிருநதான (பறம. 44) 
அந நிலையில கோவூர்‌ கிழாரால. அறமும்‌ மறமும்‌ 
ஊட்டப்‌ பெற்றும்‌ அநநெடுங்கிள்ளி கதவைத 
இறநது இவனை யெதிராது தப்பியோடி உறை 
யூருட்‌ புகுநது ஒடுங்கனானாக இந்நலங 
கிள்ளி அவ்வூரையும்‌ முற்றுகையிட்டான்‌. அங்கும்‌ 
செனற கோவூர்‌ கிழார்‌ அவனைத தெளி 
வித்துப பயனிலலையென இவனிடம்‌ போந்து, 
“நும செய்கை நுமது குடிககுத தக்கதனறு; இம்‌ 
மாறுபாடு நுமபோலும்‌ வேந்தர்ககு மெயம்மலி 
உவகையை உணடாக்கும்‌; ஆதலால்‌ நீர்‌ இப 
போரைத தவிர்தலே தககது' எனச்‌ சநது செய 
தார்‌ (பறம. 58), புலவரால பாராட்டப பெற்ற 
இவன தானும சிறநத புலவனாய்த்‌ திகழ்நதான. 
நெடுஙதிள்ளியையோ வேறொருவனையோ குறித்து 
இவனுரைதத வஞ்சினசு காஞ்சிப்‌ பாடலும்‌ (புறம. 
75), அரசபாரம குறித்துப பேசிய பொருணமொழிக 
காஞ்சிப்‌ பாடலும்‌ (புறம்‌. 75). இவனுடைய 


208 


சோழன்‌ நலங்கிள்ளி தம்பி மாவளத்தான்‌ - 


சோழன்‌...சென்னி 


புலமைக்கும்‌ பெருமைககும்‌ சானறாகும்‌. இவன்‌ 
' ஈயென இரப்போர்க்குத தன இன்னுயிரையும்‌ 
கொடுக்கும்‌ வண்மையனென்பதும்‌, இகழநதோரை 
யழிககும ஆற்றலனெனபதும்‌, பொது மகளிரை 
வெறுககும பணபினனெனபதும்‌ குடிகளையோம்‌ 
பும்‌, கோலினனென பதும்‌ அபபாடலகளால்‌ அறியக்‌ 
' திடககினறன. இனனும இவனுடைய பண்புகள்‌ 
கோவூர்‌ கிழாரால சிறக்கப பாடப்‌ பெற்றுள்ளன 
(புறம்‌, 68,382,400). இவன இறந்தபின்‌ ஆலத்தூர்‌ 
' கிழார்‌ கையறு நிலையில்‌ இவனாறறலையும்‌ மேம்‌ 
' பாட்டினையும நினைந்து இரங்கிப்பாடியுள்ளார்‌ 
(புறம்‌. 225), 
5 
சோழ 
வேந்தன்‌. நலஙகிள்ளியின்‌ தம்பியென்பது பெய 
ராலே விளங்கும்‌. இவனைப்‌ பாடியவர்‌ தாமப்பல 
“கண்ணனார்‌ (புறம்‌. 48). ஒரு கால்‌ அவரோடே 
இவன வடடாடியிருககையில, அவர்‌ விளையாட்‌ 
டாகக்‌ கவறறைக கையால்‌ மறைககவும்‌, அதற்கு 
வெகுணட இவன பொறுமையினறித்‌ தன கையி 
லிருந்த வட்டினால்‌ அவரை எறிநதான. . அதனை 
அவரும்‌ பொறாதவராய்‌ உடனே, :பருநதிற்குத்‌ தப்‌ 
. பிததன்னையடைந்த புறாவின அழிவிறகஞ்சித தன 
அழிவிறகஞசாதுதூலாககோலின தட்டினுள்‌ புகுந்த 
வலியோன்‌ மரபினனே! பகைவரை வென்ற, மாறு 
பாடு மிக்க, செலவத்தையுடைய தேர்வண கிளளிக்‌ 


* , குததம்பியே! மறவர்க்குத தலைவனே! கைவண்மை' 


யுடைய தோன்றலே! நின பிறபபின்கண்‌ ஐய 
மூடையேன. நின முனனோர்‌ யாவரும்‌ பார்ப்பனர்‌ 
வெறுச்கத்தகுவனவற்றைச்‌ செயயார்‌. நினசெய்கை 
ட நினககுததகுதியுடையதோ?'' என இவனே வெறுக்‌' 
_. கததகக சுடுமொழிகளைக ' கூறினா. 1 எனினும்‌, 
' அவற்றிறகாக இவன அவரை வெறுக்காது அவ 
ரிடததுத தன தவற்றிறகாகத தலை கவிழத்தான. 
அதுகண்டு அவரும தமது பிழையை யுணர்ந்தார்‌. 
, பொறுததற்கரிய அபபிழையையும்‌ பொறுததுத 
உ தானே தவறு செய்தவன்‌ போல்‌ தலைகவிழந 
திருந்த, இவனது ' பொறுமையை வியநத அவர்‌, 
' அபபொறுமையை இவனுடைய குடிப பணபாகக்‌ 
ய்து... தணு வாழததினார்‌ (புறம, 44), 


சோழன்‌ நெய்தலங்கானல்‌ இளஞ்சேட்‌ சென்னி - சோழ 


ட.வேந்தன. நெய்தலங்கானல்‌ என்பது இவன பிறநத 
ஹர்‌; இளஞசேட்‌ : சென்னி எனபது இவனது 
்‌ இயறபெயா. இப்பெயா இளம்பெருஞ்செனனி 
எனறும்‌. ஒத்த பொருளோடே வழங்கப்‌ பெறறது 
(அகம. 875:11). இச்சோழன்‌ நெய்தலங்கானல 
. இளஞ்சேட்‌ செனனி, சேரமானொருவனை வென்று 


சோழன்‌ போர்வைக்கோப்‌ பெருநற்கிள்ளி 


அவனுக்குரிய பாமுளூரை அழித்தமையால்‌ 
சேரமான்‌ பாமுளூ ரெறிநத நெய்தலங்‌ கானல்‌ 
இளஞ்சேட்‌ செனனி எனவும்‌ (புறம. 203). வட 
வடுகரின்‌ குறும்படக்கி அவர்க்குரிய செரு (போ) 
அரண்களையுடைய பாழி நகரையழிததமையால்‌ 
செருப்பாழி யெறிந்த இளஞ்சேட்‌ செனனி 
' எனவும்‌ (புறம்‌, 570,578). குறிக்கப்‌ பெற்றான. 
இவன்‌ நெயதலங்கானலில்‌ வீற்றிருந்த போதும்‌ 
பாமுளூரை அழிததிருந்த போதும்‌ பாழி நகரை 
எறிந்திருந்த போதும்‌ ஊனபொதி பசுங்குடையார்‌ 
இவனைக்‌ கண்டு பாடியுள்ளார்‌ (புறம, 10,303, 
370,978). அவற்றால இவன்‌ பணபுகள்‌ பலவும்‌ 
புலனாகின்றன. தனனை வழிபடுவோரை !விரைந்‌ 
தறிந்து அவர்க்கு அருளுதலும பிறர்பழி கூறு 
வோர்‌ மொழிகளை நமபாது விடுத்தலும்‌ தானே 
மெய்யாக மனத்தால்‌ ஆராய்ந்து தெளிநத 
கொடுமையை ஒருவரிடத்தே காணின்‌ அதனை 
நீதி நூலுககுத்‌ தக ஆராய்நது அககொடுமைககுத்‌ 
தக்க தணடனையளிததலும்‌ தன்னடியையடைந்து 
- முன்னிறபாராயின முநதைய அருளினும்‌ பெரிதாக 
அவரது பிழையைப்‌ பொறுததுத தண்டனை 
யளிப்பதில்‌ தணிதலும்‌ ஒரு செயலைச்‌ செய்து 
பின்னர்ப்‌ பிழை செயதோமென்று இரங்காத 
- தெளிந்த செயல்களைச செய்தலும்‌ மகளிர்‌ முயக 
கததால்‌ மாறுபடுததலலலது மறவர்‌ போரால்‌ 
மாறுபடுத்தலில்லாத வலிய மார்பினனாய்‌ விளங்கு 
தலும்‌ பகைவருடைய கடத்தற்கரிய அரண்‌ அவ 
ரிடததேயிருக்கவும அதனைத்‌ தான்‌ கைககொள்வ 
தன்‌ முனனமே பாணர்க்கு நுமதெனக்‌ கொடுக்‌ 
கும்‌ வெனறியொடு கூடிய வலிமையுடையோ 
னாய்த்‌ திகழ்தலும்‌ ஆகிய பணபுகளைக்‌ குறித்து 
இவன்‌ அப்புலவரால்‌ பாராட்டப்‌ பெற்றுள்ளான 
(புறம. 10,203). இவனது ஈகை மேம்பாடும அவரால்‌ 
சிறப்புறக காட்டபபெறறுள்ளது (புறம, 578). 
“போர்வென்றி நீங்காத இணணிய தோளினனான 
சோழர்‌ பெருமகன்‌” எனறு இவனைக குறிபபிட்டு, 
வழிவழி விளங்கி வநத புகழை நிலை நிறுததி 
இவன தன குடிககடனாகப பாழி நகரை அழித்து 
வடுகரைக கொன்ற திறததை இடையன்‌ சேந்தங்‌ 
கொறறனாரும பாடுவர்‌ (அகம்‌. 876), 


சோழன்‌ போர்வைக்கோப்‌ பெருநற்கிள்ளி - சோழ இள 
- வரசன்‌. கோப்பெருநற்கிள்ளி எனனும்‌ இயற்‌ 
பெயரையுடைய இவன்‌ இத்தன எனற சோழ 
வேந்தன மகனாவான்‌. இவன தன்‌ தநதையொடு 
கருதது மாறுபாடுற்றுப்‌ பகை கொண்டு நாடிழந்து 
வறியனாய முககாவல நாட்டு ஆமூரிலே தங்கி 


209 


சோழன்‌ முடித்தலைக்‌ 


ச அந்துவஞ்சேரலிரும்‌ பொறையொடு 


சோழன்‌ முடித்தலைக்‌ கோப்பெருநற்‌ கிள்ளி 


யிருந்தான்‌. அப்போது இவனுடைய தந்தையின 
ஏவலாலோ தன்‌ விருப்பாலோ அவ்வூர்‌ மலல 
னொருவன்‌ இவனை வென்று அவ்வூரைத்‌ தன 
தாக்கக்‌ கருதிப்‌ போர்க்கு வந்தான. இவன்‌ அம்‌ 
மல்லனது வலிமையைக கெடுத்து, மற்போரினால்‌ 
ஒரு காலை மண்டியாக மடிதது அவனது மார்‌ 
பிலே வைதது, மற்றொரு காலினால்‌ அவனது 
எதிர்ச செயகையை (உபாயத்தை) விலக்கி முதுனெ 
கண்‌ வளைத்து, பசிதத யானை மூஙகிலைத தினன 
முறிபபது போல்‌ அவனை மடககிக கொன்றான, 
இவன அபபோரில மிக விரைநது அமமல்லனைக்‌ 
கொன்றதை மூன்று பாடல்களில (புறம. 80-88) 
பாடும்‌ புலவர்‌ சாத்தததையா, இவனுடைய 
தநதையாகெ திததனை நினைநது, அவன உவப்‌ 
பினும்‌ உவவானாயினும இவனது வெறறி நிலை 
யைக்‌ காணபானாக” என விரும்புவாரா, இவனி 
டத்தே கைக்கிளைக காதலுடையவர்‌ பெருங்கோழி 
நாயகன்‌ மகளாகிய புலவா நக்கணணையரா. 
அவரும்‌ இவனைப்‌ பறறி மூனறு பாடலகள்‌ (புறம, 
83-85) பாடியுள்ளார்‌. “என தலைவன தன நாடு 
இழந்த வறுமையால்‌ புலலரிசிக்‌ கூழை உணடானா 
யினும பகைவர்‌ அஞ்சததகக பெரிய தோளை 
யுடையவன்‌; யான அவனுடைய சிறைப்புறத 
திருந்தும பலகாலும அவனால காணப்பெறினும்‌ 
மெய்யுறப்‌ பெறாமையின வருநதிப பொன 
னிறததை யுடையேன்‌ ஆயினேன” என்று இவனி 
டத்துக்‌ காதலை அவா பாடுவாரா (புறம. 84). 
மறறும்‌ இவனது போராற்றலை மிகுததுப பாடும 
அவர்‌, ஆமூர்‌ மல்லனொடு இவன போரிட்டு 
வெனறதைத தாமும்‌ ஆர்வததுடன கண்டு பாடி 
யுள்ளார்‌ (புறம 85). 


சோழன்‌ மணக்கிள்ளி - சோழன்‌ மகள்‌. மணககிள்ளி 


எனபது இவள்‌ பெயர்‌, சோழன மகளாதலின 
இவள சோழன மணககிள்ளி எனபபெறறாள்‌ 
குடவா கோமானாகிய நெடுஞ்சேரலாதனுககு 
இவள்‌ ஈன்ற மகனே கடலபிறககோட்டிய செங 
குட்டுவன (பதி, ப,5), 


கோப்பெருநற்‌ கிள்ளி - சோழ 
வேநதன. இக்கோப பெருநறகிள்ளி சேரமான 
பகைமை 
யுடையான போலும்‌. அதனால இவன ஒருகால்‌ 
அச்சேரனது கருவூரை முற்றுகையிடடிருககையில, 
இவன்‌ ஏறியிருந்த யானை மதங்கொணடு ௮௧ ௧௬ 
வூருக்குள்‌ புகுநதது. பாகர்க்கும ஏனை மறவாககும 
அடங்காத அககளிறு இவனோடு பகைப .புலதத 
திசைகெடடு ஓடியபோது வேணமாடதது மேலே 


சோழன்‌ வேற்பஃ.றடக்கைப்‌ பெருநற்கிள்ளி 


உறையூர்‌ ஏணிச்சேரி முடமோசியாருடன்‌ இருந்த 
சேரமான்‌, இவனைக்‌ குறித்து யாரென்று அப்‌ 
புலவரை வினவ, இவன்‌ சோழ நாட்டு வேந்த 
னென்பதையும்‌ இவன்‌ களிறு மதம்பட்டதையும்‌ 
கூறி, இவன்‌ நோயிலனாய்ப்‌ பெயர்வானாக 
என்றும்‌ அவர்‌ வாழ்த்தினார்‌ (புறம்‌. 18). 


சோழன்‌ வேற்பஃறடக்கைப்‌ பெருநற்கிள்ளி- சோழவேந்தன்‌ 
வேற்பஃறடக்கைப்‌ பெருவிறற்கிள்ளி (புறம்‌. 62- 
அடிக்‌) எனவும்‌ குறிக்கப்‌ பெறும்‌ இப்பெருநற்‌ 
“கிள்ளி (புறம்‌, 368-அடிக்‌) சேரமான்‌ குடக்கோ 
நெடுஞ்சேரலாதனின்‌ பகைவன்‌. இவன்‌ தன்மேல்‌ 
படையெடுத்து வந்த அச்சேரமானைத்‌ திருப்‌ 
போர்ப்‌ புறம்‌ என்னுமிடத்தே எதிர்த்துப்‌ பொருது 
அவனையும்‌ கொன்று தானும்‌ மாண்டான்‌. இரு 
பெரு வேந்தர்‌ படைகளும்‌ முற்ற மடிந்ததை அக்‌ 
களத்தே கண்ட கழாத்தலையாரும்‌ பரணரும்‌ 
தொகை நிலைத்‌ துறையில்‌ அவ்வீழ்ச்சியைப்‌ பாடி 
யுள்ளனர்‌ (புறம்‌, 62,68). 


சோழன்‌ வேற்பஃறடக்கைப்‌ பெருவிறற்‌ கிள்ளி - சோழ 
வேந்தன்‌, “சோழன்‌ வேற்பஃறடக்கைப்‌ பெருநற்‌ 
கிள்ளி” காண்க, 


சோழிய ஏனாதி திருக்குட்டுவன்‌ - குறு நில மன்னன்‌. 
சோ பாட்டினுட்பட்ட குட்ட நாட்டு மன்னர்‌ மர 
பினனான இக்குட்டுவன்‌ *திரு' என்னும்‌ அடை 
மொழியோடு திருக்குட்டுவன்‌ எனப்‌ பெயர்‌ பெற்‌ 
றான்‌. இவன்‌ சோழ வேந்தனிடத்தே தானைத்‌ 
தலைவனாயிருந்து போர்ச்‌ செயல்‌ மாண்பு குறித்து 
அவ்வேந்தனால்‌ சோழிய ஏனா தி.என்னும்‌ சிறப்புப்‌ 
பட்டம்‌ பெற்றவன்‌. வெண்குடை என்னும்‌ 
ஊரினனான இவன்‌ சிறந்த வண்மையாளன்‌ 
என வையகம்‌ புகழ விளங்கினான்‌. இவனது 
வண்மைச்‌ சிறப்பினைக்‌ இணைஞன்‌ கூற்றிலே 
கோனாட்டு எறிச்சிலூர்‌ மாடலன்‌ மதுரைக்‌ 
குமரனார்‌ வஞ்சப்‌ புகழ்ச்சியாகப்‌ புகழ்ந்து பாடி 
யுள்ளார்‌ (புறம்‌. 394). வைகறைப்‌ பொழுதிலே ஒரு 
கண்‌ மாக்கிணையை அறைந்தவாறு தன்‌ குந்தை 
யின்‌ வஞ்சிப்‌ போர்த்திறத்தைப்‌ பாடி வந்த 
கிணைஞனுக்கு இவன்‌ அகமலிந்த உவகையோடே 
போர்க்களிறொனறை ஒப்பனை செய்து விடுத்தா 
னாக, அவ்வெஞ்சின வேழத்தைக்‌ கண்ட 
கிணைஞன்‌ அஞ்சி அதனை இவனிடத்தே திருப்பி 
விட அது தன வரிசைக்குச்‌ சிறிதெனவுணர்ந்து 


அவனால்‌ திருப்பப்‌ பட்டதாகக்‌ கருதிய இவன்‌, 


அதற்கு நாணிப்‌ பிறிதுமோர்‌ பெருங்களிற்றை 


சோறு 


அதனோடு சேர்த்து நல்கினான்‌ என்று இவனது: 
கொடைச்‌ சிறப்பை அக்கிணைஞன்‌ கூற்று வெளிப்‌ 
படுத்தும்‌. 


சோற்றுலை - சோறு சமைக்கும்‌ உலை. கூட்டமாகச்‌ 
செல்லும்‌ உப்பு வாணிகர்‌ தக்கடை கோலா லாய 
சிறு தீயினை மூட்டி நீராலாய சோற்று உலையில்‌- 
சோறு அமைக்கும்‌ உலையில்‌-உணவு சமைப்பர்‌ 
(அகம்‌, 169:5-7), 


சோறு - 1. அரிசியைச்‌ சமைத்த உணவு. *தம்முடை 


கைகள்‌ களன்‌ துவையையும்‌ கறியையும்‌ சோற்றை 
யும்‌ உண்டு வருந்தும்‌ செயலல்லது வேறு செயல்‌ 
அறியாவாகலான்‌ பெரிதும்‌ மெலியவாயின” எனக்‌ 
கபிலர்‌ சேரமான்‌ செல்வக்‌ சுடுங்கோ வாழியா 
தனிடம்‌ கூறினார்‌ (புறம்‌. 74:18:70), நெருப்பு, 
சோறு ஆக்குதற்கு உதவும்‌ தன்மையது (புறம்‌. 
20:7). “பெருமையை உடையோய்‌, நீ முயற்சியில்‌ 
வெறுப்பின்றி வேற்று நாட்டின்கண்‌ சென்று 
விடும்‌ படையுடனே சோறு உண்டாக நடப்பாய்‌: 
அதனால்‌ இரும்பொறை ஓம்பிய நாடு புத்தேள்‌ 
உலகம்‌ போன்றது எனக்‌ கேள்வியுற்று வந்து 
இனிது கண்டேன்‌” எனச்‌ சேரமான்‌ யானைக்‌ 
கட்சேய்‌ மாந்தரஞ்‌ சேரல்‌ இரும்பொறையிடம்‌ 
குறுங்கோழியூர்‌ கிழார்‌ கூறினார்‌. (புறம்‌. 22:94- 
38). நலங்கிள்ளி பாண்‌ சுற்றத்திற்கு ஊன்‌ சோற்‌ 
மலை நல்கினான்‌ (புறம்‌. 33:14). கிள்ளி வளவன்‌ 
பெரிய திரளையான கொழுஞ்‌ சோற்றினை 
உண்ட பாணர்க்கு நீங்காத செல்வம்‌ முழுவதை 
யும்‌ கொடுத்தனன்‌ (புறம்‌ 34:14,15), உழத்தியர்‌ 
பொய்கையிலுள்ள வாளையினது ஊன்‌ துண்டத்‌ 
தைப்‌ புதிய நெல்லினது வெண்சோற்றுக்கு மேலீ 
டாகக்கொண்டு விலாப்‌ புடைக்க உண்டனர்‌ (புறம்‌, 
61:1-6), “பாரியினது பறம்பு அவன்‌ உயிருடனிருந்த 
போது அடப்பட்டு அமையாத கொழுவிய துவை 
மையும்‌ ஊன்‌ கலந்த சோற்றையும்‌ விரும்பிய 
வண்ணம்‌ தரும்‌ மிக்க செல்வத்தை உடைத்தாயிருந்‌ 
தது' எனக்‌ கபிலர்‌ செயலற்றுக்‌ கூறினார்‌. (புறம்‌, 
118:2-4). போரை விரும்பிய முருகனை ஓக்கும்‌ 
வென்றியை உடைய பாரியின்‌ நாடு, பெருந்தோளை 
உடையவளாகிய மனையாள்‌ நறிய நெய்யிலே 
கடலை துள்ளச்‌ சோற்றினைச்‌ சமைத்து, அதனை 
ஊட்டுதற்காகக்‌ கலங்களைக்‌ கழுவ முற்படும்‌ 
வருந்தாத புது வருவாய்‌ இனிப்‌ பாழ்படுமோ 
என இரங்கி மொழிந்தார்‌ (புறம்‌, 120:14-21). 
வறுமையால்‌ வாடிய பெருஞ்சித்திரனார்‌ “கன்‌ 
புல்லுளைக்‌ குடுமிப்‌ புதல்வன்‌ பாலில்லாத வறு 
விய தாயின்‌ முலையைச்‌ சுவைத்துப்‌ பால்‌ பெறா 


சோறு 


னாய்க்‌ கூழையும்‌ சோற்றையும்‌ வேண்டி வறுங்‌ 
கலததைத துழாவி ஒன்றும்‌ காணாமல்‌ அழுதனன” 
எனக்‌ குமணனிடம்‌ கூறினார்‌ (புறம்‌, 160;18-81). 
பிட்டங கொற்றனிடம்‌ பரிசில்‌ பெற்ற பாணன 
தன்‌ சுற்றத்தை நோககி, ‘உலையை ஏற்றுக; 
சோறு ஆக்குக' என மகிழ்ந்து கூறினான (புறம. 
173:1). மழை பெயயும்‌ காலத்தை உணர்நது தம 
முட்டைகளைக்‌ கொணடு மேட்டு நிலத்தில்‌ சோக 
கும்‌ சற்றெறும்பின்‌ ஒமுங்கனை ஒபபப பண்ணன்‌ 
வரையாது வழங்கிய சோற்றுத திரளைகளை ஏந்‌ 
திய கையினராயச்‌ சிறுவர்கள்‌ வரிசை வரிசையா 
கச்‌ செல்வர்‌ (புறம்‌. 173:8-9), *எத்திசைச்‌ செலினும்‌ 
அத்திசைச்‌ சோறே' எனபது ஒளவையார்‌ கூறறு 
(புறம. 80:19), பெருஞ்‌ சோற்றினைச சமைத்துப்‌ 
பல ஆணடுகள்‌ தனனால பாதுகாககப்பட்ட. 
களிற்றை இழந்த பாகன்‌, அவ்வியானை தங்கி 
யிருந்த கூடத்தின்கண்‌ கம்பம்‌ வறிதே நிற்கப்‌ 
பார்த்துக்‌ கலங்கினாற்‌ போலப்‌ பொன்னரி 
மாலையை உடைய வள்ளியோனாகிய கிள்ளியை 
(கோப்பெருஞ்சோழனை) இழந்த உறையூர்‌ மன்‌ 
றத்தைக்‌ கண்டு பொத்தியார்‌ கலங்கினார்‌ (புறம்‌. 
220), “அதியமான்‌ நெடுமானஞ்சி சிறிதளவுள்ள 
சோறு கிடைதத காலத்தும்‌ மிகபபல கலத்தொடுங்‌ 
கூட உணடான்‌; மிக்க அளவில்‌ சோறு 
திடைதத காலத்தும்‌ மிகப்பல கலத்தோடு பல 
ரொடும்‌ கூடி உணடான்‌; அது கழிந்ததே' என 
அதியமானஞ்சி இறந்த போது ஒளவையார்‌ வருந 
இனார்‌ (புறம்‌. 250.7). மல்லி நாட்டின தலைவ 
னான காரியாதியின்‌ நெடுமனை முறறம்‌, யாவர்க்‌ 
கும்‌ வரையாது வழங்கும்‌ மிகக சோற்றை உடைய 
முரிநத குறட்டினை உடையது (புறம்‌ 261:5). துடுப 
பால்‌ துழாவப பெறற களிப்பினைக்‌ கொணட 
வெணசோறு, வறுத்த கொழுவிய ஊன துண்டங்‌ 
களைப்‌ பெயது நெய்கலந்து சமைக்கபபட்டது 
(பறம. 328:9-11). வெண்சோறு, நாட்டினைக காக 
கும்‌ மனனரது பெரு மனையின்‌ புறக்கடையில 
பலியாக எறியப்பட்டது (புறம. 331:11,12). அந்‌ 
தணர்ககுத தணணடை நலகியும்‌ இரவலர்ககுச 
சோறளிததும்‌ பரிசிலாககு நன்கலம்‌ வீசியும்‌ இல 
லத்தில வாழுங்கால, தமககு இடம்‌ சிறிதரதலை 
அஞ்சி உயர்ந்தோர்‌ உலகம்‌ புகுதறகு வீரர்‌ 
போரிட்டனா (புறம்‌, 362:138-22), *எம தலைவனா 
கிய ஓய்மான வில்லியா தன, பன்றியின்‌ கொழுவிய 
ஊன துணடங்களை நறு நெய்‌ ஊற்றி வறுதது, 
நாட்காலையில சோறறுணவோடு கொடுத்து 
எமது பசியைப போகக வலலனாவன” எனக 
கிணைப்‌ பொருநன கூறினான (புறம்‌. 779:8-11), 


211 


சோறு 


*சோழன்‌ நலஙகிள்ளி, நெய்யால்‌ தாளிதம்‌ செயயப 
பெற்ற ஊன கலந்த பலவகையான சோற்றுடன 
இனிய சுவைமிக்க பிற உணவினையும இரவலர்‌ 
பசி தீர நலகுவன்‌' எனக கோவூர்‌ கிழார்‌ அவன 
கொடையைச்‌ சிறபபிபபர்‌ (புறம, 382:8-10). நிணம்‌ 
பெருத்த கொழுஞ்சோறு (புறம்‌. 384118). உழவர்‌ 
பழஞ்சோறறுப புகவு அருநதினா (புறம்‌, 395-5), 
குறு முயலின நிணம்‌ பெயத நறுநெயமிகக சோறு 
கிணைஞர்ககு வழங்கப்‌ பெற்றது (புறம்‌. 896:17, 
18). களளினை மிகுதியாகப்‌ டருகியவர்‌ பழஞ்‌ 
சோறு உணடனர்‌ (புறம. 599:10,11) 
பெய்து வெண்ணெல வெண்சோறு சமைககப 
பெற்றது (பத. 12:17), “விறலியர்களே, மேகம 
மழை பெயயாது பொயப்பினும்‌ சேரலாதன்‌ நீர்‌ 
விரும்பியவற்றைப்‌ பொய்யா து நல்குவன்‌; ஆதலின 
கள்ளை உண்ணுமின; சோற்றை ஆககுமின ; ஊன 
கறியை வெட்டுமின; புழுக்குதற்குரிய கறி வகை 
களை உலையில்‌ ஏறறுமின்‌, எனச்‌ சேரலாதனது 
கொடைச சிறப்பைக குமட்டூர்‌ கண்ணானார்‌ பாடு 
கிறார்‌ (பத. 18:1,2,11,13). “சோறு வேறு எனனா 
ஊன துவை யடிசில்‌' மறவாசகு வழங்கபபெறறது 
(பதி. 45:13). குடககோ இளஞ சேர லிரும்பொறை 
பகைவரது குருதி தெளிததுப்‌ பிசைநத இரணட 
சோறறுக குவியலாகிய குனறைக கொணடு அயிரை 
மலையிலுள்ள கொறறவையைப பரவினான 
(பதி. 98:11,18) இடையறாத செலவ வருவாயினை 
உடைய பெரிய ஊரின்சுண்‌ விழாக கழிநத பின 
னாளில்‌ ஆண்டுப்‌ பெறுகினற சோற்றை விருமபா 
மல்‌ பொருநர்‌ வேற்றுபபுலம்‌ செலல எணணுவர்‌ 
(பொரு, 1-3). பாணர்‌ வேலூர்‌ எயஇன்‌ எயிறறியர்‌ 
அட்ட இன்புளி வெஞ்சோறு ஆமான சூட்டொடு 
பெறுவர்‌ (சிறு. 172-177). *ஓயமா நாட்டு நலலியக 
கோடனது ஆமூரைச செனறடைவீராயின ஆங்கு 
உழவர்‌ தஙகையாகிய, தொடிககை மடநதை தன 
மக்கள்‌ வாயிலாக உம்மை முறையாகத தடுதது 
உலக்கையால்‌ குறறிய மாணபமைநத வெள்ளரிப்‌ 
சோறறினை நணடினது கலவையோடு இடப 
பெறுகுவீா” எனச சிறுபாணா ஆழ்றுப்படுததப 
பெறறனா (று, 188-196). கருங்கை வினைஞரிை 
சிறுவா பழஞ்சோறறமலை உணபர்‌ (பெரு, 225, 
234). தொணடைமான்‌ இளந்திரையனது நாட்டின்‌ 
வளங்கெழு பாககம்‌, கமுகின பக்கததே சூழந 
துள்ள தெங்கின காய்கள, வழிச்‌ செலவரா சமைக்‌ 
கினற சோறு அடும்பானை அசையுமபடி வீழகின ற 
புதுவருவாயினை உடையது (பெரு, 363-587), 
போரில செஞ்சோறறுக கடன இறுததுபபட்ட 
மறவரை 'சோறு வாயதது ஓழிநபீதோா' 


மையூன 


என 


சோறு 


நபபூதனரா குறிப்பா (முலலை, 72,79), பேய்‌ 
மடையன்‌ ஊனசோறு சமைததான (மது. 94, 
95). மதுரை மாநகரில்‌ பலரும்‌ இனிதென்று 
கூறுமாறு சமைதத இறைச்சி கலநத சோறறை 
யும நிலததில வீழநத கிழங்கு போன்‌ றவற்றை 
யும இனிய பாற சோறு முதலியவற்றையும்‌ 
கொடுககப பெற்றோர அவற்றைப்‌ பலவிடங்களி 
லும உணபா (மது. 533535). காவிரிப்‌ பூம்‌ பட்டி 
னதது அறக்‌ கூழச சாலைகளில சோறு வாககிய 
கொழுங்கஞ்சி யாறு போலத தெருககளில பரந 
தொழுகியது (பட்‌. 48-45), கரிகால வளவனின 
பகைவர்‌ நாடுகளில விருநதினர்‌ இடையறாது 
உண்டும குறையாத பெருஞ்சோற்றினை உடைய 
அடுசகளையோடு கூடிய இலலங்களின திண்ணை 
மீதிருநது பைங்கிளிகள்‌ மழலை மிழற்றின (ட்‌. 
262-264) *முள்ளரித்து இயறறிய வெள்ளரி வெண்‌ 
சோறு' சுறறததுடன அருநதிச்‌ செனமின எனறு 
கூததர்‌ ஆற்றுபபடுததபபட.டனர்‌ (மலை, 465-470). 
பரதவ மகளிர்‌ உப்பினை விறறு அதறகு மாறாகப்‌ 
பெற்று வநத நெலலினால மூரல வெணசோறு 
சமைததனா (அகம. 60:4). உழுநதுடன கூட்டிச 
சமைதத கொழுஙகளி மிதவையும்‌ பெருஞ்சோற்றுத 
திரளும திருமண நாளில வழங்கபபடடன (அகம. 
86:1-3) புலி துறநத மான இறைசசியை மூஙகிலில்‌ 
விளைநத நெலலரிசியூடன ஆயர்‌ சேரியில உளள 
தயிரினைப பெய்து சமைதத வெள்ளிய நிணம 
உருசுகிய வெண்சோற்றினை நெறிசெல வமபலா 
உணடனா (அகம. 107:8-10). தோழியும்‌ தலைவி 
யும்‌ கடல நீராடியும்‌ சிற்றில இழைததும்‌ சிறு 
சோறு ஆக்கியும்‌ வருந்திய வருததம தீர இளைப 
பாறி இருந்தனர்‌ (அகம்‌. 110:6-9), வணிகச்‌ சாதத 
ரது சோறு பொதிநத பனை ஓலையாலான குடை. 
களைச்‌ சூறைககாறறு மோத அதனால எழும்‌ 
ஓசையைத தனது துணையின குரல என எணணிக 
கடுவன அதனை அழைக்கும்‌ (அகம, 121:11-15), 
இறைசசியுடன கூட்டியாககிய நெயமிகக வெண 
சோறு சுறறததாாககு வழஙகபபெறறது (அகம, 
186.1,2). ஆறலைபபோர்‌ கோலில்‌ கோததுக 
கொண்டு வகியது போக எஞ்சிய யானையின 
ஊனை, உப்பு வணிகர்‌ சிறு தீயில வதககி இனிய 
நீரால்‌ ஆன சோற்றுலையில கூட்டிச்‌ சமைப்பர்‌ 
(அகம்‌. 169:9-7), பாணமகளிர்‌ அமலை வெஞ்‌ 
சோறறினைத தீம்புளிப்‌ பிரமபின கனி பெயது 
விடியலில தம்‌ கொழுநர்ககு ஆம்பலிலையில 
வைப்பா (அகம்‌. 198,4-7). முனனோர்க்குத தென 
புலக கடன ஆற்றிய உதியஞ்சேரல்‌ பெருஞ்சோறு 
கொடுதத ஞானறு பேயச்‌ சுறறஙகள்‌ அதை உண 


212 


சோனை - ஓர்யாறு. (பா. பே). 


ஞமலி 


டற்குக குழுமியிருநதன (அகம்‌. 283:8-10). தலைவி 
“பெருஞ்சோற்று இலலத்துத தங்காமல்‌ ஏதிலாளன 
காதலை நமபி அருஞ்சுரம செனறனனளே' எனத்‌ 
தாய்‌ இரஙகினாள்‌ (அகம்‌. 278:8-18). , செம்மறி 
யாட்டுத தயிராகிய உலையில்‌ வரகரிசியுடன 
ஈரமான புற்றிலிருந்து வெளிபபட்ட ஈயலையிட்டுச 
சமைத்த இனபுளி வெஞ்சோற்றினைப பசு வெண்‌ 
ணெயுடன்‌ இளையா உணடனா (அகம்‌. 394: 
2-7). குதிரைகள நெயம்மிதி உணவை வெறுததுக 
கொழுஞ சோற்றினை உணடன (அகம்‌. 400:7,18), 
தொணடியில வயலகளில விளைந்த வெண்ணெல்‌ 
வெஞ்சோற றினை ஏழு கலங்களில ஏந்திக கொடுத 
தாலும்‌ தலைவியின பெருநதோள்‌ நெகிழதற்குக 
காரணமான துனபத்தை நீக்கவிருநதினர்‌ வருமபடி 
கரைநத காககைககுரிய அப்பலி அளவாற சிறிதே 
யாகும எனததோழி கூறினாள்‌ (குறு, 210). உழவன்‌ 
விடியலில வரால துணடததுடன்‌ புகாவை அரிபெ 
பொம்மல பெருஞ்சோற்றினை நிறைய உண்டான 
(நற. 60:8-6). சுணவனது இல்லம்‌ வறுமையுறற 
தாகத்‌ தன தநதை கொடுதத கொழுஞ்சோற் 
றுணவைப்‌ பெறத்‌ தலைவி மறுத்தாள்‌ (நற. 110: 
10,11). காககை, சோழரின கழாஅர்‌ எனனும்‌ பதி 
யில்‌ பலிககொடையொடு நல்கும்‌ சோற்றுததிரளை 
யும்‌ ஊனொடு கலநத பெருஞ்சோற்றையும கருதி 
யிருக்கும்‌ (நற. 281:1-6). சோற்றைச்‌ சொரிகினற 
குடம்‌ போலத தாழையின்‌ குவிந்த அரும்பு மலர்ந 
தது (நற. 485:4,5), காசுகைப்‌ பேடை சுற்றததை 
அழைததுக கருணைக கிழங்கின்‌ பொரிக்கறியோடு 
செநநெல வெண்‌ சோறறினைத்‌ தெயவததிற்கிடும 
பலியொடு கவர இலலததில்‌ கூடியிருக்கும்‌ (தத்‌. 
3674-5). தலைவி சிறுசோறு சமைத்து ஆயத்திற்கு 
இட்டு நோன்பு நோறறாள்‌ (சலி. 89:20). அகன்ற 
இடத்தையுடைய இலலம்‌ பெரிய செல்வம்‌ திலை 
பெறற மிகுந்த சோற்றினை உடையது (கலி,83:1), 
2. கஞ்சி. வேந்தன சோறு-கஞ்சி-தனனிடத்தே 
பொருந்துதலுறற நீரையுடைய துகிலை உடைககு 
மேல்‌ அணியும அணிகலனகளால பொலிவுபெறும 
படி உடுததினான (மது. 721,722) 


“சோணை” காண்க. 


ரூ 


ஞமலி - நாய்‌. சேரமான கணை சுகாலிரும்பொறை 


யைச சங்கிலியால பிணிககபபட்ட ஞமலி - நாய்‌ - 


ஞமன்‌ 


போலப்‌ பிணித்துத்‌ துன்பத்தைச்‌ செய்தவர்‌ 
கேளலலாத கேளிர்‌ (புறம்‌, 74:9,4), அங்காந்த 
வாயையுடைய ஞமலியொடு பசிய தூறுகளை 
யடித்துக்‌ கானவர்‌ காட்டிலுள்ள முயல்களைக 
கொள்ளை கொண்டுணணுவர்‌ (பெரு, 218,115). 
எயினரது அரணிலே தங்கின, நெல்லினது சிவந்த 
அவிழாகிய சோற்றை, ஞமலி கொண்டு வநத 
உடும்பினது பொரியலோடு மனைகள்‌ தோறும்‌ 
பெறுகுவீர்‌ எனப்பாணன்‌ ஆறறுப்படுத்தப்‌ பெற்‌ 
நான (பெரு. 129-185). கோழிகளுடன ஞமலி 
யும்‌ நெருங்காத மனையிலிருந்து கிளிக்கு வேதததை 
மறைகாப்பாளர்‌ கறபிப்பர்‌ (பெரு, 299-301). 
பகைப்புலத்தைப்‌ பாழாககும்‌ வீரரைப்போலச்‌ 
சினததாலே செருக்பெ பிற விலங்குகள்‌ தம்மேல்‌ 
நெருங்குந்தோறும்‌ வெகுளும்‌ தன்மையுடையதாய்‌ 
மூஙகில முளை போ லும பலலினையும்‌ உகிரினையும்‌ 
உடைய ஞமலி, இமையாக்‌ கண்ணினையுடைய 
தாய்த்‌ தலைவி தோழியரை வளைதது நெருங்கி வர 
அவாகள்‌! நடுங்கினர்‌ (குறி, 1௪0-184). மலையிடத்தே 
உலாவும்‌ வருடைமானின தோற்றம்‌ போலக்‌ கூரிய 
உரை யுடைய ஞமலீயின்‌ வளைநத காலையுடைய 
ஏற்றை ஆட்டுக்‌ கடாயோடே பண்டசாலையின்‌ 
முற்றததில்‌ குதிக்கும்‌ (பட்‌, 138-141). வலிகெட்ட 
ஞமலியின நாவினை ஒதத சிறிய அடியினை 
யுடையவர்‌ விறலியர்‌ (மலை. 42,48), தலைவி 
களவுககாலத்து ஏற்படும்‌ தடைகளைக்‌ கூறும்‌ 
போது, *இந்த ஊரானது, அன்னை துயிலினும்‌ 
காவலர்‌ கடுகுவர்‌; காவலர்‌ துஞ்சினும்‌ நாய்‌ 
குரைககும்‌; ஒலிமிக்க வாயினையுடைய ஞமலி 
குரையாது உறங்கினும்‌ நிலவொளி கதிரவன ஒளி 
போல்‌ இருக்கும்‌” எனக்‌ கூறினாள்‌ (அகம, 188: 
5-11). உமணர்மகள்‌, நெல்லுககு ஒத்த அள 
வினதே வெள்ளிய கல்லுப்பு என விலைகூறலின்‌, 
ஒலி வேற்றுமையறியும்‌ மனையிலுள்ள ஞமலி 
குரைககும்‌ (அகம்‌. 240:5,9). *மங்கையரே அம்பு 
பாயநது புண்கூர்ந்த யானையொனறு நும்புனத 
துககண போகலுற்றதோ' எனச்‌ சினங்‌ கொண்ட. 
ஞமலி தன்‌ பக்கததே தொடரத்‌ தலைவன்‌ 
தலைவியை வினவினான (அகம்‌. 888,10-15). ஞமலி 
யும்‌ வேட்டையாடிக களைப்பை அடைந்தது (குறு, 
179:2). கானவன, வேட்டையிலே பெறற வெறறி 
யினால்‌ உவகையுடையனாய மனையகதது ஞமலி 
கள்‌ ஒரு சேரப்பக்கததிலே வநது குரைதது விளை 
யாடச்‌ சேரியின்கண செல்வன (நற. 885:8-7), 


ஞமன்‌ - இயமன்‌. நெருப்பும்‌ கூற்றுவனும்‌ ஞமனும்‌ - 
இயமனும்‌ - கதிரவனும்‌ கூடும்‌ ஊழி முடிவிலே, 
ஏழும்‌ ஒன்றாகிய கடலிலே அழுநதுனெற நில 


213 


ஞமன்ன்‌ - துலாக்கோல்‌, 


ஞாட்பு 


மகளை அழகிய கேழலாகி (வராகமாகி) இருமால 
கொமபிலே தாங்குதல்‌ (பரி, ச.21-ச4), இருநதிய 
கோலினையுடைய ஞமன்‌, தனமெய்யிலிருநது 
பிரிதது வெள்யாட்டு மறியை முருகனுககுக 
கொடுத்தான்‌ (பரி, 5:௪1,62). 


பரந்த அளவையுடைய 
பொருள்களை ஆராயும்‌ ஞமன்னின - துலாக்‌ 
கோலின்‌ - சமன்‌ வாயபோல ஒருபக்கம கோடா 
தொழிக எனப்‌ பல்யாகசாலை முது குடுமிப்‌ பெரு 


வழுதிக்குக்‌ காரிகிழார்‌ அறமுரைததார்‌ (புறம்‌, 6: 
8-10). 


ரா 


ஞாட்பு - போர்க்கனம்‌[போர்‌. பகைவர்‌ எறியும படைக்‌ 


கலம்‌ தம்மில்‌ கலநத அஞ்சத்தக்க ஞாட்பினகண்‌ - 
போர்க்களத்தின்‌ சண்‌-வீரபான ததையுடைய கலத 
தினராய மறவர்‌ நெடுமொழி கூறினா (புறம. 178: 
7-9). அரிய பே கூடிக்கலந்த ஞாட்பில அஞ்சகு 
தக்க நிலையில்‌ வேல பாயநத குருதி மாரபொடு 
லீரன வீழ்ந்து கிடந்தான்‌ (புறம. 2௪8. 5,8). “தின 
பாட்டனுச்கு இவன்பாட்டன, படைக்கலங்களை 
எடுததெறியும ஞாட்பில கண்ணிமையானாய முன 
னின்று மாயந்தான' என மறவன ஒருவன குடிப 
பெருமையைப புலவர்‌ மனனனிடம கூறினார்‌ 
(புறம்‌. 890:3-5), பாசறையிட.தது மனம புழுஙட, 
வாயமடிதது வேலைத தலைப பெயர்த்துச்‌ சேனை 
யின்‌ தொகுதியைச்‌ செலுததி விரைநது எறினெற 
ஞாட்பில எதிர்தது வநத பகையைத தடுதது, அத 
னால வீரனொருவன சிதைநதழிநதான (புறம்‌: ச$ல 
1-6), செழியன முசிறியை வளைதது யானைகள்‌ 
மடியககொனற கலலெனனும ஒலியையுடைய 
ஞாட்பில, வீராகள்‌ விழுப்புண பட்டனா (அகம்‌. 
57:12-17). மறவர்‌, தோள்‌ பூரிககக கழுதை நிரை 
களைப்‌ பினபறறி வரும்‌ வீரராய வணிகாகளை 
வாட்டி அவர்களது தலையைத்‌ துணித்த ஞாட்பில 
அவரவர்‌ கொளள வேணடுவனவறறைப பிரித்துக 
கொடுத்தனா (அகம. 89:10-16), மிஞிலி அதிசனைச்‌ 
கொனறு, மகிழநத  *ஒள்வாளமலை' என 
னும்‌ வெனறிக கூததை ஆடிய ஞாட்பின பூசலைப 
பலரும்‌ அறிநதனா (அகம்‌. 142:19-15), இடிபோனற 
முழகசனையுடைய ஆண்யானைகள திரண்ட 
வாட்கள்‌ பினனிய ஞாட்பில, விளங்கும்‌ வேலினை 
யுடைய தானையுடன திதியன பொருதான (அகம, 


ஞாண்‌ 


322 6-௪) நன்னனது காவல மரமாயெ நறிய மா 
மரததை வெடடிக கோசர்‌ ஞாட்பில அவளையும்‌ 
அழிததொழிததனர்‌ (குறு. 73 8-4), குட்டுவனது 
அகபபா அழியுமபடி இடிததுத்‌ தள்ளி, ஞாட்பில்‌ 
செமபியன பகற பொழுதில அதனைத்‌ 
தீககிரையா கனான (நற்‌, 14:8-5),. உதியனசேரல்‌ 
சினநது செனற ஒலிகனெற இடததையுடை ஞாட்‌ 
பில, களம்பாடுநருடன வாசசியம வாசிப்போர்‌ 
ஆம்பல்‌ என்னும்‌ பண்ணைப்‌ புல்லாங்குழலில 
இசைததனர்‌ (நற்‌. 113:9-11). 


ஞாண்‌ - நாண்‌, தேர்‌ மேலே நின்று விலலினது வலிய 
ஞாணால்‌-நாணால்‌-பிறந்த வடுப்பொருநதும்படி 
செல்வக்கடுங்கோ அம்பைச செலுததினான்‌ (புறம்‌. 
14:8,9). மலையாகிய வில்லைப்‌ பாம்பாகிய 
ஞாணைக்கொளுத்தி ஒப்பில்லாததோர்‌ அம்பை 
வாங்கிக கறைமிடறறணணல்‌ (சிவன்‌) மூனறு 
மதிலையும்‌ எய்தார்‌ (புறம, 58:1,8). வேள்வித 
தொழிற்கு வேணடிப்‌ போர்ச்கப்பட்ட புலவாய்க்‌ 
கலையினது உறுப்புததோல்‌ தன தோளின மீது 
இடப்பட்ட பூண்‌ ஞாண்‌ (பூணூல்‌) மீதே சிறநது 
தோனற பார்பபான்‌ கெளணியன்‌ விண்ணன்‌ 
தாயன்‌ விளங்கினான்‌ (புறம. 166:11,12). மாட்சிமைப்‌ 
பட்டதொழிலையுடைய விலலை மார்புற வளைத்து 
ஞாண உராயதலால்‌ தழும்பு விளங்கிய பெரிய 
கைகளை உடைய அரசரின மேம்பட்டவன இளஞ்‌ 
சேரல்‌ இரும்பொறை (பதி. 90:22,23). முநநூல 
கொண்டு முப்புரி ஆககுதலின்‌ ஓனபதாகிய 
நூலைத தனனிடததே கொண்ட ஓரு புரி மூன்றா 
கிய நுண்ணிய ஞாண (பூணூல்‌) உடையவர்‌ இரு 
பிறபபாளர்‌ (முரு. 180-182). இல்லிலே உளளதும 
மாணிக்க விளக்கு எரிவதும திணணிய ஞாணில 
திரையைத்‌ தொங்க விடபபட்டதுமாகியது பள்ளி 
யறை (முலலை. 63-84). மணிமிடறறநதணனது 
(சிவனது) மாாரபின்கண்ணது குற்றமற்ற நுணணிய 
ஞாண (பூணூல) (அகம,ச.வா, 37. விலலில 
வலிய ஞாணினைக்‌ கொளுததி வீரர்‌ பகைவரது 
மார்பில அம்பினைச்‌ செலுததுவர்‌ (அகம்‌, 61:6-8) 
வலிய ஞாணினை (தூணடிற கயிற்றினை) 
கொண்டு பரதவர்‌ மீனபிடிபபர்‌ (அகம்‌, 186:2). 
செயயினகண காலை வேட்டததிறகுச செனற, 
சிறுவர்‌ இட்ட, நுணணிய ஞாணாலாகிய அழகிய 
வலையில கொககுசசேவல அகப்பட்டது (அகம. 
290'1-4). பரதவா திருததமாகச்‌ செயயபபட்ட 
கதிரிட்டு முறுககிய வலிய ஞாணால பின்னலிட்ட 
பெரிய வலையைக கடலில இட்டனா (ற்‌. 74:1,2). 
“ஐயனே, நீ செலகினற காரியததிடத்தே நின மனம்‌ 


ஞாயில்‌ 


செலலுதலின நின்‌ கையாலே விலலின்‌ ஞாணினைத்‌ 
தடவாநினறாய' எனத தோழி தலைவனிடம்‌ 
கூறினாள்‌ (கலி, 7:5,6). 


ஞாய்‌ - நின்தாய்‌. “யாயும்‌ ஞாயும்‌-நின்‌ தாயும்‌-என்ன 


தொடர்புடையவர்‌; அனபுடைய நம நெஞ்சங்கள்‌ 
கலந்து விட்டன என இயறகைப்‌ புணர்ச்சி 
யின்‌ போது தலைவியிடம்‌ தலைவன கூறினன்‌ 
(குறு. 40:1,5) தலைவியை விடவும்‌ நுந்தையும்‌ 
ஞாயும்‌ கொடியரோ' எனத தோழி தலைவனிடம்‌ 
வினவினாள்‌ (ஐங்‌. 98.8,4). ஆயர்‌ மகனை 
யும்‌ மிகுதியாகக்‌ காதலிக்கின்றாய, ஞாயையும்‌ 
அஞ்சுனைறாய, எனறால்‌ நீ உற்ற காமநோய்ககு 
மருநது அரிது” . எனத்‌ தோழி தலைவியிடம்‌ 
உரைத்தாள்‌ (கலி. 307:25-27), 


ஞாயர்‌ - உன்தாயர்‌. “பெரும! நினது மழலைச சொல்‌ 


லைக கேட்டு, அவ்வினிமை மாறாத மனததிற்கு 
அமுதததை உணடாறபோல, இனனும்‌ இனிதாக, 
எமமையும நினையாயாய, ஞாயா - உனதாயர்‌- 
பெருநதெருவிலே நின்னைக்‌ கொண்டாடிக கற்‌ 
பிகக நீ அவர்பால்‌ கறற சொற்களை யாம்‌ கேட்‌ 
குமபடி அவற்றில்‌ சிலவறறைக கூறு' எனப புதல்‌ 
வனை நோககித தாய்‌ கூறினாள (கலி. 81:11-15)* 
*யான பாராட்டும்‌ பெரிய பாட்டுககளோடு 
ஞாயர்ககுப்‌ பட்ட கூறறையுடைய பாலைப பருகு” 
எனத்‌ தன்புதல்வனிடம்‌ தாய கூறினாள்‌ (சலி, 85: 
34-36). *நுநதை வாயிற பொய்சசூளை மெய்யாகத்‌ 
தெளிந்து, உணகண்‌ நீர்பரககும்‌ படியாக மயங்கு 
கனற நோய்‌ கை கடததலாலே, அக்கண்கள்‌ 
துயிலாத ஞாயர்ககுபபட்ட சில கூற்றை உண்பாய்‌” 
எனத தாய்‌ தன புதலவனிடம்‌ கூறினாள்‌ (கலி, 
85:26-28). 


ஞாயில்‌ - சூட்டு (மதிலின்‌ மீதுள்ள ஒரு சிற்றுறுப்பு). 


வானைப்‌ பொருநதுவது போன்ற மதிலையும்‌ அவ்‌ 
வானிடத்து மீன பூததாற போனற வடிவையுடைய 
ஞாயிலையும்‌ - சூடடினையும்‌ - உடையது அரண்‌ 
(புறம, 21:8,4). துர்நத கிடங்கினையும்‌, சோர்நத 
ஞாயிலையும்‌, சிதைநத இஞ்சியினையும உடையது 
மூதூர (புறம. 350:1,2). மதிலும்‌ ஞாயிலின்றி 
உள்ளது (புறம்‌, 95:1). காபபையடைய காவற 
காட்டையும்‌ ஆழமாகிய அகழியையும்‌ உயாந்த 
புற மதிலையும்‌ நிலையான ஞாயிலையும்‌ (மதில்‌ 
உசசியும) அம்புககட்டுககளையும்‌ உடையது மதில்‌ 
(யதி. 20:17-19). ஞாயில ஆழ்நத இடததையுடைய 


. அகழியைக்‌ கொணட குறிய படிகளையுடையது 


ஞாயிற்றுப்புத்தேள்மகன்‌ 


(பதி, 71:13). நெடிய மதிலிடத்தே படிகளையுடை 
ஞாயில்‌ அமைநதிருக்கும்‌ (பதி.தி. 2:17) வரிசையாக 
நிறகும்‌ ஞாயிலகளைக கொண்டது நீண்ட மதில 
(அகம. 134:16). அரசர்‌ பலர்‌ ஒருங்குகூடிச்‌ சூழ்நது 
கொண்டதால்‌ முறிதல்‌ பொருந்திய ஞாயிலை 
யுடைய ஒரு மதிலினகண்‌ அகபபட்ட மனனன 
போலத்‌ தலைவி துயில ஒழிநதனள்‌ (அகம. ௪72: 
16-19), 


ஞாயிற்றுப்புத்தேள்மகன்‌ - ஞாமிறாகய தெய்வத்தின்‌ மகன்‌ 
(கன்னன்‌ ). “எம்‌ சுற்றத்தார்‌ ஆயரானால்‌ யாங்கள்‌ 
ஆயத்தியரேம்‌; அது கிடக்க, நீ தான்‌ காயாம்‌ 
பூவாற செய்த கண்ணியையும்‌ துவரூட்டின கரிய 
ஆடையையும்‌ உடையாய்‌; மேய்கின்‌ ற நிரைகளுக்கு 
முன்னே ஒரு கோலை ஊன்றி அநநிரை மேயதது 
நினற நீ இடையனாம்‌ தன்மையுடையை யல்லை; 
வேறாகத்‌ தேவர்களுள்‌ ஞாயிற்றுப்புததேள்‌ 
மகனோ - ஞாயிறாகிய தெயவததின மகனோ 
(கனனனோ )-கூறு' எனத்‌ தலைவி தலைவனை 
இகழ்ந்து கூறினாள்‌ (கலி, 108:9-13). 


ஞாயிறு - கதிரவன்‌, “நினது கடற்கண்‌ தோன்றிய 
ஞாயிறு பினனும்‌ நினது, மேலகடறகணணே 
மூழகும நலல நாட்டிறகு வேந்தே' எனச்‌ சேரமான்‌ 
பெருஞ்சோற்றுதியஞ்‌ சேரலாதனை முரஞ்சியூர்‌ 
முடிநாகராயா பாடுவர்‌ (புறம்‌, 89-11), “நீதான 
' அசைந்த தலையாட்டமணிந்த கதியையுடைய 
குதிரையால்‌ பூட்டப்பட்ட பொறறேரின மேலே 
பொலிவொடு தோன்றுதலால்‌ கரிய கடலின 
கணணே ஓங்கி எழுகனற செயய ஞாயிற்றினது 
ஒளியை யுடையை” என உருவப்பஃழேறிளஞ்சேட்‌ 
செனனியைப்‌ பரணர்‌ பாடுவர்‌ (புறம்‌. 4:18:16). 
*வணமையையுடைய குடுமி! நீ ஒன்‌ நிய கதாகளை 
யுடைய ஞாயிறு போல உலகததில நிலைபெறுவா 
யாக' எனப்‌ பாணடியன்‌ பல்யாக சாலை முது 
. குடுமிப்‌ பெருவழுதியைக காரிகிழார்‌ பாடுவா (புறம. 
6:36-29). பகைவர்‌ நாடு சுடு நெருப்பினது விளக்கம்‌ 
* கதிரையுடைய ஞாயிற்றினது செககர்‌ நிறமபோலத்‌ 
தோனறும்‌ (பறம. 16:7,8). *சோறறையாககும 
நெருப்புடனே செஞ்ஞாயிற்றினது வெமமை 
யலலது வேறு வெம்மையறியாா நினநிழல வாழ்‌ 
வேரா” என யானைக கட்சேய்‌ மாநதரஞ்சேர 
லிரும்‌ பொறையைக குறுங்‌ கோழியூர்‌ கிழார்‌ 
சிறப்பிப்பர்‌ (பறம, 30:7-9), உழவர்‌ செஞ்‌ 
ஞாயிற்றினது வெயிலை வெறுப்பின்‌ கடல திரை 
யின மேல பாய்வர்‌ (புறம்‌. 24:2,5). வானத்தினகண்‌ 
பரந்த இருள்‌ நீங்க ஓங்க செலலும்‌ முறைமையை 
யுடைய தனது தன்மையிற பிழையாது வலிய 


215 


ஞாயிறு 


வெம்மையுடைய உட்குப்‌ பொருந்திய ஞாயிறு, 
திங்களுடனே நிலததைப பொருநதினாற்‌ போல 
வஞ்சினம்‌ கூறி வந்த இரு வேநதரும்‌ மாயுமபடி 
பொருதவன பாண்டியன தலையாலங்கானததுச 
செருவெனற நெடுஞ்செழியன (புறம்‌. 28:16), 
செஞ்ஞாயிற்றினது வீதியும அஞஞாயிறறினது 
இயக்கமும்‌ போன்றவறறை நேரிற செனறு 
அளநதறிதத அளவோராலும அறிய முடியாத 
அடக்க முடையவன்‌ சோழன நலங்கிள்ளி (புறம. 
30:1-7). “ஞாயிற்றைத்‌ தன்‌ மேற்கொண்ட 
பக்கம்‌ திரண்ட முலை, வானததினது நடுவு நினறு 
அதன்‌ வெயிலை மறைத்தாற போல, நினது குடை 
வெயில்‌ மறைத்தற்குக்‌ கொணடதன்று; வருதத 
முற்ற குடிக்கு நிழல செய்யக கொள்ளபபட்டது” 
எனச்‌ சோழன்‌ குளமுறறததுத்‌ துஞசய சளெளி 
வளவனுக்கு வெள்ளைசகுடி நாகனார்‌ அறிவுறுத 
தினார்‌. (புறம்‌, 25:17-21). *செஞ்ஞாயிறறிடததே 
நிலவு வேண்டினும திங்களிடததே வெயில வேண 
டினும்‌ வேண்டியதை உணடரககும வலியை 
உடையவன சோழன குளமுறறததுத துஞயெ 
கிள்ளிவளவன்‌ (புறம்‌, 38.7-9), *ஞாயிறறைப 
போன்ற வெய்ய திறலையுடைய வீரமும திங்களைப்‌ 
போனற மெனமையும்‌ மழையைப்‌ போனற வண 
மையும்‌ உடையையாக வாழக' எனபபாணடியன 
இலவந்திகைப்‌ பள்ளித்‌ துஞ்சிய நன மாறனை 
மதுரை மருதனிள நாகனார்‌ வாழததுவர்‌ (புறம, 
55:18-16). பகைவாககு எந்தாளும சுடுமவெமமை 
ஒழியாது கடலிடததே கிளர்நதெழுனெற 
ஞாயிறறை ஒபபவன சிததிரமாடத்துத துஞ்சிய 
நன்மாறன (புறம. 595,68) *சேரமான பெருஞ்‌ 
சேரலாதன்‌ புறப்புண்‌ நாணி, வாளொடு வடக்கி 
ருநதான்‌ ஆதலால்‌ அவனையன றித தனிதது உயிர 
வாழும ஞாயிறறையுடைய பகல எமக்கு மூனபு 
கழிநத நாள்‌ போல கழியா' எனக சுழாததலையாஈ 
கையறறுக கூறினார (புறம்‌ 65.1012). விழா 
விறகு உதவவும, பிள்ளைபெறும்‌ தன மனைவி 
யின்‌ மெய்நநோவிறகு உதவவும்‌, பெய்கினற 
மழையையுடைய ஞாயிறு லீழதத பொழுதில, 
கட்டிலைப பிணிபபோன்‌ விரைநது செயல்‌ 
படுவான (புறம, 88.1-6). “ஞாயிறு சினநதெழு 
மாயின ஆகாயததிடததும்‌ திசையின கணணும்‌ 
செறிநத இருள்‌ தோனறாது (புறம்‌, 90:4,5). 
அச்சம்‌ பொருந்திய ஞாயிறறினது ஒள்ளிய சுடர்‌ 
காயதலின முளிநத புலலையுடைய காடு தளி£பப 
மழை பொழிநதது (புறம, 160.1-9), சேயமைக 
கணணே விளங்கும்‌ தலைமையினையுடைய 
ஞாயிறறை அசுரர்‌ கொணடு போய மறைதத 
தால இருள்‌ உலகத்தாரது கண்ணை மறைசக, 


ஞாயிறு 


அததுனபம்‌ நீஙகுமபடி அஞ்சன உருவன்‌ 
(கணணன ) அநதக கதிரவனைக கொண்டு வந்து 
உலகததின்கண நிறுததினான்‌ [புறம. 474:1-5), 
“பரந்த சுடரினையுடைய ஞாயிறு வானத்தின்கண 
பரந்தாலொதத சேயமைககணணே விளங்கும 
தலைமையையுடைய செம்பியர்‌ மரபினுள்ளான்‌" 
எனச்‌ சோழன குளமுறறத்துத்‌ துஞ்சிய கிள்ளி 
வளவனை ஐயூர்‌ முடவனார்‌ குறிப்பா (புறம. 228: 
8,9). 'அதியமான ஒள்ளிய ஞாயிறறை ஓப்போன்‌' 
எனபர்‌ ஒளவையார்‌ (புறம. 281.6). ஞாயிற்றைப்‌ 
போனது ஆராய்நதெடுதத மாணிககம்‌ பதித்த 
மதியை ஒத்தது ஆரம்‌ (பிறைவடம) (புறம்‌. 362: 
1,2). தருமபுததிரன ஞாயிறறின்‌ எல்லையினை 
(பகற்பொழுதை) முயறசிககு உதவினான்‌ (புறம்‌, 
38:11). ‘ஞாயிறே, ஆய்‌ அணடிரன போல 
வணமையும உடையையோ? நீ விசுமபிடததே 
ஒளியோடு விளஙகுகனறாயே' என உறையூர்‌ 
ஏணிச்சேரி முடமோசியார்‌ விழைவர்‌ (புறம. 374: 
16-18). விசும்பாகிய நீத்தததைக்‌ கடந்த ஞாயிற்‌ 
றினது பசிய கதிர்கள்‌ மாலைக காலத்தில ஒளி 
குறைந்தன. (புறம. 876:1,2). நாளும்‌ (நட்சததிரம்‌) 
கோளும்‌ திங்களும்‌ ஞாயிறும்‌ நெருப்பும்‌ ஆகிய 
ஐநதும்‌ ஓரிடததே கூடினால்‌ ஒத்த விளககததை 
உடையை என இமைய வரம்பன நெடுஞ்சேரலா 
தனைக குமடடூ கணணனார்‌ புகழ்வர்‌ (பத. 185, 
4). ஞாயீறு விரும்பிய குறறமறற சிறப்பினை 
யுடைய விசும்பு தோயந்த வெணகொற்றக 
குடையை உடையவன்‌ இமைய வரமபன நெடுஞ்‌ 
சேரலாதன்‌ (பத. 17: 10,13) மேறகுத்திசையிலே 
மறைநது கிழககில்‌ தோனறிப பரவிய இருளை 
யகறறும்‌ பயனையுடைய பணபைபபெறற 
ஞாயிறு ஒருபாற்‌ சாயாமல நடுப்பகற்பொழுதில 
நிறகும்‌ (பத, 22:32-34), விசுமபிடததே பகற 
பொழுதைச்‌ செயயும்‌ பொருட்டுச சுடுகினற 
கதாகள்‌ விளங்குகினற அசசம்‌ பொருநதிய ஞாயிற்‌ 
றின நிறம்‌ விளங்கு தனமையைக கொணட 
வானை அளாலியது வெண்கொறறக்‌ குடை 
(பதி, 58: 28-31). குளிசசியையுடைய அரியவழியிலே 
செலலும்‌ பாணன உவப்பவும்‌, இராபபொழுது 
நீங்கவும்‌ உலகததுயிர்களுடைய வருததம்‌ அகலவும 
உலகெங்கும்‌ பரவிய இருளறீங்குமபடி பலகதா 
களைப பரப்பி ஞாயிறு க&ழததிசையிலே தோன 
றும்‌ (பத, 59:8-6), ஊழியின இறுதிககாலத்தில 
ஞாயிறு பலவாகத்‌ தோனறி மாயததோடு ஒளி 
திகழபபெறறு உ.யிரகளுககுப பொறுததற்கு இய 
லாத மயசகததைச செயதலோடு, ஒலியைச செயது 
திரினெற ஊழித்தீயின வணணததைக்‌ கொள்ளு 
தறகுக காரணமான கடிய திறலால பகைவென 


216 


ஞாயிறு 


றவன்‌ செல்வக்‌ கடுங்கோ வாழியாதன்‌ (பத. 63: 
5-௪). விசும்பிடததே விண மீனகளின ஒளி கெடும்‌ 
படி ஞாயிறு தோன்றியது (பத, 64:12,13). ஊழி 
முடிவில்‌ நிலம்பாரம்‌ நீங்கப்‌ பல உயிர்களையும்‌ 
கொலலும்‌ கருததடையது போலக்‌ கோபித்‌ 
தெழுகனற வெள்ளத்தை மாய்ததற்கு ஞாயிறு 
பனனிரணடும்‌ தோற்றின பெரிய கூட்டத்தை 
யுடைய மடங்கல்‌ தீ எழுந்தது. (பதி, 72:9-12) “நிலத்‌ 
துககும்‌ விசும்புக்கும்‌ இடையேயுள்ள இடம்‌ ஒளி 
யடையும்படி வானில . உயாநது ஞாயிறறைப்‌ 
போலப்‌ பலகாலம்‌ விளங்குக” என இளஞ்சேரல 
இரும்பொறையைப பெருஙகுன நூர்‌ கிழா£ வாழ்த்‌ 
துவர்‌ (பஜ, 88:37,38). உலகதது உயிர்கள்‌ உவபப 
எழுந்து மேருவை வலமாகத்‌ திரிதலைச்‌ செயயும்‌ 


- பலரும (எலலாச்‌ சமயத்தாரும்‌) புகழும்‌ ஞாயிற்‌ 


றைக கடலிடததே கணடாற்போனற ஒளியினை 
யுடையவன முருகன்‌ (முரு. 2-2,6), இளவேனில 
நிலைபெற்ற காலத்திற்குப்‌ பின்‌ ஞாயிறறின்‌ கதிர்‌ 
கன்‌ வெம்மையைச்‌ செலுத்தச்‌ சுரன பாலைத்‌ 
தன்மை நிலைபெற்றது (று. 9-11). பொற்‌ கலம்‌ 
வானிடத்தே கோளாகிய மீனகள்‌ சூழந்த இளைய 
கதிர்களையுடைய ஞாயிற்றை இகழும்‌ தோற 
றத்தையுடையது (று, 242-244). பகறபொழமுதைச்‌ 
செய்யும்‌ செஞ்ஞாயிறு குற்றமற்றுத்‌ தோன்றி 
விளங்கியது (மது. 7,9). ஓளளிய கதாகளை 
யுடைய ஞாயிற்றைத்‌ தாம சேர்தலை, நெஞ்சாலே 
கருதிக்‌ கொண்டு அன்னச்‌ சேவல பறக்கும்‌ 
(மது. 285, 386). சோலைகள்‌ கதிர்கள்‌ ஒளி 
மழுங்கிய செலவுமிகக ஞாயிறறையுடைய செக்கர்‌ 
வானத்தை ஓததன (மது. 431-433) ஒள்ளிய 
கதிர்களையுடைய வெப்பததையுடைய ஒளி சினம்‌ 
மாறிக்‌ குறையும்படி செனற ஞாயிறு பின்னர்‌ பகற்‌ 
பொழுது சேரககொண்டு மேறறிசை அடைய 
தழ்த்திசையிடதது நிறைமதி எழுநது நிலாபபரவி 
யது (மது. 545-549) ஒளியைச சொரிநது அதத 
கிரியிலே போக, விளங்குகின்ற 'கதிர்களையுடைய 
ஞாயிறறின விளங்கும்‌ கதிர்களின இளவெயில்‌ 
தோன றினாலொத்தவர்‌ மகளிர்‌ (மது. 702, 708, 
712). “கடல நடுவே தோன்றுகின்ற ஞாயிற்றை 
ஓகக விளங்கி வாழக' எனப பாணடி யன வாழததப்‌ 
பெற்றான (மது. 768), பரந்த இருள்‌ நீங்கும்படி 
பகறபொழுதைச்‌ செய்து தோனறும ஞாயிற்றை 


_ ஒத்த, பகையாகிய இருளைக கடிந்த குறறமிலலாத 


தலைமையுடையவன நன்னன்‌ (மலை, 84, 88), 
விசும்பில திரியும்‌ ஞாயிறறாற்‌ சுடப்படாத அகனற 
இடததையுடையது குனறம (மலை. 272), “கள்‌ 
தெளிவை, ஞாயிற்றினது இளைய சுதாகள 


ஞாயிறு 


எறிக்கும்‌ காலத்திலே களங்களதோறும்‌ பெறுகு 
வீர்‌” எனப்‌ பரிசிலரை ஆற்றுப்படுத்தினர்‌ (மலை. 
488,464). ஞாயிறு மறைநதிடினும்‌ களா சேய்மை 
யிடததது என்றொழியாது, தலைவன்‌ குதிரையை 
விரைந்து செலுத்தினான (அகம, 9:15,16). யாவற்‌ 
றையும்‌ அழிக்கும்‌ கதிர்களையுடைய ஞாயிறு, 
முதுவேனிற்காலத்து இடைநாட்களில்‌ நின்று எரித்‌ 
தலின்‌ நீர்‌ வறண்ட பேய்ததேர்‌ ஓடும்‌ (அகம்‌. 89: 
1,2). உலகம்‌ விளங்குதற்குக காரணமாகிய பக 
லினைத்‌ தந்த பலகதாகளையுடைய ஞாயிறு, 
வளம்‌ வாய்ந்த பெரிய மலையின்‌ பயன்‌ கெட்‌ 
டொழியக்‌ காய்தலின அருவி வற்றியது (அகம்‌. 
91:1-3). வானாகிய கடறகண்‌ ஓடம்‌ போலப்‌ 
பகலில்‌ வானிடையே நின்ற பல சதிர்களையுடைய 
ஞாயிற்றின்‌ வெப்பம்‌ விளங்கிப்‌ பரக்க மேல்‌ 
காற்று சுழனறு வரும்‌ (அசும்‌, 10112௭14), வலிய 
கதிரின வெம்மை குறைநத மேறகு மலையைச்‌ 
சேர்ந்த ஞாயிறு பாம்பு விழுங்கும்‌ திங்கள்‌ 
போனறு மெல்லென மறையும்‌ (அகம்‌. 11த:8-6). 
பகற பொழுதை மெல்ல மெலலப்‌ போக்கிப்‌ பல 
கதிர்களையுடைய ஞாயிறு மேற்றிசையில்‌ மறைந்‌ 
தது (அகம, 120:3-5). ஞாயிறு காய்தலிலலாத 
காலைப்‌ பொழுதில்‌ தலைவியும தோழியும்‌ விளை 
யாடினர்‌ (சம. 156:10-11). ஞாயிறு, தனகதிரே 
கையாக ஈரததினைக்‌ கவர்ந்து பசுமையறக்‌ 
காயதலின மாநிலம்‌ நீர்‌ இல்லையாகி ஒழிந்தது 
(அகம்‌. 164:1-3) ஆஅய்‌எயினன்‌ குருதியால்‌ களம்‌ 
சிவப்பப்‌ பொருது பின்‌ தோற்று வீழ்நதானாக 
ஞாயிறறின்‌ ஒள்ளிய கதிர்களின வெப்பம அவன்‌ 
உடலிற்படாது மறையப புட்களின்‌ பெரிய கூட்டம்‌ 
விசும்பிடம மறைய வட்டமிட்டது, (அகம்‌, 181:5- 
10). செல்லும்‌ கதிர்‌ வெம்மை குறைந்த செந்நிறத்‌ 
தினதாய ஞாயிறறையுடையது செககர்‌ வானம 
(அகம. 184:15,16) வெளியன வேணமான்‌ ஆஅய்‌ 
எயினன்‌ பாழிப்‌ பறந்தலையில்‌ புணமிக்கு வீழ்ந 
தானாக, அழகிய இடத்தையுடைய வானில்‌ விளங்‌ 
இய ஞாயிற்றினது ஒளளிய கதிர்‌ அவன உடலைக்‌ 
காயாமலிருக்கப்‌ புட்கள்‌ பலவும்‌ கூடித்‌ தம்‌ சிறகு 
களால பநதரிட்டு நிழல்‌ செயதன (அகம, 2088-12), 
உலகிறகுப்‌ பயன்மிகக திருவினைத்‌ தரும்‌ பல 
கதிர்களையுடைய ஞாயிறு, விளங்கும்‌' தொழில 
களை அவ்வுலகற்குத தருமாறு வலமாக எழுநது, 
விளக்க முற்றுப்‌ பெரிய கடலில்‌ தோனறும்‌ (௮௧ம்‌. 
298:1-4). வாடையால்‌ அசைக்கப பெறும பனிக 
காலத்தே ஒளி பொருநதிய தனது மணடிலம்‌ மழுங்‌ 
கிட ஞாயிறு மேலைககடலில மறையும்‌ (அகம்‌. 
378:18-15) ஞாயிறு காய்தலால பாறை வெம்மை 
யுறறது (குறு. 58:3). ஞாயிறு மறைநத அகன்ற 


217 


ஞாயிறு 


இடததையுடைய வானத்தில பறவை விரைந்து 
பறந்தது (குறு, 98:1,5). *மலைநாடன ஞாயிறு 
அனையன்‌; என்‌ தோள்‌ (ஞாயிற்றை நோக்கியிருக 
கும்‌) நெருஞ்சி மலரைப்‌ போனறது' எனத தலைவி 
கூறினாள்‌ (குறு. 315:3,4). “என அரிவை போகிய 
சுரன, ஞாயிறு காயாது மர நிழல பொருநதிய 
தாயச்‌ சிறுவழியிடததே மணல பரவப்‌ பெறறதாய 
மழையும்‌ பெயவதாக” என மகட்போக்கிய தாய 
தெய்வம பரவினாள்‌ (குறு. 878) புனனையின 
பக்கத்தவாகிய தாழையின, நெடியசுடரையுடைய 
கதிரினாலே இருளைப போககி எழுநது உள்ளே 
கொதித்து விசும்பிடத்தே செனற விளங்கிய 
ஒளியையுடைய ஞாயிற்றினது பாடு சாய்கினற 
அழகு போலத தோனறும்‌ (தற. 163.7௪11). ஞாயிறு 
மேலைத்திசையிலிறங்கிக கதிரும்‌ மழுக்கம்‌ அடைந 
தது (நற. 18:1) பரதவர்‌, - இரவில மாட்டிய 
கதிர்களையுடைய ஒள்ளிய விளககு, முதிராத இள 
ஞாயிறறின எதிரே தோனறிய ஒளிககு ஒபபாகும்‌ 
(நற்‌. 219:6-8) மேலைத்திசையிலே சாயநது விழு 
இனற ஞாயிறு, குடமலையிலே மறையும்‌ (நற. 359: 
1). மேகங்கள்‌ நீங்கிச செல்கினற விசும்பிடததே, 
மாறி மாறி விழிதது மூடி இமைபபது போல 
ஞாயிறு தோனறித்‌ தோனறி மறையப பகறகாலம 
செறைது (நற. 241:7-9). கதிர்‌ எறிததலானே மககள்‌ 
மூதலாயினோ காலகள்‌ வெமபுமபடி கீழைத 
திசை மலையிலே தோனறிக காயகினற ஞாயிறறி 
னுடைய இயககம்‌ பொருநதியது பகறபொழுது 
(நற்‌, 288:3). கடிய கதிரையுடைய ஞாயிறு குட 
மலைக்கண்ணே மறைந்தது (நற்‌ 538:0). மயில, 
கறபாறையின உசசி மீது தன கூட்டததோடு கூடி 
ஞாயிற்றினது மிகக கதிரையுடைய இளவெயிலைத 
துயககும (தற. 396:5-7). விரிகதா ஞாயிறு மேலைத 
திசையிபல சென்று மறையும்‌ (நற. 5982). நீ 
நேறறுப பரததையொடு புனலாடினை எனப 
ஞாயிறறின ஒளியை மூடுதல இயலாது; அதைப்‌ 
போனறு உன செயலையும மறைகக முடியாது 
எனத தலைவி கூறினாள்‌ (ஐ௩, 71). நெடிய மூஙலெ 
உலர வேனிற்காலம நீடிக கடிய கதாகளையுடைய 
ஞாயிறு, பாறைகளும பிளககக காயதலன சுர 
நெறிகள வெபபம பொருநதியவாயின (ஐங. 222). 
நடுவுநிலையைக கைவிட்ட, அருளில்லா தஅமைசசன 
சொறகேட்டுக கொடுநதொழிலைச சூழநத 
அரசனது கொடுங்கோல்‌ சுடுமாறு போல, ஞாயிறு 
கடுகிக காயகினற கதாகளைச செலுததிச சனத 
தாற சுட்டது (சலி. 81-8), நிலம்‌ ரரம அறுமபடி 
ஞாயிறு குறறததைச்‌ செய்யும்‌ சினததோழி சுதிர்‌ 
களைச சொரிகையினாலே, மலைவெமப, மண 
பிளககக காடு செறிந்த அழலையுடையதாயிறறு 


ஞாயிறு 


(கலி. 20.1-6) தலைவன தலைவியைச்‌ சேர அவள்‌ 
பசபபு ஞாயிறறு முனனர்‌ இருள்‌ போல மாய்ந்‌ 
தது (கலி. 42,30-32). புகழையுடைய அரசன்‌ அற 
நெறி நினறு பல்லுயிர்களையும பேணிப பழவினை 
யின பயனை நுகர்தற்குச்‌ சுவர்க்கததை விருமபீப்‌ 
போனாற்‌ போல, பலகதிரையுடைய ஞாயிறு, 
உலகததிற்குப பகற்பொழுதை  முறைமையாற்‌ 
செலுததி மலையிலே செனறு சேர்ந்தது (கலி. 118: 
7-2). ஒள்ளிய சுடரையுடைய ஞாயிற்றினது மிக்க 
ஒளியாலே, தன ஒளி கெடுனெற உச்சிககாலத்து 
மதி போலத்‌ தலைவனைப்‌ பிரிநது மனையிடததே 
இருக்கும்‌ தலைவியின்‌ முகம்‌ அழகிழந்து இருந்தது 
(கலி. 121:16-18). மல்லரை மறம்‌ சாய்த்த மாயவன்‌, 
பகைவர்‌ ஒரு சேர வந்து சினந்து தனனை எறிகை 
யினாலே, அவர்‌ ஓடும படியாக, அவர்‌ ஏறின 
கொல்யானையீனது மத்தகததிலே அழுத்திய ஆழி 
போல்‌ ஞாயிறு தான பரப்பிய கதிர்களைத்‌ தன்‌ 
னிடததே குவிததுக்‌ கொணடு குடமலையிற்‌ சென்று 
மறைந்தது (கலி, 134:1-4). “கதிர்களைப்‌ பிறர்க்குப்‌ 
பகுததுக கொடாத ஞாயிறே, அககதாகளோடே 
நீ குடமலையை அடைகின றாயாயின்‌ தலைவனைத்‌ 
தேடிப்‌ பிடிதது வந்து எனக்குத தருவையாயின 
என காமத்‌ தீ அவியும்‌'எனப்‌ பெருநதிணைத்‌ 
தலைவி பேதுறறு மொழிநதாள்‌ (லி. 143:37-40). 
“நடுவுநிலை செய்யாமல உண்டாம்‌ பழி நீங்கும்‌ 
ஞாயிறே! உலகியல்‌ அறியாதாரிடத்துச்‌ சீறுதறகு 
விரைந்து செல்வை எனக்‌ கேட்டு நினனை வழி 
பட்டு இரந்து ஒனறைப்‌ பெறுதற்காக வந்தேன; 
என்‌ நெஞ்சம்‌ கெடுமபடி என்னைக கைவிட்ட 
வனைக்‌ கண்டு €றுமிடத்து என்னை ஒழிய 
விடாதே” எனத்தலைவி கூறினாள்‌ (கலி. 143:20- 
86). *வளியாகிய தெய்வமே! (திங்களின ஓளி 
போலனறி) விசும்பிடததும்‌ ' ஞாலத்திடததும்‌ 
பரககும பல கதிர்களையுடைய ஞாயிறறின்‌ ஒளி 
யுளள இடமெல்லாம சென்று என்‌ நலனுணடு துறந்‌ 
தானைக காட்டு எனத தலைவி வளியினை 
முன்னிலைபபடுததிக்‌ கூறினாள (கலி, 144:40, 42) 
“வேது கொண்டு என்னைக்‌ காககும ஞாயிறே, நீ 
எலலாக்‌ கதிர்களையும பரபபி இப்பகற பொழு 
தோடே போகாது நிற்றலை விரும்புகினறேன்‌; நீ 
செலவாயாயின மாலைப்‌ பொழுது எனனைக்‌ 
கொலலும; ஞாயிறே! நீ எம காதலரை விரையக்‌ 
கொணடு கடல்‌ மேலே வநது நாட்காலையிலே 
போதுவாயாயின, அவனை இனியன என்று பாது 
காபபேன' எனத தலைவி புலமபினாள்‌ (கலி, 148: 
28-36). மாயவன மார்பில்‌ திருமகள்‌ போலத 
தலைவனைத தலைவி சேர, அததலைவி உறற 
துயர்‌ ஞாயிறறு முனனர்‌ இருள்போல மாயநதது 


218 


௩ 


ஞாலம்‌ 


(கலி. 745.64-66), நிரைத்த கதிர்களையுடைய 
ஞாயிறறை நோக்கி, “கடல்‌ சூழ்நத உலகெல்லாம்‌ 
தேடித தலைவனைக்‌ கொண்டுவா” எனத தலைவி 
கூறினாள (கலி. 146:27-29). ஞாயிறே, எங்கேள்வன்‌ 
எஙகிருநதாலும எனக்குக காட்டு; காட்டா 
விட்டால வானத்தில்‌ என்‌ செயகின்றாய்‌ நீ 
போக்கற்கரிய இருளைப்‌ போககும்‌ விசும்பிடத்தே 
மதி தோன்றுமாறு போல நீ நீருளளேயும்‌ 
தோனறுவை; அங்கு வாழும்‌ தேரை,. உனனை 
இரை எனறு தினனப்படுதலைப்‌ பாதுகாததுக்‌ 
கொள்‌; யான நினகதிர்களைப்‌ பிடிததுக்‌ கொண்டு 
விசும்பிலே ஏறி அவனைப பாரப்பேன; அதற்கு நீ 
செய்யும்‌ காரியம எனககு அருளாத தலைவனை 
நாடி நான்‌ பிடிததுக்‌ கொள்ளுமளவும்‌ ஞாயிறே; 
நீ குவிந்து செல்லும்‌ பலகதிர்‌ பசுறகாலததோடே 
இவ்விடத்தே நிற்கச்‌ சிலகதிரோடே படுவாயாக” 
எனப பெருந்திணைத தலைவி பேதுறறு மொழிந்‌ 
தாள்‌ (கலி, 147:86-25)), , *ஞாயிறே! எபபொருளை 
யும்‌ காட்டுகிற நீ கனவினகண வநதாகிலும்‌ 
அவனைக்‌ காட்டாயாகில காமனை இரநது கொள்‌ 
வேன” எனத தலைவி கூறினாள்‌ (கலி. 147:58-60), 
ஞாயிறு, தன கதிர்களாலே ஞாலத்திடததுப்‌ 
பழைய இயல்பினை உடைத்தாயத தான செய்து 
போதும்‌ பொருள்களை விளங்கும்‌ தொழிலிலே 
ஊனறி நடத்திக காமன, பிரிநதிருநதாரை வருத்து 
தற்கு நீ போவாயாக எனறு கூறிய வினையினை 
ஏற்றுக கொணடு போவான போலே குடமலையைச்‌ 
சோந்து, பல்லுயிரும்‌ தம கண்களாற்‌ கொள்ளும்‌ 
பயன கெடும்படி மறைந்தது (கலி. 148:1-3)* 
“ஞாயிறும்‌ திஙகளும்‌ பிறவும மாயோய்‌! நினகண 
தோன்றிப்‌ பரநதவை' எனத்திருமாலின்‌ ஒறப்புக 
கூறுவர்‌ புலவர்‌ (பரி. ௪:௪,10) குற்றமில்லாத 
ஆயிரங கதிர்களையுடைய ஞாயிறு பன்னிரண்டும்‌ 
ஊழி முடிவினுள்‌ கூடும்‌ (பரி. 2:22,22), “திருமாலின்‌ 
வெம்மையும விளககமும்‌ ஞாயிறறின்‌ கண்ணே 
காணபபடுகினறன” (ரி, 4:28). “ஞாயிற்றின்‌ 
எழுசசி போலும்‌ நிறவழகுடன தாமரைப்‌ பூவின்‌ 
கண பிறநத பிறப்பை உடையவர்‌ செவ்வேள்‌ 
(பரி. 8:18). ஞாயிறு தெறாத கடைமாரியையுடை 
யது மார்கழித திங்கள (பரி. 11:76). நீலவரைக்‌ 
கண பரநத இளஞாயிற்றினது அழகுபோலும்‌ 
அழகமைந்த பூநதுகிலினையும்‌, புனை முடியையும்‌ 
உடையவர்‌ திருமால்‌ (பரி, 13:1,2) *வேலையுடைய 
வேளே! விரைந்த மயிலமேல்‌ வரும்‌ ஞாயிறே” 
எனச்செவ்வேளை விளிததுப்‌ பரவுவர்‌ (பரி, 18:30), 


, ஞாலம்‌ - உலகம்‌, “கடலால்‌ சூழப்பட்டுப்‌ பரந்து 


கிடக்கின்ற அகனற ஞாலத்தை-உலகததை- தம்‌ 


ஞாலம்‌ 


முயறசியாற்‌ கொணடு தம்புகழை நிறுத்தித்‌ தாமே 
யாண்ட வலியோருடைய வழிததோனறல்‌ பாண்டி 
யன்‌ நெடுஞ்செழியன (புறடீ, 18:14). ஞால ததைக்‌ 
காப்பாரது தோள்வலியைக்‌ கெடுத்து நீ ஒருவனுமே 
தலைவனா தலை விரும்பினும, மக்களுக்கு 
உணவு இடைக்க, நீரையும்‌ நிலததையும்‌ ஒருங்கு 
கூட்டுக” எனப்‌ பாண்டியன்‌ நெடுஞ்செழியனுககுச்‌ 
குடபுலவியனார்‌ அறிவுரை கூறுவர்‌ (புறம. 18:14, 
15, 22, 23,)- பரந்த ஞாலததின அகலத்தை 
வரையறுத்து அளந்தறியினும்‌, யானைக்‌ 
கட்சேய்‌ மாநதரஞ்சேரல இரும்பொறை வரையறுத 
தற்கு அரியவன பறம, 303-5), ஞாலம்‌ 
பொறையாறறமாது நெளியத்‌ திரண்ட பரந்த 
படையினையுடைய தலையாலங்கானத்தின்‌ கண்‌ 
போரை எதிர்‌ நினறு கொன்ற காலன போலும்‌ 
வலியையுடையவன பாண்டியன்‌ தலையாலங 
கானத்துச செருவென்ற நெடுஞ்செழியன்‌ (புறம்‌. 
23:15-27). மாரி பொய்ப்பினும, விளைவு குறை 
, யினும இயலபல்லாதன மககளது தொழிலிலே 
தோன றினும்‌ இவ்விடமகன்ற ஞாலம்‌ (உலக 
மக்கள்‌) காவலரைப பழித்துரை ககும்‌ (புறம, 35:27“ 
29). மணிமிடறறோன்‌, பனைக கொடியோன்‌, 
புட்கொடியோன்‌, மயிற்கொடியோன என்று 
சொல்லப்பட்ட ஞாலத்தைக்‌ ' காககும்‌ முடிவு 
- கரலததைச்‌ செய்யும்‌ வலியினையும்‌ தோல்வி 
யில்லாத நலல புகழினையும்‌ உடையவர்‌ நால்வர்‌ 
(பறம. 56:1-10), ஞாயிற்றைக்‌ காணாமையால்‌ 
இருளானது கணணை மறைத்த வட்டமாகிய 
ஞாலததினது நோய்‌ கொண்ட துன்பம்‌ நீங்க 
அஞ்சன உருவன்‌ ஞாயிற்றை மீண்டும்‌ கொண்டு 
வநது நிறு ததினான (பறம. 4748-8), *ஞாலததின 
மேல்‌ வணமையுடையோர்‌ இறந்தாராக பிறர்‌ 
பால ஏலாது சுவிழத்த எனது மண்டையை இட்டு 
மலர்ததுவோர்‌ யார்‌ எனக கேட்க, நாகனைப்‌ 
பலரும்‌ கூறினர்‌" என நாலைகிழவன நாகனை 
வடநெடுந்தததனார்‌ பாராட்டுவர்‌ (புறம. 179:1. 
ச, 22). கருளையையும்‌ பாரையும' கோத்து 
ஞாலத்தின்‌ கண்ணே செலுததும்‌ காப்புடையது 
சகடம்‌ [பூழம. 185:1,2%  வலலமபுரி, வெற்றியின 
அடையாளமாக ஞாலம்‌ காவலர்‌ வாயிலிடததே 
, பள்ளி எழுசசிக காலததே தோனறும்‌ (புறம்‌, 225318. 
14). “அகன்ற ஞாலம்‌ மழையீன்‌ றி மிகக வெமமை 
யுற்று லாடினும்‌ வரையாது கொடுத்தலிலே 
அமைந்தது அவனது தாளாண்மை' எனச்‌ சோழ 
நாட்டுப பிடவூர்‌ கிழான்‌ மகன பெருஞ்சாத்தன 
புகழபபடுகினறான்‌ (பறம. 95:38), *ஞாலததில்‌ 
கூலம்‌ விற்கும்‌ நெல்‌ முதலிய பண்டங்களை விறகும்‌ 
வணிகர்களின்‌ குடியினைப்‌ பாதுகாத்தது நீ காதத 


219 


ஞாலம்‌ 


நாடு” என இமையவரம்பனெடுளு சேரலாதனைக 
குமட்டூர்‌ கண்ணனார்‌ பாடுவர்‌ (பஜ, 12: 
33-28). மண்‌ அணுக்கள்‌ செறிதலையுடைய 
ஞாலத்து நிலைபெற்ற உயிர்களுககுக குறையாமல 
கொடுதது நீங்காத வணகையினன இமையவரம 
பன நெடுஞ்சேரலாதன பத. 18:35,38). மண்‌ 
அணுக்கள்‌ செறிதலைச்‌ கொணட ஞாலததைப்‌ 
பாதுகாத்தலை ஏற்றுக கொணட தண்ணிய 
இயல்புடைய மேகம்‌ பெய்யாமல்‌ மாறியது (பதி, 
18:9,10). “அறத்தை விரும்பிய அந்தணாகளிடம 
வழிபாடு கூறி ஒழுகி ஞாலம்‌ (உலகததிலுள்ளா£) 
தின்‌ வழி ஒழுக, புலவர்களால்‌ பாடபபெற்று 
நலலிசையோடு விளங்குபவனே” எனப பல்யானைச்‌ 
செல்கெழுகுடடுவனைப பாலைக கெளதமனார்‌ 
பாராட்டுவர்‌. (பதி, 24:8-10). குனறுகள்‌ தம்முள்‌ 
கூடபபெற்றுப்‌ பல பொருள்களும இரளு தலை 
யுடைய, கடலை ஆடையாக உடுதத மண அணுசு 
கள்‌ பொருந்திய ஞாலத்தில்‌, கைகளைத தலை 
மேலேநதித தம குறையை எடுத்துக்‌ கூறி வேணடிக 
கொள்ளும்‌ ஆரவாரம்‌ திசைகளில ஒலிததது. (யதி. 
81:00). வேந்தே! நினனைப போலத்‌ தெளிவாக 
மாறுதல்‌ இலலாத கொளகையை உடையரா கலால்‌ 
நடுககமில்லாமல்‌, இதத மண அணுசுகள்‌ செறிநத 
ஞாலத்தை ஆணடனர்‌ நின்முனனோ' எனச 
சேரமன்னன புகழப்‌ பெற்றான (பதி, ௪9:11, 72,17). 
முருகனது ஒருமுகம்‌ இருடசியை உடைய ஞாலம 
குற்றமிலலா து விளஙசுப பலகதிர்களையும்‌ தோற்று 
வித்தது (முரு. 91,9). முருகன்‌ சபிததலாலே 
ஞாலத்திடததே மயசுகமுறுனெற நானகு முகத்தை 
உடைய அயன தோனறினான்‌, (முரு, 16௪-165). 
கடல எல்லையாக மலைகள தோன்‌ றிய அகலததை 
யுடைய ஞாலததினகண வலமாக விசுமபிடததே 
காற்றுச்‌ சமன றது (மது. 1-5), அகன்ற ஞாலவததில்‌ 
நீரிலலாத வருததம விடடொழிய மேசும துளி 


களைச்‌ சிதறிக கார்பபருவததைச்‌ செயதது, 
(அகம. 435-7), செலவம மிக்க சோழ வேநத 
மாற்‌ புரசகபபடும ஞாலமனைததும்‌ பர வும 


புகனழயுடையது பரமனது ஆலமுறறம  (அசும, 
191.1417). “யெரிய இடத்தையுடைய ஞாலததே 
கூடித இரணட பெருஞ்செலவம ஒருசேர க கடைப்‌ 
பினும்‌ தலைவி தனிததொழியத தலைவர்‌ பிரியரா" 
(குறு. 267.1,2,6). அணுககள்‌ திணிநத ஞாலம, 
இருளினின்றும்‌ பூலபபடுமாறு மேகம மினனி 
மழை பெயதது (தற. 34:24), இடமகனற இதத 
ஞாலததே உயிகளுசுகுரிய தொழிலைக கொடுத 
துப பெருமழை பெயதது (தற்‌. 187.1,2). வறண்ட 
ஞாலம செழிபப, ஓலிககனற ஓசையையுடைய 
மேகம்‌ மழை பெயதது (ஐ௩, 452:7,2), பல பயன 


ஞாழல்‌ 


களையும்‌ உதவிய பசுமை தாநத அகன்ற ஞாலம்‌, 
தான ஈனற பசுமை தீர்நத புதிய அழகு தோன்ற 
இளவேனிற காலம வநதது (கலி. 29.5,4,9) தான 
விளைவிததலின வேற்று நாட்டிறகிலலாத 
வீறமைநத ஸஞாலத்திடகது அகற்சியையுடைய 
அழகைத தான காணவேணடி, யாறு கணகளை 
விழிததுப பராத்தன போலப்‌ பககததில நினற 
குளஙகள்‌ நீர்‌ நிறைநது பூககளால்‌ அழகு பெற்றன 
(கலி, 821,2) யாறுகள்‌ அகனற ஞாலததிடத்‌ 
துப பெருமையையுடைய உயிர்கள்‌ எலலாம்‌ உயிர்‌ 
வாழும்படி நீரோடு எஙகும்‌ பரநதூட்டிப்‌ பாது 
காததன (கலி, 34:1,2). ஞாலம்‌ வறம்‌ தரும்படி 
மழை பெயதது (கலி, 82:1). *ஞாலததுள்ளோர்‌ 
அனைவரும்‌ வணங்கிப்‌ புகழும்‌ ஓசையினையுடைய 
முரசினை யுடையாய்‌' எனத தலைவனைச்‌ 
சான்றோர்‌ விளித்தனர்‌. (கலி. 100:5,6). அகன்ற 
ஞாலத்தை எவ்வுயிர்ககுந்‌ தோற்றுவிககும்‌ கதிர்‌ 
களை வாயாக உடையது சுடர்‌ (கலி, 119:1,2). 
ஞாலம்‌ மூன்றையும்‌ தன்‌ திருவடியிலே தாங்கியவர்‌ 
திருமால்‌ (கலி. 7241). மிகுகின்ற நீரையுடைய 
ஞாலத்துள்‌ உறைகின்ற கேள்வர்‌ உளரல்லராயின 
தங்கணவர்‌ மேலே உள்ள வேட்கையோடே 
இறந்துபடுதல்‌ நலம்‌ என்பது தலைவி கூறறு (கலி. 
143:44-47). ஞாயிறறின்‌ ஒளி விசும்பிடத்தும்‌ 
ஞாலததிடத்தும்‌ செலலும்‌ தனமையுடையது (கலி, 
14439 - 41). இனபம்‌ நிலையில்லாமையான்‌ 
தடுமாற்றம்‌, ஞாலத்துக்‌ கூடியிருந்து வாழ்வோர்‌ 
களுக்கெல்லாம்‌ உரியது (கலி. 745:16,17). ஞாலத்தி 
லுள்ளோரால்‌ பிறையான்‌ இளம்‌ பருவததே 
எதிர்‌ கொள்ளப்பட்ட திங்கள்‌ முதிர்ந்து முழுமதி 
யாகும்‌ (கலி, 146:38-48), ஞாயிறு, ஞாலததிடத்‌ 
துப்‌ பழைய இயல்பினையுடையதாய்ப்‌ பொருள்‌ 
களை விளககும்‌ தொழிலிலே ஊன றி நினறு, பின 
காமததைத்‌ தூண்ட காமனுக்குத்‌ துணையாய்க்‌ 
குடமலையில்‌ மறையும்‌ (சலி, 148:1-2). ஞாலத்தை 
உறையுளாக உடைய தேவரும்‌ (முனிவர்‌) வானத்‌ 
துத தேவரும்‌ திருமாலை விருமபிப பாடுவர்‌ 
(பதி, 3:27,28). திருமாலின்‌ புரத்தலும (தாங்கு 
தலும்‌) நோன்மையும்‌ ஞாலத்தின கணணே உள 


(பரி, 4:28). பெருஙகலி ஞாலதது, இருங்குன்று 
(திருமாலிருஞ்சோலை மலை) எனனும்‌ பெயர்‌ 
பரவியுள்ளது (பரி, 15*35,96). மணியை ஓத்த 


மாமலை தோனறியஞாலததை அணிபோல்‌ தாங்கிக்‌ 
கொண்டவரும்‌ தாமே எனறு ஆயிரந தலை 
யுடைய அருநதிறல்‌ (ஆதிசேடன) குறிபபிடபபட்‌ 
டுள்ளது (பரி, தி,1:74,785), 

நகககொனறை. 


ஞாழல்‌ - புலி பூங்கொததுக்கள்‌ 


220 


ஞாழல்‌ 


சிதைந்த ஞாழல்‌ - புலிநகக்‌ கொன்றை - என்னும்‌ 
மரத்தையுடையது பெருந்துறை (பதி, 30:1). 
நாரை, குவித்த பூங்கொததுக்களையுடைய ஞாழல்‌ 
மரத்தினது பெரிய களையிடத்தே தங்கும்‌ (பத. 
51.4,5). நாட்டில்‌ வாழ்வார்‌, களமருடைய ஓசை 
மிகுகையினாலே, அரும்பின்‌ ஞாழலோடே ஏனைய 
மரங்களும்‌ திரணட அநநாட்டை வெறுத்தார்க 
ளாயின்‌ முல்லைக்‌ கொடி படர்ந்த காட்டுக்குச்‌ 
செல்வர்‌ (பொரு. 198-221). தலைவியும்‌ தோழியும்‌ 
ஞாழறபூ, பவழக்கால்‌ மல்லிகை போன்ற பல 
வற்றையும்‌ பறிததுப்‌ பாறையிலே குவித்தனர்‌ (குறி. 
௪1,௪2,9௪). வளைந்த கழியிலுள்ள தாழை விழு 
தாலாய கயிழறால ஞாழலின்‌ உயர்ந்த கிளையில்‌ 
கட்டித தொங்கவிட்ட ஊசலில்‌ தலைவி ஆடுவாள்‌ 
(அகம்‌, 80:5,6), ஞாழலின்‌ புதிய பொனனிறப்‌ 
பூககளுடன புனனைப்‌ பூக்கள்‌ உதிர்நது ஓவியம்‌ 
வரைநதாற்‌ போல்‌ கடறகரைச்‌ சோலையை அழகு 
செய்யும்‌ (அகம. 70:8-10). தாழையைச சராநது, 
ஞாழலொடு பொருந்தி, தோட்டததில வளைந்த 
தாளையுடைய புனனை நிற்கும்‌ (அகம்‌. 180.11-13). 
கடலாடு மகளிர்‌ கொய்த ஞாழலையும உழவர்‌ 
பறிதத குவளையையும்‌ முல்லை நிலததே பூத்த 


. முல்லையோடு, சேர்த்து இளங்கீகாசர்‌ கணணி 


யாகக்‌ கட்டி விளையாடுவர்‌ (அகம. 2168-11). 
சிவந்த பூவினையுடைய ஞாழலின்‌ கரிய கொம்பின்‌ 
பெரிய கிளையில தனியே இருக்கும்‌ தன குஞ்சினை 
நினைத்து நாரை வரும்‌ (அகம. 240:1,2). மீன்‌ 
வேட்டம்‌ புரிபவர்‌ உப்பங்கழியில மலர்ந்த வளம்‌ 
வாயநத இதழ்களையுடைய நீலப்‌ பூககளை ஞாழல்‌ 
பூக்களுடன சூடுவர்‌ (அகம்‌, 270.1-2). ஞாழலது 
வணடு மொயகக மலர்ந்த மலர்க்‌ கண்ணியுடன 
நெயதலின மலர்மாலை அசைய அததிக்‌ காலததுக்‌ 
கடற்றெய்வம்‌ கரையில்‌ நிற்பது போல்‌ தலைவி 
கடற்கரையிடத்தே வந்து தனித்து நினறாள (அகம, 
370:9-15). ஞாழல்‌ மரததினுடைய வெண்‌ சிறு 
கடுகைப்‌ போனற சிறிய பூக்கள்‌, மருதமரத்தின்‌ 
பழம்‌ பூவுடனே பரநது நீர்ததுறையை அழகு 
செயதன (குறு, 50:18). பசுமையான அரும்பு 
களையுடைய ஞாழல மரததினது பலகிளைகள்‌ 
செறிநதிருககும்‌ ஒரு பக்கத்தில்‌ தலைவி அழகினை 
இழந்து தனிதது நினறாள்‌ (குறு. 81:1-4). தலைவன்‌, 
தணணியவாய மணம்‌ வீசுகின்ற ஞாழல மலர்‌ 
களையுடைய துறைவன (குறு, 810:6, 7). கடற்‌ 
கரைப்‌ பரப்பிலே நறுமணம்‌ கொணட ஞாழல்‌ 
மலர்களோடு புனனை மலரும்‌ பரவி வெறியாடு 
களம்‌ போலத்‌ தோன்றியது (குறு. 518:1-3). சிறிய 
பூககளைக்‌ கொணட ஞாழல்மரத்தின வேரிடததில 
நணடின்‌ இருப்பிடமாகிய அளை அமைந்துள்ள து 


ச 


(குறு. 528:1,2). அரும்புகள்‌ முதிர்நத ஞாழலினது 
தினைமணிகள்‌ போனற திரண்ட மலர்களை நெய 
தலினது மலரிலே பெயதாற்‌ போலக்‌ குளிர்காற்று 
தூலியது (குறு. 897:1-8), துறையில்‌ சிறிய பூக்‌ 
களையுடைய ஞாழல்‌ மரம்‌ நிறகும்‌ (தற்‌. 31:5). 
தழையுடுப்பவர்‌, கொய்தற்குரிய தளிர்‌ தழைந்த 
இளைய ஞாழல்‌ திரையின்‌ கரிய புறத்தைத தடவும 
கடற்கரை கண்டல மர வேலிகளையுடையது 
(நற்‌. ௧48-11). சிறிய மலரையுடைய ஞாழல்‌ மரங்‌ 
களையுடையது பெரிய கடறகரை (நற்‌. 74:8). 
நறுமணம்‌ கமழ்னெற பூவையுடைய ஞாழலின 
சிறந்த , மலரும புனனையின சிறந்த மலரும்‌ 
உதிர்நது பரவிய மணறபரபபின ஒருபால 
இயறகைப்‌ புணர்ச்சி நிகழ்ந்தது (நற. 96:1-8). நறிய 
மலரையுடைய ஞாழலினது தாழ்நத அழகிய 
திளையிலுள்ள பூங்கொததைக்‌ கொயது அதனோடு 
இளந்தளிரையும சேரப்பிசைநது உதிர்த்த கையை 
யுடையளாகி, தலைவி அறிவு மயககமுற்றாள. 
(நற்‌. 106:6-9). பலமாட்சிமைபபட்ட புதிய ஞாழல 
மலரொடு புனனை மலரும்‌ உதிர்நது பரவியதால 
கடற்கரைச சோலை மணம்‌ சுமழநதது (நற. 167: 
7-2). சிறிய பூவையுடைய ஞாழலின தேஷ்‌ 
பொருந்திய ஒள்ளிய பூங்கொததுககள சிறுமியா 
வணடலாட்டயரும்‌ வழி, வணடல மண்ணாலே 
செய்த பாவையின கொங்கையில சுணங்கு போல 
மெலலிதாகப படுமாறு பரவாநிறகும்‌ (தற்‌. 191: 
1-4). மகளிர்‌ வெயிலிலே காயும்‌ தினையைக 
கைவிரலாலே துழாவி வருதல போல மணம வீசும்‌ 
ஞாழலின உதிர்நத மலரை நண்டுகள்‌ காலால்‌ 
வரிததுக்‌ கோலம்‌ செய்யும (நற, 267:3-5), 
கொழுத்த மீன சுடுபுகை தெருக்களுள்ளே கலநது, 
சிறியமலரையுடைய ஞாழல்‌ மரங்கள்‌ மிக்க துறை 
யும இனிதாயிருநதது (தற்‌. 311:6,7). சிதைவுற்ற 
தோணியைச்‌ சிறிய மலரையுடைய ஞாழலொடு 
சோர்நது ஓங்கிய புனனையின வேரடியிலே பிணித்‌ 
தனா (நற. 275:6-௪). நீர்ததுறையில புனனை மரத 
தோடு ஞாழல மரமும பூககும (ஐங்‌, 103:1,2), 
நீர்‌ கொணடு வததிட்ட மணலிடததே ஞாழல 
மலர்கள்‌ செருநதிபபூவோடு கலந்து மணம்‌ வீசும்‌ 
(ஐங்‌, 141.1). நீரா கொணடு வந்திட்ட மணலிடததே 
ஞாழலின தாழந்த பூசசினை வருநதப பறவை 
வதியும்‌ (ஐங்‌ 142:1,2). நீரா கொணடு வநதிட்ட 
மணலிடத்தத ஞாழழகண்‌ புள்‌ ஒலிக்கும்‌ (ஐங, 748: 
1). எக்கரிடததே உள்ள ஞாழலின்கண பூங்‌ 
கொத்துக்கள்‌ தோனறின (ஐங. 44:10), எக்க 
ரிடததே உள்ள ஞாழலின்‌ சிறிய இலைகளையுடைய 
பெரிய இளையைக கடல்‌ வளைக்கும்‌ (ஐங, 145: 
1,2). எக்கரிடததே உள்ள ஞாழலின்‌ அரும்புகள்‌ 


221 


ஞிணம்‌ - நிணம்‌. 


ஞிமிறு 


! முதிர்ந்து மலரும்‌ பூங்கொத்துக்கள்‌ நன்மணம 


வீசும (ஐங்‌, 146:1,2). எக்கரிடததே உள்ள ஞாழல 
மலர்‌ கிடைககப்‌ பெறாத மகளிர்‌ அதன்‌ தழையை 
விருமபுவர்‌ (ஐங்‌. 147). எக்கரிடத்தே உள்ள 
ஞாழலின்‌ மிகபபெரிய கிளையில மலர்கள்‌ இனிதே 
மணம்‌ வீசும்‌ (ஐங்‌. 148:1,8). எக்கரிடததே உள்ள 
ஞாழற்பூவினை ஓத்துத்‌ தலைவியின முலையில்‌ 
தேமல படர்ந்தது (ஐங்‌. 149:1-2). எக்கரிடததே 
ஞாழலின்‌ நறுமலர்கள்‌ உடைய பெரிய கிளை 
யினைக்‌ கடல்‌ அலைசகும்‌ (ஐல.  150.1,2). 
சிறுவெண்‌ காக்கை பொனனிறமான பூங்கொத்துக 
களையுடைய ஞாழலை வெறுத்தால புன்னை 
யில்‌ சென்று தங்கும (ஐங்‌.  169:1-8), கான 
லிடத்தேயுள்ள ஞாழலின அழகுமிகக தழை 
யினையுடைய தலைவி வரையர மகளிர்‌ போனநறு 
அரியள்‌ எனத்தலைவன கூறினான்‌ (ஐங்‌, 191:3, 4). 
காமனதம்பி சாமனைப போல நிறம விளங்கி 
ஞாழலின பூக்கள்‌ நெருங்கன (சலி, 26.4). இள 
மரககாவினுள்‌ நீரோடுகின்ற காலிடததே நினற 
கொழுவிய நிழலையுடைய ஞாழலினது முதிர்நத 
கொததுக்களைப பறித்துக கொண்டு, தலைவி 
பூவும்‌ மயிரும்‌ தம்முள்‌ மயஙகும்படி முடிததாள 
(கலி, 561-3). கடறகரையில மணலிடத்தே விளங்கு 
னற கொததினையுடைய ஞாழற பூவும புனனைப 
பூவும்‌ செருநதிப்‌ பூவும்‌ உதிர்நது மெந்தன (சலி. 
127:1-5), கானலிடததே கமழ்னெற ஞாழற்‌ பூவின 
நிறததை ஒப்ப தலைவியின மேனி பசநதது (கலி 
181.19, 20). தகரததையும்‌ ஞாழலையும தேவ 
தாரததையும ஏநதிக்‌ கொண்டு வையை வருனெற 
வரவு கடல, கிளர்நது வருனெறாற்‌ போல தோன 
றியது (பரி. 72:6-8). 


ஞாளி - நாய்‌, இரவில்‌ கூரிய பல்லினையும வலமாகச 


சுரிதலுடைய வாலினையும்‌ உடைய ஞாளி - நாய- 
குரைத்தது (அகம, 122:8). 


ஞி 


குடநாட்டின்கண்‌ மறவர்‌ எய்து 
கொண்டு வந்த எயப்பனறியினது தடிநத தசை 
யின்‌ செவ்வியையுடை ஞிணம்‌-நிணம-மிகக புதிய 
வெணசோற்றுக்‌ கடடியை வருவார்ககெலலாம 
கொடுதது மகிழபவன மலலிகிழான காரியாதி 
(புறம. 177:12-17), 


ஞிமிறு - தேனி, வரியையுடை ஞிமிறு-தேனீ - ஒலிக்கும்‌ 


கெகிழம்‌ 


மததநினையுடையது யானை (புறம்‌, 98:18,18 
அகம, 78 34). களிறு கனறோடு கூடிய பிடியைச்‌ 
சுறறிய கோடுகளையுடைய ஞிமிறுகளை ஓட்டும்‌ 
(பதி. 12.12,15). சேரன, பூசிய சந்தனம புலரவும்‌ 
வண்ணம துடைககபபடவும்‌ பல வகையான அழகு 
பொருநதிய கோடுகளையுடைய ஞிமிறு ஒலிககும்‌ 
மாாபாற பிணிககபபட்ட மகளிரது கூநதலாகிய 
மெலலிய படுககையிலே தங்கினான்‌ (பதி. ௧0:16-19). 
மணலையுடைய முறறததிடததே வணடுகளும்‌ 
ஞிமிறுகளும ஆரவாரிததன (மது. 884), களிறு, 
பெண்‌ யானை தளிர்களை உணணறகு யாமரத்‌ 
தினை வளைத்துத்‌ தந்து மதத்தால்‌ நனைந்த 
கனனததில படியும்‌ ஞிமிறுகளை ஓட்டும்‌ (அகம. 
59:7-9). சநதனம்‌ பூசியகலைவன மார்பின கணணே 
அழகிய ஞிமிறுகள்‌ ஒலிததன்‌ (அகம்‌ 102 10, 11). 
சோப்பனது மணலிடததேயுள்ள ஞாழல்‌, புன்னை, 
தாழை, செருந்தி முதலிய மலர்களில வரியினை 
யுடைய ஞிமிறு சிறிதே ஒலிதது ஆரவாரிபப, கரிய 
தும்பிகள்‌ தேனை ஊதும (லி. 187:1-5). 


ஞெ 


ஜெகிழம்‌ - சிலம்பு. “அமைதி பிறவாத முயக்கத்‌ 
தாலே அடிதளர்ந்து வந்த புததியானையாகிய 
பரத்தை தன தலைமை நிறைந்த ஜஞெகிழம-சிலம்பு- 
ஒலிப்பக்‌ கோபிதது நின கதவததைப்‌ பாய்நதது 
தவறாகுமோ' எனத தலைவன பரததைமை கூறிக 
காமககிழததி ஊடினாள்‌ (கலி 90:10-12). *'வணடுகள்‌ 
மகளி நலஙகவாநது உணபது போன்று அவர்‌ 
மீது மொயக்கையினாலே தோனறிய பூசலினால 
ஒருததியுடைய அல்குலின மேல்‌ கிடந்த துகிலை 
பவேறொருததியுடைய உள்ளிடு மணியமைநத 


ஞெகிழததில கிடநத சுறா வடிவாகிய மூட்டு . 


வாயருமபுகள்‌ தளைததுக்‌ கொணடன (கலி, 92: 
30, 82, 57, 38). (தலைவன பரததைமையினை 
மனததிறகொண்டு) *நலலநீர்மையை யுடைய நின்‌ 
ஒழுககததைத தடுககும்படி, கனமபட வந5 
பிஞ்கிழததின ஒலியாலே ஆரவாரிககும்‌ புதிய புனல்‌ 
நினனை இழுததுச்‌ செலலக கணடாரும்‌ உளா' 
எனத தலைவி கூறினாள்‌ (கலி, 98.24-26). ஒளி 
விடுற பொன்னால்‌ செய்த ஜஞெகிழத்தில முத்‌ 
தாகிய அரி எஙகும ஆரவாரிபப, அடியினைத துடி 
யொலிககு இயையப பெயாதது ஒருத்தி ஆடினாள்‌ 
(பரி, 2118-20), 


ஷெகிழி - 1. கடைக்கொளளி, புகை முறபடப பிறக்‌ 


. இக்கடைகோல, 


கெண்டு 


கும்படி கையாலே கடைந்து கொணட சிவந்த 
நெருபபினையுடைய கெகிழியால-கடைககொள்ளி 
யால-கரிய துளையினையுடைய குழல்‌ துளையிடப்‌ 
பட்டது (பெரு, 177-179). பனிக்காலததே, விறகா 
லாகதென கஞெகிழியை எரிததுப பனியைப போககிக 
கொணடு இனிதாகத துயில்வா (மலை, 446, 447). 
முகிலகள்‌, வானில பொறிவிடுகின்ற ஜெகிழி 
போல மினனும்‌ (அகம. 108.6,7), மலைநாட்டினர்‌ 
சந்தன விறகாலாய கெகிழியில்‌ ஊனுடன கூடிய 
சோறறை அட்டுண்பர்‌ (அகம. 1728:12,14). பரணின 
மேல இருககும்‌ குறவன கொளுததிய நறு மண 
முள்ள ஞெகிழி வானத்து மீனபோல விடடுவிட்டு 
ஒளிவீசும (குறு, 150.1,8). சிறுதினையைக்‌ காககினற 
பரணில்மேல்‌ உள்ள குறவன எறிநத ஜெகழியி 
னால்‌ அஞசியோடிய யானை விணமீன்‌ வீழும்‌ 
ஒளிகண்டும்‌. அஞ்சும்‌ (குறு. 57:5-8). தலைவி பெற்‌ 
றுள்ள புது மணததைக்‌ கண்டு ஐயுறற தாயிடம 
அடுபபிலிட்ட சநதன விறகின கஞெகிழியை 
எடுததுககாடடி *அனனாய! இவ்விறகினை அடுப்பி 
லிடுதலும்‌ இதிலுள்ள சுரும்புகள்‌ இவளுடைய 
தோளில்‌ மொயகதின றன” எனறு தோழி மறைததுக்‌ 
கூறினாள்‌ (நற்‌. 55.9-12) வேழம தினைக கதிரைக்‌ 
கொய்தலால கானவன்‌ எறிநத ஞெகிழி மலையிட 
மெங்கும்‌ மினனி, விசுமபிடத்தில்‌ ததோனறி மறை 
யும்‌ மின்னலைபபோல ஒளிரும்‌ (நற. 393:4-7), 
தலைவன இரவுக குறிவரின தினைப்புனம்‌ காபபவா 
ஒளி திகழனெற கெகிழ்யை உடையராயக்‌ 
கலலெறியும்‌ கவணையுடையராய்‌ வில்லினை 
யுடையராய்க களிறு வநததெனறு ஆரவாரிபபர்‌ 
(கலி, 52:18,14). 

காட்டில்‌ வாழவோர்‌ விண்ணைத்‌ 
தீணடுகின்ற பரணின மேல இஞகிழியாலே-தீக்‌ 
கடைக்‌ கோலாலே-நெருபபைப பிறபபிதது எரிப்பர்‌ 
(குறி. 825,226). 


ஜஞெணடு - நணடு. பெருஞ்‌ சுற்றததையுடைய ஞெண்‌ 


டினது - நணடினது - சிறிய பாபபை ஓத்த 
தினை யரிசியாலாககன சோற்றைக கோவலர்‌ 
நலகுவா (பெரு. 166-168). ஜஞெணடுகள்‌ செறுவில 
ஆடி.ததிரியும்‌ (மலை, 860). சிவநத ஞெணடின 
ஆழமான அளைகளைத தோண்டித தலைவி விளை 
யாடுவள்‌ (அகம. 20:4) வயலிலுளள வேம்பின 
அரும்பினையொதத நீண்ட கண்ணினையுடைய 
நீர ஞெணடானது, இரைதேரும்‌ குருகுககு அஞ்சி, 
விரைந்து செனறு அளையுள பதுங்கும (அகம. 
176:7-12). கொககினது பார்வையைக கண டஞ்சிய 
ஈரமான உடம்பினையுடைய ஜஞெணடு, தாழையின 


ஜெமல்‌ 


வேரிடையேயுள்ள வளைக்கு இடையரால்‌ கட்டப்‌ 
பெற்ற கயிற்றையறுததுச்‌ செல்லும்‌ எருது போல 

, விரைந்து செல்லும்‌ (கர. 117:1-4), விளையாட்டு 
மகளிரைக்‌ கண்டு அஞ்சி ஈரததையுடைய ஞெணடு 
கடலுக்குள்‌ ஓடும்‌ (குறு, 401:8,6). நொசசியின 
கரிய அரும்பு போனற கண்ணையுடைய, ௭௧௧ 
ரிடததேயுள்ள பெரியசுற்றத்தையுடைய ஜஞெண்‌ டின 
கூட்டம்‌, மகளிர்‌ வெயிலிலே காயும்‌ தினை 
யைக்‌ கைவிரலாலே துழாவி வருதல போல, ஞாழ 
லின உதிர்ந்த மலரைக காலால்‌ விரித்துக்‌ கோலம 
செயயும (நற்‌. 367:1-5), 


ஷெெமல்‌ - சருகு, தழைத்த மூங்கில்‌ ஒன்றோடொன்று 

உரசித்‌ தேய்வதால, அம்மூங்கில்‌ சொரியும்‌ ஒள்ளிய 
அப்பொறி மிக்க ஞொமல்‌ - சருகுகள்‌ - மறையும்படி 
மூண்டது (அகம்‌, 84:67). 


ஜெமன்கோல்‌ - துலாக்கோல்‌. செற்றமும்‌ உவகையும்‌ 
செய்யாது காத்து ஞெமன்கோல்‌ - துலாக்கோல்‌ - 
அன்ன நடுவு நிலைமை உடைத்தாய சிறந்த கொள்‌ 
கைகளோடு கூடியது அறங்கூறவையம்‌ (மது, 490- 
492). 


ஜெமன்ன்தெரிகோல்‌ - துலாக்கோல்‌, பொருளின்‌ 
அளவையறியும்‌ கருவியாய ஞொெமன்ன்‌ தெரிகோல்‌- 
துலாககோல - அனன குற்றமற்ற மெய்ம்மொழி 
யினையுடையவன நன்னன்‌ (அகம. 3493,4,8). 


ஜெமை - ஞெமை மரங்கள்‌. வெள்ளிய ஜஞெமை மரங்‌ 
களையுடையது அகனற காடு (அகம்‌. 145:5), மூங்கி 
லின அசையும்‌ தண்டினைத்‌ தாக்கி ஞ்மைமரத 
தின இலைகளைக கோடைககாற்று உதிர்ததது 
(அகம, 358:6-8). பெண்மானை அழைக்கும்‌ ஆண 
மானின குரலை ஆளின்‌ குரல்‌ எனறு கருதுதற்‌ 
கிடனான பெரும்புனக குன்றம ஞெமை மரங்களை 
யுடையது (அகம்‌. 895:17-12). ஞெமை மரத்தின உசசி 
யில்‌, ஊனை விரும்பி ஒற்றைப்‌ பருந்து இருக்கும 
(குறு. 285:6-7). ஜஞெமைகள்‌ வளர்நது உயாநத 
இமையமலை உச்சியிலிருநது அருவி இழிதரும்‌ 
(நற்‌. 869:7,8). வையையின நீர்‌ வரவால அகில்‌, 
வழை, ஞெமை, சநதனம்‌ முதலியன வருநதின 
(பரி, 12:5,8). 


கெமையம்‌ - ஞெமை மரம்‌. காய்தத தலையினை 
யுடைய ஞொமைய மரத்தின்‌ மீது பின்னிய சிலம்பி 
யின கூடு மேல்காற்றால்‌ அசைந்தது (அகம்‌. 111:5, 
6). வாடிய உசசியினையுடைய கஞொெமைய மரங்‌ 
களையுடைய வழியைச்‌ சார்நதிருநதது சீறூர்‌ 


223 


ஜெலி - இக்கொள்ளி, 


ஜெலிகோல்‌ - 


தகடு 


(அகம்‌. 171:7,8), நெடுந்தாரம உயாந்த, காயநத 
உசசியினையுடைய ஜஞெமைய மரஙகளையுடையது 
ஆள்‌ வழக்கறற அருஞ்சுரம (அகம. 187:1012). 
வாடிய ஜெமையத்தின்‌ மீதிருநத பேராநதை ஒலி 
எழுப்பும (நற. 894:8,3). 


தழைதத மூங்கில்‌ ஒனறோ 
டொனறு உரசிததேய்வதால்‌ அமழஙகலெ சொரியும்‌ 
கஞெலியின-தீககொளளியின-ஒள்ளிய பொறி சருகு 
கள்‌ மறையும்படி மூளுதல்‌ (அகம. 39.6,7). புலிபோல 
முழங்கும்‌ சிவநத கணணையுடைய மறவா ஜெலி 
யுடன பிடிதத நீண்ட திரளாகிய அம்பினை 
யுடையர்‌ (அகம்‌, 239:3,4). 


இக்கடைகோல்‌. நெடுமானஞ்‌சி, 
வீட்டின்‌ இறபபில செருகபப்ட்ட ஜெலிகோல- 
தக்கடைகோல்‌ - போலத்‌ தன வலி வெளிப்பட 
வேண்டாத காலத்து அடங்கியிருககவும்‌ வலலன. 
(புறம்‌. 315,35). அழகிய நுணணிதாய விளங்கும 
புகை முறபடப பிறக்கும்படி ஞெலிகோலாலே 
கடைந்து நெருப்புணடாககினா (பெரு. 178,179). 
ஆறலைபயபோ கோலிறகோததுக கொணடது 
போக எஞ்சிய களிறறூனை உபபு வாணிகர்‌, 
ஜெலிகோலால ஆககிய சிறு தீயில வதககினா 
(அகம. 169:8-5). மெல்லிய உறியுடனே ஜெலி 
கோல்‌ முதலிய கருவிகளை இடடுவைதத தோற 
பையை முதுகிற்‌ சுமநது இடையன செனறான 
(தற்‌. 142:2-4), 


ஜெள்ளல்‌ - தெருவு. *விரைநத தேர்‌ குழித்த ஞெள்‌ 


ளலில-தெருவில-கழுதையாகிய புல்லிய நிரையைப 
பூட்டிப்‌ பகைவர்‌ அரணகளைப பாழபாடுத 
தினவன பாணடியன பலயாக சாலை முதுகுடுமிப 
பெருவழுதி (பழம. 25:1-3). அட்ட வாயில ஒனறும 
ஊரில செலவர்தம விரைநது செல்லும தோ 
குழித்த ஜஞெள்ளிலிடததே நீணட கொடிகள 
அசையும்‌ (அகம. 326.3,4). 


த்‌ 


தகடு - 1. பூவின்‌ புறவிதழ்‌. வேஙகையின்‌ கரிய 


தகட்டினை-புறவிதழினை-உடைய பூசுகள்‌ துறு 
கலலில்‌ பரநது கிடநதன (புறம. 202:18-20). மருத 
மலர்கள்‌, கரிய தகடடினையும்‌ துயயினையும 
உடையன (முரு, 27,28). தலைவி, பா ஜிரியின கரிய 


தகடூர்‌ 


தகட்டினையுடைய மலர்களை அதிரல்‌ மலர்க 
ளோடு சேர்ததுக கூநதலில சூடினாள்‌ (அகம்‌. 267: 
1-3). காட்டு மல்லிகைப பூவோடு தூய தகட்டினை 
யுடைய பாதிரி மலரை எதிரெதிரே வைத்து 
வேயந்த கூந்தலையுடையவள்‌ தலைவி (நற. 52:1,3), 
வேஙகையின பெரிய தகட்டினையுடைய மலர்கள்‌ 
பெருமபாறையினகண்‌ கோலஞ செய்வன போல 
உதாநதன (ஐங. 219:1,2). 


2. உலோகத்தகடூு. சாளரங்களாகத்‌ திறக்கப்பட்ட 
தகடுகளை ஆணிகளாலே தைத்து வட்டக்கட்டில்‌ 
செயயப பெறறது (நெடு. 128-187). “அமையாத 
தகடு (பொற்றகடு) போலும உருவததினையுடை 
யாய்‌ எனக கூனன விளிககப பெறுதல்‌ (கலி. 94:40), 


தகடூர்‌ - ஒரூர்‌. பெருஞ்சேரலிரும்பொறை, தகடூரை 
வெற்றி கொண்டதனால்‌ தகடூரெறிநத பெருஞ்சேர 
லிரும்பொறை எனச சிறப்புப்‌ பெயா பெறறான 
(புறப. 50,அடிககுறிபபு), அதியமான்‌ தகடூர்ப்‌ பொருது 
வீழநத எழினியை அரிசில்‌ கிழார்‌ கையறுநிலைப 
பாடலொனறால இறபபித்துள்ளார்‌. தகடூரைத 
தலை நகராகக கொண்ட அதியமான்‌ எழினிககும்‌ 
பெருஞ்சேர லிரும்பொறைககும்‌ போருண்டாயிறறு. 
இபபோரில்‌ எழினி வீழ்ததான. இசசிறபபுககருதியே 
சேரனுக்குத்‌ “தகடூரெறிந்த' எனறும அதிய 
மானுககுத 'தகடூப பொருது வீழ்ந்த' எனறும்‌ 
அடை மொழிகள்‌ உணடாயின (புறம. 830,அடிக்‌ 
குறிபபு). மெல்லியல்‌ மகளிர்‌, தாமரையோடு நெயதற்‌ 
பூவையும்‌ கொய்து, புனநதோறும்‌ வநது படியும்‌ 
இளிகளை ஓபபும்‌ விருப்பததினராய்ப பாட்டினைப 
பாடும்‌ பல்வகைப்‌ பயன்களும்‌ நிலைபெறற 
காட்டிடத்துள்ள ஊர்களையும வீரர்‌ மறமே விரும 
பிக்‌ காததறறொழிலைச்‌ செயயும விற்படை நிரம்‌ 
பிய காவற்‌ காட்டையும்‌ உடைய தகடூரைப பெருஞ்‌ 
சேரலிருமபொறை அழிததான (பதி, 78:4-9). 
பெருஞ்சேரலிருமபொறை, அதியமானோடு சோழ 
பாணடியரையும்‌ ஒருசேர வெனறும்‌ முரசையும்‌ 
குடையையும்கலனையும கைககொணடும்‌ அடுகளம்‌ 
வேட்டும அதியமான உரிமை மகளி இரஙக அவன 
வலியைக கெடுத்தும்‌ தகடூரை எறிநது மதிலைக்‌ 
கைப்பற்றினான (பதி. ப.8) 


தகடூரெறிந்த பெருஞ்சேரலிரும்பொறை - சேரவேந்தன்‌. 
*சேரமான தகடூரெறிந்த பெருஞ்சேரலிரும்பொறை'்‌ 
காணக. : 


தகர்‌ - 1, டாய்‌, பட்டினத்திலுள்ள நல்ல இல்லங்‌ 
களில மேழகத்‌ தகரோடு-க்டாயோடு-நாயகளும்‌ 
சுழனறு திரிந்தன (பெரு, 587,336). அகனற 


224 


தகரம்‌ 


இடத்தையுடைய மன்றிலே மேழகத்தகரோடு சிவ 
லையும்‌ (ஒருவகைபபறவை) கொண்டு பொரு 
வித்து விளையாடப்‌ பலரும்‌ சேரத்திரணடனர்‌ 
(பட்‌. 69,77). பணடகசாலையின்‌ முற்றத்தினகண்‌ 
ஞமலியேறறையோடு மேழகத்‌ தகரும்‌ குதிதது 
விளையாடியது (பட்‌, 140,141). பண்டம்‌ விறபோர்‌ 
மாற்றாகப்‌ பெறற கலவை நெலலின பன்னிற 
அரிசி போனறு, தகர்‌ விரவிய செம்மறித 
திரள்‌ வெள்யாட்டுத்‌ திரளோடே கலந்து காட்டின 
கண்‌ கடல்போல ஒலிக்கும்‌ (மலை. 418-416), 
நன்னன்‌ அரண்மனை வாயிலிடததே காணப்பட்ட 
பலவேறு கையுறைப்‌ பொருள்களுள்‌ நிலத்தைக 
கைக்கொள்ளும்‌ செலவினையும்‌ வளைந்த காலினை 
யும உடைய வருடையின வலிய தலையினையுடைய 
பெரிய த௲ர௬ும ஒனறாகும்‌ (மலை. 502,503), 
தகரின (செம்மறியாட்டுகடொயின்‌ ) கொம்பினைப 
போனறு சுற்றிக கடை சுருணட தலைமயிரினை 
யுடையவா மழவர்‌ (அகம, 101:4,5). வேறுவேறு 
வகையினவாய மலையில்‌ வாழும்‌ வருடைகளின 
கொமபுகள்‌ பொருநதிய இளைய தகாகளின்‌ ஒலி 
யினைக கேட்டு அஞ்சி மயிலகள்‌ இரிநதோடின 
(அகம, 878:5-7), நீணட கொம்பையுடைய வலி 
மிகக தகர்‌ நீங்கிப்‌ போயினும மீணடும வரககூடும்‌ 
எனனும்‌ ஆசையாலே பெணணாடு தங்கியிருக்கும்‌ 
(தங. 238:1,2). 


2. மேட்டுநிலம்‌, யாற்றினது அறலையொக்கும்‌ 
முதுகினையும்‌ கொழுமடலையும்‌ உடையதும்‌ 
நெடிய தகரிலே-மேட்டு நிலததிலே-நினறதுமாகிய 
ஈநதின்‌ இலையாலே குடில வேயபபெறறது (பெரு. 
86-88). 


தகரம்‌ - 1, மயிர்ச்சாந்து [ மயிர்ச்சந்தனம்‌. குளிர்ச்சி 


யடையும்படி தகரமஃ-மயிர்சசாநது - தடவப்பட்ட 
ஈரமபுலராத கூததலையுடையவர்‌ வதுவைமகளிர்‌ 
(பதி. 99:15-17), மகளிர்‌, கூதிர்ககாலததில தம்‌ 
கூந்தலில சிலவாய மலர்கள்‌ பெயது முடிததலை 
வேணடித தண்ணிய நறிய தகரமாகிய (மயிர்ச்‌ 
சந்தனமாகிய) விறகிஃலல நெருபபையுணடாககி 
அதில்‌ அகிலோடு கணட சருககரையும கூட்டிப 
புதைத்தனர்‌ (நெடு, 58-56). தலைவன தன செனனி 
யில்‌ தணணிய நறிய தகரததைக்‌ கமமும்படி 
பூசினான (குறி. 108). *ஆயததினை நினையாளாயும்‌ 
சாநது பூசிய கூநதலைவாரி மலர்களைச சூடு 
தற்குத்‌ தகரமும்‌ பூசிககொள்ளாளாயும்‌ ஏதிலான 
பொய்ம மொழிகளை நமபிச்‌ சென்றனளே” என 
மகட்போககெ செவிலி வருநதினாள (அகம. 177: 
2, 8, 10, 11). புதுமணப பெண்‌, தகரம்‌ நாறும்‌ 


தகரன்‌ 


தண்நறுங்‌ கதுப்பினள்‌ (அகம்‌. 141:18,14). “நல்ல 
சிறபபுறற மணவிழாவில்‌ அவளுககுத்‌ தகரத்‌ 
தினைப்பூசிமற்றும்‌ பல சிறப்புககளையும்‌ செய்விக்க 
மணந்து செலலாளாய்ச செனறனளே' என மகட்‌ 
போககிய செவிலி வருந்தினாள்‌ (அகம்‌. 385:6,7). 
தகரம்‌ பூசப்பெற்ற தண்‌ நறுங்‌ கூந்தலையுடையவள்‌ 
தலைவி ( அகம்‌, 393:28). விறலி, தகரம்‌ அணியப 
பெறற கூந்தலள்‌ (தற்‌. 170:1). நறிய தண்ணிய 
தகரமும்‌ புழுகும்‌ அறல்பட்ட கூந்தலில்‌ மணசகும்‌. 
(கலி. 93:21,22). 


2. மரம்‌. நரந்தையையும்‌ நறும்புல்லையும்‌ மேய்ந்த 
கவரிமான்‌, சுனை நீரைப்‌ பருகி அயலதாகிய தகர 
மரத்தின்‌ குளிர்நத நிழலில்‌ பினணயோடு தங்கும 
(புறம, 1338:4-7). கரையில்‌ நிற்கும்‌ நாகம்‌, அகில 
முதலிய மரங்கள்‌ வருந்துமாறு தகரததையும்‌ ஞாழ 
லையும்‌ தேவதாரததையும்‌ சுமந்து வரும வையை 
யின்‌ வரவு, கடல்‌ கிளர்ந்து வருவது போல்‌ 
தோன்றும்‌ (பரி, 13:4-8), 


3. சாந்து, (மார்பில்‌ பூசப்பெறுவது); வையை 
யில்‌ நீராடிய மகளிரின்‌ மார்பினின்றும வழிந்து 
வீழ்ந்த தகரச்‌ சாந்தினால்‌ வையைமணல்‌ சேறா 
தியது (பரி. 12:96,97). 


தகரன்‌ - தகரினையுடையவன்‌. தகரன்‌ - தகரினையுடை 
யவன்‌ (ஆட்டுககிடாயையுடையவன்‌) - மஞ்ஞை 
யன்‌, சேவலங்கொடியன என வேலன்‌ போற்றப்‌ 
பெறுவான (முரு. 210). 


தகவு - தகுதி. “காவன மரங்களை வெட்டும்‌ ஓசை 
யினைக்‌ கேட்டும்‌ மானமின்றி இனிதாய்‌ இருந்த 
வேந்தனுடன முரசொலிப்ப நீ பொருதாய்‌ எனபது 
கேட்பார்ககு நாணும்‌ தகவினை-தகுதியினை- 
உடைத்து” எனக்கருவூரை முற்றியிருநத இளளி 
வளவனிடம்‌ ஆலததுராகிழார்‌ கூறினார்‌ (புறம்‌. 56: 
9-13). *அறததையும்‌ மறததையும்‌ உடையையல்‌ 
லையாகத்‌ திறவாது அடைககபபட்ட கதவினை 
யுடைய மதிலின்‌ ஒரு பககத்தே ஒதுங்கியிருததல்‌ 
நாணும்‌ தகவினை உடையது” என, நலங்கிள்ளி 
ஆவூரை முறறிமிருநத காலதது அடைத்திருந்த 
நெடுங்கிள்ளியிடம்‌ கோவூர்‌ கிழார்‌ கூறினாரா 
(புறம, 44:13:16), தலைவியின தமையனமார்கள்‌ 
மகள்‌ கேட்டு வந்தர்ருடன்‌ போருழக்கிப்‌ பஞ்சியும்‌ 
களையாத புண்ணுடையராய்க கண்டார்‌ அஞ்சும்‌ 
தகவு உடையராயக காணபபட்டனா (புறம. 358: 
14-17). செலவக்கடுங்கோ வாழியா தன, இரவலரின்‌ 
சிறுமை கண்டு இகழ்ந்து நோக்காது தன பெருமை 


225 


தகுதி 


யின்‌ தகவினை நோக்க, அவர்க்குப்‌ பரிசில்‌ 
பொருள்களைக்‌ கனவென மருளுமாறு நனவிலே 
நலகுவான்‌ (புறம்‌, 387:20-26) பெரியோர்‌, அற 
மல்லாதவற்றைத்‌ தம்‌ உள்ளம்‌ மயங்கி விரும்பு 
மாயினும தாம்‌ கேட்ட கேள்விகள்‌ அங்குசமாக, 
உள்ளமாய யானையை மீட்டு அறனும பொருளும்‌ 
வழாது ஆய்ந்து, தம்‌ தகவினை உணாந்து பினனரே 
தாம்‌ கருதியதை முடிப்பா (அகம்‌. 2868-13) 
காட்டுநெறிகள்‌, பாம்பினையும்‌ புலியினையும்‌ 
கண்டு அஞ்சும்‌ தகவினை உடையன (அகம, 818. 
3,48). “நின நெஞ்சம்‌ தனிமையால்‌ வருந்த 
நினனைப பிரிந்து செனறவிடததே மனம 


பாருநதி 
இருப்பேனாயின, யான அவ்வாறு செல்வதற்குறற 
தகவினசுண்‌ (தகக வினையினகண ) எனனைத 


துறநது இரப்போர்‌ வாராத நாடகள்‌ பலவாகுக” 
எனத தலைவன்‌ தலைவியிடம்‌ கூறினான (குறு. 
187). *தலைவி கலஙகுமாறு அவளைத்‌ தலைவா 
பிரிந்து சென்றார்‌; அதனை நீ உணர்ந்திருநதும 
உணராதாய போனறு இபபொழுதும்‌ “ஆற்றி 
யிருந்திடுக என்னும செயதியோடு வநதனை; 
நினனை விடுககினற தலைவரது தகவுதான எத 
தனமைத்தோ' எனத தோழி பாணனை வினவி 
னாள்‌ (ஐங்‌. 471), “எமமிடததே விருபப முறறுத 
தாழ்நதாய போல வநது நினறு நினககுத தகவு 
இலலாதவற்றைச செய்யாதே' எனக காமக்கிழத்தி 
தலைவனிடம்‌ கூறினாள்‌ (சலி. 69 21,22). சால்‌ 
புடைமை மிககவராகிய தகவு உடைய மங்கையர்‌, 
(கற்புடைய மகளிர்‌) தமமைக கணவர்‌ இகழநத 


விடததும தாம அவரை ஏததி வணங்குவா£ (பரி, 
20:88,89). 


தகுதி - தகவு. “நீ, மறுமைசசெல்வததை, தலைவனா 


தலை, புகழை விரும்பினும அவவிருபபங்களுககு 
ஏற்பச்‌ செயயக்கடவனவற்றின்‌ தகுதியை (தகக 
செயலை) கேட்பாயாக' எனப்‌ பாணடியன நெடுஞ்‌ 
செழியனைக குடபுலவியனார்‌ விளிதது உணடி 
கொடுததோ ரே உயிர்கொடுததோர்‌எனபபல அறவ 
களை வறபுறுததினா£ (பழம. 18:18-17). வெளி 
மான துஞ்சியபின பெருஞ்சிததிரனரா, “எல்லை 
யளந்தறியாத வெள்ளததினகண துனபமாகிய 
சுழியிறபடடுச்‌ சுழலுவதிலும்‌ இறநதுபடுதலே 
நனறு; நமக்குத்‌ தகுதியும்‌ அதுவே' எனறு கூறி 
இரங்கினார்‌ (புறம்‌, 238:17-19), [நம்‌ தலைவரது 
தகுதி நம்மை வருத்துவதோடு அமையாது அலரை 
யும்‌ உணடாககியது' எனறு தலைவி கூறினாள்‌ 
(ஐங்‌, 164:8,4). “நின புகழ எலலாம்‌ நினக்கு 
இயல்பே ஆவனவனறி வியக்கபபடுவன அல்லா 
மையை நனகு அறிநதனமாயினும்‌ இங்கும அங்கு 


தகுவி 


மாக அவற்றுள்‌ சிலவற்றை யாம்‌ கூறிட எம்‌ 
பேதைமை கருதி நீ நகைத்தலும்‌ கூடும்‌, அந 
நகைப்பைப பெறுதலும்‌ எமககு ஒரு தகுதியே 
ஆகும்‌” என அடியார்‌ திருமாலைப்‌ போற்றிக்‌ 
கூறினர்‌ (பரி, 48-57, 


தகுவி - தகுதியையுடையவன்‌, “தன தநதையின கண்‌ 
எழிலைக கெடுதத கோசர்களைத்‌ . திதியனது 
அழுந்தூரில கொனறு மாறுபாடு தாந்த மிஞிலி 
போலக களிபபுற்று நடககும நின நலததகுவியை- 
தகுதியையுடையவளை (பர த்தையை) -தழுவிய நின 
மாாபினைக இணடேம” எனத தலைவனிடம்‌ 
தலைவலி கூறினாள்‌ (அகம, 196.8-13). “என உள்ளம்‌ 
லிருமபும்‌ தகுவி!' எனத்‌ தலைவி விளிககப பெறுதல்‌ 
(அசம. 259 12). *ஏதிலாளனது காதலை நமபி 
இனரைமையுடைய காட்டினகண்‌ நேற்றுப்‌ போய 
விட்ட பெரிய மடபபத்தையுடைய தகுவியாகிய 
எனமகள, நொசசியின கீழ இழைதத வண்டலை 
யும காணடிரோ' என மகடபோககிய தாய 
வருநதிக்‌ கூறினாள்‌ (அகம, 875:14-19). *மெத்‌ 
தெனற பிணிபபு மிக்க கை சிறிது விலகினும 
வருநதும்‌ அழகிய மடப்பமுடைய தகுவி (தலைவி), 
கோடிட்ட சுவரினை நோக்கி நினைநது கணணீா 
முலைமீது தெறிதது வீழப படுககை அணையினை ச 
சேர்தது தஙகிப பல்லி ஒலிக்கும்தொறும்‌ தெய 
வத்தைப பரவி நனமொழி கூறுவாயாக என மனம 
நடுஙகி மாலைக்காலத்தோடு மாறு படுவாளே।' 
எனத தலைமகன தனனெஞ்சிறகுக்‌ கூறினான 
(அகம. 289.7-17) *அறியபபடாத தேயததிலுள்ள 
சுரநெறியில கொணடு சென்ற இளையானுக்குப்‌ 
பொருந்திய பெரிய மடப்பததையுடைய தகுவி 
(தலைவி) சிறபபும சீரும்‌ இனறி: சிற்றூரிலுள்ள 
வறுமையுற்ற பெண்டினது வறிய மனையில்‌ சிலம்பு 
கழிதது மணம்‌ பொருநதினளோ” என: மகட்‌ 
போககிய செவிலி வருநதினாள்‌ (அகம்‌. 369:30-26). 
*தலைவனுடைய, பொனனாலாகிய தொடி 
யணிநத, பொருநதிய தகுவி (பரததை) எனனைப்‌ 
புறஙகூறுவள்‌ எனறு கூறுவர்‌' என இற்பரத்தை 
தன்னைப்‌ புறங்கூறிய பரததையின பாங்காயினார்‌ 
கேட்பக கூறினாள்‌ (குறு, 864:8-4). 


தகை - 1,.ழக. *(தாளிலே தோய்நத பெரிய கையினை 
யுடைய தகை - அழகு - மாட்சிமைப்பட்ட வன 
பாணடியன சிததிரமாடததுத்‌ துஞ்சிய நன்மாறன்‌ 
(புறம. 59.8) தகையுடைய பெருஞ்செல்வத்தினை 
யுடையவன்‌ குடுமிக கோமான (புறம்‌. 64:5,6) 
மகளின தகை மிக வளர்ததலால்‌ தாய்‌ மகிழ்நதாள்‌ 


226 


தகை 


(புறம்‌. 889:10,11). நலலியக்‌ கோடனிடம்‌ பரிசில்‌ 
பெறற இணைஞன்‌ “பிறர்‌ உள்ளத்தினகண்‌ நிகழ்‌ 
வனவறறை உளளததால்‌ அளநதறியும்‌ புலமைத 
தகையினை யுடையோனாகிய யான்‌ இனி ஒரு 
நாளும்‌ இரவலரை மறுததலறியாத வளளன்மை 
யுடையோரை ஓனறு பெறுதற்கு நலம்‌ பாராட்‌ 
டேன்‌” எனறு கூறினான (புறம்‌. 376:19-82), மாவடு 
வால்‌ ஆகிய தகை மாட்சிமைப்பட்டது ஊறுகறி 
(பெரு. 309,310). மதுரை அங்காடியில்‌, உடம்பிற்குத 
தகையைக கொடுககும்‌, கருங்காலியினைச்‌ சீவிக்‌ 
காயசசின களிகலநத இனிய நீரினையுடைய பாக்‌ 
குடனே வெறறிலையினை விறபாரும்‌ காணப்பட்‌. 
டனா (மது. 400,401). பரததையா, பெருமை 
தருனெற தகையினையுடைய மிகுகின்ற நலகஇனை 
யுடையவர்‌ (மது, 565,588). தலைவி, மலைப்‌ 
பக்கததில்‌ பிரமபாலே தகைபெற இயறறியபரணில 
ஏறிக ளி கடிந்தாள்‌ (குறி, 42). தலைவியின 
கணகள்‌ குவளைப்பூவின சிறந்த தகையினைக 
கெடுககும்‌ (அகம, 27:12, 14,717). தகை சானற நன்‌ 
மொழி (அகம. 29:11). “நீதான பெரிய தகையினை 
இழநதிடட கணகளையுடையையாகி மிகவும்‌ வருந 
இனை” எனப்‌ பிரிவில்‌ வேறுபட்ட தலைவியிடம 
தோழி கூறினாள்‌. (அகம, 59:3,9). மாநதளிரை 
யொதத ஆகததில தகைபெற அரும்பிய அணங்்‌ 
குடைய வனமுலையீனையுடையவள்‌ தலைவி (அகம. 
177:17-19). தலைவி, தகை மிகுமாறு மாலையை 
யுடைய ஆயத்தாருடன மணல மேட்டில ஏறி 
விளையாடினாள்‌ (அகம்‌. 180.1-8) *நீரில்லாத நீண்ட 
நெறியில்‌, தனது மடப்பததையுடைய தகை கெட 
மெலிந்து நடபபளோ' என மகடபோககிய தாய்‌ 
வருந்தினாள்‌ (அகம. 219:16-18). ‘அலர்‌ தூற்றுவோ 
ரது செருககுற்ற சொல அழியக காதலா வருவர்‌ 
என்பது உணமையாதலை, நினது €றடிகளால்‌ 
தகை பெற நடநது காணுதறகு வருவாயாக” எனத 
தோழி தலைவியை அழைத்தாள்‌ (அகம. 333:1-7). 
தகை மிகக கமுகின்‌ புதுப பூ விரிநதது. (அகம. 
336:18-22). ஏறுகள்‌, காஞ்சியின பூங்கொததுககளி 
னினறும்‌ உதிரும பொன்னின்‌ தகையுடைய தாதுக 
கள்‌ மேலே உதாநதிட மணல மேட்டிலே துயின றன 
(அகம்‌. 341:7-11). தலைவனது சாந்தம்‌ பொருததிய 
மாாபினையும்‌ தகையினையும்‌ மிக விரும்பி வருநதும 
தலைவியின்‌ துன்பத்தினை உணராத அன்னை 
வெறியாட்டயர்நதாள்‌ (அகம. 388:15-19). தார்‌ 
காலத்தை ஏற்ற காடுகள்‌ முலலை மலர்களோடு 
தகை முதிர்ந்தன (குறு. 188:1,3) நனமையையும்‌ 
தகையையும்‌ உடையவள்‌ புலைததி (குறு. 30:1). 
தலைவி அடிசில்‌ ஆக்குதலாலே புகைபடிந்து 
அமர்த்த கண்களை உடையவளாய்த்‌ தகைபெறப 


தகை 


பிறை நுகுலில்‌ உண்டாகிய வியர்வையைத ததிலிை 
நுனியாலே துடைத்தாள்‌ (தற்‌, 180.6-8). தலைவி 
கூநதலைத்‌ தகை பெற வாரினாள்‌ (தற்‌. 1403)" 
பொற்காசினைத்‌ தொங்க விட்டாற்போன்ற தகை 
யினையுடைய மலாகளையுடையது கொன்றை 
(நற்‌, 28108,4). தலைவி தகையுடைய மலர்போனற 
உண்கண்ணினள்‌ முற்‌. 47011). மேகம்‌ சிதறின 
நீர்த்துளியாலே பிடவ மலரின்‌ மொட்டுக்கள்‌ தகை 
யுடையனவாய்த்‌ தோனறின (ஐங்‌. 461:1) “நின 
நல்மிகு கூநதல்‌ தகை கொள்ளப்‌ புனையுமாறு 
காதலர்‌ வருவர்‌' எனத்‌ தோழி தலைவியிடம்‌ 
கூறினாள்‌ (ஐங, 465.15). தகையுடைய வண்டுகள்‌ 
தாதுணணப்‌ போது அவிழந்தது (கலி, 17:18). 
அறலையுடைய மணல்‌, உதிர்ந்ததாலும்‌ தளி 
ராலும்‌ காதலனைக்‌ கூடிய காதலியின்‌ கூந்தல 
போலத தகை பெறறது. (கலி, 48:9,8, *தலைவி 
தகை பெறும்படி நின்‌ தேரைச்‌ செலுத்துவாயாக” 
எனப்‌ பாணன்‌ தலைவனிடம்‌ கூறினான (குலி, 801: 
19,20), “போரிலே பகைவரைக கொன்று அவர்‌ 
நாட்டைக்‌ கைக்கொண்டு களிற்றின மேலவரும்‌ 
தலைவரின்‌ லீரததாற்‌ பிறந்த தகையைக காணுங்‌ 
காலம்‌ வரையும்‌ இவ்வாடைககாற்று நம்மை உயி 
ரோடு விடாது போலும்‌' எனத்‌ தலைவி தோழி 
யிடம்‌ கூறினாள்‌ (சலி. 21:9-12), தகையினையுடைய 
குதிரை மேவேறித்‌ தலைவன்‌ வலம்பட வென்று 
வந்தான்‌ (கவி, 22:21). தகை மிக்க தொகுததுக்‌ 
கூறலையும்‌ வகுததுக்‌ கூறலையும்‌ அறியும்‌ தன்மையர்‌ 
சாறைறார்‌ (கலி. 39:47) தகை கொண்டது 
தினைப்புனம்‌ (கலி, 40:3), தலைவன்‌ தலைலியினு 
டைய எழில்‌ மேனியின்‌ தகை கெடும்படி நோயைச்‌ 
செய்தான (சலி, 20:20). *தலைவியின பெருத்த 
இரணட தோள்களின தகை வாடும்படி நீ கெடுத 
தது அவை நின்‌ மலையின மூங்கிலை ஓக்கும்‌ என்ப 
தாலோ” எனத தோழி தலைவனை வினவினாள்‌ 
(கலி, 45:12:15), மலையிடததில தேனினம்‌ மொயக்‌ 
கும பூக்களையுடைய வேங்கையின தகை போல 
வணடுகள்‌ மொய்க்கும்‌ புள்ளிகளையுடைய முகத்‌ 
தினையுடையது சுளிறறினம (சலி. 48:1-4), மலை 
யில வாடி வருந்திய சிறுதினை மழைபெயயத்‌ தகை 
பெறறாறபோலத்‌ தலைவியின்‌ ஆய நுதற்கவின, 
தலைவனது அளியைப்‌ பெற அழகு பெறும்‌ (கனி. 
55.80-23). தலைவி, பொனனைக்‌ கூ றுசெய்த 
தகையுடைய வகிர்கனள மயிரிடததே விளங்க 
விட்டுப பூவினையும்‌ முடித்தாள்‌ (கலி, 58;1-3). 
தகையினைய/டைய, வேங்சைப்பூவையொத்த 
சுணங்கினையுடையவள்‌ தலைவி (கலி,57:77). தலை 
வியின பின்னின மயிர்க்கண்ணே கிடநது அலர்நத 


தகை 


பூக்கள்‌, மயிர்ப்பின்னாகிய கரும்பாம்பிடத்தே 
கிடந்து அதன்‌ கரிய நிறததோடு மாறுபடும்‌ 
கார்த்திகை என்னும்‌ மீனினது தகையை ஓக்‌ 
கும்‌ (சுவி ௪4:8:4), தகை பொலிவு பெற்றது 
வையையாறு (சலி, 67:8). நலத்தினையுடைய தகை 
யினையும்‌ எழில்‌ உண்‌ கணணினையும்‌ உடையவர்‌ 
பரதனதயர்‌ (கலி. ௪7:8). தகையுடைய மலர்கள்‌ (கலி, 
77:8). “தளிர்களிடத்தே வீழுநது தகை பொலிவு 
பெற்ற தாதுபோலும்‌ எழிலையுடையவன்‌ தலைவி 
(கலி, 77:8). தலைவன தகையுடைய கழனியுடைய 
வன (கலி, 79.6). பரத்தையா திய புததியானை தன 
வீட்டின்‌ கதவைச்‌ சார்ந்து நின்று தன்னலததைக 
காட்டி அததகையினால்‌ ஒருவரும போகாதபடி 
காலைத தடுத்து லீழககும்‌ (கலி, 97:16,17). தகை 
புடைய வகையினையுடையது ஏது (சல, 02:77. 
“ஏற்றினை வலியடஙகத்‌ தழுவி வருத்து அதன 
மேலே தோனறி நின்ற பெரதுவனது துகையைப 
பாராய்‌ எனத தோழி தலைலியிடம்‌ கூறினாள்‌ 
(கலி. 108'41ஃ13) *சினததோடு தன மேலே பாயும்‌ 
ஏற்றின்‌ கொம்புகளைப்‌ பிடித்து அதன வலியைச்‌ 
கெடுத்துத்‌ தழுவும்‌ பொதுவனது தகையைப பார்ப்‌ 
பாயாக' எனத்‌ தோழி தலைவியிடம்‌ கூறினாள்‌ 
(கலி 192:20-52) “பேரூர்களிலும்‌ சிற்றூர்களிலும்‌ 
ஆரவாரத்தை உணடாககுவாள்‌ போல மோரோடு 
வந்தவளின்‌ தகையை நெஞ்சே, காணபாயாக' 
எனபது கைககிளைத்‌ தலைவனது கூற்று (கலி, 
109.6,1). நின்‌ தாது சூழந்த கூநதல தகை பெறு 
மாது கோதையைப்‌ புனையவோ' எனத்‌ தலைவன்‌ 
தலைவியை வினவினரண 7௧4, 772:72,72, தகை 
மிக்க களைகளிலிருந்து பறவைகள்‌ ஆரவரரிததன 
(கலி. 18:17) பால்‌ போன்ற மேனியையடைய 
நம்பி மூத்தபிரான உடுத்திய நீல ஆடையை ஓக்கும 
படி தகையைப்‌ பெறற வெணடிரையினை யுடைய 
கடல வெண்மணலை வநது சூழும்‌ (கலி. 782: 
2-4), தலைவனை துறத்தலின தலைவி தகை பெற்ற 
தொன்னலம்‌ இழநதாள (சுவி. 1தசீ:11). “கடலில 
பிறந்த முத்தினது தசையை ஒககும்‌ முறுவலை 
யுடையாய' எனத்‌ தலைலி விளிக்கப பெறறாள்‌ 
(கவட 181:24) “இலங்செயிற்றையும்‌ இன்னகையை 
யும்‌ “உடைய மாதரின தகையாலே அவளைக்‌ 
கொண்ட என்‌ நெஞ்சை எரிசகின்ற காமத்தீ உயா 
போகும அளவிலே அமையாது சுடுதலைச செய்யும்‌” 
எனத தலைவன வருததமுற்றான்‌ (கவி, 122:28-22. 
பிரிநத தலைவன்‌ வரக்கணட தலைவி, தன்‌ மெய்‌ 


யிடததே தகையுண்டாக, மனததிடத்தே மகழச 


யுண்டாக அவனைச்‌ சேர்ந்தாள்‌ (லி. 47,7070. 
செவ்வேள்‌ ஞாயிறறு மணடலததினது எழுசசியில்‌ 
உண்டாதம்‌ நிறம்‌ போன்று தகை உடையவர்‌ 


தகை 


(பரி. 5:12). தோன்றியின்‌ கொடியில்‌ தோன்றிய 
மெல்லிய தகையையுடைய செந்நிறமலர்கள்‌ பரக்கத்‌ 
திருப்பறங்குன்று கார்காலத்‌ தன்மையைப்‌ 
பெற்றது (பரி, 14:15-17). தகையுடையது வையை 
(பரி.20:26). தகையினையுடையது கூந்தல்‌ (பரி. த.1: 
60). சிறந்த தகையினையுடையவர்‌ மகளிர்‌ (பரி. த. 
281). 


2. தகுதிதகைமை, “தணியாத வண்மையுடைய 
தகை-தகுதி - மாட்சிமைப்பட்டவன்‌ முதுகுடுமிப்‌ 
பெருவழுதி (புறம்‌. 6:26). மெல்லிய தகையுடையது 
மயில்‌ (புறம்‌. 148:1). வலித்தகை அரக்கன்‌ என 
இராவணன்‌ குறிக்கப்படுவான்‌ (புறம்‌. 878:19) 
மெய வரம்பன்‌ நெடுஞ்சேரலாதன்‌ தமிழகம்‌ 
விளங்குமாறு தன்‌ செங்கோலை நிறுவித்‌ தகை 
சான்ற சிறப்போடு ஆரியரை அடக்கினான்‌ (பதி: 
ப. 8:5-7), முல்லை முகையின்‌ தகையினையுடைய 
இடைமுரியாத அரிசிப்‌ புழுக்கலைப்‌ பொருநர்‌ 
பெற்றுண்டனர்‌ (பொரு. 112-114). தன்னையே 
ஒத்த தகையையும்‌ விருப்பத்தையும்‌ உடையவன்‌ 
காதலன்‌ (அகம்‌. 117:13). மூங்கிலின்‌ தகை உடைய 
தாய்க்‌ காண்டற்கு இனிய மெனதோளினை உடை 
யவள்‌ தலைவி (அகம்‌. 181:24,25). மயில்கள்‌, இனிய 
குரலினையுடையவாய்‌ ஆடும்‌ தசையுடைய அழகன்‌ 
சிறப்பினை யொப்பத்‌ தலைவி ஆயத்துடன்‌ கூடிச்‌ 
சுனையின்கண்‌ நீராடினாள்‌ (அகம்‌, 358:2-7), தலை 
வனது நெஞ்சம்‌ மாட்சிமைப்பட்ட. தகையை 
உடையது (அகம்‌. 184:4). “என்‌ பேதைமையால்‌ 
பெரிய தகையை ( உரிமையாகிய தகுதியை ) பொருந்‌ 
தித்‌ தலைவன்‌ இங்கே வாராதவண்ணம்‌ செய்த 
செயலொன்றை யான்‌ உடையேனோ' எனத்‌ 
தோழி தலைவியிடம்‌ கூறினாள்‌ (குறு. 230:2-4). கண்‌ 
டார்க்கு விருப்பம்‌ வரும்‌ தகையினை உடையது 
கானங்கோழி (நற்‌. 21:8). தலைவி, தகையுடைய 
அழகிய ம்லர்மிச்க கழிமுள்ளியின்‌ பூங்கோதையைக்‌ 
கூந்தலில்‌ சூடினாள்‌ (நற்‌. 845:1-3). தலைவி தகை 
யுடைய வனப்பு மிக்க கூந்தலில்‌ வேங்கை மலர்‌ 
களை அணிபெறச்‌ சூடினாள்‌ (தற்‌. 313:3,4) *நாடிறந்‌ 
தோராகிய தலைவர்‌, நின்‌ தகையுடைய எழிலை 
வாட்டுநர்‌ அல்லர்‌” எனத்‌ தோழி தலைவியிடம்‌ கூறி 
னாள்‌ (ஐங்‌, 462:4,5) இலைகள்‌ பசுமை இகந்து தீந்த 
கொம்புகளாலே இன்பத்தினின்றும்‌ நீங்கிச்‌ சென்‌ 
றாரைத்‌ துன்புறுத்தும்‌ தகையுடையன காடுகள்‌ 
(கலி. 11:10,11). ஞாயிறுமலையின்‌ மேலேயுள்ள மூங்‌ 
கில்கள்‌ வாடும்படிசுடுதலானே செல்வார்க்குச்‌ சேரு 
தலரிய தகையினையுடையது காடு (கலி. 11:14,15). 
தலைவன்‌ கூடியிருக்கும்‌ காலத்துச்‌ செவ்வியைத்‌ 
தோற்றுவித்த மலரை யொத்த தகையினையுடைய 


தகை. 


தலைவியின்‌ கண்கள்‌ அவன்‌ பிரியும்காலத்துப்‌ 
பழியைத்‌ தூற்றி அழுதன (கலி. 25;:12,14). 
“தலைவன்‌ தனக்குரிய ஆளும்‌ தகையைக்‌ கைவிட்டு 
என்னை நோக்கிக்கூறும்‌ மாட்சிமைப்பட்ட 
சொல்லைக்‌ கேட்பாயாக” எனத்‌ தோழி தலைவி 
யிடம்‌ கூறினாள்‌ (கலி. 47:7,8). “நின்‌ அமையாத 
பரத்தைமை மேலிடுகையினாலே, நாள்தோறும்‌ 
நின்னோடு புலக்கும்‌ தகையுடைய பெண்டிரின்‌ 
(பரத்தையரின்‌) ஊடலை வேண்டுமானால்‌ சென்று 
தீர்ப்பாயாக' என்று தலைவி தலைவனிடம்‌ கூறி 
னாள்‌ (கலி. 73:19-21). “பரத்தையரைப்‌ புணர்ந்த 
தற்குச்‌ சான்றான தலைமாலையோடு என்‌ 
மனைக்கு நீ வரும்‌ நிலைமை, இவள்‌ நல 
மானது நாம்‌ பிரிந்தால்‌ கெட்டும்‌ புணர்ந்தால்‌ 
பொலிந்தும்‌ நாம்‌ மனத்திற்‌ கொண்ட 
கருத்தாயிருக்கும்‌ என்று நீ குறித்த தகையின்‌ 
விளைவு போலும்‌' எனத்‌ தலைவி தலைவனை 
வினவினாள்‌ (கலி. 78:11-14). *பரத்தையரின்‌ 
கூந்தல்‌ மணம்‌ நாறும்‌ மார்பினை உடையையாய்‌ 
எம்‌ இல்லிற்கு நீ வருதல்‌, எம்‌ தொடர்ச்சி நீங்கின்‌ 
இவள்‌ நலம்‌ செடும்‌ என்று நீ குறித்த தகை 
போலும்‌' எனப்‌ பரத்தைமைத்‌ தலைவனிடம்‌ 
தலைவி கூறினாள்‌ (கலி. 78:15-18). “பர ததையின்‌ 
தொடியினால்‌ உற்ற வடுவினைக்‌ காட்டி எம்‌ 
இல்லிற்கு நீ வருதல்‌, (யான்‌ சென்றேனாயின்‌ 
மகிழ்ந்து செல்லாமல்‌ வருத்தின்‌ கெடும்‌' என்று நீ 
குறித்திருக்கும்‌ தகையோ'”' எனத்‌ தலைவி தலை 
வனை வினவினாள்‌ (கலி. 78:19-22). “தன்‌ செவ்வி 
யால்‌ அலராது கையினர்ல்‌ வலிய அலர்த்துதலின்‌ 
முகை அலர்ந்தாற்போல்‌ இனிதல்லாத முயக்கத்தில்‌ 
எமக்குத்‌ தண்‌ பனிக்காலம்‌ கொடிதாயிருக்க நும்மை 
யின்றித்‌ தங்குதலும்‌ தகை உண்டோ” எனத்‌ 
தலைவி தலைவனை வினவி ஊடல்‌ தீர்ந்தாள்‌ (கலி. 
78:25-27). புலக்கும்‌ தகையுடைய புதியவள்‌ பரத்தை 
(கலி. 83:84). “துயிலாத கண்கள்‌ துயில்‌ கொள்ளும்‌ 
படி நாம்‌ இனிச்‌ சிறிதும்‌ மேலாகக்‌ .கூறும்‌. கூற்றை 
உடையேமல்லேம்‌ என்று தோழி கூறும்‌. தகை 
யுடைய கூற்றினை நினைத்துப்‌ பார்ப்பாயாக” 
என்று தலைவி நெஞ்சொடு கூறி ஊடல்‌ தீர்ந்தாள்‌ 
(கலி. 87:14-16),*பெடையை யொத்த மகளிர்‌, தம்‌ 
கண்கள்‌ பொலிவு பெற்று ஏறுகோள்‌ விழா 
வின்‌ அழகை நின்று பார்க்குமாறு பரணைப்‌ 
பெறுவார்களாகில்‌ அது தகையுடையது” என்று 
ஆயர்‌ கூறினர்‌ (கலி, 702: 75, 16). வலியின்‌ தகை 
கெட்டுத்‌ தன்‌ வறுமையால்‌ 'ஒருவனை இரப்பவ 
னுடைய நெஞ்சம்போல, மரங்கள்‌ பொலிவழிந்தன 
(கலி, 120: 4, 5). உலகம்‌ கொண்டாடும்‌ தகை 
யினையுடையது மதியின்‌ தோற்றம்‌ (கலி, 128:2). 


“தலைவன்‌ காட்டைக்‌ கடந்த போயினானோ; 
அன்றி அன்புறாத தகையை எனக்குச்‌ செய்து இவ்‌ 
வூரிடத்தே இருகசனறானோ' எனப்‌ பெருந்‌ 
இணைத்‌ தலைவி கலங்கி மொழிநதாள்‌ (கலி, 147: 
38,59). நீராட்டு விழாவிற்குரிய தகைமிக்க வையை 
நீரையே விளையாட்டுப்‌ - போரினை நிகழவதற்‌ 
கேற்ற போர்க்களமாக மைந்தரும்‌ மகளிரும்‌ 
குறித்தனர்‌ (பரி, 8: 39, 30). ்‌ 


3. கூறுபாடு. மறத்தகை - வீரக்கூறுபாடு - உடை 
யவர்‌ மறவர்‌ (புறம்‌, 65:4). மறததகை மனனன 
சேரலாதன வாள்‌ வடக்கிருந்தனன்‌ (புறம்‌. 65:10). 
தனனை நினைந்து வருவாருடைய -வறுமை நீங்கத்‌ 
தவிராது கொடுககும்‌ தகை அமைந்த வண்மை 
யினை உடையவன்‌ நள்ளி (புறம்‌. 158:15, 16). 
ஆண்மையினும்‌ சூழ்ச்சியினும தளராத ஆண்மைத்‌ 
தகை பொருந்திய ஊககத்தினை உடையவன 
நாலை கிழவன்‌ (புறம்‌. 179:9,10). 


4. தன்மை, மரங்களில்‌ விளைந்த தீம்பழங்கள்‌, 
வழியிலே செல்லுனெற மக்களுககு நடந்து செலலு 
தலால்‌ உண்டான ஓய்ந்த தகையை-தனமையை- 
தடுக்கும்‌ (பதி. 60: 5-7), *ஆண்மான, அறுகினது 
மெல்லிய கொத்துக்களைப்‌ பெண்மானுககு 
அருத்தி மணல்‌ சார்நதகரைகளில்‌ அசைவிடும கவு 
ளினையுடையவாய்‌ அது துயிலிடத்தைக்‌ காக்கும்‌ 
பெரிய தகையினைக்‌ கணடு தளர்நத என்‌ நெஞ்சம்‌ 
இன்பம்‌ அடையுமாறு தேர்‌ விரைநது செலவதாக” 
எனத்‌ தலைவன பாகனிடம கூறினான்‌ (அகம, 34: 
4-10). அழகின்‌ தகையுற்ற வளம பொருந்திய தளிர்‌ 
களையுடையது மாமரம்‌ (அகம, 37:67). முடி 
வெல்லை இதுவெனறுஅறியப பெறாத தகையோடு 
வருவது வாடைக காற்று (அகம்‌, 237: 10), ‘(துணை 
யைப பிரிந்துள்ள நாம்‌ உய்யும்‌ தகை ஒனறு 
மிலலையே' எனத தலைவி தோழியிடம கூறினாள்‌ 
(அகம. 341: 1). *கொடுஞ்சுர நெறியில்‌ என்னை 
அழைத்து வந்த நீ தலைவியின்‌ அழகிய மடபப 
மாகிய தகையினை நினைப்பாய்‌ *ஆயினை” என 
இடை ச்சுரத்துகசண்‌ தலைவன்‌. தன்னெஞ்சிடம்‌ 
கூறினான்‌ (அகம. 898: 9-11,15), “இராககாலத்தில்‌ 
பொய்வலாளன்‌ ஆகிய தலைவன்‌ என்‌ மெய்யிலே 
அணைதலைப்‌ பொருந்திய மெயபோலும்‌ தகை 
யுடைய பொய்யாகிய கனவு மருட்டத்‌ துயில்‌ 


உணர்ந்து தலைவனென்று எண்ணிப படுக்கையை த்‌- 


தடவினேன்‌ எனத்‌ தலைவி தோழியிடம்‌ கூறல்‌ 
(குறு, 30:1-4). தலைவியின கணகள்‌ பூவினை ஒத்துச்‌ 
சுழலும்‌ தகையினை உடையன கறு, 72: 1, 8). 
புன்னெது அழகன தகையுடையது ஒளளிய , தளிர்‌ 


229 


்‌ தலைவன்‌ 


'யின கூற்று (கலி 


தகை 


(தற்‌. 9:8). எழில்தகையின து இளமுலை (ஐங்‌. 3472). 
களிற்றை யொத்த தகை கெட்டு, 
மனமுடைந்து, உள்ளம்‌ உருகி நின்றான்‌' எனச்‌ 
குறையுற்று நின்ற தலைவனைக்‌ குறிததுத்‌ தோழி 
தலைவியிடம்‌ கூறினாள்‌ (கலி. 80:9-11). உல 
கெலாம்‌ தன ஒளி பரக்கும்‌ தகை உடையதரகிக்‌ 
கடலில்‌ தோன்றும்‌ திங்கள்‌ நிலவொளியைப பரப 
பியது (சலி. 121:1-8), “என மென்தோளை மெலி 
வித்தானது வடிவழகின்‌ தகையை விரும்பிக்‌ 
காணபதல்லது அவன செய்த நன்று தீதென்று கூறு 
கின்ற பிறவற்றைக காணேன” எனபது தலைவி 
142:49,50). கொல்லும்‌ தகை 
யினை உடையவர்‌ அவுணர்‌ (பரி, 8:6,7), வையை 
யின்கண ம்களிரும்‌ மைந்தரும்‌ நாளும்‌ ஆடி.மகிழும 
காட்சி பொருகளம்‌ போலும்‌ தகையினை உடை 
யது (பரி, 11.28-௪1). வையை யாறு மககள விரும்பும்‌ 
தகையினை உடையது (பரி, 30.26). சுனையின்‌ 
நடுவே மூழகி எழுநத மடநதையொருததி தன்‌ 
கணவனிடம நீரில அழுந்துகின்ற தனககு மூங்கில 
புணையைத தருமாறு வேண்டிட அவன அதனைக 
கொடாதே அரக்கு நீர்‌ வட்டினை எறிய அதனால்‌ 
புணைபெறாது கலங்கிய அவளின்‌ அலலல கண்டு 
அவன நீரில்‌ பாயநது அவளைத தழுவும்‌ தகை 
யினை உடையது பரஙகுனறிலுள்ள சுனை (பரி, 
21:39-48). இருநதையூரின ஒரு பக்கததே கயங்கள்‌, 
வானம்‌ விரிநது கிடககும்‌ தகைபோல விரிநது' 
கிடக்கும்‌ இடமுடையவாய்‌ இருந்தன (பரி, .ஐ,1:10- 
15). பாணடியன, மதுரை நகர மாந்தரோடு 
வையைப புனலில்‌ ஆடியது, இநதிரன அமரர்கள்‌ 
புடைசூழ ஆகாய கங்கையில்‌ நீராடிய தகையை 
ஒக்கும (பரி, இ. 8:90-98), 

5. மாலை (ஆகுயெயர்‌). முகைவாய்‌ நெகிழந்த 
தகை - கட்டியமாலை - மார்பில சூழ்நது சடநதது 
(முரு. 139). மைந்தர்‌ தகை பொருநதிய மராபினை 
உடையவர்‌ (பரி, 88:23). 


6. மேன்மை, கரிய மலரின்‌ தகையுடைய - மேனமை 
யுடைய - அழகினை இழநத கணணினை உடை 
யவள்‌ தலைவி (அகம, ச9:1,8). தாழந்த இளை 
களை யுடைய மருதமரம்‌ தகை பெற அழகு 
பெற்றிருக்கும நீர்‌ சூழ்நத களம்‌ பொலிவுபெறு 
மாறு உழவர்‌ போரினைப்‌ பிரிததுக்‌ கடாவிடுவா்‌ 
(அகம. 366:1-2). 


7. புகழ்‌. தாழாத ஈகையாற்‌ பிறக்கும்‌ தகையை - 
புகழை - விருமபுபவனே எனச்‌ சேரமான கட 
லோட்டிய வேலகெமு குட்டுவன்‌ விளிக்கப்‌ பெறு 
தல (புதம., 369128), 


தகைக்குநர்‌ 


8. பெருமை. தலைவியின்‌ கண்கள்‌, கொற்கைப்‌ 
பெருந்துறையில்‌ வைகறைப்‌ பொழுதில்‌ மலரும்‌ 
நெய்தல்‌ போலத்‌ தகை - பெருமை - மிக்குடையன 
(ஐங்‌ 188). 


9. கட்டுதல்‌. தகைத்‌ தாரை - கட்டிய மாலையை - 
உடையவன்‌ கிள்ளி வளவன்‌ (புறம்‌. 69:14). தகை - 
கட்டுதல்‌ - (பரி. 11:64; 30:58; 31:55). 


10. தகைத்தல்‌. மலையினின்று இழிதரும்‌ அருவி 
காட்டினிடத்து ஓடும்‌ அழகை நோக்கிய தலைவி 
அது தலைவனை எதிர்ப்பட்ட இடமாதலின்‌ அடக்‌ 
கவும்‌ தகை - தகைத்தல்‌ - அளவில்‌ நில்லாமல்‌ 
அவள்‌ கண்கள்‌ நீரைச்‌ சொரிந்தன (நற்‌. 17:1-5). 
தகை - தகைத்தல்‌ - (நற்‌. 111:4; 249:8), 


11, தகைதல்‌. வையையில்‌ நீராட விழைந்தோருள்‌ 


சிலர்‌ தாரை, தகை வகையால்‌ - தகைந்த வகை 
யால்‌ - அணிந்தனர்‌ (பரி. 20:28). 
12. உள்ளடக்குதல்‌, எருதிற்கு வைக்கோலிடும்‌ 


சாலை கேணிகளை தகை - உள்ளடக்கிய - முற்றத்‌ 
தினையுடையது (பட்‌, 51,52). "பெருந்தகை" “நெடுந்‌ 
தகை' காண்க. 


தகைக்குரர்‌ - தடுப்பவர்‌. * தலைவியின்‌ வளை நெகிழ்ந்து 
வீ.றினும்‌ வீழ்க; நீ முன்னிப இடத்திற்குச்‌ சல்வா 
யாக; நின்னைத்‌ தகைக்குநர்‌ - தடுப்பவர்‌-யாரோ?* 
என்று வாயில்‌ வேண்டிச்‌ சென்ற தலைவனிடம்‌ 
தோழி கூறினாள்‌ (அகம்‌. 48:14-16). 

தகைப்பு - 1, அணிவருப்பு, புலால்‌ நாறும்‌ வாளை 
மறவர்‌ தம்‌ வலக்கையில்‌ ஏந்திப்‌ பகைவர்‌ அரண்‌ 
களை அழிக்கும்‌ தூசிப்படையால்‌ பகைவரது 
தகைப்பில்‌ - படையின்‌ அணிவகுப்பில்‌ - பாய்ந்து 
வெற்றி கொள்ளும்‌ தானைக்குத்‌ தலைவன்‌ பல்‌ 
யானைச்‌ செல்கெழுகுட்டுவன்‌ (பத. 24:5-5). பகை 
வரது மிக்க மாறுபாட்டைத்‌ தடுத்த, ஒழுங்கை 
யுடைய பகைவரால்‌ குலைத்தற்கு முடியாத தகைப்‌ 
பினை உடையவர்‌ மள்ளர்‌ (பத. 66:9,10,14), 


2. கட்டு [பொறியெனவும்கூறுவர்‌]. ஏந்திரத்‌ தகைப்‌ 
பும்‌ - கட்டும்‌ - எய்யப்படும்‌ அம்பு அமைக்கபபட்ட 
கோட்டைவாயிலும்‌ உடையது எயில்‌ (பதி. ௧5:7), 


3. மாளிகைக்‌ கட்டணம்‌ (கட்டடம்‌), புலவர்‌, பொரு 
நர்‌, அந்தணர்‌ என்போருக்கன்றிப்‌ பிறர்‌ புகுதற்‌ 
கரிய தகைப்பில்‌ - கட்டணத்தில்‌ - அமர்ந்திருந்த 


230 


- உடையது மாடம்‌. 


தகையவள்‌ - தகைமையையுடையவள்‌. - 


தகையவள்‌ 


கூத்தர்‌ புறஞ்சிறையிடத்தே வரக்காணின்‌ தாழ்க்‌ 
காது பரிசிலை நல்கும்‌ ஈகையில்‌ அமையாத 
கொள்கையுடையவன்‌ செல்வக்‌ கடுங்கோ வாழி 
யாதன்‌ (பதி. 64:7-11). முன்றிலையும்‌ திண்ணை 
யையும்‌ புழையையும்‌ இடைக்‌ கழிகளையும்‌ 
(பட்‌. 141-145). 


தகைமை - 1. தகுஇப்பாடு. “எம்மை அணங்கியவளே, 


நீ யாரையோ' எனத்‌ தலைவன்‌ தலைவியை 
அணைத்துக்‌ கொண்டானாக; தலைவியும்‌ தன்‌ 
மனத்தோடு படாத கடுஞ்சொற்களைக்‌ கூறி 
அவன்‌ கையை அகற்றி விலகி நின்றாள்‌; அவளது 
தகைமையை - தகுதிப்பாட்டை- கண்டு தலைவன்‌ 
தன்‌ காதலை உள்ளடக்கப்‌ பிறிதொன்று சொல்லும்‌ 
வலியற்றவனாகி வருந்திச்‌ சென்றான்‌ (அகம்‌. ௪2: 
8-15). தலைவி பந்தரின்‌ கீழ்‌ பந்தனை எறிந்து 
விளையாடி இளமைத்‌ தகைமையோடு திரியும்‌ 
இயல்பினள்‌ (அகம்‌. 275:3-6). *நீ தலைவியைப்‌ 
பிரிந்து சென்றது கொடியதாயிருந்தது; நினது 
வன்மை மிக்க அத்‌ தகைமையை மறந்து விடுகின்‌ 
றேன்‌ காண்‌' எனத்‌ தோழி தலைவனிடம்‌ வெகுண்‌ 
டுரைத்தாள்‌ (தற்‌. 270:9-11). “நம்மோடு கொண்ட 
நட்பிடையே தோன்றிய தம்‌ தகைமையால்‌ நம்மை 
வருத்துவது அல்லது தம்‌ பகைமையால்‌ வருத்து 
வதில்லை; ஆயினும்‌ அவர்‌. பகைதரும்‌ வருத்தத்‌ 
தினும்‌ அவர்‌. தகைமை தரும்‌ வருத்தமே கொடிய 
தாகும்‌' எனத்‌ தலைவி தோழியிடம்‌ கூறினாள்‌ 
(கலி. 137:13-17).(?) 


2. அழகு, துடியின்‌ ஓசைக்கு இயைய அடியைப்‌ 
பெயர்த்துத்‌ தோளை அசைத்துக்‌ கள்ளுண்ட 
மகிழ்ச்சி தடுப்ப ஆடுவாளது தகைமை - அழகு - 
காரணமாக அவ்வாடலைத்‌ தன்‌ தலைவனோடு 
பார்த்துக்‌ கொண்டிருந்த தலைவி ஒருத்தி 
தலைவனை வெகுளிமிக்க பார்வையோடு சினத்‌ 
தாள்‌ (பரி, 21:19-22), 


தகையவர்‌ - அழகனையுடைய மகளிர்‌. தகையவர்‌ அழ 


தினையுடைய மகளிர்‌ கையிலிட்டதாட்‌ கூட்டாகய 
நீலக்‌ கடைச்‌ செறிபோலத்‌ தும்பி, காந்தளின்‌ 
முகைமேலே அமர்ந்து அது அலரும்‌ காலத்தைப்‌ 
பார்த்திருக்கும்‌ (கலி. 48-௪,9), 


மீளாத. - காம 
நோயாலே வருந்தி அமையா த தகையவள்‌ - தகை 
மையை உடையவள்‌ - நின்‌ அடியைப்‌ பணிந்து 
சேராத பகைவர்போலப்‌ பெரிதும்‌ நடுங்கினாள்‌; 
அவள்‌ அழகைப்‌ பெறும்படி நின்‌ தேரைச்‌ செலுத்து 


தகையள்‌ 


வாயாக” என்று பாணன்‌ தலைவனிடம்‌ கூறினான்‌ 
(கலி. 80:19-21). 


தகையள்‌ - அழகையுடையவள்‌. *இவள்‌, வட்டியை ஒரு 
கையால்‌ அணைத்துத்‌ தோளை இளமைச்‌ 
செருக்குத்‌ தோன்ற வீசித்‌ திருந்தாத சுமையினை 
யுடையளாய்‌ மகரககுழை, ஆடுதல்‌ உண்டான 
தகையள்‌ - அழகையுடையவள்‌' - என்று வினைவல 
பாங்கின்‌ தலைவன்‌ அத்தகு தலைவியைக்‌ கணடு 
கூறினான்‌ (சலி, 709:14-12), 


தகையன்‌ - தகைமையையுடையவன்‌. *பிட்டங்கொற்றன்‌, 
இனச்சேக்களைத்‌ தொழுவோடே வேண்டினும்‌ 
களத்திலுள்ள நெலலைக குவையாக வேண்டினும 
அருஙகலன்களைக்‌ களிறறோடு வேண்டினும்‌ 
நமக்கேயன்றிப்‌ பிறர்க்குமு அத்தன்மையவாய 
அறஞ்செய்யும்‌ தகையன்‌ - தகைமையையுடைய 
வனஃ எனக்‌ காரிககண்ணனார்‌ அவன்‌ கொடை 
யைச்‌ சிறப்பிப்பர்‌ (புறம்‌. 171:7-11). சிவ 
பெருமான்‌, ஆணும்‌ பெணணுமாகிய இருவகை 
யுருவம்‌ ஒருருவிற்‌ பெறறு அவ்விருவகை உருவிற்‌ 
கேற்ப ஈரணிகளாற்‌ பொலிந்த எழில்‌ - தகையன 
(பதி. க. வா. 7,8). 


தகையார்‌ - அழகனையுடையார்‌. கொடியை ஒத்த தகை 
யார்‌ “- அழகினையுடையார்‌ - காவிடத்து நினற 
பூங்கொடியை வளைத்து அதிலுள்ள கொத்துக்‌ 
களைப்‌ பறிக்க அங்குள்ள வண்டின்‌ கூட்டம்‌ 
உடைந்தது (கலி. 92:25-29). 


தகையியலார்‌ - அழகுத்தன்மையுடையவர்‌. வளை 
யணிநத முன்கையினையுடைய மகளிரும்‌ அவர்‌ 
மென்தோளில்‌ தங்கி அன்பொததவராகிய 
தாரணிந்த மார்பினையுடைய தகையியலார்‌ - 
அழகுத்தன்மையுடையவர்‌-ஆதிய ஆடவரும்‌ பரங 
குன்றிலுள்ள சுனையில்‌ நீராடினர்‌ (பரி. 17:35-59), 


தகையினான்‌ - தகைமையுடையவன்‌ (பாண்டியன), 
யாவரானும்‌ விரும்பபபட்ட தகையினான்‌ - தகை 
மையை யுடையவன்‌ (பாண்டியன்‌) - யாறு 
வையை (பரி, 7: 1). 


தகையோள்‌ - தகைமையுடையோள்‌. மூங்கில்‌ உயர்ந்த 
சுரனிலுள்ள அரிய வழியிடத்தும்‌ தகையோள்‌- 
தகைமையுடையோள-பண்‌ புகள்‌ தண்மை செய்தன 
எனத்‌ தலைவன்‌ இடைச்சுரத்துககண தலைவியின்‌ 
குணத்தை நினைந்து கூறினான்‌ (ஐங்‌, 527). 


தங்கால்‌ பொற்கொல்லன்‌ வெண்ணாகனார்‌ 


தகையோன்‌ - அழகுடையோன்‌, பரணர்‌ எயிற்‌ 


பட்டினத்தை அடைவாராயின்‌ கிடங்கிற்‌ கோமா 
னாகிய அரும்பு நெகிழ்நத மாலையினையுடைய 
தகையோனை -: அழகுடையோனை ஃ பாடிப்‌ 
பினனர்‌ பரதவர்‌ தந்த தேறலைச்‌ சூட்டோடு 
மனைகள்‌ தோறும்‌ பெற்றுண்பர்‌ (சற. 153-163). 


தகைவு- தகுதி, உலகத்துள்‌ இதனைக்‌ கண்டவர்‌ 


இல்லையெனக்‌ கருத தகைவு - தகுதி - இனறித்‌ 
தாம்‌ நெஞ்சறிநது செய்த கொடிய தீலினைகளைப்‌ 
பிறர்‌ அறியாமல மறைபபினும்‌ அததீவினையை 
அறிவாருள்‌ அவர்‌ நெஞ்சைக்‌ காட்டிலும்‌ ௮ றிநது 
சானறு கூற வலலார்‌ பிறரில்லை (கலி. 135,1-4). 


தங்கால்‌ ஆத்திரேயன்‌ செங்கண்ணனார்‌ - புலவர்‌, 


அந்தணர்‌. தங்கால எனனும்‌- ஊரினரான ஆத்தி 
ரேய கோததிரத்துச்‌ செங்கண்ணனார்‌ என இவர்‌ 
பெயர்ககு விளககம்‌ காணலாம்‌. தங்கால எனபது 
பாண்டிநாட்டில்‌ இககாலததுத்‌ திருத்தணகால 
என வழங்கும. இவா பாடியதாக நறறிணையில்‌ 
386 - ஆம்‌ பாடல ஒனறே யுள்ளது. குறிஞூத்‌ 
இணையில்‌ முதல்‌, கருப்பொருள்களுடன மருதத்‌ 
திணையுரிப்‌ பொருளைப்‌ பொருததி இவர்‌ அப 
பாடலை இயற்றியுள்ளார்‌. பரததையிற பிரிநது 
மீணட தலைவனுக்கு வாயில்‌ நதோநத தோழி, 
தலைவியை முகமபுகுமாறு செயவிகக வேண்டிப 
பேசுவதை இவர்பாடல நயமுறப புனையும, 
பன றியொன்று கானவர்‌ உழுது விளைதத தினைக்‌ 
கதிரைத்‌ தினறு, மலைகச்குகையிலுள்ள புலிக்கு 
அஞ்சாமல சாரலிலே துஞ்சும்‌ என்ற புனைவினால, 
தலைவன்‌ பரததையரைத்‌ துயத்து, உலக 
இகழ்ச்சிககு அஞ்சாது தலைவியின்‌ முனறிலில்‌ 
காத்திருக்கன்றான எனற உள்ளுறைக கருத்தை 
இவர்‌ உணர்த்தும பானமை நினையத்தகும்‌. 


தங்கால்‌ பொற்கொல்லன்‌ வெண்ணாகனார்‌ - புலவர்‌, 


பாண்டய நாட்டிலுள்ள திருத்தணகால்‌ எனனும்‌ 
ஊரினா; பொனனணிகலனகள்‌ செய்யும்‌ கொலலர்‌ 
மரபினர்‌; வெணணாகனார்‌ என்னும்‌ இயற்‌ 
பெயரினா. இவரது இம்முழுபபெயரோடு காணப்‌ 
படுவது நறறிணையில்‌ 3132-ஆம்‌ பாடலொன்றே. 
மறறு, தங்கால்‌ பொறகொலலனார்‌ என்னுமளவில்‌ 
பெயர்கொணடு அகநானூறறில இரு பாடல்கள்‌ 
(108,௪58). உள்ளன, அவற்றில ஒனறின்கழ்‌ (355, 
தங்கால முடககொற்றனார்‌ என்ற பெயர்‌ வேறு 
பாடமாகக்‌ காட்டபபட்டுள்ளது. அவ்வேறுபட்ட 
பெயரோடேயும்‌ ஒரு பாடல்‌ (48) அகத்திலேயே 
அமைநதுள்ளது. தண்கால்‌ பூட்கொல்லனார்‌ என்ற 


தங்கால்‌ பொற்கொல்லனார்‌ . - 


பெயரோடும்‌ தண்கால்‌ பொற்கொல்லனார்‌, முடக்‌ 
கொல்லனார்‌என்ற வேறு பாடங்களோடும்‌ புறநா 
னூற்றில்‌ ஒருபாடல்‌ (326) காணப்படுகின்றது தங்‌ 
கால்‌ முடக்கொல்லனார்‌ என்ற பெயருடனும்‌ குறுந்‌ 
தொகையில்‌ ஒரு பாடல்‌ (217) உள்ளது. இப்பெயர்‌ 
களை யெல்லாம்‌ ஒருவர்‌ பெயர்களா கவே உ.வே.சா 
(குறு), பி நா (தற்‌), வையாபுரிப்‌ பிள்ளை (௪.இ) ஆகி 
யோரனைவரும்‌ கொண்டுள்ளனர்‌. பூண்களைச்‌ 
செய்யும்‌ பொற்கொல்லனாரே பூட்கொல்லனார்‌ 
எனவும்‌ பெயர்பெற்றிருப்பர்‌. இப்‌ பெயர்க்குப்‌ 
பணித்தட்டார்‌ எனப்‌ பொருள்‌ படலாம்‌ என்பர்‌ 
பி.நா. (நற்‌ பாடினோர்‌ வரலாறு: தங்கால்‌ பொற்‌ 
கொல்லன்‌ வெண்ணாகனார்‌). எனவே, பொற்‌ 
கொல்லனார்‌ என்பதும்‌ பூட்கொல்லனார்‌ என்பதும்‌ 
பொருள்‌ ஒத்த பெயர்களேயாம்‌. முடக்கொல்ல 
னார்‌ என்பது இவர்க்கு உடற்‌ குறையால்‌ வாய்த்த 
பெயராகலாம்‌. (இப்பெயரே எழுத்துப்‌ பிழை 
யால்‌ முடக்கொற்றனார்‌ என்றும்‌ ஆகியிருக்க 
லாம்‌). இவருடைய பாடல்களாக உள்ளவை மேற்‌ 
குறித்த புறநானூற்றுப்‌ பாடலொன்றும்‌ அக 
நானூற்றுப்பாடல்கள்‌ மூன்றும்‌ குறுந்தொகைப்‌ 
பாடலொன்றும்‌ நற்றிணைப்‌ பாடலொன்றும்‌ ஆக 
ஆறு பாடல்களே. மூதின்முல்லைத்‌ துறையில்‌ 
அமைந்த புறப்பாடலில்‌ மறக்குடியொன்றின்‌ இருப்‌ 
பினையும்‌ அவ்வில்லத்தோர்‌ பண்புகளையும்‌ இவர்‌ 
குறிப்பிடுவர்‌. ஏனை அகப்‌ பாடல்களைக்‌ குறிஞ்சி, 
பாலை ஆகிய இருதிணைகளில்‌ இவர்‌ பாடியுள்‌ 
ளார்‌. செவிலிக்கு அறத்தொடுநிற்கும்‌ தோழி கூற்‌ 
றாக இவர்‌ பாடிய அகப்பாடல்‌ (48) மிக அழகியது. 
இளவேனிற்‌ காலத்தை இவர்‌ அழகும்‌ இனிமையும்‌ 
அமையப்‌ புனைந்துள்ளார்‌ (அசம்‌. 355). காயாம்‌ 
பூஞ்சினைக்கருகே மலர்ந்துள்ள காந்தட்பூங்‌ 
குலைக்கு மயிலைக்‌ கண்டு வெருவிப்‌ படம்‌ விரித்த 
பாம்பினையும்‌ அக்காந்தட்பூவில்‌ தாதுண்ணும்‌ 
வண்டிற்குக்‌ கையின்கண்‌ வைத்தாடும்‌ வட்டினை 
யும்‌ இவர்‌ அழகுற உவமிப்பர்‌ (அகம்‌. 108, 
வேங்கைப்‌ புதுப்பூக்களின்‌ அழகிற்குப்‌ பொன்செய்‌ 
கம்மியனின்‌ கைவினையழகினை உவமித்திருப்பது 
(நற்‌. 313) இவர்‌ தம்‌ தொழில்‌ சார்ந்த புலபையை 
உணர்த்துவதாகலாம்‌. 


'தங்கால்‌ பொற்கொல்லனார்‌ - புலவர்‌, தங்கால்‌ 
பொற்கொல்லன்‌ வெண்ணாகளனார்‌' காண்க, 

தங்கால்‌ முடக்கொல்லனார்‌ - புலவர்‌. *தங்கால்‌ பொற்‌ 
கொல்லன்‌ வெண்ணாகளனார்‌” காண்க. 


தங்கால்‌ முடக்கொற்றனார்‌ - புலவர்‌. *தங்கால்‌ பொற்‌ 
கொல்லன்‌ வெண்ணாகனார்‌' காண்க. 


தச்சன்‌ . 


தங்கை - இளைய சகோதரி. பாணர்‌ ஆமூரை அடை 


வாராயின்‌ அங்கு உழவரது தங்கையாகிய, பிடி 
யினது கை போன்ற மயிர்‌ வீழ்ந்து கிடக்கின்ற 
முதுனையும்‌ தொடிக்‌ கையினையும்‌ உடையா. 
மகள்‌, தன்‌ பிள்ளைகளைக்‌ கொண்டு அவரைப்‌ 
போகா துவிலக்கி வெண்சோற்றை நண்டும்‌ பீர்க்கங்‌ 
காயும்‌ கலந்த கலவையோடு தர அவற்றைப்‌ 
பெற்றுண்பர்‌ (று. 1௪8-195). *கானவரது தங்கை 
யும்‌, மூங்கிலையொத்த மென்றோளினையும்‌ மழைக்‌ 
கண்ணினையும்‌ அசையும்‌ -இயல்பினையும்‌ உடைய 
கொடிச்சியுமாகிய தலைவிக்கு அருள்‌ செய்வாயா 
யின்‌ அவளை நும்‌ ஊர்க்கு வரைந்து கொண்டு செல்‌ 
வாயாக' என்று தோழி தலைவனிடம்‌ கூறினாள்‌ ' 
(அகம்‌. 132:8-8,14). “கானவர்‌ தங்கையாகிய பெருந்‌ 
தோளினையுடைய கொடிச்சி வாழும்‌ ஊர்‌ மலை 
யினிடத்தே உள்ளது. (குறு. 485:5-7), *தும்பியே, 
தலைவரது நாட்டிலுள்ள நெடுவரையைச்‌ சேரு 
வாயாயின்‌ தலைவரிடத்துச்‌ சிறுதினையிட த்தே 
களையெடுப்பாருடைய தங்கை தன்‌ சுற்றத்தாரி 
டததினின்றும்‌ நீங்காளாயினாள்‌ என்று கூறுவா 
யாக' எனத்‌ தலைவி தும்பியைத்‌ தூது விடுத்தாள்‌ 
(குறு. 392), “கொலை வில்லையுடைய எயினரது 
தங்கையே, நின்‌ முலையிடத்துள்ளது சுணங்கென்று 
நினைக்கின்றாய்‌ நீயே, அணங்கென நினையும்‌ 


, என்‌ அணங்கு நெஞ்சே' எனத்தலைவன்‌ தலைவியை. 


நலம்‌ பாராட்டினான்‌ (ஐங்‌.363). முள்ளம்‌ பன்றியின்‌ ' 
இறைச்சியை உணவாகவுடைய எயினரின்‌ 
தங்கையாகிய மாமைநிறம்‌ பொருந்திய எயிற்றி 
எனத்‌ தலைவி குறிக்கப்‌ பெறுவள்‌ (ஐங்‌, 364:1,2). 


தங்கையர்‌ - தங்கைமார்‌. கடலில்‌ வலைகளை இழுத்‌ 


துப்‌ பற்றித்‌ திமிலோன்‌ கொண்டு வந்த மீன்‌ 
களைத்‌ தழையணி அணிந்த அலகுலையுடைய 


. செல்வத்‌ தங்கையர்‌ விழா அயரும்‌ தெருக்களில்‌ 


விலை கூறி விற்பர்‌ (அகம்‌. 320:1-4), 


தச்சச்சிறாஅர்‌ - தச்சருடைய புதல்வர்‌. தச்சச்சிறாஅர்‌- 


தச்சருடைய புதல்வர்‌ பிறர்‌ விரும்பும்‌ படி செய்த 
.சிறுதேரினைப்‌ பிள்ளைகள்‌ உருட்டித்‌ திரிவர்‌ 
(பெரு, 248,249). 


தச்சன்‌ - தச்சுத்தொழில்‌ செய்பவன்‌. ஒரு -நாளைக்கு 


எட்டுத்தேரைச்‌ செய்யும்‌ தச்சன்‌ -தச்சுத்‌ தொழில்‌ 
செய்பவன்‌ -ஒரு -மாதங்கூடிக்‌ "கருதிச்‌ செய்யப்‌. 
'பட்ட தேர்க்காலை ஒத்தவன்‌ அதியமான்‌ நெடு 
மானஞ்சி (புறம்‌. 87). மரத்தைத்துணிக்கும்‌ தச்சன்‌ 
பயந்த மழுவையுடைய சைத்தொழில்‌ வல்ல 
காட்டகம்‌ சிறுவர்‌ செல்லின்‌ அக்காடு அவர்க்கு த்‌ 


தசம்‌ 


தவறாமல்‌ பயன்படும்‌ (புறம்‌, 193 8-11). உன்‌ 
தந்தையின தந்தைககு இவனுடைய தநதையின 
தந்தைபோரில கணணிமையாமல நினறு தசசனால்‌ 
ஆர்ககாலைச்‌ சேர்த்து எறியபபட்ட குடம போலப்‌ 
பகைவர்‌ எறிந்த படைகளைத்‌ தானேறறு மாண 
டான்‌” என மறவன்‌ ஒருவனது குடிச சிறப்பு மன்ன 
னிடம்‌ உரைககப்பட்டது (புறம, 290.3-8). தச்ச 
னால்‌ செய்யபபட்ட சிறு குதிரை பூட்டபபெறற 
சிறுதேரைச்‌ சிறுவர்கள ஏறிச செலுத்தி இனப்‌ 
மடையாராயினும கையினால்‌ ஈர்த்து இனபுறுவர்‌ 
(குறு. 61:1-3). 


தசம்‌ - பத்து, நான்கு தசம்‌ எய்திய - நாற்பது ஆண்டு 
கழிந்த - யானையின்‌ கொம்பினால்‌ கட்டில்‌ 
செய்யப்‌ பெற்றது (நெடு. 116-117). 


தசும்பு - 1, மிடா (சால்‌) தாழி, வேட்டுவன கொண்டு 
வந்த மான்தசைசொரிநத கடகமும்‌ இடைமகள்‌ 
தயி£கொணடு வந்த தசும்பும்‌-மிடா வும்‌-நிறையு 
மாறு உழவர்‌ மகளிர்‌ வெணணெலலை முகந்து 
கொடுப்பர்‌ (புறம்‌. 35:1-5) மணணாற செய்யப 
பட்டுச்‌ சுடப்பட்ட தசும்பில தயிரை மத்தாற்‌ 
. கடைந்தனர்‌ (தற்‌. 84:6,7). 


2. மதுக்குடம்‌. கரிகாற்‌ பெருவளத்தான்‌ துணை 
யாய்க்‌ கூடினஇனததோடு கூமத்‌ தசும்பினை, - 
மதுக்குடஙகளை - நுகர்நது தொலைத்துப பாண்‌ 
சுற்றத்தைப்‌ பாதுகாத்தான்‌ (புறம. 224:2,3), நம்பி 
நெடுஞ்செழியன, இனிய செறிவையுடையதாகிய 
தசுமபினைப்‌ பலர்ககும்வழங்கினான்‌ (புறம்‌. 239:16) 
இராசசூயம்‌ வேட்ட பெருநற்கிள்ளி, கணைப்‌ 
பொருநர்க்கு, மணியும்‌ பொனனும்‌ முத்தும்‌ 
உடையும்‌ கள்‌ நிறைநத தசும்பும்‌ அவர்‌ வருந்தாது 
நிறகுமாறு கனவிலே கண்டது போல நனவீலே 
நலகினான (புறம்‌.377: 16-20). கடல்பிறககோட்டிய 
செங்குட்டுவன்‌, இஞ்சியும்‌ நறும்பூவும்‌ விரவித்‌ 
தொழமழித்த மாலையினையணிந்து புறத்தே சந்தனம்‌ 
பூசப்‌ பெற்ற தசுமபுகளை அசைகின்ற இருககை 
யிலேவைத்து அவறறில நிறைநத கள்ளினை ஓம்பா 
ஈகையால வழங்குவான்‌ (பத. *2:10-19). நிரமபு 
தலையும்‌ குறைதலையும்‌ அறியாத கோககாலியினி 
டத்தே நிறைநது நெடுநேரம இராத தசும்பில்‌ 
உள்ள, கூத்தர்‌ உண்டும்‌ குறையாத கள்ளை அளித 
தலையுடைய வணகை வேந்தே என்று கடலபிறக 
கோட்டிய செங்குட்டுவன்‌ சிறப்பிக்கபபடுவன (பத. 
43.33-36). களிபபு மிகுதியால்‌ அசையும்‌ தசும்‌ 
பினினறும்‌ வார்த்த -கட்டெளிவைக கூத்தர்‌ களங்‌ 
கள்‌ தோறும்‌ பெற்றுணபர்‌ (இவ்விடத்தில்‌ தசும்பு 


தட்டம்‌ - கச்சு. புலியினது வரியைக்‌ 


தட்டை 


என்பதற்கு மிடா என்று பொருள்‌ கொள்வர்‌ நச்‌.) 
(மலை, 463,464). 


தசை - ஊன்‌. வேட்டுவன மானினது தசை - ஊன்‌ 


- சொரிநத கடகம நிறையுமாறு உழவர்‌ மகளி 
வெண்ணெலலை முகநது கொடுபபா (புறம்‌. 33: 
1-6). ஆதியினது குடநாட்டின்கண மறவர்‌ எயது 
கொணடு வநத தடியபபட்ட எயபபனறித்‌ தசை 
யின நிணம்‌ மிக்க வெணசோற்றை வருவார்க்‌ 
கெலலாம வழங்க அவா அதனைப்‌ பனையோலை 
யானியனற குடையிலே மிசைவர்‌ (புறம. 177:13-16). 


கொண்ட 
பொலிவு பெற்ற நிறத்தையுடைய தட்டத்தாவே 
- கச்சாலே - நடுவு வெளியான இடம மறையும்படி 
கோககப்‌ பட்டுக கட்டில்‌ செய்யபபெறறது 
(நெடு. 126,127). 


தட்டை - 1. -ி கடி கருவி. புனங்காபபோர்‌ 


தடடையை  கிளிகடி கருவியை - புடைப்பின அப 
புனத்திற்கு அயலதாகிய வயலினகணணும்‌ கடற 
கரையினகண்ணும்‌ வாமும்‌ பறவைகள்‌ ஒரு சேர 
எழும (புறம. 49:9-6). தலைவியும தோழியும 
சேணோன இழைதத பரணமீதேறித தழலும 
தட்டையும்‌ குளிரும்‌ பிறவுமாகிய திளியோட்டும 
முறைமையினை உடையவறறை முறையே கையிலே 
வாங்கிக்‌ கிளிகளைக்‌ கடிந்தனா (குறி. 41-44). 
ஓலிககும்‌ மூஙகிலால செய்த தட்டையைப 
புடைததுப புனங்கள்‌ தோறும்‌ கிளிகளை ஓட்டு 
கினற மகளி கூபபிடுவதால்‌ ஆரவாரம்‌ உணடா 
*யிறறு (மலை. 328,389). 'சிறுதினையிற்‌ படியும கிளி 
்‌ களைக கடிய வேணடிச்‌ குளிருடன கூடிய தட்டை 
யாகிய கருவிகளைப்‌ பலமுறையும்‌ புடைததுச 
சூரரமகளி£ போல நின்ற நீ யாரையோ" எனத்‌ 
தலைவன தலைவியை வினவினான (அகம்‌. 325-8), 
*வேஙகைமாலை சூடி ஆயததோடு அழகுற நடதது 
தழலினைச சுறறியும தட்டையினைப புடைததும 
குறமகள்‌ காககும தினையினிடத்து மழையும்‌ 
பொழிவையோ' எனத்‌ தோழி மேகததை வின 
வினாள்‌ (அகம்‌. 188 9-14). தலைவியும்‌ தோழியும்‌, 
மலைமூஙகிலை அறுத்து இயற்றிய வெவ்லிய 
ஓசையுடைய தடடையால சிறுதினைக்‌ கதிர்களைக 
கவரவரும கிளிகளை ஓட்டி வேங்கை மரககிளையில 
கடடிய பரணிடத்2த இருநதனர்‌ (அகம, 388.2 7). 
“சளிகடி கருவிகளாகிய தழலையும்‌ தட்டையையும 
அனனை எனககுக்‌ கொடுததாள்‌. அவள்‌ பாது 
காத்த என ஆயநலத்தைத தலைவன கொள்ளை 
கொணடான' எனத்‌ தலைவி தோழியிடம்‌ 


கட்டைத்‌ தண்ணுமை 


கூறினாள்‌ (குறு. 224.4-7/, மலையிடத்துள்ள தினைப்‌ 
புனததில விழுகின்ற கிளிகளை ஓட்டும பொருட்டு 
அனனை தலைவியை நோக்கி, *கொடிச்சியே, 
அழகமைந்த தட்டையைக்‌ கைககொண்டு தினைப்‌ 
புன ததிற்குச்‌ செலவாயாக' எனறு கூறினாள்‌ (தற்‌. 
134:3-2). மூங்கிற்‌ பிளவாற செயத தட்டையை 
உடையவள்‌ தலைவி (நற. 247:8). 'தினைககதிர்‌ 
களைக கொயது கொணடு போக வேண்டித்‌ 
துறுகல மீது கிளியின்‌ கூட்டம்‌ குழுமியது ஆகலின 
நீ அங்கே செனறு தட்டையைப புடைத்தனை 
யாக கவண கலலும்‌ வீசுக* எனறு தந்தை தலைவி 
யிடம்‌ கூறினான (நற. 206:1-6). குறமகள்‌, 
இனைமாவையுணடு தட்டையினால்‌ ஐவன நெல்‌ 
லில படியும கிளிகளை ஓப்புவள்‌ (ஐங. 285:1-3). 


2. மூங்கல்‌, மூங்கிலின்‌ பசிய புதரினை நெருப்புச்‌ 
சுட்டழித்தலான கணுக்கள்‌ திறககபபட்டு முழக 
கம்‌ உண்டாகும்படி உடைந்து தட்டை-மூஙகில- 
அழகழிநதது (மது. 502-305), *தட்டையில்‌ பற்றிய 
தீயைப்‌ போல ஊரில அலர்‌ எழுமாறு பிரிநது 
சென்ற தலைவர்‌, நம்மை நினையாரோ' எனத்‌ 
தலைவி தோழியை வினவினாள்‌ (ஐங்‌, 340), 


3. கரடிகைப்பறை. கண்களுக்கு நடுவே நின்றொ 
லிக்கும்‌ அரித்தெழுகின்ற ஓசையையுடையது 
தட்டை - கரடிகைபபறை - (மலை. 9. 

தட்டைத்‌ தண்ணுமை - கீளிகடி கருவியான பறை, 
இயவர்‌, நீராடுதறறுறையிடத்தே தட்டைத்‌ தணணு 
மையின திளிகடிகருவியான பறையின்‌ - பின்னே 
முழங்கும்‌ ஆம்பற்‌ குழலின ஓசைபோலத்‌ தும்பிகள்‌ 
முரலும (இவ்விடததில தட்டையை வேறாகவும்‌ 
தணணுமையை வேறாகவும்‌ கொண்டு பொருளு 
ரைபபர்‌ பொ. வே. சோ; கிளிகடி கருவியான 
மூஙகில என்பர்‌ ௨, வே. சா (ஐங. 215:1-4). 


தட்டைப்பறை - ளிகடி கருவியாகிய தட்டைப்பறை, 
சுனையின்கண உ௨ள்ளனவாகிய பிளநத வாயை 
யுடைய தேரைகள்‌, தட்டைப்பறையை - கிளிகடி 
கருவியாகிய தட்டைப பறையை - போல ஓலிககும்‌ 
(குறு. 193:2,8). 


தட்டோர்‌ - தளைத்தோர்‌, நீரையும்‌ நிலத்தையும்‌ ஒரு 
வழிக்‌ கூட்டினவர்கள்‌ இவ்வுலகத்தில்‌ உடம்பையும்‌ 
உயிரையும்‌ படைத்தோராவார்‌; ஆதலான்‌ நிலம்‌ 
குழிநதவிடத்தே நீர்நிலை மிகும்படி தட்டோர்‌ - 
தளைததோரர - தாம்‌ செல்லும்‌ உலகத்துச்‌ செல்வம்‌ 
முதலாகிய மூனறினையும்‌ இவ்வுலகத்தில்‌ தம்‌ 


தடவு 


பெயரோடு தட்டோராலார்‌; அத்நீரைத்‌ தளை 
யாதவர்‌ இவ்வுலகத்தில்‌ தம்பெயரைத்‌ தளையா 
தோ ஆவார்‌ (புறம, 18:19-30). 


தடம்‌-குளம்‌. வணடுகள நுகரும்படியாகத்‌ தாதலர்ந்த 


பூககளின முகைகளை நிறைய ஈனுதற்குக்‌ காரண 
மான நீர்நிறைநத தடத்தில - குளத்தில்‌ - அநநீர்‌ 
நாள்தோறும குறைநதுகொண்டே வருவதுபோல்‌ 
நாள்தோறும்‌ அழிநது கொண்டு வரும்‌ இவள்‌ 
இளமையும நிலைபெறறு நிற்குமோ” என்று 
பிரியக கருதிய தலைவனைத்‌ தோழி வினவினாள்‌ 
(கலி. 17:15,16). யான்‌ குளிதத தடத்துள்ளே 
ஒருத்தி பேதைமையாற பகுத்து இரையினகண 
அழுநதிப பின்னர்‌ எழுந்து என்மேல்‌ அல்லாந்து 
வீழ்ந்தாள்‌; அவ்வாறு வீழ்நதவளை யான அணுகி 
ஏறறுக கொள்ளும்‌ முன்னர்‌ எழுந்தாள்‌; அதனால்‌ 
அவள்‌ காமநுகர்ச்சியறியும்‌ பருவத்தளலலள்‌, 
என்று ஊடலுறற காதற்பரத்தையிடம்‌ தலைவன்‌ 
கூறினான்‌ (பரி. 6:87-90), 


தடவு 1. ஓமகுண்டம்‌. வடபக்கத்து முனிவனுடைய 


தடவினுள்‌ - ஓம குண்டத்துள்‌ - தோன்றித்‌ துவரா 
பதி என்னும்‌ படைவீட்டை ஆண்டு வெறுப்பில்‌ 
லாத கொடையினை உடையராய்‌ நாற்பத்தொன்‌ 
பது தலைமுறை தொன்றுபட்டு வநத வேளிருள்‌ 
வேளே என இருங்கோ வேள்‌ விளிக்கப்பெற்றான 
(புறம, 201:8-18) சிவனிடமிருந்து இநதிரன பெற்ற 
கருவை முனிவர்கள்‌ பெறறு ஒரு வேள்வி செய்து 
வேள்வித்தீயில்‌ இட்டனராக, அவியோடு தடவு 
களில எழுந்த முத்து அக்கருவைக்‌ கொள்ளுத 
லானே எஞ்சியதை அருந்ததி ஒழிந்த ஆறு காத்‌ 
திகை மகளிரும்‌ அயின்று செவ்வேளைப பயந 
தனர்‌ (பரி, 5:36-49). 


2. தூபமூட்டி, சிறு துவலையை வாடைக்காற்று 
எங்கும பரப்புகையினாலே இளையோரும்‌ முதி 
யோரும்‌ கரகத்தில தணணீரைக்‌ குடியாராயப்‌ 
பகுத்தாற்‌ போனற வாயையுடைய தடவில - 
தூபமூட்டியில்‌ - இட்ட நெருப்பின்‌ வெம்மையை 
நுகர்ந்தனர்‌ (நெடு. 64-66). 


3. ஒருவகை மரம்‌. அனறில தன பெடையோடு 
தடவின-மரத்தின-உயர்தத களையிலுள்ள கூட்டி 
னிடத்தே இருநது ஒலிககனற நள்ளெனயாமததை 
யுடைய கூதிர்க காலததிலும்‌ தலைவர்‌ வந்திலர்‌ 
எனத்‌ தலைவி வருநதுதல (குறு. 160). 

4, சாடி. சோழரது ஆர்க்காடு என்னும்‌ பதியிலே 
கள்ளையுடைய தடலில்‌ - சாடியில்‌ - வணடுகள்‌ 
ஓலிதது ஆரவாரித்தன (தத்‌. 27:7-77. 


225 


தடாகம்‌ தடி 


தடாகம்‌ - குளம்‌. பரங்‌ குன்றத்தில்‌ தடாகம்‌ - குளம்‌- சிறிது போதும்‌ தாழ்த்தலின்றி அருங்கலம்‌ வர 


போன்ற சுனை உள்ளது (பரி, 9:71,11). 


தடாரி - ஒருவகைப்‌ பறை, ஓலி நிரம்பாத ஓசையை 
யுடைய தடாரியின்‌ - பறையின-முகம்‌ போனறது 
யாமை (புறம்‌. £49:4), *சந்தனக கட்டைபோலும்‌ 
இறுக வித்துக்‌ கட்டபபட்ட, குற்றமில்லாத, 
புதிதாய்ப்‌ போர்ககப்பட்ட, அரித்த ஓசையை 
யுடைய தடாரியைச்‌ சூடேற்றியறைநது பாடி 
வந்தேன்‌” எனப பரணர்‌, பாணர்‌ கூற்றாகச்‌ 
சேரமான்‌ கடலோட்டிய வேல்கெழுக்‌ குட்டுவனைப்‌ 
பாடுவர்‌ (புறம்‌, 589:19-22). *போர்க்களத்தின்கண்‌ 
அகன்ற கண்ணையுடைய தடாரியை ஓஒலிக்குமாறு 
அறைநது போர்ககளம்‌ விளககமுறுக எனறு 
ஏத்திக்‌ களிறாகிய பரிசில்‌ வேட்டு வந்தேன்‌” என்று 
இளஞ்சேட்‌ சென்னியிடம்‌ ஊன்பொதி பசுங்‌ 
குடையார்‌ கூறினார்‌ (புறம்‌. 870:18-31). போர்க்‌ 
களத்தின்கண்‌ முழுமதி போன்ற வாராற்‌ கட்டப்‌ 
பட்ட என தடாரியை அகன்ற கண்‌ அதிரும 
படி அறைந்து ஆகுளிப்பறையைக்‌ கொட்டிக்‌ 
களிநாகிய பரிசில்‌ பொருட்டு வநதேன்‌' என்று 
தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற நெடுஞ்செழி 
யனிடம்‌ கல்லாடனார்‌ கூறினார்‌ (புறம்‌, 371:18-21). 
*விசித்துககட்டப்பட்ட தடாரியை இம்மென ஒலிக்‌ 
கும்படி அறைநது நினனைப்‌ பாராட்டி வந்த 
தெல்லாம்‌ நினது நிலவுபோல்‌ ஒளிவிடும்‌ ஆரத்‌ 
தைப்‌ பெறலாமென்றே யாகும' எனத்‌ தலை 
யாலங்‌ கானத்துச்‌ செருவென்ற நெடுஞ்செழிய 
- னிடம்‌ மாங்குடி கிழார்‌ உரைத்தார்‌ (புறம்‌, 8786 
1,2,12,13). இரவலர்க்கு ஈயாத வேந்தர்‌ முற்றத்‌ 
தில்‌ நின்று துண்டித்த வார்களாற்‌ கட்டப்பட்ட 
சிதர்ந்த புறத்தையுடைய தடாரியை ஊனால்‌ 
தெற்றப்பட்ட தெளிந்த கண்ணிடததே அறைந்து 
தாளததோடு கூடிய பாட்டால்‌ வறுமையைப்‌ 
போக்குவது இயலாதாம்‌ (புறம்‌, 581: 11-18), 
*வைகறைப்‌ பொழுதில்‌ பகடுகளை வாழ்த்தி அவன்‌ 
பெருமனை முற்றத்திற்குச்‌ சென றிலேன்‌; பிறன்‌ 
மனை முற்றத்தில்‌ நின்று கொட்டிய அகன்ற 
கணணையுடைய தடாரியின்‌ ஓசையினைக்கேட்டு 
அருள்‌ கூர்ந்து என்‌ வறுமையினை நீககினான்‌” 
எனக்‌ கலலாடனார்‌ பாணன கூற்றில்‌ அருவந்தை 
யைப்‌ புகழ்வர்‌ (புறம்‌. 385:3-5). காவலையுடைய 
அதியமானின்‌ நகரின்கண்‌ புகுந்து மாடங்கள்‌ 
எதிரொலிக்குமாறு பாணன்‌ தனது அரித்த 
ஓசையையுடைய தடாரியை இரியுமாறு முழககி 
னான்‌ (புறம்‌. 390:7,8), *மனைமுனறிலிலே தீவிய 
இசையாகிய குரலையுடைய அரித்த ஓசையை 
யுடைய தடாரியுடன நின்ற என்னைக்‌ கண்டு 


தடி - 1, 


அருளினான்‌” எனப்‌ பெருஞ்சாத்தன து வண்மையை 
தகதீரனார்‌ புகழ்வார்‌ (புறம 895;28-28). முழுமதி 
போன்ற வடிவினதாகிய அரித்த ஓசையையுடைய 
தடாரியைத்‌ தனது இரபபுரை புலபபடுமாறு 
அதன நெடிய வார்கள்‌ அரித்த குரல எடுத்தியம்ப 
இசைக்கத்‌ தன்னை உள்ளி வருநரின்‌ கொள்‌ 
கலத்தை நிறைப்பவன்‌ சேரமான்‌ வஞ்சன்‌ (புறம்‌. 
308,12-14). பாணன்‌, படம்‌ விரித்த பாம்பினது 
பொறியை யொப்பக கையின்‌ வடுபபட்டுக கிடநத 
தனது கண்ணகன தடாரியில்‌ தோறறுவித்த 
இரட்டைத்‌ தாளத்திற்குப்‌ பொருத்த பாட்டினைப 
பாடினான (பெரு. 69-73), வங்கியத்தின்‌ இசை 
யெழு முழவு, மத்தரி, தடாரி, தண்ணுமை, மகுளி 
இவற்றின்‌ ஓசையையுடைய தாளத்தை அரிவையர்‌ 
தம்‌ நேரிறை முன்கையால தூக்கி அளந்தனர்‌ (பரி. 
1240-43), 


ஊன்தசை. “புலால்‌ நாற்றத்தையுடைய 
செவ்விய தடியை - ஊன்தசையை - புகையில 
கொளுத்தி வாட்டி அமைத்த ஊன்‌ துவையையும 
கறிசோறறையும்‌ உண்டு வருந்தும்‌ செயலலலது 
வேறு செயல்‌ அறியா ஆகலான தம்‌ கைகள்‌ 
பெரிதும்‌ மெலலியவாயின ' எனக்‌ கபிலர்‌ கூறினார்‌ 
(புறம, 1419-16) யானை பொருத பாசறைக்கண்‌ 
கடக்கும்‌ பசிய தடி, ஆகாயத்தில்‌ பறக்கும்‌ 
எருவைச்‌ சேவலைத்‌ தடுக்கும்‌ (புறம்‌, 84.2,4). 
பிள்ளை இறந்து பிறபபினும்‌ தசைத்‌ தடியாகப்‌ 
பிறப்பினும்‌ அவற்றை ஆளல்லவென்று கருதாது 
வாளோக்கி அடககுவர்‌ (புறம்‌. 74:1-2), மான 


“தடி புழுச்சுபபட்ட புலால்‌ நாறும்‌ பானையின்‌ 


நிணநதோயதத புறத்தைக்‌ கழுவாது அதில 
பாலை உலை நீராக வாரத்துத்‌ தினைச்‌ சோறு 
ஆககப பெறறது (புறம, 168.6-10). “என 
போடு கூடிய தடி உளதாகிய இடமூழுவதும 
எமக்கு அளிப்பான; அம்பொடு வேல தைத்து 
உருவும்‌ போர்ககளம்‌ முழுவதும்‌ தான்‌ செனறு 
நிற்பான' என அதியமான இறந்தபொழுது 
ஒளவையார்‌ இரங்கிப்‌ பாடினார்‌ (பறம. 285:6,7), 
*அவன எமக்களித்த கொழுவிய தடியாகிய சூட்‌ 
டிறைசசியைச சொல்வேனோ; பூந்தேறலாகிய 
கள்ளைச்‌ செர்லவேனோ” என வாட்டாற்‌ நெழினி 
யாதனின வன்மையை மாங்குடி மருதனார்‌ 
புகழ்வர்‌ (புறம்‌. 596:1௧,16), பாணர்‌ பட்டினத்தி 
டததே இளைபபாறுவாராயின்‌, பலநாள்‌ குழி 
யிலே நிறுததிப்‌ பாதுகாதத பனறியேற்றையின , 
கொழுவிய நிணததையுடைய தடியோடு களிபபு 
மிக்க கள்ளையும்‌ பெற்றுணபர்‌ (பெகு. 336,343 


தடி 


345) கூத்தர்‌, பிணவுநாய்‌ ஓடிக்‌ கடித்த உடும்பின்‌ 
தடியோடு கடமானின கொழுந தசையையும்‌ 
எயபபன றியின தசையையும்‌ கலநது உண்டனர்‌ 
(மலை, 175-177). வேடருடைய இரளைக்‌ “காண்பீ 
ராயின அவரிடம நன்னனை நினைத்துப்‌ போகின்‌ 
றோம எனறு கூறின அவர்‌, தடியும கிழங்கும்‌ 
அளிதது நலிந்து தின்னச செய்து பாதுகாபபாரல 
லது வருத்துவரல்லா' எனக கூததர்‌ ஆற்றுப்‌ 
படுததபபெறுவா (மவை.422-428). கூத்தர்‌, நனனன்‌ 
அரணமனையிடத்துப பன்னாள்‌ தங்கினும்‌, 
பெண நாய கடிததுக்‌ கொணடு வநத பசிய நிணத்‌ 
தையுடைய தடியோடு வெண்ணெல்‌ அரிசியும்‌ 
முடடுப படாமல முதல்‌ நாள்‌ போன்ற விருப்பத்‌ 
தோடு பெறுவர்‌ (மலை, 563-566). மீன்‌ பிடிக்கும்‌ 
தொழிலில தங்கிய தந்தைககு, வெண்சோறறை 
அயிலை மீனை இட்டாககிய புளிககறியினைச 
சொரிந்து கொழுமீன தடியோடு இளையமகள்‌ 
கொடுக்கும்‌ (அகம்‌, 60:3-6). கமுகு, யாமரத்தின்‌ 
உயர்ந்த கிளையிலுள்ள தன்‌ குஞ்சினை உண 
பிக்க விரைதலின்‌ அககுஞ்சுகளின்‌ வாயினினறும்‌ 
வழுககி வீழ்ந்த கொழுமையுற்ற ஊன்தடி, தொல்‌ 
பசியுடைய முதுநரிககு உணவாகும்‌ (௮௪ம்‌. 198: 
6-10). கொடு நோககு ஆடவர்‌, எருதினைக்‌ 
கொன்று அதன்‌ உயர்ச்சயுடைய கொழுப்புப்‌ 
பொதிநத சிறநத தடியினை நெருப்பில்‌ வைததுச 
சுட்டுப்‌ பேயகளைப போலத தினறதாலாகிய 
வேட்கை நீங்கத்‌ தோப்பிக்கள்‌ பருகுவா (அகம்‌. 268: 
13-17). உழவன்‌, வைகறைப்‌ பொழுதில்‌ வரால்‌ 
மீனின பெரிய தடியாகிய மிளிர்வையுடனே பெருஞ்‌ 
சோறறுத்‌ திரளை மயககமேற உண்டான்‌ (தற்‌. 60: 
2-6). தலைவி வாளையின்‌ தடியைத்‌ திறம்பட 
வகைப்படுத்திச்‌ சமைத்தலின புகையுண்ட கணண 
ளாயககாணபபெற்றாள்‌ (தற்‌. 120:5,6). மைந்தர்‌ 
ஏறுதழுவுகையினாலே என்புகள்‌ முறிந்த தடிகள்‌ 
அறறுப 'பரந்தனவாய்க்‌ களம்‌ காட்சியளித்தது 
(கலி. 104:52,53). *நினனால பிளக்கப்பட்ட இரணி 
யனது தடி பறபலவாக வீழா நிற்ப வகிர்தல்‌ 
பொருந்திய நகத்தினை உடையை” எனத்‌ திருமால்‌ 
போற்றப்‌ பெறுதல (பரி, 4:19-21), 


2. பாததி, உழவர்‌, கடாவிட்டு காற்றில்‌ நெல்‌ 
லினைத தூறற பறந்து போன துரும்புகள்‌ 
உப்பளத்திலுள்ள சிறிய தடிகளில்‌ - பாத்திகளில்‌- 
இடமிலலாது எங்கும்‌ வீழ்ந்துபரத்தலின்‌ பரதவர்‌, 
கழனி உழவரோடு மாறுகொணடு போர்‌ செய்தனர்‌ 
(அகம, 366:2-9). நோமையான இடத்தையுடைய 
சிறிய தடியில கடல நீரைககொணர்நது பாயச்சி 
விளைவித்துக்‌ கொள்வதன றி மழையை விரும்பாத 


226 


தடுமாற்றம்‌ - கலககம்‌. 


தடுமாற்றம்‌ 


வேளாண்மை உடையசானல்‌ சூழ்ந்த சிறுகுடி 
(நற. 354:10-12). 


3. துண்டு (பிளந்து வீழ்ந்த துண்டு). 'நீ பிளவு 
பட்டு வெளிபபடுதலாலே ஒடிந்த தூணினது 
தடியோடு-துண்டோடு - நின்னால்‌ பிளக்கப்படட 
பிருஙகலா தனின தாதையது (இரணியன து) 
தசையும்‌ விழ வகிர்தல்‌ பொருந்திய நகத்தினை 
உடையை” எனத்‌ திருமாலின்‌ செயல்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது (பரி, 4:19:21), 


4, தசையா$£ய கருத்துண்டு. சிவக்கருவை இநதிரனிட 
மிருநது பெற்றுக கொண்ட ஏழுமுனிவரும்‌ அக்‌ 
கருவின மேன்மையை உணர்ந்து; தம்‌ மனைவியர்‌ 
சேதிக்கபபட்ட இத்‌ தடியினை-தசையாகிய சுருத்‌ 
துணடினை-உட்‌ கொள்ளின நிறையுடையராகார்‌ 
எனக கருதி அதனை . வேள்விததீயினகண்‌ 
இட்டனா (பரி, 5 36-42), 


தடிவு - துணடு. *உலரவைத்த தினையரிசியைக்கானக்‌ 


கோழியும்‌ இதற்பறவையும்‌ கவர்ந்துணடு அகப 
பட்டனவாக, சநதனக்கட்டையாகிய நெருப்பில்‌ 
சுட்தடு தடிவு ஆக-துணடாக-அறுத்த அபபறவை 
களின்‌ இறைசசியை ஆரல்‌ 'மீன்‌ கமழக கானவரிட 
மிருநது பெறறு' நும்‌ சுற்றத்தோடு இனிதுணடு 
செல்க' எனப்‌ பாணர்‌ ஆற்றுபபடுத்தப பெறறனர்‌ 
(புறம. 320:10-15). 


மறவருடைய அம்புகள்‌ வழிச்‌ 
செலவார்‌ மீது பாய்கையினாலே உடல்‌ சுருங்கி நீர்‌ 
வற்றி உலர்சசியால்‌ வாடுகின்ற நாவிற்குத்தண்ணீர்‌ 
பெறாத மனத்‌ தடுமாற்றததையுடைய கலக்கத்தை 
யுடைய வருத்தத்தை அவர்‌ கண்ணீர்‌ வீழ்ந்து 
நாவினை நனைத்துப்போக்கும்‌ (கலி. 8:2-6). மகளிர்‌ 
தோளைத்‌ தழுவிய காதலர்‌ பின்னர்‌ அவர்‌ துயர்‌ 
உறும்படி கைவிடுதலும்‌ காட்டைக கடந்து போன 
தலைவர்‌ வீடடைந்து இன்பம்‌ அளித்தலும்‌ ஆகிய, 
பிரிந்து கூடி வாழும்‌ காதலர்பால்‌ இரவும்‌ பகலும்‌ 
போல வரும்‌ தடுமாற்றம்‌, உலகில்‌ , வாழ்வார்‌ 
அனைவர்க்கும்‌ வரும்‌ (கலி. 245: 13-17) "தலைவியர்‌ 
பிரிந்த தலைவர்‌ மீணடும்‌ வரும்‌ பொருட்டுப்‌ 
பரங்குன்றில செய்யும்‌ தெயவ விழாவும அவ்வாறு 
கூடிய வழி வையைககணணும்‌ கூடற்கணணும 
அவர்‌ செய்யும்‌ விருந்தயாவும்‌ தம்மிற்‌ கரரண 
காரியங்களாய்த்‌ தடுமாற்றமாய்‌ வருதல்‌ இலலற 
நெறியாதலின்‌ அம்மகளிர்க்கு அது நல்லொழுகக 
மாயிற்று (பரி, 17:42-46). 


தடை 


தடை - 1. அணை, வையை வெள்ளம்‌, ஆடலியற 
கையை அறியாத அரிவையைப போல வேணடிய 
இடங்களில்‌ படாந்து, ஊடலின்‌ இயற்கையை 
அறியாத பெண்‌ கணவனைக கடநது நீங்குமாறு 
போலத . தகைநத தடைகளை- அணைகளை- 
உடைத்துப்‌ புககது (பரி, 7:17-19) 


2. காவல்‌. முகைப்‌ பருவத்து மகளிர்‌ தம்‌ காதற 
: கணவர்‌ தம்மைஎதிர்ப்பட்டுப புணரும பொருடடுத்‌ 
' தமககுக்‌ காவலாகிய பாட்டியரைத்‌ தப்பி 
அவா தடையையும்‌ - காவலையும்‌ - கடந்துபோய 
வையைப்‌ புனலை எதாகொள்வர்‌ (பரி, 10:35-40). 


தண்கதிர்‌ மண்டிலம்‌ - குளிர்ந்த கதிர்களையுடைய இங்கன 
மணடிலம்‌. தணகதிர்‌ மணடிலம்‌ - குளிர்ந்த கதிர்‌ 
களையுடைய திஙகள்‌ மணடிலம்‌ - விளககமறறு 
ஓளி குனறிபபகலில மறையும்‌ செயல்போலத்தலைவி 
யின்‌ நுதல்‌ மெலலென ஒளி குன்றத்‌ தலைவன 
பிரிதது சென்றான்‌ (அகம. 277:1-8,12). 


தண்‌ கால்‌ பூட்கொல்லனார்‌ - புலவர்‌. *தங்கால்‌ பொற்‌ 
கொல்லன வெணணாகளார்‌' காணக. 


தண்கோல-செங்கோல்‌. ஒலிக்கும்‌ முரசம்‌ மூன்றுடனே “ 


ஆளும்‌, தமிழ்‌ பொருநதிய மதுரையிலுள்ள, 
தண்கோலை - செங்கோலை - உடைய வேநதன, 
பாணடியன்‌ , வெள்ளியம்பலத்துத்‌ துஞ்சிய பெரு 
வழுதி ஆவான (புறம்‌. 58:12,13). ப 


தண்டம்‌ - 1. தண்டனை. *கொடுமையை ஒருவரிடத்துக்‌ 
காணின்‌ அதனை ஆயந்து அதற்குத்தக ஒறுப்பாய்‌; 
நின்‌ அடியை வந்தடைந்து முன்னே நிற்பா 
ராயின அவரைச செய்யும்‌ தண்டமும்‌ - தணடனை 
யும - தணிகுவை” என ' இளஞ்சேட்செனனியை 
ஊன பொதி பசுங்குடையார்‌ போற்றுவர்‌ (புறம்‌. 
10:3-6), ்‌ 


2. சேனை. மாறுபட்ட மன்னவருடைய தண்டம்‌- 


சேனை-இரண்டும தம்முள தலைப்பட்டுப போர்‌ : 


செய்து நொந்து நின்றன ' (பரி, 10:59,60). 


3 வீண்‌. தனக்குரிய தலைவன்‌ மார்பினை நினககுத்‌ 
தணடமாக-வீணாக “தரும்‌ தலைவியின மார்பும்‌, 
முத்துமாலையைக்‌ களவு கொண்டணிந்துள்ள நின 
மார்பும்‌ ஒரு தன்மையவாக ஓத்த நீர்மையினை 
உடையன3வோ எனத்‌ தோழியர்‌ பரத்தையை 
வினவினர்‌ (பரி, 30:64,65) , 


டி 


தண்டலை 


தண்டமிழ்‌ - 1, தணணிய தமிழ்நாடு, பாண்டியன கூட 


காரத்துத்‌ துஞ்சிய மாறன வழுதி, தணடமிழ- 
தணணிய தமிழ்நாடு - பொது எனறு கூறப்‌ 
பொறானாய்ப்‌ போரை ஏற்றுத்‌ நிறையை வேண்டு 
வானாயின அதனைக கொடுதத மனனர்‌ நடுககம 
தாவா (புறம. ௧1.47). 


2 தணணிய தமிழ்ப்படை, செலவக்கடுங்கோ 
வாழியாதன உழிஞை சூடிக கொள்ளை மிகுதி 
யாக உணடாகத்‌ தண்டமிழ்‌ - தணணிய தமிழப 
படை - செலுததி இருபெரு வேந்தரைப புறங்‌ 
கணடான (பத, 62:8-12). 


3. தண்ணிய தமிழ்‌ மொழி. பொருளிலககண த்தைக . 
கூறும்‌ தண்டமிழை - தணணிய தமிழ மொழியை - 
ஆராயாத தலைவர்‌ சுளவொழுக்கததைக கைக 
கொள்ளமாட்டார்‌ (பரி, 9:25,89). கூடல நகர்‌ 
தாமரையை ஓக்கும்‌; அங்கு வாழும தண்டமிழ 
பேசும்‌ குடிமககள அம்மலரில உள்ள தாதினை 
ஒபபார்‌; அங்குப பரிசில வேண்டி வரும்‌ இரவலா 
தாதினைச்‌ சூழும்‌ வண்டுகளை ஓபபா£ (பரி.தி. 
7:7-7) பாண்டியனின பொதியில்‌ மலை யிருக்கு 
மளவும்‌ மதுரையானது தணடமிமை வேலியாக 
உடைய தமிழகமெங்கும்‌ தன புகழ பரவப்‌ 
பொலிந்து நிற்பதன றிக்‌ குன்றாது (பரி.த. 8), 


தண்டமிழ்க்‌ கிழவர்‌ - தண்ணிய தமிழ்நாட்டிற்கு உரிமை 


யுடையவர்‌, *உலகததின்கண தண்டமிழக கிழவ 
ராகிய - தண்ணிய தமிழ்‌ நாட்டிறகு உரிமை 
யுடையவராகிய - முரசு முழஙகு தானையினை 
யுடைய மூவேந்தருள்ளும அரசெனபபடுவது நின 
னுடைய அரசே' எனக கிள்ளி வளவனிடம 
வெள்ளைக்குடி நாகனார்‌ கூறினார்‌ (புறம, 55:3-ச), 


தண்டமிழ்‌ வரைப்பகம்‌ - தண்ணிய தமிழ்நாட்டு எல்லை. 


தொடர்புபட்ட தண்டமிழ்‌ வரைபபகம்‌-தண்ணிய 
தமிழ்நாட்டு எலலை- முழுவதும்‌ கொள்ளை 
யாகக கொண்டு பகைவரைப்‌ பணித்து அவர்‌ 
பொருள்களையும்‌ கவரும்‌ கடுநதிறலை உடையவன 
பாண்டியன இலவந்திகைப பள்ளித துஞ்சிய நன்‌ 
மாறன்‌ (புறம. 198,12, 22). 


தண்டலை - சோலை. தாழ்நத தெங்கினையுடைய 


குளிர்நத தணடலைகளில - சோலைகளில்‌ - இருக்‌ 
கினற குடிமககள்‌ இடும்‌ செஞ்சோற்றுப்‌ பலியினைக்‌ 
காக்கைகள்‌ மாநதின (பொரு 181-184). தண்டலை 
யுடைய உழவர்‌ (பெரு, 355, நற. 97:9), வையை 
யின “அறலையுடைய துறைகள்‌ தோறும்‌ பல 


தண்டாரணியம்‌ 


வேறு பூத்திரளையுடைய தண்டலைகள்‌ சூழப்‌ 
பாண்சாதியின்‌ குடியிருப்பு விளங்கியது (மது. 
340-342). மனச்‌ செருக்கு எழுதற்குக்‌ காரண 
மான புது வருவாயினை உடைய தோப்புக்களுக்குப்‌ 
புறம்பாகிய தண்டலைகளை உடையது பட்டினம்‌ 
(பட்‌. 33,53).  வாணனது சிறுகுடியிலுள்ள 
தண்டலை போல்‌ மணக்கும்‌ கூந்தலையுடையவள்‌ 
தலைவி (அகம்‌. 204:18-14). தண்டலை போல்‌ 
கமழும்‌ வண்டுகள்‌ மொய்க்கின்ற நறுநாற்றத்தை 
யுடைய இருளொத்த கூந்தலையுடையவள்‌ தலைவி 
(நற்‌. 870:8,8). *தலைவி இன்றித்‌ தனியே கண்ட 
தண்டலை என்னை வருத்துகின்றது” என மகட்‌ 
போக்கிய நற்றாய்‌ கூறினாள்‌ (நற்‌. 305:4). 

[்‌ 


தண்டாரணியம்‌ - தண்டகாரணியம்‌. ஆடுகோட்பாட்டுச்‌ 
சேரலாதன்‌ தண்டாரணியத்தின்‌ பகைவரால்‌ 
கொள்ளப்பட்ட மலையாடுகளைத்‌ தொண்டி 
நகரத்தே கொண்டுவந்து தந்து பார்ப்பார்க்குப்‌ 
பசுக்களோடு குட நாட்டில்‌ ஓரூரையும்‌ ஈத்தான்‌ 
(பதி. ப, 6:8-5). 


தண்டியோர்‌ - அலைத்துப்‌ பெற்றவர்‌, “முன்பு நாம்‌ தம்‌ 
மைப்‌ புலந்தாலும்‌ பிரிதலை அஞ்சி நீங்குதற்கரிய 
காம இன்பத்தைத்‌ தண்டியோர்‌ - அலைத்துப்‌ 
பெற்றவர்‌ (தலைவர்‌) - இன்று வருவர்‌' எனத்‌ 
தோழி தலைவிக்குக்‌ கூறினாள்‌ (குறு. 177:5-7). 


தண்டு - 1. கோல்‌. 'பூண்செறிந்த தலையையுடைய 
பரிய தண்டினை - கோலினை - ஊன்றித்‌ தளர்ந்து 
பெரிய முதுமையுடையேமாகிய எங்களுக்கு 
இளமை எவ்விடத்துண்டு கொல்லோ' எனத்‌ 
தொடித்தலை விழுத்தண்டினார்‌ தன்‌ இளமைக்‌ 
கால நிகழ்ச்சியை எண்ணிப்‌ பாடுவர்‌ (புறம்‌, 248: 
10-14), படைமறவர்‌ வலக்கையில்‌ தண்டேந்திச்‌ 
சென்று போரிடத்தே பகைவர்‌ எதிர்‌ நின்று ஆர 
வாரித்தனர்‌ (பதி. 41:11,12). பசுக்களுக்கு வருத்தம்‌ 


செய்யும்‌ தண்டினை ஊன்றியதும்‌ கோடரி 
யால்‌ தழும்பு இருந்ததுமாகிய வன்கையினையுடை. 
யவன்‌ இடையன்‌ (பெரு, 170,175), “செல்லும்‌ 


நெறியில்‌ வருத்தத்தைச்‌ செய்யும்‌ குழிகளிடத்துப்‌ 
பிறக்கும்‌ ஊறுகள்‌ பல, அவற்றை யாழிடத்துள்ள 
காமரமாதிய தண்டினைக்‌ காலாகக்‌ கொண்டு 
தளர்தல்‌ ஓம்பி ஊன்றிச்‌ செல்வீர்‌' எனக்‌ கூத்தர்‌ 
ஆற்றுப்படுத்தப்‌ பெற்றனர்‌ (மலை. 368-872). 
தண்டினைக்‌ காலுடன்‌ சார்த்தி ஊன்றித்‌ தனியே 
நிற்றலையுடைய  இடையனின்‌ சீழ்க்கையொலி 
விரைந்து சென்று ஒலித்தலின்‌, ஆட்டுக்‌ குட்டி 
யினைக்‌ கவரப்‌ பார்க்கும்‌ குறுநரி அஞ்சி இரியும்‌ 


238 


தண்டுறையூரன்‌ 


(அகம்‌. 274:8-11). தண்டைப்‌ பிடித்த கையினராய்‌ 
நரைத்‌ தலையில்‌ துகிலுடையராய்த்‌ தலைவனது 
சுற்றத்தார்‌ இருந்தனர்‌ (குறு. 146). புரசமரத்‌ 
தினது பட்டையை நீக்கி விட்டு அதன்‌ தண்‌ 
டோடு பிடித்த கமண்டலததை யுடையவன்‌ 
பார்ப்பன மகன்‌ (குறு, 156:8-4). மழைத்துளி 
தன்னுடம்பை நனைத்தலைச்‌ செய்யக்‌ கையின்‌ 
தண்டினை ஊன்றி அதன்‌ மேல்‌ ஒரு காலைவைத்து 
ஊன்றி நினற இடையனின்‌ சீழ்க்கை விளியினைக 
கேட்டு ஆட்டின தொகுதி பிறபுலம்‌ புகாது அவ்‌ 
விடத்தே தங்கும்‌ (நற்‌. 142:4-7). கழுநீர்‌ மலரை 
மேய்ந்த எருமை, பழனத்துத்‌ தாமரை மலரைத்‌ 
தின்பதனை வெறுத்து, கையிலே தண்‌ டினையுடைய 
மள்ளர்‌ போலச்‌ செருக்கி நடந்து அயலிலுள்ள 
வெண்மணற்குன்றில்‌ உறங்கும்‌ (நற்‌. 260:1-4). 
வையைப்‌ புனலில்‌ நீராடற்கு மகளிர்‌, காவுதற்‌ 
குரிய தண்டு பொருந்திய சிவிகை முதலியவற்றின்‌ 
மீதேறிச்‌ சென்றனர்‌ (பரி, 10:17). 


2. வாழைத்‌ தண்டு. நீராடற்கண்‌ இளையாத மைந்‌ 
தரிற்சிலர்‌ மேலும்‌ நீராடலை விரும்பித்‌ தண்டினை- 
வாழைத்‌ தண்டினை - தழுவி நீர்மேல்‌ தாவிச்‌ 
சென்றனர்‌ (பரி, 10:100). ஒருவன்‌ வையையுள்‌ 
தண்டைத்‌ தழுவிப்‌ புனலாடுகையில்‌ ஒருத்தியைக்‌ 
கண்டான்‌; கண்ட பொழுதிலே அவன்‌ நெஞ்சு 
அழிதலால்‌ புனல்‌ அவன்‌ கையை இழுத்தது (பரி. 
11:106-108). 


3. காம்பு. வையைப்‌ புனலில்‌ நீராடும்போது பவள 
வளையைக்‌ கையில்‌ சேறித்தாளொருத்தியைக்‌ 
கண்ட வேறொருத்தி குவளைப்‌ பூவினது மரகதம்‌ 
போலும்‌ பசிய தண்டினை - காம்பினை - வளைய 
லாகக்‌ கொண்டு தன்‌ கையின்கண்‌ அணிந்தாள்‌ 
(பரி, 14: 101,102). 


4. தண்டப்படை (திருமாலின்‌ ஐந்துபடைகளுள்‌ 
ஒன்று) *சினமிக்க தண்‌ டினை-தண்‌ டப்படையினை- 
திருமால்‌ ஏந்தியுள்ளார்‌ (பரி. 15:௧8), 


தண்டுறையூரன்‌ - தண்ணிய நீர்த்துறையையுடைய ஊரன்‌ 


(தலைவன்‌). 'முழவோடு மகிழ்ச்சி மிகுமாறு 
யாங்கள்‌ கூத்தாட அதனைக்‌ காண்பதற்குத்‌ 
தண்டுறையூரனாகிய தலைவன்‌ வந்தனன்‌; 
அவ்வளவிற்கே அவன்‌ பெண்டிர்‌, ஒழியாது 
என்னை இகழ்வர்‌' எனப்‌ பரத்தை தலைமகள்‌ 
பாங்காயினார்‌ கேட்பக்‌ கூறினாள்‌ (அகம்‌. 76:1-6). 
“பாண்மகள்‌ தான்‌ பிடித்த்‌ வரால்‌ மீனைக்‌ கள்‌ 
ளுண்டு களித்திருக்கும்‌ தன்‌ தந்தைக்கு வஞ்சிமர 


கண்டுறையூரன்‌ 


விறகினால்‌ சுட்டு உண்பிக்கும்‌ தண்டுறை 
யூரனாகிய தலைவனது பெணமரா்‌, எம்மை இகழ்ந 
துரைப்பர்‌ ஏனறு கூறுவர்‌; யாம்‌ அவா சேரிக 
கண்‌ செலவேமாயின அவர்‌ துன்புறுவர்‌' எனப்‌ 
பரத்தை தலைவி பாங்காயினரா கேட்பக்‌ கூறினாள்‌ 
(அகம்‌, 216). (காஞ்சி மரததின நிழலில வெண 
மணலைக்‌ குவித்துத தமர்‌ வளம்‌ பாடிக கரும்‌ 
பாகிய உலக்கையால மகளிர்‌ குற்றுங்கால்‌ இறால 
மீனைத்‌ தினற சிரற்பறவை மருதக்கிளையிற 
செனறு துயிலும்‌ தண்டுறை ஊர, நும்மை யொதத 
பெரியோரிடததுப பொய்யோடு கூடிய கூறறுக்கள்‌ 
தோனறுமாயின இவ்வுலகின்கண மெய எங்கு உள 
தாகும்‌” என்று தோழி தலைவனை வினவினாள்‌ 
(அகம. 286:1-7, 16-17), “பிரபபங்‌ கொடியின 
பழததைக குளத்திலுள்ள கெணடைமீன்‌ கவ்வும்‌ 
தண்டுறையூரனாகிய தலைவனுக்குரிய மனைவி 
யாக நீ இருப்பின நின்‌ உள்ளததில துன்பம்‌ பல 
வாகுக' எனத்‌ தலைவி, தலைவன்‌ வாயில்‌ வேண்டி 
வநதபோது தனனெஞ்சிற்குக கூறினாள்‌ (குறு. 91: 
1-4). *ஆம்பற்பூவையுடைய தணடுறையூரனாகிய 
தலைவன்‌, என கூந்தலைப்‌ பறறி யீர்த்து என 
கைவளையலைக கழற்றிக கோடலினாகிய பூச 
லாலே சினவிய முகததையுடையேனாய இதனை 
நின்‌ மனையோட்கு உரைப்பன்‌ எனறவுடன, அவன 
வருந்திய வருதத நிலையை உள்ளுநதோறும 
நகுவேன” எனப பரததை கூறினாள்‌ (நற்‌. 100. 1-7, 
12). *கொககு வநதிறுதததனால்‌ உதிர்நத தீம 
பழம்‌, ஆம்பலமிகக நீ£நிலையில துடுமென வீழும்‌ 
தணடுழையூரனாகிய தலைவணனின அமையாத 
பரததைமையைப புலவாதே எனறு கூறுவை, 
எனது ' நனமனையின்கண . விருநதினரைப பேணு 
தலின சையொழியாமையால்‌ அவனை எதிர்பபடப 
பெறறிலேன்‌, அதனாலே அவனைப்‌ புலவேன்‌" 
என்று தலைவி தோழியிடம்‌ கூறினாள்‌ (நற்‌, 280: 
3-10). 'காறறு மோதுதலான ஆமபல்‌ குவிந்து 
தாமரை மலரிடதது வநது சாயந்து வணங்கி 
நிறகும்‌ தணடுறையூரன, சிறுவளையுடைய இவட்கு 
விலையெனத்‌ ' தனபெருந்தேரை எம முன றிலின 
குண நிறுததிச சென றனன' எனக காமககிழத்தி 
யின தோழியாகிய விறலி பாணனிடம்‌ கூறி 
னாள்‌ (தத 3500:3-6), யாம்‌ தலைவரைக்‌ கூடுதற 
குத தத்திபபாடு உடையேமலலேம ஆதலின 
தின தணடுறையூரனைக்‌ கொண்டு செலவாயாக' 
என்று தோழி பரணனிடம்‌ வாயில்‌ மறுத்துக்‌ 
கூறினாள்‌ (நற்‌. 880:8,9), “கருங்குவளை மலரோடு 
புலலிய நெய்தல மலரும்‌ ஒப்பாக மலரும்‌ தண்டுறை 
யூரனின்‌ கேணமை நாள்தோறும்‌ பெருகிச்‌ றப 
படைவதாக எனப்‌ பெரிதும்‌ விரும்பினோம்‌' எனத்‌ 


239 


தண்டுறையூரன்‌ 


தோழி தலைவனிடம்‌ உரைத்தாள்‌ (ஐங்‌. 8.4-6), 
முதலைப்‌ போத்தானது தனனோடு ஒருங்கு வாமும 
மீனைத்‌ தின்னுதற்டெனான தண்டுறையூரனாகிய 
தலைவனது தேர்‌ தம்‌ முனறிலில்‌ வந்து நிற்கத 
தோழி பெரிதும்‌ விரும்பினான்‌ (தக்‌, ச-4-௪). “நீர்‌ 
நிலைக்கண முகைந்த தாமரையையுடைய தண்‌ 
டுறையூரன விரைந்து வரைநதுகொள்க எனறும்‌ 
எந்தையும்‌ மகட்கொடை நேர்வானாக எனறும்‌ 
விரும்பினோம்‌' எனததோழி தலைவனிடம்‌ கூ றி 
னாள்‌ (ஐங்‌, 6:4-6). *மருதமரததினகண குருகுகள்‌ 
தமமினததோடு இனிதிருததறகடனான தணடுறை 
யூரன்‌ தலைவியை வரைநது கொணடு செலவா 
னாக எனத்‌ தோழி விருமபினாள்‌ (ஐங. 7:4-8). 
“கயல்மீனை இரையாகத தோநதுணட நாரைகள்‌ 
நெறபோர்வின்கண உறையும தணடுறையூரனாயெ 
தலைவனது கேண்மை அமபலள்வும ஆகாதொழிக* 
எனத தோழி விரும்பினாள்‌. (தங. 9:4-6), பூத்து 
மணங்கமழும மாமரப பொழிலையும்‌ புலால 
நாறும சிறு மீனகளையும உடைய தண்டுறை 
யூரனாகிய தலைவன தலைவியைத தனனோடு 
கொண்டு செலவானாக எனத்‌ தோழி விழைநதாள்‌ 
(ஐங்‌. 10:46). அடைகரையிலுள்ள வேழம வெண்‌ 
பூசுகளை வழங்கும தணடுறையூரனாகிய தலை 
வனின பரததையர்‌ ஊர்துஞசும்‌ நடுயாமததும்‌ 
துயிலறியலா எனறு தலைவி கூறினான்‌ (ஐய, 18). 
*முள்ளிச்செடி நீணடு வளர்ந்துள்ள நீர நிலை 
யிலுள்ள நணடு ஆமபலின தணடினை அறுக்கும 
தணடுறையூரனாகிய தலைவன தெளிவிபபவும்‌ 
நின உண்கண்‌ பசபபது ஏனோ' என்று தோழி 
தலைவியை வினவினாள்‌ (ஐங்‌, 33). * நும்‌ மூரின 
கண வாழும்‌ பரததைமகளிர்‌ எல்லாம்‌ தணடுறை 
யூரனின்‌ பெணடுகளே எனறு உலகம நினனை 
மீக்கூறும்‌ பொருட்டு என்னை மெல்லப்‌ பிரிநது 
ஓழுகககடவை” என்று தலைவி தலைவனிடம்‌ 
ஊடிக்‌ கூறினாள்‌ (ஐங்‌ 85). “வண்டுகள்‌ உறை 
தலை விருமபுவதறகுக்‌ காரணமான வளம்மிகக 
தறுமலா நிறைநதபொயகைகளையுடைய தணடுை ற 
சூரனை யாம எப்பொழுதும்‌ எம்மிலலதஇறகே 
வருமாறு செயதலை விருமபுனெறோம என று 
எநதமககையர்‌ புறங்கூறுவா” எனறு பரததை 
தலைமகள பாங்காயினார கேட்பக கூறினாள 
(ஐங. 8831-3), “வயலிடத்து செதநெலலிடையே 
பூத்த தாமரையைச செந்நெல்‌ முதல்‌ சாயத்து அதன 
இதழையுறும்படி வளர்ந்துள்ள அழகியகழனிகளை 
யுடைய தணடுறையூரனே, பரததையரிடததே 
அணிநத “அணியுடன இவ்விடததே வந்து எம்‌ 
புதலவனைக கொள்ளாத” எனத்‌ தலைவிபரத்தை 
மைத தலைவனிடம அடிக்‌ கூறினாள்‌ (கலி, 79.1-7), 


தண்டை 240 தண்ணந்துறைவன்‌ 


தண்டை - காலில்‌ அணி8ன்ற அணிவகை, *ஒருகை இலைகளை ஒண்டொடி மகளிர்‌ இழையணிக்குப்‌ 


முகன (விநாயகன )தம்பியே, நினனுடையதணடை- பயன படுமாறு கூட்டுவர்‌ (நற. 391:8-5). 
காலணி - யணிநத திருவடியையே எபபொழுதும்‌ 
நமபிக கை தொழுவேம்‌' என அடியார்‌ செவ்‌ தண்ணந்துறைவர்‌ - குளிர்ந்த அழகிய துறையையுடைய 
வேளை வாழ்ததினா (முரு. வெ. 2:8-4), தலைவர்‌, *பறவைகளும ஒலிததன; மலர்களும்‌ 
கூம்பின; கானலும்‌ தனிமையுடைய தாயிற்று; 
தண்ணகம்‌ - குளிந்த உள்ளிடம்‌. செநநெறகளை வானமும்‌ பகல்‌ கழியப்‌ பொலி விழந்தது; இந்த 
யுடைய வயலில்‌ நெறகதிர்களைககொண்ட களவன்‌ வருததந்தரும என நிலைமையை, தண்ணியவாய்‌ 
தணணகததையுடைய - குளிர்ந்த உள்ளிடத்‌ மணங்கமழும்‌ ஞாழல்கள்‌ மிகக தண்ணந்‌ துறை 
தையுடைய - மணவளையுள்‌ செல்லும்‌ (ஐ. 27: வராகிய தலைவாககு உரைப்பாரைப்‌ பெறறநால்‌ 
1,2). நணடினது தணணகததையுடைய மண்‌ இனிமேலும்‌ உயிரோடு இருப்பேனாவேன்‌” எனத்‌ 
வளை நிறையும்படி நெலலின பூ உதிரும்‌ (ஐங்‌. 2௪ தலைவி தோழியிடம கூறினாள்‌ (குறு. 10). 
1-3). 
தண்ணந்துறைவன - குளிர்ந்த ௮ழகய துறையையுடைய 
தண்ணடை - 1. மருதநிலத்தூர்‌, “கதிர்கள்‌ பினனிக்‌ தலைவன. *நெயதற பூவானது கழியின்கண்‌ 
கொணடசையும்‌ நெறகழனிகளையுடைய தண வெள்ளம்‌ மிகுநதோறும கயததில்‌ மூழ்கும்‌ மகளிரின 
ணடைகளை - மருதநிலததூர்களை - முனனே கணகளைப போல தோனறும்‌ தண்ணநதுறை 
இரவலர்ககுக்‌ கொடுதது ஒழிந்ததனால்‌ வறுமை வனாகிய தலைவனது கொடுமையை நம்முனனே 
யுறற இரவலர்த தலைவனுக்கு எஞ்சிநினற சொலலுதற்கு நாணமுறறுத்‌ தலைவி கரநத சொற 
கரம்பைச சீறூரை நல்கினன என்று சானறோர்‌ களைச்‌ சொலலுகினறாள்‌, எனத்‌ தோழி தலை 
புகழந்ததைக கேட்டுக்‌ குருசிலாகிய தலைவன வனிடம்‌ கூறி வாயில்‌ நேர்நதாள்‌ (குறு. 9:4-4)* 
நாணித்‌ தலைகுனிநதான (பறம. 285:14-17). பொய்‌ “அலைகள்‌ தோயப பெற்ற வளைந்த மரக 
கைககண்‌ கிளர்நதெழுந்த வாளைமீன நெடுமனை கிளையில்‌ நாரை தங்கியிருககும்‌ தணணந்துறை 
யின்‌ புறததே நிறுததபபட்ட நெற்கூட்டிடததே வனாகிய தலைவனோடு என்‌ பெண்மை நலன 
விழுந்து புரளும தணணடைகளைப்‌ பரிசிலாகப எனனை விட்டு இடம்‌ பெயர்நது சென்றது” 
பெறுவதினும போர்ககளததே பட்டுத்‌ துறககம்‌ என தீ தலைவி கூறினாள (குறு, 1854-7). (புனனைக்‌ 
புகுந்து மாசில மகளிரை மணநது இனபம்‌ களையிலிருநத நாரை சுழியிடத்துச்‌ சிறு 
நுகர்வதையே மறவர்‌ விரும்புவர்‌ (புறம்‌. மீனை முனையின வயலிலுள்ள நெய்தலை 
287:7-12),  நீரினகண்‌ இருத்தலை விரும்பும்‌ நெறகதிரோடு விரும்பும்‌ தணணநதுறைவனாகிய 
எருமை தணணடையில்‌ வாழும்‌ (புறம. 29731). தலைவனைக்‌ கணடால கடுஞ்சொற்களைக்‌ கூறி 
'சிறூார்களைப புரவாகக்‌ கொள்ளுதலை இவ்‌ இடித்துரைத்தலைக்‌ காப்பாயாக” எனத்‌ தலைவி 
விடத்து வேண்டேம்‌; நீர்த்‌ துறையிலிருககும்‌ புதல்‌ தோழியிடம்‌ கூறினாள்‌ (குறு 296). 'அடும்பின 
களைப்‌ பொருநதிக கம்புட்‌ கோழி முட்டைகளை மலரைச்‌ சிதைத்து மீனை அருநதும்‌ நாரை தங்கி 
ஈனும்‌ தணணடைகளைப்‌ பெறுதலையே விரும்பு யீருககும்‌ மணல மேட்டையுடைய தணணந்துறை 
வேம்‌' எனறு போ£மறவர்‌ கூறினர்‌ (புறம்‌.897:4-8). வனை வளைத்து இழநத நம நலததைப்‌ பெறுவே 
பருத்தியை வேலியாக உடைய சீறூர்‌ மன்னினன்‌ மெனறு கூறுதினறாய; அவ்வாறு கொள்வே 
குதிரைகள்‌ தானைததிரளைப பிளநது செனறு மாயினும்‌ கொடுதததைத்‌ தா எனறு கூறுதலினும்‌ 
போரைச்‌ செயய, தண்ணடைகளையுடைய பெரு இன்னுயிரை இழபபது இனனாமையுடையதனறு, 
வேநதாகளின தாரணிந்த குதிரைகள்‌ போக ஆதலின்‌ அது கருதிலேன' என்று தலைவி தோழி 
கஞ்சிப பினனிட்டு நின றன (புறம்‌. 299). நெருப்புப்‌ யிடம கூறினாள்‌ (குறு, 349).  'ிவண்மணல்‌ 
போன்ற பல மலர்களை மாறுபட வைத்து நெல பரவிய சோலையையுடைய தணணந்துறைவனா 
லரிஞர்‌ கட்டிய நெறகட்டினைக்‌ களமர்‌ களந்தோ கிய தலைவன்‌ என்னைப்‌ பிரியாத முன்காலததில்‌ 
றும்‌ கொணடு போகும்‌ தண்ணடைகள்‌ சூழ்ந்தது மகளிர்‌ இழையணி கூட்டும மாலைக காலததை 
கொடிகள்‌ அசையும எயில (அகம்‌. 8411-14), அறிவேன்‌; அம்மாலைக காலம பெரிய துனபத 
தோடு தனிமையையுடைய தாதலை அப்பொழுது 
2. மலைப்பசசை, பொதும்பில்‌ படாநத ஈரிய கொடி அறியேன' எனத்‌ தலைவலி தோழியிடம்‌ கூறினாள்‌ 
யை மேயநத எருமைமாடு அக்கொடியினின்று தின்‌ (குறு, 386). உமணர்‌ போட்டுச சென்ற முறிநத 


றொழிதத தணணடையின - மலைப்‌ பசசையின்‌ - வண்டியின பழைய பாரின்கண்‌ வெண்ணாரை 


தண்ணியள்‌ 


முட்டையை ஈனும்‌ தண்ணந்துறைவனாகிய தலை 
வன்‌ நம்மோடு முன்னை நாளில்‌ தொடுதத மாலை 
நினக்குச சூட்ட அதனைக்‌ கணணால்‌ அறியக்‌ 
டெந்ததன்‌ றிப பிறிதொனறனை இவ்வூர்‌ அறிந்த 
தில்லை' எனத்‌ தலைவிக்குத கோழி கூறினாள்‌ 
(தற்‌ 138:3-11). “புனனையினது பெருங்கிளையில்‌ 
புதுவதாக வந்து தங்கிய வெண்குருகு நரலும்‌ 
கண்ணநதுறைவனாகிய தலைவனின தூதோடு 
வந்த பாண” எனப்‌ பாணன்‌ விளிசுகப்பெறுவான 
(தற்‌. 167:1-8). *நாரையினால்‌ நலன்‌ உண்ணப 
பட்ட பேடை கழிககரையிலே சிறுமீனை உண்‌ 
ணாது கைதைக்‌ களையினகண்ணே புலம்போடு 
வதியும தண்ணநதுறைவனாகிய தலைவனின்‌ தோ, 
முன்பு நம்‌ கணணாலேனும்‌ காணுமாறு பொருநதி 
இருந்தது, இபபொழுது அதுவும்‌ கழிந்ததே' எனத 
தலைவியின இச்செறிப்பினைச சிறைப்புறமாகத்‌ 
தோழி உரைததாள்‌ (தற்‌. 1782-7), “அரும்புகள்‌ 
மலர்கின்ற புன்னை ஓங்கிய சோலையையுடைய 
தண்ணந்துறைவனாகிய தலைவனது மார்பைநிலை 
யாகப்‌ பெறத தக்க தனமையடையேமானாலும 
அது உரியதேயாகும்‌' என்று தலைவி தோழியிடம 
உரைத்தாள்‌ (நற்‌. 887:7-2), “பரவுதல்‌ கொணட 
கடல்நீரினையுடைய தண்ணந்துறைவனாகிய தலை 
வனுக்கு அயலார்‌ தூற்றும்‌ பழியுண்டு; (அப்பழி 
தேராதவாறு) நம்‌ நோயைப புறத்தார்க்குப்‌ புலனா 
காதவாறு கரத்தல்‌ வேண்டும்‌' எனறு தலைவி 
தோழியிடம கூறினாள்‌ (தற்‌. 382:8%9). கடலினது 
அலை கொணர்நது வீசிய முத்தம்‌ வெண்மணல்‌ 
மீது கடந்து மிளிரும்‌ தண்ணநதுறைவனாகிய 
தலைவன மகட்பேசி வநதிடத்‌ தலைவியின நுதல்‌ 
பொன்னினும்‌ சிவநது ஒளி வீசியது (ஐங்‌, 105). 
நுண்மணல செறிநத நீரடையின்கண்‌ தலைவி 
யோடு விளையாடடயர்நத தணணந்துறைவன்‌ 
அன்னையின அரிய காவலிடத்தும்‌ வநது நிற்பானா 
யினான்‌ (ஐங்‌. 118). *தலைவி அல்குலின நுண்வரி 
வாடும்படி அவள்‌ பால்‌ வாராது அவளைக்‌ கைவிடு 
கின்ற தணணந்துறைவனே, நீ தகுதியுடையை 
யல்லை என்று தோழி தலைவனிடம கூறினாள்‌ 
(கலி. 125:17- 19), 


தண்ணியள்‌ - குளிர்ந்த தன்மையுடையவன்‌. ஆம்பல்‌ 
மலரைக காட்டிலும்‌ தண்ணியள்‌ - குளிந்த 
தனமையுடையவள்‌ - தலைவி (குறு. 84.5). மாரிக்‌ 
காலத்தில்‌ மலரும்‌ பிச்சியரும்புகளைப்‌ பனங்குடை 
யில்‌ வைத்து மூடிப பெருமழை பெய்த விடியற்‌ 
காலத்தே திறநதாற்‌ போனற நறுந தண்ணியள்‌ 
தலைவி (குறு, 168:1-4). தலைவி, பொதியில மலை 
யில்‌ தெய்வங்களையுடைய அடுககத்தில்‌ வளர்ந்த 


தண்ணுமை 


சநதனததைப போலத தண்ணியன (குறு 376 1-3). 
தலைவி, பொய்கைப பூவினும நறுநதணணியள்‌ 
(ஐங்‌, 96.4). 


தண்ணியன்‌ - குளிர்ந்த தன்மையுடையவன்‌, சுரத்‌ 


இடையே மேகம்‌ எழுந்து உலவிக கார்ப்பருவததை 
உரைத்ததெனத்‌ தலைவன தன்‌ மார்பிலுள்ள 
குறும்புள்ளிகளமைந்த சநதனத்தைக காட்டிலும்‌ 
தண்ணியனாய - குளிர்தத தன்மையுடையனாய்‌ 
- தலைவியை ஆற்றுவிகசு மீண்டனன (நற்‌, 894: 
7-9) 


தண்ணீர்‌ - குளிர்ந்த நீர்‌. சிறுதுவலைகளை வாடைக்‌ 


காற்று எங்கும்‌ பரப்புதலின இளையரும்‌ முதியரும்‌ 
குடததின்கண்‌ உள்ள தணணீரை - குளி£நத நீரை 
- குடியாராயத்‌ தூபமூடடியிலுளள நெருப்பின 
வெம்மையை நுகர்நதனா (நெடு, 64-66]. 'செதநெற 
சோறும நெய்யுமாகிய ஒரு வீட்டிலிடும்‌ பிசசையை 
ஆர மாந்தி அறசிரச்‌ காலததிறகுரிய வெப்பத்தை 
யுடைய தண்ணீரைச்‌ செபபில பெறறு உணபா 
யாக' எனத தோழி அறிவரிடம்‌ கூறினாள்‌ (குறு. 
377:2-8). “ஈஙகையருமபும அதிரல்‌ மலரும மணல 
மேட்டில உதிர்ந்து மானகளின குளம்புகளினால்‌ 
மிதிபடுகையினாலே அவற்றிலிருநது தெளிநத நீ£ 
வெள்ளியை உருகசச சாயத்தாற போல வடியும்‌ 
தண்ணீரைப்‌ பெறறு நினற கூதிர்பபருவம, வநதி 
றுத்தது; ஆதலின்‌ நீ நீங்காதுறைவாயாக' எனத 
தோழி தலைவனிடம்‌ கூறினாள்‌ (நற. 124.4-9), 
மறவர்தம பாலை நிலத்தில்‌ அம்புபடடு வருநதி 
உடல சுருங்கி உலர்சசியால வாடுகினற வழிபபோ 
வாரது நாவின தணணீா பெறாத வருததததை 
அவா கண்ணீர்‌ வீழந்து நனைததுப்‌ போககும 
(சலி. 6. 3-6). 


தண்ணுமை - (தோலினால்‌ ஆகிய இசைக்கருவி) 1. 


போர்க்களத்தில்‌ முழக்கும்‌ பறை, மனறின்கண 
தூங்கும்‌ பிணிபபுற்ற தணணுமையில்‌, காறறெறி 
தலின அதன்‌ கண்ணிடதது இருநது எழுநத 
ஒலியைக்‌ கேட்பின மறத்தலைவன்‌ போரென்‌ 
மகிழும்‌ (புறம்‌. 89: 7-9), மறம பொருநதிய 
லீரரைப்‌ போருக்கழைக்கும்‌ பொருட்டு ஒலிககும 
அரித்த குரலையுடைய தணணுமை ஓசையைக்‌ 
கேட்ட மறவா வெற்றிதரு வேடகையராயப 
போர்ககெழுவா (பறம. 270:9-10). புலையன்‌ 
இசைககும, தோலை மடிததுப்‌ போர்தத வாயை 
யுடைய தண்ணுமை, *பாசறையிடத்தே மறவர்‌ 
போர்பபூவைத தரும பொழுது இபபொழுது' 
என்று ஓலிககும்‌ (பறம. 2899-10). பகைவர்‌ 


தலாணுமை 


பொரூட்டுப பூககொள்ளுமாறு முழங்கும்‌ ஏவுதலை 
யுடைய தண்ணுமை, போககெழாத நாணுடைய 


மாககடகு இரங்கும்‌ (புறம. 293.1-3). மாமி 
சததையுடைய அமபு கிழிதத கரிய கணணை 
யுடைய தணணுமை வாசித்தல்‌ வல்லவர்‌ 
இளையர்‌ (பதி, 1:33,34). தோலால்‌ போர்த்த 


வுற்ற தண்ணுமை, ஒலிததல மிககு மறவரைப 
படையையுறறுப போர்‌ செயக என்று சொலலும 
(பதி, 84:15), ‘வேட்டம்‌ புரியும களவருடையதும்‌ 
வாரினை இழுததுக்‌ கடடிய கணணினையுடையதும்‌ 
ஏறுகளைக கொள்ளுங்கால அடிக்கக கூடியது 
மாகிய தணணுமையின ஒலியினைக கேட்டு வருநதி 
னளோ' என மகட்போககிய செவிலி வருநதினாள்‌ 
(அசும, 63:17-19). சுடுஙகண மறவரது காட்டரண 
களில எழுந்த தண்ணுமையின அகன்ற கணணி 
னினறெழும ஒலி, அருஞ்சுரம செலவே நெஞ்சு 
நடுக்குற ஒலிக்கும்‌ (அகம. 87:7-9). பாணடியன்‌ 
போரில அடுநதோறும்‌ பாணன்‌ தணணுமை அடிப 
பான (அகம. 106 10-19). வெற்றியாகிய செலவம்‌ 
உடையேரககுப புகழ நிலைபெறும எனறு 
கூறித தண்ணுமை முழககுடன அரசன அளிக்கும்‌ 
பூககோளினை ஏலாது தவிர்த்துத தலைவன 
தலைவிபால்‌ விரைநதான (அகம, 174:8-5), இறு 
குடி மறவர்களது ஏறுகொள்ளும தண்ணுமை ஒலி 
கேட்டுப்‌ பருநது தன பெருஞசிறகினை விரிததுக 
கானததில பறநதேகும (அகம, 297:16,17), *'வணிகர்‌ 
கூடடம வநது அடை நததெனப பகைப புலததே 
கொள்ளும்‌ பகை போல நெடுவேலை ஏநதிக்‌ 
காவற்‌ காட்டினிடத்தே வந்து பெயரும்‌ ஆறவைப 
போரது தணணுமையின ஒலியையும்‌ கேடபீராக” 
எனறு கூறிய இடைச சுரததார்‌ காதலரின செல 
வினை விலககினர்‌ (குறு, 390:3-5), தெளிநத 
ஒசையையுடையதும்‌ இடமகன்‌ ற தோலை மடிததுப்‌ 
போத்த வாயையுடையதுமாகிய தண்ணுமை 
ஒலிபபப பொதுவினையினை (நாடுகாவல முதலி 
யன) உடைய தலைவன தேரினைச செலுததிச்‌ 
செனறான (நற. 130:1-4). புதியரின வருதிறம 
நோககிச்‌ செயிர்‌ நோக்கு ஆடவர்‌ எழுபபிய, 
தோலை மடிததுப்‌ போர்தத வாயையுடைய 
தணணுமையின ஓசையைக்‌ கேட்டுப்‌ பருநதின 
சேவல அஞ்சித தன சுறறத்திடத்துப்‌ பெயரும (நற. 
298:1-4), 


2. நெல்லரிகணை (நெலலறுக்குமுன்‌ உழவர்‌ முழக்‌ 
கும்‌ பறை). வெண்ணெல அரியுநரின்‌ தணணுமை- 
நெலலரி கணை - ஓசையை வெருவி மடலில கட்டி 
யிருநத தேன கூட்டிலிருந்த தேனீசுகள்‌ இரிந 
தோடின ரபுறம, 848.1,2). கழனி உழவா இசைக 


தண்பணை - மருதநீலம்‌. 


தண்பணை 


கும்‌ தண்ணுமை ஓசையைப்‌ பழனத்திலுள்ள மயில்‌ 
கள்‌ மேகததின ஓசையென்று கருதி ஆடும்‌ (பஜ, 
90:41,42). *வெணணெல்‌ அரியுநரின்‌ தண்ணுமை 
ஒலியினை வெருவிய எருமைக்‌ கடா நுமமேல்‌ 
விரைந்து வரும்‌ வரவினைப்‌ பேணிச்‌ செலவீராக” 
எனக கூத்தர்‌ அறிவுறுத்தப பெறறனர்‌ (மலை. 
471,473). வெண்ணெலலை அரிவோரது பின நின 
ஜறொலிககும தண்ணுமை ஓலியினைக கேட்டஞ்சிய 
நாரை, கொமபு போல்‌ ஒலிததுப பனைமடலகத்தே 
தங்கும (அகம. 40.12-16). வெண்ணெல்‌ அரிவோரது 
தணணுமை ஓலி, பொய்கையில்‌ பொருநதிய 
பறவைகளை ஓட்டும்‌ (அகம, 204:10,11), வெண 
ணெல அரியுநரின தணணுமைசகு அஞ்சிய கழனியி 
லுளள புள்ளினமெல்லாம இரிநதோடிச்‌ செறித 
லால்‌ மருதமரத்திலுள்ள பூங்கொத்துக்கள்‌ உதாந 
தன (நற்‌. 880:1-2), 

3. முழவு/மத்தளம்‌. காளையாகிய தலைவன்‌, பகை 
வெனறு, தோலை மடிததுப போர்த்த வாயை 
யுடைய தணணுமை - முழவு - நடுவே ஒலிபப 
இடததோளை ஓசசி வலபபககத்திலே வளைநது 
மகிழச்சியுடன்‌ ஆடுவான்‌ (பெரு. 158-147) “பரத்‌ 
தையரின்‌ தாய்மாரை எய்தி, பாணன கையிடதத 
தாகிய, பெரிதாக ஓலிததலையுடைய தணணுமை 
வாசசியம்‌ போல உள்ளே யாதுமிலலாத ஒரு மேற 
போர்வையுடைய சொற்களைச சொலலுனெறி 
லையோ' எனத தோழி விறலியை வினவினாள்‌ 
(நற 810:7-11), மேகம்‌ குன்றைச்‌ சூழ்நது மழை 
பெய்த பொழுதில்‌, புலையனது அகனற வாயை 
யுடைய தணணுமையின்‌ கணணில மோதுதலான 
எழுநத ஓசைபோன்ற ஒலியோடு அருவி இழிதரும 
(நற. 347:4-7). தட்டைத்‌ தணணுமை (இதற்குக்‌ 
*கிளிகடி கருவியான மூஙகில' எனப்‌ பொருள்‌ 
கொள்வா உ.வே. சா; தட்டை வேறாகவும்‌ 
தண்ணுமை வேறாகவும்‌ பொருள்‌ கொள்வர்‌ 
போ. வே. சோ; தட்டைத தணணுமை - காண்க) 
(தங. 215:3). “குரவைக்‌ கூததினுள்ளே பொதுவன 
தோளையும முறுவலாள்‌ மெனறோளீனையும்‌ 
கொண்டாடி ஏறுதழுவின புகழ பரந்தது; இனி 
மணஞ்‌ செயதறகுரிய தணணுமையைத்‌ தாளந 
தவறாது இசைபபராகளாக' என ஆயன தலைவ 
னாய ஏறுதழுவினமையைச சுறறததார்‌ கண்டு 
நின்று கூறினா (கலி, 102:34-29). புலலாங்குழலின 
இசையெழ, முழவு, மத்தரி, தடாரி, தண்ணுமை 
மகுளி ஆகிய இவறறின தாளததை ஆடன்‌ 
மகளிர்தம கையால அளந்து நினறனர்‌ (பரி. 12: 
40-44), 


கரும்பாட்டும்‌ எந்திரம்‌ 


தண்பணை நாடு 


ஒலிககுமாயின்‌ அயலதாகிய நீர்நிலையிலுள்ள 
வாளைமீன்கள்‌ துள்ளிப்பாயம்‌ அழகிய இடத்தை 
யுடைய தண்பணையை - மருதநிலத்தை - ஆளும 
அரசர்‌ கண்ணுறக்கம்‌ கொள்ளாமைக்கு ஏதுவாகிய 
வேலையுடையவன்‌ தலைவன்‌ (புறம்‌. 388:7-10/ 
கொககின குஞ்சு, அடை கரையில்‌ மேயும்‌ மீன்களை 
மேயந்துண்ட பின்னர்‌ ஆரல்மீன்‌ முட்டைகளையும்‌ 
இருமீனின்‌ குஞ்சுகளையும்‌ தாயதரப பெற்றுண்‌ 
ணும்‌ தண்பணைக்கு உரிமையுடையவன்‌ தலைவி 
யின்‌ தந்தை (புறம. 848:7-11) பறையறைந்து 
உழவரை வருவிதது மிக்கு வரும்‌ புனலை அடைபப 
வரும்‌ நீர்‌ விளையாட்டினகண எழும்‌ ஆரவாரத்‌ 
தால விற்பயிற்சி செய்வாரது ஆரவாரத்தை 
அடக்குபவரும்‌ திரண்டு கூடி மகிழும புதுவருவா 
யுடைய பகைவர்‌ நாட்டுத தண்பணைகளைப்‌ பல்‌ 
யானைச்‌ செல்கெழு குட்டுவன சீறினன்‌ ஆதலின 
அவை பெரும்‌ பாழாயின (பதி, 33: 28௯51,38) 
காவிரிப்‌ படப்பை நனனாடாகிய சோழ நாடு, 
உழவர்‌ தண்ணுமை வாசித்தால்‌ பழனதது மயில்‌ 
கள்‌ அவ்வோசையை மேக முழக்கம்‌ என்றெண்ணி 
ஆடவும்‌, நீராடுவோரது முழக்கத்துடன கலநது 
போர்வீரரின தடாரிபபறை ஒலிககவும்‌, உணவு 
மிக்க நல்லில்களில்‌ ஏறுகள்‌ ஒன்றோடொனறு 
எதிரெதிர்‌ முழங்கவும்‌ கூடிய செழுமையான பல 
கொழுத்த தண்பணைகளை உடையது (பதி, 90: 
41 47). நீர்‌ மிக்க தண்பணை சூழ்நத குடியிருப 
புககள்‌ பொருந்திய பல ஊாதிகளையுடையது 
நாடு (யொரு, 168-170), தும்பிகள்‌ சீகாமரம்‌ 
என்னும்‌ பண்ணைப்‌ பாடுனெற தண்பணை 
சூழநத குடியிருப்பினையுடையது குணபுலம்‌ (ஈறு. 
76-79). கழனிகளில்‌ விளைநத நெலலினை அறுதத 
வினைஞர்‌ நெறகதிர்களைக்‌ களங்களில்‌ போராக 


விட்டுக்‌ சுடாவீட்டு வைககோலையும்‌ கூளத்தையும்‌ , 


நெலலினினறும்‌ நீக்கிக்‌ மேலைககாறறில்‌ தூற்றின 
பொலி செம்பொன்‌ மலை (மேருமலை) போலச்‌ 
சிறககத்‌ தோன்றும தணபணை சூழந்த குடியிருப்‌ 
புககள்‌ பலஉள (பெரு, 228-242), பாண்டிய 
நாட்டின்‌ ஒருபககத்தே மருத நிலத்தைச்‌ சார்ந்த 
தணபணைகள்‌ சூழந்திருந்தன (மது. 270). கரும்பு 
களுடனே செநநெல்லும்‌ வளர்ந்து குவளையோடு 
நெய்தலும மயங்கி முதலைகள்‌ செருகதித்‌ திரிநத 
இடம்‌ அகன்ற பொயகைகளை உடைய தண 
பணைகள்‌ (பட்‌, 239-242), 


தண்பணை நாடு - மருத நிலத்தையுடைய நாடு. தண்‌ 
பணை நாடு - மருத நிலத்தையுடைய நாடு-குயச 
சிறார்‌ கலம்‌ வனைதற்குத தோக்காலில்‌ வைத்த 
பசுமண்‌ திரள்‌ போல நலஙகிள்ளியின்‌ கருத்திற்‌ 


243 


தண்பணையூர்‌ - 


தண்மை - 1, குளிர்சசி, ஆடல்‌ மகளிர்‌, 


தண்வளி 


கொண்ட முடிவை உடைதது (புறம. 32). காஞ்ரி 
மரத்தினையும அறுகுகளையும்‌ மென்மை வாய்ந்த 
விளை நிலங்களையும பொழிலகளையும்‌ இடைச்‌ 
சேரிகளையும உடையது நனனனது தண்பணை 
நாடு (மலை 449-454). 


மருதநிலத்தூர்‌. மகண்மறுததல 
காரணமாக நிகழும்‌ போரின்‌ விளைவாக, நன 
செய்‌ வயல்கள்‌ பொருந்திய தண்‌ பணையூர்‌- மருத 
நிலத்தூர்‌ - களிறு பொரக கலங்கிய கயம போலப்‌ 
பெருங்கவினை இழக்கும்‌ போலும எனப்‌ பரணர்‌ 
இரங்குவர்‌ (பறம. 341:17-19). 


தண்பதக்காலை - குளிர்ந்த செவ்வியையுடைய காலம்‌ 


(கார்‌ காலம்‌). வாவல பறவை, பகலில்‌ தான 
தங்கியிருநத முதுமரம்‌ தனித்திட்பபோக, கொடி 
யின மீது அருமபுகள்‌ வாய்‌ திறநது மலர்நரு 
முல்லை மணமகள்‌ கூநதல்‌ . போல மணந்து 
வண்டினததைத்‌ தடுககும தணபதக்‌ காலையில- 
குளிர்ந்த செவவியையுடைய காலததில்‌-தலைவர்‌ 
ஈண்டு வரினும வாரா ஆயினும்‌ அவா செனற 
இடம்‌ அவர்க்கு இனியது போலும எனக கூறித 
தலைவி வருநதினாள்‌ (அகம, 2442-8), 


பாடலைப்‌ 
பாடவேண்டித்‌ தணமையாலே - குவிர்சசியாலே- 
தன்‌ நிலை குலைநத நரம்பினை முலை வெமமை 
யால்‌ ஓறறி யாழைப பண நிறகும முறையிலே 
நிறுத்துவா (நெடு. 67-70), யானை தன தடக்கை 
வேதலை அஞ்சி நிலததைத தொட்டுச செலலாத 
வெயிலால்‌ உலர்நத சோலையிலுள்ள மூங்கிலை 
உயர்நத சுரததிடையேயுளள அரிய வழியிடததும 
தலைவியின்‌ குணஙகள்‌ தணமை செயதன எனத 
தலைவன இடைச சுரத்தில்‌ தலைவியின குணங 
களை நினைநது வருததினான (தங. 227) உயாநத 
வெண்கொற்றக்‌ குடையினைத தமக்கு நிழல 
எனறு சேர்நதவாகட்குக சுதிரைச சொரியும 
மதியை யொத்த தணமையைச்‌ செயபவன தலை 
வன்‌ (கலி. 100:3,4). திருமாலின தண்மையும்‌ 
(அருட்பண்பும) மெனமையும திஙகளில உளளன 
(பரி, 4.26). 


2. அறம்‌, 'தண்மை - அறம்‌ - உடையாரிடததுத 
திருமால்‌ அருளும செமமையும்‌ உடையவராய 
விளங்குவா” (பரி, 4:49-51), 


தண்வளி - வாடைக்காறறு. பாண்டில்‌ விளக்கில்‌ எரி 


கின்ற பருத்த சுடர்‌, வடதிசைக்கணண தாயக 


தணக்கம்‌ 


தண்வளி - வாடைக்‌ காற்று - அடிக்குந்‌ தோறும்‌ 
அசைந்து தெற்கு நோக்கி எழுந்து தலை சாய்ந்து 
எரிந்தது (நெடு. 178-175), பெருந்‌ தெருவின்‌ 
கண்ணே பெய்கின்ற மழையோடு பொருந்திய 
தண்வளி, வாயிற்கதவிலுள்ள துளைகள்‌ தோறும்‌ 
அம்மழை நீரைக்‌ கொணர்ந்து தூவும்‌ (நற்‌. 188: 
3,4). 


தணக்கம்‌ - தாவர வகை. தலைவியும்‌ தோழியும்‌ 
பறித்துக்‌ குவித்த மலர்களுள்‌ பல பூக்களையுடைய 
தணக்கமும்‌ ஒன்றாகும்‌ (குறி. 88.) 


தணத்தல்‌ - பிரிதல்‌. “தலைவியின்‌ பருத்த தோள்‌ 
களைப்‌ பொருந்துதலும்‌ தணத்தலும்‌ - பிரிதலும்‌ - 
இல்லேம்‌; பிரிவேமாயின்‌ உயிர்‌ வாழ்தல்‌ அதனைக்‌ 
காட்டிலும்‌ இல்லேம்‌' எனத்‌ தலைவன்‌ பொருள்‌ 
கடைக்‌ கூட்டிய நெஞ்சிற்குக்‌ கூறினான்‌ (குறு. 
1685-7). 


தணந்தோர்‌ - பிரிந்தோர்‌. மயில்களின்‌ கூவும்‌ குரல்‌ 
கள்‌, தலைவியரை மணந்து தணந்தோரை - பிரிந்‌ 
தோரை - நோக்கி நீடன்மின்‌, மீண்டு வருக என 
அழைப்பவர்களுடைய சொற்களைப்‌ போன்றன 
(பரி, 14:8,9). 


தணப்பு - பிரிவு. “முன்பு நாம்‌ புலந்தாலும்‌ அவ்‌ 
விடத்துப்‌ பிரிதலை அஞ்சித்‌ தணப்பு அரும்‌- பிரிவு 
அரிய - காம இன்பத்தை அலைத்தும்‌ கொள்பவ 
ராகிய தலைவர்‌ இன்று வருவர்‌” எனத்‌ தோழி 
தலைவியிடம்‌ கூறினாள்‌ (குறு. 177:6,7). மயக்கமும்‌ 
நட்பும்‌ தணப்பும்‌ எனும்‌ இவற்றையுடைய காம 
மும்‌ கள்ளும்‌ உடன்‌ கலந்து, யாவரும்‌ பாராட்ட. 
மகளிர்‌ தம்‌ காதலரோடு நீராடும்படி கூட்டுவித்தல்‌ 
வையைக்கு இயல்பு (பரி. 20: 108-111). 


ததர்‌ - 1. கொத்து, முருக்கினுடைய நெடுங்கிளையி 
லுள்ள ததர்‌ - கொத்துக்கள்‌ - உடைய அரும்புகள்‌ 
வண்டினத்திற்குப்‌ பிணி அவிழ்ந்தன (று. 254,255). 


2. சுள்ளி, பாறையிடத்தே காய்ந்து ஒடக்கும்‌ 
ததர்‌-சுள்ளி-போ லும்‌ வெள்ளெ லும்புகள்‌ ஒட்டகத்‌ 
தின்‌ மிக்க பசியினைப்‌ போக்கும்‌ (அகம்‌. 845:17,18). 


3. செறிதல்‌/நெருங்குதல்‌, மடப்பிணை ததர்‌-செறி 
தல்‌-உடைய தழையை வெறுத்தது (அகம்‌. 23410). 
ததர்‌-செறிதல்‌ (அகம்‌, 289:2; 01:11; 39018; நற்‌. 
279:9; 299:2), 


4. சிதறுதல்‌ உதிர்தல்‌, தலைவன்‌ ததர்‌-சிதறுதல்‌* 


244 தந்‌ைத 


பட்ட சந்தனம்‌ அணிந்திருந்தான்‌ (கலி, 91:12). 
ததர்‌-சிதறுதல்‌ (பரி, 12:3). 


ததரல்‌ - 1, சுள்ளி, யாமரத்தின்‌ அடியை நீர்வர 
உரித்துக்‌ களிற்றியானை சுவைத்துப்‌ போட்ட 
சக்கையாகிய ததரல்‌-சுள்ளி - உமணர்‌ த மூட்டு 
தற்குத்‌ துரும்பாகப்‌ பயன்படும்‌ (அகம்‌, 257:14-17). 


2. மரப்பட்டை. ஆண்மான்‌ தன்‌ காலால்‌ உதைத்துப்‌ 
பசியைத்‌ தீர்த்துக்‌ கொள்ளும்‌ பொருட்டு வளைத்த 
பருத்த பெரிய ததரலை - மரப்பட்டையை-குட்டி 
உண்டபின்‌ எஞ்சினால்‌ தான்‌ உண்ணும்‌ (குறு, 
213:2-4). 


தந்தார்‌ - தாய்தந்தை. 'நும்மனைவியரோடும்‌ தந்தா 
ரோடும்‌ - தாய்‌ தந்தையரோடும்‌ - குழவிகளோடும்‌ 
சுற்றத்தோடும்‌ கூடி இருங்குன்றத்தைத்‌ தெய்வ 
மாக மதித்துத்‌ தொழுது சென்மின்‌' என அன்பர்‌ 
ஆற்றுப்‌ படுத்தப்‌ பெற்றனர்‌ (பரி, 15:45-48). 


தந்துமாறன்‌ - ஓர்‌ அரசன்‌. மாறன்‌ என்பது கொண்டு 
இவனைப்‌ பாண்டியர்‌ மரபின்னாகக்‌ கருதலாம்‌. 
இவனைப்பாண்டி வேந்தரது ஆணைவழி நின்ற 
தலைவருள்‌ ஒருவனாகக்‌ கூறுவர்‌ ஒளவை. து. 
ஆயினும்‌, இவனுக்கு அறவுரை கூறும்‌ சங்கவருண 
ரென்னும்‌ நாகரியர்‌ அரசர்‌ தகைமைகளையே 
இவனுக்குக்‌ கூறும்‌ குறிப்பினால்‌ (புறம்‌. 360), 
இவனையும்‌ ஓர்‌ அரசனாகக்கொள்வது தகும்‌. 
இவனைப்‌ பாடிய அப்புலவரின்‌ பாடற்குறிப்பி 
பினால்‌ இவன்‌ நாளும்‌ ஒழுக்கக்‌ குறைவின்றி 
வாழ்ந்தானென்பது விளங்குகின்றது. 


தந்‌ைத - தகப்பன்‌. பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌ 
தன்னை இகழ்ந்து வந்த பகைவரைப்‌ போர்க்களத்‌ 
தில்‌ கொன்றிட உடன்படானாய்‌ அவர்‌ மகளிர்‌ 
நாணி இறந்துபட அவர்‌ தந்‌ைத தகப்பன்‌ ஊரி 
டத்தே சென்று கிணை முழங்கக்‌ கொன்றான்‌ 
(புறம்‌, 78:7-12). பாரிமகளிர்‌ மலை மீதேறித்‌ தம்‌ 
தந்தையாகிய பாரியின்‌ அருமையை அறியாராய்ப்‌ 
போரெதிர்ந்து வந்த வேந்தரின்‌ குதிரைகளை 
எண்ணினர்‌ (புறம்‌. 116:15-19), ஆய்தொடி அரிவை 
யரின்‌ தந்தை, பாரி (புறம்‌. 17:10), பாரி, கரிய 
பலவாகிய கூந்தலையுடைய மடந்தையர்க்குத்‌ 
தந்தை ஆவான்‌ (புறம்‌, 180:17), “பெருங்கல்‌ 
நாடனே, நீ வாழ்வாயாக; நின்னைப்‌ பெற்றோ 
ராகிய நின்‌ தந்தையும்‌ தாயும்‌ வாழ்வார்களாக” 
என நாஞ்சில்‌ வள்ளுவனை ஒருசிறைப்‌ பெரியனார்‌ 
வாழ்த்துவர்‌ (புறம்‌, 187:18-15), “இவர்‌ பறம்பிற்‌ 


தந்‌ைத 


கோமானாகிய பாரியின்‌ மகளிர்‌; யான இவர்‌ 
தநதையின தோழனாதலான்‌ இவர்‌ எனனுடைய 
மகளிர்‌' என்று பாரிமகளிரை இருங்கோவேளிடம்‌ 
கொண்டு சென்ற கபிலர்‌ கூறினார்‌ (புறம்‌. 201:4-6). 
செல்வம்‌ பொருந்திய அழகிய நகர்‌, சோற்றைக்‌ 
கொண்டு தீம்பாலை வேண்டும்‌ புதல்வரின்‌ 
தநதை புறங்காட்டை அடைநதபின்‌ பொலி 
விழந்தது (புறம்‌. 250:8-9). *நுந்தையின்‌ தந்தையை 
இவனுடைய தந்தையின்‌ தந்‌ைத, போரின்கண்‌ 
கண்ணிமையாமல்‌ காத்துப்‌ பகைவர்‌ எறிந்த 
படைகளைத தானேற்று நின்று மாய்ந்தனன, 
இவனும்‌ நின்னைக்‌ குறித்து வரும்‌ வேலைத்‌ 
தாங்குவன ஆதலின இவனுக்குக்‌ கள்ளை முன்னர்‌ 
தந்து பினனர்‌ நீ உண்பாயாக' என மறவன்‌ 
ஒருவனின்‌ குடிநிலை புகழப்‌ படுகின்றது (புறம்‌, 
290), ஒருவனைச்‌ சானறோனாக ஆக்குதல்‌ 
தநதையின கடமையாகும்‌ (புறம்‌. 12:2). “மகட்‌ 
கொடை விரும்பிய வேநதனும்‌ வெஞ்சினத்தினன்‌; 
தலைவியின தந்தையும்‌ செயயத்தகக கடமைகளைச்‌ 
செய்ய விரும்புனெ றிலன்‌' எனறு மகண்மறுத்தல 
காரணமாக நிகழும்‌ ஊரின அழிவு குறித்துப்‌ 
புலவர்‌ இரங்கிக்‌ கூறுவர்‌ (புறம்‌, 586:1, 8). “மைந்தர்‌ 
களுக்குத தந்த, யானைகளைப்‌ பொருது வீழத்‌ 
தும்‌ பெருந்தகை மன்னர்க்கே மகடகொடை 
நேர்வேன்‌ என வரைந்து கொண்டு உள்ளான” 
எனறு தலைவியின்‌ அணிநலம்‌ கண்டு வினவிய 
தலைவனொருவனுககுப்‌ புலவர்‌ கூறினர்‌ (புறம, 
340:4-9), இளையோளின்‌ தந்தை, வேந்தன்‌ மகட்‌ 
கொடை வேண்டிக்‌ குறையுறவும்‌ கொடானாய்த்‌ 
தன்‌ தறுகண்மையுடைய மறசசுற்றத்துடன கூடிப்‌ 
போர்‌ குறித்துண்டான சினமுடையனாயும்‌ தான்‌ 
கொண்ட வஞ்சின மாற்றம்‌ தவறானாயும்‌ மறவ 
ரனைவரும்‌ போர்ப்பூப்‌ பெற்றுப்‌ போர்க்கெழுக 
எனப்‌ பணித்து விட்டு நீராடற்குக்‌ சுயம்‌ புகுந 
தான (புறம்‌. 341௦-9). மருத நிலத்தூர்களுககுக 
கிழவனான தலைவியின தநதையும தமையன்‌ 
மாரும்‌, மகள்‌ வேண்‌ டிவநத வேநதரோடு பேரமர்‌ 
செய்து பிணக்குவியலை வைக்கோற்‌ போராகவும 
களிறுகளை எருதுகளாகவும்‌ கொண்டு நாடோறும 
வாளுழவு செய்யும்‌ மாணபுடையவராய்த்‌ திகழந 
தனர்‌ (புறம்‌. 342:11-15). வேநதர்‌ நலஞ்சான்ற 
பொருள்களைப்‌ பணிந்துவந்து கொடுபபினும 
தலைவியின தந்தை, ‘இவள்‌ ஒப்போரும்‌ உயர்ந்‌ 
தோரும்‌ அலலாதாரை மணந்து கொள்ளாள்‌” 
எனறு கூறி மறுபபான (பறம. 348:11-13). வேந 
தனும்‌ அஞ்சத்தக்க மொழிகளைக்‌ கூறுகினறனன்‌; 
தநதையும நெடுமொழிகளைக்‌ கூறுதலல்லது 
பணிநது மொழியலன; தலைவி மரத்தில தோனறும்‌ 


245 


தந்தை 


சிறு தீப்போலத்‌ தான்‌ பிறநத ஊர்ககு அணங்‌ 
காயினாள்‌ என்பது மதுரை மருதனிள நாகனா 
கூற்று (புறம்‌ 349). மறவர்‌ வநது சேர்நநிடத 
தலைவியின்‌ தந்தையும்‌ வேற்படையை நீர்பபடை 
செயதற்‌ பொருட்டு நீரநிலைககுச செலல விடுத்‌ 
தனன (புறம, 854:2,8). மதிலுககும்‌ ஞாயிலாகிய 
உறுப்பு இல்லை; அகழியும்‌ நீரின்மையின்‌ கன்றுகள்‌ 
மேயும்‌ தனமைத்து; ஊரது நிலைமையாயெ 
இதனைத்‌ தலைவியின்‌ தந்‌ைத எண்ணானாய்‌ மயங 
கினன்‌ (பறம. 855), திணைப்‌ பொருநன ஏனாதித்‌ 
திருக்குட்டுவனை அடைந்து தன தடாரியை 
இசைத்து, முழங்குனெற முரசினையும்‌ செய்யப்‌ 
பட்டதேரினையும்‌ உடைய அவன்‌ தந்தையின்‌ 
வஞ்சித்‌ துறைப்‌ பாட்டொன்றைப பாடிக களிறறி 
னைப்‌ பரிசிலாகப்‌ பெறறான்‌ (புறம, 594:7-12), 
பொறையன்‌ பெருந்தேவியை ஈன்றவன பெயா ஒரு 
தநதை எனக்‌ குறிககப்பட்டுளளது (பதி. ப. 7 8). 
பாணர்‌, நலலியக கோடனின தநதையினுடையதும, 
வானுற நீண்டதுமான நெடுவரையின வளத்தைப 
பாடிச்‌ செனறு பரிசில பெறறனர்‌ (சிறு, 125,129). 
தலைவியின்‌ தந்தையினுடைய அரிய காததற 
றொழிலையுடைய காவலாளா சோர்வுற்றிருக்கும 
செவ்வியை உணர்நது தலைவன்‌ இரவில வருவான 
(அகம்‌. 2:14,15). மழை வளம்‌ போலத தரும்‌ 
வண்மையுடைய தித்தன, ஐயை எனபாளுசுகுத 
தநதை ஆவான்‌ (அகம. 35,4). *மிகக புகழையுடைய 
தன தநதையின்‌ அரிய காவலினைக்‌ கடநது செனற 
னளே” எனறு மகட்போககிய செவிலி வருநதி 
னாள்‌ (அகம, 1737). 'தந்தையின்‌ பெருமனையில, 
செல்லும இடந்தோறும உடமபின நிழல்‌ போலச 
சென்று அவள்‌ விளையாடும இடநதோறும 
அகலாதிருபபேன; அது கழிநததே' என மகட்‌ 
போக்கிய செவிலி வருநதினாள்‌ (அகம. 49 15- 
18). கூதாககாலத்தில மிகக மழை பெயதிட, 
உயிர்கள்‌ துயின்ற நள்ளிரவில்‌ கொடிசசியரின 
தநதை, காட்டு வேட்டையில்‌ துயிலிடம பெறாமல 
இல்லிலே வநது புலிததோல்‌ படுக்கையில்‌ துயிலு 
வான்‌ (அகம்‌, 58:1-6), பெருங்கடறபர பபில 
இறாலமீன நடுங்க முகககும கொடுந தொழிலை 
யுடைய வலையைக கொணடவனும, படகிலிருநது 
மீன பிடிககும்‌ தொழிலில்‌ தங்கியவனுமாகிய 
தநதைககுக்‌ குறுமகள்‌ வெண்சோற்றில புளிககறி 
சொரிதது கொழுமீன்‌ துண்டோடு கொடுததனள 
(அகம, 60:1-6). அகுதையின தந்தையாகிய அண்ணல 
யானைகளையும்‌ அடுகினற போரினையும உடைய 
சோழர்‌, பருவூர்ப்‌ பறநதலையில்‌ இருபெரு வேத்‌ 
தரையும வெனறனர்‌ (அசும, 96:12-15). பழஞசேற 
றிலே அழுந்திய பணடியின இடையூறு நீஙகத 


ததை 


தலைவியின்‌ த௲தையினுடைய கையிற பதறிய 
பகடு வருந்தி இிழுததது (அகம 140.12-14). ஒலிக்கும 
முழவினையும்‌ செலவம நுகாநது வாழுமவாழ்ககை 
யினையும உடைய நெலமிகக தநதையின மாளிகை 
யில முறையாக அடியிட்டு நட ககினும தலைவி வருந 
தும (அகம. 145 16-18). தலைவன, காவலர்‌ சோரும 
அற்றம்‌ நோக வாடை வருத்த, நளளிரவில 
தநதையினுடைய மாளிகையின ஒருபுறததே நின 
றிருககத தலைவி வநது முயஙகிச சென்றனன்‌ (அகம்‌. 
162 6-9,16). தன தநதையின கணகளைக கெடுதத 
தாகிய தவறறிறகாகக கோசாகளைத திதியனது 
அழுததுரிடததே கொலவிதது அன்னிமிஞலி மாறு 
பாடு தாநதாள்‌ (அகம. 196:8-12). பாண்மகள்‌, 
அடைகரையில பிடிதத வரால மீனை வஞசிமர 
விறகினால சுட்டு, களளையுணடு களிததிருநத தன 
துநதைககு வாயில்‌ ஊடடினாள்‌ (அகம்‌, 216: 
2-4). பயறறில பசு புகுநத மேயநததன பொருட்டு 
வாயமை மிக்க தன தந௲தையை அருளாது கண 
களைப்‌ பிடுஙகித துன புறுததியகோ சரின்‌ கொடுமை 
பறறித இதியனிடம்‌ உரைகக, அவன அககோசரது 
உயிர்களைப்‌ போக்கக்‌ கணடு அனனிமிஞிலி 
சனம்‌ மாறினாள்‌ (அகம. 264:4-12). மநதியின பச 
யினைககளைய வேணடிப்‌ பார்ப்பின தநதையாகிய 
கடுவன பலாச்‌ சுளையைத்‌ தோணடினும்‌ 
மிகக துனபம்‌ வநது பொருநதும்‌ நடுககம்‌ மிகக 
பக்கமலையிலுள்ளது மாங்காடு எனனும்‌ ஊர்‌ 
(அகம, 288:13-25).  தலைவியின தந்தையினுடைய 
காவலிடம்‌, மாங்காடு என்னும்‌ ஊரின காவலை 
ஒத்தது (அகம. 288:15-17) *குட்டியின தந்தையாகிய 
கடுவனும்‌ கொடியவனாகிய தலைவனை அறி 
யும; அது தன கண்ணாற கணட நிகழ்ச்சியைக்‌ 
காணேன எனறு பொய்‌ சொல்லாதது' எனத்‌ தோழி 
தாயரிடம்‌ அறததோடு நின்று களவினை வெளிப்‌ 
படுததினாள (குறு, 28:88). “பெரியவர்களுக்கு 
நீரோடு தானம்‌ செயது எஞ்சிய பொருளையும்‌ 
யாவருச்கும தடை செயதலை அறியாத சோற்றை 
யும உடைய, தலைவியினுடைய தநதையின சலா, 
முலலை நிலததின்‌ கணணது' எனறு தலைவன்‌ 
தோபபாகனிடம்‌ கூறினான்‌ (குறு,  2ச8:4-7), 
காவிரிப்‌ பெருநதுறைககண வளாநத மருத மரத்‌ 
திற கட்டிய யானைகளையுடைய சேநதனுககுத்‌ 
தநதை அழிசி ஆவான குறு. 258), “எனக்குத்‌ 
துயரினை உறுவித்த இம்மடவோள்‌ யார்மகள 
கொல்‌; இவள தநதை வாழவானாக; இவள்‌ 
தாய சிறப்பினைப்‌ பெறுவாளாக' எனறு 
இயற்கைப புணாசசி இறுநிககண தலைவன 
கூறினான (நற்‌ 83-8, 10) தலைவி தன கண 
வனீன குடி வறுமையுறற காலததிலும தன்‌ 


தந்தை 


தநதையின செலவ உணவை நினையாளாகிப்‌ 
பொழுது மறுததுணணும வண்மையுடையளா 
னாள்‌ (நற. 110.10-13). தலைவி, ஆயத்தார்‌ உவபபத்‌ 
தன தந்தையின நெடுந்தேர்‌ இயங்கும்‌ மணல 
முறறததில்‌ விளையாடுதற்குப்‌ பநதோடு சென்‌ 
றனள (தற. 140,5௭7). “பெரிய சீர்த்தியை உடைய 
தநதையினது மாளிகையின்கண்ணே தாயோடு 
பிரியாது வைகும்‌ இளமையுடையாய்‌* எனத்‌ 
தலைவி விளிககப பெறறாள்‌ (நற்‌, 162.7,8). 
சேநதனது தந்தையாகிய, தேனகமழும்‌ மாலை 
யினையும்‌ அழகிய தேரினையும உடைய அழிசியின்‌ 
ஆர்ககாடு அன்ன நலததள தலைவி (நற்‌. 190:4-8). 
*நுமமை அவள்‌ தந்தையின்‌ ஊரிடததே விருந்‌ 
தேறறுத்‌ தொழுவேன்‌; அவ்வாறு நும்மை எதிர்‌ 
கோடறகு ஏறறவனும கரிய அணலையும்‌ பிடரி 
யையும்‌ தடககையையும்‌ வண்மையையும்‌ கள்‌ ளூண 
வையும்‌ உடையவனுமாகிய தநதையின ஊர்‌ 
இதுவே; ஈனறவள்‌ யானே; (அவளைக கணடு 
பேசியது உணடாயின்‌ நுவலுவீராக) நுமககுப்‌ 
புகழ்‌ உண்டாகுக” என மகட்போககிய செவிலி 
இடைச்சுரத்துக கணடாரை வினவினாள்‌ (தற்‌. 
198:4-12). “தநதை விததிய மெனதினையைக்‌ 
கொய்து கொண்டு போகுமாறு வரும்‌ சிறுகிளி 
களைக கடிதல்‌ இனி எப்படியாகும்‌' எனத்‌ இனை 
கொயயத்‌ தொடங்கியதனை அறிநத தோழி, 
தலைவியின்‌ இற்செறிபபைத்‌ தலைவன உணரு 
மாறு உரைத்தாள (நற, 306:1-8), [நின காதலி 
யின தந்தையினது சிறு குடிப்பாக்கம்‌ தீங்‌ 
கள்ளுடைய பனைகளின நடுவணது' எனத தோழி 
தலைவனிடம குறியிடம குறிததாள்‌ (நற. 333:1,2). 
வேறபடையுடைய தநதையினது அசனற மனை 
இடததில்‌ தலைவி, பந்தைக காலால உருட்டுநள்‌ 
போல மெல்லடியால்‌ நடைபயிறறும்‌ (தற்‌. 524: 
5-9). கொடிசசி, தன தந்தையின கருமேகம்‌ தவமும்‌ 
மலைவளம்‌ பாடி, ஐவன நெலலைக குறறுவள்‌ 
(நற்‌. 913:2-4). சுறாமீனை வலையிட்டுப பிடிக்‌ 
கினற கடிய முயறசியுடைய தநதை, கடல்‌ வேட்‌ 
டைக்கு உடன கொணடு செலலாமைககுச சிறுவா 
மனையிலிருநது அழுவர்‌ (நற, 393:1-3). “யாம்‌ 
துஞ்சும்‌ நெடுநகரிலுள்ள இல்லத்திறகு நாளும்‌ 
இரவிளகண வரும்‌ தலைவ, இவள தந்தையின்‌ 
கைவேலை அஞ்சாயோ' எனத தோழி தலைவனை 
வினவினாள்‌ (ஐங. 60:3,4). கழனிகளில தாமரை 
மலர்வதும்‌ சுடா நுதலையுடைய தலைவியின தநதை 
யினுடையதுமாகிய ஊர்‌, பழனங்களின்‌ நடுவண து 
(ஐங,94:3-5), தலைவனாகிய தநதை தன்‌ புதலவனை 
அணைத்துக கிடநதனன; புதல்வனின தாய அவ்‌ 
விருவரையும்‌ ஒரு சேர அணைததுக டெ நதனள்‌ 


தந்த தந்தை 


(ஐங்‌. 409:1,8). *இவள தநதை, இரப்பார்‌ மேலுள்ள 
காதலினால்‌ அவர்க்குச்‌ சீரிய பொருள்களைக 
கொடுக்கும்‌; நீ வேண்டிய பொருள்‌ யாது” எனத்‌ 
தோழி தலைவனை வினவினாள (கலி, 61:13,14), 
“இவன்‌ தந்தையால்‌ காமுறபபட்ட ஒரு தாயின்‌ 
வீட்டிற்குச்‌ சென்றான்‌; அவளும்‌ இடப இலச்‌ 
சினையைக்‌ கைக்காணியாக இட்டுப பெருமானே 
நகைமுகம்‌ காட்டெனறாள்‌' எனத தோழி, புதலவ்‌ 
னோடு புத்தேளிர்‌ கோட்டம்‌ வலஞ செயயச்‌ 
சென்று காலந்தாழததி வநதமைக்குக்‌ காரணததைத்‌ 
குலைவியிடம கூறினாள்‌ (கலி. 83:10-13). பரததையர்‌ 
அணி செயது விட்ட அழகைக காட்டித்‌ தன்‌ 
முன்னே நின்று மகன்‌ செயயும்‌ நோய்க்கு மேலே 
அவன தநதை பரததையா செயத வடுவோடு வந்து 
நிறபது தலைவிக்கு வெநத புண்ணில வேல்‌ 
நுழைநதது போனற துனபததைத்‌ தந்தது (கலி. 83; 
37-31), முலைப்பால்‌ பிள்ளை உணணாமற பாழே 
போம்படி, அருளில்லாத இவன தநதையுடைய 
பரத்தையர்களுள்‌ யார்‌ இல்லிலே தஙகினாய” 
எனக கோயிலை வலம கொள்ளத தோழியோடு 
மகனை போகிய தலைவி நீட்டிதது வநதவழித்‌ 
தோழியை வினவினாள்‌ (கலி, 84:4-9), “நின்‌ விரலில 
மோதிரத்தை இட்டவருடைய கருததை அறிந்‌ 
தேன; காமன்‌ கொடியாகிய சுறாமீன்‌ வடிவை, 
அடங்காதபரத்தைமைக்‌ குணமுடைய இவன தந்தை 
மார்பில்‌ இலசசினையாக அழுததி அவனை நான 
என்றும்‌ அடிமை கொள்வேன என்று அவள்‌ சொல்‌ 
வதனை அம்மோதிரம்‌ அறிவிததது' எனபது தலைவி 
யின கூற்று (சலி, 8423-37). *இவன்‌ தந்தையின்‌ 
முனகைத தொடியினை இவன்‌ கையிடததே இட்ட 
வர்‌ யாவர்‌” எனத தலைவி வினவினாள்‌ (கலி. 94:21, 
38), புதலவன்‌, மலையின அடிவரையிலே சங்கம 
பாயநதாற்‌ போல அறனிலலாத தநதையுடைய 
அகனற மார்பிலே பாயந்தான்‌ (கலி, 8639-534). 
கஙகுலிலே அரிய இருளெனறு கருதானாய வநது 
தன தநதையை (துரோணாசாரியனை) கொன்றவனை த 
தன முயறசியால வென்று கொன்றவன்‌ போல 
ஏறு, தன மேல பாயநத பொதுவனைக கோட்டால்‌ 
எடுததுக குலைத்தது (கலி, 101:28-33), “ஏறு, நின்‌ 
கூநதலிட தத அவன்‌ கணணியைத தநதது எனறு 
கேட்ட தநதையும்‌ தமையனமாரும்‌, தெயவமால்‌ 
இவளுக்கு இவனெனக்‌ காட்டியது என மகிழந்து 
அப்பொதுவனுககே நினனை மணஞ்செய்ய 
இசைந்தனர்‌' எனறு தோழி தலைவியிடம கூறி 
னாள்‌ (கலி, 707,20-34). 


தந்‌ைத தந்தை - தந்தையின்‌ தந்‌ைத (பாட்டனார்‌)- 
*நுந்தையின தநதைக்கு இவனுடைய தநதை - 


247 


தப்பல்‌ 


தந்தையின்‌ தந்தை-போரின கண கண்ணிமையாமல 
நின்று தச்சனால ஆர்ககாலைச சோதது எறியப்‌ 
பட்ட குடம போலப பகைவர்‌ எறிநத படைகளை த 
தானேறறு மாண்டனன' எனறு மறவனொருவ 
னின குடிநிலை புகழபபடுகினறது (புறம்‌. 290,3-8). 


தந்‌ைத பெயரன்‌ - தந்‌தையின பெயரை உடையவன்‌. 


(புதல்வன்‌). தலைவனுடைய நெஞ்சம, விரிதத 
பெரும்‌ புகழையுடைய தநதை பெயரனாகிய - 
தந்தையின்‌ பெயரை உடையவனாகிய-புதலவன, 
முறுவல்‌ இன்னகை செயது சிறுதேரினை உருட்டும்‌ 
தளர்நடையைக கண்டு பெரிதும மகிழநதது 
(ஐய்‌. 403). 


தந்தையர்‌ - தகப்பனார்‌, உழவரின சிறுவர்‌, தெங்னெ 


பழததை வெறுபபின்‌ தநதையரின்‌ - தகபபனாரின - 
நெடுமபோரின்‌ கணணே ஏறி பனைபபழததைத 
தொடுதறகு முயலவர்‌. (புறம, 81 8-11). பிள்ளைக 
ளுடைய மழலைச சொல, தநதையர்ககு அருளுதல்‌ 
வலலது (புறம, 92:2,3). 


தப்பல்‌ - 1, தவறு. வழி வந்த புதியோரிடம கையிற 


பொருள்‌ இல்லையாயினும்‌ அவாதம்‌ மெயயைப 
பறறிக்‌ கொணடு இனனுயிரைக கொல்லாராய 
விட்டு வநத தப்பலுக்காக.தவற்றிறகாக- அற 
னில்லாத வேநதன தன மறவர்க்குக களிறறுக 
கொமபோடு புலிததோலைத்‌ தணடமாக விதிககும 
(அகம்‌ 109.11-14). தன தநதையினுடைய கணணின 
எழிலைக கெடுத்ததாகிய தபபலுககாகக கோசர்‌ 
களைத திதியனது அழுநதரரிடததே கொலவிதது 
அன்னிமிஞிலி மாறுபாடு தீர்நதாள்‌ (அகம. 198, 
8-12), “தான பிரிவதற்கு யாம உட மபடேம எனற 
தபபலினால சொலலாமல செல்லுதலில்‌ வனமை 
யுடையோராகிய தலைவர்‌, பாலைநிலச சிறறூரில்‌ 
தங்கினரோ'” எனத தலைவி தோழியை வினவி 
னாள (குறு, 79,6-8). 'ஆணகுரஙகு, கொமபு தாங 
கும்படி பாயாத தப்பலின்‌ பயன, அககுரஙகை 
ஏற்றுக கொண்டு முறித்த அககொமபினிடததுச்‌ 
செனறாற போலத தலைவன குறியை வாயபபச்‌ 
செய்யாத தபபலின பொருட்டு என மெனறோள 
பசந்தன' எனத தலைவி தோழியிடம்‌ கூறினாள 
(குறு, 131). நீராடச செனற அரிவை, அபபுனல 
கொண்டு வநது தந்த பசுங்காயைத தினறதன 
தப்பலுக்காக, எண்பத்தொரு களிறுகளோடு 
அவள நிறையுடைய பொறபாவையைக கொடுப்‌ 
பவும்‌ கொளளானாய்‌ நன்னன அவளைசு கொன 
றான (குறு, ,292:1-8). *தலைவனது நெடுநதேர்‌ 
வருகையைக கானலிடத்து வாராது அலரால்‌ 


தப்பியோன்‌ 


மறிக்கப்பட்டு வருந்தச்‌ செய்த தன்‌ தப்பல்‌ அன்றி 
யும்‌ ஒரு தேர்‌ வருவதன்‌ காரணந்தான்‌ யாதோ 
என ஆய்ந்து வருத்தமும்‌ அடைந்தது இவ்வூர்‌” 
எனத்‌ தோழி தலைவன்‌ சிறைப்‌ புறத்தானாகக்‌ 
கூறினாள்‌ (நற்‌. 203:9-11). “தலைவ, அரும்பொருள்‌ 
ஈட்டலாகிய செய்வினை தப்பற்கும்‌ உரித்து; 
அரிவையாகிய தலைவி நின்னைத்‌ தகைத்தற்கும்‌ 
உரியள்‌; ஆதலின்‌ அவள்‌ அழுமாறு பிரிந்து செல்லா 
யாயின்‌ நன்று எனத்‌ தோழி தலைவனிடம்‌ கூறி 
னாள்‌ (ஓங்‌. 302). 


2. வறிதாதல்‌. இளையர்‌ காலால்‌ மிதித்தெடுத்த 
வரகுக்‌ குவியலில்‌ கடன்‌ காரர்க்குக்‌ கொடுத்தது 
போக எஞ்சியதைப்‌ பாணர்‌ உண்டு வெளியேறுத 
லின்‌ புறங்கடை தப்பலாயிற்று - வறிதாயிற்று 
(புறம்‌. 327). 


தப்பியோன்‌ - கொன்றோன்‌. போர்மறவனொருவன்‌, 
நேற்று என்‌ தமையனைத்‌ தப்பியோனோடும்‌ - 
கொன்றோனோடிம்‌ - அவன்‌ தம்பியோடும்‌ 
நாளை ஒரு சேரப்‌ பொருது அழிப்பேன்‌' என்று 
வஞ்சினம்‌ கூறிப்‌ பல குதிரைகளையும்‌ பெரிதும்‌ 
ஆராய்ந்தான்‌ (புறம்‌, 304-8). 


தப்பு - பிழை. “நீவிர்‌ பெற்ற செல்வத்தை வந்தோர்க்குக்‌ 
கொடுத்து உதவுவீர்களாக; அவ்வாறு செய்தல்‌ 
தப்பு-பிழை - இன்று; மாரி, பொய்ப்பினும்‌ சேர 
லாதன்‌ கொடுத்தலில்‌ பொய்யலன்‌ “எனப்‌ பாணர்‌ 
ஆற்றுப்‌ படுத்தப்‌ பெறுவர்‌ (பத. 18:7-12). 


தப்புந - தவறுவன. செல்வத்தாற்‌ பெறும்‌ பயனா 
வது கொடுத்தல்‌; (செல்வத்தை யாமே நுகர்வேம்‌ 
என்று கருதின்‌ தப்புந - தவறுவன - பலவாகும்‌ 
(புறம்‌. 189:7,8). 


தப்புநர்‌ - பிழை செய்தவர்‌. பகைவர்‌ பெரிய தப்புநர்‌- 
பிழை செய்தவர்‌- ஆயினும்‌ அவர்‌ பணிந்து 
திறையை அளிப்பின்‌ சினம்‌ மாறி அத்திறையை 
ஏற்றுக்‌ கொள்ளும்‌ பண்பினன்‌ இமைய வரம்பன்‌ 
நெடுஞ்‌ சேரலாதன்‌ (பதி. 17: 2,3). 


தபுதி - அழிவு. 'பருந்தினது எற்றுதலை வெருவித்‌ 
தன்னிடம்‌ புகுந்த புறாவின்‌ தபுதியை - அழிவை - 
அஞ்சித்‌ துலாக்‌ கோலுள்‌ புக்க உரவோன்‌ (சிபி) 
மருக' எனச்‌ சோழன்‌ நலங்கிள்ளி தம்பி மாவளத்‌ 
தான்‌ விளிக்கப்‌ பெற்றான்‌ (புறம்‌. 43:5-8). 


ம்பலம்‌ - தாம்பூலம்‌. தலைவன்‌ செய்த குறியிடத்து 
த்‌ ட்‌ கு 
நின்றவளை முடமுதிர்‌ பார்ப்பான்‌ அணுகிச்‌ 


248 


தமர்‌ 


“சிறியவளே, நீ என்னால்‌ அகப்படுத்திக்‌ கொள்ளப்‌ 
பட்டாய்‌' என்று கூறி அவள்‌ பக்கத்தினின்றும்‌ 
போகாதே *தையால்‌, தம்பலம்‌ - தாம்பூலம்‌ - 
தின்றியோ” என வினவினான்‌. (கலி. 85: 8-13), 


தம்பி - தன்பின்‌ பிறந்தான்‌. “பகைவரை வென்ற 
மாறுபாட்டான்‌ மிக்க செல்வத்தையுடைய தோர்‌ 
வண்‌ கிள்ளிக்குத்‌ தம்பி எனச்‌ சோழன்‌ நலங்‌ 
கிள்ளியின்‌ தம்பி மாவளத்தான்‌ விளிக்கப்‌ பெற்‌ 
றான்‌ (புறம்‌. 43:9,1 0). மறவனொருவனால்‌ 
கொல்லப்பட்டோனுடைய தம்பி, சுழலுகின்ற - 
கண்ணையுடையனாய்ப்‌ பேரூரில்‌ அட்டகள்ளைப்‌ 
பெறுதற்கு மனைக்குட்‌ புகுந்து கட்கலயத்தைத்‌ 
தேடுவோன்‌ போல அவனைத்‌ தேடினான்‌ (புறம்‌. 
300). மறவனொருவன்‌, “நேற்று என்‌ தமையனைக்‌ 
கொன்றவனோடும்‌ அவன்‌ தம்பியோடும்‌ நாளை 
ஒரு சேரப்‌ பொருது அழிப்பேன்‌” என்று வஞ்சினம்‌ 
உரைத்தான்‌ (புறம்‌. 304:4-6). பல்யானைச்‌ செல்‌ 
கெழு குட்டுவன்‌, இமையவரம்பனின்‌ தம்பி 
ஆவான்‌ (பதி. ப, 3:1). 


தம்முன்‌ - தமையன்‌. குறளன்‌ கூனியிடம்‌, “ஒருவரை 
ஒருவர்‌ முயங்குவதற்குக்‌ காரணமான . கணை 
யினையுடைய, சாமனாரின்‌ தம்முன்னாகிய - தமை 
யனாகிய - காமனார்‌ நடையை நீ காண்‌' என்று 
கூறி நடந்து காட்டினான்‌ (கலி. 94:33,84). ஆயிரம்‌ 
தலைகளையுடைய அரவினால்‌ (ஆதிசேடனால்‌) 
கவிக்கப்பெற்றவர்‌ கண்ணனின்‌ தம்முன்‌ (பல 
தேவன்‌) ஆவார்‌ (பரி. 75:19). 


தம்மோன்‌ - தம்‌ தலைவன்‌. *தம்மோன்‌-தம்‌ தலைவன்‌- 
நம்மிடத்துச்‌ செய்த கொடுமையை நினைந்து 
அவனுடைய பழமுதிர்‌ குன்றுகள்‌ நம்பால்‌ அனபு 
பெரிதும்‌ உடைமையின்‌ கண்ணீர்‌ அருவியாக 
அழும்‌' எனத்‌ தோழி தலைவியிடம்‌ கூறினாள்‌ 
(நற்‌. 88:6-9). தலைவலியின்‌ பிரிவு நோய்‌ கண்டு 
வருந்திய பாணனைப்‌ பற்றித்‌ தலைவி, “எம்முடைய 
விருப்பமிக்க காதலோடு பிரிந்து சென்ற தம்மோன்‌ 
போல்கின்‌ றான்‌ அல்லன்‌ இவன்‌; அவரினும்‌ பேரன்‌ 
பினன்‌' என்று தோழிக்கு மகிழ்ந்து கூறினாள்‌ 
(ஐங்‌. 4753-5), 


தமர்‌ - தம்மவர்‌. (சுற்றத்தார்‌) தமர்‌ - தம்மவர்‌ - 
பிழை செய்யின்‌ அதனைப்‌ பொறுத்தல்‌ முதலான 
பண்புகள்‌ வாய்க்கப்‌ பெற்றவன்‌ ஏறைக்கோன்‌ 
(புறம்‌. 157:1). தமர்‌ எனின்‌ யாவரும்‌ எளிதிற்‌ 
புகுவர்‌; அமர்‌ எனின்‌ திங்களும்‌ நுழையப்‌ படாத 
தன்மைத்து என்று காரியாதனின்‌ அரண்‌ சிறப்புப்‌ 


தமர்‌ 


புகழப்படுகினறது (புறம. 177:4,5). மறவா, பேராக 
களததில, தமா எனறும பிறர்‌ எனறும பாராது 
கைகலநது போர்‌ செயவர்‌ (புறம்‌. 894 3,4) சிறுவர்‌ 
தாம தொடுத்து விளையாடிய அமபு இலலையாகும 
போது தமககு அவற்றைச்‌ செய்து தரும தமா 
முகததை நோக்குவர்‌ (புறம! 573.16, 17). வேநதனும்‌ 
வினையை முடித்தனன்‌; பகைவரும இறையைக்‌ 
கொடுத்து வேததனுசகுத தமர்‌ ஆயினர்‌ (அசம, 442 
1, 8). வதுவை நன்மணம்‌ கழிநத பின்பு, தமர்‌ 
கல்லென்ற ஓலியினராய்‌ விரைநது வநது, 'பெரிய 
மனை சுகிழததி ஆவாய்‌" எனறு கூறித்‌ தலைவியைத 
தலைவனோடு லா அறையில்‌ கூட்டுவர்‌ (அகம .86: 
17-20). தமா தலைவியை, வெணணூல சூட்டித 
தூய உடையாற பொலியச்‌ செய்து மணவொலி 
மிக்க பநதலிலே அணிகளை அனிவித்த சிறப்பி 
னோடு, தோனறிய வியர்வையை ஆறறித தலை 
வனுக்கு அளிபபா (அகம. 136:14-18). “அமரகதது 
அட்ட செல்வத்தைத தமா விரைநது செனறு 
உரைக்கக கேட்குநதோறும்‌ தலைவி உவகுகுவள்‌ 
அன்றோ” என வினைமுறறி மீளும்‌ தலைவன 
தனனெஞ்சிறகுரைததான (அகம. 744:11, 18, 19). 
மகளிர்‌, காஞ்சி மர நிழலில்‌ தமர்‌ வளம்‌ பாடிக்‌ 
கரும்புலககையால்‌ வெண்மணலைக குவித்துக்‌ 
குறறுவர்‌ (அகம்‌. 286:1-5). தாயமார்‌ உள்ள பெரு 
மனையில்‌ தமர்‌ பாராட்டக்‌ காதலோடு வளர்ந்த 
வர்‌ பெண்டிா (அகம, 310:7-9). *செலவமிகக 
நனமனையில புதுவதாக ஒப்பனை செய்து தமர்‌ 
மணம செய்விககவும்‌ மனம பொருந்தாளாகித்‌ 
தலைவனுடன சென்று சீறூரிலுள்ள வறுமனையில்‌ 
சிலம்பு கழித்து அவனுடன்‌ மணம்‌ பொருந 
தினளோ' எனறு மகட்‌ போகதிய செவிலி வருநதி 
னாள (அகம. 369:15,16, 22-26), தலைவி, வைகறைப்‌ 
பொழுதில தலைவன்‌ அணிநத மலர்களை உதிரதது 
விட்டு நறுங்கூநதலில்‌ எண்ணெய தடவிப்‌ 
பொருந்தாத முகததளாதித தமரோடு ஒத்தவளாக 
இருந்தாள்‌ (குறு. 518), ₹தும்பியே தலைவி 
தமரினினறும நீங்காளாயினாள்‌ என்பதைத்‌ 
தலைவனுககு உரைப்பாயாக' என்பது தோழியின 
கூற்று (குறு. 892). *தமர்‌ ஒருவரை ஒருவர்‌ அறியாத 
சேரியை உடையதாதலால அயலார்‌ ஒருவரை 
ஒருவர்‌ அறிவது எவ்வண்ணமியலும்‌; ஆதலின்‌ நீ 
அச்சமினறி எம்மூர்க்கு வருவாயாக” எனறு 
தோழி தலைவனிடம்‌ கூறினாள்‌ (தற. 591311,12), 
“எம்‌ துயிலை, நினககொதத பரத்தையை மனை 
யிலே கொணடு வநது தநது நின தமராகிய பரத்‌ 
தையா பாடும்‌ துணங்கை ஆரவாரம போககும்‌” 
எனத தோழி தலைவனிடம்‌ கூறினாள்‌ (கலி. 70: 
21-14) மகளிரின ஆரவாரத்திறகு வெருவியெழுந்த 


தமனியம்‌ - பொன்‌. 


தமாலம்‌ - கொடி 


தமியர்‌ 


பறவைததிரள்‌, நெடுமரக கிளையிலேறி மகளி 
அலைதத நோயை அம்மகளிரின தமாககுக கூறு 
வன போல்‌ பலகுரல்‌ பயிறறும்‌ (கலி, 75.1-8), தமா 
கட்டித்‌ தநததும மயி£ முடியில ஒரு புறததே 
செருகி வைத்ததுமான கணணியைச்‌ சுமகக மாட 
டாதவள ஆயா மகள்‌ (கலி. 109:9,10). தலைவன்‌ 
மடனமா ஊாநது தெருவினகண பாடப பகைவா 
பாணடியனுககு அஞ்சி அருநதிறை கொடுததாற 
போலத்‌ தமர்‌ தலைவியை அவனுக்குக்‌ கொடுதத 
னா (கலி, 747:82-25), வள்ளியின தமா, வானவன 
மகளுடைய பாஙகியரோடு போரினை விளைதது 
வாகை சூடினா (பரி, 967,88). பரங்குன றததின 
கணணே பேதையொருததி தன தமரினினறும 
நீங்கிக கற்களின இடையே நெறி தவறி அவரை 
அழைத்து விளிக்கும்‌ ஒலி, முழைஞசினினறும 
எதிரொலியாய்‌ ஒலிகக, அவவொலி வரும 
இடத்திறகுச செனறு அங்கும தமரைக்‌ காணாது 
மீணடும்‌ கூவுதலைச்‌ செயவான்‌ (பரி. 19 தர. 
6௪) (5) 


இளவேனிறகாலம்‌ தொடங்கு 
கனற நாளிலே கண்டா, தமனியம - பொன - 
எனறு மருளுமாறு செருநதி மலரும (ஏறு, 747). 
தமனியப பூணகளையுடைய சிலமபுகளை மகளிர்‌ 
காலகளில அணிநதிருநதனா (பெரு 331-359), 
ஞாயிறறின இளவெயில தோனறினாற போனற 
தமனியததின ஒளியால விளஙகுகினற பேரணிகலன 
களை உடையவா மகளி (மது, 703,704). தலைவி, 
பரத்தையைத தமனியததாற செய்த மேகலை 
யாகிய சதங்கைத தண்டினை அணிநத குதிரையாக 
உருவகிததாள்‌ (கலி. 96 15) தோளாதிய தமனியக 
கயததில்‌ மலாந்த கைகளாகிய தாமரைமலாகள 
எனறு மகளிரின தோளும கைகளும உருவடிககப 
படும்‌ (பரி, 8,174,115), 


வகை, சநதனமரக இளையிலே 
சுறறிய பசிய நிறம பொருநதிய இலையையுடைய 
நறிய தமாலக கொடியைத்‌ தநதேன எடுக்கும 
வேடர்‌ வளைதது அறுததுச செலவா (நற. 2921-3) 


தமியர்‌ - தனித்திருப்பவர்‌, தமமூரினகண்ணே தமியர்‌- 


தனிததிருபபவர்‌ - இரஙகததககவர்‌; எனனாகுவா 
கொலலோ எனறு தலைவி தோழியர்‌ குறிததுத 
தலைவன வருநதவிலலையே எனத தலைவி வருநது 
தல (அகம, 78:11-13), தலைவன பரதுதைமையைப்‌ 
புலந்து பிரிநதுறைவோர்‌, திருமகள்‌ நீஙகச சல 
வாகிய அரிசியைப புடைததுச்‌ சமைததுணடு 
தமியர்‌ ஆக வைகுவர்‌ (அசம. 316 12-14). *மாலைக 


தமியார்‌ 


காலதடில யாமதமியேமாகுமபடி பிரிநத தலைவர்‌, 
தமியா ஆசவும இனிமையுடையரோ' எனத்‌ 
தலைவி தோழியை வினவினாள்‌ (குறு. 172:2-4). 


தமியார்‌ - தனித்திருபமார்‌. இளவேனிறபொழுது தலை 
வியர்‌ வெறுககுமபடி வநது, தமியாரை - தனித்‌ 
திருபபாரை - அகததிடாது புறத்தே தள்ளி 
இகழநது, ஊரவர்‌ அலர்‌ தூறறும கொடுமையை 
ஒககும கொடுமையைச்‌ செய்தது (கலி. 33:18,14). 


தமியோர்‌ - தனித்திருப்போர்‌. வாடை, பனி நலிகினற 
நள்ளிரவில்‌ தமியோரின்‌ - தனிததிருப்போரின்‌ - 
வலியளவை ஆராயாது, முரணில்லாத காலததும்‌ 
தணணென்று வீசி அலைக்கும (அகம. 125:11-18). 
குளிந்த பனியை உடைய அறசிரசு காலம்‌ தமி 
யேககு அரிதாகுமென உணர்ந்து கனவினும்‌ 
பிரிவினை அறியாதவன்‌ தலைவன்‌ (அகம்‌. 178: 
19,20). 'ஓமைமரங்களை யுடைய பெருங்‌ காடுகள்‌ 
இனனாமையுடையன எனறீராயின்‌ தமியோர்ககு 
வீடுகள இனிமை தருவனவோ” எனறு தோழி தலை 
வனை வினவினாள்‌ (குறு. 124:2-4). “முல்லையே, 
மாலைக காலததில நீ நின்‌ வெள்ளருமபு 
களினால முறுவல்‌ கொண்டனை; தமியோர்பால்‌ 
எள்ளி நகைபபாய போலக காட்டுதலாகிய இது 
நினககுத தகுமோ” என வினைமுடித்து மீளும்‌ 
தலைவன முல்லைப்‌ பூலினைக்‌ கண்டு உரைததான்‌ 
(குறு. 162:2-6). 


தமியோன்‌ - தனியோன்‌. தேரோடும்‌ தெருவில்‌ தமி 
யோனை - தனியோனை (புதல்வனை) விளை 
யாடக கணட காமக கிழததி அவனைத்‌ தழுவி 
உவநது நினறாள (அகம: 16:8-10): 


தமிழ்‌ - 1. தமிழ்மொழி. (முரசு கட்டில்‌ என பதனை 
அறியாது ஏறிக கடநத எனனை, நலல தமிழ - 
ழ்‌ விரக காரணததால்‌ இரு 
கூய/ல்‌ மவடடாது வழுததனை' என மோசி 
கீரனார்‌ பெருஞ்சேரலிரும பொறையைப்‌ புகழவர்‌ 
(புறம்‌. 80.9,10). “ஒலிக்கும்‌ குரலையுடைய முரசம்‌ 
மூனறுடனே ஆளும்‌ தமிழ்‌ பொருநதிய மதுரைக்‌ 
கண செங்கோலோச்சிய வேநதே! எனப பாணடி 
யன்‌ வெள்ளியம்‌ பலத்துத துஞ்சிய பெரு வழுதி 
விளிக்கப பெறறான (புறம. 568.18,13). தமிழ 
வீற்றிருந்த தெருவினையுடையது மதுரை (9று 66, 
67). தமிழையுடைய வையைப்‌ புனல்‌ எங்கும 
பரந்தது (பரி. 6 60). 


ப்‌ குக 2 


2. தமிழப்படை, தமிழ்‌ - தமிழபபடை - கை கலநத 


230 


தயிர்‌ 


தலையாலங்கானத்துக்கண்‌ நிலைபெற்ற உயிரது 
பன்மையையும்‌ அவ்வுயிரை க்‌ கொள்ளும்‌ கூறறினது 
ஒருமையையும்‌ தனனுடனே சீர்தூசகக்‌ காட்டிய 
வேலையுடையவன்‌ நெடுஞ்செழியன (புறம. 19: 
1-4). 


3. தமிழ்‌ நாடு, வெற்றி வாய்த்தலையுடைய வாட்‌ 
போரில தமிழ - தமிழ்‌ நாடு- முழுவதையும்‌ அகப்‌ 
படுததிக்‌ கொண்டமையால முழங்குனெற வெறறி 
முரசததையுடையவன்‌ தழும்பன்‌ (அகம்‌,227: 13-17), 
தண்டமிழ்‌; *தண்டமிழக கிழவர்‌; '‘தணடமிழ 
வரைப்பகம்‌' காண்க. 


தமிழ்‌ கெழுமூவர்‌ - தமிழ்‌ நாட்டினையாளும்‌ மூவர்‌ (சேர 


சோழ பாணடியர்‌). விறபோரில பகைவரை 
அழித்து அவ்வெறறியால எயதும்‌ திறைப்‌ 
பொருளை த துய்ககும வலிய ஆண்மை பொருநதிய 
வாழ்ககையினையுடைய தமிழகெழு மூவரால - 
தமிழ்‌ நாட்டினையாளும்‌ மூவரால்‌ - காக்கப்‌ 
பெறும்‌ வேற்று மொழியினையுடைய தேயங்களி 
லுள்ள பல மலைகளையும்‌ கடந்து தலைவன 
செனறான (அகம. 3112-15). 


தமிழ்‌ நாட்டகம்‌ - தமிழகம்‌. பாணடியனின்‌ பொதியில 


மலை இருசகுமளவும்‌ மதுரை நகர்‌ தண்டமிழை 
வேலியாக உடைய தமிழநாட்டகம்‌ - தமிழகம - 
எங்கும்‌ தன புகழ்பரவப்‌ பொலிநது நிற்பதன றிக்‌ 
குனறாது (பரி. தி. 8). 


தமிழகம்‌ - தமிழ்‌ நாடு. பரிசிலர்‌, பிட்டங்கொற்றனின 


வசையிலலாத வான்‌ புகழினை உலகத்தெல்லையுள்‌ 
தமிழகம - தமிழநாடு - கேட்க நாடோறும தம்‌ 
செநநா வருநதும்படி வாழததிப பாடுவர்‌ (பறம. 
168:18-22). இமயவரம்பன நெடுஞ்சேரலாதன்‌ 
இமயத்துககண விறபொறிதது ஓலிககன்‌ ற கடலை 
வேலியாக உடைய தமிழகம விளங்குமாறு தன 
செங்கோலை நிறுவினான்‌ (பதி. ப.8:4-6). 


தயக்கு - துளக்கம்‌. தலைவன்‌, நுண்ணிய தொழில 


களையுடைய கசசைக கடடின ஆடையைத்‌ தயக்கற- 
துளககமற - கட்டி வந்தனன்‌ (குறி. 128). 


தயிர்‌ - பாலின்‌ உறைவு. ஆயமகள்‌ தயிர்‌ கொண்டு 


வந்த மிடா நிறையுமாறு உழவாமகளிர்‌ வெண 
ணெல்லை முகநது கொடுப்பா (புறம. 33:2-6). 
வரகுச்‌ சோறறையும்‌, வேளைப்பூவை வெளிய 
தயிரின்கண பெயது இடைமகள சமைதத புளிங்‌ 
கூழையும்‌ அவரை கொயயுநர்‌ ஆர மாந்துவர்‌ 


தராய்‌ 


(புறம்‌, 215,1-5). மறவனொருவனின மனைவி, 
உடும்பின்‌ தசை சொரிந்து சமைக்கப்பட்ட 
தயிரோடு கூடிய கூழைப்‌ பாணர்ககும அவரோடு 
வந்த விருநதினர்க்கும்‌ ஒரு சேரக கொடுதது 
உண்பிக்கும்‌ விருப்பினள்‌ (புறம. 326:9-12). ஆய 
மகள்‌, விடியற்காலையில்‌ மத்தினை ஒலிசகுமாறு 
வலிததுக்‌ குடைககாளானுடைய வெணமுகைகளை 
யொத்த குவிந்த முகிழகளையுடையதும்‌ உறை 
யாலே இறுகத தோய்நததுமான இனிய தயிரைக்‌ 
கடைந்து வெண்ணெய்‌ எடுத்தாள்‌ (பெரு, 155-158). 
வானம்‌ மழை பொழிந்தமையால்‌ அவரைக 
கொடிகள்‌ தினையரிநத தாள்கள தோறும்‌ முற்றின 
தயிரினது பிதிர்சசி போலும்‌ பூக்களை உதிர்தது 
அடியிலே காயைக்‌ கொணடன (மலை, 97,109,110). 
தனனனது அரண்மனை முறறத்தில்‌ தரப்பட்ட பல 
வேறு வகைப்பட்ட கையுறைப பொருள்களுள்‌ 
மூங்கிற்‌ குழாயிலே தோய்தத காட்டெருமையின 
“ தீநதயிரும்‌ ஒனறாகும்‌ (மலை. 525). இனிய தயிரைக 
கடைநத மத்து, கனறு தன்‌ வாயாற்‌ சுவைத்திட 
முற்றததிடத்தே தொங்கியது (அகம. 87:1,2). “பசு 
மீன விற்று மாற்றிய வெண்ணெல்‌ மாவினைத்‌ 
தயிரிட்டுப்‌ பிசைந்து கூழாக்கி நின குதிரைகள்‌ 
உண்பதறகுத்‌ தருவோம்‌' என்று தோழி தலை 
வனிடம்‌ கூறினாள்‌ (அகம்‌. 340:14,18). செம்மறி 
யாட்டினது நிறம்‌ போன்ற பழுப்பு நிறம்‌ வாய்நத 
முற்றிய தயிராகெ உலையில்‌, வரகரிசியோடு 
ஈயலையும்‌ இட்டு இனிய புளிஞ்சோறு ஆக்கப்‌ 
பெற்றது (௮௧ம. 394:3-5), முற்றிய தயிரைப்பிசைந்த 
மென்‌ விரலை ஆடையில்‌ துடைத்துக்‌ கொணடு 
தலைவி புளிசுகுழம்பைச்‌ சமைததாள்‌ (கறு. 
167:1-4). “பல முறை தயிரைக கடைகையினாலே 
தெறித்த புள்ளிகளின்‌ மேலே கொலலேற்றைத்‌ 
தழுவினவனுடைய குருதி கலக்குமபடி தழுவுதல்‌ 
எம்முடைய தோளிறகு அழகாகும' என்று தலைவி 
தோழியிடம்‌ கூறினாள (கலி. 108:47-29): வையை 
யாற்றினகண்‌ வெள்ளம்‌ பெருகுதலின்‌ மிளகினை 
யும்‌ சததன ததையும்‌ வெண்ணெய்‌ படுதற்‌ பொருட்‌ 
டுக்‌ கடையும்‌ தயி போனற நுரையையும்‌ பிறவற 
றையும்‌ அலைகள்‌ கரைமீது வீசின (பரி, 16:1-4), 


தராய்‌ - மேட்டு நிலம்‌. “நண்டுகள்‌ அஆடித்திரியும 
வயலுககு அருகில்‌ தராய்ககண்‌ - மேட்டு நிலத்‌இன 
கண - இட்ட நெறபோரைக்‌ கடாவிட்டுக குவித்த 
நெல்லை உழவா முகந்து தரப பெற்றுச செல 
வீராக' எனக கூத்தர்‌ ஆற்றுப்‌ படுத்தப்‌ பெறுவர்‌ 
(மலை, 460-462). 


தரு - மரம்‌, முகில்கள்‌, குளிர்ந்த தளிரைத்‌ தருவில்‌ - 


தருமபுத்திரன்‌ 


மரத்தில்‌ - தோற்றுவித்து அச்செயலை உலகத 
தாக்கு எடுததுரைபபது போல்‌ முழங்கின (பரி. 
28:22, 33). 


தருக்கு - மனச்‌ செருக்கு. “நாம்‌ ஆடும்‌ குரவைக்‌ 


கூததில்‌ நம்மை அருமை செய்தான்‌ போலே நோக 
கிய ஆயாமகன நமக்கு வருத்தததைத தரும 
நோயைச செயதல, கொலையேறறையான கொண 
டேன்‌ எனனும தருகதினால்‌-மனச்‌ செருககினால்‌- 
அன்றோ; வேறொனறலலவே' எனத தலைவி தோழி 
யிடம்‌ கூறினாள்‌ (சவி. 104:70-73). 


தருப்பை - தருபபைப்புல. வஞ்சிமரமும காஞ்சமரமு 


மாகிய கொமபுகளை நாறறி வேழககோலை வரிச 
சாக நிரைத்துத தாழை நாராற கட்டித்‌ தருபபை 
யால்‌ - தருபபைபபுலலால்‌ - வேயபபட்ட குறிய 
இறபபை உடையது குடில்‌ (பெரு, 264-265), 


தருமணல்‌ - புதிதாகப்‌ பரப்பப்பட்ட மணல்‌. தருமணலை- 


புதிதாகப்‌ பரபபபபட்ட மணலை-உடைய முறறத 
திடத்தே வணடுகளும மிஞிறுகளும ஆரவாரிததன 
(மது. 684). நனனாளில வரிசையாக நடபபடட 
கால்களையுடைய பெருமபநதரின ஒழ தருமணல்‌ 
பரபபி மனையின்௧ண விளககேறறி மலாமாலை 
சூட்டி மணவிழா தொடஙக்கப பெறுதல்‌ (கம. 
86:2-7). "தருமணலில கடநத பாவையை எடுத்து 
என அருமகளே, நின்‌ இனிய தோளைத கருவாயாக 
எனத்‌ தழுவி அழுதனள* எனறு மகடபோகயெ 
தாயது நிலைமையைக கணடாா கூறினர்‌. (அகம. 
165:8,12,13). தருமணல பர்பப்பபட்டமனைமுறறம 
இனி தனிமையுறுமோ' எனப பிரிவுணர்ததிய 
தோழியிடம்‌ தலைவி உரைத்தாள (அகம, 187.8-10). 
தேறல மாநதி, வினைததிறம அமைந்த நனமனை 
யின கண தருமணல பரபபி, தலைவியின தமா 
வதுவை அயாநதனர்‌ (அகம. 221:1-4). தருமணல 
பரப்பட்டது திருநகர்‌ முறறம (நற. 145.2). தழு 
மணல பரப்பியும்‌ மனைககுச செம்மண பூசியும்‌ 
பெண எருமைக கோடு நடடுக கடவுளை வழி 
பட்டும்‌ சுறறததார்‌ திருமண திகழ்சசியினை மேற்‌ 
கொணடனா (கலி. 114,12-14). 


தருமபுத்திரன்‌ - ஒர்‌ அரசன்‌. இவனுககுக்‌ கோதமனார்‌ 


அறமுரைத்ததாகப புறநானுறறில ஒரு பாடல 
(366) காணப்படும. அதில, “அறவோன்‌ மகனே 
மறவோர்‌ செம்மால்‌, எனறு விளிககப பெறுதல்‌ 
கொணடு இவனைப பரணடவா தலைவனாகிய 
தருமபுததிரனாகக கருத வாயப்புண்டெனினும்‌, 
இவனுச்குக கூறப்படும்‌ அறவுரைகள ௮௧ 


தருமம்‌ 


கருதநிறகு அரண செயவனவாசு இல்லை. “உழுது 
வநத பெரும பகடு வைககோலைத்‌ தினறாற 
போல நீ நின அரசியல்‌ பணிககுப பின செங்கண்‌ 
மகளிரொடு சிறறூடல்‌ கலந்து, அமமகளிர்‌ 
கள்ளினைக்‌ கலததிலே பெய்து தர உணடு மகிழவா 


யாக்‌ எனறும்‌ *ஆட்டுக்‌ கடொயகளை வெட்டி 
வீழததிச்‌ சூட்டிறைச்சியை வேண்டுவோர்ககுக்‌ 
கொடுபபாயாக' எனறும கோதமனார்‌ அறங்‌ 


கூறுவர்‌. இவனை, “அறவோன்‌ மகனே, மறவோர்‌ 
செமமால்‌' எனறு விளித்தமையைப்‌ பொதுநிலையி 
லேயே பொருள்‌ கொள்ள இயலும்‌. தருமபுத்திரன்‌ 
எனற பெயரும, *அறவோன்‌ மகனே' என்ற விளி 
வாயிலாய்‌ இவனுக்குப பிற்காலத்தாரால இடப்‌ 
பெற்றதாகலாம்‌ எனறு ஒளவை. து. கருதுவர்‌ 


தருமம்‌ - அறம்‌. பொற்காசு அணிந்த மேகலை 
யையும்‌ பொன்னாலாகிய கண்ணியையும்‌ விளக்க 
முறப புனைநது கொண்டு தருமத்தின்கண்‌ இயல்‌ 
வோளுடைய சாயலை நோக்கி அண்ணலாகிய 
தலைவன்‌ *இவள யார்‌ மகள்‌' என வினவினான்‌ 
(இங்குத்‌ தருமம்‌ எனபதற்குத்‌ தருமணல்‌ என்று 
பாடங்கொளவர்‌ ஒளவை, து.) (புறம. 358:1-7) 


மாயோனாகிய திருமாலிடம்‌ 
தருமனும்‌ - யமனும்‌ - ஒரு 


தருமன்‌ - கூற்றுவன்‌, 
தோன்‌ றியவர்களுள்‌ 
வனாவான்‌ (பரி, 3:8). 


தரை - நிலம, பனையின்‌ ௨சசியிலுள்ள பல பதி 
னாயிரம குலைகள்‌ அதனிடத்தினின்றும்‌ நீங்கித்‌ 
தரையின்கண - நிலததின்கண - உதிர்வனபோலத்‌ 
திருமால ஏநதிய ஆழிபபடை அவுணரது தலை 
களை உதிர்த்தது (பரி, 8:48-49). அரை மலை 
யாகிய மேகலையினையும்‌ அருவியாகிய படாத்‌ 
இனையும்‌ உடையதாயத்‌ தரையினகணின்று 
விசுமபை உறுமாறு ஒஙகி உயாநதது தணபரங்‌ 
குனறம்‌ (பரி, 21:14,75). தரை (22-ஆம்‌ பரிபாட 
லல்‌ ம்‌ கழு யல தடம்‌ பெறற இச்‌ சொல்‌ 
லுக்கு உறை வளககம கிடைக்கவில்லை). 


தலை - 1, உறுப்பு வகை, சிறிய தலை பொருநதிய 
மறிகளையுடைய மான்‌ பிணைகள்‌ அநதணரது 
மூததீயொளியில்‌ துஞ்சும்‌ (புறம்‌. 2:81-23). பாம்‌ 
பின நடுங்கும்படி இடிக்கும்‌ இடி போன்று முரசு 
முழங்கும்‌ (புறம்‌. 17.38,39). பிள்ளைகள்‌ புல்லிய 
துலையையுடையன (புறம்‌. 19: 18; 46 6; 61: 8; 319: 
11,3324;334:3,373:16,374:9; மலை. 217; அகம, 104: 
11;197:18;390'3; குறு. 241 8; நற்‌. 392.3). முடியை 
யுடைய தலையை அடுபபாகவும குருதியை உலை 
யாகவும கொணடு சமைககபபட்ட உணவால்‌ கள 


252 


தலை 


வேள்வி செயயப்பட்டது (புறம.  26:8-11). பாண 
சுற்றம்‌, பொன்னாலியனற நறுமாலையைப்பா றிய 
மயிரையுடைய கரிய தலை பொலியுமாறு 
சூடியது (புறம்‌. 29.3-5). பாமபு, ஐந்து படம்‌ 
பொருந்திய தலையைச்‌ சுமநத சினம பொருந்திய 
வெய்ய திறலையுடையது (புறம்‌. 57:1,8). சோழன்‌ 
குளமுற்றததுத்‌ துஞ்சிய கிள்ளிவளவன, உலகத்தின்‌ 
கணணுள்ள வேநதர்தம்‌ தலை நடுங்குதற்கு 
ஏதுவாகிய வலியையுடையவன்‌ (புறம, 43:45). 
சோழன நலங்கிள்ளி ஆவூரை முற்றியிருநத 
காலத்து அங்குள்ள மகளி பூவிலலாத வறிய 
தலையை முடித்தனர்‌ (புறம்‌, 44:6,7). சிறிய 
தலையையுடையது ஆட்டினம்‌ (புறம. 54; 12). 
யானை பாகர்‌ ஏறாத வறிய தலையையுடையது 
(புறம்‌, 68.16). புலலிய தலையையுடையது மடப்‌ 
பிடி. (புறம்‌. 151:4;308:10;389"9; அகம. 43:3;59:7;68:17! 
1133;347:13 நற 92:7,318.9). யானையைக கொன்று 
வீழததிய அமபு கோடடையுடைத்தாகிய தலை 
யினையுடைய புள்ளிமானை உருட்டி உரல்போலும்‌ 
தலையையுடைய கேழற்‌ பன்றியை வீழச செய்தது 
(புறம்‌. 188.1-4)(2) பலாப்பழததைப்‌ பெற்ற கடுவன்‌ 
மயிரையுடைததாகிய தலையினையுடைய மந்தி 
யைக்‌ கையாற குறி செயது அழைத்தது (புறம்‌. 
158.23,24). *பரிசிலன்‌ வாடிப்‌ பெயாதல்‌, நாட்டை 
இழந்ததனினும்‌ மிக இனனாது என நினைந்து 
தனது தலையை எனககுத்‌ தருதற்கு வாளைத்‌ 
தநதனன' என இளங்குமணனிடம்‌ பெருந்தலைச்‌ 
சாததனார்‌ கூறினார்‌ (புறம. 765:10-12), அச்ச 
முடைய பாமபினது அணுகுதற்கரிய தலை துணியு 
மாறு இடி இடிததது (புறம்‌. 811:1,8). 'நரநதம்பூ 
நாறும்‌ தனனுடைய கையால புலால்‌ நாறும்‌ 
எனனுடைய தலையைத தடவுவன; அது கழிந்‌ 
ததே' என்று அதியமான இறநதபோது ஒளவை 
யார்‌ பாடினார்‌ (பறம. 285: 8, 9). ‘செய்யத 
தகுவனவெல்லாம்‌ செய்தனன்‌, ஆதலின்‌ இப்‌ 
புகழ்‌ வெய்யோனின தலையை வாளால்‌ அறுதது 
இடினும்‌ இடுக; அனறிச சுடினும சுடுக; 
பட்டபடி படுக” என்று நம்பி நெடுஞ்செழியன்‌ 
இறநதபோது பேரெயின்‌ முறுவலார்‌ குறிபபிட்‌ 
டுள்ளார்‌ (புறம்‌. 239:19-21). குடுமி பொருந்திய 
தலையினையுடையவர்‌ புதலவர்‌ (பறம. (28018), 
மகளிர்‌, தலைவன்‌ இறநததால்‌ தனித்துக்‌ கொய்யப்‌ 
பட்ட மொட்டையாக தலையுடனே, கைம்மை 
நோன்புற்றுக கலககமுற்றனர்‌ (புறம. 261: 17, 18). 
இளையோரின தாய, நறுமணபபொருள்களைத்‌ 
துறநதமையால்‌ நறுமணம கமழாத நரைத்த 
தலையையுடையவள்‌ (புறம. 270.5,6). கைம்பெண்டிர்‌ 
கழுவுகின்ற மழிதத தலையினினறும தெளிந்த 


தலை 


நீர்வார ஆம்பலிடத்துணடாகும்‌ அல்லியரிசியை. 
உண்ணுவர்‌ (புறம்‌ . 280:11-74). மெலலிய தலையை 
யுடையது மடப்பிடி (புறம்‌. 808:8; மலை. 407; ௮௪ம்‌. 
165:1;208:2; நற்‌. 187:6). ஆமானகனறு அசைகினற 
தலையினையுடையது (பறம. 319.10). ஆண காட்டுப 
பூனையினைப்‌ போனற வெருண்ட பார்வையினை 
யும்‌ பெரிய தலையினையுமுடையவர்‌ வேட்டுவர்‌ 
(புறம்‌. 3241-3). சிறுவர்‌ மெல்லிய தலையினை 
யுடையவர்‌ (புறம, 325.12). குறுமுயல்‌, கரிய பிடரி 
பொருந்திய தலையினையுடையது (புறம்‌. 335:3). 
பெரிய தலைகளை வெட்டிச்‌ சாய்த்து மூளையும்‌ 
நிணமும்‌ குழம்பிய அச்சநதரும்‌ பிணங்களாகய 
பசிய பயிர்களின்‌ போர்களை நரிகளோடு பேயகள்‌ 
ஈர்த்துண்டன (புறம்‌. 269:14-16), தலைகள்‌ வெட்‌ 
டுணடு குறையுடலங்களாய வீழும்‌ பிணஙகளாகிய 
போாகளை அழித்து யானைகளாகிய எருதுகளி 
னால்‌ கடாவிட்டனர்‌ (புறம, 371:15-17). பேய்‌ 
மகளிர்‌, குடர்களைத்‌ தம தலையில மாலையாக 
அணிந்து கொணடு கூத்தயர்நதனா (புறம்‌. 871:84, 
37). பகைவர்‌ உடலகளினினறும்‌ நீங்கிய அரிய 
தலைகளால்‌ செய்யப்பட்ட அடுப்பில்‌ சமைத்த 
ஊன்சோறாகிய பிண்டத்தினால களவேள்வி செய 
யப்பட்டது (பறம. 372.5-10). பொருநன்‌ புலலிய 
குலையினன்‌ (பறம. 28072), இமையவரம்பன 
நெடுஞ்சேரலாதன, பகையரசர்‌ தலை நடுஙஒ 
வணங்க அவர்தம்‌ காவல்‌ மரமாகிய கடம்பினை 
அழித்தான்‌ (பஇ,12:2,3), வளைந்த தலையினை 
யுடைய மூதாககள ஆம்பலை மேய்ந்தன (பத. 13:6) 
கவைதத தலையினையுடைய பேய்மகள்‌, கழுதினை 
யூர்நது திரிநதாள்‌ (பதி. 18:15), இமையவரம்பன்‌ 
நெடுஞ்சேரலாதன்‌, யவனரை வெனறு அவா தலை 
யில்‌ நெயயைப பெய்து கையைப்‌ பிணிததான்‌ 
(பதி. ப, 8:8,9). போர்க்களததில்‌, தலை வெட்டப்‌ 
பட்ட உடம்பு ஆடியது (பதி, 55:6). பெரிய 
போரின்கண்‌ அரசர்‌ இறக்கும்படி வென்று பகை 
வரது கரிய தலையை உலக்கையால்‌ இடித்தனர்‌ 
(பதி. 41:19-31). துய போனற உச்சிக்‌ கொணடை 
பொருந்திய தலையையுடையது ஆண்‌ கோட்டான 
(பதி. 44:18). போர்க்களத்தில தேரினது தேய்ந்த 
வாயையுடைய உருளை, ஊர்கின்ற வழியில வீர 
ருடைய எண்ணில்லாத பசிய தலைகளை வெட்டி 
யது (பதி. 46:8,9). தலை வெட்டப்பட்ட உடல்‌ 
மட்டும்‌ எஞ்சிய ஆண்மை மிகக கவந்தத்தோடு 
பேயமகள்‌ வருத்தததைச செய்யும்படி செல்வக்‌ 


கடுங்கோ வாழியாதன பல போர்களைச்‌ செய்‌ 
தான்‌ (பதி, 67:10-12). வளைந்த தலையையுடையது 
விலங்கு (பதி. 67:16). பேயமகள்‌, கொடு 


விரலாலே கண்களைத்‌ தோண்டி உண்ணப்பட்ட 


253 


தலை 


தும்‌ மிக்க முடை நாற்றம உடையதுமாகிய கரிய 
தலையைக்‌ கையிலே ஏநதித்‌ துணங்கை ஆடும 
(முரு. 58-56), உழவார, தம்‌ ஈருடைததாகிய கரிய 
தலை நிறையும்படி கணணியைச சூடினர்‌ (பெரு. 
219). ஆணமககள்‌ தலையாலாகிய அடுபபின 
கணணே ஊன சோறறினைச சமைததுக கள 
வேளவி செயதனா (மது 29). பெரிய அழகைப்‌ 
பெறற சிறிய தலையினையுடையது நெளவிமான 
(மது. 275), மழவா, பொறபூககள பொருந்திய 
தலையினர்‌ (மது. 395,396). பரதவா, புலலிய தலை 
யினையுடையவர்‌ (பட்‌, 90). முடியையுடைய கரிய 
தலைகளை உருட்டும முன காலினையுடையது, 
யானை (பட்‌,230,231). மறவர்‌ பகைவரது கரியதலை 
கள்‌ துமியுமாறு போரை வெலலும ஒளவாளினை 
யுடையவா (மலை, 488,489). வருடைக்கிடாய 
வலிய தலையினை யுடையது (மலை. 503), தலைவி, 
புதல்வனது புலலிய தலையிலுள்ள செங்கழுநீா 
மாலையை மோந்து பெருறசசு விடடாள்‌ (அகம. 
5: 22-34) யாம இருதலைபபுள்‌ போல ஓருயா 
உடையேம எனபது தோழி கூறறு (அகம்‌, 12 ௧). 
இளையர்‌, வெணகடமபின புதுபபூககளைச்‌ சுருள 
கொணட உளை போன்ற மயிரினையுடைய தலை 
யில பொலியும்படி சூடினா (அசும, 83 1, 2). மற 
வர்‌, கழுதை நிரைகளைப பின்பறறி வரும வய 
வராகிய வணிகர்களை வாடடி அவரது அரிய தலை 
களைத துணிததனா (அகம. 89:11-19), பெரிய 
தலையினையுடையது கழுகு (அகம, 977). மயிலைக 
கண்டஞ்சிப பாம்பினது வருததததைச செயயும 
நஞ்சினையுடைய தலைகள்‌ படத்தை விரிபபன 
போல்‌ காயா வின மென்சினைகள தோய நீண்டு 
தூககிய குலைகளையுடையது காநதள்‌ (அகம. 108: 
13-16). பருநது வெள்ளிய தலையினையுடையது 
(அகம்‌, 117:6). களிறு, குளத்தில்‌ தோணடப 
பெற்ற கலங்கல்‌ நீரால மடபபிடியின மெலலிய 
தலையினைக கழுவிப பின எஞ்சிய சேறறினை 
அளைநது நிறம வேறுபடும (அகம. 121:3-6), 
மழவர்‌, சீறூரில உளளார கையைத தலைமீது 
வைத்து அலற அவர்தம ஆககளைக கவர்நது 


கொன்று தினபர்‌ (அகம. 129'11, 13). பேயத 
தலையினைப போன்ற உச்சியினையுடைய து 
தாழை (அகம, 130.5), பொனனிறம வாயநத 


தலையினை யுடையது ஓநதி (அகம. 1453), கலை 
மானினது தலையில கப்புவிட்ட கொமபு போனற 
கவட்டினையுடையது வாகை மரம (அகம. 151 7,8). 
தோ உருளையால அறுககப்‌ பெறற நெயதல, 
பாமபினது மேலே தூகதிய தலையைப்‌ போல 
வாடி மேலெழும்‌ (அகம 160:13-15). பாமபினது 
புள்ளிகளையுடைய படம்‌ பொருநதிய தலை துணி 


தலை 


பட உருமேறு முழங்கும்‌ (அகம்‌ 202:10, 11) ஆண 
பருநதுகள்‌, இறநதுபட்ட பிணங்களின்‌ தலை 
யினைத்‌ தோணடுவனவாகிக கூடின (அகம்‌. 218: 
12, 78), நுகததிடததே கட்டப்‌ பெற்ற தலையின 
வாகிய குதிரைகள்‌ விரைந்து செல்லும்‌ (அகம. 
224'4,8). மெல்லிய தலையினையுடையது யானைக்‌ 
கனறு (அகம. 289:4). யாம்‌ பெரிய வருத்தத்தை 
யடைய அவள்‌ மையுணட கண்களில்‌ உவகைக்‌ 
கணணீர்‌ வருதலை மறைத்துத தன்‌ தலையினைச்‌ 
சிறிதே கவிழததனள்‌' எனறு தலைமகளைக்‌ கண 
ணுறறுநீங்கும தலைவன தனனெஞ்சிற்குக்‌ கூறி 
னான (அகம, 239 14-16). கானவர்‌ அம்பு விடுதலால்‌ 
இறந்தோர்‌ வீழநது டகதம்‌ களத்தில்‌ உயர்த்திய 
மயிரினையுடைய தலைகள்‌ நிறைநத கற்குவியலகள்‌ 
களர்நிலததோறும்‌ திரணடு நினைப்போரை 
நடுஙகச செயயும (அகம. 321:5-8). பஞ்சு போன்ற 
மயிரையுடைய தலையினையும்‌ செம்முசுத்தினையு 
முடையது மநதி (அகம்‌. 241:14,15). இளையரது 
தலைவர்‌, மன்றின்சுண விளையாடும புதலவ 
னுடைய புல்லிய தலையைத்‌ தடவுவர்‌ (அகம. 245:7 
:12). இளையாள்‌ ஒருத்தியின நலனைக கவர்ந்‌ 
துண்ட அறனிலாளன ஒருவன்‌ பினபு அவளை 
அறியேன்‌ எனறு கூறிய சூளினை அவையததார்‌ 
சானறாவாரை வினவி உணர்ந்து, அவனை மரக்‌ 
களையில இறுகப்‌ பிணிதது அவன தலையில 
நீறறினைப பெயது தணடித்தனர்‌ (அகம. 256:16- 
29). “நினது அழகு மாணபுற்ற முதுகினை யாம்‌ 
காணபேம; நீ சிறிது தூரம்‌ முனனே நடப்டா 
யாக' என்று தலைவன்‌ கூறக்‌ கேட்ட தலைவி 
நாணி விரைவாகத தலை இறைஞசினள்‌ (அகம. 
261:6-10). செம்மறியாடுகள அசையும்‌ தலை 
யினை யுடையன (அகம. 874:4). மெல்லிய தலை 
யினையுடையது மந்தி (அகம 288:12). ஆண்மான 
கள்‌, காட்டில உதாநது கிடககும்‌ நெலலிக காய்‌ 
களைப்‌ பிணைமான உண்ண வேண்டிக கொம்பு 
அழறு லீழநத தன தலையில்‌ தோன்றும்‌ இளங்‌ 
கொம்பு அதாநதிடக கூவியழைககும (அகம. 291: 
15-20), மழை பெயத நள்ளிரவில்‌ அரவீனது 
பசிய தலையை இடறிககொண்டு வநது தலைவன 
தலைவியை முயங்கிச்‌ செனறான (அகம, 428:4-5), 
புலி பாயந்ததால களிறு முழககிய ஒலியினைக்‌ 
கேட்டஞ்சித்‌ தன்‌ கன்றினை விட்டோடிய மடப்‌ 
பிடி, கையைத தலைமீது வைததுக்‌ கொணடு 
மயககம கொணட விரைவுடன தன கனறிளைத 
தேடியது (அகம 347:11-14). இளம்பெருஞ்‌ செனனி, 
வமபவடுகர து பசிய தலையினை அறுததான (அகம. 
375 11,14). துயயினைத தலையிலேயுடையது 
வளைந்த இறாமீன (அகம்‌. 376116). பாழமன றத்தின 


254 


தலை 


கண்ணே நரைமூதாளர்‌, நடுங்கும்‌ தமது தலையைக்‌ 
கலிழத்து வல்லுபபோர்‌ புரிநதனர்‌ (அகம. 377:6-8). 
சிறுவர்‌, உவர்மண அரித்தலால மயிர்‌ கழிநததும்‌ 
ஊன்பொருநதியதுமான தலையினை யுடையவர்‌ 
(அகம்‌, 887:4). தலைவன தலைவியின்‌ தலையிற்‌ 
சூடியமலாகளை முலலை மலர்களோடு அகற்றித 
தணணறுங்‌ கதுபபில துயில்‌ கொள்வன (அகம, 391: 
4-6), சிறிய தலையினையுடையது செம்மறியாடு 
(அகம்‌. 394:2) செநதினையின்‌ கதிர்‌ நீண்டு வளைந்‌ 
தாற்போனற வளைந்த தலையினையுடையது 
குதிரை (அகம்‌. 400:8,9) “எவ்வியை இழநத பாணரது 
பூவிலலாத வறியதலை பொலிவிழநதது போலப்‌ 
பொலிவிழந்து வருந்துவாயாக" என்று உணர்ப்பு 
வயின்‌ வாரா ஊடற்கண்‌ தலைவன்‌ தன்‌ நெஞ்‌ 
சிற்குக்‌ கூறினான (குறு. 19). நடுங்கும்‌ தலையினை 
யுடையது ஆனகன்று (குறு. 13234) தலைவனின்‌ 
தமர்‌, நரையையுடைய தம்‌ தலையின்கண துகிலு 
டையராய்த தோனறினர்‌ (குறு. 146:8,4). நெருப்‌ 
பைப்‌ போனற சிவநத தலையினையுடையது 
அன்றிற்‌ பறவை (குறு, 160:1). சிறிய தலையினை 
யுடையது வெள்ளாட்டின தொகுதி (குறு 169:3). 
பெண்மான சிறு தலையினையுடையது (குறு. 282:2). 
பாம்புகளின பசிய தலைகள்‌ துணியும்படி இடி 
யேறு முழஙகியது (குறு. 190:4). களைத்த கொம்பு 
பொருநதிய தலையினையுடையது ஆணமான 
(குறு. 213:2). *இவன இவளது கூநதலைப பிடித 
திழுக்கவும்‌ இவள்‌ இவனது புல்லிய தலையிலுள்ள 
முடியை வளைத்து இழுபபாளாய்‌ ஓடவும்‌ சிறு 
சணடையினை முன்பு செயதனா' என இடைச்‌ 
சுரததுக்‌ கண்டார்‌ காதலரது இளமைக்கால 
நிகழசசியினைக்‌ கூறினர்‌ (குறு. 829:1-2). பாம்‌ 
பினது படத்தையுடைய பெரிய தலையை இடி 
யேறு துணிககும்‌ (குது. 268:3,4). தலைவன, சுழித்‌ 
தல ஆராநத மயிரையுடைய தனது தலையில்‌ வேம்‌ 
பின்‌ மலரைப்‌ பொலியுமபடி அணிநது சென்றான்‌ 
(குறு. 281, 3,4). களிறு, அணங்குடைய பிறர்‌ 
இருததற்கரிய தன்‌ தலையினை வாழையின்‌ 
குருதது தடவுதலின வலிகெட்டு மயங்கு துயர்‌ 
உற்றது (குறு. 308.1௭4), தலைவியின்‌ தலையில 
கிளைத்த மெல்லிய மயிர்ககொத்துக்கள்‌ கீழே 
தாழ்ந்தன (குறு. 357:1,2). மெல்லிய தலையினை 
யுடையது யானைக்‌ கன்று (குறு. 394:1; நற்‌: 17118). 
வழியிற்‌ செலலும்‌ மககளுடைய செனனியை 
மோதியதனால்‌ குருதி படிநது சவநத மாறுபட்ட 
தலையையுடையனவும்‌ குருதி பூசிய வாளயயுடை 
யனவுமாகிய பெரிய தலையை யுடையன புலிக்‌ 
குட்டிகள்‌ (நற, 2:8-5).(23) பாமபினது வருததுகின்‌ ற 
அரிய தலை துணிநது வீழுமபடி சினநது இடியேறு 


தலை 


முழங்கியது. (தத்‌. 37'8-10), பஞ்சு போன்ற தலை 
யினையுடையது மநதி (நற்‌. 57:8;95,4;386:4). கா 
ரெருமை, அகன்ற தலையினையுடையது (நற, 
99:1;291:4). இருபபைப்பூப்போன்‌ ற மெல்லிய தலை 
யையுடையன இறாமீனகள (நற்‌. 111:8). நிறம 
பொருநதிய படப்பொறியையுடைய அரவினது 
தலை நடுங்கும்படி இடி முழங்கும்‌ (தற்‌, 129,7,8) 
நாட்டின்‌ தொகுதி சிறு தலையினையுடையது (நற்‌. 
142:7) தலைவி தலைவனது கூட்ட உண்மையை 
உரைத்திட அதனைக்‌ கேட்ட அனனை வெட்கித்‌ 
தலை இறைஞசி நினறனள்‌ (தற 147:10,11). 
கடுவனால முயஙகபபடட மநதி புணாசசிக குறி 
யினைத்‌ தன சுறறம அறியுமெனறஞ்சி வேஙகைக 
கிளையேறிச சனை நீரை நோசகக கவிழநது தன 
மெலலிய தலையில குலைநத மயிரைத திருததும 
(நற 151:5-11). புலலிய தலையினையுடையது மததி 
(நற. 168.5,373 2,979.1; ஐங. 27819), ஆடுனெற 
துலையினையுடையது ஆடடின்‌ தொகுதி (நற, 
1696) தறியிலே பிணிததுக காப்பவரும மீதேறி 
நடததுபவரும்‌ ஓஒழிநத வறிய தலையினையுடையது 


பெருங்களிறு (நற. 788 8,9). கொழுமீன, நிண 
மிகக தலையையுடையது (நற்‌. 2912) சுவிநத 
தலையையுடையது ஆணகரடி (நற. 925 1). பூப்‌ 


போலும்‌ சூட்டினையுடைய புலலிய தலையினை 
யுடையது மயிற்பேடை (தங. 62:1,2). வெள்ளிய 
தலையினையுடையது குருகு (ஐங 86.1). குதிரைகள, 
பார்பபனச்‌ சிறார்போல முன்குடுமியமைநத 
தலையையுடையன (ஐங, 202:1-2). நெயபபினறி 
வறணட தலையினையுடையது பருநது (ஐங, 381! 
1). பசிய தலையினையுடையது அரவம (ஐ௩. இ,1:2) 
சிவபெருமான, அயனது தலையை அங்கையிலே 
ஏநதிக காபாலக்‌ கூத்தாடுவா (கவி, 1 11,12), 
ஐயிரு தலையின்‌ அரககர்கோமான (இராவணன ) 
(கலி, 38:3). தலைவியின தமா களவுககூட்டததை 
உணர்ந்து காதலரிடத்துக்‌ குறறமில்லையா தலை 
உணாநது சினம்‌ ஆறித தலை சாயததிருநதனா 
(கலி, 39:22-84). தோழி தலைவனைப்‌ பராக்கும 
காலத்து அவன்‌ மெலலெனத தலையைத தாழததி 
னான (கலி; 61:5,6) முடமுதிர்‌ பாபபான்‌, மயிர்‌ 
நீங்குதலால்‌ தட்டையான தலையினையுடையவன 
(கலி. 65,6-8) புதல்வனின்‌ மெனமையினையுடைய 
தலையிட ததே மூனறுவடம எனனும்‌ அணி கிடநது 
மின்னியது (சலி. 80:2). 'கையாற புனைந்த மூன்று 
வடம, மெனமையுடைய தலையிடததே தாழ 
இவ்விடததே வருக” எனறு தலைவி புதலவனை 
அழைத்தாள்‌ (கலி, 862,10). “உடலும உயிரும 
ஒனறாகவும்‌ தலை இரணடாகவும உள்ள பறவை 
யின செனனி இரண்டும தம்முள போர்‌ செயதலைப 


255 


தலை 


போன்ற தன்மைத்தாக நீ கொடுமைகளைக்‌ கூறிப்‌ 
புலவாதே' எனறு தலைவன்‌ தலைவியிடம்‌ கூறி 
னான (கலி, 89:4,8). *அழுநதும நாவுடனே தலை 
யைச சாயத்து நீ கூறும்‌ கூற்றோ பொய; ஆகை 
யினாலே நீ எமமால்‌ அகபபடுகசுபபட்டாய” 
எனறு தலைவி தலைவனிடம கூறினாள்‌ (சலி, 
93 14-16). ஆயர்‌, பொருகனற ஏறறினது சேருதற் 
கரிய தலையை அஞ்சா (அகம. 108.40), தழுவுதற்‌ 
கரிய தலையினையுடையது ஏறு (கலி, 06:47). இரு 
மாலடியைத தலையினாலே வணங்கிக கையினால்‌ 
தொட்டுச சூளுற்றேன' எனறு ஊடற்றலைலியிடம்‌ 
தலைவன கூனறிான (கலி, 108:57,58). தலைவன, 
மழையில நனையும ஏறுபோலத தலையைச்‌ 
சாயததுத்‌ தலைவி கூறுவதற்கு எதா கூறி மயகக 
முறறான (கலி, 117.14,15). *தலைவன என்‌ சீறடி 
முனனே தனதலையுறும்படி வணங்குவான போலச்‌ 
கனாககண்டேன' எனத்‌ தலைவி தோழியிடம்‌ கூறி 
னாள (கலி, 128:17,23). அசசநதரும இயல்பினை 
யுடைய படம விரிககபபட்ட ஆதிசேடனின அரிய 
ஆயிரந தலைகளும சினததீயை உமிழனெற தன்மை 
யோடு திருமாலின முடிமீது எழுநது நினறன 
[பரி. 11,3). “ஐநது தலைகளைத்‌ தனககுத்‌ தோற்று 
வித்தககொணட சிவனும நீயோ” எனத்‌ திருமால 
போறறபபடுவர்‌ (பரி, 145,44). இருமால ஏநதிய 
ஆழிபபடை, அவுணரது தலைகள வலியழிநது 
சாயநது தரித்த மாலையோடு புரளுமபடி அவாதம 
உயிரைச செகுககும (பரி, 2:41-48). அடியா, இரு 
மாலின்‌ திருவடியைத தலையுற வணநஙதிப்‌ பல 
காலும ஏததிப்பரவுவர்‌ (பரி, 2:78-74). ஆயிரமாயெ 
கிளாநத தலையையுடைய அரவு (ஆதிசேடன) 
(பரி. 3:59). கருடனின தலைமேல்‌ அணியப்படும்‌ 
சூட்டு பாமபாகும்‌ (பரி, 4:45). நீராடுவோரின 
மலாமாலைகளை வாஙகித தன தலையில சூடடி 
மகிழதறகுக்‌ காரணமான நீரினையுடையதுவைகை 
(பரி, 7.84,88). செவ்வேள்‌, ஊடலானே செனற 
தேவசேனையைத தொடாந்து செனறு அவள, 
திருநதடிமேல தனது தலையிற சூடடபபெறற 
மாலை தோயுமபடி வணங்கினார்‌ (பரி. 9;86,57)- 
அடியா, செவவேளின்‌ திருவடி.களில தமது தலை 
யுறுமபடி வீழநது வணங்கி வாழததுவா (பரி, 9.89, 
84). வையை வெள்ளம தமபால நீராடும புதல்‌ 
வரது மெலலிய தலைமுசசியிடததுள்ள முஞ்சம்‌ 
எனனும அணியைக கைககொணடு ஓடியது (பரி. 
28:7-9). பரஙகுனறிறகும கூடலுககும்‌ இடையில்‌ 
கிடநத நிலமெலலாம மலாமாலையணிநத மக்கள்‌ 
தலைகள நிறைதலால பூககளை வைததுககடடி 
நிலததிற்கு இட்ட. மாலை போலத்‌ தோனறியது 
(பரி. 19,1817). ஐநது தலையினை யுடைய அரவம்‌ 


தலை 


(பரி, 19:72), அடியார்கள்‌, இரமாலின திருவடிமீது 
தம தலை.ுறும்படி பொருந்தி லீழ்ந்து வணஙகி 
வாழததுவா (பரி, தி.16). அணங்குடைய ஆயிர 
மாய அரிய தலைகளை விரிதத அண்ணல்‌ (ஆதி 
சேடன) (பரி, இ.1 79,80). 


2. இடம்‌. அகனற தலையையுடைய - இடத்தை 
யுடைய-நாடுகள்‌ (புறம 7.13,63:15;89 3,98:20; பதி, 
$3:25;35-18,88,14,68:19; பெரு, 82). அகலிய தலை 
யையுடையது நலலரண (புறம. 15:3) பரநத தலை 
யையுடையது உலகம (புறம்‌. 2435,53:9;132.9,186:2; 
313 3; பதி, 88 8; மது 199,237; அகம, 374.2; சலி, 103: 
79; பரி. 13.103). மன்றம அகனற தலையையுடை 
யது (புறம. 34:13). அகனற தலையையுடைய பேரூர்‌ 
(புறம. 57:7). சோழன பேலவைக்கோப்பெருநற் 
கிளி, ஆமூர்மலலனைச செனனியும்‌ காலுமாகிய 
இருதலையும முறியுமாறு மோதிக்‌ கொன்றான்‌ 
(புறம 80'8,9) அருவி ஒலித்திழியும்‌ வேயமிக்க 
அகனற தலையாகிய அடுககததில காநகள்‌ மலரும்‌ 
(புறம்‌. 168.1,2). “அறிவும்‌ புகழுமுடையோர்‌ இறந்‌ 
தாராக வறிய தலையையுடையதாக உலகம்‌ ஆகி 
விடவில்லை” எனறு பரிசில நீட்டித்த அதியமா 
னிடம்‌ ஒளவையார்‌ கூறினார்‌ (புறம்‌. 206:௪,9). நனந 
தலையுலகம்‌ (அகலிய இடத்தையுடைய உலகம்‌) 
(புறம. 221:11; பதி.63:18; 86:5; முல்லை. 1; குறு. 6.4). 
அகன ற தலையினையுடைய மூதூர்‌ (புறம. 22814), 
தனிதததலையையுடையது புறங்காடு (புறம. 250;9) 
மறக்குடி மகளோருததியின நலன்‌, புல்லிய தலை 
யாயெ பாழிடமாக ஊரினைக்‌ செடுக்கும (புறம்‌. 
346 7). தொல்குடி மனனன, பல நெற்போர்‌ 
களை அழித்துக்‌ கடாவிட்டு அகனற தலையில்‌ 
குவித்த நெலலை இளையர்ககு நாளுணவாகக்‌ 
கொடுத்தனன (புறம்‌ 853:8-11), அகனற தலையை 
யுடையது வையம்‌ (புறம. 371:1). பொருநர்‌, தம்‌ 
மைக காக்கும்‌ வேநதரைக காணபபெறாது மரத 
தின தலையை (&ழிடததை)மசாநது தங்கிப பட்டினி 
யால வருநதினர்‌ (புறம, 371:2). அகனற தலை 
யினையுடையது நன்னாடு (பஜ, 15:17). விரிந்த 
தலையினையுடைய பசுமையான நிலததில வாழும்‌ 
மககள்தொகுதி (யதி. 17:9). அகனற தலையை 
யுடையது பேரியாறு (பதி, 28:10). திருமாலை வழி 
பட வரும்‌ மககள்‌ செய்யும்‌ ஆரவாரம நாலவேறு 
திசைகளின்‌ பரநத தலைகளில ஒனறாயத இரண 
டெழுநதொலிததது (பதி 31384)  இறைச்சித 
துணடங்களை வைத்த தலையினை மறநத ஆண்‌ 
கோடடானைப பெண கோட்டான வருததியது 
(பதி 4417-19). அகன ற தலையினையுடையது அரண 
(பதி, 45:89) கடலபிறககோட்டிய செங்குட்டுவன , 


256 


தலை 


பகையரசரது நற்‌ புகழை, அகன்ற தலையுடைய 
உலகத்தினின்றும கெட்டோடச்‌ செய்தான்‌ (பத. 
50:15,18), அகன்ற தலையிலுள்ள பகையரசர்‌ தூசிப்‌ 
படை அழிநது அலறும்படி ஆடுகோட்பாட்டுச்‌ சேர 
லாதன்‌ நாளும்‌ போர்செய்தான்‌ (பதி, ௪5:16,17), 
நாடும்‌ காடும்‌ அவலும்‌ மிசையும்‌ எனபபல்வேறு 
பட்ட அகன்ற தலையையுடையது உலகம்‌ (பதி. 
59:14). செல்வக்‌ கடுங்கோ வாழியாதனின்‌ முன்‌ 
னோர்நானகாகிய வேறுபட்ட அகன றதலையுடைய 
திசைகளும்‌ ஒன்றுபோலப்‌ பகையின்றி விளங்கு 
மாறு ஆட்சிபுரிந்தனர்‌ (பத. 89:18,168). மருத 
வளம்‌ சான்ற விரிநத தலையையுடைய கழனியின்‌ 
கண்ணே உலவும்‌ நாரைகளை மகளிர்‌ ஓப்பினர்‌ 
(பதி, 73:4,5) அகனற தலையையுடையது காடு 
(74: 84). பேரூர்‌, அகன்ற தலையினையுடையது 
(பொரு 1). அகன்ற தலையினையுடையது பொய்கை 
(பெரு, 292,294). அகனற தலையினையுடையது 
தேயம்‌ (மது. 382). வீரமத்தளததின்‌ வலிய 
கணணாகிய தலை (மது. 398) மனறம்‌ அகனற 
தலையினையுடையது (பட்‌. 69). அந்திககாலத்தில 
மகளிர்‌ விளககினை மனையாகிய தலையிலே 
கொளுத்தினர்‌ (குறி 223, 2 4). அகன்ற தலை 
யினையுடையது தெரு (பட்‌. 193). கரிகாலன பகை 
வரது அரணாகிய தலையிடத்தே சென்று வெற்றி 
கொண்டான்‌ (பட்‌. 259). அகன்ற தலையினை 
யுடையது குன்றம்‌ (மலை. 272). *மழைபெயகின்ற 
காடுகள்‌ அத்தலையின்‌ கண மிக/ப்பலவாகும” (மலை, 
385). காவலையுடைய அகன்ற தலையில ஈனறு 
இளைப்பட்ட பேடைக்கு எருவைச்சேவல இரை 
தேர்நதது (அகம. 5 3-5). பருநது தங்கியிருநது 
வருத்தததைச்‌ செய்யும்‌ ஓசையைப்‌ பன்முறை 
பயிற்றும்‌ யாமரங்கள்‌ உயர்ந்த அகனற தலைகளில்‌ 
ஆநதைகள்‌ பறையின்‌ ஓசையைப்‌ போலப்‌ பொருள்‌ 
தெரிய ஒலிக்கும்‌ (அகம்‌. 19:2-5), ஊர்‌ வெம்மை 
நிலைபெற்ற புல்லிய தலையினையுடையது (அகம்‌. 
21.14). செழியன்‌, தலையாலங்கானததின அகனற 
தலை செநநிறம்‌ அடையும்படி எழுவரது நல்‌ 
வலததை அடககிக்‌ களவேள்வி செயதான்‌ (அகம. 
26:18:22). புலியினைக்‌ கணடஞ்சிய யானைக்‌ 
கூட்டம்‌ பலவிடத்தும்‌ திரிதலுறற அகன்ற தலை 
யினையுடையது பெருங்காடு (அகம்‌. 39:11,12). 
ஆண்பருநதின்‌, சிறை கரிநது தீயுமாறு வெப்பம 
மிகக மூங்கில்‌ உயர்ந்த அகனற தலையாகிய 
காட்டுவழியே தலைவன்‌ சென்றான (அகம. 51:6-8). 
யாமரங்கள்‌ உயர்நதுள்ள அகனற தலை (அகம. 
85:13). மரங்கள்‌ பொலிவறறிருககும கறகுவியல்கள்‌ 
உயர்ந்துள்ள அகன்ற தலையாகிய நீண்ட இடங்‌ 
களில்‌ இருளிலே விரைந்து செனறு மறவர்‌, 


தலை 


நிரையை மீட்டனர்‌ (அகம்‌. 87:9-6). காடு, அகன்ற 
தலையினையுடையது (அகம்‌. 78:1). தலையகனற 
காடு (அகம்‌. 79:9), விரிந்த தலையினையுடையது 
நனனாடு (அகம்‌. 88:10). ஞாயிறு காய்தலின்‌ நீர்‌ 
வறண்ட பேய்த்தேர்‌ ஓடும அகன்ற தலையினை 
யுடையது பெருங்காடு (அகம்‌. 89:1,3). மூங்கில்களின்‌ 
கணுக்கள்‌ பிளநத வெயில்‌ விளங்கும்‌ அகனற 
தலையில்‌, தலைவன பொருள்‌ வேட்கையினால்‌ 
பிரிந்து செனறான்‌ (அகம்‌. 91:7,8). அகன்ற தலை 
யினையுடையது பெருங்காடு , (அகம்‌, 70111. 
நிழலற்ற அகன்ற தலையாகிய பாலைநிலததில 
புல்லூற்றினால்‌ ஏற்றுதல்‌ குறிக்கப்பட்ட குறும்‌ 
பூழ்ச சேவல பாதுகாவலான இடத்திற்குச்‌ சென்று 
தங்க எணணியது (அகம, 103:1-4). அணிலகள்‌ 
கூடியாடும மூங்கில்‌ வளாநத அகனற தலையில்‌, 
அமபு பட வீழந்தோரின தழையிட்டு மூடிய 
பதுக்கைகளையடைய சுவர்த்த நெறிகளில 
ஆறலைப்பதால்‌ வழிபபோவார்‌ இல்லையாயினர்‌ 
(அகம்‌. 109 6-10). ஞாயிற்றின்‌ வெம்மைமிக்க 
அகனற தலையில்‌ புலியாற கொனறு தின்றொழிதத 
யானையின்‌ ஊனில்‌ ஆறலைபபோர்‌ கோலிற 
கோததுக்‌ கொணடேகியதுபோக எஞ்சியதை 
உமணர்‌, சிறுதீயில்‌ வதககெ சோறறுலையில்‌ கூட்டி 
யாக்குவர்‌ (அகம, 769:2-7), தலைவன பாம்பினது 
செனனி துணிபடுமாறு இடி முழங்கும்‌ அச்சம்‌ 
வரும்‌ அகன்ற தலையில ஊககம குன்றாத உளளத்‌ 
துடன்‌ வேலே துணையாகத்‌ தலைவியை நாடி 
வருவான்‌ (அகம்‌, 202:10-14). மூங்கலகள்‌ அழ 
_ கிழந்த மழை பெய்யாது பொயதத அகன்ற தலை 

யாகிய பாலையிடத்தே களிற்றிரையைத தப்பிய 
வேங்கை சினம்‌ சிறந்து முழங்கப பிடியானைகள்‌ 
இரிநதோடின (அகம. 221:10-19) கானம்‌ அகன்ற 
தலையினையுடையது (அகம்‌. 288:8). மழை பொய்த்‌ 
தலின்‌ அருவி வற்றிய அச்சம்‌ வரும அகன்ற தலை 
யில்‌ தோன்றிய பேயத்தேரை மழையெனறு கருதி 
ஓடித்தாகம்பட்ட கலைமான, வேறுபுலம்‌ செல்லாது 
அப்பேயத்தேர்‌ அசையும்‌ தலையாகிய வெங 
காட்டின்கண்ணே வருததமுற்றுத தங்கும்‌ (அகம. 
241:8-12). அகன்ற தலையினையுடையது பெருங்‌ 
குன்றம்‌ (அகம்‌, 358:5,6), மரற்செடி வாடியுள்ள 
மேகம்‌ பெய்யாதொழிந்த அகனற தலையையுடை 
யது குறும்பொறை (அகம்‌. 271:4,5). வேங்கை தன்‌ 
பிணவின பசியினைப்‌ பொறாது பனறி வருனெற 
நெறியைப்‌ பராத்திருக்கும்‌ காட்டின பரபபாசிய 
அகன்ற தலையிலுள்ள மரஙகளின நிழலில வழிப 
போவோர்‌ தங்கியிருப்பர்‌ (அகம, 8772-11), ஆல 
மரத்தின நெடுவிழுதினை மோதிய கோடைக 
காறறு துணையுடன இருக்கும புறாககளை ஓட்டும 


257 


தலை 


இடமாகிய மழையறற அகனற தலையில பிணை 
மானை அதன கலை முதுகிடததே நககும்‌ (அகம. 
287:7-10). ஞாயிறறின கடுங்கதிர்‌ தெறுதலால 
வெம்மைமிகக மூங்கில்கள்‌ தெறிக்கும்‌ அசன்ற 
தலையாகிய கானததைக்‌ கடந்து தலைவன ஏகி 
னான்‌ (அகம்‌. 295:2,5,12,15). பொலிவறற தலை 
யினையுடையது மன்றம (அகம. 801:84). மேகம்‌ 
விரும்பி மழை பெயத தெயவம்‌ உறையும அகனற 
தலையினையுடையது கொலலிமலை (அகம. 303: 
5,6). வேங்கையின்‌ மாறுபாட்டைத்‌ தொலைதது 
களிறு *மதஞ்செருக்கி வலிமிககு வழிபபோவோ 
ரைக்கொலலும்‌ முள்ளம்பன்றி பொருந்திய 
அகன்ற தலையின்கண்‌ கரடிககூட்டம புறறாம 
பழசசோறறினை ஆராயும (அகம. 307: ௪-10). 
பழமையான வெற்றியினையும அகனற தலை 
யினையும உடைய பயன்‌ பொருநதியது மலை 
நாடு (அகம. 318.7). பாழ்பட்ட அகனற தலையில 
காககைப பெருஙகிளை ஆலமரக இளையேறிக 
கொடுமறவர்‌ விலலிடுதலின தொலைநதோரது 
பிணங்களைக கவர்நதுண்ணும (அகம. ௧191-8), 
பொலிவறற தலையினையுடைய மனறம்‌ (அகம. 
381:10). பேய்ததேரை நீர்‌ எனறு விருமபி லில்ஙகு 
கள்‌ ஒடிததிரியும மரறசெடி வாடும்‌ அகனற தலை 
யினையுடையது காடு (அகம. 327,9,10,19). உப்பு 
வணிகரது வண டியின உருளையிலுள்ள பூணாகிய 
(சககரககடடாகிய) தலையினை நடுகல சிதைததது 
(அகம. 343.ச்‌,5). நாட்டின எலலையினை க்‌ காணடற 
குரிய உயர்சசியினையும அகனற தலையினையும 
உடையது பககமலை (அகம. 372 2,9), ஞாயிறறின 
கதிர்‌ ஈரததினைத தொலைததமையால நீரற்ற 
அகன்ற தலையிலுள்ள நெறியினகண கலைமான 
பேய்ததேரினை நீரென விருமபியோடிக்‌ சுலஙகிய 
உள்ளததோடு பிணையினை அமைககும (அசும, 
396:5-11). புலலிய தலையினையுடையது மனறம 
(குறு. 64:3). அகனற தலையினையுடையது ஓமை 
யம்‌ பெருங்காடு (குறு, 184 1,2). அகனற தலை 
யினையுடையது கானம (குறு. 372:8) கொடிய 
மறவரது அமபினைப்‌ பேணாராகி இறந்த வழிப்‌ 
போவா மீது தழையிட்டு வைத்த குவியல்கள 
கல்லுயர்ந்த அகனற தலையில்‌ ஊரைப்‌ போலத 
தோன்றும்‌ (குறு. 297:7-2). பூஞ்சினையில இருநத 
மயில்கள்‌, பாயகின்ற நீரையுடைய அகன்ற தலை 
தனித்து வருந்துமாறு கூவின (குறு. 821:7-2), *நின்‌ 
அழகிய நலமெல்லாம கெடும்படியாக அயலாரிருக்‌ 
கும இததலைககணணே அழா திருததலையேனும 
செயவாயாக' எனறு தோழி தலைவியிடம கூறி 
னாள்‌ (நற்‌, 13:1,2). ஒலிககின ற துலையையுடை 
யது போர்ககளம்‌ (த்‌. 113:9). பறவைகளின, 


தலை 


உள்ளங்காற சுவடுகள்‌ பொருந டிய வரிகள்‌ விளங்‌ 
சூம்‌ கலைகளையுடைய நாவறறிய பககங்கள்‌ 
கோறும்‌ நுணமணல தோனறும்‌ (தற்‌ 2411-9). 
காாமேகம, தசைகளின அகனற தலையெலலாம்‌ 
மறையும்படி பரவி மழை பொழிந்தது (தற்‌. 347:1, 
2,5). வெளளிய விளிம்பாகிய தலையினையுடையது 
மாமழை (தங, 809:4). தீப்போனறு விளங்கும்‌ 
வெபபம்மிகக அகனற தலையின்கண நிழலிடம்‌ 
பெறாத பிணைமான தன குடடிகளோடு 
வாடி யிளைத்தது (ஐங்‌, 3261,2), ஆள்வழககற்றுப்‌ 
பாழபட்டது அகனற தலை (ஓங்‌, 829:1) 


3. உச்சி. வெளிய தலை-௨சசி-உடைய திரை 
பொருநதியது கடல (புறம. 2.10). கடலின அலை 
வெளிய தலையை உடையது (புறம்‌. 31:14;58:18). 
பறமபுநாடு, பாறையும சிறுமலையும்‌ கூடிய 
தலையை யுடையது (பறம. 118*1,5). பூவைத தன 
தலையிலே யுடையது கொடிமுல்லை (புறம. 200:9), 
யனறததில நிறகும்‌ உலாநத தலையினையுடைய 
(இர ததிமரததின நிழலில்‌ சிறுவர்‌ அமபெயது விளை 
யாட்டயாவர்‌ (புறம. 325.11,13). வானளாவிய 
தலையினை யுடையன குன்றுகள்‌ (புறம, 379:18). 
நுரையாகிய வெள்ளிய தலையினை யுடையது 
செம்புனல (பதி. 30:17). வடககு தெறகாகக குறுக்‌ 
கிட்டு நின்று தடுத்த தலையினையுடைததாய்‌ 
எழுநதுளளது பெருமலை (பத. 31:16,17), சிதைந்த 


தலையினையுடையது வேலமரம்‌ (பதி, 29:18), நுரை: 


யாகிய வெள்ளிய தலையையுடையது அலை (பதி. 42: 
82). நுரையாகிய வெள்ளிய தலையையுடையது 
செநநீா (பதி, 87:8) நுரையைத தலையிலே யுடை 
யது புனல (பொரு 240) பூணசெருகபபடட தலை 
யினையுடையது பாரை (பெரு 91,92). மலையுசசியி 
னினறும வீழநதோடுகினற நீர கொதிததுககுவிதத 
வெள்ளிய தலையினையுடையது மணறகுன்று 
(மது. 332-387). ஆரககைத தலையிலே உடையது 
புளியமபழம (மலை 178). வெள்ளிய தலையை 
யுடையது கடலநீா (அகம. 20:8;90:1), சிதறிய தலை 
யினையுடையது ஓமைமரம்‌ (அகம. 21.15). பிடா 
வின வெள்ளிய தலையினையுடைய குறும்புதர்‌ 


மாலைபோல மலரும்‌ (அகம 34:1,2) மூஙகில, 
தமைதத தலையினையுடையது (அகம, 47:34). 
ஞாயிறு காய்தலின மராமரத்தின தழைகள்‌ 
வாடிக கவிழநதுள்ள உலாநத கலையினை 
யுடைய கிளைகளில்‌ ஏறிப்‌ பருநது தனிமை 


கொள வருநதும (அகம்‌. 81:7-9). 
யினையுடையது ஞேமை மரம (அகம. 117:5; 
171.7,187:11). மரஙகளின தலை கரியுமாறு 
ஞாயிறு காயநதது (அகம. 269.1,2) பசக மலையி 


காயந்த தலை 


258 


தலை 


லுள்ள சுரபுன்னையின்‌ தலை வாடும்படி ஞாயிறு 
காயும்‌ (அகம. 177:7,8). கள்ளியின புலலிய தலை 
யினை முல்லைககொடி மூடும்‌ (அகம்‌. 184:13,14). 
வானில ஓங்கிய தலையினையுடையது மலைச்சாரல்‌ 
(அகம. 20:15). கரடியேறறை, இருப்பைபபூவி 
னைத்‌ இன்று வெறுப்பின செம்மண புறறினது 
பெரிய தலையினைப பெயர்ககும்‌ (அகம்‌. 2474-6). 
இலைகளை உதிர்தது வறறிய பொலிவறற தலை 
யினை உடையது வேலமரம்‌ (அகம்‌, 293:1). துளை 
யுடைய, துய்யையுடைய தலை கூம்பி வற்றியது 
பனைமரம்‌ (அகம. 333:10,11). வெள்ளிய தலையினை 
யுடையது புணரி (குறு. 144:2). சிறந்த தலையினை 
யுடையது பெணணை குறு. 182:1). ஞொமை மரத்‌ 
தின்‌ தலையின கண ஊனை விரும்பிய பருந்து வந்து 
தங்கும்‌ (குறு. 285 6,7). பனையின்‌ தலையிலுளள 
நெடுமடல குருத்தோடு மறையுமாறு மணற்‌ 
குபபையைக்‌ ”கடுஙகாற்று கூட்டும்‌ (குறு. 872:1-3). 
உலர்நத தலையினையுடையது உகாயமரம்‌ (நற்‌. 
66:2), ௪ச்சிலிப்பறவை போனற தலையினை 
யுடையது கள்ளி (நற்‌. 169:4). கடற்புறததிலே 
சாயந்த தலையினையுடையது தாழை (நற்‌. 211:7). 
தினைத்தாள்கள்‌ கதிர்கள்‌ கொய்தொழிதத கொம்‌ 
பாகிய தலையினையுடையன (நற்‌. 306 5,6). விசும்‌ 
பில உயர்நத தலையையுடையது குன்றம்‌ (நற்‌. 347: 
4). நெடுமலையின்‌ தலையில்‌ மழை சூழ்ந்திருக்கும்‌ 
(ஐங்‌, 207:4). வயலைககொடி படர்நத மலையின 
தலையிலுள்ளது அசோகு (ஐ௩. 211). வற்றி விரிநது 
நினற தலையினையுடையது ஓமைமரம்‌ (ஓங்‌. 
321:2). தம்‌ புகழ்களைக்‌ கேட்ட சானறோரைப்‌ 
போல மரங்கள்‌ தலை சாய்த்துத துஞ்சின (கலி, 
119 6). 'தண்பரங்குன்றின தலையைக்‌ கையால்‌ 
தொட்டேன்‌” என்று தலைவன்‌ லானை சூளு 
ரைத்தான (பரி. 6.94,98). 


&. நுனி, நிணத்தைத ல்‌ களித்த நெருப்புப்‌ 
போலும்‌ தலையை - நுனியை - யுடையது வேல்‌ 
(புறம. 200:6). பூண்செறிநத தலையையுடையது 
தண்டுககோல்‌ (பறம. 243:12) வேலின தலையை 
யொத்த கூர்முனையினையுடைய ஈநதின்‌ இலை , 
யாலே குடில்‌ வேயப்பட்டது (பெரு. 87,88), மூங்கிற்‌ 
கோலின தலையிலே கயிற்றினால கட்டின தூண்‌ 
டிலில பொதிநத இரையை அத்தூண்‌ டிலின மடிதத 
தலை இரையினறித்‌ தனிககும்படி வாளைமீன்‌ 
கவ்விச சென்றது (பெரு 284-287), எறிகோலகள 
பூததொழிலைத தலையிலே உடையன (முலலை, 41). 
பநதங்களினால்‌ கொளுததி வைத்த நிறத்தை 
யுடைத்தாகிய தலைநிமாநது மேனோககி எரிகிற 
விளக்கை நெயவறறுநதோறும நெய்வராததுத்‌ 


தலை 


தூணடிவிடுவர்‌ (நெடு, 108, 104). விளக்கில்‌ 
எரிகனற தீககொழுநது வாடைககாற்று அடிககுந்‌ 
தோறும்‌ அசைந்து தெறகுநோககி எழுநது சாயநத 
தலையினையுடையதாய எரியும்‌ (நெடு, 178-175), 
வேபபநதாரினை வேலின தலையிலே கட்டினர்‌ 
(நெடு, 278). துய்யையுடைய தலை வளைந்த கதிர்‌ 
களை உடையது சிறுதினை (குறி. 57, 38). தலை 
யிலே ஆாக்கினையுடையது வெள்ளிய பலா விதது 
(அகம்‌, 7:21), தினைப்புனத்தில, கிளிகள்‌, கதிரை 
முறிததலின கோலாகிய தலையையுடைய தட்டை 
கள்‌ நிறைந்து காணபபெறறன (அகம்‌, 3812-14). 
இற்றிமர த்தின்‌ புல்லிய தலையினையுடைய விழுது 
துறுகல்லைத்‌ தீணடியது (அகம, ௧7:6,7). துய்‌ 
யினைத்‌ தலையிலே கொண்டது பாதிரிப்பூ (அகம்‌. 
191:1), சிறிய பை தொங்கவிடபபட்ட பல தலை 
யினையுடைய கோலினை யுடையவன வேலன்‌ 
(அகும்‌. 198:1ச, 14), அம்புகளைத்‌ தொகுத்த புட்டில்‌ 
களின்‌ தலை திறககபபெற்றன போல இருப்பையின்‌ 
தளிர்‌ பொதியபபெறற பூங்கொத்துக்கள்‌ 
தோன்றும்‌ (அகம்‌. 228:10, 11). பஞ்சுபோன்ற 
தலையினையுடையது ஈங்கைபபூ (அகம. 294:6,306: 
3). இரலைமான்‌ மேயந்தமையால வரகுத தட்டை 
குறைநத தலையினையுடையதாயிற்று (குறு. 280: 
1-3). புலியின்‌ முதுகிலே குததி விளையாட்டயர்நத 
களிறறின்‌ இனிய தலையையுடைய மருப்பு செநநிற 
மாயிறறு (நற்‌. 89:5, 6). பஞ்சுபோனற தலையை 
யுடைய புறவிதழையுடையது குருககததி மலா 
(நற்‌, 97:6). பூவையொத்த மெல்லிய தலையை 
யுடையது சிறுகோல்‌ (தற்‌. 110.9). மூங்கிலின்‌ 
முளைத்தெழுநத வேல்‌ போனற தலையையுடைய 
கொழுமுளையைப்‌ பிடியானை உணணும்‌ (ற்‌: 
116:4, 8). பஞ்சு போனற தலையினையுடையது 
பாதிரி மலர்‌ [தற்‌. 11858). பஞ்சு போன்ற தலை 
யினையுடையது ஈங்கைப்புதுமலர்‌ (நற்‌. 193:8). 
பஞ்சு போன்ற தலையினையுடையது ஏனறகதிர்‌ 
(நற, 2061). முறுக்குண்ட பூவிதழகளின தலைகள்‌ 
நெகிழ்ந்து மலாநதிட அம்மலர்களில உள்ள தேனை 
வணடுகள்‌ நுகாநதன (கலி. 71:2, ௪). மரககிளை 
களிலிருந்து உதாககபபட்ட பூககளும்‌ தளிர்களும 
சுனையில வீழநது அங்குள்ள அரும்புகளைப்‌ 
பொருந்தி எடுத்த தலையினை யுடையனவாயக்‌ 
கிடநதன (பரி, 19:68-70). 


5, தலைமை, அரிய தலை - தலைமை - உடையது 
பெரும்பாணரது மண்டை (கலம) (புறம. 235.10). 
வேந்தர்க்குரிய அரசியற்றொழிலைச்‌ செயயும அரிய 
தலையையுடையது அமைசசரது சுற்றம்‌ (புறம. 285: 
7). மாட்சிமைபபட்ட தலையினையுடையது செவ 


259 


தலை 


வேளின்‌ கோழிககொடி (முரு. 227). இம்மையில்‌ 
கற்புபபூணடு நிகழததும்‌ இல்லறமே அறஙகளில்‌ 
தலையுடைய அ௮றமாகும (கலி, 9.24) மனனனைச்‌ 
சோநது செல்வததை நுகர்ந்த ஒருவன்‌ அவன்‌ சார்‌ 
வாய்‌ நின்று வினையால தலை (தலைமைபபாடு) 
எயதுவானாயின அதனால்‌ விளையும்‌ பயனைஅம 
மனனனே கொள்வான (கலி, 64:24, 25). *நம்மோடு 
ஒப்பளாய்த்‌ தலைககொணடு (தலைமைப்பாடுற்று) 
நம்மைச்‌ சினநதிருக்கும்‌ புதியவள்‌ இலலததிறகுச்‌ 
செனறான' எனப புதலவனைப்‌ பறறித தோழி 
தலைவியிடம கூறினாள (லி. 88:28,84), 


6. பக்கம்‌. காவினது ஒருதலைக்கணணே - ஒரு 
பக்கத்தின்‌ கண்ணே - பதலை தொங்கியது; ஒரு 
தலைக்கணணே சிறுமுழா தொங்கியது (புறம்‌. 108: 
1,2). முன்னும்‌ பினனுமாயெ இருதலையிலும்‌ சங்கு 
ஒலிப்பக கடாமயானை செலலும (மது. 380,289). 
பகைப்புலததில இருதலையும போபபடை வநதன 
(மது. 402). நெல்லரியுநா கட்டிய, அசையும தலைக 
ளுடைய பெரிய நெற்கடடுகளை உழவா களததிற 
சோததனர்‌ (அகம்‌. 84:11,18). எறுமபு, இருதலையும 
கொள்ளியினையுடைய புழறறடடையின்‌ உள்ளே 
நினறு ஒரு தலையும செல்லவியலாது வருந்தியது 
(அகம்‌. 889.9,10). தலைவன, கனறோடு செல்லும 
தலைவியின கையிலுள்ள தாமபின ஒரு தலையைப்‌ 
பிடித்தனனாய்‌ அவள முனநினறு போகவிடாது 
விலககினான. (கலி, 116:1-9), 


7. முதல்‌. ஆலியின குருளை தலை - முதல்‌ - 
வேட்டையில்‌ களிற்றைக கொனறது (பொரு. 148). 
ஆடு (மேடராசி) தலையாக ஏனைய இராசிகளில்‌ 
வானிடததே செனறு ஞாயிறு திரிதலைச செயயும 
(நெடு, 160-168), “இனறு தலையாக ஏகசசரிறு 
நெறியில வாராதே' எனறு தோழி தலைவனிடம்‌ 
கூறினாள்‌ (அகம. 318.915), இடபவீதி மிதுனவீதி 
மேடவீதி மூனறும எரியும (காாததிகை) சடையும்‌ 
(திருவாதிரை) வேழமும்‌ (பரணி) ஆகிய நாள்கள 
தலையாக அவற்றது பெயரால்‌ வேறுபடுததோதப 
பட்டன (பரி. 11:1-2), 


8. தலைவன்‌ தீணடி வருத்தும தனமை பொருநதிய 
உயாநத பிறபபினையுடைய தெயவஙகடகுத தலை 
யாகிய - தலைவனாகிய - இநஇரனாலே பாதுகாக 
கபபடுவது இமயலை (பரி, 9.2,3). 


9. சிறப்பு. சிகரம்‌ ஓங்கினாற்‌ போலத்‌ தமது 
புகழை நிலைநிறுததி வசையிலலாத உடம்போடு 
இறத்தல்‌ மிக்க தலை-சிறபபு-உடையதாகும (புறம. 
214:12,13) 


தலைக்குடை 


10. தொடக்கம்‌. குடகமலையிட.த்தே தலையினை - 
தொடககத நினை - யுடையது காவிரியாறு (பட்‌. 6). 


11 முனனிடம, விலலின்‌ ஓசையை வெருவிய 
மரையேறு தலையிலுள்ள - முன்னிடத்திலுள்ள - 
குறுஙகாடடில்‌ விரைநதோடும (மலை. 406,407). 


12 மேற்புறம்‌. திருமால்‌ ஏறும்‌ கருடனது சிறகு 
களின்‌ தலையில்‌ - மேறபுறததில - அணியபபடுவன 
பாமபுகளாகும (பரி, 4:46). 


13. மேல்‌. அதன்தலை - அதற்கு மேல்‌ - *(புறம, 191: 
5; 218.10; அகம, 64.9, 15414; 178.20; 190:10; 369: 
9; குறு, 161:2; 165:1,2; 240:4, 302:2; 366:3; 37712; 
நற. 129:86; ஐங. 160 3; கலி, 57:13). 


14. வேற்றுமையுருபு, வழுதி யானை இரும்பிடர்த்‌ 
தலை - இடத்து - இருநதான்‌ (பறம 2:12) தலை - 
இடம்‌ (புறம. 78:11; 1174; 219:4) 258:3, 291;6,7; 
912 1; பதி, 22.30; மது, 181; மலை, 371; அகம, 8:15; 
21223; 258:15; 30:12; குறு, 22357; நற்‌. 39 8; ஐங்‌. 
403.1; கலி 133:18; 138:2), 


தலைககுடை - தலையிலணியப்படும்‌: ஓலையாலாயெ 
குடை. கோட்டினையுடைய தலைக்குடையை - 
தலையிலணியப்படும்‌ ஒலையாலாகிய குடையை - 
சூடிய கொலலையுழவர்‌, பயிராகள்‌ வளையும்படி 
ஓதுககிக்‌ களைபறிததனர்‌ (அகம்‌ 194:7-9), : 


தலைக்குரல்‌ - முதல்‌ஓலி, *நெஞ்சே, சிற்றூரின்‌ குடி 
லில இரவில்‌ தங்கிச சேவலின தலைககுரல - முதல்‌ 
ஒலி - எழுந்த விடியற்காலையிற்‌ புறப்பட்டுச்‌ 
சென்று கவாத்த நெறிகளையுடைய காட்டில மிக 
வும்‌ வருநதினை' எனறு தலைவன தனனெஞ்சிற 
குக கூறினான (அகம. 87:3-6,10,11). 


தலைக்கூடுதல்‌ - ஒனறுகூடுதல. நெடுங்குழியின்‌ கண்‌ 
அகபபட்ட கொலகளிறு அதன நிலைசரியக்‌ குழி 
யைத்‌ தராததுத தன்னினம்‌ விரும்ப அதனோடு 
தலைககூடியது - ஒனறுகூடியது - (புறம. 1715-19), 
தலைக்கூடுதல - ஒனறுகூடுதல - (கலி, 74:10; பரி, 
10:2; பரி இ 2:6). 


தலைக்கை தருதல - முதற்கை கொடுத்தல்‌. (கையால்‌ 
தழுவி அனபு காட்டுதல), புன்னைமாலை குடிய 
ஆடவர்‌ வளையலுடைய மகளிர்ககுத்‌ தலைககை 
தநதனா - முதறகை கொடுத்தனா (புறம்‌. 84:7-9), 
சேரன, முழவு ஒலிககனற மகளிராடும்‌ துணங்கைக்‌ 
கூததிறகுத தழுவுதலையுடைய தெப்பமாகத்‌ தலைக்‌ 


தலைக்கொள்ளுதல்‌ - 1. 


தலைக்கோதை - நெற்றிக்கட்டுமாலை. 


தலைகரந்திருத்தல்‌ - மறைந்திருத்தல்‌ 


260 தலைச்செல்லல்‌ 


கையைக்‌ கொடுத்து அம்மசளிரோடு செறிந்து 
வருதலை அறிந்த சேரனதேவி சினம்‌ கொண்டனள்‌ 
(பதி. 8214-16). 


கெடுத்தல்‌. பாணடியன்‌ 
பலயாகசாலை முதுகுடுமிப பெருவழுதியின 
பகைவர்‌, அவனது தூசிப படையின வலியைத்‌ 
தலைககொள்ள-கெடுகக-வேண்டிப பலகையுடனே 
நெடுவேலையும்‌ ஏநதி வநதனர்‌ (புறம்‌. 15:18-175), 


2. மிகுதல்‌, “நின்‌ அமையாத பரத்தைமை தலைக்‌ 
கொள்ளுதலின்‌ - மிகுதலின - நாடோறும நின்‌ 
னோடு புலக்கும்‌ பெண்டிரைத்‌ தெளிவிப்பாய்‌” 
என்று தலைவி தலைவனிடம்‌ கூறினாள்‌ (கலி. 782 
19-21). 


3. மேற்கொள்ளுதல்‌/தொடங்குதல்‌. ஊரின்கண்‌ 
விழா தலைக்கொள்ளுதல்‌ - தொடங்குதல்‌ (புறம்‌. 
82:10.  தலைக்கொளளுதல்‌ - மேறகொள்ளுதல்‌|[ 
தொடங்குதல்‌- (அகம 283:3; 386 8; நற்‌. 293143 பரி. 
9:24, 49). 


4, தன்னிடத்தே கொள்ளுதல்‌/கைக்கொள்ளுதல்‌. 
பாண்டவர்‌ ஐவருடனே சினநது நிலததைத்‌ தலைக்‌ 
கொண்ட - கைக்கொண்ட - நூற்றுவரும்‌ பொருது 
களததில்‌ படுநதுணையும்‌ பெருஞ்சோறறினை 
வரையாது இருபடைக்கும்‌ வழங்கியவன்‌ பெருஞ்‌ 
சோற்று உதியஞ்சேரலாதன (புறம்‌. 8:18-16) தலைக 
கொள்ளுதல - தன்னிடத்தே கொள்ளுதல/கைக 
கொள்ளுதல - (புறம்‌, 181:3; பதி, 40:29;864:6; நற்‌. 
30:5 388.9, கலி. 52:2; 73:16; 189:89; 142:53; 144159; 
146:44; 150:4,5). 


“நின தார்‌ 
மாலையை வாங்கிக்‌ கொணட பரத்தையின்‌ தலைக்‌ 
கோதையை - நெறறிககட்டு மாலையை - மனந்‌ 
தடுமாறிப பூணடு நீ எம்மில்லிடத்தே வநது 
நினறது, பரததையரோடு புனலாட்டு அயர்ந்தனை 
என்று ஊரார்‌ கூறும்‌ பூசலினும்‌ பெரிதாகும்‌” 
என்று தலைவி தலைவனிடம அடிக்‌ கூறினாள்‌ 
(கலி, 66:13-16). 


மறவர்‌, தாம்‌ 
கொண்ட பெரிய ஆனிரை முன்னேபோகத தாம்‌ 
பெயராது மீட்க வருவாரைக குறித்துத்‌ தழையால்‌ 
மூடிய பெருங்காட்டினகண தலைகரநதிருநதனர்‌ - 
மறைந்திருநதனர்‌ (புறம்‌. 259:1-8), 


தலைச்செல்லல்‌ - மேற்செல்லல்‌. சோழன்‌ இராசசூயம்‌ 
வேட்ட பெருநற்கிள்ளி, படையைப்‌ பரப்பிப்‌ 


தலைத்தந்தோர்‌ 


பகைவரது முனையிடம்‌ சுலங்கத்‌ தலைச்சென்று - 
மேற்செனறு - அவரது நெல்விளை கழனியைக்‌ 
கொள்ளையூட்டினான்‌ (புறம்‌. 18:8-4), தலைச்‌ 
செல்லல்‌ - மேற்செல்லல்‌ - (புறம்‌, 98:12: 31115; 
பதி. 20:3) 30:4; மது. 68; 139; 281; கலி, 10448), 


தலைத்தந்தோர்‌ - கொடுத்தோர்‌. கேடில்லாத அரு 
நோயாகிய காதல நோயைத்‌ தலைத்தந்தோர்‌ - 
கொடுததோர்‌ - கவர்தத நெறிகளையுடைய அருஞ்‌ 
சுரததைக்‌ கடந்து போயினார்‌' என்று தலைவன்‌ 
பிரிந்தபோது தலைவி கூறினாள்‌ (ஐங்‌, 820:4,5), 


தலைத்தருதல்‌ - 1. தலைமையான அன்பினைக்‌ கையால்‌ 
தழுவிக்‌ காட்டுதல்‌. மகளிர்‌ குரவையாடி அசைய 
வேலன்‌ தனனுடைய மூழவையொத்த பெருமை 
யுடைய கையினாலே அவரது கையினை ச்‌ தழுவி 
எடுத்துக்கொணடு தலைத்‌ தநதான்‌ (முரு, 218,216), 


2. தன்னிடத்தே கூட்டிக்கொள்ளுதல்‌. களிற்றொ 
ருததல, காட்டிடத்துளள ஆளியினை அஞ்சித்‌ 
தனனினத்தைத்‌ தலைத்‌ தந்து - தன்னிடத்தே 
கூட்டிக கொண்டது - (அகம்‌. 78:1,3). தலைத்தரு 
தல்‌ - தன்னிடத்தே கூட்டிககொள்ளுதல்‌ - (அகம்‌, 
253.13; 333.4; நற்‌, 2846), 


தலைத்தார்‌ - முதற்படை. யானைகளை அகப்படுத்தும்‌ 
பூசறகண்ணே எழினி வாராதொழிய அதனால்‌ 
சினந்த மன்னனது ஏவலாற்‌ செனற மத்தி, நெடுஞ்‌ 
சேயமைககண்ணதாகய நாட்டில்‌ தலைத்தாரில்‌ - 
முதறபடையில - அகப்பட்டுககொணட அவ்வெழி 
னியின பல்லைப்‌ பறித்து வந்து வெண்மணிவாயிற்‌ 
கதவில்‌ பொறித்தான்‌ (அகம. 2111016). 


தலைதிறத்தல்‌- மலர்தல்‌. மழைத்துளியை எதிர்‌ 
கொண்ட முல்லை முகை தலை திறந்த-மலர்ந்த- 
மணம்‌, புதலினிடத்தே செம்முலலையோடு சோந்து 
மணந்தது (குறு. 382:1-3).. 


தலைதிரிதல்‌- நீங்குதல்‌. “பயனை உண்டாக்கும்‌ 
கொள்கையோடு இனிமை தலைதிரியா து-நீங்காது 
-நின வாய்மொழிகள்‌ உணமையாக, தலைவர்‌ 
வருவராயின்‌ மிகவும நல்லதே” எனத தலைவி 
தோழியிடம்‌ கூறினாள்‌ (அகம, 553:15ஃ17), 


தலைநாண்மீன்‌ - உச்சநாண்மீன்‌. பங்குனி மாதததினது 
முதற்பதினைந்தின்கண்‌ தலைநாண்மீனாகிய - 
உச்சநாண்மீனாகிய-உத்தரம்‌ உச்சியினின்றும சாய 
அதற்கு எட்டாவது மீனாகிய மூலம்‌ தோனறிட 
மிருகசீரிடமீன்‌ துறையிடத்தே மறைய இவ்வாறு 
வானநிலை அமைந்த பொழுதினகண்‌ எரிநட்சத 


261 


தலைநீர்‌ 


திரம்‌ ஒன்று வீழ்வதனைக்‌ கண்ட சான்றோர்‌ 
யானைக்கட்சேஎய மாநதரஞ்சேரல இரும்‌ 
பொறைககு ஊறு நேருமென அஞ்சினர்‌ (புறம, 
229:8-16), 


தலைநாள்‌ முதல்நாள்‌. பரிசிலர்‌ ஒருநாள்‌ செல்லினும்‌ 


இருநாள்‌ செல்லினும்‌ பலநாளும பயின்று பலரோடு 
செல்லினும்‌ தலைநாள்‌ - முதலநாள - போனற 
விருபபததையுடையவன அதியமான (புறம. 101: 
1-3). இளவேனிற்‌ காலத்‌ தலைநாளில்‌, செருநதி 
தனனைக்‌ கண்டார்‌ பொன்னென்று வியககுமாறு 
மலரும்‌ (சிறு. 727). தலைநாளில்‌ பூத்த வேங்கைப்‌ 
பூவினைச்‌ சூடுதற்கு, மகளிர்‌ புலிபுலியெனறு கூவு 
தலின்‌ ஆரவாரம எழுந்தது (மலை. 908, 306). 
*நனனனிடததில்‌ பன்னாள்‌ தங்குவீராயினும்‌ பசிய 
நிணத்தையுடைய தசைகளோடே வெண்ணெல 
அரிசியும முட்டுப்படாமல்‌ தலைநாள்‌ போனற 
விருப்பததோடு பெறுகுலீர்‌'- எனக்‌ கூ கதர்‌ ஆறறுப 
படுததபபெற்றனா (மலை. 563-5686), மழை 
சொரிநதாற்போன்ற கொடைத தனமையால்‌ 
பரிசிலர்ககுத்‌ தலை நாளிலேயே பரிசிலைத தநது 
விடுககும்‌ தன்மையுடையவன நனனன்‌ (மலை, 
579-581). ஆயஆணடிரனது காட்டில தலைநாளில 
மலர்ந்த மலரென மணக்கும்‌ முலைபரந்த மார்பி 
னள்‌ தலைவி (அகம்‌. 69:18-20) தலைநாளில்‌ பூத்த 
சிறந்த மலாசுள்‌ சண்டுறைகளில விளங்கும்‌ (அகம. 
126:4), தலைவியைச்‌ சுறறததா£ தலைவனுககுத 
தந்த தலைநாள்‌ இரவில தலைவன, “பெருமபுழுகக 
மெய்திய நின்‌ நெற்றி வியர்வையைக காறறுப்‌ 
போகச்‌ சிறுபொழுது திறவாய” எனறு கூறிப்‌ 
போர்வையைக்‌ கவரத தலைவி நாணினள்‌ (அகம. 
136.18-26). மழவர்‌ செயயும்‌ பூததொடை விழா 
வின்‌ தலைநாளையொத்த பொலிவினை யுடையது 
திருமனை முற்றம்‌ (அகம. 187 7-9), “தலைவனது 
மார்பின கண்ணே வண்டு இடைப்படாத மயகக 
மும்‌ நீங்காத காதலும தலைநாள போன்றே 
சிறந்தன” என்று தலைவி தோழியிடம கூறினாள்‌. 
(அகம, 892:13-75), செல்லுதறகரிய சிறுநெறியில்‌ 
தலைநாளில்‌ இருநதாற்‌ போனற லிருபபத்தின 
னாயப்‌ பல நாளும இயஙகுதறகரிய இருளில்‌ 
தலைவன்‌ தலைவியைக காண வநதான (நற, 338: 
7-9). தலைநாளில பெய்யத்‌ தொடஙயிெது குளிர்சசி 
யான மழையையுடைய மேகம்‌ (நற்‌. 562.5). 


தலைகீர்‌ - புதுநீர்‌. நீர்கொள்ளும்‌ துறையிடத்தே 


மலையில்‌ பூத்த பூக்களைக கொணாநதொதுசுகும 
தலைநீரால-புதுநீரால்‌-வளம பொருநதிய நாட்டை 
யுடையவன்‌ அதியமான (புறம்‌. 390,25,24). 


தலைப்படுதல்‌ 


தலைப்படுதல்‌ - கூடுதல்‌ / எய்துதல்‌. பொருள்‌ வயிற்‌ 
பிரிதற்கண்‌ தலைப்படுதலை உடன்படாத 
எண்ணத்துடன்‌ தலைவி புதல்வனைத்‌ தழுவிப்‌ 
பெருமூச்செறிந்தனள்‌ (அகம்‌. 5:7,24). தலைப்படுதல்‌ 
-கூடுதல்‌/எய்துதல்‌ (அகம்‌. 7:16; குறு. 209:1; 34317; 
நற்‌ 1341; 170:2; கலி, 59:13; 64:24; 112:22;138:7). 


தலைப்பாடு - நேர்பாடு, விறகினைக்‌ காட்டினின்றும்‌ 
ஊரிடத்து எடுத்துச்‌ செல்லும்‌ மாந்தர்‌ அக்காட்டில்‌ 
விழுப்பொருளைப்‌ பெற்றாற்‌ போல்வதொரு 
தலைப்பாடன்று - நேர்பாடன்று-கிள்ளிவளவன து 
ஈகை (புறம்‌. 7017-19). 


தலைப்பிரிதல்‌/தலைபிரிதல்‌ - நீங்குதல்‌/பிரிதல்‌, அற 
நெறியினின்றும்‌ தலைப்பிரியாது - நீங்காது - இல்‌ 
வாழ்க்கை நடத்துதல்‌, ஊக்கமில்லாத உள்ளமொடு 
இருந்தோர்க்கு இல்லையாகும்‌ (அகம்‌. 173: 7-2). 
தலைப்பிரிதல்‌ | தலைபிரிதல்‌ - நீங்குதல்‌ / பிரிதல்‌ - 
(நற்‌. 186:6; பரி, 18:37). 


தலைப்புடை - முதற்றப்பல்‌. புலைத்தி, கஞ்சியிலே 
தோய்த்து எடுத்துத்‌ தலைப்புடையை-முதற்றப்‌ 
பலை-தப்பிவிட்டுத்‌ தண்ணீரிலே போட்ட, நீரிலே 
பிரியாத பருத்தி ஆடையின்‌ முறுக்கையொத்தது 
பகன்றையின்‌ மொட்டுமலர்ந்த வெண்பூ (குறு, 
330:1-4). 


தலைப்புணர்த்தல்‌ - சேர்த்துக்கட்டூதல்‌. கூத்தர்‌, பல 
வாச்சியங்களோடு கூத்தியற்றித்‌ தலைப்புணர்த்த- 
சேர்த்துக்கட்டிய-வாச்சியங்களையுடைய பையின 
ராகிப்‌ பல ஊர்களுக்கும்‌ செல்லுதற்கு விரைந்‌ 
தனர்‌ (அகம்‌. 801:21-23), 


தலைப்புணை - தெப்பத்தின்‌ / முன்னிடம்‌. தலைவன்‌, 
காவிரி வெள்ளத்தில்‌ தலைப்‌ புணையைத்‌-தெப்பத்‌ 
தின்‌ முன்னிடத்தை - தழுவிப்‌ பரத்தையோடு புன 
லாடினான்‌ (அகம்‌. 186:18-15). தலைவன்‌, புது 
நீர்ப்பெருக்கில்‌ வலிமைமிக்க களிற்றினைப்‌ போலத்‌ 
தலைப்புணையைத்‌ தழுவி இளந்துணை மகளி 
ரோடு புனலாடும்‌ (அகம்‌. 266:2-5), தோழி தலைப்‌ 
புணையைக்‌ கைக்கொண்டால்‌ தலைவியும்‌ தலைப்‌ 
புணையைக்‌ கைக்கொள்வாள்‌ (குறு. 222:1). 


தலைப்பெய்தல்‌ - கலத்தல்‌. மலைபடுபொருளும்‌ கடல்‌ 
படுபொருளும்‌ தலைப்பெய்து-கலந்து-வருவார்க்கு 
வழங்கும்‌ தன்மையன்‌ குட்டுவன்‌ (புறம்‌. 843:7-9), 
தலைப்பெய்தல்‌ “ கலத்தல்‌- (அகம்‌ 86:1; ஐங்‌, 86.43 
சலி, 95:25). 


தலைப்போகுதல்‌/தலைபோகுதல்‌ 


தலைப்‌ பெயர்த்தல்‌ - 1. இடத்தினின்றும்‌ நீக்குதல்‌. 
ஆய்‌ அண்டிரன்‌, பரிசிலர்க்குக்‌ கொடுத்த யானை 
களை எண்ணின்‌ அவை, கொங்கரை ஆய்‌ வென்ற 
ஞான்று அவர்‌ புறங்கொடுத்தோடித்‌ தலைப்‌ 
பெயர்த்திட்டதம்‌-இடத்தினின்றும்‌ நீக்கிய - வேலி 
னும்‌ பலவாகும்‌ (புறம்‌. 120:4-7). தலைப்பெயர்த்‌ 
தல்‌-இடத்தினின்றும்‌ நீக்குதல்‌ - (அகம்‌, 101:11;894: 
13; குறு, 350:6; நற்‌, 169:6). 


2. அசைத்தல்‌. மறவனொருவன்‌, போர்க்களத்‌ 
தின்‌ நடுவே, வேலினைத்‌ தலைப்‌ பெயர்த்து - 
அசைத்து - மறவர்‌ தொகுதியை முற்படச்‌ செலுத்‌ 
திப்‌ போர்‌ புரிந்தான்‌ (புறம்‌ 2951-4), 


தலைப்பெயர்தல்‌/தலைபெயர்தல்‌ - கழிதல்‌. “அருஞ்சுரம்‌ 
இறந்தோர்க்கு இன்றைய நாளோடும்‌ ஆண்டு 
தலைப்பெயரவென - கழிகவென - கூறி வருந்தும்‌ 
என்‌ மனையோள்‌ வியப்பக்‌ களிறு மீதேறிப்‌ 
போதலை விரும்பினேன்‌” என்று பெருஞ்சித்திரனார்‌ 
குமணனிடம்‌ கூறினார்‌ (புறம்‌. 161:11-20), தலைப்‌ 
பெயர்தல்‌/தலைபெயர்தல்‌ - கழிதல்‌ (பதி. 1851; 
பொரு. 22; மது. 686; அகம்‌, 311;8; 367;1; தற்‌. 82122 
375:2), 


தலைப்பெயல்‌ - முதல்மழை. கடலிலே நீர்முகந்த கார்‌ 
மேகம்‌, வானில்‌ துளியை முற்படச்‌ சிதறிக்‌ 
கார்காலத்துத்‌ தலைப்பெயலை - முதற்பெயலை - 
கானத்தில்‌ சொரிந்தது (முரு. 7-9). அறுகு, மேகத்‌ 
தின்‌ தலைப்பெயலால்‌ பாவைபோன்‌ ற கழங்கினை 
ஈன்றது (அகம்‌. 788 11-13). தலைப்பெயலால்‌ 
பெருகிய செம்புனலில்‌ மகளிர்க்குத்‌ தோள்‌ துணை 
யாகிப்‌ புனலாடியதால்‌ தலைவனின்‌ கண்கள்‌ சிவந்‌ 
தன (ஐங்‌, 80:2-4). குளிர்ந்த நிலத்திடத்தேயுள்ள 
பிடவம்‌ கார்காலத்துத்‌ தலைப்பெயலுக்கு அரும்‌ 
பீனும்‌ (கலி, 101:1,2). 


தலைப்போகுதல்‌/தலைபோகுதல்‌- 1. முடிதல்‌. உலகத்தை 
யாளுத்தன்மை முடியச்‌ செலுத்துதற்கு மறுமையை 
நினைத்தால்‌ தலைப்போகுதல்‌ - முடிதல்‌ - இன்‌ 
மையின்‌ கோப்பெருஞ்சோழன்‌ வடக்கருந்தான்‌ 
(புறம்‌. 283:1-3). “மலைகெழு நாடனது நட்பு தலை 
போகாமையை நன்றாக அறிந்தேன்‌; அதனை 
அறியாதார்‌ பலரும்‌ தமக்குத்‌ தோன்றியவற்றைக்‌ 
கூறினும்‌ கூறுக' என்று தலைவி தோழியிடம்‌ கூறி 
னாள்‌ (குறு, 170). 


2. மிகுதல்‌, பரல்‌ தலைபோகியது - மிகுந்தது - 
பாலைநிலம்‌ (நற்‌. 169:4). 


தலைபிரிதல்‌ 


தலைபிரிதல்‌ - பிரிதல்‌. *தலைப்பிரிதல்‌' காண்க. 


தலைமகள்‌ - தலைவி. “பாணனே, மகிழ்நனாகிய 
தலைவனின்‌ தாரிலுள்ள வண்டுகள்‌ எம்கூந்தலில்‌ 
இருநதன என நின்‌ தலைமகள்‌ வெகுண்டனள்‌ 
எனறு கூறுவர்‌' எனத்‌ தலைவி பாணனிடம்‌ 
தலைவன்‌ கேட்பக்‌ கூறினாள்‌ (ஐங்‌. 82). 


தலைமடங்குதல்‌ - தலைவணங்குதல்‌. ஆனினது பயத்‌ 


தால்‌ வாழ்கின்ற இடையர்‌ தலைவனான கழுவுள்‌ 
தலைமடங்குமாறு - தலைவணங்குமாறு - பெருஞ்‌ 
சேரலிருமபொறை அவனை வெற்றி கொண்டான்‌ 
(பதி. 71:17). 


தலைமணத்தல்‌ - நெருங்கக்‌ கலத்தல்‌, குன்றுகளோடு 
தலைமணந்த - நெருங்கிக்கலநத - மலைகளையுடை 
யது மண்ணுலகு (புறம. 357:1), தலைமண த்தல - 
நெருககெ சுலததல்‌ - (பதி. 31:1; மது, 700; பட்‌. 97; 
அகம. 133:5; 772:5) 235.11; குறு. 186:1; 281:2; நற. 
55:8 56:10; 374:1). 


தலைமவங்குதல்‌ - 1, கை கலத்தல்‌, தமிழ்ப்‌ படை 
தலைமயங்கிய - கை கலந்த - தலையாலங்கானம்‌ 
(புறம்‌, 19:2). 


2. பிரிதல்‌. ஞாயிறு படுகின்ற காலத்தில்‌ தன்‌ இனத 
தினினறும்‌ தலை மயங்கிய - பிரிநத - கலைமான்‌ 
பிணைமானை அழைத்தது (புறம்‌. 197.9-11). 


3. மயக்கமுறுதல்‌, “காமத்தால்‌ நமமைக்காட்டினும்‌ 
மிக்க தலை மயங்கிய - மயககமுற்ற - தலைவி 
உறையும்‌ இனிய ஊரானது அழகிய காட்டின்‌ 
கண்ணது' எனறு தலைமகன தேர்ப்பாகனிடம்‌ 
கூறினான (அகம்‌, 284:11-19), 


4 கலத்தல்‌. களங்காய்க்‌ கண்ணி நார்முடிச்‌ சேரல 
செலவங்கள்‌ தலைமயங்கிய - கலந்த - நாட்டைச்‌ 
செமமைப படுததினான்‌ (பதி. 358:3,4), தலை மயங்கு 
தல - கலத்தல்‌ - (பட்‌, 198; அசும்‌, 59:12;298:8: நற்‌, 
274.5). 


தலைமயிர்‌ - தலைமுடி, யாமத்தில்‌ பெயத மிக்க பனி 
பரநது சிதறித்‌ தோனறும்‌ தன்‌ தலைமயிரினை - 
தலைமுடியினை-நனைபபக திணைஞன்‌ தன தடாரி 
யினை இசைத்து வேநதனிடம பொருள்‌ வேணடி 
னான (புறம 377:1-4). 


தலைமிகுதல்‌ - மேம்பாடுறுதல. போர்‌ செய்வதில 
தலைமிகுந்த - மேம்பாடுற்ற - நுற்றுவருடன்‌ 


தலையலர்‌ 


துணை வலியாகும்‌ நெறியில்‌ கடைபோகிய அக்குர 
னைப்‌ போன்ற கைவண்மையுடையவன்‌ இமைய 
வரம்பன்‌ நெடுஞ்சேரலாதன (பதி. 14 5-7). 


தலைமுடி - கூந்தல்‌. *குறுமகளே, நினக்கு முலைகள்‌ 
அரும்பின; பறகளும ஒளி கொண்டன; தலைமுடி 
யும்‌ - கூந்தலும்‌-வகுத்து முடித்தற்‌ கேறப அமைந 
தன; ஆதலின சுழனறு திரியும ஆயததோடு எங்‌ 
கணும்‌ போகறக' எனச செவிலி தலைவியிடம 
கூறினாள்‌ (அகம. 7:1-8), 


தலைமை - முதன்மை, பெரிய சுறறத்திற்குத்‌ 
தலைமை - முதனமை - தாங்கிய பொருநன அரிய 
நினைவுகளால உணடாகும்‌ துன்பததால்‌ வருநதி 
யது போக, சோழன செருபபாழியெறிநத இளஞ்‌ 
சேட்‌ செனனி நல்கிய பரிசில்களைப பெற்று 
அவனும்‌ அவனது சுறறததினரும பெரு மகிழச்‌ 
யடைநதனா (பறம. 378'10-24), 


தலைமையர்‌ - முதனமையுடையவர்‌. முனிவா, பல 
வற்றையும கறறோர்ககுத்‌ தாம்‌ எலலையாகிய 
தலைமையர்‌ - முதன்மையுடையவர்‌ - ஆவா (முரு. 
133, 134, 137). 


தலையடுப்பு - தலைகளால செய்யப்பட்ட அடூபபு, 
பாசறைக்கண்ணே பகைவரின்‌ அரிய தலையடுப 
பிலே - தலைகளால செயயபபட்ட அடுபபிலே - 
பேய்‌ மகள்‌ ஊன்சோறாகிய பிணடத்தைச சமைத்‌ 
தாள்‌ (புறம. 372 4-8), 


தலையர்‌ - தலையினையுடையவர்‌. தலைவியின தமை 
யன்மார்‌, பகைவரை யெறிதலால்‌ குருதி தோயநத 
கண்டராககு அசசந்தரும தலையா - தலையினை 
யுடையவர்‌ - (புறம. 337.16-18). தலைவியின 
தமையன மார்‌ ஓவ்வாதார்ககு மகடகொடை 
மறுததுச்‌ செருவினை வேணடியதால குருதிநாறும 
புலால்‌ நாற்றததுடனே கழுவாத தலையராயினார்‌ 
(புறம்‌. 345,13-17). கணடார்ககு அசசநதோன்றும 
தழைககணணி சூடிய தலையர்‌, கவாத்த நெறி 
களில ஆரவாரிதது அருமபொருளகளைப பறிததுக 
கோடலின்‌ அநநெறியிடையே வாணிகச சாததர்‌ 
ஒரு சிறிதும்‌ இயஙகாா (அகம, 291,13-15). 


தலையலர்‌ - முதலிற்‌ பூக்கும்‌ மலர்‌. அழகிய இளை 
களிடத்து வணடுகள்‌ ஆரசுகுமபடி முலையை 
யொத்த மெலலருமபுகள்‌ அலிழநத கோங்கின 
தலையலர்கள்‌ - முதலிற பூககும மலாகள்‌ - தோன 
றின (குறு. 2541-3). 


தளலயளி 


தலையளி - அருள செவவேளின பூசைககண்‌, அச்‌ 
செவவேளின யானையுணட கவள த்தின்‌ மிச்சிலைச்‌ 
சிறப்போடு உணணாதொ ழியின்‌ மணமபெற்ற 
மகளிர்‌ தம்‌ காதலரது முறுவலோடு கூடிய தலை 
யளியை .ஃ அருளை - எயதாா (பரி, 19.91-93). 


தலையளித்தல்‌ - அருள செய்தல்‌. தனனாட்டினைத்‌ 
தலையளிககும்‌ - அருள்‌ செய்யும்‌ - கோப பெருஞ்‌ 
சோழனின விளங்கிய முகம்‌ போல மதியம்‌ 
மாலைப்‌ பொழுதில்‌ விளங்கியது (புறம்‌. 67:2-5). 
*தலைவி, நீ இனனாதவறறைச செய்யினும்‌ இனி 
தாகத்‌ தலையளிபபினும்‌ நின்னாற்‌ புரககப்படும்‌ 
எல்லைககுட்பட்டவள்‌; நினனையன்றித்‌ தன 
விழுமம களைவாரைப்‌ பெற்றிலள்‌' என்று தோழி 
தலைவனிடம கூறினாள்‌ (குறு. 597:5,5). 


தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற பாண்டியன்‌ நெடுஞ்‌ 
செழியன்‌-பாண்டிய வேநதன , தலையாலங்கானத்துச்‌ 
செருவின்க௧ண பகைவரை வெனற சிறபபுப்‌ 
பறறி இநநெடுஞ்செழியன, தலையாலங்கானத்துச்‌ 
செருவெனற பாணடியன்‌ நெடுஞ்செழியன 
எனறு அழைககப்‌ பெற்றான்‌, இளமையிலேயே 
தநதைககுப்‌ பின அரசினைப்‌ பெற்ற இவன்‌. அவ்‌ 
விளமையிலும்‌ தனனாறறலால நாடுகாவலை நன்‌ 
காற்றிச்‌ சானறோரால்‌ புகழவும்‌ பெற்றான. அப்‌ 
புகழைப்‌ பொறாத சேர சோழராகிய இருபெரு 
வேந்தரும்‌ திதியன, எழினி, எருமையூரன்‌, 
இருங்கோவேணமான்‌, பொருநன்‌ ஆயெ ஐமபெரு 
வேளிரும்‌ கூடிஇவனமேல்‌ படையெடுத்து வந்தனர்‌. 
தனனை இளையனெனறும்‌ தனனாட்டை மிகுத்‌ 
துக கூறுவோரை நகைக்கத்‌ தக்கவரெனறும்‌ தான 
வெறுககும்படி பேசி, அவறறின மேலும தன 
வலிமையையஞ்சாது சினச்செருககினால சிறுசொற்‌ 
களையும்‌ சொலலி வந்த அப்பகைவரை 'அருஞ்சமத்‌ 
திலே சிதறததாக்கி அவரை முரசஙகளோடு 
ஒருங்கே அகபபடுததுவானாய வஞ்சினங்கூறிப்‌ 
போரகெழுநத இவன (புறம. 78) தலையாலங 
கானம எனனுமிடததே அவரை யெதிர்நதனன. 
எதிர்தது தன வஞசினபபடியே அபபகைவரை 
ஒருபகற பொழுதிலேயே செருககடஙகவெனறு, 
அவர்தம முரசஙகளோடு வெணகுடைகளையும்‌ 
அகபபடுத்திக கொண்டு அவரையும்‌ கொன்று 
களவேள்வி செய்தான்‌. இவனது இபபோர்‌ 
வெறறியை விளக்கமாகப்‌ பாடியவர்‌ நக8ரா 
(அசும. 86); வியநது வியநது பாடியவா இடைக்‌ 
குனறூர்‌ கிழரா (புறம்‌. 76-79). மறறும்‌ குடபுலவி 
யனார்‌ (புறம, 19), கல்லாடனார்‌ (புறம. 23,25, 
அகம. 809), மாங்குடி கிழாராகிய மருதனார்‌. (பறம. 


264 


தலையாலங்கானத்துச்‌...செழியன்‌ 


26; மது, 55, 56;185-120), ஆலம்பேரி சாத்தனார்‌ 
(அசும, 772), பொதும்பில கிழார்‌ மகனார்‌ (ற்‌. 587) 
ஆகிய புலவர்‌ பலரும்‌ இபபோரையும்‌ இவன்‌ 
வெற்றியையும்‌ பாடியுள்ளனர்‌. இவன கூடற்பறந்‌ 
தலை என்னுமிடத்தே மறறொரு முறை தம்முள 
இணைநது படையெடுத்து வநத சேர சோழ 
வேநதருடைய பெரும்படைகளைக்‌ கலங்கத்‌ தாககி 
வெனறமையைப்‌ பரணர்‌ பாடலால (அகம்‌. 116) 
அறியலாம்‌. அபபோரில இவனுக்கு ஆற்றாத 
அவ்வேந்தர்‌ தம்‌ முரசங்களை விட்டொழிதது 
ஓடிய நிலையில்‌ அவரைப்‌ புறங்கண்ட இவனது 
படை மிக ஆரவாரித்தது எனறு அபபுலவர்‌ 
பாடுவர்‌. பின்னும்‌ ஒரு போரில்‌ இவனால்‌ சிறைப்‌ 
படுத்தப்பட்ட சேரமான யானைக்கட்சேய மாந்‌ 
தரஞ்சேரலிரும்‌ பொறை தன வலிமையால்‌ தானே 
தப்பித்துப்‌ போயத்‌ தனனரசெய்தினான்‌ எனக 
குறுஙகோழியூர்‌ கிழார்‌ பாடலொன்று (புறம்‌. 17) 
கூறும்‌. மறறும்‌, வேளெவ்வியின மிழலைக கூற்றத்‌ 
தையும்‌ வேளிரது முத்தூறறுக்‌ கூறறத்தையும்‌ 
வெனறு கைககொண்ட இவன்‌ வெற்றிகளைப்‌ 
பாடிய (புறம்‌, 24) மாங்குடி கிழாராயெ மருத 
னாரே, நெல்லினூர்‌ எனறோர்‌ ஊரை இவன 
வென நதையும்‌ குறிப்பிடுவர்‌ (மது 75-88). இவன்‌ 
முசிறியை முற்றுகையிட்டுப்‌ போருடற்றி வென்று 
அங்கிருநததோர்‌ படிமததை (சிலையை) கவர்ந்து 
வந்த செய்தி, நக8ரர்‌, எருககாட்டூர்த்‌ தாயங்‌ கண்‌ 
ணனார்‌ ஆகிய இருவர்‌ பாடல்களாலும்‌ (அகம்‌. 57, 
149) விளங்கும்‌. ஒருகால்‌, வாகைப்பறநதலை என்னு 
மிடத்தே இவனுடைய மறவனான அதிக னென்‌ 
பான கொங்கரொடு பேரரிட்செ களிறறுடனே 
வீழ்நது மாணடான (குறு, 393). மேலும்‌, இவன்‌ 
வெகுணடெழுந்து அககொஙகரைப்‌ போரிலே 
தோற்றோடச்‌ செய்து, அவர்‌ நாடுகளைக்‌ கவர்ந்‌ 
தனன்‌ (அசம்‌, 255). மறறும்‌, *பலகுடடுவர்‌ வெல 
கோவே” (மது. 105) எனவும்‌, *தென்பரதவர்‌ போ 
ரேறே” (மது. 144) எனவும்‌ விளிககப்‌ பெறுதலால்‌ 
இவன குடடுவரையும பரதவரையும்‌ அடிப்படுத்தி 
ஆணடமை புலனாம்‌. இவன்‌ தன பெருநதேவியைப்‌ 
பிரிநது பாசறைத்‌ தொழிலில்‌ ஈடுபட்டிருககையில்‌ 
நச8ரரால்‌ நெடுநலவாடை பாடப்‌ பெறறான்‌. 
இவ்வாறெல்லாம்‌ இளமை முதலே மறததுறையில்‌ 
மேலோககிச்‌ சிறநத இவனுககு மாங்குடி மருதனார்‌ 
மதுரைக்‌ காஞ்சி எனனும்‌ பாட்டின வழி அற 
முரைத்தா£. நாட்டிலே உழவுத தொழில்‌ இறக்க 
வேண்டி, நிலந்தாழ்ந்த இடஙகளில நீர நிலைகளை 
அமைக்குமாறு இவன குடபுலவியனாரால்‌ அறி 
வுறுததப பெறறான (புறம, 18). இவன்‌ சிறந்த 
பணபாளன. மாங்குடி மருதனாரைத்‌ தலை 


தலையாலங்‌ கானத்துச்‌...செழியன்‌ 


வராகக்‌ கொணடு விளங்கிய புலவர்‌ குழுவை 
இவன்‌ போறறிய மதிப்பும குடிபழி தூறறாச்‌ 
செஙகோலனாய்‌ ஆள்வதிலும இரப்போர்க்கு 
ஈதலிலும்‌ இவன்‌ கொண்டிருநத நாட்டமும மேற்‌ 
குறித்த இவனது வஞ்சினப்‌ பாடலில்‌ பதிநதுள்ளன. 
ஒரு பொய்யாலே உயர்‌ நிலை உலகை அமிழ்‌ 
தோடே பெறுவதாயினும்‌ அப்பொய்யைப்‌ போற 
றாதவனெனறும்‌ இவ்வுலகப்‌ பகைவருடனே மேலு 
லகத்தே வரும்‌ பகைவராய்‌ வரினும்‌ அப்பகை 
வாக்கு அஞ்சிப்‌ பணிந்தொழுகாதவ னென்றும 
விழுப்பொருள்‌ பெறுவதாயினும்‌ தனக்குப்பழிவரக 
கருதாதவனெனறும விழுபபொருளைப்‌ பிறர்க்கு 
ஈதல்‌ உள்ளமொடு நல்கிப புகழையே விரும்புபவ 
னென்றும்‌ இவனுடைய பண்புகளைப்‌ பாராட்டுவர்‌ 
மாங்குடி மருதனார்‌ (மது. 197-805). மறமிக்க 
தானையினையுடைய உலக வேந்தருள்ளும்‌ 
அறத்தைக்‌ கடைப்‌ பிடித்த செங்கோலாட்சியுடன்‌ 
போர்களிலே பகைவருடைய மறததைக கெடுதது 
மேம்பட்ட பலரும்‌ புகழும்‌ வெறறித்திருவமைந 
தவன்‌ என இவனைக்‌ குறிப்பிடுவா மதுரைக்‌ 
கணக்காயனார்‌ (அசம. 338). இவன்‌ ஈகைத திறத்‌ 
தால, *கைவண செழியன' (அகம, 47,175) என 
வும்‌ பேோததிறத்தால்‌, 'வெம்போர்ச செழியன்‌” 
(புறம, 79) *மறபபோர்ச்‌ செழியன்‌” (அகம. 116) 
*அடுபோர்ச்‌ செழியன்‌' (அகம, 149) எனவும்‌ 
யடைத்திறத்தால, *கொய்சுவற புரவிக்‌ கொடித்‌ 
தேர்ச செழியன்‌” (அகம்‌, 56,57), *கலலா யானைக்‌ 
கடுந்தோச செழியன' (தற்‌. 840), *வேலகெழு 
தானைச்‌ செழியன்‌” (நற்‌, 587) எனவும்‌ அடைக 
ளோடே சிறப்பித்து அழைக்கப்‌ பெறறான, 
இளமையிலேயே அரசவணிகளும்‌ பேரணிகளும்‌ 
அணிநத சிறபபினால போலும இவன்‌, “பசும்பூட்‌ 
செழியன்‌ எனறும்‌ குறிக்கப்‌ பெறறான்‌ (புறம.76). 
அப்பெயரே *பசுமபூட்‌ பாணடியன்‌' (அகம, 168, 
231,253,338; குறு. 993), 'பசும்பூண வழுதி' (நற்‌. 
25௪) என்றெலலாம மாறி வழங்கியது. 


தலையாலங்‌ கானத்துச்‌ செருவென்ற நெடுஞ்செழியன்‌ - 
பாண்டிய வேந்தன்‌. *தலையாலங்‌ கானத்துச செரு 
வென்ற பாணடியன நெடுஞ்செழியன்‌” காண்க. 


தலையாலங்கானம்‌ - ஓரூர்‌. தமிழ்ப்‌ படைகள்‌ கை 
கலநத தலையாலஙகானத்துககண்‌ உயிரது பன்மை 
யையும்‌ அவ்வுயிரைக கொள்ளும கூற்றுனது 
ஒருமையையும்‌ தனனுடனே சாதூகூக்‌ காட்டிய 
வெனறிவேலையுடையவன செழியன (புறம. 19:2-4), 


தலையாறு - ஓரிடத்தின்‌ பெயர்‌. ஆய ஆண்டிரனது 


265 


தலைவ[தலைவன்‌ 
காட்டினையுடைய தலையாறு எனனுமிடததில்‌ 
நிலைபெறற உயாநத மலையிலுளள மூஙகிலிற 


பொருந்திய கணுககளின நடுவிடததை ஒததது 
தலைவியின்‌ கோள (அகம. 152:21-23), 


தலையிட்டுரைத்தல்‌ க மேலிட்டூரைத்தல, *நினனை நின 


பெண்டிா ஊடிக்‌ கூறினவறறையும்‌, நீ அவரது 
அடியில்‌ லீழந்து வணங்க புலவி தீர்நதனவற்றை 
யும்‌ பலபடியாகக்‌ கனவின்‌ தலையிட்டுரையல்‌ - 
மேலிட்டுரைககாதே-'எனத தலைவி தலைவனிடம்‌ 
சினந்து கூறினாள்‌ (கலி, 92 55-58), 


தலையிடுதல்‌ - 1. தலைக்கீடாகக்‌ கொள்ளுதல்‌. “முன்பு 


ஆயத்தோடு வண்டல விளையாட்டு அயர்தறகுத 
தான ஈனாது வைத்த பாவை தலையிட.டு-தலைக்‌ 
கீடாகக்‌ கொணடு - சேர்பபனாசிய தலைவன 
அலலாமலும்‌ கழிககரைச சோலைககண விளை 
யாடச செலவோமாக எனறு தலைவி கூறுவள்‌; 
ஆதலால்‌ தலைவன்‌ இனி வருதலாலயாது பயனோ” 
எனறு தோழி பாணனை வினவினாள (நற, 127. 
6-9), 


2. மேறகொள்ளுதல்‌. பாண்‌ தனமையைத தலை 
யிட்ட - மேறகொண்ட - புலையன (பாணன) 
(கவி, 85:22), 


தலையோர்‌ - முன்செல்வோர்‌. சோழன்‌ நலங்கிள்‌ளியின 


தலைவ/தலைவன்‌ 


படையிலுளள தலையோர - முன செலவே - 
பனையினது நுஙகனை நுகாவா; இடைச செல 
வே அதன பழத்தினை மாந்துவா, பின்‌ செல 
வோ அபபழதகினது சுடபபட்ட கிழஙகினைத 
தினபர்‌ எனப படையின மிகுதியும அது செலலுதற 
குரிய கால நீடசியும உணாததபபடடுளளது 
(புறம, 225:1-3), 


- மூதலவ/முதல்வன்‌. *சிறுசொல்‌ 
சொலலிய பகைவரை வெல்லைனாயின்‌ மாங்குடி 
மருதன்‌ தலைவனாக - முதல்வனாக - பலரும 
புகழும தலைமையுடைய புலவா, என நில 
வெலலையைப பாடாது நீஙகுக' எனப பாணடியன 
தலையாலஙகானததுச செருவெறை நெடுஞ்‌ 
செழியன வஞ்சினமுரைத்தான (புறம. 72 14-16), 
செலவம்‌ உண்டாயின உணவு கொடுதது இலலை 
யாயின உள்ளதனைப பலரோடு கூடவுணணும 
வறியோருடைய சுறறத்திறகுத தலைவன, அதிய 
மான (புறம்‌. 95:6-9), ஓயமான நலலியககோடன 
பெரிய மாவிலங்கை எனனும சவாச்குத தலைவன 


்‌ (புறம்‌, 176.6). *பெரிய பாண சுறறததின தலைவன, 


எவவியினமா பில்‌ வேல தைதததனால உண்டான 


தலைவர்‌ 


புண்‌ பலவெனறு லிடியற்காலத்துச்‌ சொல 
லிய வராததை பொய்யாகுக”' என்று வெள்ளெருக்‌ 
கலையார்‌ பாடுவர்‌ (பதம. 27,89:5-8), “மருத 
நிலத்தராகளை முனனே இரவலர்க்குக்‌ கொடுத்‌ 
தொழிநததனால்‌ வறுமையுடைய சுற்றததாரின்‌ 
தலைவனுக்கு எஞ்சிநின்ற கரம்பைச்‌ சீறூரைக்‌ 
கொடுத்தான” எனச சான்றோர்‌, போர்க்களத்தில்‌ 
பொருது வீழ்ந்த குருசிலைப்‌ புகழதல்‌ (புறம்‌, 285: 
13-17). “பகைவரது அணி நிலையுள்‌ பாய்ந்து 
வெற்றி கொளளும்‌ இயல்பினையுடைய பெரும்‌ 
படைக்குத்‌ தலைவன பல்யானைச்‌ செல்கெழு 
குட்டுவன (பதி, 24.4,5). *வானோரது தானைத்‌ 
தலைவ” என்று செவ்வேள்‌ போற்றப்‌ பெறுதல்‌ 
(முகு. 260), *யாழையுடைய கூத்தர்க்குத்‌ தலைவ” 
எனப்‌ பொருநன விளிககப்பெறுதல (பொரு, 87, 
ஆகாயத்துடனே காறறும்‌ நெருப்பும நீரும்‌ நிலனு 
மாகிய ஐநதினையும்‌ சேரபபடைத்த மழுவாள்‌ 
நெடியோனைத்‌ தலைவனாகக கொண்டு தெய்‌ 
வஙகளுககுப பலிகளைக்‌ கொடுத்தனர்‌ (மது. 455- 
459). புகழினை உலகிலே நிறுத்தின, மாலையினை 
யும்‌ பெரும்‌ பெயரினையும்‌ உடைய மாறன்‌ தலை 
வனாகக்‌ கோசரும்‌ ஐம்பெருங்கேளிரும்‌ குறுநில 
மன்னரும்‌ பிறரும்‌ பாணடியன்‌ நெடுஞ்செழியனின்‌ 
வாய்மொழி கேட்டு அதன்‌ வழி நடநதனர்‌ (மது, 
771-774), வழி வந்த வருததத்தைக்‌ கைவிட்டி 
ருந்த அறிவினையுடைய, பேரணிகலங்களைப்‌ 
பெறும கூத்தர்ச்‌ சுற்றததிற்குத்‌ தலைவ என்று 
கூத்தன்‌ விளிசகப பெற்றான (மலை, 49,50), நனன 
னிடத்துப்‌ பரிசில்‌ வேணடிச செல்லும்‌ கூததர்ககுத்‌ 
தலைவன்‌ பொற்றாமரையைச்‌ சூட விறலியர்‌ 
பேரணிகலன்களை அணிவர்‌ (மலை, 868-570). 
நனனன, பாரம்‌ எனனும்‌ ஊருக்குத தலைவன்‌ 


(அகம, 152:18). தென்னன, ஏவுதலைச்‌ செய்யும்‌ 
வீராகட்குத்‌ தலைவன (அகம்‌. 42:7). ஆண 
குரங்கு, பல சுறறத்திறதம்‌ தலைவன (அகம. 952: 


2). தழும்பன, யாழையுடைய பெரிய பாணர்ச்‌ 
சுறறததிற்குத்‌ தலைவன்‌ ஆவான்‌ (தற்‌. 300.9, 10). 
தலைவ எனத தலைமகனைத தோழி விளித்தல 
(நற. 337:1). குரங்கின தலைவனாகிய கடுவன 
சூரற்கோலைக கொணடு அகனற பாறைககண 
உளள மழைமொக்குளைப்‌ புடைததது (ஐங்‌. 275; 
1-3). மறததையுடைய நூறறுவா தலைவனின 
(துரியோதனனின) குறஙகினை யறுத்து வீமன 
கொன்றான (கலி, 58:8-4). *செவ்வேளே, சால்‌ 
பினையுடையாய, தலைவ” எனறு வேலன்‌ வெறி 
யாடடினுள்‌ செவ்வேளை ஏததினான (பரி 5:18-15), 


தலைவர்‌ - முதலவா, பலரும்‌ புகழும்‌ மூவரும (அரி, 


266 


தலைவருதல்‌ - 1, 


தலைவாய்‌ 


அரன்‌, அயன்‌) தமக்குரிய தொழில்களை முன்பு 
போல நடத்தித தலைவராக - முதல்வராக - வேண்‌ 
டிச செவ்வேள்‌, மண்ணிடத்தே தோன்றி மயக்க 
முற்ற நான்முகனைப்‌ பழைய நிலையிலே நிறுததி 
னார்‌ (முரு. 182-168). *தலைவர்‌ வஞ்சி சூடிப்‌ 
பகைவர்‌ மணணைக்‌ கொணடு, திறையினையுடை 
யராய்‌ வினைமுடித்து விரைந்து வருதல்‌ உறுதி' 
எனறு பெருமுது பெண்டிர்‌ தலைவியிடம்‌ கூறினர்‌ 
(முலலை. 18-80). வல்வில்‌ மறவரது தலைவர்‌ 
கள்ளிற்கு விலைப்‌ பொருள்‌ பெறாராகி யானைக்‌ 
கோட்டினை எடுத்து வருதல்‌ குறித்துத்‌ தம்புதல்வா்‌ 
தலையைத்‌ தடவி ஏவுவர்‌ (அகம. 845:6-12), 


தலைவரம்பு - மேலெல்லை. தலைவரம்பு - மேலெல்லை 


- இதுவென அறியப்‌ பெறாத தன்மையோடு 
வாடைக்காறறு மிகுத்துவந்தது (அசும்‌, 273:10). 
ஏழு ஊரிலுள்ளார்க்குப்‌ பொதுவாகிய தொழிலின்‌ 
பொருட்டு ஓரூரின்கண்‌ அமைதத கொல்லனது 
துருத்தியைப்‌ போலத தலை வரம்பறியாது தலைவி 
யின நெஞ்சு பிரிவில வருத்தததை அடையும்‌ 
(குறு. 172: 5-7. 


கை வருதல்‌. எக்காலமும்‌ போர்‌ 
செய்தலால மரையானேறு போர்த்‌ தொழிலில்‌ 
தலைவந்தது - கைவந்தது - (மலை, 331). 


2. நேர்தல்‌. (பிரிவு தலைவருமாயின்‌ - நேரு 
மாயின - மடன்மாவூர்நது தலைவி செய்த துயரைப்‌ 
பிறர்‌ அறியச்‌ செயதலும்‌ பழிககுக்‌ காரணமாகும்‌; 
அது செய்யாது உயிரோடு வாழ்தலும்‌ பழிக்குக 
காரணமாகும்‌' எனபது தலைவன்‌ கூற்று (குறு. 32). 
தலைவருதல - நேர்தல்‌ (சலி, 89:21), 


3. மேல்‌ வருதல்‌. தலைவியின்‌ தந்தை, அரசர்‌ தலை 
வரினும்‌ - மேல்வரினும - அடங்குதலமையாது வீர 
ருடன கூடி வேலினை நீர்ப்படை செயய விடுத்தான 
(புறம. 954: 1-3). தலைவருதல்‌ - மேல வருதல்‌- 
(அகம்‌. 251111; கலி, 78:4;129:6 139:20). 


4, இடத்து வருதல்‌. வேந்தர்‌, தம்‌ தானைச்‌ சுற்றத்‌ 
துடன திரண்டு தலைவரினும்‌ - (தன்‌) இடத்து 
வரினும்‌ - தாங்கக கூடிய குன்றாத ஈகையுடைய 
வன்‌ நெடுததகை (புறம்‌, 825114 18). தலை வருதல்‌ - 
இடத்து வருதல்‌ - (புறம, 333 17, குறு. 37418). 


தலைவன்‌ - முதல்வன்‌, *தலைவ/தலைவன” காண்க. 


தலைவாய்‌ - முதல்மடை. குமிழி சுழனறு தோனறும்‌ 


விரைந்த செலவினையுடைய சேயாறு தலைவயிர்‌ 


தலைவிளை 


லில்‌ - முதல்‌ மடையில்‌ - ஒழிவின்றி ஓடும்‌ (மலை, 
474-476). 


தலைவிளை - முதல்விளைச்சல்‌. கேழற்பன்றி உழுத 
புழுதிககண்ணே விதைத்து விளைந்த பயிரின 
தலைவினையை - முதல விளைச்சலை - கானவர்‌ 
கொயதனர்‌ (ஐங்‌, 270:1-2), 


தலைவைத்தல்‌ - மேற்கொள்ளுதல்‌. காமன்‌, *நான்‌ 

பிரிநதிருந்தாரை வருத்துதற்கு நீ போவாயாக' 
என்று கூறும்‌ வினையைத்‌ தலைவைத்து - மேற்‌ 
கொண்டு - போவது போல ஞாயிறு மலையிடத்‌ 
தில்‌ மறைந்தது (கலி, 148:1-8). 


தவசியர்‌ - தவஞ்செய்பவர்‌. பொரிநத அடியினையும்‌ 
துளை பொருநதிய காயினையும்‌ உடைய கொன்றை 
மரங்கள்‌, குன்றின்‌ கணணே உறைகினற நீண்ட 
சடையையும்‌ அசையாத மெய்யையுமுடைய தவ 
சியர்‌ - தவஞ்செய்பவர்‌ - போல வெயில்‌ நிலை 
பெறற இடங்களில்‌ அழகு பெறத்‌ தோன றின 
(நற்‌. 141:8-6). 


தவத்தோன்‌ - தவத்தையுடையோன்‌ (சிவன்‌). நீர்‌ 
தொலைவ றியா த குண்‌ டிகையானும்‌ தாழ்ந்த திருச்‌ 
சடையானும்‌ பொலிவு பெற்ற அருந்தவத்தோன்‌ 
(சிவன்‌) அனைத்து உயிர்களுக்கும்‌ காவலானவன்‌; 
அவன்‌ கணணியும்‌ தாழும்‌ கொனறைப்‌ பூவால்‌ 
ஆனவை; அவன்‌ ஊறும்‌ ஆனேறே கொடியாகவும்‌ 
அமைநதது; நஞ்சினது கருமை அவன்‌ மிடறறை 
அழகு செய்ததோடு அந்தணரால்‌ புகழவும்பட்டது; 
பெண்ணுருவம்‌ ஒருபக்கமாயிற்று; அவ்வடிவு தன 
னுள்ளே அடககிக கரககினும்‌ கரக்கும்‌; பிறை, 
அவன நுதலுக்கு அழகானதால்‌ பதினெண்கணங்‌ 
களாலும புகழவும்‌ பட்டது என்று அடியார்‌ 
சிவனை வாழ்ததுவர்‌ (புறம. 1). 


தவப்படிவம்‌ - தவவிரதம்‌. கூடா ஒழுக்கத்தால்‌ அழிந்த 
தவபபடிவத்தை - தவவிரதத்தை-உடையோரும்‌ மறு 
பிறப்பு இல்லை என்று கூறும்‌ மடவோரும்‌ செவ்‌ 
வேளின்‌ தாணிழலைஅடையார்‌ (பசி, 5:78,76). 


தவப்பயன்‌ - தவத்தினாலுண்டாகும்‌ பயன்‌, நல்லெழுநி 
யார்‌ *முறபிறபபுக்களில தாம செய்த தவப்பய 
னால்‌ திருமாலின திருவடியைக்‌ கையாற்றொழுது 
பலகாலும்‌ அடுத்தடுதது வணங்கி வாழ்த்தியதாகப்‌, 
பாடுவா (பரி. 13.61-64). மைநதரும இனனகை 
யவராகிய மகளிரும, “செய்த தவப்பயனபெரிது' 
என்று கண்டோர்‌ கூறுமாறு வையைககரையினி 
டத்து நெருங்கினர்‌ (பரி, 88:27-25). 


தவம்‌ 


தவப்பள்ளி - தவம்‌ செய்யும்‌ இடம்‌. பட்டினம, தவப்‌ 
பள்ளிகளை - தவம செயயும இடங்களை - உடை 
யது (பட்‌. 52,819), 


தவம்‌ - 1. பற்றறுத்து மெய்வருத்திச்‌ செய்யும்‌ வழிபாடு 
உலகியலாகிய இல்லறத்தையும்‌ (வையததையும்‌) 
தவததையும்‌ சீர்தூககினால்‌ தவத்திறகு வையம்‌ 
சிறு கடுகளவும்‌ நேர்படாது (புறம, 358.8,4). 
கொடையும்‌ மாட்சிமையுடைய குணங்களும்‌ செல்‌ 
வமும்‌ பிள்ளைப்பேறும்‌ தம்மால்‌ வழிபடப்பெறும்‌ 
தெயவமும மறற எலலாப்‌ பொருள்களும்‌ தவம்‌ 
உடையோர்ககு உரியன (பத. 7425.26). பொருநர்‌, 
கரிகாலவளவனின அரண்மனையின ஒரு பககத்தே 
தங்கித்‌ தவம்‌ செய்த மாககள்‌ தம்‌ உடம்பைப்‌ 
போகடாது அபபயனைப்‌ பெறற தன்மையை 
ஒப்ப வழிபோன வருத்தத்தை அகல நீககி 
மனககவறசி இனறித்‌ துயினறெழுநதனர்‌ (பொரு. 
89-95) இவ்வுலகத்து மாநதர்‌ தம வலிமை முறறும 
கெடுமாறு உயர்ந்த தவததைசசெயயார்‌ (தற்‌. 226: 
1,2). *துறைவனாகிய தலைவன நட்பினைப பிரியா 
மற்‌ கூடியிருநது வாழவதற்குக காரணமான 
அருநதவத்தினை இயறறுதலிலலாத நாம ஒரோவழி 
பிரிந்தும்‌ வாழவமோ' எனறு இறசெறிபபுணாதத 
தலைவி தலைவன்‌ கேட்பத்‌ தோழியை வினவினாள்‌ 
(ஐங்‌. 111:3-5). செயற்கரிய தவங்களைச செயதவர்‌ 
கள்‌ குறைவற நுகரும நுகர்சசி போல கொமபுகள்‌ 
தோறும்‌ தாதைப பொருநநியுணட வணடுகள 
ஆர்த்தன (சலி. 30:1-3). மன வேடகை அடங்கின 
அரிய விளககததையுடைய செயறகரிய தவததைச்‌ 
செயதோர்‌ தமமுடமபை இவவுலகிலே விட்டுச்‌ 
சுவர்ககததை இனிதாகப பெறுவர்‌ (கலி, 188:30,31). 
“தவம செயதலினீஙகித துறக்கததிற சேறலைத 
தவறவிட்ட அரசனுக்கு ஆனறோர்‌, அறிவூட்டி 
மீணடும்‌ அதனைச செயவிதது உயாநிலை 
உலகததே போகவிட்டுத்‌ துயா தாததாற்்‌ 
போல என்‌ துயரினைப்‌ போககுதல நமது 
கடனாகும்‌ என்று மடலேறுகின்ற தலைவன சான 
ஹறோரை நோககிக்‌ கூறினான (கலி, 1359:35-37), 
*கனனிமகளிர, தத்தம்‌ தாயர்‌ பககத்தே நினறு 
தைந்நீராடலை நின்னிடததே பெற்றது, எரிகினற 
தயின பக்கததிலே நின்று புலனகளையடககிச 
செயதற்குரிய தவததினைப பண்டைப்‌ பிறபபுக 
களில மேறகொணடு ஆறறினமையாலோ” என்று 
வையையாறறை வினவினா (பரி, 11.89-92), *நின 
னிடத்துத்‌ தைநநீராடலை முற்பிறபபிற செய்த 
தவததாலே இபபிறபபிற்‌ பெறறேம; அதனை 
யாவரும்‌ விரும்பத்தகக நினது நீரநிறைவின 
கணணே மறுபிறபபினும பெறுவோமாக” எனறு 


தவமுதல்வர்‌ 


தோழி வையையை நோக்கிக்‌ கூறினாள்‌ (பரி. 11: 
138-140). அறநெறிககண பிறழாது வேதததோடு 
பொருநதுவதாகிய தவத்தில முதிர்ந்தமையால 
தோனறும வெறறிப புகழினையுடையவர்‌ அந்த 
ணா (பரி, இ, 1: 18-20). 


2. நோனபு. *இவனுற்ற நோய்‌ யாதெனறு கேட்கும்‌ 
அருள்‌ இவளுககிலலை எனறு கூறி அயலார்‌ 
பழிககும்போது, இளைய மகளிர்ககு நடுவே 
நினறு. அணிகளால்‌ பொலிநது நீ தைத திங்களில்‌ 
நீராடிய தவததின-நோன்பின்‌ - பயனைப்‌ பெறு 
வையோ; பெறாய காண்‌* என்று தலைவன்‌ தலைவி 
யிடம கூறினான்‌ (கலி, 59.10-12), கன்னிமகளிர்‌ 
தத்தம்‌ தாயர்‌ பக்கத்தே நினறு தவமாகிய தைந்‌ 
நீராடலை வையையினகண்‌ ஆடினர்‌ (பரி, 11:91). 


தவமுதல்வர்‌ - தவத்தையுடைய முதல்வர்‌ (தெயவ முனி 
வா). உளம்‌ பொருநதிய உணர்நது கோடறகரிய 
வேதத்தை உணாந்த சிறந்த தவ முதல்வரும்‌ - 
தெய்வ முனிவரும-பிறரும்‌ செவ்வேளைக காணும்‌ 
பொருட்டு மணணுலகத்தினகண்‌ வந்து தங்குதற்‌ 
குரிய இடமாதலால்‌ திருபபரஙகுனறு இமய 
மலையை ஓத்தது (பரி 8:9-12), 


தவமுதல்வன்‌ - தவத்தையுடைய முதல்வன்‌ ( இறைவன்‌ ). 
*பிரியேன எனறு நீ தெளிவித்த சொலலை விரும்‌ 
பித தெளிந்த தலைவியின்‌ கணகளில்‌ நீர்‌ நிறை 
தலைக காணுமிடதது, அருநதவ முதல்வன்‌ “தவத்‌ 
தையுடைய முதல்வனாகிய இறைவன்‌-போல யாவ 
ரிடததும்‌ பொயகூறாய என ஐயமறறு உலகம்‌ 
நினனைப புகழுகின்ற தன்மை கெடாதோ” எனறு 
சான்றோர்‌ தலைவனை வினவினர்‌ (கலி. 1007-10), 


தவல்‌ - 1. கேடூ/கெடூத்தல்‌, “நின்‌ தோளின கவின்‌ 
வாடாது தலைவனுடன எனறும்‌ சோநது வாழந்து 
பினனா தவல - கேடு - இலலாத மறுமையுலகத்‌ 
துத தங்கி வாழ்லீராக” எனறு தோழி தலை 
வியை வாழ்த்தினாள்‌ (அசம்‌. 178:14-10). தலைவன, 
முயற்சியால பொருள்‌ ஈடடுதற்குத்‌ தவல இலலாத 
உள்ளமொடு தன வேற்படையே துணையாக 
வெஞ்சுரததைக சுடநது சென்றான (அகம, 277.8,4, 
12). தலைவிககுத தவல இல்லாத அருநோயாயெ 
காதல நோயைத்‌ தநத தலைவன்‌ அருஞ்சுரததைக்‌ 
சுடநது செனறான (ஐங்‌, 820:4,5). தவலில்லாதது 
செயவினை (கலி, 19:12), தவலிலலாத காம 
நோயினைச செயத தலைவனைக காணாது தலைவி 
வருநதினாள்‌ (கலி, 84:11), கடலின அலைகள 
திரணடு வநது அலைக்க இடுமணலிடததே வளை 


268 


தவறு 


யினின்றும்‌ போந்து விளையாடித்‌ திரியும்‌ நண்டு, 
மனவேட்கை தவலில்லாத சூதாடுகளத்தில்‌ உருட்டி 
விட்ட வடுவுற்ற கவற்றினைப்‌ போல்‌ காணப்‌ 
பட்டது (சலி. 136:1-4). 


2. இறப்பு. எல்லையளவு அளந்தறியப்படாத திரை 
யரிதாகிய வெள்ளத்தினகண்‌ துன்பமாகிய மறு 
சுழியின்கண்‌ பட்டுச்‌ சுழலுவதைக்‌ காட்டிலும்‌ 
தவலே - இறப்பே - நனறாகும்‌ எனறு வெளி 
மான துஞ்சியபின பெருஞ்சித்திரனார்‌ பாடினார்‌ 
(புறம்‌. 238:17-19). 


3. குறைவு, பகற்காலத்தும்‌ நீங்காதாகிப்‌ பெய்து 
இரவிலும்‌ தவல்‌ - குறைவு - இலலாத வெள்ளத்‌ 
துடன்‌ மேகம்‌ மழையைச்‌ சொரிநதது (அகம்‌. 805: 
1-3). 


தவளை - தவ்விச்‌ செல்லும உயிரினம்‌. தவளையின்‌ 


வாயைப்‌ போன்று செயயப்‌ பெறற நிணகிணி ஏறு 
வரின காலில்‌ அணி செயயும்‌ (குறு. 148:1,2). 


தவறு - பிழை. *தலைவனைக்‌ குறிவழி வரச்‌ செய்த 


நீயும்‌ தவறு - பிழை - உடையை அல்லை; நின 
பால்‌ நீங்காத துன பததினை உணடாககிய யானே 
தவறுடையேன” என்று தோழி தலைவியிடம்‌ கூறி 
னாள்‌ (அகம.72:80-28.) (தலைவியின்‌ மேனி பசலை 
யால்‌ பொன்னிறத்தை அடைதல, நின்னுடன 
நகையாடிப்‌ பிழைதத தவற்றாலோ, பெரும” என்று 
தோழி தலைவனை வினவினாள (அகம. 156:12,17). 
“தலைவர்‌ பழியுடையரல்லர்‌; தமமை விரும்பி 
வந்தாரை விடாது பறறிக்‌ கொள்ளுதலை அறியா 
வாய வளையலகளை நெகிழ விட்ட தோள்களே 
தவறுடையன' எனறு தலைவி தோழியிடம்‌ கூறி 
னாள்‌ (அகம்‌. 267:14-17). “தவறு இலலாத நம்‌ 
துயரை அறியாமல சோர்நத நெஞ்சுடன தன 
துயரம்‌ வெளிப்படச்‌ செலகின்றனன * என்று தலை 
மகனுக்குக்‌ குறை நேர்ந்த தோழி தலைலியிடம்‌ 
உரைததாள்‌ (அகம்‌. 350:1-6). பாலை நிலததில்‌ 
என்னைப்‌ பிரிந்து சென்ற தலைவர்‌ திறதது 
மெலிந்தனவாகிய என்‌ தடமெனறோள்கள்‌ தவ 
றுடையன என்று கூறின்‌ ஒரு சிறிதும்‌ தவறு 
இல்லை” என்று தலைவி தோழியிடம்‌ கூறினாள்‌ 
(குறு. 77). “எம்‌ சிற்றூரின்கண்ணுள்ள நெடுமணல்‌ 
மேட்டில்‌ நின்‌ நெடுந்தேரை நிறுத்திவிட்டு, இளைப்‌ 
பாறி, தலைவியினது தனிமை வருத்தம்‌ நீங்குமபடி 
தஙகுவீரானால்‌ தவறுண்டாகுமோ" எனறு தோழி 
தலைவனை வினவினாள்‌ (குறு 845). கொடிய 
காட்டில்‌ நுமக்குத துணையாக வநத தவறறி 


ர்‌ 


தவறு 


னாலோ தலைவியின்‌ சைவளைகள்‌ சுழன்று வீழ்ந்‌ 
தன” என்று தோழி தலைவனை வினவினாள்‌ 
(நற்‌. 26:6-9), “பெரிதும்‌ சிறப்புடைய நட்பின்‌ 
கணணே நுட்பமாகிய தவறும்‌ வாராதபடி நன்றாக 
அறிந்து நடக்க வேண்டும்‌' எனறு பரததை தலைவ 
னிடம உரைத்தாள்‌ (நற்‌ 515:810). “எம்முடைய 
நல்லவூர்‌ இனிமை உடையது; இப்பொழுது 
முதலாக எனறு வந்தாலும்‌ தவறும்‌ இல்லை எனக்‌ 
கூறித்‌ தோழி தலைவனுக்கு இரவுக்குறி நேர்ந்தாள்‌ 
(நற்‌ 381:9,10). “நின்னுடைய தோழி எனனுடைய 
பணபையும்‌ இன்றுயிலையும்‌ கவர்ந்து கொண்ட 
னள்‌; அங்ஙனம அவள்‌ என்னை ஒறுத்தற்கு யான 
செயத தவறுதான யாது” என்று தலைவன்‌ 
தோழியை வினவினான (ஐங்‌, 178). தொணடி 
நகரததையொ த்த தலைவலியின்‌ தோளினைத்‌ தழுவு 
தல்‌ உறறோர்‌, தவறு செயதிலராயினும்‌ தேறற 
மாக வருந்துவர்‌ (ஐங்‌, 177). “தலைவியின்‌ கை 
வளைகள்‌ கழன்று வீழநதன; இவ்வாறு வீழ்தற்கு 
மழையையுடைய இராககாலத்தே நீ செயயும்‌ குறி 
யொலியை ஓாநது மனவொடுககத்தால்‌ உயிர்‌ 
வாமும்‌ இவளுடைய தோள்கள்‌ செய்த தவறு 
ஏதேனும்‌ உண்டோ' என்று தோழி தலைவனை 
வினவினாள்‌ (கலி, 48:8-11), *நீயும தவறுடையை 
யல்லை; நின்னை இறபுறத்தே புறப்படவிட்ட 
நுமரும்‌ தவறுடையவர்‌ அலலர்‌; நிறையழிந்த 
யானையை நீர்க்கு விட்டபோது பறையறைதது 
விடுவது போலப்‌ பறையறைந்து அலலது இவள்‌ 
செல்லல்‌ ஆகாது என்று கூறாத இறைவனே 
தவறுடையன' எனபது கைக்கிளைத்‌ தலைவ 
னொருவனின்‌ கூற்று (கலி. ௧6:30-34).(2) *நின 
னிடததுத்‌ தவறு இலலையாயினும்‌, தணிதற்கரிய 
காம நோயைத்‌ தரும்‌ அழகினைப பெறறுள்ளாய 
என்பதை அறிந்து வைத்தும செல்வச செருக 
கால உனை மேலும்‌ அழகு செயது போக 
விட்ட நுமர்‌ தவறுடையரலலர்‌ எனறு கூற 
முடியுமானால்‌ கூறு” எனறு கைககிளை த்‌ தலைவன்‌ 
காமஞ்சாலா ஒருத்தியை வினவினான (கலி. 
58:7 - 10). () *நின்னிடததுத தவறிலலையாயி 
னும்‌, உன வடிவழகை அறிந்து வைத்தும்‌ தம 
செலவச செருககால மேலும்‌ அழகு செயது போக 
விட்ட நுமர்மீது தவறு இலலை எனறு கூறமுடியு 
மானால்‌ கூறு' என்று கைககிளைத்‌ தலைவன 
காமஞ்சாலாத தலைவியை வினவினான்‌ (கலி. 58: 
11-14).(2) “நின்னிடததுத தவறில்லையாயினும்‌ 
உயிரைவாங்கும்‌ நின வடிவை அறிந்து வைததும்‌ 
தம செல்வச்‌ செருக்காலே நினக்கு மேலும்‌ அழகு 
செயது புறப்படவிடட நுமா தவறுடையரல்லர்‌ 
என்று கூறமுடியுமானால கூறு' எனககைககிளைத்‌ 


269 


தவறு 


தலைவன்‌ காமஞ்சாலாத்‌ தலைவியை வினவினான்‌ 
(கலி, ௧815-18) (2) *எம்மைப பிரிநதாய எனறு 
பிறர்‌ கூறக கேட்டிருந்தும்‌ நின்‌ தவறுகளை ஓராது 
நின்‌ குணங்களைப்‌ பாராட்டும்‌ நின்‌ தோழன, 
பரத்தையரது கதுப்பணையில்‌ துயின்றதனால்‌ 
தெயவம்‌ போல்‌ மணககும நின்‌ மாரபைக காணு 
தற்கு இப்பொழுது வாரானோ” எனறு காமக்‌ 
கிழததி தலைவனிடம்‌ ஊடிக கூறினாள்‌ (கலி. 
71:17 20). “நீயும்‌ தவறுடையை அல்லை; நின 
கையில இத்தொடியையிட்ட பரத்தையும்‌ தவ 
றுடையளலலள்‌; இததொடியை இவன கையிலிட்ட 
வள்‌ யாரோ என்று கேட்ட யானே தவறுடையேன்‌ * 
என்று தலைவி புதலவனிடம்‌ கூறுவாள போனறு 
தனனுள்ளே அழிந்து கூறினாள்‌ (கலி, 84.38-41) (3 
*ஆயிழாய, உனககு எததுன்பமும செய்யாத என 
பால்‌ ஏதேனும தவறுண்டோ' எனத தலைவியைத 
தலைவன்‌ வினவினான (கலி, 86 89) “தெரியிழாய* 
யான்‌ செய்த தவறு இலலாத இடததும நீ எவவாறு 
சினங்கொளவாய' எனறு தலைவன்‌ வினவ 
அதற்குத்‌ தலைவி “ஏடா, கண இமைததால 
அககண இமைககும உள்ளாகவே நீ கரநது 
விடுவாய்‌, அததகைய உன நிலையினை அறிந 
திருந்தும அறியாதாரைப போல நினனைப புலக 
கன றவரே தவறுடையர்‌; நினபால ஒரு தவ 
றுண்டோ' எனறு ஊடிக கூறினாள. அதனைக்‌ 
கேட்ட தலைவன “‘அணைபோ லும்‌ தோளினை 
யுடையாய, தீயாரை வருத்துதல்‌ போல்‌ வருத்து 
கின்றனை, நீ சினசுகும அளவுககு யான்‌ தவறுடை 
யேன்‌ அலலேன' என்று கூறினான (கலி. 87:5- 
10)(*) *ஆயிழாய, நினனுடைய கண்ணினால்‌ 
அருணோககினைப பெறினலலாது இன்னுயிர்‌ வாழ 
மாட்டாத எனனிடத்துள்ள தவறுதான யாதோ” 
எனறு தலைவன்‌ தலைவியை வினவினான்‌ (கலி 
88:8, 9) *பரத்தையருடைய மாலையை நீ அணிநது 
வந்திருக்கும்‌ தவறறிற்கு அஞ்சி நீ கூறததுணிந 
திருககும்‌ பொய்சசூளுறவு வருததததைச செயயு 
மாயின்‌ அதனால விளையும்‌ கேடு என்னை 
அலலவோ சேரும' என்று தலைவி பரததைமைத்‌ 
தலைவனிடம்‌ ஊடல தாந்து கூறினாள 
(கலி. 88:18-21). ஒருவன மேல தவறு இல்லை 
யாயினும்‌ அவனை மன்னவன சீறும்‌ (கலி. 99:10). 
"ஒண்டொடி, நீ என்‌ மேல்‌ கணட தவறுதான 
எதுவோ' எனறு தலைவன காமககிழத்தியை 
வினவினான (கலி. 904). *யான தேறறத தெளிவை 
யாயின்‌ யான தவறுடையேன அலலேன என்பது 
தெளிவாகும' எனறு தலைவன காமசுகிழத்தியிடம 
கூறினான (கலி. 90:80). *யான்‌ செயத தவறு 
களை என்மேலிட்டு என பொயகளையெலலாம 


தழல 


தெளிலிததுக களவினைக கையோடு பிடித்துக்‌ 
கொண்டாய, இனி எனக்கு அருள்வாயாக' எனத்‌ 
தலைவன தலைவியை வேணடினான்‌ (கலி, 95.27, 
£8). 'கூந்தலில ஏதிலான புனைநத கண்ணியை 
முடிததேன எனபதைத தாய அறிவாளாயின்‌ 
என்ன நிகழுமோ” எனறு அஞ்சிய தலைவியிடம்‌ 
தோழி, வரைவினை உணர்நது “இனி எல்லாத்‌ 
தவறுகளும நீங்குஙகாண்‌' எனறு கூறினாள்‌ (கலி. 
107.14-17). பெருநதிணைத்‌ தலைவியின்‌ பேதுறற 
செயலைக கணடு கூடியவர்களை நோககி அத 
தலைவி (இது போனற தவற்றினை நீங்களும்‌ 
செயயவிலலையோ” என்று வினவினாள்‌ (கலி, 147! 
13). தலைவர்‌ நீஙகுதலை அறியாத களவுப்‌ 
புணாசசியையுடைய மகளிர்‌, தம்‌ தலைவரோடு 
மாறுகொணடு ஊடுநனெற தவறு உடையரலலர்‌ 
(பரி, 9:23, 24). *நினனை எயதும்‌ மகளிரின 
மெனறோள்‌ மேல்‌ தஙகி அருள செய்யும்‌ தன்மை 
யும நினககில்லை; வஞ்சனே, நீ வாழவாயாக; நீ 
தவறு உடையை அலலை; நின மாணலததை 
நுகரேன்‌' என்று வானவனமகள்‌ (தேவசேனை 
செவ்வேளிடம கூறினாள்‌ (பரி 9.30-38). 


தழல - இளிகடிகருவி. தலைவியும்‌ தோழியும, மலைப்‌ 
பககததே கடடின பரணமீது ஏறித்‌ தழலும்‌ 
தடடையுமாகிய கிளிகளைக்‌ கடியும்‌ கருவிகளைக்‌ 
கையிலே வாங்கிக கிளிகளை ஓட்டினர்‌ (குறி. 41- 
44). தலைவி, வேங்கை மாலை சூடி. ஆயததுடன்‌ 
அழகுற நடநது தழலினைச்‌ சுறறியும்‌ தட்டை 
யினைத தடடியும்‌ தழையாடையுடுத்தும தினைப்‌ 
புனத்தைக்‌ காததாள்‌ (அகம, 188:9-18). தழலும்‌ 
தடடையுமாகிய கிளிகடிகருவிகளை த தந்தும தழை 
யாடையைக கொடுததும இபபொருள்கள்‌ உனககு 
ஏற்புடையன எனறு புனைநதுரைகளைக கூறி 
அனனை ஓம்பிய தலைவியின ஆயநலததைத 
தலைவன்‌ கொள்ளை கொணடான (குறு. 233:4-7). 


தழிஞ்சி - ஓர்‌ புறத்துறை (மறசசெயல்‌ புரிநத வீரரை, 
மனனர்‌ தழுவிக கொளளுதல) “பேரியாழின கண 
பாலைப பணணையெழுபபிக குரல்‌ எனனும்‌ 
நரமபொடு புணாநத இனனிசையில தழிஞசி 
என்னும துறைபபொருளாக அமைநத பாட்டினைப 
பாடிச செனறு கணடு வருவதறகு வருதியோ” 
எனறு வினவி விறலியை ஆடுகோடபாட்டுச சேர 
லாதனிடம ஆறறுபபடுததனர்‌ (பதி, 57.௪, 9). 


தழுமபன்‌ - குறுநில மனனன்‌, போர்ககளத்தில்‌ பிடி 
யானையால்‌ மியெணடு பட்ட புண ஆறி வழு 
துணங்காய போனற தழுமபுடன்‌ திகழந 


270 


தழுஉ 


தமையால போலும்‌ இவன்‌ தழும்பன எனும்‌ 
காரணபபெயர்‌ பெற்றான்‌. இபபெயர்‌, பிடி 
மிதி வழுதுணைப பெரும்பெயர்த்‌ தழும்பன்‌” 
(அகம்‌. 227) எனவும, *பெரும்புண்‌ ஏளர்‌ 
(அழகிய) தழும்பன' (நற்‌. 300) எனவும்‌ விளக்க 
மாகவே பாடல்களில பயின்று வந்துள்ளன, 
இவனை, 'வாயமொழித்‌ தழும்பன்‌” (புறம. 348) 
எனறும, *இருமபாணொககல்‌ தலைவன்‌" (நற.300) 
எனறும்‌ பாராட்டுவா பரணர்‌. தப்பாத வாளினை 
யுடையவன; தன புகழைத்தமிழக எலலை 
முழுவதிலும்‌ சாற்றி முழங்கும்‌ முரசினையுடைய 
வன்‌; தன்னிடம்‌ பரிசில வேண்டி வருவோர்ககு 
முடிவு கட்டாத நாளவையினையுடையவன; தூங்க 
லோரியார்‌ புகழந்து பாடிய பெரிய நறபுகழை- 
யுடையவன்‌ எனறு இவன புகழை விரிபபர்‌ 
நககரர்‌ (அகம்‌. 227). ஆயினும, தூங்கலோரியார்‌ 
இவனைப்‌ புகழந்து பாடிய பாடல்‌ கிடைத்திலது. 
மருதவளம்‌ சான்றதும்‌ மதிறகாவல மிககதுமான 
ஊணூர்‌ இவனுககுரியது (புறம, 348, அகம. 887;நற. 
300), 


தழும்பு - வட. முல்லைககொடி, நாவில்‌ தழும்பு - வடு- 


உணடாக வாழ்த்திப்‌ பாடாதாயினும்‌ மணிநெடுந்‌ 
தேரைக கொள்க எனறு சொல்லிக்‌ கொடுதத 
மேம்பட்ட சிறப்பினை யுடையவன பாரி (புறம்‌, 
200:9-12). களிறறினைச்‌ செலுததுவதனாலுணடா 
கிய தழும்பினை உடையதும வீரககழல இடந்து 
அசைவதுமாகிய பிறககிடாத அடியினையுடை 
யவன நல்லியக கோடன (நு. 123,126). 


தழுவணி - குரவைககூத்து. தலைவன்‌, மகளி கூட்டத்‌ 


தோடு தழுவணி - குரவைககூதது - ஆடி, அயலா 
ரைபபோல விரைவாக வநது தலைவியை முயங்கிச 
சென்றான்‌ (குறு, 294:8-4). 


தழுஉ - குரவைக்கூத்து. தலையாலங்கானத்துச்‌ செரு 


வென்ற நெடுஞ்செழியன சினநத பகைவர்‌ 
நாட்டின்கண்‌ உணடாகும்‌ கேடுகளுள்‌ மஙகையர்‌ 
துணங்கைக்‌ கூத்தினையும அழகினை உடையதா 
கிய தாள அறுதியை உடைய தழூஉவினையும ஃ 
குரவைக கூத்தினையும - மறப்பதும்‌ ஒன்றாகும்‌ 
(மது. 159,160). துணங்கைக்‌ கூத்தினையும்‌ தமூஉ 
வினையும்‌ உடையது ஊர்‌ (மது. 29,330). காதலை 
யுடைய மகளிரும அவர்‌ கணவரும்‌ மனறததின்‌ 
கண்ணே தழுஉ ஆடினர்‌ (கலி, 108 61,62). 
தழுவிக்‌ கொணட ஏறுகளலலாம்‌ மேய்சசெல்‌ புலத்‌ 
இறகுப்‌ போக ஆயசசியரும்‌ ஆயரும்‌ ஊரினகண 
தமூஉ அயர்நதனர்‌ (கலி, 104:60-62). ஆயச்சியர்‌ 


* தழை - 1. தழையுடை, 


தழூ உவணி 


தம்முடைய அனபுமிகக காதலரது கையைக்‌ கோத்‌ 
துக கொணடு தழூஉ அயர்ந்தனர்‌ (கலி, 106.32,33). 


தழுஉவணி - குரவைக்கூத்து. *தழையாடை உடுத்து 


விழாவின்கண ஆடும்‌ மகளிரோடு தழூஉவணி. 


யால்‌ - குரவைக்‌ கூததால்‌ - பொலிவுறறு நின 
பரததை தன்‌ முன்கையினால்‌ பிணித்த பிணிப 
பினை விடுததுச்‌ சென்ற அளவிற்கே வெகுண்டமு 
தனளாய்‌ நின்னை ஊர்‌ முழுதும்‌ தேடிச சென்ற 
னள்‌' என்று தோழி தலைவனிடம்‌ கூறினாள்‌ 
(தழுவியாடும்‌ அணி எனவும்‌ பொருள்‌ கூறுவர்‌, 
வே.வி)' (அகம்‌, 176:14-18,26). 


கடைசியர்‌, கொண்டை 
யாகிய மயிரையும்‌ குளிரநத தழையையும்‌ - தழை 
யுடையையும்‌ - உடையவர்‌ (புறம. ஈ1:1). வெள்‌ 
ளாமபல்‌, தலைவி இளையவளாயிருநத காலத்தில 
தழையாய உதவிறறு, அவள்‌ கொழுநன இறநத 
போது அதுவே பொழுது மறுததுணணும்‌ புல்லரி 
சியாய்‌ உதவிறறு (புறம்‌, 248). தலைவி, இடையில 
அணிதத தழை அசையுமாறு ஓடிச்‌ சென்று குன்றி 
மணிக கொத்துக்களைப்‌ பறித்தாள்‌ (புறம்‌. 340:1. 
2). இளையோளாகிய தலைவி, “அழகிய பூக்கள்‌ 


விரவித தொடுததலையுடைய அழகிய தழையினை ' 


உடையவள்‌ (புறம. 341:2,8). செவ்விய மூடடுவாய்‌ 
அமைநத சிலமபும்‌ அணியாகத்‌ தொடுக்கபபடட 
தழையும உடையது எயில்‌ (பதி. 53 6,9). களுசங்‌ 
குல்லையினையும இலையையுடைய நறும்‌ பூககளை 
யும்‌ மரத்தினுடைய வெள்ளிய கொத்துககளின 
இடையே வைத்துத்‌ தொடுதத பெரிய குளிர்ந்த 
அழடஏனையுடைய தழையை மகளிர்‌ அல்குலிடததே 
அணிநதனர்‌ (முரு. 201-204). தலைவி அல்கு 
லிடததே கொய்யப்படடுக கட்டிய தழையை 
உடுததினாள்‌ (குறி. 102). பசிய தழையினை யுடை 
யவர்‌ மசுளி£ (பட்‌. 91) தண்ணிய தழையை 
உடையை” என்று தாய தலைவியை நோககிக்‌ 
கூறினாள்‌ (அகம, 7:2), தலைவி, அழகிய பூக்க 
ளோடு மேவிய பசிய தழையினை அழகு பொருந்த 
உடுததிக்‌ கொண்டு கானலில தலைவனோடு தஙகி 
வருவாள (௮சம, 20:9,10). ஆயர்மகளிர்‌ தண்ணிய 
தழையை உடுத்திக்‌ கொள்ள வேணடித்‌ தொழுநை 
ஆறறின்‌ துறையிலுள்ள குருநத மரத்தைத திரு 
மால வளையுமாறு மிதித்தார்‌ (அகம. 59;4-8), 
தலைவியும்‌ தோழியும்‌, கழுநீர்‌, ஆம்பல ஆகியவற்‌ 
றின்‌ பூக்களுடன்‌ கூடிய பசிய தழையை உடுத்தி 
அது அகததின்கண அலையுமாறு விளையாடினர்‌ 
(அகம, 156 9-11). மனையினகண உள்ள வயலைக்‌ 
கொழுங்கொடியினை ஆம்பலோடு சோத்துக்‌ 


தழை 


கட்டிய தழையை உடுத்தி மகளிர்‌ விழாவயர்நதனர்‌ 
(அகம. 176:19-15), தீயினையொதத கொழுந்தினை 
யுடைய அசோகினால ஆகிய தழையை உடுததிக 
குறமகள்‌ தினைபபுனததைக காத்தனள்‌ (அகம்‌, 
188'12,13). குறுமகள, நெய்தல்‌ மலருடன்‌ கூடிய 
பெரிய குளிர்தத சிறநத தழை பொருநதிய 
அலகுலை உடையவள்‌ (அகம. 220,8-5). ‘வேல்களும்‌ 
விளசுகமுற்றன; ஏவலாளரும்‌ புறப்பட்டனர்‌; 
மாலைகளும்‌ கட்டப்‌ பெறறன; தழைகளும தொடுக்‌ 
கப்பட்டன' என்று உடனபோக்கு நோநத தோழி 
தலைவியிடம்‌ கூறினாள்‌ (அகம்‌. 289:1, 2). பசிய 
தளிர்களால்‌ ஆகிய தழையை யுடையவர்‌ எயின 
மகளிர்‌ (அகம்‌. 281 5), தளிரால ஆகிய தழையை 
அணிந்த மகளிர்‌ உண்பிககக்‌ குறவர்‌ தோபபிககள்‌ 
மாந்தினர்‌ (அகம்‌ 548:7-9), வயலைக்‌ கொடி, 
தலைவியின்‌ அல்குலில்‌ உடுக்கும்‌ தழைககு அழகிய 
தளிர்களை நாடோறும்‌ தந்துதலியது (அகம. 383: 
6-8) அசோகு, கொடிசசியாகிய தலைவியின 
அல்குலுக்குப பெரிய தழையை அளிததது (குறு. 
214:3-8). வெள்ளாமபலின அழகிய மாறுபட்ட 
முழுநெறியையுடைய தழை, துடையினகணணே 


மாறி மாறி அசையப பரததை வந்தாள 
(குறு. 293: ௪-7). தலைவன்‌, தலைவியினுடைய 


அலகுலின பக்கதில்‌ கட்டிய பசிய களிகளாற் 
செயத தழையைக காட்டிலும்‌ மிக அணிமை 
யிலிருநது போகானாகிய காரணததால்‌ தாய்‌ 
தலைவியை இற்செறிததாள (குறு 294.ச-8) நறிய 
தழையை அணிநத மகளி கனிகளை ஓடடினர்‌ 
(குறு. 393 3). பைஞ்சுனையிற்‌ பூத்த குவளைகளை 
இடையிட்டுக கட்டிய குளிர்நத தழையை உடைய 
வள்‌ தலைவி (குறு. 342. 4, 5). தழை தாழநக, 
அலகுலை உடையவள்‌ தலைவி (குறு 345 4). தலைவி, 
பலவாகிய பூககளுடனே மாறுபடத்‌ தொடுககப 
பட்ட தழை அசையும அலகுலை உடையவள்‌ (நற்‌ 
8:2), தலைவன்‌ தலைவிககுத தழையும்‌ தாரும 
தநதான்‌ (தற. 805). *மாறுபடத தொடுதத 
நெறிபபையுடைய நெயதலினால்‌ ஆகிய தழையை 
அழகு பெற எனக்கு உடுபபிததுத தலைவா தமிய 
ராய்ச சென்றுவிடட கானல இதுவே” என்று கூறித்‌ 
தலைவி வருநதினாள்‌ (தற்‌ 98.7-9). நெயதலின, 
அழகிய ஒனறோடொனறு மாறுபட்ட நெறிபபை 
யுடைய தழையை அழகுபெற உடுதநித தலைவி 
சிறறில்‌ புனைதது விளையாடினாள (நற 123.6-8) 
விறலி, பிணைத்த அழகிய தழையை உடுதடி 
விழவுசுகளம்‌ பொலியுமாறு வநது நினறாள்‌ (நற. 
170.2,4). பிறர்‌ ஐயுறாதபடி தளிரால ஆகிய 
மெல்லிய தழையை உடுததி நுநதையின்‌ தினைப்‌ 
புனததின்‌ கணணே ஞாயீறு மறையும்‌ பொழுலை 


தழை 


வாவோ' என்று தலைவன தலைவியை வினவினான்‌ 
(நற 204 1.2). பஇோளையோளாகிய பரத்தை, தழை 
யசையும்‌ அலகுலையுடையளாய்த தெருவின்‌ 
கண்ணே செனறாள (நற. 820 5,4). *குனறநாடன்‌ 
உடுத்திக கொள்ளும்‌ தழையைத்‌ தந்தனன்‌; இதனை 
உடுததிக கொள்ளின யாய்‌ சினககும்‌ என்று அஞ்சு 
தினறேன ; வேண்டாம்‌ எனின தலைவனின்‌ ஆற்றா 
மையைக்‌ கணடு அஞ்சுனெறேன்‌; இனி, தெய்வ 
முறையும அடுக்கததிலுள்ள கொயதறசுரிய இத்‌ 
தழை வாடுங்கொல்‌' என்று தலைவனிடம தழை 
யேறற தோழி தலைவியை வினவினாள்‌ (தற்‌. 359: 
4-9)(*) பசிய தழை சிதையக கோதை வாட வளை 
கள்‌ கழலத தலைவி தலைவனோடு நண்டினைப 
பிடிதது விளையாடினாள்‌ (நற்‌. 563:7-10). “சிறு 
கிளி கடிந்து, ஊசல்‌ ஆடி, அலகுலுககுத்‌ தழை 
அணிந்து நும்மோடு விளையாடி வருதலினும்‌ 
இனியது ௨ணடோ” எனத்‌ தோழி தலைவனை 
வினவினாள்‌ (நற்‌. 868: 1-4). காமககிழத்தி, 
ஆம்பலின அழகிய நெறிப்பையுடைய தழையை, 
அலகுல்‌ அணிபெறுமாறு உடுத்தினாள (தற்‌. 390:4, 
ச). மகளி ஒள்ளிய தழையுடுத்தினர்‌ (ஐங்‌, 18:1,2). 
ஆம்பல்‌ மலரால தொடுககப்பட்ட மூட்டுவாயை 
யுடைய அசைூன்‌ ற தழையை யுடையவள்‌ தலைவி 
(ஐங்‌ 72:1). நிறமமைநத ஒளியையுடைய தழை 
அசையும்படி தலைவி நீராடினாள்‌ (ஐங்‌, 73.1,2). 
ஞாழலினாலாகிய கவினுடைய தழையினையுடைய 
வள்‌ தலைவி (தங்‌. 191.3). தலைவனது மலையி 
லுள்ள மரங்கள்‌ மலாகளோடு அரும்புகளை 
யும்‌ உடையனவாகித தலைவிக்குத்‌ தழையைத்‌ 
தநதன (ஐ௩, 201). குளிர்நத தழையையுடையவள்‌ 
கொடிசசி (ஐங. 258:2). ஆராயநது தொடுதத 
தழையசையும அலகுலையுடையவள்‌ தலைவி (தங. 
291.3,4). ஆயத்தாா, பிடவம முதலிய பல மலர்‌ 
கள்‌ நெருங்கும்படி தழையும கோதையும்‌ இழையும்‌ 
.கட்டினராய அணிநது மகிழநது இளைத்து விளை 
யாடினர்‌ (கலி. 102:4-8), *தலைவிசகு அழகை 
யுடைய தழையை உடுத்து அவள்‌, நலம்‌ மேன்‌ 
மேலும்‌ வளரும்படி நீ அளிதத தொடர்பை அவள்‌ 
அழுமாறு கைவிட்டுச செலலும நீ மிகக கொடியை" 
எனறு தோழி தலைவனிடம கூறினாள்‌ (கலி, 125: 
13-18), 


2. இலை. *நொச்சியின்‌ கணணுக்கு நிறைந்த 
அழகிய நிறமுடைய தழை - இலை - மகளிருடைய 
அல்குலிடததே தொடலையாக அணியப்‌ படுதலை 
முனபு கணடோம்‌; இப்பொழுது அவ்விலையையே 
மாலையாக மறவன அணிநததனால குருதியில்‌ 
கலநது உருமாறிய அதனை ஊனென்று கருதிப 


272 


தழையணி - 


தழையணி 


பருந்து கவர்ந்து கொண்டு போதலைக்‌ கண்டோம” 
எனறு வெறிபாடிய காமக்‌ காணியார்‌ போர்க்கள 
நிகழசசியொன றினைப்‌ பாடுவர்‌ (புறம்‌. 371). வய 
லிடத்தே நெருஙகிய பசிய தழை அசைந்தது (புறம்‌. 
30:39). பிடவுடன மலர்நத வேங்கைப்‌ பூவுடன்‌ 
கூடிய தழையை வேறுவேறாக வகுத்து வைத்தாற்‌ 
போன்ற தசையில மறைபபு நீங்காத வளைந்த 
நகததினையுடைய குட்டிகள்‌ மூன்‌ நினைப்‌ 
பிணவுப்புலி ஈன்றது (அகம்‌, 1471-5), நெருங்கிய 
தழையினைத்‌ தினறு வெறுத்த பிணைமான 
ஏறுடன கூடி மகிழ்ச்சியை யுடையதாய்த்‌ துள்ளித்‌ 
திரிந்தது (அகம்‌. 884:10,17). கொயதழைத்‌ தளிர்‌ 
(இவ்விடததில்‌ “கொயகுழை' என்ற பாடமும்‌ 
காணபபடுகினறது) (அகம்‌, 319: 12). கலை 
மான, நீர்‌ வேடகையால உறற துன்பத்தால்‌ 
தழை உண்ணுதலைக்‌ கைவிட்டு நீரற்ற கயததினை 
நோக்கித்‌ தளர்ந்து சென்றது (அகம. 452“12-12). 
ஞாழன்‌ மரங்களிலே மலர்கள்‌ இன்மையின்‌ அதன்‌ 
ஒள்ளிய தழையைப்‌ பறித்து ஆடையாகப புனைந்து 
மகளிர்‌ விளையாட்டயர்ந்தனா (ஐங்‌, 147). “எம்‌ 
மோடு வந்து கடலாடும்‌ மகளிரும்‌ நெய்தலினால 
ஆசிய ஒன்றுக்கொன்று மாறாகிய தழையரல்‌ 
பாவை புனையார்‌' என்று தோழி தலைவனிடம்‌ 
கையுறை மறுததுக்‌ கூறினாள்‌ (தங. 187:8,3). 
*செய்லையின அழகிய ஒனறுககொன்று மாறாகிய 
தழை வாடிவிடும்‌” எனறு தோழி தலைவியிடம்‌ 
தலைவனது கையுறையை ஏற்குமாறு கூறுதல்‌ (ஐங. 
211). *கொய்யப்பட்ட தழையைக்‌ கையுறையாகக 
கொடுதது நீ வணங்கவும அவள்‌ நினககு தேர்ந்‌ 
திலளோ' எனறு காதறபரத்தை தலைவனை 
வினவினாள்‌ (பரி, 6:66,67). தழையும்‌ பூவுமுடைய 
அசைகின்ற கொடி (பரி, 22:28). ஆயம, தழையை 
ஆடையாக உடுத்தும்‌ மாலையாகத்‌ தொடுத்‌ 
அணிந்தும்‌ அணிகளாக அணிந்தும்‌ கூததலில்‌ 
செருகியும பொலிந்தது (குறு. 295:1,2). 


3. மயிறறோகை, விளங்குதினற கரிய பீலியாயெ 
அழகினையுடைய தழை - மயிறறோகை - கட்டப்‌ 
பெற்ற கொம்பும்‌ பிறவுமாகிய இசைக கருவிகள்‌ 
இட்டுச்‌ சுருககபபட்ட பையினை யுடையராய்க்‌ 
கூத்தர்‌ செனரனர்‌ (மலை, ௪,13). 


தழையுடையாயே அணி. விழாவிற்கு 
ஒபபனை செய்யும மகளிர்‌, தம்‌ தழையணிககு - 
தழையுடையாகிய அணிக்கு - நெயதறபூகசளை 
அணி செயச்‌ சேர்ததனர்‌ (அசம, 70:11,18), பழையர்‌ 
மகளிர்‌, தழையணியாற டொலிவு பெற்ற அல்குலை 


யுடையவர்‌ (அகம. 201: 6, 7). “என மகள்‌ 


தழையோர்‌ 


அலகுலிடத்தே அணியும்‌ தழையணிககாகக்‌ கொய 
யம நொச்சியின கீழே, அவளால்‌ இயற்றப்‌ பட்ட 
வண்டலையும்‌ கண்டீரோ' எனறு மகட்போக்கிய 
தாய்‌ இடைச்‌ சுரத்தாரை வினவினாள்‌ (அகம, 
275:16-12), செல்வத்‌ தங்கையா, தழையணியினை 
உடுத்திய அல்குலினையுடையவர்‌ (அகம்‌. 880.8). 
தழையணி அணிநத அல்குலையுடையவா மகளி 
(குறு. 125:8). தழையணியினை யுடைய அல்குல்‌ 
(குறு. 759:1), 


தழையோர்‌ - தழையுடையினையுடையோர்‌, தழையோர்‌ - 
தழையுடையினையுடையோர்‌ - கொய்தறகுரிய 
தளிரினையுடையது ஞாழல (நற்‌ 54:9,10). 


தழைவிலை - தழையாடை உடுக்கும்‌ மகளிரின்‌ அல்குல்‌ 
விலை “இறைவனாகிய தலைவன, தணணிய தழை 
விலையென- அல்குல்விலை என- நாட்டினைக 
கொடுததனன” (ஐ௩, 147), 


தள்ளாதோர்‌ - தளையாதோர்‌. நிலம குழிநத விடத்தே 
நீர்‌ நிலை மிகும்படி தளைததோர்‌ தாம்‌ செலலும 
உலகத்துச்‌ செலவம்‌ முதலாகிய மூன்றினையும்‌ 
இவ்வுலகததில்‌ தம பெயரோடு தளைததோரா 
வார்‌; அந்நீரைத்‌ தள்ளாதோர்‌ - தளையாதோர - 
இவ்வுலகததில்‌ தம பெயரைத தள்ளாதோர்‌ ஆவார்‌ 
(புறம, 18:88-30). 


தளம்பு - சேறுகுத்தி (சேற்றினைக குததிக்‌ கட்டிகளை 
உடைத்துச சமப்படுத்தும்‌ ஒருவகைக கருவி), 
மலங்குமீன்‌ பிறழ்கின்ற வயலின கணணே தளமபு - 
சேறுகுததி - துணித்த வாளை மீனின்‌ தடியை 
வெண்ணெல்‌ சோறறிறகு மேலிட்டு உண்ணும 
உணவாகக்‌ கொணடு உழவர்‌ விலாப பக்கம விம்ம 
உண்ணுவர்‌ (புறம்‌. 62:8-6), 


தளர்ச்சி - சோர்வு. பாண்டியன தலையாலங்கானத்துச்‌ 

செருவென்ற நெடுஞ்செழியனால்‌ பிணிப்புண்‌ 
டிருந்த யானைககடசேய்‌ மாநதரஞ சேரலிரும 
பொறை, பொறுத்தறகரிய வலியாற்‌ பகையை 
மதியாது தானுறற பெரிய தளர்ச்சி - சோர்வு - 
நீங்கப்‌ பிறிதொரு சூழசசியால பலரும்‌ மகிழ 
அரசுரிமை எயதினான்‌ (புறம்‌, 17:20-828). 


தளரியால்‌ - மனந்தளர்‌ஒனற இயல்பிணையுடையாய்‌ 
(விளி). *தளரியால்‌ - மனநதளர்கின்ற இயலபினை 
யுடையாய - , யான பகைககு அஞ்சாத ஆடடி 
னத்தையுடைய ஆயர்ககு மகனாவேன்‌' எனறு 
தலைவன்‌ தலைவியை விளிததுத தன்‌ செலவககுடிப 
பிறபபை உணர்ததினான (கலி, 113:8,7). 


தளவு 


தளரியலவர்‌ - தளர்ந்த இயல்பினையுடையவர்‌, தலை 
வன்‌, தளரியலவரோடு - தளாநத இயல்பினை 
யுடையவரோடு (பரததையரோடு) - துணங்கைக்‌ 
கூத்து ஆடியதனால அலர்‌ எழுந்தது (கலி. 66; 
17,18). 


தளவம்‌ - செம்முல்லை, தலைவியும்‌ தோழியும்‌ பறிததுக்‌ 
குவிதத மலாகளுள்‌ தளவமும - செம்முல்லை 
யும்‌ - ஒன்றாகும (குறி, 80), “தளவம்‌ முலலை 
யோடு கூடித்‌ தண்ணெனறு நறுமணம்‌ கமழும 
காட்டினது நீண்ட வழி பினனுறுமாறு நெடுந 
தேரைச்‌ செலுததுவாயாக? என்று தலைவன்‌ 
தேோர்பபாகனிடம்‌ கூறினான்‌ (அகம. 254:18-17), 
முலலையின்‌ அரும்பு விரித்ததனால உண்டாகிய 
மணம்‌, புதலினிடததே தளவமொடு சேர்தது 
மணம லீசுமபடி மேகம்‌ மழையைப பெயதது 
(குறு, 3821-4). புதல்மேல ஏறிப படானெற தளவக்‌ 
கொடியில பூக்கள்‌ மலருமாறு'கார்காலம்‌ தொடங 
கியது (தற்‌. 245:2,5). காயா முதலிய மலாக 
ளோடு, போது அவிழநத தளவமும பிடவும 
மலர்ந்து அழகு பெறறதால காடு பூவணியை 
உடையதாயிறறு (தங்‌. 412). நெடுநதேரில பூட்டப 
பெறற குதிரை, நெடுஙகொடி முலலை மலரும்‌ 
தளவமலரும்‌ உதிருமாறு விரைநதது (ஐ 488: 
7-3). காபபருவத்தில மலர்நக செஙகாநதளையும 
தளவததையும உடையதால்‌ தலைவன செனற 
நெறி நனமையுடையதாயிறறு (ஐங்‌. 440) கானம, 
பிடவம மலரவும தளவம அருமபவும காாகாலகதுக 
கவினைக கொண்டது (றங்‌, 49912) மகளிர்‌ 
படர்கினற கொடியினையுடைய தளவம முதலிய 
மலாகளைப பறிததுத தழையாடை முதலியவற 
றைத தொடுத்துக சுட்டி அணிநது விளையாடி 
னர்‌ (சலி, 102:1-7), தளவமலர்‌ நெருங்கபபெறறது 
கானம (கலி 408,27). 


தளவு - செம்முல்லை. உழவர்‌, புதலிடததே மலாநத 
தளவின்‌ - செமமுல்லையின்‌ - பூவினைச சூடிக 
கொணடு கிணைப்பறையால்‌ வயலில்‌ படியும 
பறவைகளை ஓட்டுவா (புறம்‌. 995 ௧,6). அவிழ 
கினற தளவு முதலிய மலர்களை உடையது புறவு 
(பொரு. 199,202). புதரினமீது படாநத தளவின 
சிவல முள்ளைப்‌ போனற சிவநத அருமபு, பிடா 
வின அரும்புடன ஒருங்கு பிணிபபு விரிநது மலரக 
காடு கமமெனறு மணம வீசியது (அகம்‌, 22:855), 
தளவின அருமபு விரிநத குளிந்த செவ்வியைக 
கொண்டது. பெருவ[ி (அகம 64:4). ிசசிலிப 
பறவையின வாயபோனற அரும்புகளையுடைய 
தளவினை யுடையது காடு (தற்‌. 87,7-9), பனியால 


களி 


சிவந்த அருமபு வண்டு 
அவிழபப மலர்ந்து பெருமை பெறறது (ஐங்‌, 447: 
5-4), முல்லைக கொடிகள்‌, தம்‌ பககலிலே 
படர்நத தளவினது பைங்கொடிகளைத்‌ தழுவிக்‌ 
கொணடு தம்‌ அரும்புகளைப்‌ பேணிக்‌ கார்ப்‌ பரு 
வத்தை நயநதன (ஐங. 4841-8). ஆயர்‌, கல்லிடத்‌ 
தனவும்‌ காட்டிடததனவுமாகிய தளவு முதலிய பல 
மலர்களாலும்‌ செயத கணணியை மலைநது ஏறு 
தழுவினர்‌ (கலி, 704:1-5), *சுனையாடிக்‌ குளிர்ச்‌ 
சியை யுடையதாகிய பூக்களையுடைய தளவோடு 
முல்லை மலரையும்‌ பறிததுப்‌ பொழிலிடத்தே எம்‌ 
மோடு தங்கி நும்மூர்க்குச செலவாயாக” எனறு 
தலைவன்‌ தலைவியிடம்‌ கூறினான்‌ (கலி. 108:41-44). 
தளவம்‌ 7, காணக. 


வளாகின்ற தளவினது 


தளி - மழைத்துளி/மழை. தண்ணிய தளியால்‌ - மழைத்‌ 
துளியால்‌ - நிறைநத சூலையுடையது மாமழை 
(பதி, 24.28). தொகுதியைக்‌ கொண்ட மேகம்‌, 
குளிர்ந்த தளியைப்‌ பெயதது (பத. 51:18). மேகம்‌, 
இடி முழககத்தைச்‌ செய்து பெயல்‌ சிறந்து தளி 
யைப்‌ பொழிந்தது (பதி. 43:17, 18), தொகுதி 
கொண்ட மேகம்‌, நாற்றிசையும்‌ காலிறங்கித்‌ 
தண்ணிய தளியைப்‌ பெய்தது (பஜ, 76:9,10). இனிய 
ஓசையினையுடையதும்‌ தளிகளையுடையதுமான 
மேகம்‌ தங்கும்‌ தன்மையினையுடையது திருப்பரங 
குன்றம்‌ (மது. 282-284). துளியாகிய உணவினைப்‌ 
பெறாது வானம்பாடி புலரும்படி மழைபெய்தலைத்‌ 
தவிர்நது மேகம்‌ பொய்ததது (பட்‌. 5-5). தளி 
பொழிதினற கானம (மலை. 385). தணணிய 
முழககததையுடைய மேகம்‌, எங்கும பரநது தளி 
யோடு பொருந்தியது (அகம. 45 6), மேகம்‌, மிக்க 
தளியைச்‌ சொரிநது காாகாலததின்‌ கடைநாளில்‌ 
தூய்மையில்லாத வெண மேகமாய்‌ உயர்மலையில்‌ 
தவழும்‌ (அகம.139:5-7), தலைவி, காற்று மோது 
தலின அசைவதும்‌ தளி பொழியப்‌ பட்டதுமான 
மலரைப போலக்‌ சுண்கள்‌ நீரினை மார்பிலே 
சொரியத தலைவன பிரிவால்‌ அழுதாள்‌ (அகம்‌. 
146,10,11). மேகங்கள்‌, இடிமுழக்கததோடு மேம 
பட்டு ஒனறோடொனறு கலநது தளி மிககுப்‌ 
பெய்தலால்‌ மழைநீர்‌ தெருக்கள்தோறும்‌ ஓடியது 
(அகம்‌, 2847-9), மேகம்‌, பரநத தளியினைச்‌ 
சொரிநதிடப புற்கள குருததினை விட்டன (௮௧ம்‌. 
283:12,18). வானம்‌ தளியைச்‌ சொரிந்து வெப்பம்‌ 
நீங்கக குளிர்ந்த நிலைமையை எயதியது (௮௪ம்‌. 
245:1,8). தணணிய கார்ப்பருவம தளியைத தரும்‌ 
(குறு. 6௦:3, நற. 316 9). தளி பெய்து பதம பெற்ற 
காட்டினைக குறவர்‌ உழுதனர்‌ (நற்‌. 209:2). 
மேகம்‌, ஓயாத முழககமொடு தளி மிகுநது ஓங்கிப்‌ 


274 


தளிர்‌ 


பெய்யத்‌ தொடங்கியது (நற்‌. 857,1,2). காலைப்‌ 
பொழுதில்‌ பாம்பு அளையினுள்‌ செறிந்திருக்கு 
மாறு முழங்கி வலமாக எழுந்து மேகம்‌ தளியைப்‌ 
பொழிநதது (நற்‌. 864:7,2), காக்கை, வலி மோது 
கினற நெடுங்கிளையில்‌ தன்‌ மேல்‌ விழுகின்ற தளி 
யுடனே அசைந்து கொண்டு கழார்‌ என்னும்‌ 
ஊரில்‌ கொளளப்படுகின்ற பெருஞ்சோற்றைப்‌ 
பெறக்‌ கருதி இருக்கும்‌ (நற்‌.281:1-6). மாமழை, இடி 
யிடித்துத்‌ தளியைச்‌ சொரிந்தது (ஐங்‌. 423:1). “எம்‌ 
மோடு நீ வருவையாயின்‌ முகிலால்‌ சொரியப்பட்ட 
தளியை ஏற்ற தளிரையொத்த அழகினையுடைய 
நினது மேனியின அழகு கெடும்‌' எனறு தலைவன்‌ 
தலைவியிடம்‌ கூறினான்‌ (கலி, 13:18-81), “தளி 
பெயதலை அறியாத காடு, நின்னடிக்கு எளியவோ ” 
என்று தலைவன்‌ தலைவியை வினவினான்‌ (கலி. 203 
7,8). தலைவன்‌, தேரையும்‌ களிற்றையும தனபால 
வந்த புலவர்க்குக்‌ கொடுத்துத்‌ தளியினும்‌ அருள்‌ 
சிறந்தான்‌ (கலி, 60:15-17). மலையிடத்தில காய்த 
லுற்ற சிறுதினை, தளியைப்‌ பெற அழகு பெறறாற 
போலத்‌ தலைவியின்‌ நுதல்‌ தலைவனது அளியைப்‌ 
பெற அழகு பெறறது (கலி. 53:21-24). தளியைப்‌ 
பெறும்‌ குளிர்ந்த நிலததில்‌ பிடவு அரும்பு ஈன்றது 
(கலி, 101:1,2) தளியால்‌ வளர்நத குளிர்ந்த கிளை 
களையுடையது பொழில (பரி, 8:91,92). வானம்‌, 
மின்னையும்‌ இருளையும்‌ மாறிமாறிப பரபபிச 
சையமலையை முறறித தளியை இடைவிடாது 
பொழிந்தது (பரி, 18:7-2). 


2. மேகம்‌. தளி-மேகம்‌-மழையைச்‌ சொரிநதமையால்‌ 
குளிந்து வருதலையுடைய வாடைக்காறறு மிக்க 
நடுககததைத தந்தது (அகம, 305:8,2), 


3. நீர்த்துளி. வாழையின்‌ கொழுவிய மடலகனற 
குருததாகிய இலையிலே தளி-(தாற்றின)நீ£ த்துளி- 
கலந்து தஙகியிருந்தது (நற்‌. 809:4,5). 


தளிர்‌ - கொழுந்திலை. வேம்பினது பெரிய கொம்‌ 


பிடத்துள்ள ஒள்ளிய தளிரை-கொழுநதிலையை- 
உழிஞைக்‌ கொடியுடனே விரவி மாலை தொடுககப்‌ 
பட்டது (புறம்‌, 76:4,5). பாணடியன தலையாலங்‌ 
கானததுச்‌ செருவெனற நெடுஞ்செழியன, குடுமி 
களைநத சென்னியின்கண்ணே வேமபினது ஒள்ளிய 
தளிரை உழிஞைக கொடியொடு சூடினான (புறம்‌, 
772,85). “குபபையினகண முளைத்ததும்‌ முன்பு 
கொய்யப்பட்டதுமாகிய கீரைச்‌ செடியில கிளை த்த 
முதிராத இளைய தளிரைப்‌ பறிததுச சமைதது 
அவிழாகிய உணவை மறநது இலையைத்‌ தினறு 
அறககடவுளைப்‌ பழித்து உண்ணாளாகினாள்‌ 


தளிர்‌ 


எனறு குமணனிடம பெருஞ்சிததிரனார்‌ தன்‌ 
மனைவியின நிலையைக கூறினார்‌ (புறம, 159:9-14). 
சேரமாதேவி, கரையைப்‌ பொருகின்‌ற நீரிலேயுள்ள 
தளிரைப்‌ போல நடுங்கிச்‌ சிறுசெங்குவளை மலரைச 
சேரன்மீது எறிநதாள்‌ (பதி. ௧2.21,22). சூரரமகளி 
ருடைய காதிலே இட்டு நிறைந்த பிண்டியினது 
ஒள்ளிய தளிர்‌, அவர்‌ மராபிடத்தே அசைநதது 
(முரு. 31,32). மகளி, மாவினது விளங்குகின்ற 
தளிரை யொககும்‌ நிறத்தினை யுடையவா (முரு. 
143,144). வேலன்‌, அசோனெது தணணிய தளிர்‌ 
அசையும்‌ காதினை உடையவன்‌ (முரு. 207). 
தளிரினையுடைய புன்கு சோலையில்‌ இருநதது 
(பொரு, 196). கொயயப்பட்ட தளிர்‌ விரவின மாலை 
யினை யுடையவன்‌ நலலியக கோடன று. 267- 
289). அவரையின நிறம பொருந்திய தளிரைத 
தின்னும்‌ ஆமாவைக கானவர்‌ ஓட்டுதலின ஆர 
வாரம்‌ எழுநதது (மது. 892,292). கொண்டி மகளிர்‌, 
கொழுங்கொமபுகளில உள்ள மெல்லிய தளி 
களைப்‌ பறித்துக குவளை முதலியவற்றோடு 
சேர்த்துத்‌ தொடுத்து உடுத்தினா (மது. 586-588). 
மகளிர்‌ மாவினது தளிர்‌ அழகதினையொதத நிறத 
தினையும்‌ தளிரினது புறத்தே ஈர்ககுப போலத்‌ 
தோன றின திதலையினையும உடையவர்‌ (மது. 706- 
708).(?) மெல்லியல மகளி, தளிரையொதத நிறத்‌ 
தினா (நெடு. 148,151), தலைவன்‌, அசோகினது 
அழகிய தளிரைத்‌ தன தோளில்‌ வீழநது அலைககும 
படி காதிலே செருகினன (குறி, 119,120). கூத்தா, 
தளிரோடு மிடைநத விருப்பம்‌ மருவின கண்ணியை 
அழகு பெறச்‌ சூடினர்‌ (மலை, 430,451), தெனறல 
காறறினால கிளைத்த அழகன மேனமையுற்ற 
வளம்‌ பொருநதிய தளிர்களை யுடையது மாமரம்‌ 
(அகம, 87:6,7). அழகயெ தளிர்களை யுடையது 
அசோகு (அகம்‌, 3௪:6). பூஙகொத்துககளிலுள்ள 
தாதுடன்‌ கூடிய தேன்துளி, தளிரில ஒழுயெது 
போல அழகு ஒழுகும மாமை நிறததில தோன்றும்‌ 
தேமற புள்ளிகளை யுடையவள தலைவி (அகம. 41: 
13-16). மாயோளாகிய தலைவி தளிரை யொதத 
அழகிய மேனியை யுடையவள (அகம. 42-4). அரக்‌ 
தினை ஊட்டினாற்‌ போலும ஒளளிய தளிரினை 
யுடையது அசோகு (அசும, 68:5). குறுமகளாகிய 
தலைவி, மாரிககாலத்தே ஒளிரும்‌ இண்டையின 
கரிய தளிரை யொதத அழகிய மாமை நிறததை 
யுடைய மேனியள்‌ (அகம. 7517-20). மேனி தளிரை 
யொககும்‌ (அகம, 95:2). அழகு ஒழுகும தளிரைக்‌ 
கொண்ட பெருங்‌ கிளைகளையுடையது மாமரம 
(அகம்‌. 97:80). தலைவனைப பிரிநத தலைவி, தேம 
இடன்‌ கூடிய மாமை நிறமும தளிர்‌ போலும 
வனப்பும்‌ கெட்டொழியபபேதுறறாள்‌ (அகம. 186: 


தளிர்‌ 


1,8). அசையும தளிரினையுடையது இருபபை (அகம்‌. 
136:8). தலைவி, காறறு வீசபபெற்ற தளிரென 
நுடங்கி வநது காமநோயாகிய வருததம நீங்கத்‌ 
தலைவனை அமையாது முயங்கினாள்‌ (அகம்‌. 162: 
15,16). தலைவி,' மாமரததின தளிரை யொத்த 
ஆகத்தில தகைபெற அரும்பிய வனமுலையள்‌ 
(அகம. 177: 17-19). மனைக்‌ கோழியினுடைய 
தொங்குகின்ற தாடியை யொத்த கவர்தத ஒள்ளிய 
தளிரினை யுடையது யாமரம (அகம்‌. 187:14,15). 
ஆயிழை மகளிர்‌, மாரிக காலத்தில்‌ ஈஙகைச்‌ செடி 
யில தோனறும்‌ சிறநத தளிரினை ஒதத மாமை 
நிறம பொருநதிய மேனியினையுடையவா (அகம. 
206:7,8). தலைவன்‌, வெணகடபப மரததின தேன 
பாயும்‌ பூஙகொததுக்களைத தளிருடன கொணடு 
வநது தலைவியின கூநதலில சூடடினான (அகம. 221: 
7-9). அழகிய தளிர்களையுடையது மாமரம (அகம. 
829:18). வேட்கை நோயாகிய வளரும்‌ இளமுளை, 
அமையாத காதல எனனும விளஙகும தளிகளைப 
பரபபி நாணம இலலாத பெருமரமாயிறறு (அகம, 
273:11-15). ஈஙகையின நெயயில்‌ தோயத்தெடுத 
தாற்‌ போனற நீரால நனைநத அழகிய தளிரகள, 
இரு பிளவாகிய ஈரல போல ஈரமுடையனவாய 
அசைநதன (அகம, 294:6-8). வேங்கை மரததகின 
ஒளி பொருநதிய தளிரகள்‌ விளங்கும பெருஙகிளை 
யிலுள்ள மழைததுளிகளைக காறறு மெலலென த 
தடவி உதிர்ககும (அசும. 298:௧,8). ஈஙகையின புது 
மலரும மாமரததின இளநதளிரும தனனை வருட 
நாரை துயிலும்‌ (அகம்‌. 506 8-5). கொயயபபடட 
குழையாகிய தளிரினை யொததவள தலைவி (அகம்‌, 
319:12,19). கிளி, தளிரின இயலபினைப பெறறது 
(அகம்‌. 324.3). தலைவி, யாமரததின ஒள்ளிய தளி 
ரில அரசுகுப பொடியினைச சிதறினாற போலத 
தன்‌ மேனியினகண பசலை பரகக வருததம மிகுஇ 
யுடையளானாள்‌ (அகம்‌. 535.1-3). யாமரததின 
உயர்நத கிளையில்‌ மாரிககாலததே துனளி£தக 
குளிநத தளிரையொதத மேனியினை யுடையவள்‌ 
தலைவி (அகம. 887 1,2). யாமரததின பெருங 
கிளை, அழகிய தளிரகளையுடையது (அகம. 843:10). 
இளவேனிற காலததில மாமரஙகள அழகிய தளிர்‌ 
களை ஈனும (அகம, 855 1,8). தளிரினை யொதத 
கனனத்தினையுடையது கோழிச சேவல்‌ (அகம 487. 
10,12). தலைவி, மழைத்துளியினை ஏறற தளிரி 
னைப்‌ போனற மெனமையுடையவள்‌ (குறு. 288:7). 
காறறுக கோதிய அழகிய தளிரையுடைய மாமரத 
தினது முறியை (தளிரை) கணடாற போனற 
மெல்லெனற சீறடியை யுடையவள தலைவி (குறு. 
278.1,2). மாமரததின அழகிய தளிரை யொத்த 
மாமை நிறததினள்‌ தலைவி (குறு. 351.6,7). தலைவி, 


களி 


தளிரினை யொத்த மெனமையள்‌ (குறு. 356:8). 
“கையும காலும்‌ ஓயவனவாகி வருநதத தீயில்‌ 
விழுநத தளிரினைப போல்‌ நடுங்கி நான்‌ செயயத்‌ 
தககது ஒனறுமில்லை' எனறு உடனபோக வருந்தும்‌ 
தலைலியிடம தோழி கூறினாள்‌ (குறு. 882 4-6). 
இளஃவேனிற காலததில ஈங்கையின்‌ நலல தளிரகள 
கணடராககு விருபபம வருமாறு அசைநதன (ற்‌. 
86.7-9). ஆறறஙகரையிலுள்ள மாமரஙகள , கிளைக்‌ 
ளெலலாம்‌ தழைககுமபடி தளிகளை ஈனறன 
(நற. 118:1,2). “தளிர்‌ சேர்நத மெலலிய தழை 
யுடையை யுடுத்து நுந்தையின தினைப்புனதத்தின 
கணணே ஞாயிறு மறையும்‌ பொழுதில வரவோ” 
எனறு தலைவன தலைவியை வினவுதல (நற்‌. 204: 
1,2). ஈங்கையின்‌ நெடிய கரிய அழகிய தளிரின 
மீது மழைநீர்‌ பெய்த போது உணடான அழகிய 
நிறம்‌ போனற மாமை நிறத்தினள்‌ தலைவி (நற. 
205.9-11). தலைவியினுடைய, அசோகநதளிர்‌ 
போனற மேனியின அழகு கெடும்படி பசலை 
பரநதது (நற 244.10,11). தலைவி, தளிர்‌ போன்ற 
மேனியள்‌ (நற. 851.7), “எனனுடைய நெதிழ்ந்த 
தோளையும்‌ வாடிய வரியையும்‌ தளி போன்ற 
வனபபு இழநத நிறததையும்‌ நோககி வருந்தாதே 
கொள்‌” எனறு தலைவி தோழியிடம்‌ உரைததாள்‌ 
(நற. 309:1-4), 'கானயாறறின இடிகரையில வேர்‌ 
களெலலாம்‌ அலசபபடடுத தோன றிக காற்றாலலை 
யும மாமரததின அழகிய தளிர்போல நடுங்கும 
நெஞ்சமொடு பிரிவுத தன பத்தை எவ்வாறு தாங்கு 
வேன' எனறு பருவ வரவினகண்‌ தலைவி வருநதி 
னாள்‌ (நற. 381.3-6). நீணட பூவினையுடைய வேழம்‌ 
தீணடுதலான வடுக்கொணட மாமரததின்‌ வளவிய 
தளிர நுடஙகியது (தங. 14'1,2). குளிர்நத தளிர்‌ 
அழகைத திறையாகக்‌ கவரும்‌ மேனியை யுடைய 
உள்‌ தலைவி (ஐங. 38.8). கொயயபபட்ட தளிர்‌ 
2பானற நிறத்தினையுடையவள்‌ தலைவி (ஐங்‌. 176: 
4). *தலைவன பொருடடு நின மேனி, கொய்து 
இட்ட தளி வாடுமாறு போல வாடி மாறுபடுதல்‌ 
ஓனோ' எனறு தோழி தலைவியை வினவினாள்‌ 
(ஐங, 8164-6). அசோக மரத்தினது பவளததை 
யொதத ஒள்ளிய தளிரை மந்திப பார்பபு அருநதும்‌ 
(தங்‌. 278:1,2), *மாமரத்தினது கிளை மறையுமபடி 
நெருபபைப போன்ற நிறத்தையுடைய தளிகளை 
ஈனும்‌ பொழுது வநதது; ஆனால்‌ தலைவரோ 
வநதிலா' எனத தலைவி வருந்தினாள்‌ (ஐங, 349). 
*மாமரதஇினது காட்சிககினிய தளிரே, எயினரது 
தங்கை போல நீ கணடோா நயததறகுக்‌ காரண 
மான பேரெழிலை உடையையா யிருகனெறாய, 
இததகைய பேறுடை.யையாதறகு நீ எனை தவஞ்‌ 
செயதனையோ' எனறு தலைவன மாநதளிர்கண்டு 


தளிர்‌ 


கூறினான்‌ (தங. 365:5-8), (நீ போதற்குத்‌ துணிநத 
வழியிடத்திலுள்ள மரத்தினது அழகு போக வாடிக்‌ 
கடநத அழகிய தளிர்கள்‌ தாம்‌ நின்‌ செலவைத்‌ 
தடுக்க வலலன” என்று தோழி தலைவனிடம்‌ கூறி 
னாள்‌ (கலி, 3:16,17). “எமமோடு நீ வருவையா 
யின மழைததுளி சொரியபபட்ட தளிரை யொத்த 
அழகினையுடைய மேனியின அழகு கெடுமலலவோ” 
எனறு தலைவன்‌ தலைவியை வினவினான (கலி, 
18:18-21). அசோசினது அழகிய தளிரையொக்கும்‌ 
தலைவியின்‌ எழில்‌ நலம பசலையால்‌ உணணப்‌ 
பட்டது (கலி. 15:12,13). “நின்‌ பிரிவினால்‌ என்‌ 
நலம்‌ நீணட நிழலினின்ற தளிர்‌ போல வெளுததுப்‌ 
போகும' எனறு தலைவி தலைவனிடம்‌ கூறினாள 
(கலி. 20:17,18), தணணிய அறலாகிய மணல, 
சுழனறு லீழ்நத தாதாலும தளிரா லும்‌ காதலரைக 
கூடிய மகளிரின்‌ கூநதல்‌ போல அழகு பெற்றது 
(கலி. 27:5,6), இளவேனிற காலத்தில பூககளிலே 
சுரும்புகள்‌ ஆரவாரித்தன, மாமரங்களிலே தளிர்‌ 
கள்‌ துளிர்த்தன (கலி, 28:16,17). மாமை நிறததை 
யுடையவளின்‌ திதலை போல, மாமரம்‌ ஈன்ற சிறிது 
முறறின தளிரின மேலே பூநதாதுககள்‌ உதிர்தலைச 
செய்ய இளவேனிற்‌ (காலம வநதது (கலி, 29:7-9), 
மகவீனற மகளிரின மேனியிற்‌ காணப்படும தேமல 
போனற நெயபபசையோடு கூடியது மாந்தளிர்‌ 
(கலி. 32:7). மரங்கள்‌, கரிய நிறததையுடையவள 
மேனி போன்று தளிர்களை ஈன, அநநிறத்திற்‌ 
பரநத சுணஙகுபோல அத்தளிர்களின மேலே 
தாதுக்கள்‌ உதாநதன (கலி. 35:3,4).(2) பூததாழ்நத 
சினையிலுள்ள தழைந்த தளிரை யொதத அழகை 
யுடைய மேனியின்‌ அழகு கெடும்படி தலைவன 
தலைவிக்கு நோயைச்‌ செய்தான (கலி. 40 19,20), 
இளவேனிற காலத்துச சோலையில ஒளியிழநது 
போகும தளிர்‌ போல தலைவியின்‌ மேனி நிறங 
கெட்டது (சுவி, 48:18,19). குளிந்த பொழிலிடத 
துள்ள மிகக அழகினையுடைய இளைய மாவினது 
தளிரையொத்த நிறததினை யுடையவள்‌ தலைவி 
(கலி, 67:12,13). தலைவி, மழையைப பெற்ற தளிர்‌ 
போலும்‌ நிறத்தினையுடையவள்‌ (கலி. ௧8:8). 
குளிர்நத தளிரிடத்தே வீழ்நது அழகுபெறற தாது 
போலும எழிலையுடைய மாமையும்‌ சுணஙகும்‌ 
தலைவியிடததினினறும்‌ போமபடி தலைவன்‌ 
(அிரிந்தான்‌ (கலி, 77.8,9). கொய்யப்படும்‌ குளிர்‌ 
போலும திறததினையுடையவள தலைவி (கலி, 108: 
58). *மாமரத்தினது தனிரையொககும்‌ மாட்சிமை 
யுடைய நலததைததலைவி இழநதது அஞ்சலோம 
பென்று நீதெளிவித்ததன்‌ பயனோ' எனறு தோழி 
தலைவனை வினவினாள்‌ (சலி, 188:9-11), மாந 
தளிரீன நிறம்‌ போல்‌ மாலை வெயில தோனறும்‌ 


தளிரியலார்‌ 


(கலி. 142.47). மாமரம்‌ ஈன்ற பசிய தளிரின்‌ 
மேலே கோங்கம்‌ பூவின்‌ தாது பரந்தாற்‌ போன்ற 
அழகினைப்‌ பெற்ற தலைவியின்‌ மேனி தலைவன்‌ 
பிரிவால்‌ பசலையுற்றது (கலி, 143:4-6). மாந்தளிர்‌ 
போலும்‌ நிறத்தைக கொண்ட மாலைக்கு முன்‌ 
பொழுதாகியகாலத்தில்‌ மகளிர்‌, தளிர்‌ விரவின 
மாலைகளைச்‌ சூடி தலைவர்மேல்‌ தாம்‌ வைத்த நலத்‌ 
தைப்‌ பாடி இன்புறுவர்‌ (சலி. 14ச:27,28) *நினனை 
விரும்பும்‌ பிறமகளிர்க்கே தளிரினைக்‌ கொயதனை; 
முன்னர்நீ எனக்குக்‌ கொய்து கொணரும்‌ போது 
இதுதுவள்வதில்லை; இப்பொழுது துவண்ட தற்குக 
காரணம்‌ யாது' என்று காதறபரத்தை வினவ 
அதற்குத்‌ தலைவன்‌ வையையில வெளளம்‌ வந்த 
மையால்‌ நான்‌ தெப்பம்‌ ஏறி வரவேணடியிருந 
தது; ஆதலின்‌ இத்தளிர்கள்‌ துவண்டன' எனறு 
கூறினான (பரி, 6:61-70). வையை வெளளம, தன்‌ 
பால்‌ நீராடிய மகளிர்‌ காதின்கண தளிரைச செரு 
கியது (பரி, 7: 44,45), குறுந்தொடி மகளிர்‌, மாந்‌ 
தளிர்‌ மேனியர்‌ (பரி, 8:38). சிவந்த மாநதளிர்‌ 
போனற நிறததையுடையவர்‌ மகளிர்‌ (பரி. 8.124). 
வையைப்புனல்‌, மாமரத்தினது காண்டற்கனிய 
தளிர்களோடு வாழையின்‌ இலைகளையும்‌ மயககிப்‌ 
பல்வேறு ஓசையெழக கடலைக்‌ கூடுதற்கு விரைந்‌ 
தது (பரி. 10:2-8). தைந்நீராடுபவரில்‌ ஒருத்தி, 
குழைந்த அசோகின்‌ தளிரைத்‌ தன்‌ செவியிற செருகி 
னாள்‌ (பரி. 11:95). குளிர்நத தளிகளை மரங்களிலே 
தோற்றுவித்து அசசெயலை உலகததாாககு எடுத்‌ 
துக்‌ கூறுமாறு போல முகில்கள்‌ முழங்கின (பரி. 18: 
22,237. 


தளிரியலார்‌ - தளிர்‌ போன்ற தன்மையினையுடையார்‌. 
தாழாத பெணமை நலத்தினையடைய தளிரியலார்‌- 
தளிர்‌ போன்ற தன்மையினையுடையார்‌ (மகளிர்‌) - 
குதிரைகளில்‌ ஊர்ந்து" செல்ல அககுதிரைகளின 
பககததே ஆடவர்‌ யானைமீதேறிச செனறனர்‌ 
(பரி, இ, 2:14,15), 


தனை - பிணிப்பு. தளையாகிய பிணிபபு விரியாத 
சுரிந்த முகத்தினையுடைய பகன்றை அருமபுகள்‌ 
(அகம்‌. 24.3,4). “வினையை முடிகக வேணடும்‌ 
எனனும நாணமே தளையாகக கட்டுணடிருநது 
வினையின பொருட்டு என உடமபு ஆங்குப 
பிரிநது நின்‌ றதல்லது எனநெஞ்சம்‌ நினகணணதே' 
எனறு வினைமுற்றி மீண்ட தலைவன்‌ தலைவி 
யிடம்‌ கூறினான்‌ (அகம. 29;21-38). எருமை நள்ளிர 
வில்‌ தனது வலிய தளையை அறுததுக கொணடு 
சென்றது. (அகம்‌. 46:1,2). உழவர்‌, கடாக்களின்‌ 
தளைகளை அவிழத்து விட்டுப்‌ போரடித்த 
நெல்லைத தூறறுவா (அகம்‌, 3௪6. 3,4). 


தலைவிடுதல்‌ 


தளையவிழ்தல்‌ - பிணிப்பு நெகழ்தல்‌ (மலர்தல்‌). டங்‌ 


கிற்கோமான்‌ அரும்பு தளையவிழநத - பிணிபபு 
நெகிழ்ந்த - மாலையினையுடையவன (சிறு, 160, 
161). தளையவிழ்ந்த மடல்களையுடைய தாழைகள்‌ 
நிறைந்தது கானல்‌ (அகம, 90-8). கார்காலததில 
பிடாவின அரும்புகள்‌ தளையவிழந்தன (அகம. 304” 
11,16). வெடசியினது தளையவிழந்த அருமபுகளின 
மணம்‌ கமழ்கின்ற கூந்தலையுடையவள்‌ தலைவி 
(குறு. 209:8-7). வணடுகள்‌ மூடிய இதழ்களைத்‌ 
திறத்தலின காந்தட்கொழு முகைகளின இதழ்கள்‌ 
தளையவிழ்நது மலர்நதன (குறு 265:1-5), கொன்றை 
யுடன்‌ பிடவமலர்கள்‌ தளை யவிழநது மலர இனிய 
குரலையுடைய மேகம்‌ முழங்கியது (நற. 246.8,9). 
மேகம மழை பெயதலைத்‌ தொடங்கும்‌ கார்ப்‌ 
பருவத்தில்‌ பிடவமலர்கள்‌ தளையவிழந்து மலர்ந 
தன (தற்‌. 256.6,7). குவளை மலரோடு இடை 
யிட்டுத தொடுதத முலலையின தளையவிழநத 
மலராகிய பூமாலையை இளையா” சூடினர்‌ (தற. 
367:8-10), வெண்ணெல்லை அரிவோர்‌, நெய்தலி 
னது தளையவிழநத மலரை விலககிவிட்டு நெலலை 
மட்டும்‌ அரிநதனா (ஐங்‌ 190 1,2), கானலில 
மலர்கள்‌ தளையவிழந்து மலாநதன (தங. 198 2), 
தளையவிழநத பூககளையுடைய சஇனையிடததே 
சுரும்புகள்‌ யாழ போல ஓலிததன (கலி, 34.18. 
பாசடைத்தாமரை தளையவிழதததும அருமபுகள 
நீருக்கு மேலே ஓஙகின; (கலி. 22:10), தளை 
யவிழநத பூககளில உள்ள தேனை, வண்டுகள்‌ 
நுகர்நதன (கலி. 71 2,3). 


தளைவிடுதல்‌ - 1. பிணிப்பு நெகழ்தல்‌ (மலாதல), 


அறசிரககாலததில்‌, முறையாக முறறின தோனறி 
யின ஒளளியபூககள்‌ தளைவிட்டன - பிணிப்பு 
நெகிழ்நததன (மலர்ந்தன) - (அகம, 217: 10,18), 
பொயகையிடத்துள்ள புதிதாகத தளைலிட்ட 
தாது சூழ்ந்த தாமரை மலரை அனனம தன 
பெடையோடு கூடி வலம வநதது (கலி, 69 1-7), 
பனிஞாயிற்றின தோற்றத்தால ஒருசிறிது மறையத்‌ 
தாமரை அரும்பு தளைவிடடது (கலி, 71.7,8). 
நறுங்கள்‌ உணபவள்‌ முகம்‌ போலத தாமரை 
முகையின வளவிய முறுக்கு தளைவிடடது (கலி, 
73:4,5). தாமரையின்‌ தனிதத மலா, தமமிற்‌ 
சேர்ந்து ஒத்த இரண்டு முகைகளுககு நடுவேநின று 
வேறொரு பூ சிறிதும தம அருகே சோதலனித்‌ 
தளைவிட்டது (கலி, 77:1,2), 


2 (மனம்‌) நெடிந்தல்‌. *'வணடுகள்‌ ஆரவாரிக்கும்‌ 
படி மலர்நத கோட்டுப்பூப போலத தளை 
விட்ட - (மனம்‌) நெசிழநத - காதஃரைக 


தறி 


கூடியிரககினற மகளிருடைய அழகைக கடிய 
மாட்டாய்‌” என்று தலைவி மாலைப பொழுதோடு 
புலநது கூறினாள, (கலி, 118:11,12)" 


தறி - முளைககோல்‌, நெடிய தாம்புகள்‌ கட்டின குறிய 
தறிகளை - முளை ககோல்களைஃயுடையது முற்றம்‌ 
(பெரு. 162). கம்மியனால கவின பெறப்‌ புனையப்‌ 
படட ஆலவட்டம்‌ வாடைக்‌ காலததில சிலம்பினது 
நூலால சூழப்பட்டு வளைநத தறியிலே தொங்கி 
யது (நெடு. 57-89). உழவர்‌, காஞ்சி மரத்தின்‌ குறிய 
தறிகளை நட்டுக கரும்புககழிகளைக குறுககே 
வைத்துக கட்டி வயலாகிய பள்ளங்களில்‌ நீரைத்‌ 
தேககி அணை கட்டினர்‌ (அகம்‌, 3465-9), 


தறுகண்‌ - 1. அஞ்சாமை, பன்றி தறுகண்‌ - அஞ்‌ 
சாமை-உடையது (அகம. 24856). தறுகண - அஞ 
சாமை (தக. 261:1,262:1). 


2. கடுகக்‌ கொலலுதல்‌ மதம்‌ வீழகினற கதுப்‌ 
பினையும தறுகணணாகிய - கடுகக கொல்லுத 
லாகிய - மேறகோளினையும உடையது யானை 
(சிறு. 140-142), 


தறுகணாளர்‌-அஞசாமையுடையவர்‌. தம்முயிர்‌ வேறொரு 
நற்பதவியிற பெயர, மாறறார்‌ அஞ்சுமாறு நற 
போரை வெனறு பட்ட தறுகணாளரின்‌ - அஞ்‌ 
சாமையடையவரிீன்‌ - குடரைப பருந்து கணடரா 
அஞ்சுமாறு கவரும்‌ (அகம, 77.9 11). ஆனிரை 
மீளவும பெயராது நினறு வெட்‌ சி வீரரைப்பொருது 
படட தறுகணாளரது நறபுகழை நிலை நிறுதது 
மாறு கலலைச்‌ செதுக்கி நீராட்டி மஞ்சளைப்‌ 
பொலியப பூசிக கரநதைக கணணியைச சூட்டி 
அதனை இளையர்‌ வழிபடுவர்‌. (அகம்‌, 269,2-13). 


தன்முன்‌ - தன்னுடைய முன்னவன்‌ (அண்ணன்‌). 
காண்டவ வனததைக்‌ கணையால்‌ எரியூட்டிய 
வனின (அருசசுனனின ) தனமூன்‌ - தன முன்னவன 
(அணணன) - ஆகிய வீமன இயற்றிய மடைநூல்‌ 
நெறியில்‌ தபபாத பல வேறுபாடடையுடைய அடி 
சிலை நலலியககோடன பரிசிலாககு அளித்தான 
(று. 238-245), 


தன்மை - 1. இயல்பு. ஆய்‌ அண்டிரனிடம்‌ ஓடை 
கிழார்‌ 'வேநதே' என கநதை உடையின தையலில 
உளள சீலைபபேன்‌ ஒரு பகையாய்த்‌ துனபுறுத்து 
கிறது; எனனையும்‌ என சுறறததையும கணணில்‌ 
நீர வருமபடியாகப்‌ பசிபபகை வருததுனெறது; 
இவ்வா று துனபுறுகினற எங்களுடைய தனமையை 
இயல்பினை - அறியாராய ஆறலைகள்வா ஒரு 


278 


தன்னைமார்‌ 


பகையாயத துன்புறுத்துகின்றனர்‌. இவ்வெலலாப்‌ 
பகையையும்‌ ஒழிககவலலாய்‌ நீயெனக கருதி, 
நினனை வாழத்தி வந்துள்ளேன்‌” என்று கூறினார்‌ 
(புறம்‌. 136 1-19). களவுப்‌ புணர்ச்சித்தலைவன்‌ , 
தலைவியை முயங்கும்பொழுது,தலைவியின்‌ தன்மை 
வரைந்து கொண்டு விருநதோம்பல்‌ முதலிய இல்‌ 
லறம்‌ ஆற்றுவதாக ' இருககும்‌ என்ற அவளது 
உள்ளக்‌ கருத்தினை உய்த்தறிநது அதறகு அவனும்‌ 
உடனபட்டான (குறி, 200-207). (தலைவன்‌ குணத்‌ 
தில்‌ அறியாமையாகிய தன்மை இல்லை எனறு 
தலைவி தோழிக்குக்‌ கூறினாள்‌ (கலி. 55:22,23). 
தலைவனிடம்‌ ஊடிய காதற்பரததை, “காதலை 
யுடைய அழகிய காமநதானும்‌ ஒரே *தன்மை- 
யுடையதாய்‌ இருபபதுண்டோ,சிலரிடதது விரைந்து 
சுருங்குதலும்‌, சிலரிடதது விரைநது பெருகுதலு 


மாக வையையின்‌ நீர்பபெருககை ஓக்கினறது' 
எனறாள்‌ (பரி, 6:70-74). திருமாலிருஞ்சோலை, 
மகளிரும்‌ மைந்தரும்‌ தாம்‌ ஒருவரையொருவா 


விரும்புதற்குக்‌ காரணமான காமததை' விதைத்து 
அதன்‌ பயனை அனுபவிககும கூதிர்‌ யாமததைத 
தனககுத தனமையாகவுடையது (பரி, 15:28), 
பாண்டியன்‌ மதுரையின மககளோடு வையையில 
நீராடிய தனமையை ஓபபிட வேணடுமானால்‌, 
இநதிரன்‌ தேவர்களோடு ஆகாய கங்கையில நீராடு 
வதையேயொக்கும்‌ (பரி. இ. £:90-96), 


2. பெருமை, அழகு பொருநதிய இரு என்னும்‌ 
சொல்லோடும்‌ சோலை எனனும்‌ சொலலோடும்‌ 
மாலிருங்குன்றம்‌ என்னும்‌ சொல தொடாநத 
மொழியாகிய திருமாலிருஞ்சோலைமலை என்னும்‌ 
பெயரினது தன்மை - பெருமை - நன்றாக இநநில 
வுலகத்தின கண பரவி நின்றது (பரி, 1522-95), 


தன்னை - தமையன. முதிய மறககுடியில்‌ பிறநத 


வீரமகள்‌ ஒருததியின தனனை - தமையன்‌ -முன்னா 
ளில நடநத போரில்‌ யானை யெறிநது களத்து 
ஒழிநதனன (புறம. 279:2-4). மகடகேட்டுவநத * 
வேநதருககுத்‌ தந்தை மறுததான்‌, தன்னையும்‌ 
போருசுகெழுந்தான்‌ (புறம்‌. 552:14,15). 


தன்னைமார்‌ - 1. தமையன்மார்‌, மகட்கொடைக்குரிய 


தலைவியின தன்னைமார்‌ - தமையன்மாா - போர்க்‌ 
களத்தில பிணங்களை வைக்கோல்‌ போராகக 
கொண்டு, களிற்று யானைகளை வைக்கோலை 
மிதிததொதுககும்‌ எருதுகளாகக கொண்டு தமது 
வாளாணமைக்கேறப நாடோறும வாளுழவு செய 
யும மாண்புடையராவர்‌ (புறம்‌. 848:19-75). மகட்‌ 
கொடைவேணடிவநத வேந்தருக்கு, இவளுடைய 


தன்னையர்‌ 


தன்னைமார்‌, குடிமை ஆணமை முதலியவற்றால்‌ 
ஓவ்வாதாருக்குத தங்கையைத்‌ தருவதில்லை எனறு 
கூறி, படைகளை ஏநதிப்‌ போருக்கு எழுந்தனர்‌ 
(புறம்‌, 348:12-18). வேந்தனின்‌ மகள்‌ ஒருத்தியின 
தன்னைமார்‌ மகள்‌ வேணடிவந்த வேந்தருடன்‌ 
போரிட்டுப்‌ பகைவரை வென்று, அவரின குருதியை 
யாறாக ஓடச்‌ செய்து வடுப்பட்ட வாளுடனே 
சீலை நீக்கப்படாத புண்ணையுடையராயக்‌ கண்‌ 
டார்‌ அஞ்சத்தக்க தகுதிபபாட்டினையுடையரா 
யிருநதனர்‌ (புதம்‌. 855;13-17). 


தன்னையர்‌ - 1. தமையன்மார்‌. சோணாட்டரசனின 
மகளொருததியின்‌ தன்னையர்‌ - தமையனமார்‌ 
(அண்ணனமார்‌) - பொருகின்றபோரை வஞ்சியாது 
வென்ற உட்குபபொருநதிய நெடிய வேலையும, 
பகைவரையெறிதலால அவரின்‌ குருதி தோயநத 
சணடார்ககு அசசம தரும தலையையுமுடையரா 
யிருந்தனர்‌ (புறம்‌. 337,16-18). மகட்கொடை 
மறுககப்பட்ட தலைவியொருத்தியின தன்னையா 
அடுகின்ற மாறுபாட்டுககேதுவாகிய பலியினை 
யுடையராயும்‌, போரை வெற்றியுணடாகச செய்து 
கையில்‌ ஏந்திய வடித்த வேலினையுடையராயு 
மிருந்தனர்‌ (புறம்‌. 850:8,9), தலைவியின தன்னை 
யர்‌ வில்லையுடைய வீளையொலியை யுடையோ 
ராய்‌, ஆணமானினது மருமத்திலே அழுந்தச்‌ செய்து 
குருதியோடு பிடுங்கும்‌ சிவந்த திரட்சியையுடைய 
அம்பையுடையராவர்‌ (குறு. 272:8-6). தலைவியின 
தன்னையர்‌ கொழுவிய மீனையுணணுதலையுடைய 
செழுமையான மாளிகையில்‌ வாழந்து தமது தொழி 
லனறி ஏனைய ஒன்றும்‌ கலலாத சனமுடையராவா 
(தற்‌. 227:4,5). பாலைநில எயிற்றியர்‌ தம தனனை 
யர்‌, விலங்குகளைக்‌ கொன்று கொணர்ந்த நிண 
முடைய ஊனாகிய உணவினகண்‌ வீழகின்ற 
பறவைகளை ஓட்டுவர்‌ (தங்‌. 365:1-5). 


2. தாய்மார்‌. வரகனைப்‌ பாறை நிலத்திலே 
குவித்துவைத்து, திரைந்த கோடுகளையும பருதத 
தோளையும்‌, நீண்ட செவிகளையும்‌ உடைய 
தன்னையர்‌ - தாய்மார்‌ - பண்ணைக்கீரையினது 
வெள்ளிய பழததினது விதையையொப்பத்‌ திரிகை 
யால்‌ திரிதது உமியைப்‌ போககிச்‌ சுளதினால 
கொழித்து வெள்ளிய அரிசியாக்குவர்‌ (அகம்‌. 893: 
7-10). 


தனம்‌ - பொன்‌, தித்தன்‌ வெளியன்‌ எனபானுககுரிய 
ஒலிக்கும்‌ நீர்ப்பரபபினையுடைய கானலம பெருந 
துறை எனனும்‌ பட்டினததே, தனத்தை - பொன்னை 
- கொணடுவரும்‌ நலல மரககலம்‌ சிதையுமாறு 
இறாமீனின தொகுதி தாககும (அகம, 152:5-8). 


தனியவர்‌ 


தனிமகனார்‌ - புலவர்‌. மாற்நானாகிய வெஞ்சின 


வேந்தன்‌ படையெடுத்து வந்து போரிட்டு அலைத்‌ 
தலால்‌ கலங்கிக குடிகளெல்லாம போய்விட்ட பாழி 
டமான பேரூரைககாத்திருந்ததனிமகன்‌ போன்று, 
நெஞ்சினைத்‌ தலைவனிடத்தே போகவிட்ட நிலை 
யில்‌ தன்னுடம்பு எஞ்சியிருபபதைத்‌ தலைவி 
கூறுவதாக இவா பாடிய உவமைச்‌ சிறப்பினால்‌ 
இப்பெயர்‌ பெறறார்‌. இதனபின்‌ இவரது இயற 
பெயர்‌ விளங்காமல்‌ மறைந்தொழிநதது. இவர்‌ 
பாடிய அப்பாடல்‌ நற்றிணையில்‌ அமைநதுள்ளது. 
(152). தலைவனது பிரிவிடையே மெலிநத தலைவி 
யின்‌ உணர்வினை இவர்‌ அதில்‌ நனகு பொதிந்‌ 
துள்ளார்‌. கழக்கடல்‌ நீரை முகநது கொணடு 
மேலெழுநது இருணடு, செமபினால்‌ செயது 
கடைநத பானை போல விளககமுறறு மினனி, 
எங்கும மழை பொழிந்த மேகம, பருவ முடிவிலே 
தென்திசைப்‌ பக்கம செனறொழிந்தது போல 
தன்னெஞ்சம தலைவனிடத்தே செனறது என 
அவள்‌ கூறும்‌ உவமப்புனைவிலும்‌ இவரது புலமை 
நலததைக்‌ காணலாம்‌. 


தனிமை - தனித்திருத்தல்‌. *இததலைவியின தநகையி 


னுடைய காவலிடம கனனியா உறையும மாஙகாடு 
எனனும்‌ ஊரின காவலை ஒத்தது; அவவா றிருந 
தும்‌ கனிகள்‌ முதாநதுள்ள இநதபபக்க மலையில 
நாங்கள்‌ தனிமையுறறிருததலைக காணுதலின நீ 
எங்கள்‌ அருமையுணராது எளிமை செய்தனை 
ஆகின .றாய' என்று தோழி தலைவனிடம'கூறினாள்‌ 
(அகம்‌, 288:7-17). “முனபனிக்காலத்து நள்ளிரவில 
அமையாது வீசும்‌ வாடைககாறறால எனது தனிமை 
யை யான்‌ பொறேனாகினறேன, நமது இத துயர்‌ 
நிலையை நீக்கத்‌ தலைவர்‌ வருவரோ' எனத 
தலைவி தோழியை வினவினாள்‌ (அகம. 294 14-16). 
வேந்தர்க்குறறுழிப்பிரிந்து பாசறைககணணிருநத 
தலைவன்‌, தலைவியால்‌ அனுபபபபட்ட பாணனி 
டம்‌, *வேறறுநாட்டில எமபால இரககமிலலாத 
பொறுத்தறகரிய பனி விரவிய இவ்வாடைக காற்று 
ஒவ்வொரு நாளும எமது தனிமையை இகழநது 
வருதற்டெனான நள்ளிரவிலஎம காதலி கூறியதைப 
பனமுறையும்‌ என்காது குளிரக கூறுவாயாக” 
என்றான (ஐங்‌, 479). 


தனியவர்‌ - தனித்திருப்பவர்‌, *வருததததினையும 


அழகினையும்‌ உடைய சிறு குழலே, பனியோடு 
கூடிய இருள்‌ சூழ்ந்து வருகையினாலே கலங்கின 
தனியவருடைய - தனித்தவருடைய - வருததத்தைக 
சுண்டு நீயும்‌ வருநதுகின்றாயோ, எனத தலைவி 
கூறினாள்‌ (கலி, 129,16-18), 


தனியன்‌ 


தனியன்‌ - தனித்திருப்பவன்‌ தமியன்‌. ஆளியானது புலி 
அஞ்சும்படியாகப்‌ பாய்ந்து வந்து உயர்ந்த நெற்றி 
யினையுடைய யானையின்‌ புள்ளி பொருந்திய 
முகத்தைத்‌ தாக்கி அதன்‌ வெள்ளிய தந்தத்தினைப்‌ 
பறிக்கும்‌ பெரிய மலையின்‌ சாரலின்கண்‌ வேல்‌ 
ஒன்‌ றினையே கொண்டு தனியனாக - தமியனாகி 
- வருதலைத்‌ தலைவனும்‌ அஞ்சுகின்‌ றிலன்‌ எனத்‌ 
தலைவி தோழியிடம்‌ கூறினாள்‌ (அகம்‌. 252:1-6). 
“புலியை வென்ற யானையானது புலால்‌ நாறும்‌ 
நெற்றியினைக்‌ கழுவ இரவில்‌ அருவியைத்‌ தந்த 
தெய்வத்தனையுடைய நெடிய மலையில்‌ அரிய 
இருளைப்‌ போக்கும்‌ மின்போல்‌ விளங்கும்‌ வேல்‌ 
தான்‌ செல்லும்‌ நெறியினைக்‌ காட்ட நம்‌ தலைவன்‌ 
தனியனாய்‌ வந்து பனியையும்‌ வெறானாய்‌ நம்‌ 
மனையின்‌ கண்‌ மகிழ்ச்சியுடையனாய்ப்‌ புகுந்தான்‌, 
நம்‌ அன்னை முருகனே என எண்ணிச்‌ செந்தினை 
யைத்‌ தூவி வழிபட்டாள்‌; இனி என்னாகுமோ' 
எனத்‌ தோழி தலைவியிடம்‌ கூறினாள்‌ (அகம்‌. 272: 
1-15). 


தனியோர்‌ - தனிமையுடையோர்‌. முல்லையினது மெல்‌ 
லிய அரும்புகள்‌, தனியோர்‌ - தனிமையுடையோர்‌ 
- வருந்துதற்குக்‌ காரணமாகிய மாலைப்‌ பொழு 
தில்‌ இடையர்களது கண்ணியிடத்தேயிருந்து 
தலைவர்‌ கூறிச்‌ சென்ற கார்ப்பருவத்தைக்‌ கூறு 
வதைக்காண்‌ ' எனத்‌ தோழி தலைவியிடம்‌ கூறுதல்‌ 
(குறு. 358). *தமியோர்‌' காண்க. 


தா 


தா - 1, வலி. வல்விலோரி தன்‌ மலையில்‌ பிறந்த 
தா-வலி- இல்லாத நல்ல பொன்னைப்‌ பல மணித்‌ 
திரளோடு கலந்து இரவலர்க்குக்‌ கொடுத்தான்‌ 
(புறம்‌. 152:28,29). தா இன்மையாலே அழகிய 
மணிகளோடு மாறுபட்டு ஒலி விடும்‌ பசும்பொன்‌ 
(பதி. 76:12,15), “நின்‌ வலியோடு மாறுபட்டுப்‌ 
பின்‌ எதிர்க்கப்பெறாத தா இல்லாத வீரரோடு 
தாங்காத பகையரசரும்‌ தூங்க வேண்டியும்‌ நின்‌ 
தேவியைக்‌ காண வேண்டியும்‌ நினது தேர்‌ குதிரை 
களைப்‌ பூண்பனவாகுக' என்று இளஞ்சேரலிரும்‌ 
பொறையிடம்‌ பெருங்குன்றூர்‌ கிழார்‌ கூறினார்‌ 
(பதி. 81:31-36). தா அற விளங்கிய அழகிய 
பொன்னாலே செய்த பூண்களை யுடையவர்‌ 
மகளிர்‌ (மது. 445,446) தூற்றாத பொலியினின்று 
முகந்த நெற்பொலியினைத்‌ தூற்றுதலின்‌ தாவில்‌ 
லாத கூலங்கள்‌ மேகம்‌ போலத்‌ திசையெங்கும்‌ 


280 


தாஅ 


பரந்தன (அகம்‌. 37:,4). தா வில்லாத நன்பொன்‌ 
னால்‌ செய்யப்பெற்றது பாவை (அகம்‌, 212:1)- 
முன்னமே, என்னுயிரைக்‌ கொண்டு போகாது 
இப்போது ஏதிலான்‌ பின்சென்ற என்‌- மகளைப்‌ 
பின்‌ சென்று தேடி, அலர்கூறுதலை யான்‌ 
கேட்டிருக்குமாறு என்னை இதுகாறும்‌ கைவிட்‌ 
டொழிந்த கூற்றமானது தா அழிந்து தாழியிலிட்‌ 


டுக்‌ கவிழ்க்கும்படி இறந்தொழிவதாக' என்று 
மகட்போக்கிய நற்றாய்‌ வருந்திக்‌ கூறினாள்‌ 
(நற்‌. 2717-12). 

2. வருத்தம்‌/கெடுதி/அழிவு. இரவலர்‌ விரும்பிக்‌ 


கேட்பதற்கு முன்பே நார்முடிச்‌ சேரல்‌ தா இல்லா 
(கெடுதி இல்லாத) மனத்தோடு பிறருக்குப்‌ பகுத்‌ 
துண்ணும்‌ உணவைச்‌ சேரக்‌ கொடுத்தான்‌ (பதி. 
38:13-15). கடல்‌ பிறக்‌ கோட்டிய செங்குட்டுவன்‌ 
அறுகையின்‌ வருத்தத்தைப்‌ போக்கும்‌ பொருட்டு 
அரண்களைத்‌ தாவுறச்‌ செய்து மோகூர்‌ மன்னனது 
முரசத்தைக்‌ கைப்பற்றி அவன்‌ காவன்‌ மரத்‌ 
தைத்‌ தடிந்தான்‌ (பதி. 4410-76). த்வத்‌ 
தொழிலை முடிப்பவர்‌ தாவில்லாத விரதங்களை 
யுடையவர்‌ (முரு, 89), தாமரைப்பூவின்கண்‌ 
தோன்றித்‌ தாவில்லாத காலத்தினையுடையவன்‌ 
நான்முகன்‌ (முரு. 164,165). தாவில்லாத கற்பினை 
யுடையவள்‌ மடந்தை (முரு. 175). மணிமிடற்றந்‌ 
தணனாகிய இறைவனுடைய தா வில்லாத திருவடி 
நிழலில்‌ உலகம்‌ இடையூறின்றித்‌ தங்கும்‌ (அகம்‌. 
க,வா. 48,16). ஆயர்‌, ஏறுதழுவுங்காற்‌ பிறர்க்குத்‌ 
துன்பம்‌ நிகழுமென்னும்‌ தா வில்லாத உள்ளத்‌ 
தோடு ஏறுதழுவ ஏறுகளைத்‌ தொழுவிடத்தே புக 
விட்டனர்‌ (கலி. 105:7,8,22), 


3. குறைவு. சோழன்‌ குளமுற்றத்துத்‌ துஞ்சிய 
கிள்ளி வளவன்‌, நண்பர்கட்குத்‌ தாவில்லாது - 
குறைவில்லாது - உதவும்‌ நற்பண்பு உடையவன்‌ 
(புறம்‌. 373:35,36). நடுயாமத்தில்‌ தாவில்லாத பெரு 
மழை பெய்தது. (நற்‌, 26115). 


4. பரத்தல்‌, வெண்‌ குடை தா - பரத்தல்‌ - உடைய 
துளியை மறைத்தது (நெடு. 185). தா - பரத்தல்‌ 
(குறி. 749;நற்‌. 51:11), 


5. தாவுதல்‌. தா - தாவுதல்‌ - மிக்க செலவினை 
யுடையது நெடுந்தேர்‌ - (அகம்‌. 74:10), தா - தாவு 
தல்‌ (குறு, 69:1). 


தாஅ - 1, வலி. தாஅ - வலி - உடைய அழகிய 


சிறையையும்‌ மென்மையாகப்‌ பறத்தலையுமுடை 
யது வெளவால்‌ குறு, 172:1). 


தாஅம்‌ 


2. தாவுதல்‌. தா௮ - தாவுதல - பொருந்திய 
தாள்களையுடையது கலிமா (அகம்‌. 13438). 


தாஅம்‌ - 1, தாகம்‌, மழை பொயத்து அருவி வறண்ட 
பேரிடத்தில்‌ தோன்றிய பேயததேரை மழையென்று 
கருதியோடிக்‌ கலைமான்‌ தாஅம்‌ - தாகம்‌ - படடது 
(அகம்‌, 241,8-710), 


2, பரத்தல்‌. கொன்றை நெற்று பாறைமேல்‌ தாஅம்‌- 
பரவிகடெககும. (அகம, 115:12). தாஅம்‌ - பரததல்‌ 
(அகம. 22:72; 186:9; 236:8; 291:17; 809:8; 36018; 
363:8; குறு, 889:8; நற. 24:4; 78:8; 79:8; 118:3; 
167:8; 180:3; 191:4; 274:4; 299:4 ஐங்‌, 20813; 
219:2). 


தாக்கணங்கு - தாக்க வருத்தும்‌ தெய்வம, (தொன்மை 
வாயநத பதியின்‌ இடஙகள்‌ தாக்கணங்குகளை - 
தாக்கி வருததும தெயவங்களை - யுடையன; நீ 
காவலும்‌ எயதினை ஆதலின்‌ ஆயத்தாருடன 
யாங்கணும்‌ போகற்க” எனச்‌ செவிலி தலைவியிடம்‌ 
கூறினாள்‌ (சுகம, 7:8-5), *தலைவன்‌ நமமைத்‌ 
தெளிவித்துக்‌ கூடி இப்பொழுது தாககணஙகாய 
வருத்துவது ஏனோ' எனறு'தலைவி தோழியை 
வினவினாள்‌ (ஐங. 23:3,4). *கண்டார்ககுத தாக 
கணங்காகும்‌ இககாரிகையைக காண்மின்‌” என 
வையைப்புனலாட்டின்‌ போது ஆடவர்‌ சிலா 
கூறினா (பரி. 11:188), 


தாங்குஈர்‌ - 1. தடுத்து நிற்பவர்‌, தம்மைத்‌ தாங்கு 
நரது - தடுத்து நிற்பவரது - யானையின்‌ கொம்பை 
வெட்டும்‌ வாளையுடைய வெறறியினர்‌ மறவர்‌ 
(பதி. ௧1:29,30). ஆடுகோட்பாட்டுச சேரலாதன்‌ 
தாங்குநரைத்‌ தடுக்கும வாளினையுடையவன (பதி. 
55:20). 


2. காப்பாற்றுபவர்‌, பாணன்‌, கடல்‌ சூழ்ந்த 
உலகில்‌ தன்னைத்‌ தாங்கநரை-காப்பாறறுபவரை - 
காணாது கல்லென்ற சுறறத்தாரோடு ஓரிடததும்‌ 
நிலலாமல்‌ பயனினறித்‌ இரிநதான (பெரு, 18-22), 


தாடி - தாடைமயிர்‌. மறவர்‌, மிக்க அழகு இல்லாத 
பெரிய பொலிவறற தாடியினை - தாடைமயி 
ரினை - உடையவர்‌ (அகம. 297:5,6). மறவா, கலை 
மானின கொம்பு போலத்‌ இருகி முறுககுண்டு 
தாழ்ந்த தாடியினை யுடையவர்‌ (கலி, 155-7), 


தாணிழல்‌ - இருவடிநிழல்‌ (இறைவன்‌, வேநதன்‌ ஆகி 
யோரின காவல்‌). குமணன, தனது தாணிழற 


281 


தாது - 1. பூந்துகள (மகரநதம), 


தாது 


குண்‌ - திருவடி நிழறகண - வாழவோர்‌ நன 
கலத்தை மிகுககுமாறு வாடபோ செயது பகை 
வருடைய செலவததைக கவாநதான (புறம. 162: 
30,31). ‘மழை போனற நினனுடைய தாணிழற 
கண்‌ வாழும்‌ பரிசிலரது செல்வமும நினனோடு 
கழிநதது' என வேநதனொருவன நடுகலலைக்‌ 
கண்டு புலவா பாடினா (புறம்‌, 258 5-9). வில்லி 
யாதன தாணிழற்கண்‌ வாழும வாழவே கனககு 
உண்டாகுக எனறு புறத்திணை நனனாகனரா 
வேணடினர்‌ (புறம்‌. 79:1). செலவக்கடுஙகோ வாழி 
யாதனின தாணிழலில்‌ வாழும வீரா முரசு 
முழங்கப பகைவர்‌ மதிலையழித்தனறி உணவு உண 
பது இலலையென று ஊககம மிககவராய வாழந 
தனர்‌ (பதி. 68). பொருநர்‌, கரிகாலனின்‌ தாணி 
மூலை அணுகி நினறு தொழுது முன்‌ நிறபாராயின 
வறுமை நீஙகுமபடியான பரிசில்‌ பலவறறையும 
பெறுவர்‌ (பொரு. 149-151). மணிமிடறறநதண 
னாகிய இறைவனது அழிதலிலலாத தரணிழலில 
உலகம்‌ இடையூறின்‌ றித தஙகும 
15,16). *நினனைப்‌ பிரியின என நலன்‌ நிழலி 
லுள்ள தளிர்‌ போல வெளுததலை அறிநதே 
னாதலின்‌ நான நினது தாணிழலைக கைவிட்டு 
இங்கே இருததலை நினைபபேனோ" என று தலைவி 
தலைவனிடம்‌ கூறினாள்‌ (கலி 20 17,15). 


(அகம, க, வா. 


சூரரமகளிர்‌ தம 
இளமுலையிலே சநதனததை அப்பி அச்சநதனத 
தின்‌ ஈரம புலர்தறகு முனனே வேங்கைப பூவினது 
நுணணிய தாதையும - பூநதுகளையும்‌- அதனமேல்‌ 
அபபினர்‌ (முரு. 88-86), தாது நிறைதத கோஙக 
மலர்கள்‌ பரவ வையைநீர்‌ ஓடியது (மது, 338-340). 
இடிககவலலார பலரும்‌ திரணடு இடிதத தாது 
போலப்‌ பரக்கும சுணணததை முடையேோ உள்‌ 
ளிட்ட பணடம்‌ விறபோ பலரும மதுரை நகர 
வீதிகளில்‌ மாடநிழலிலே ஒதுஙகியிருநதனா (மது, 
399-406). தாது நிறைநத செவவியது தாமரை 
மலா (மது, 463). தாமரையினது தாது நிறைநத 
பெரிய பூவினையொககும முகததினா மகளிர்‌ 
(மது. 710-718). அசோகினது தாது உதிானெற 
குளிர்நத நிழலிலே தலைவியும தோழியும்‌ தஙக 
யிருப்பர்‌ (குறி. 105,106). தாது விரிநத பூககளை 
யுடையது கொம்பு (குறி. 149). தாமரையின்‌ தாதா 
கிய அலலியின அடுதத இதழினையொதத குறற 
மிலலாத அங்கையினையுடையவன புதல்வன (அகம. 
16:1,2,5). மணலமேடுகளில காஞ்சி மரதமினது 
அழகிய தாதினைக கொணட பூக்கள்‌ உதிாந 
துளளன (அசம, 25.3,4). வணடுகள்‌, பூககள 
நிறைநத கோங்க மரததின்‌ மீதிருநத இலவததின 


மீது உதிர்த்த நுண்ணிய தாது, பொன்விற்போர்‌, 
பவளச்‌ செப்பில்‌ பொற்பொடியைப்‌ பெய்து வைத்‌ 
தாற்‌ போன்று தோன்றும்‌ (அகம்‌. 25:9-11). வண்டு 
களையுடைய பூங்கொத்திலுள்ள தாதுடன்‌ கூடிய 
தேன்துளி, தளிரில்‌ ஒழுகியது போன்று, அழகு 
ஒழுகும்‌ மாமை நிறத்தில்‌ களைத்துத்‌ தோன்றும்‌ 
தேமற்புள்ளிகளையுடையவள்‌ தலைவி (அகம்‌. 47: 
13-16). காஞ்சியின்‌ நுண்ணிய தாது, எருமையின்‌ 
ஈரமுடைய உடம்பின்‌ புறத்திலே சிந்தின (அகம்‌, 
௧6:3,6). மலர்ந்த பொன்‌ போலும்‌ தண்ணிய நறிய 
செவ்வித்‌ தாதினைச்‌ சொரியும்‌ புன்னை மரங்‌ 
களை யுடையது கானல்‌ (அசம்‌, 80:11-13). தாது 
மிக்க குவளைப்‌ போது பிணிப்பு நெகிழ்ந்தது 
(அகம்‌. 125:6). நுண்ணிய தாதினால்‌ மூடப்பட்ட, 
சிவந்த தண்டினையும்‌ கொழுமுகையினையும்‌ 
உடையது கழிமுள்ளி (அகம்‌. 130:3,4). தண்ணென 
மணக்கின்ற காந்தட்பூவின்‌ தாது கட்டவிழ்ந்து 
விரிந்தது (அகம்‌. 154:7). கேழற்பன்றி, வெண்‌ 
கூதளஞ்செடியின்‌ கொத்திலுள்ள மலர்களைப்‌ 
பொருந்தி அதன்‌ தாது மேலே உதிர்தலால்‌ 
பொன்னுரைக்கும்‌ கட்டளைக்கல்லினைப்‌ போல்‌ 
அழகுபெறத்‌ தோன்றியது (அகம்‌. 178:2,9-11). 
“நான்‌ ஆயமொடு வண்டல்‌ அயர, ஒருவன்‌ தேரில்‌ 
வந்து கண்ணியினைக்‌ கூந்தலில்‌ சூடி, நெடிது 
நினைந்து பெயர்ந்தனன்‌; அதற்கே இந்த அழுங்கல்‌ 
களர்‌, தோட்டத்தில்‌ நிற்கும்‌ புன்னையின்‌ 
பொன்னை யொத்த நுண்ணிய தாதினைப்‌ 
பார்த்து என்னையும்‌ நோக்கும்‌' எனத்‌ தலைவி 
தோழியிடம்‌ கூறினாள்‌ (அகம்‌, 180). குயில்கள்‌, 
முருக்கமர த்தின்‌ அழகிய போதுகள்‌ விரிந்த மலர்‌ 
களைக்‌ கிண்டி அவற்றின்‌ தாதினை உண்ணும்‌ 
(அகம்‌. 229:16-19). புன்னைமரம்‌ வெண்மணலில்‌ 
உதிர்ந்த நுண்ணிய தாதினைப்‌ பொன்னாக 
முகந்து குறுமகளாகிய தலைவி இல்லறம்‌ நடத்தி 
னாள்‌ (அகம்‌. 230:3-9). வேங்கைமரக்‌ கிளைகளில்‌ 
வண்டுகள்‌ பூவின்‌ வாயைத்‌ திறத்தலால்‌ பொன்னை 
யொத்த நுண்ணிய தாது மயிலின்‌ நீலமணியை 
யொத்த தோகையில்‌ உதிர்ந்து அழகு செய்தது 
(அகம்‌, 848:1-4), தாது நிறைந்த காஞ்சி மரங்கள்‌ 
சூழ்ந்தது தண்பொழில்‌ (அகம்‌, 846:6). புன்னைமரப்‌ 
பூங்கொத்துக்களின்‌ நுண்ணிய தாது, மணல்மேட்‌ 
டில்‌ வீழ்ந்து அழகு செய்தது (அகம்‌. 250:2-4). 
காஞ்சி மரத்தின்‌ மலர்‌ விரிந்த நறிய தாது அழகு: 
செய்த கூந்தலை யுடையவள்‌ பரத்தை (அகம்‌. 296 
1-3). புன்னையின்‌ தாது, பெருந்துறையை அழகு 
செய்தது (அகம்‌. 320:10) காஞ்சி மரத்தின்‌ பூங்‌ 
கொத்துக்களினின்றும்‌ உதிரும்‌ பொன்னின்‌ அழ 
குடைய நுண்ணிய தாது தம்‌ மேலே உதிர்ந்திட 


282 


ஏறுகள்‌ மணல்மேட்டில்‌ துஞ்சின (அகம்‌. 341:7-11). 
தாழையின்‌ தாதாகிய பொடியை அப்பிய கூந்தலை 
யுடையவள்‌ தலைவி (அகம்‌. 33:19), தாது உதிரும்‌ 
தண்ணிய பொழில்‌ (அகம்‌. 855:7). வேங்கையின்‌ 
பொன்‌ போன்ற நறிய தாது, காற்று அசைத்த 
லால்‌ உதிர்ந்து மயிலின்‌ தோகையை அழகு செய்‌ 
தது (அகம்‌. 878:8-5), கொன்றையின்‌ நிறைந்த 
தாது போல்‌ ஆக்கப்பெற்றது அவிழாகிய சோறு 
(அகம்‌, 395:15,16). பூங்கொத்திலுள்ள பசிய தாது 
மேலே படும்படி காஞ்சிமரத்தின்‌ கிளைகளை 
உழவர்‌ வளைத்தனர்‌ (குறு. 10:2-4). கருங்குயில்‌, தன்‌ 
மேனி பொன்னையுரைக்கும்‌ கட்டளைக்கல்லை 
யொக்கும்படி மாச்சினையிலுள்ள நறுந்தாதினைக்‌ 
கொழுதும்‌ (குறு. 192:3-5). அரும்பு தாதையுடை 
யது (குறு. 273:1). மாமரத்தினது தாது பொருந்திய 
மலர்களில்‌ வண்டுகள்‌ பலவும்‌ ஒருங்கே மொய்த்‌ 
தன (குறு. 306:3-5). புன்னை மரத்தின்‌ தாது 
நிறைந்த மலர்களை மகளிர்‌ பறித்தனர்‌ (குறு. 311: 
5-7). முல்லையரும்பிலுள்ள தாதின்‌ மணம்‌ 
போன்று மணம்‌ வீசும்‌ நறுநுதலை யுடையவள்‌ 
தலைவி (குறு, 323:4,9). தாமரையின்‌ தண்ணிய 
தாதினை ஊதி மேலோங்கி நிற்கும்‌ சந்தனமரத்‌ 
தில்‌ தொடுத்த தந்தேன்‌ போலத்‌ தலைவனது 
கேண்மை இனியது (நற்‌. 1:8-5). நறவம்பூவின்‌ 
நறிய தாதினை அளைந்த வண்டு, பொன்னை 
யுரைக்கும்‌ கட்டளைக்‌ கல்லைப்‌ போல நன்னிறத்‌ 
தைப்‌ பெறும்‌ (நற்‌. 25:8-4), தலைவியும்‌ தோழியும்‌, 
மலரின்‌ நுண்ணிய தாதில்‌ வீழ்கின்ற வண்டினங்‌ 
களை ஒப்பர்‌ (நற்‌. 27:1,2). புன்னையின்‌ நுண்‌ 
ணிய தாது, கீழ்க்காற்று வந்து மோதுந்தோறும்‌ 
குருகின்‌ முதுகில்‌ உதிரும்‌ (நற்‌. 74:7-9). நெய்த 
லின்‌ கரிய மலர்‌ நிறையுமாறு புன்னையின்‌ பொன்‌ 
போன்ற நுண்ணிய தாது உதிர்ந்தது (நற்‌ 
78:2,3). வேங்கைப்‌ பூவின்‌ தாது உதிர்ந்தாற்‌ 


போன்ற சுணங்கு பரந்த மாமை நிறத்தை 
யுடையவள்‌ தலைவி (தற்‌. 157:8:10). வெண்‌ 
பூவினையுடைய தாழை, அலை மோதுதலாலே 
பொங்கித்‌ தாதினை உதிர்த்துச்‌ சிறுகுடிப்‌ 


பாக்கத்தின்‌ தெருவிலெழுகின்ற புலவு நாற்றத்தைப்‌ 
போக்கும்‌ (நற்‌. 803:8-6). தாழைப்‌ பூ, பொன்‌ 
போன்ற தாதினையுடைய புன்னைமலரோடு 
சேர்ந்து மணங்கமழும்‌ (நற்‌. 235:2,3). புன்னையின்‌ 
நீலம்‌ போன்ற பசிய இலையிடமெங்கும்‌ பொன்‌ 
போன்ற நறிய தாது உதிர்ந்தது (நற்‌, 249:1- 
4). பொன்‌ போன்ற தாது மிக்கன புன்னை 
மலர்கள்‌ (நற்‌. 278:3). தாழைப்‌ புதரில்‌ மேல்‌ 
காற்று மோதுதலாலே நுண்ணிய மலரிலுள்ள 
தாது மகளிருடைய வளைகள்‌ உடைந்து உதர்ந்‌ 


தாது 


தாற்‌ போன்று உதிர்ந்து பரவியது (நற்‌. 299:8-4), 
ஊனதைக்‌ காற்று தாதினைக்‌ கிண்டுகின்ற கானலும்‌ 
பொலிவிழந்தது என்று காப்பு மிகுதிக்கண 
ஆற்றாத தலைவன்‌ தலைவியை நினைந்து 
வருந்தினான்‌ (நற்‌. 319:1,2). காந்தளைத்‌ தீண்டித்‌ 
தாது உதிரப்பெற்று நிறம்‌ வேறுபட்ட பசுவினை 
நோக்கிய கன்று தன்‌ தாயென்றறியாது மருளும்‌ 
(நற்‌, 3591-3). புன்னையின்‌ நறிய தாது உதிரும்‌ 
படி அக்கிளைகள்‌ மீது தங்கிய நாரைக்‌ கூட்டம்‌ 
இரை வேண்டிப்‌ பெயர்ந்து உலாவும (நற்‌. 375: 
1,2). வேங்கையின்‌ பொன போனற பூக்களை 
யுடைய கிளையிலிருநது அளாவி நறுமணம்‌ வீசும்‌ 
தாதினை அளைந்து மயில்‌ அழகு பெறும்‌ (தற்‌. 
396:3-5). தலைவன்‌ பொருட்டுப்‌ பசந்த தலைவி 
யின்‌ கண்கள்‌ பொய்கையில்‌ பூத்த ஆம்பற்‌ பூவின்‌ 
அகத்துள்ள தாது போனற பொன்னிறததை 
யுடையவாயின (ஐங, 34). புன்னைமரததின்‌ 
நுண்ணிய தாது உதிரப்பெற்ற நெயதனிலப்‌ 
பரப்பு, பொனனமுத்தபபட்ட வெண்முத்துப 
போலப பொலிவுறத்‌ தோனறும்‌ (தங, 7௪9:1,2). 
வண்டுகள்‌ புதுமையை உணண வேணடிக 
குளிர்நத மலாகள்‌ தாது அலர்ந்தன (கலி, 17.15), 
காதலரைக கூடின மகளிருடைய கூந்தல்‌ போலக 
கழனறு வீழ்நத தாதாலும தளிராலும்‌ மணல 
அழகு பெறறது (கலி. 27:8, 6). புதிய மலர்‌ 
களையுடைய கோங்கம்‌, பொனனென்னும்படி 
தாதை மலர்விக்கும்‌ (கலி, 33:12). அலர்நத 
காஞ்சிப்பூவின தாதினை ஆடிய கருங்குயிலகள்‌ 
கூவின (கலி, 34:8). கரிய நிறத்தையுடையவள்‌ 
மேனி போல்‌ மரங்கள்‌ தளிர்களை ஈன, அந்நிறத்‌ 
தில்‌ பரந்த சுணங்கு போலத்‌ தளிர்களின்‌ மேலே 
தாதுகள்‌ உதிர்ந்தன (கலி, 45:4,2). வேங்கைப்‌ 
பூவின்‌ பொன்‌ போன்ற தாது பாறையில்‌ உதிரும்‌ 
(கலி, 39:83). ஞாழறபூவும்‌ மயிரும தம்முள்‌ 
மயங்கும்படி வாரிமுடிதத கூநதல்‌ தோள்கட்டிலே 
தாதோடு சிறிது குலைநது வீழத்‌ தலைவி வநதாள்‌ 
(கலி. 56:8-௪). தாது சூழநதது தாமரை மலர்‌ 
(கலி. 69:8). பரததையருடைய முலையிடையிலே 
தாது உதிர்ந்து இதழகள்‌ அழகிழநத தலைவனது 
சுணணி அவனுககு உட்பகையாய வநது அவனது 
பரததைமையைத்‌ தலைவிக்கு உரைததது (கலி. 
73:8,9). *தளிர்களிடததே லீழ்நது அழகு பொலிவு 
பெற்ற தாது போலும்‌ எழிலையுடைய மாமையும 
சுணங்கும்‌ அழியுமபடி அவறறை வாங்கிக்‌ 
கொண்டு நீ பினபு ஒருகாலும தாராது விட்ட 
அழகை யான பெறுதலை விருமபேன' எனறு 
ஊடற்றலைவி தலைவனிடம்‌ கூறினாள்‌ (கலி, 717: 
8,9). *பரத்தையருடைய கூந்தலினின்றும்‌ உதிர்நத 


283 


தாது 


பூந்தாது நின்‌ தோளிலே கெடபப எம்மைத்‌ தீண்ட 
வரும்‌ நீ யாராந தன்மையுடையை' எனத்‌ தலைவி 
தலைவனை வினவினாள்‌ (கலி, 88:1-8). காஞப 
பூவின தாது உதாநதாற்‌ போனற சாணாகமாயெ 
எருவையுடைய மன றததில்‌ குரவையாடினா (கலி. 
10860,61). “நினது தாது சூழநத கூநதலிலே 
கோதையை அழகு பெறப புனையவோ' எனத 
தலைவன தலைவியை வினவினான (சலி, 11112, 
13). கமழகின்ற தணணிய தாது உதாநது சிநதும 
படி கோடறபூவின இதழகள்‌ வீழநதன (கலி. 181: 
13,14). புனல்‌ விளையாட்டில்‌ மெலியாத மைநதரிற 
சிலர்‌ தாழம்பூவின்‌ தாதை அலையிலும்‌ நுரை 
மேலும தூவினா (பரி, 10:101). சோலை தனக்கு 
விருந்தயாநத நீருக்குத தான்‌ எதிர்‌ விருநது செய 
தலைப்‌ போலச சுருமபுகள்‌ ஒலிக்கும்‌ தாதுடனே 
மணமலர்களைச சொரிநதது (பரி, 16.14-16). 
மதுரை நகரம, திருமாலின உநதியில மலாநத 
தாமரை மலரையொக்கும; அநநகரில வாழும 
தமிழக்குடிமககள்‌ அமமலரிலுள்ள தாதினை 
ஒப்பா (பரி. இ, 7:7-2), 


2. தேன்‌. பொயகைகளில்‌ நறிய தாதினை - 
தேனினை - உணணும துமபிகள்‌ பாடின (மது. 
654,655). மெல்லிய தாது துளிக்கும்‌ செஙகாநதள 
(பட்‌. 152), வணடுகள்‌ காநதள மலரின்‌, நறிய 
தாதினைக்‌ குடைநதுணணும (அகம, 708. 15,186), 
நெயதற்பூவிதழ தாறதறதஇனை அமிழதென 
விரும்பிச செனற வண்டினம்‌ அதன தணிய 
தாதினை உணடு களிசிறந்தது (அகம. 1704-6), 
வணடினம்‌, நறுமுலலையின தாதினை விருமபிக 
குடைநதுணணும (அகம, 234:12,12) வண்டுகள்‌, 
விரிந்த பூங்கொததுக்களில தாதினை உணணும 
(அகம, 291.10,11). வணடு, நெயதறபூவின மெலலிய 
தாதினை உணடு அபபூவினைத துறததது (அகம, 
3604,5). பொனனையொதத நறிய தாதினை 
வணடு ஊதும்‌ (அகம. 388-8). துமபிகள்‌, காநதட்‌ 
பூவின நறிய தாதினை நுகாநதன (குறு 239.5,4). 
தாதினை உணணும வேடகையாலே நறுமலா 
இனனதென ஆராயாது வணடு ஊதும (நற. 
259,10). வணடு, முள்வேலியில்‌ படர்நது தாதோடு 
தழைந்த குலைகட்டிய பீர்சகம பூவினைக குடைந 
துண்ணும்‌ (தற்‌. 277:8,7). புன்னை மலரின தாதினை 
அருநதிய வணடுகள ஒலிததன (நற. 311.9,10). 
பெண வணடுகள்‌ புனனையின தாதினை 
உண்ணும்‌ (தற்‌. 323:7,8), பரததையிடததினின றும 
தலைவனைப்‌ பிரியுமபடி செயது அவள்‌ நுதலைப 
பசககச செயயும மகளி, வணடு தாதினை 
உணணுகினற மலரினும பலராவா எனபது 


தாதுண்பறவை 


தலைலியின கூற்று (ஐங்‌. 67 8-5), வணடு, பழன ததே 
மலர்நத மலரின தாதினை உண்டது (ஐங்‌. 89; 
8,3) எருமை மேயநது கலககியதெனப்‌ பொய்கை 
யிலுள்ள மலாகளில்‌ தாதுணணலை வெறுத்த 
வணடுகள்‌ தலைவியின கூந்தலில மொய்த்தன 
(ஐங. 98). தாது நிரமபிய மலர்களைத தேர்ந்‌ 
துண்ணும்‌ வண்டுகள்‌ முரனறன (ஐங. 406:2,3). 
வணடுகள்‌, புறவிலுள்ள தாதினை உண்டன (ஐங்‌. 
416:1,2), தாதினை உண்ணும்‌ வண்டுகள்‌ மொய்க்‌ 
கும்படி தலைவி தலைவனைத்‌ தழுவினள்‌ (ஐங்‌, 
417:5,4). அரும்புகள்‌ விரிததமையாத கொம்புகள்‌ 
தோறும்‌ தாதினை விரும்பியுண்டு வண்டுகள்‌ 
ஆர்ததன (கலி, 30:2,3). மினாிறோடு தும்பிகள்‌ 
தாதினை ஊதின (கலி. 53:29). வணடுகள்‌, வையை 
யாறறு மணலிடத்து வளர்ந்த நறுமுல்லையின்‌ 
தாதினை உணடன (சலி. 38:9, 10). தாதினை 
உண்ணும்‌ வணடு மலரைத்‌ துறப்பது போலத தலை 
வன பெணடிரின்‌ நலத்தை நுகாதது அவரைத்‌ துறந்‌ 
தான்‌ (கலி. 40:24,25). வரிவண்டு, கழியில்‌ பூத்த 
நெய்தறபூவின்‌ தாதை மனம்‌ பொருநதி நுகர்ந்‌ 
தது (கலி, 74:1,2). தாதைத்‌ தேரும்‌ வண்டினம்‌ 
வீழுமபடி கோதை கட்டபபட்டது (கலி. 80:25,26). 
கடம்பமலர்த்‌ தாதை ஊதுகனற வணடுகளின 
குரல்கள்‌ பண்களைப போலிருநதன (பரி. 18:3,4). 
காதலர்‌, சுனையின்கண பாய்நது விளையாடுதலால்‌ 
வணடுகள்‌ வெருவிச்‌ சனைமலாத்‌ தாதினை ஊதா 
வாயின (பரி. 1735-28), குழலிசைககு மாறாக, 
மலர்மீது தாதினை ஊதும்‌ தும்பிகள்‌ ஒலித்தன 
(பரி, 22*40,41). 


3. யொன்‌, தாதினால்‌ - பொன்னால்‌ ஃ- செய்த 
பாவை போனற கட்டழதினையுடையவள்‌ தலைவி 
(அகம்‌. 392:6,7). தாதினால செய்யப்பட்டது 
குளிர்சசியை யுடைய விளையாட்டுப்‌ பாவை குறு. 
48:1). 


4. துகள்‌. மனையில்‌ உறைகின்ற குருவிகள்‌, மன்றத்தி 
லுள்ள எருவீன து நுண்ணிய தாதினை- துகளினை- 
குடைநது விளையாடின (குறு. 46:2-4). 


தாதுண்பறவை - தேனையுண்ணும்‌ பறவை (வண்டு). 
பூதத சோலையில்‌ பெடையோடு தங்கும்‌, யாழ்‌ 
ஓலித்தாற்‌ போன்ற ஒலியினையுடைய தாதுண 
பறவைகள்‌ - தேனையுணணும பறவைகள்‌ (வணடு 
கள்‌) - மயஙகுமென்றஞசித தலைவன தேர்மணி 
நாவினை ஒலியாமற கடடினான (அகம்‌, 4:10-12), 
தலைவன மாரபிலுள்ள நறுந்தார்த்‌ தாதுண்‌ 
பறவை எம கூந்தலில மொயத்தன என்று நின்‌ 


284 


தாதுதேர்பறவை - தேனைத்‌ 


தாம்பு 


தலைமகள்‌ வெகுண்டனள்‌ என்பர்‌” என்று பாண 
னிடம்‌ தலைவி கூறினாள்‌ (ஐங, 82). கூடல்நகர்‌, 
மாயோனின்‌ உநதியில மலர்ந்த தாமரைப்‌ 
பூவினையொக்கும்‌; இங்கு வாழும்‌ குடிமககள்‌ 
தாமரை மலரின மகரநதத்தை யொப்பர்‌; அங்குப்‌ 
பரிசில்‌ வேண்டி வருபவர்‌ தாதுண்‌ பறவை அனையர்‌ 
(பரி, இ, 7.1-6). 


தேடியுண்ணும்‌ பறவை 
(வண்டு). தலைவன, மகளிரது நலத்தை இரந்து 
கொண்டு தாதுதேர்‌ பறவை - தேனைத்‌ தேடி 
யுண்ணும்‌ பறவை (வண்டு) - போல நுகர்நது 
அத்நலத்தை அவர்‌ வேண்டின காலத்துக்‌ கொடாது 
கேட்டினை நல்குவான்‌ (கலி. 22:6,7). 


தாதெரு - தாதாயே எரு. (சாணத்துகள்‌). தாதெரு 


வினை - சாணத்துகளினை உடையது தெரு (புறம்‌. 
35:11; 21552; 311:3; அகம்‌. 168: 4; நற்‌ 4478], 
தாதெரு அற்றதும்‌ ஆரவாரம்‌ அழிநததுமாயெ 
மன்றம்‌ (பதி, 18:17), தாதெரு நெருங்கிய முற்றம்‌ 
(மலை, 531), 


தாதெரு மன்றம்‌ - இடையர்‌ குரவை முதலியன நிகழ்த்‌ 


துதற்டெமானதும்‌ எருக்கள்‌ சூழ்ந்ததுமான மரத்து 
அடியிலுளள பொதுவிடம்‌. காதலையுடைய மகளி 
ரும்‌ அவர்‌ கணவரும்‌ தாதெரு மன்றத்தின்க௧ண 
குரவைக கூததாடுவர்‌ (கலி, 109:11-12). “காஞ்சிப்‌ 
பூவின்‌ மகரந்தம்‌ உதிர்ந்தாற்போனற தாதெரு 
மனறததிடதது ஆடும்‌ குரவைக கூத்திற்கு வந்த 
நின பெண்டிா கேளாமல ஆம்பற்குழலாலே ஓசை 
யெழுப்பிக்‌ குறி செயது வருவாயாக” எனறு 
வினைவல பாங்கின்‌ தலைவி அததகு தலைவனிடம்‌ 
கூறினாள்‌ (கலி. 108:59,68). 


தாதை - தந்த. காமன பிரமன்‌ என்னும்‌ இரு 


வர்க்கும தாதை - தந்தை - எனறு திருமால்‌ 
போ றறபபெறுவர்‌ (பரி, 1:38). தாமரைப பூவினுள்‌ 
பிறநதோனும்‌ அவன்‌ தாதையும்‌ இருமா லென 
அநதணரது அருமறை நவிலும்‌ (பரி, 3,18,14), 
பிருங்கலாதன திருமாலைப புகழ்தலா லே 
இரணியன சினநது பலபிணிகளபட பிணிததவழி 
அநநோயால்‌ நடுககததை அடைநத அப்பிருங்கலா 
தன தன்‌ தாதை ஆகலின்‌ இரணியனை இகழா 
னாயினான (பரி, 4:10:75), 


தாம்பு - கயிறு. நெடிய தாம்புகள்‌ கட்டின குறிய 


முளைகளையுடையது முன்றில்‌ (பெரு. 152). பசுவின 
கன்றுகளைக்‌ கட்டின நெடிய தாம்புகள்‌ கட்டிக்‌ 
கிடககின்ற தறிகள்‌ நட்ட பககத்தினையுடையது 


தாமப்பல்கண்ணனார்‌ 285 


தாமரை. 


நலலில்‌ (பெரு. 244-847). சிறு தாம்பினால்‌ , 


மொழிகளைக்‌ கூறினார்‌. எனினும்‌, அவறறிறகாக .. 
பிணிக்கப்பட்ட கன்றினது துயரத்தைக்‌ கண்ட , 


அவன்‌ இவுரை வெறுககாமல்‌, இவரிடததுத்‌ தன 


ஆய்மகள்‌, *நும்தாயர்‌ 
எனறு கூறினாள்‌ (முல்லை. 18-16). பாறபசுசுகள்‌ 
தம்‌ பருத்த மடி கரைய வேண்டித்‌ தாம்பாற்‌ 
பிணிக்கப்பெற்ற இளங்கன்றுகளிடத்தே விரைந்து 
சென்றன (அகம்‌. 54:7-9). தலைவி, இம்பால்‌ கறந்த 
கலங்களை மாற்றிக்‌ கன்றுசளைத்‌ தாம்பாற்‌ கட்டி 
னாள்‌ (சலி. 171:1,2). தலைவன்‌, பயிர்செய்யும்‌ 
தோட்டத்திற்குக்‌ கன்றோடு போகும்‌ தலைவியின்‌ 
கையிலுள்ள தாம்பின்‌ ஒரு பக்கத்தைப்‌ பிடித்தவ 
னாய்‌ முனனின்று அவளைப்‌ போக விடாது தடுத்‌ 
தான்‌ (கலி, 7161-39). 


தாமப்பல்கண்ணனார்‌ - புலவர்‌. பலகண்ணனார்‌ 
என்பது இவாதம்‌ இயறபெயராகலாம மாலை 
என்னும்‌ பொருளையுடைய *தாமம' எனற சொல்‌ 
இவா பெயரில்‌ முனனோட்டாக அமைநது வழங்‌ 
இய காரணம்‌ விளங்கவில்லை, *காஞ்சிபுரத்தி 
னருகில்‌ தாமல எனறு ஒரூ உள்ளது, எனறு இவா 
தொடர்பாக உ.வே சா, குறிப்பிடுவதனால்‌, இவர்‌ 
அவ்வூரினராகலாமென றும்‌ இவர்‌ பெயர்‌ தாமறபல 
கண்ணனாராய இருநது தாமபபல்‌ கண்ணனா 
ரெனத்‌ திரிந்திருக்கலாமென்றும அவர்‌ கருதுவா 
போலும்‌. இவரை அவ்வூரினராகவும்‌ தாமற்‌ பல 
கண்ணனார்‌ என்னும்‌ பெயரினரா கவும்‌ அறுதியிட்‌ 
டுரைப்பர்‌ ஒளவை. து. இடைக்‌ காலத்தே அவ்வூர்‌ 
தாமர்‌என்று வழங்கியதைக்‌ காட்டி இவா பெயரும்‌ 
தாமர்ப்பல்‌ கண்ணனாரென இருந்தே ஏடெழுது 
வோரால்‌ தாமற்பல்‌ கண்ணனார்‌ எனறு மாறியது 
என்றும்‌ குறிப்பர்‌ அவர்‌. இப்புலவர்‌ அந்தணர்‌; 
சோழ வேந்தரொடு நெருங்கிய தொடர்புடைய 
வர்‌. ஒருகால்‌ சோழன்‌ நலங்கிள்ளியின தம்பி 
மாகிய மாவளத்தானொடு இவர்‌ வடடாடியிருககை 
யில்‌, விளையாட்டாகக்‌ கவற்றினைக கையால 
மறைத்தாராக, அதறகு வெகுண்ட அவன பொறு 
மையின்‌ றித தனகையிலிருநத வடடினால இவரை 
எறிநதான்‌. அதனை இவரும்‌ பொறாதவராய 
உடனே, 'பருந்திற்குத தபபித்‌ தன்னையடைந்த 
புறாவின்‌ அழிவிற்கு அஞ்சித்‌ தன்‌ அழிவிறகு அஞ்‌ 
சாது துலாககோலின்‌ தட்டினுள்‌ புகுநத வலியோன 
மரபினனே! பகைவரை வென்ற மாறுபாடு மிக்க 
செல்வத்தையுடைய தேர்வண கிள்ளிககுத்‌ தம்பியே! 
மறவர்க்குத்‌ தலைவனே! கைவணமையுடைய தோன்‌ 
றலே! நின்‌ பிறபபின்கண்‌ ஐயமுடையேன. நின 
முன்னோர்‌ யாவரும்‌ பார்ப்பனர்‌ வெறுககத்‌ தகக 
வற்றைச்‌ செய்யா. நின செய்கை நினககுத தகுதி 
யுடையதோ?” என்று, அவனே வெறுககததகக கடு 


இபபொழுதே வருவர்‌! - 


தவற்றிறகாகத்‌ தலை கவிழநதான, அது கண்டு 
இவரும்‌ தமது பிழையையுணர்நதார்‌. பொறுத்தற்‌ 
குரிய அப்பிழையையும்‌ பொறுத்துத தானே தவறு 
செயதவன்‌ போல்‌ தலை கவிழநதிருநத அவனது 
பொறுமையை வியநத இவா, அப பொறுமையை. 
அவனுடைய குடிப்பணபாகக கொணடு அவனை 
வாழத்திப பாடினார்‌ (புறம, 48), 


தாமம்‌ - மாலை. “இருமருதமுன்‌ றுறைககண்‌ சோந்த 


நீரில புனலாடி அனுபவிபபார்‌ தாமத்தை - மாலை 
களை - வாங்கித தலையிலே புனையும வையை 
யாய' எனப்‌ புலவர்‌ வையையை விளிததுப புகழ்தல்‌ 
(பரி, 7:83,84). 


தாமரை - நீர்பபூ வகைகளுள ஒன்று. பாணன, தழலின்‌ 


கண்‌ ஆகசுபபட்ட, பொன்னால்‌ செய்யப்பட்ட 
தாமரையாகிய வெள்ளி நாரால்‌ தொடுக்கப்‌ பெற்ற 
பூவினைப பெறுவான (பறம, 11,15-18). பாணா, 
பொன்னாலாகிய தாமரைய பூவினைப்‌ பெறறுச 
சூடுவார்‌ (புறம, 12.1) சேறறில வளரும தாமரை 
யின நூற்றிதழையுடைய மலரினது வரிசையைக 
கணடாற்‌ போனறு வேறறுமையிலலாத குடியின 
கண பிறநது வீறறிருந்த வேநதரை எணணுங 
காலை அவருள புகழும்‌ பாடடும்‌ உடையோர்‌ 
சிலரே (பறம. 87:1-8), வேலிபபுறதது நினறு 
வேண்டிய மாககட்கு அறத்தைக்‌ சரத அகததுள 
ளோர்‌ பறிததெறிந்த கருபபஙகழி வாவியிலுளள- 
தாமரையின பொலிநத பூசசிதையுமாறு லீழநதது 
(புறம, 28:11-13), எரியால ஆககபபடட தகடாகச 
செயத தாமரையுடனே பொனமாலையினையும 
சூடிய பாண்‌ சுற்றம்‌, நலஙகிளளியின நாண 
மகிழிருககையைச சூழநஇருநதது (புறம 291-5), 
“பாணனே, நீ கிள்ளி வளவனிடததுச செலவை 
யாயின அவன நெடுவாயிலீனகண காலம பார்தது 
நிறறல இல்லை நீ அவனைக கண்ட பினபு பூவின 
கண ஆடும்‌ வண்டு ஊதாத பொன்னாலாகிய 
தாமரையைச்‌ சூடாதொழிதல்‌ அநநெடுவாயிலில 
திறறலினும இலலை, எனறு பாணன ஆறறுப 
படுததபபெறறான (புறம. 6916-21). பகைவரது 
யானையினுடைய பட்டததின்‌ பொனனைக 
கொண்டு வாடாத தாமரையைச செயது பாணரது 
சென்னி பொலியுமபடி சூட்டும பெரியோன்‌ மரபி 
லுள்ளவன்‌ திருமுடிக்காரி (புறம. 186: 1-4). 
பாணன சூடிய பசுமபொனனால செய்யப்பட்ட 
தாமரை, விறலி அணீநத பொனனரி மாலையுடனே 
விளககுமுறறது (புறம. 141:1.2), *அரும்பற வளவிய 


தாமரை 


இதழ்‌ மலர்ந்த தாமரையையுடைய பொய்கையும்‌ 
இயும்‌ ஒரு தன்மைய என்று கணவன்‌ இறந்தபோது 
தீப்பாயும்‌ பெருங்கோப்பெண்டு கூறினாள்‌ (புறம்‌. 
246:13-15). “சீறூர்‌ மன்னன்‌, நெருநல்‌ வேந்தன்‌ 
பொருட்டுப்‌ போர்த்‌ தொழிலை மேற்கொண்டான்‌; 
நாளை வினைமுடித்து வந்து நின்‌ பாடினி 
பொன்னரிமாலை அணிந்து மெ நினக்கு வாடாத* 
தாமரையைச்‌ சூட்டுவான்‌' என்று புலவர்‌ பாண 
னிடம்‌ கூறினார்‌ (புறம்‌. 219:12-15). தலைவனொரு 
வன்‌, பொன்னரிமாலை பெறற்குரிய பாடினிக்கும்‌ 
பொன்னாற்‌ செய்த தாமரைப்‌ பூவினைப்‌ பெறும்‌ 
பாணனுக்கும்‌ வேண்டுவன நல்கினான்‌ (புறம்‌. 361: 
17-72), பாணன்‌ தன்‌ சென்னியின்கண்‌ நீர்நிலையிற்‌ 
பூவாத எரிபோலும்‌ பெரிய தாமரையைச்‌ சூடி 
னான்‌ (புறம்‌. 364:2,3). வயலிடையே பூத்த சிவந்த 
இதழ்களையுடைய தாமரை, அந்தணர்‌ அறத்தை 
விரும்பி வளர்த்த தீப்போல விளங்கும்‌ (புறம்‌. 397: 
39-21). நீர்‌ நிலை தோறும்‌ நெருப்புப்‌ போன்ற 
தாமரை, ஆம்‌ பலோடு மலர்ந்தது (பதி. 19:19,20). 
நெருப்புப்‌ போலும்‌ பூவினையுடையது தாமரை 
(பதி. 23:23). கடல்‌ பிறக்கோட்டிய செங்குட்டுவன்‌ 
பசிய பொன்னாற்‌ செய்த தாமரையைப்‌ பாணர்க்‌ 
குச்‌ சூட்டினான்‌ (பதி, 48:1), மெல்லியல்‌ மகளிர்‌ 
அசைந்துசென்று மருதநிலத்தேயுள்ள வளவிய இதழ்‌ 
களையுடைய தாமரைப்‌ பூக்களை நெய்தற்‌ பூக்க 
ளோடு கொய்தனர்‌ (பதி. 7௪:4,5), வண்டினம்‌, முள்‌ 
மிக்க தாளையுடைய தாமரையிலே இராப்பொழு 
தில்‌ துயில்‌ கொண்டு வைகறையில்‌ நெய்தற்பூவை 
ஊதும்‌ (முரு. 73-76), தருமாலுடைய திருவுந்தித்‌ 
தாமரை ஊழிகடோறும்‌ படைத்தற்றொழிலில்‌ 
வருத்தமில்லாத ஒருவனை (பிரம்மன்‌) பெற்றது 
(முரு. 164,165). கரிகாலன்‌, நெருப்புத்‌ தழைத்தா 
லொத்ததும்‌ ஒருவன்‌ செய்ததன்றித்‌ தனக்கென 
இதழில்லாததுமாகிய தாமரையை (பொற்றா 
மரைமை) பாணனது மயிர்‌ பொலியும்படி சூட்டி 
னான்‌ (பொரு. 159,160). நீருண்‌ துறையிடத்தே 
நின்றதும்‌ முலையையொத்த பெருமுகை நெகிழ்ந்து 
அழகிய முகம்‌ போல மலர்ந்ததுமாகிய தாமரை 
யிடத்துச்‌ சிவந்த இதழ்‌ சூழ்ந்த பீடத்திலே தும்பி 
தன்‌ இன்றுணையைத்‌ தழுவித்‌ துயில்‌ கொள்ளும்‌ 
(சிறு. 70-76). கயல்மீனை மூழ்கி யெடுக்கும்‌ சிச்சிலிப்‌ 
பறவையின்‌ உகிர்‌ கிழித்த வடுவுடைய பசிய 
இலையினையும்‌ முள்ளினை யுடைத்தாகிய தண்‌ 
டினை யுடையதுமாகிய தாமரையின்‌ அரும்பு 
விரிந்த நாட்காலத்தின்‌ பூவில்‌ தேனை நுகர்கின்ற 
வண்டினம்‌, திங்களைச்‌ சேரும்‌ கரும்பாம்பை 
யொப்பத்‌ தோன்றும்‌ (சிறு. 181-185). முள்ளைத்‌ 
தண்டிலே யுடைய தாமரையின்‌ புறவிதழை யொக்‌ 


286 


தாமரை 


கும்‌ செவியினை யுடையது குறுமுயல்‌ (பெரு, 114, 
115). நான்முகனைப்‌ பெற்ற திருமாலின்‌ திருவுந்‌ 
தியாகிய பல இதழையுடைய தாமரையின்‌ பொகுட்‌ 
டினைப்‌ போல மூதூர்‌, அழகு விளங்கத்‌ தோன்றி 
யது (பெரு, 402-404,411). தொண்டைமான்‌ இளந்‌ 
திரையன்‌, வண்டுகள்‌ ஒலியாத, நெருப்பிடத்தே 
விளங்கின பொன்னாலாகிய தாமரையைப்‌ பாண 
ரது மயிர்‌ அழகு பெறும்படி சூட்டினான்‌ (பெரு.481, 
482). “பொருநர்க்குப்‌ பொன்னாற்‌ செய்த தாமரை 
யின்‌ பூவினைச்‌ சூட்டும்‌ கோவே' என்று தலை 
யாலங்கானத்துச்‌ செருவென்ற நெடுஞ்செழியன்‌ 
விளிக்கப்பெற்றான்‌ (மது. 99-105), இலைக்கு 
மேலே தாள்களையுடைய சுடர்த்‌ தாமரைகள்‌ 
நிறையப்‌ பெற்றது பொய்கை (மது. 248,249,253). 
இளம்பெண்டிர்‌, தாது சேர்ந்த தாமரைப்‌ பூவைப்‌ 
பிடித்தாற்‌ போலச்‌ சிறுபிள்ளைகளை எடுத்துச்‌ 
செல்லுவர்‌ (மது, 461-463). குளத்திலே நெருங்கப்‌ 
பெற்ற, தெய்வங்களுக்குரிய, நெருப்புப்‌ போலும்‌ 
இதழ்களையுடைய தாமரையின்‌ தாது பொருந்திய 
பெரும்பூவினையொக்கும்‌ முகத்தினை யுடையவர்‌ 
மகளிர்‌ (மது. 710-712). தலைவியும்‌ தோழியும்‌ 
பறித்துக்‌ குவித்த மலர்களுள்‌ முள்‌ பொருந்திய 
தாளையுடைய தாமரையும்‌ ஒன்றாகும்‌ (குறி. 80). 
கூத்தர்‌ தலைவன்‌ பொன்னாலாகிய தாமரையைச்‌ 
சூடினான்‌ (மலை. 568,569). தீப்போலும்‌ தாமரைப்‌ 
பூக்களையுடையது நீர்‌ மிக்க வயல்‌ (அகம்‌. 
6:16). பழைய நீரில்‌ தழைத்த தாமரையின்‌ பூந்தா 
தாகிய அல்லியின்‌ அடுத்த இதழினையொத்த 
அங்கையினையுடையவன்‌ புதல்வன்‌ (அகம்‌. 16:1-4). 
வண்டுகள்‌ உள்ளிருந்து ஊதும்‌ தாமரையின்‌ 
குளிர்ந்த மலரை எருமை தின்னும்‌ (அகம்‌. 46:5,6). 
எருமை, தாமரையைத்‌ தின்று வெறுக்குமாயின்‌ 
பலாவின்‌ நிழற்கண்ணே தங்கும்‌ (அகம்‌. 97:15,16). 
தளைத்தெரிந்தாற்‌ போலும்‌ தாமரைப்‌ பூக்களை 
உடையது பழனம்‌ (அகம்‌. 106:1). நெல்லரிவோர்‌, 
நெருப்புக்‌ கப்பு விட்டெரிவது போன்ற தாமரைப்‌ 
பூக்களின்‌ இடையிடையே செந்நெற்றாளை அரிந்து 
அரியாகப்‌ போட்டனர்‌ (அகம்‌. 116:1,2). நிலம்‌ 
பிளக்குமாறு இறங்கிய வேரில்‌ கிழங்கினையும்‌ 
மூங்கிலைக்‌ கண்டாற்‌ போன்ற துளையுடைய 
தண்டினையும்‌ களிற்றுச்‌ செவி போன்ற இலை 
யினையும்‌ கழுமரம்‌ உயர்ந்து நின்றாற்‌ போன்ற 
மொட்டுக்களின்‌ இடையிடையே முறுவலையுடைய 
மூகம்‌ போலப்‌ பூத்த பல மலர்களையும்‌ உடையது 
தாமரை (அகம்‌. 276:1-7). நீரில்‌ தழைத்த தாமரை 
யின்‌ அகன்ற இலை, காற்று அடிக்குந்தோறும்‌ 
யானையின்‌ காது போல அசையும்‌ (அகம்‌. 186:2-6). 
சேவலங்கொடியோன்‌ (முருகன்‌), தாமரையைப்‌ 


தாமரை 


போனற அழகிய செம்மையாகிய திருவடியை யுடை 
யவன்‌ (குறு, ௪,வா.7,5). நாரை கவர்நது கொள்ள 
அதன்‌ வாயினின்றும்‌ தப்பு நீருள்‌ குளித்த கெண்டை 
மீன்‌, அயலதாகிய நிறம்பொருநதிய தாமரையின்‌ 
வெள்ளிய அரும்பை வெருவும்‌ (குது. 187:1,8). ஆழமா 
கிய நீரில்‌ வளர்ந்த தாமரைப்‌ பூந்தாதைப்‌ போன்ற 
தேமற்‌ புள்ளிகளையுடையவள்‌ தலைவி (குறு, 800: 
3,4). பனிக்காலத்தில்‌, ஞாயிறு மறையக்‌ கூம்பி 
அழகாக வெயிலை உட்பொதிந்த தாமரையின 
உள்ளிடத்தைப்‌ போன்ற ஏறுவெம்மையினள்‌ 
எனத்‌ தலைவன்‌ தலைலியின இயல்பினை வியந்‌ 
தான்‌ (குறு. 376:8-6). வண்டு தாமரையின்‌ 
தண்ணிய தாதினை ஊதிச்‌ சந்தன மரத்தின்‌ ௨௪9 
யில்‌ தேனைத்‌ தொடுககும்‌ (நற்‌. 1:8,4). எருமை, 
வயலில படர்ந்த தரமரையைத தினறு வெறுத்து 
அயலதாகிய மணறகுன்றில துஞ்சும்‌ (நற்‌. 280:1-4). 
கோமகள்‌ சினங்கொண்டவிடததுத்‌ தோழியர்‌ 
கூட்டம்‌ கைதொழுது இறைஞூனாற்‌ போலக்‌ 
காற்று மோதுதலானே ச விநத அம்பல்‌, 
தாமரையை இறைஞ்சும்‌ (நற்‌. 300.1-4) விளக்கைப்‌ 
போன்ற ஒளி விடுகின்ற மலர்பொருந்திய தாமரை 
யினுடைய களிற்றியானைச்‌ செவி போன்ற பசிய 
இலை அலைபடுமாறு வாளைமீன்‌ நீரில்‌ பாயும்‌ 
(நற 310:1-4). பொயகையில தாமரை அரும்பும்‌ 
(ஐங்‌. 6:4), நூறு இதழகளையுடைய தாமரையி 
லுள்ள தும்பியின்‌ சினைகளை வேழம்‌ (வேழக்‌ 
கரும்பு) துடைக்கும்‌ (ஐங, 20:1-5), அணையை 
உடைத்துப்‌ புதுப்புனல பாய்நததெனக்‌ கலங்கிக்‌ 
கழனியிடததே தாமரை மலர்ந்தது (ஐங்‌. ₹௪:2,2), 
விடியற்காலையில ஆம்பல்‌ மலர்‌ தாமரை போல 
மலரும்‌ (ஐங்‌. 68:1,8). கழனியில்‌ தாமரை மலர்ந்‌ 
தது (ஐங்‌. 94:4). போதலிழந்த தாமரை போனற 
வன்‌ புதல்வன்‌ (ஐங்‌. 424:8,4). தாமரையையுடையது 
பொய்கை (சலி, 5:24). “நீ எமமொடு வருவை 
யாயின்‌ நினது சிறடிகள்‌ அங்குள்ள கல்லைத்‌ 
தீண்டித்‌ தாமரைப்‌ பூவினது அல்லியைச்‌ சேர்நத 
அழகிய இதழ்கள்‌ அரககல தோயந்தன போலக்‌ 
கறுக்குமலலவோ” எனத்‌ தலைவன, உடன்‌ வரு 
வேன்‌ எனக்‌ கூறும்‌ தலைவியிடம உரைத்தான 
(சலி, 13'10-13). குளம்‌ அழகு பெறுதற்குக காரண 
மான தாமரையின்‌ பசிய அரும்பினையொககும்‌ 
இளமுலை (கலி, 22:75, ௪). தாமரை போ லும்‌ கண்‌ 
கள்‌ (கலி, 59:2). தலைவன, தாமரைக்‌ கண்ணியை 
யுடையவன (கலி, ௧2:7). முறுக்கு அவிழநததும்‌ 
அரும்புகள்‌ நீருக்கு மேலே ஓஙனெ பசிய இலை 

னை யுடையதுமாகிய தாமரையின வளர்ந்த 
வளையத்தை யொக்கும்‌ தொடியினை யுடையவள்‌ 
தலைவி (சலி, 59:1,8). திருமண நாளிலே அந்தணன்‌ 


287 


தாமரை 


தன்‌ மடந்தையோடு கூடித்‌ யை வலம்‌ வருவான்‌ 
போல அன்னம்‌ தன பெடையோடு கூடிபபொயகை 
யிடத்தேயுள்ள தாமரையின து புதிதாக முறுக்கு 
நெழிந்த தாது சூழ்ந்த தனி மலரை வலம்‌ வரும்‌ 
(கலி. 69:1-7). துனி மிக்க தலைவியின சீறடியில்‌ 
தலைவன்‌ வணங்கி அளி செய்ய அதனால்‌ சிறிது 
மகிழ்பவள்‌ முகம்‌ போல, பசிய இலைக்குள்ளே 
நினற தாமரையின்‌ தனித்த மலர்‌ அலர்நதது (கலி. 
71:8-8). கிளி பாலை உண்ணுதலைக்‌ கணடு 
மகிழ்த்து முத்தங்கொள்பவள்‌ முகம போலக குளத 
தின்‌ நடுவே நின்ற தாமரையின சமழுகனெற 
முகை குளககரையில்‌ நினற மாலின மாங்குலை 
ஆம்பல்‌ மலரை முதலில தீணடிப பின்னா தன 
னைத்‌ தீண்ட மலரும்‌ (கலி, 72 4-8). நீருணணுந 
துறை அழகு பெறும்படி பகன்றைப பூவைச்‌ 
சேருமபடி வளர்நதிருநத பசிய இலையினையுடைய 
தாமரை முகை, நறுங்கள்‌ உணபவன முகம்‌ போல 
மலர்நதது (கலி, 72:1-8). பொயகைப வில 
தேனருந்திய வண்டு, கழி நெயதலின மசுரநதததை 
யுண்டு பினனர்‌ வயலிடததுள்ளதும சேபபங 
கிழஙகால்‌ செய்து வைததது போல பூத்துக டப 
பதுமாகிய தாமரை மலரின இதழகளுககு நடுவே 
யுளள கொட்டையாகிய தன வாழிடம நோக்கி 
மீண்டு வநதடையும்‌ (சனி, 74:14). தமமிற சேர்நது 
ஒத்த இரணடு முகைகளுககு நடுவே நினறு 
வேறொரு பூச்சிறிதும அருகே சேர்தலின்றி மலாநத 
தாமரையின தனிதத மலர்‌, தலைவன பிரிவுககாக 
முகங்கவிழ்நது அழுகின்ற தலைவியின சணணீர்‌ 
முலைமேல்‌ வீழநது சிநதுவது போலப்‌ பறவை 
சுள்‌ வநது தாகக (அததனிதத மலர்‌) சாயநது 
வளைநது தான்‌ இதழகளுசுகுள்ளே உள்ள 
நீரை முகைகளின்‌ மேலே சிநதியது (கலி. 77,1-7) 
துமபிகள்‌, பழனத்திலுளள பசிய இலைகளை 
யுடைய தாமரையினது காடசிககினிய மலரை 
ஆரவாரித்துச்‌ சென்று ஊதின (கலி. 78:1,2). செந்‌ 
நெலலிடையே பூதததும முளளை அரையிலே 
யுடையதுமாகிய தாமரையின இதழை யுறும்படி 
பறவைகள்‌ நெற்கதிரொனறைச சாயகக, அப 
பூவிலே திடநது விளங்கின அவவொரு கதிர, 
அரங்கின்‌ மேல ஆடுவாளது நுதலிலே செருகி 
வைத்த வயநதகம எனனும்‌ அணி போல தோன 
றும (கலி, 79 1-5), நீரிலே அசைகசினற, பொலி 
வினையுடைய தாமரைப பூவினைத தலைவன்‌ 
தலைவிககுத்‌ தநதான (சலி. 12:12). திருமாலின 
கண்கள்‌, தாமரையலர்‌ இரணடைப பிணைததாற் 
போன்று விளங்கும்‌ (பரி. 3.55), “வாயமொழி 
மகனோடு (பிரமனோடு) உநதிககண மலர்நத 
பொகுட்டுத தாமரையை யுடையவனாதிய நினது 


தாமரைப்பூ 


சககரமே உலூறகு நிழலாகும' எனறு திருமாலை 
அடியார்‌ போறறுவா (பரி. 998,094). “நின உநதி 
யில தோன்றிய நிரைதத இதழகளையுடைய 
தாமரை மலரை யொதத கணகளை உடையை 
யாய அளததறகரியை” எனத திருமால போற்றப்‌ 
பெறுவர்‌ (பரி, 460,861). செவவேளை யீன்ற 
தாமரையின இணருதிரப பெறாதது வற்றாத 
பொய்கை (பரி. 8,13-15). பைஞ்சுனையிற பாயந 
தாடும்‌ பாவையரின முகமாகிய தாமரை மலரும்‌ 
தாள்களாகிய தாமரை மலரும்‌ தோளாகிய பொற 
குளததில மலர்ந்த கையாகிய தாமரை மலரும்‌ 
கொங்கையாகிய முனைகளும்‌ ஆகிய இத்தாமரை 
கள்‌ எலலாம்‌ சுனையிற பூத்த தாமரைகளோடு 
சிறிதும்‌ காட்சி வேறுபாடு உறாது விளங்கின 
(பரி, 8:112-117). (4) திருமாலின்‌ திருவடியும கையும்‌ 
கணகளும்‌ திருவாயும்‌ இலைப்‌ பரபபினினறும்‌ 
உயாநது மலர்ந்த வளவிய இதழகளையுடைய 
தாமரையை ஒபபனவாகும்‌ (பரி, 18:50,51). செவ்‌ 
வேளின திருவடி தாமரை போன்றது (பரி, 21:9). 


தாமரைப்பூ - தாமரைமலர்‌. தூய மலராய தாமரைப்‌ 
பூவிடததே கரிய இதழ்களையுடைய குவளை மலர்‌ 
இரணடினைப்‌ பிணைதது வைத்தாற்‌ போனறு 
திருமுகத்திடததே அலமரும்‌ மழைக கண்களை 
யுடையவள்‌ தலைவி (அகம்‌, 3611-4). வேதமாகிய 
நீரோடையில மலர்நத தாமரைப்‌ பூவினுள்‌ பிறந 
தவன நான்முகன (பரி, 3:12,13), தண்ணிய நறிய 
தாமரைப்‌ பூககளின இடையிடையே உள்ள அன்ற 
லரும இதழகளையுடைய போதுகளின வாயி 
டததே தேன பருகும்‌ பொருட்டு வணடினங்கள்‌ 
ஆரத்தன (பரி இ, 1:10,11). மாயோனின உந்தி 
யில்‌ மலாநத தாமரைப்‌ பூவினையொக்கும்‌ கூடல்‌ 
நகா; அபபூவின்‌ அக இதழ்களை ஒப்பன தெருக்‌ 
கள; அவவிதழகளின நடுவே அமைநதுள்ள 
பொகுட்டை யொககும்‌ வேநதனது அரண்மனை; 
அபபூவின்‌ தாது போனறவர்‌ தமிழககுடி மககள்‌; 
அததாதினை உணணவரும்‌ வணடினைப போனற 
வர்‌ இரவலா (பரி இ, 7:1-6), 


தாமரைப்‌ பொய்கை - தாமரை மலர்களையுடைய 
பொய்கை, 'லா இராப்‌ பொழுதில தாமரைபபொய 
கையில - தாமரை மலாகளையுடைய பொய்கை 
யில - நீரால நீக்கப்பட்ட மலர்‌, அவ்விரா ககாலம 
முழுவதும்‌ வாடாமற கிடநதாற போல நீ பிரிவை 
யாயின ஓர்‌ இராககாலம்‌ முழுவதும்‌ தலைவி 
உயிர கொணடு வாழவாளோ” எனறு தோழி 
தலைவனிடம கூறினாள (கலி. 5:14,18). 

தாமரை மலர்‌ 


* தாமரைபபூ. யானைகள்‌ பூவோடு 


288 


தாமரையிறை - தாமரையில்‌ வீற்றிருக்கும்‌ 


தாய்‌ - 


தாய்‌ 


கூடிய நீரை மேலே சொரிய எக்காலமும்‌ முறுககு 
நெகிழ்தத தாமரை மலரின - தாமரைபபூலின்‌ - 
அழகையுடைய அலலியிலே திருமகள்‌ வீறுபெற்று 
விருமபியிருநதாள்‌ (கலி, 44:8-7), 


இறைவன்‌ 
(நானமுகன்‌). தயையொதத மலராகிய தாமரை 
யிறையால்‌ - தாமரையில்‌ வீறறிருக்கும்‌ இறைவ 
னால (நானமுகனால்‌) - வீழ்ததப்பட்ட ஆகாய 
கங்கையைச்‌ சிவபெருமான தன்‌ விரிசடையில்‌ 
தாங்கினான்‌ (பரி. 9:4-7). 


தாமாஇருவர்‌ - தாவும்‌ குதிரை வயிற்றில்‌ தோன்றிய 


இருவர்‌ (அச்சுவனிதேவா). தாமாஇருவர்‌ - அச்சு 
வனிதேவர்‌ - முதலானோர்‌ திருமாலிடமிருந்து 
தோன்‌ றியவராக வேதம்‌ கூறும்‌ (பரி. 3:8). 


தாமான்‌ தோன்றிக்கோன்‌ - குறுநில மன்னன்‌. தாமான்‌ 


என்பது இவன்‌ இயறபெயர்‌. தோனறிககோன 
எனபதனால இவன தோன்றி மலை மன்னன்‌ 
என்‌ பது புலனாம. இவனை, அறவர்‌ அறவனாகவும 
மறவா மறவனாகவும்‌ மள்ளர்‌ மளளனாகவும 
தொலலோர்‌ மருகனாகவும குறிப்பிட்டுப்‌ பாடுவர்‌. 
ஐயூர்‌ முடவனார்‌ (புறம்‌. 399). அம்முடவனார்‌, 
தம்‌ ஊாதியிழுததறகு வலியதொரு பகட்டினைத்‌ 
தன்னிடதது வேண்டுமுன்னே அவரது குறிப்பை 
யுணாநது இவன்‌ பல பகடுகளின்‌ நிரையை ஊாதி 
களோடே அவர்ககு நல்கனான. அவற்றைப்‌ 
பெற்றுககொண்டு மீளும்‌ நிலையில்‌ பரிசில்‌ விடை 
யாகக கிணைஞன கூறறில்‌ அவர்‌ இவனைப்‌ பாடிய 
பாடல்‌ புறநானுற்றில்‌ (399) இடம்‌ பெறறுள்ளது. 


தாமோதரனார்‌ - புலவர்‌, இவர்‌ பாடியதாகக்‌ குறுந 


தொகையில ஒரு பாடல்‌ (92) உள்ளது. காம 
நோயினை ஆற்றாத தலைவி மாலைப்பொழுதில 
பிள்ளைகளுககு இரைகொணடு மீளும்‌ பறவை 
களைக்‌ கண்டு நெஞ்சழிநது காமமமிகக கழிபடா 
கிளவியாகப்‌ பேசுவதை இவர்‌ அழகுறப பாடி 
யுள்ளார்‌. அந்நிலையில தனது இரங்கத்தகக உணர்‌ 
வினை அப்பறவைகளின்‌ மேலேறறிக குறிப்பிடும 
அவளது மாலை மயககததை இவரது பாடல நனகு 
புலப்படுததும. 


அன்னை, *தாயில்லாத உண்ணாத 
குழந்தையைப்போல ஒழியாது கூவும்‌ நினஎனச்‌ 
சினபபித்தவருடைய நாடு' எனறு பரணா உருவப 
பஃறேரிளஞ்சேட்‌ செனனியின வீரத்தினைப்‌ 
புகழவர்‌ (பறம. 4:18,19). “நினனனைப பெறறோ 
ராகிய நின்‌ தந்தையும்‌ தாயும்‌ வாழவாராக' எனறு 


J 


தாய்‌ 


நாஞ்சில வள்ளுவனை ஒருசிறைப்‌ பெரியனார்‌ 
வாழ்ததுவா (புறம்‌, 137:14,15). ஒருவயிறறுப பிறந்‌ 
தோருள்ளும்‌ கல்வி மேமபாட்டால தாயும மனம 
வேறுபடுவாள்‌ (புறம்‌, 183. 8,4). “நறுமணப்‌ பொருள்‌ 
களைத துறந்தமையால நறுமணம்‌ கமழாத நரைத்த 
தலையையுடைய சிறுவா தாயே, பெருங்குடிப 
பெண்டே, போர்ககளததில்‌ வாளினமேல வீழநது 
கிடந்த நின மகன்குறித்து வேந்தரும ஒனறு கூடி 
அனபால்‌ வருந்துதலை நீயே பாாபபாயாக” எனறு 
கழாத்தலையார்‌ கணடார்‌ தாயககுக்‌ கூறிய 
நிலையில்‌ பாடியுள்ளாா, (புறம்‌. 270). பேரச்‌ 
களததில வெட்டுண்டு சிதைந்து வேறுபடடுக்‌ 
கடந்த தன்‌ மகனைக கண்ட தாயின்‌ வறறிய 
மூலைகள்‌, அன்பு மிகுதலின்‌ மீணடும பாலூறிச 
சுரநதன (புறம. 295:8-8) “மகளின்‌ அழகினை 
வளர்ததலால உண்டாகிய மகிழ்சசியோடு ஊரக 
குப்‌ பகைனயயும்‌ வளர்ததிருநத பணபிலலாத 
தாய்‌, ஒருதலையாக அறபபணபில்லாதவள்‌" என று 
மகட்கொடை மறுத்தலால நேரும அழிவு குறிததும 
அவ்வழிவுககுக்‌ காரணமான தலைவியின அழகினை 
வளர்தத அன்னையின பண்பு குறித்தும்‌ புலவர்‌ 
வருந்திப்‌ பாடுவர்‌ (புறம, 356:10-12), ஈன்ற தாய” 
தலைவிக்கு *இனியும்‌ சிறிது பாலுளது உண்சு 
எனறு வள்ளத்தை வாயில்‌ வைத்து ஊட்டுவள்‌ 
(புறம, ஏ46:1,2). ('குவளையுணகண ணாளாகிய தலை 
வியைத்‌ தாய்‌ பெறாதிருபபின ஊர்ப்பெருந்துறைக்‌ 
கண்‌ நின்ற மரங்கள்‌, பகைவர்‌ யானைகளைப்‌ 
பிணித்தலின ஏற்படும்‌ வருத்தததைப பெறா திருந 
இருககும்‌” எனறு மகட்கொடை மறுத்தலால ஏற 
படும்‌ அழிவு குறித்துப்‌ புலவா வருநதுவர்‌ (புறம்‌, 
248:6-10). சீறூர்த்‌ தலைவனொருவன, தாயினும்‌ 
பெரிய அனபுடையவனாய இரவலர்ககு வேண்டு 
வன நல்கும்‌ தன்மையன (பறம. 31:6), *குற்றமில 
லாத தாயிடத்துப்‌ பாலுணண ஓடிவரும்‌ குழந்தை 
போல நினனிடத்துப்‌ பெறலாகும பரிசின்மேல 
ஆசைவைதது வநதனன' எனக கிணைப 
பொருநன ஓயமான வில்லியாதனிடம்‌ உரைததான்‌ 
(புறம்‌. 379'14,15) மேகம்‌ பெயயாமற பொய்ப்‌ 
பினும்‌ தனனைச சராநதார்‌ வயிறு பசி மிகுமபடி 
ஈயாமல்‌ நிறையக கொடுப்பன்‌; அவனைப்‌ பெற்ற 
தாயின்‌ வயிறு குறையின்றி விளங்குவதாக' எனறு 
இமையவரம்பன்‌ நெடுஞ்சேரலாதனின்‌ ஈகைத்‌ 
திறன்‌ சுட்டப்பெறும்‌ (பத. 20:28-87). கரிகாலன 
தாயினுடைய வயிற்றில இருநத போதே அரச 
வுரிமையைப்‌ பெற்றான (பொரு, 138), தாயுடைய 
முலையைத தழுவிய குழந்தைபோலக்‌ கடலோடு 
காவிரி கலந்தது (பட்‌, 96, 97). “மாரபிலுள்ள 
அழகிய முலையில்‌ தோனறிய தேமலையும 


289 


தாய்‌ 


மாசிலலாத கற்பினையுமுடைய என்‌ புதலவன 
தாயே, ஏன்று மாயப்‌ பொயமொழிகளை 
வணங்கிக கூறி எம முதுமை நிலையினை இக 
மாதே' எனப்‌ பரததைமைத தலைவனிடம்‌ தலைவி 
கூறினாள்‌ (அகம்‌. 6:12-15). “குறுமகளே, ஏன்‌ மயங்‌ 
கினை; நீயும இவனுக்கு தாயாவாய” எனறு தலைவி 
பரத்தையிடம கூறினாள்‌ (அகம்‌, 16: 18, 13). 
“அருநததி போனறோளாகிய நின்‌ பரத்தை நின 
மகனுககுத தாயாதல்‌ ஒககுமென எணணி யானும்‌ 
அவளைப்‌ பேணினேன' எனறு தலைவி தலை 
வனிடம்‌ கூறினாள (அகம. 16:18,19) “மாயபபரத்‌ 
தனாகிய தலைவனது வாய்மொழியை எமமைப 
போல்நம்பிக்‌ கண்கள்‌ கலஙகித தன தாய ஓமபிய 
ஆய்‌ நலத்தை வேணடாது இழபபவளாகிய வயங 
கிழையாள்‌ யாகொலோ' எனறு பாணனிடம்‌ 
தலைவிவினவினாள்‌ (அகம்‌. 146 7572). *தாயும, என்‌ 
உயி கெடுவதாக எனறு கூறி மணலில்‌ கடநத 
பாவையை எடுத்து “என அருமகளே” என முயங்கி 
அழுவள்‌” எனறு மகட்போகசிய அனனையின 
நிலைமையைக்‌ கண்டார உரைபபா (சம. 165:7- 
33). சுரநெறியைக்‌ கடநது செனற குறுமகளோடு 
விடலையாகிய தனமகனும வரும எனறு அவன 
தாய்‌, புறசசுவரில செமமண பூசி முறறததே 
மணல்‌ பரப்பி மாலைகளைத தொங்க விடடு 
மகிழநது இனிதே கோலஞ்செயதாள்‌ (அசும்‌. 198 1- 
59. தாய முலையினைப பெறாதொழியும்‌ யாடடுக 
குடடியினைப பலியிட வேணடி வேலன வெறி 
யாடினான (௮௪ம. 292;8-5), இரககம இலலாத 
கோவலர்‌, கனறினை அதன தாயிடமிருநது பிரித 
துக்‌ கட்டுவா (அகம. 892 11,18). பூனைககுடடிகள்‌, 
இங்களைச சூழநதுள்ள விணமீனகள போலத தம 
தாயின பின்‌ சூழநது திரிநதன (அசும. 297 13-18). 
தாயின பெருமனையில தமர்‌ பாராடடக காத 
லோடு வளர்நதவள தலைவி (அகம. 5107, 8). 
'வயலைக கொடியே, நீரினைப பெருஞ்சால நிறைய 
முகநது வநது தாயைப்‌ போல நின மூகத்தினைப 
பாரதது வைகலும ஊறறுவாளனறோ; இனி நின்‌ 
னைப்‌ புரபபார்‌ யாரைப்‌ பெறுகுவை” என மகட 
போக்கிய தாய வயலைக கொடியைப பாாததுப 
புலமபினாள்‌ (அகம. 383,6-14). “பெருமனையில்‌ 
என மகளது மடபபததினை யான பாராட்டவும 
தாய தனது தலைமையை அறிநது கடமைகளைச 
செலுத்தவும்‌ திருமணததின வாயிலாகக கொள 
ளாது காட்டின்கண்‌ உடனகொணடு செல்லத 
துணிநதனனே' எனறு மகடபோககிய செவிலி 
வருந்தினாள்‌ (அகம, 897 1-4). *எமமிலலில பெரு 
மொழி கூறிய தலைவன தம்மிலலில்‌ கையும 
காலும்‌ தூககத்தாககும ஆடிபபாவை போலத்‌ 


தாய்‌ 


தன புதலவனது தாயக்கு அவள்‌ விருமபுவனவற 
றைச செயவான” எனக காதற பரததை தலைவி 
யின பாஙகாயினாா கேட்பக்‌ கூறினாள்‌ (குறு. 8). 
பரததையரைத தழுவும்‌ பொருட்டுச்‌ செனற 
தலைவன்‌ மிகக விளககத்தை யுடையவன என்று 
எணணி அவன புதல்வனது தாய அவனை ஏற்றுக்‌ 
கொள்வளாயினும்‌ மனஞசுழல்வாள்‌ (குறு. 45: 
2-5). நல்லான கனறு, தாயை (பசுவை) காண 
விரும்பியது (குறு. 132:4,5). தலைவனைப்‌ பனமுறை 
காண்டலால்‌ வளரும்‌ தனமையுடைய காமம்‌, 
தலைவன பிரிதலின தாய்‌ இலலாத முட்டை போல 
உள்ளததுளளே கிடந்து மெலியும (குறு. 152). 
தலைவன்‌ புதலவனைத தழுவினான; புதலவனது 
தாய்‌, தலைவனது புறததைத்‌ தழுவினாள்‌ (குறு. 
359.5,6). தாய்‌, மாறுபட்டு வருததிய பொழுதும 
குழநதை வாய்விட்டு அனனை3ய எனறமும (குறு. 
397:4,5). *இவளை ஈனற தாய, திண்ணிய தேரை 
யுடைய பொறையனது தொண்டி நகர்‌ போன்ற 
சிறப்பினைப்‌ பெறுவாளாக” என இயறகைப 
புணர்சசி இறுதிக்கண தலைவியை ஆயததோடுங்‌ 
கணட தலைவன கூறினான்‌ (தற்‌. 8:9,10). தலைவி, 
தன தாய்‌ வீட்டைக சைவிட்டுத தலைவனுடன்‌ 
உடன்‌ போசகினை மேறகொணடாள்‌ (தற. 26:3- 
7). கடலைததுழாவிய நாரை, மீனகளைக கூட்டின்‌ 
கண்ணிருந்து தாயைக கூவியழைகன்‌ ற தன்‌ 
பிள்ளைகளுக்கு ஊட்டும்‌ (நற்‌. 91:2-7). “யானும்‌ 
தாயும்‌ (செவிலித்தாயும) தேனோடு கலந்த தீம்‌ 
பாலை ஊட்டவும்‌ உணணாது விமமி அமும்‌ 
தனமையளாயிருந்தவள்‌ இனறு காளையோடு 
அருஞ்சுரததைககடநது சென றனள்‌” எனறு தலைவி 
யின்‌ இளமைச்‌ செவ்வியை நினைநது மகட்‌ 
போககிய நற்றாய்‌ புலம்பினாள்‌ (நற. 179:8-9). 
“ஏம புதல்வீயிடம்‌ பொய்மமொழி கூறி உடன 
கொணடு போன காளையை ஈன்ற தாய எம்மைப்‌ 
போலப்‌ பெரிய நடுககமுற்றுத துன்‌ பததை அடை 
வாளாக' எனறு அனனை மனை மருணடுரைத 
தாள (நற. 293.5-9) “கதன்மகளை நயநதோளாகிய 
தாய யாவராலும்‌ இரங்கத்தககாள்‌; அவள்தான்‌ 
நொந்தழினெற அவலமுடன இனி எனனாகுவளோ” 
என இடைசசுரத்துக காதலரைக கணடோர்‌ 
தலைவியின அன்னை குறித்து வருந்தினார்‌ (இப 
பாடலுககுத தலைவன பாங்கற்குக்‌ கூறியது 
எனறும்‌ துறை வகுககபபட்டுள்ள து) (நற. 324:1-3). 
காநதனைத தீணடி அதன தாதுகள்‌ உதிர பபெற்று 
வேறுபாடடைந்த பசுவினைக கணட கனறு 
அதனைத தன தாயெனறு அறியாமல்‌ மயங்கு ம 
(தற. 359.1-3). நணடு, தன தாய சாவப பிறககும 
(ஐங்‌, 24:1). பொயகையிலுளள யாமையின்‌ இளம்‌ 


290 


, தாய்‌ 


பார்பபுத தன்‌ தாய முகததைப்‌ பார்தது வளரும்‌ 
(ஐங. 44:1,2), “தலைவனுடைய மாட்சிமைபபட்ட 
குணத்தை வண்டுகள்‌ மேறகொண்டனவோ; அன்றி 
அவவண்டின குணததைத்‌ தலைவன்‌ கொண்டன 
னோ; யானும்‌ அறிதிலேன, அவன்‌ புதல்வனது 
தாய அவன்‌ குணமே அத்தகையது எனபதை 
அறியாதவளாய்‌ எமமொடு புலக்கனறாள' எனக்‌ 
காதற்‌ பரத்தை கூறினாள்‌ (ஐங்‌. 90), 'எனமகளை 
வெஞ்சுரத்தில்‌ கொணடு செனற விடலையாகிய 
தலைவனின்‌ தாய, நினைக்குந்தோறும்‌ அழுகினற 
துன பத்தை அடைவாளாக: என நறறாய்‌ புலமபி 
னாள்‌ (ஐ௩. 873), *காளையாகிய தலைவனை ஈன்ற 
தாயிடம, சிலம்புகழி நோன்பினை நும்மனையில 
அயரினும்‌ வதுவை நன்மணத்தை எம மனையிலே 
நிகழததுமாறு நீவிர்‌ கூறின அதனால்‌ ஏதம்‌ 
உண்டோ?” எனறு நறறாய்‌ உறவினரிடம்‌ உரைத்‌ 
தாள்‌ (ஐங்‌. 599). புதலவனைத தழுவிக கிடந்த 
தாயின முதுகினைத்‌ தலைவன்‌ விருபபமுள்ளவ 
னாயத தழுவிக்‌ கடநதான (ஐங்‌. 402:1,2). புதல 
வனை ஈன்ற தாய, விளகனைது செஞ்சுடர்‌ போல 
மனைக்கு விளக்காயினள (ஐ௩. 405). புதல்வனை த்‌ 
தழுவினன்‌ தந்தை; புதலவனது தாயோ அவ்விரு 
வரையும்‌ தழுவினள்‌ (ஐங 409:1,8). “வேந்தன 
போத்‌ தொழிலைக கைவிட்டு அமைதியுறுவானா 
யின்‌, அருநததியினை யொதத தெயவக்‌ கறபினை 
யுடைய புதலவன தாய்‌, விருநதோம்பறறொழிலைப்‌ 
பெறுதற்குமுரியள்‌' எனறு தலைவன வினைமுடி 
யாது பாசறைககண்ணிருநது கூறினான்‌ (தங. 442) 
தலைவனோடு அரிய சுரத்தைக கடநது சென்ற 
மடப்பததையுடையாளுககுத்‌ தாயா.ந்தன மையுடை 
யவள்‌ செவிலி (கலி, 9:10.11). தாழிட்டு அடைத 
தாற்‌ போனற கடுங்காவலையுடைய தாயின்‌ 
முனனே கோடறபூ உகுவதுபோலத்‌ தலைவியின்‌ 
கைவளைகள்‌ கழனறு வீழநதன (கலி. 48:10,11). 
புததேஸலிா கோட்டம்‌ வலஞ்செயவிகதுக கொணடு 
வருதறகுத்‌ தோழியுடன புதல்வனைப போககிய 
தலைவி, அவன்‌ காலம்‌ நீட்டித்து வநத வழிக 
காரண ததை வினவ தோழியும்‌, (இவன தநதையால்‌ 
விரும்பபபட்டவளும்‌ பர த்தைமை தொடஙகுகின ற 
காலத்துளளவளுமாகிய தாயிடத்தே செனறான, 
ஆதலால காலநதாழநதது' எனறு கூறினாள 
(கலி, 82:10,11). மகன வழிமுறைத்‌ தாயிடம்‌ செலல 
அவள்‌ அவனை முயங்கி முத்தினள்‌ (கலி, 82:15-17) 
குழவியைப பாாத்துஇனபுறும்‌ தாய அதுறகு முலை 
சுரநது கொடுச்குமாறு போல மழையானது 
வேணடின காலததுப்‌ பெய்து உலகை அளிததுப 
பாதுகாத்தது (கலி, 99:4,5). மகளி, தாய்‌ அருகே 
நினறு வையையில்‌ தைநநீராடினர்‌ (பரி, 11.91). 


தாயங்கண்ணனார்‌ 


புனலாட்டின்கண்‌ தலைவி தலைவனைப்‌ பின 
தொடரத தாய்‌ அவரது அனபுடைமையை 
அறியாது அவள்‌ தனியே சேறலை விலககுதலால்‌ 
தலைவி அரற்றினாள்‌ (பரி, 11111-1189), 


தாயங்கண்ணனார்‌ - புலவர்‌. *எருக்காட்டூத்‌ தாயங்‌ 
கண்ணனார்‌ காணக. 


தாயங்கண்ணியார்‌ - புலவர்‌. பெண்‌ பாலினர்‌. கண்ணி 
யார்‌ என்னும்‌ இயற்பெயரையுடைய இவர்‌, தாயன 
என்பார்க்கு மகளானதால்‌ தாயங்கணணியார்‌ 
எனறு அழைக்கப்பெற்றார்‌ (ஒளவை. து), தாபத 
நிலைததுறையில்‌ இவா பாடியதொரு பாடல 
புறநானூற்றில்‌ (250) அமைநதுள்ளது. நல்லுணவி 
னால்‌ இரவலரைத்‌ தடுதத வாயிலையும்‌ அவரது 
கணணீரைத்‌ தடுத்த குளிர்ந்த பநதரையுமுடைய 
செலவவளம்‌ மிககதேரா அழகிய மனை தலை 
வனையிழந்து பொலிவழிநது தோனறுவதையும்‌ 
புதலவரையுடைய அமமனையாட்டி கூநதலைக்‌ 
கொயது குறுநதொடிகளை நீக அல்லியரிசி 
உணவோடே கைம்மை நோற்பதையும கணடு 
இவர்‌ அப்பாடலை இரக்கவுணர்வுடன பாடியுள 
ளா, 


தாயம்‌ - 1, அரச உரிமை, பாண்டியன தலையாலங்‌ 
கானத்துச்‌ செருவெனற நெடுஞ்செழியனாற்‌ பிணிப்‌ 
புண்டிருநத யானைககட்சேய மாந்தரஞசேரலிரும்‌ 
பொறை, பொறுததற்கரிய வலிமையால்‌ பகையை 
மதியாது பிறிதொரு சூழசசியால தன தளர்ச்சி 
நீங்கிப்‌ பலரும்‌ மகிழ அரசுகட்டில்‌ எயதிப்‌ பரநத 
தாயத்து - அரச உரிமையோடு - தன்‌ சுற்றததார்‌ 
பலர்க்கு நடுவே உயாநது விளங்கினான்‌ (புறம்‌. 
17:80-28). “என நல்லடியைப பொருந்தி இரந்‌ 
திருபபாராயின்‌ அவர்க்குச்‌ சீரமையுடைய முரசு 
பொருநதிய பழையதாய்‌ வருகினற தாயததை 
யுடைய எனது அரசாட்சியைக்‌ கொடுத்தல்‌ எளிது; 
அவ்வாறனறி என்‌ உள்ளத்தை இகழநத அறி 
வில்லாதவன்‌ இனி, பிழைததுப போதல்‌ அரிது” 
எனறு சோழன்‌ நலங்கிளளி கூறினான்‌ (புறம, 72: 
1-8), குடியின்‌ மூததோரைக கூற்றம்‌ கொண்டு 
சென றதென விதியால்‌ தரப்பட்ட, பழைய வெற்றி 
யால்‌ உண்டாகிய தாயத்தைச சிறுமையுடையோன்‌ 
பெறின்‌ அது சிறப்பில்லாதது; சீரியோன பெறின 
அது நெட்டியின்‌ சுள்ளி போல எளிமையுடைய 
தாகி நன்றாம்‌ தனமையுடையது (பதம, 75:1-10), 
ஒரு நாளும்‌ நீங்காத தாயத்தை வழுவின றி எய்திய 
வன்‌ அதியமான (புறம. 99:7,8). பாணர்‌ முதலி 
யோர்‌ தமமுடையதென ஒரு பொருளை வளைததுக 


291 


தாயர்‌ 


கொள்வாராயின அதனை  எம்முடையதென 
அவரிடத்திருநது மீண்டும கைக்கொள்ளுதலைத்‌ 
தெளியாத பயனபொருநதிய தாயததோடு கூடி 
அவ்வாறே நின்‌ வாழ நாட்கள்‌ அமைவதாகுக? 
என்று ஆய அண்டிரனிடம ஏணிச்சேரி முட 
மோசியரா உரைத்தார்‌ (புறம்‌.£155:16-19). *நுநதை 
யினுடைய தாயததை நிறையப்‌ பெறற புலிகடி 
மாலே' என்று இருங்கோவேள்‌ விளிக்க பெறறான 
(புறம. 802:9,10). “நீ நறபுகழை இவ்வுலகததில்‌ 
நிறுததித தேவருலக த்தினகண்‌ போய பினபும நீ 
ஓழிதத தாயம்‌ அவர்ககுரித்து' எனறு தன மககள 
மேல பேரர்ககெழுநத கோப பெருஞ்சோழனிடம்‌ 
புல்லாற்றூர்‌ எயிறறியனாா உரைததார (புறம்‌, 218: 
9-11). அரசு பழையதாய வருகின்ற தாயததை 
யுடையது (பதி, 44:80;45:9). கரிகாலன தாயி 
னுடைய வயிறறிலிருநத போதே தாயத்தைப 
பெறறான்‌ (பொரு, 132), கரிகாலன, பகைவருடைய 
காவலாகிய வாட்படையை ஓட்டி அவவிடததினின 
றும்‌ போந்து அசசம்‌ பொருநதின தனது தாயததை 
முறையாலே பெறறான (பட்‌. 285.227). 


2. (அரச உரிமையால்‌ பெறற) நாடு. அசனற 
தாயததினையும - நாட்டினையும - சுருஙகிய அறி 
வினையும்‌ உடையராய இரவலாககு இல்லையெனறு 
கூறித தம பெயரை நிறுததாது தமமோடு கொண்டு 
மாண்டோர்‌ சேயாறறு மணலினும பலராவார்‌ 
(மலை. 851-556), 


3. உரிமை, *தணணநதுறைவனாகய தலைவனது 
மார்பை நிலையாகப பெறததகக தாயததை - 
உரிமையை - உடையேமானா லும அது உரியதே 
யாகும' எனறு தலைவி தோழியிடம்‌ கூறினாள்‌ 
(நற்‌. 327.7-9). 


தாயர்‌ - அன்னையர்‌, இளங்கனறுகள்‌ பா லுணணா 


மல உறுகினற வருததத்தைப்‌ பராதத ஆயமகள்‌ 
“கோவலர்‌ பின்னே நினறு செலுததிட, நிரம்ப 
மேய்நத நுமமுடைய தாயர்‌ - அனனையர்‌ - இப்‌ 
பொழுதே வருவா” எனறு உரைததாள்‌ (முலலை. 
12-16). *பொறகலததில்‌ தீமபாலோடு தேன 
சுலநது ஏநதி ஈனாத்‌ தாயா (செவிலியர்‌) ஊட்ட 
வும்‌ உணணாளாதிய என மகள அருநெறியில 
செல்லுதற்கு எஙஙனம்‌ வலலமையுடையள ஆயி 
னளோ' எனறு மகட்போக்கிய அனனை வருநதி 
யுரைத்தாள்‌ (அகம்‌. 105:4-6), “என்‌ மகள்‌ தனனை 
யொதத தோழியரும்‌ எனனையொத்த தாயரும்‌ 
காண மணந்து செலலாளாயத்‌ தன துணைவ 
னுடன செனறு அறியாத தேயததில்‌ சிலமபுகழித்து 
வதுவை அயர்தல கொடிது என மகட்போகூய 


செவிலி வருநடினாள்‌ (அகம. 385.1,2,27,18). ஒரு 
தோ வநது பெயர்நதது எனறு அயலார்‌ கூறு 
வதைக்‌ கொணடு அனனையால்‌ அலைப்புண்ட 
தலைலி, “இளையரும மடவருமாகிய மகளிர்‌ 
பலரும தமமை வருததாத தாயரோடு நல்வினை 
யுடையராய உள்ளனர்‌' எனறு கூறினாள்‌ (குறு 246: 
4-8). 'விறலியே, தாழமை யுடைய நின சொலலுககு 
உடனபடட பரத்தையரின்‌ தாயரை எயதிப 
பொய்ம்மையுடைய சொற்களைச சொல்லுகின றி 
லையோ” எனறு தோழி விறலியை வினவினாள்‌ 
(நற்‌ 310:5-711). *தலைவிககுத்‌ தாயா எனறு 
கண்டோர்‌ கூறுமொரு நறபெயரினை இயன்ற 
வகையாலே யான பெற்றேன்‌; அபபெயரை அவள்‌ 
ஆயத்தார்‌ எனக்கு வழங்கினர்‌ எனறு தலைவி 
உடன போயவழித்‌ தனனைத கெளிவிபபார்க்குச்‌ 
செவிலி உரைத்தாள்‌ (ஐங்‌, 880), *இவனிடதது 
அமையாத விருபபததையுடைய வேற்றுத்‌ தாயர்‌ 
எதிர்கொள்ள அதனை மாறறாது ஏற்ற இக்‌ 
கள்வனாலே காலநதாழகது வரநேரிட்டது' எனறு 
புதலவனை அழைத்துச்‌ செனறு காலநதாழததி 
வந்த தோழி தலைவியிடம்‌ கூறினாள்‌ (சலி, 83: 
28,24). “குடை நிழலில தோன்றும்‌ புதல்வனைக்‌ 
கணடு மகனலலாதான (தலைவன்‌) பெற்றமகன்‌ 
இவனே எனறு கருதி மனைவாயிலைக்‌ கடந்து 
வந்த தாயர்‌ (பரததையா) தடுப்ப அவரிடத்தே 
தங்கினான' எனறு கோயில வலம வரப புதலவ 
னோடு செனறு காலநதாழ்த்து வநத தோழி 
தலைவியிடம்‌ கூறினாள்‌ (கலி. 84:11-18). 


தார்‌ - 1. மாலை, அருந்தவத்தோனாதிய சிவபெரு 
மானின்‌ மார்பிலுள்ள தார்‌ - மாலை - கொன்‌ 


றைபபூவாலானது (புறம. 1: 8, 13). “மகளிரது 
முயககததால்‌ மாறுபடுத்தல அல்லது வீரர்‌ 
போரால மாறுபடுத்த முடியாத, இநதிரவில 


போலும்‌ தாரையுடைய மார்பன' சோழன நெய்‌ 
தலஙகானல இளஞ்சேட்செனனி (புறம. 10.9,10) 
இநதரவில போலும தாரினையுடையது முரசம 
(புறம. 36:12) மயிறபீலியால்‌ தொடுககப்பட்ட, 
ஒள்ளிய பொறியையுடைய, நீலமணி போலும 
நிறததையுடைய தாரினைப பொன்னாலாகிய 
உழிஞையுடனே சேர்தது வீரமுரசத்தின பககம 
பொலியுமாறு சூட்டபபெறும (புறம. 80:8-4). 
*மூவேந்தருள்ளும்‌ மேம்படட பூநதாரையுடைய 
மாற்‌ எனறு பாணடியன இலவநதிகைபபள்ளித்‌ 
துஞ்சிய நனமாறன விளிககபபெறறான (புறம்‌. சச; 
6). இநதிரவில போலும தாரினையுடைது, மராபு 
(புறம. 61:14), சுறறபபட்ட - தாரினையுடையவன்‌ 
கிள்ளி வளவன (புறம, 69 14-16). *என்னுள்ளததை 


292 


தார்‌ 


யிகழந்த அறிவில்லாதோராகிய பகைவர்‌ வருந்தும்‌ 
படி பொருதிலேனாயின்‌ பொதுப்பெண்டிரது 
பொருந்தாத புணர்சசியினிடையே என்தார்‌ 
துவள்வதாக' எனச்‌ சோழன்‌ நலங்கிள்ளி வஞ்சின 
முரைத்தான்‌ (புறம, 735:10-14). தலையாலங்‌ 
கானத்துப்‌ போருககுச்‌ செல்‌ லும்நெடுஞ்செழியலின்‌ 
இளமைச செலவியை வியக்கும்‌ புலவர்‌, 
*தாரினை யணிநது ஐமபடைத்‌ தாலியைக கழித்தது 
மிலன” என்று பாடுவர்‌ (புறம்‌. 77:6,7). “பொன்‌ 
னாற்‌ செய்யபபட்ட தாரினையுடையவன்‌ அஞ்சி” 
(புறம. 91:4), குதிரைகள்‌, வீரரது பொனனாற்‌ 
செயயப்பட்ட பசிய தாரினையுடைய மாாபு ௨௫௬ 
வழிய ஓடுதலால குருதியால்‌ மறுபபட்ட குளமபை 
யுடையவாயின (புறம்‌. 97:11-12), பெருஙகானங்‌ 
கிழான்‌ குளிர்நத தாரினையுடைய மார்பினன்‌ 
(புறம. 155.7,8). “இணைந்த தாரினையுடைய 
தலைவ' என்று மலையமான சோழியவேனாதி 
திருககணணன விளிக்கப பெறுவன்‌ (புறம. 174: 
23). *தாரணிந்த யானையினையுடையவன்‌ இருங்‌ 
கோவேள்‌ (புறம்‌. *801:13), பொன்னால்‌ செய்யப்‌ 
பட்ட தாரினை யுடையவன கிள்ளி (புறம. 880:5,6). 
சோழன குளமுறறத்துத்‌ துஞ்சிய கிள்ளிவளவன்‌ 
பொனனால்‌ இயன்ற தாரினையுடையவன்‌ (புறம்‌. 
226: 8-6). தணணிய தாரினை யுடையவன 
அண்டிரன (புறம்‌. 241:1,2). வேநதர்‌ தாரினையுடை 
யவர்‌ (புறம்‌, 265:7), மறவன, தனனைக குறித்து 
வரும்‌ மாறறார்‌ படையை எதிரேறறறகுக்‌ 
கிளர்நதெழும்‌ தாரணிநத மார்பினை யுடையவன 
(புறம்‌, 283:4), தலைவன்‌, நிரையாகத தொடுக்‌ 
கப்பட்ட தாரணிநத மார்பினன (புறம்‌. 
294:9). தலைவன பூககளால தொடுசுகபபட்ட 
தாரினையணிந்தான்‌ (புறம. 811:4). குட்டுவன்‌ 
பொன்னாலாகிய தாரினை அணிந்தவன்‌ (புறம்‌. 
349:9). சோழன்‌ நல்ல தாரினையும்‌ கள்ளினையு 
முடையவன (புறம, 878:5). சிறுவர்‌ இநதிரவில்‌ 
போலும்‌ தாரினை அணிநதனா (புறம. 380113). 
சோழன குளமுறறததுத்‌ துஞ்சிய கிள்ளிவளவன்‌, 
மலர்களாலாகிய தாரினை அணிநத அணணல 
என்று போறறப்பெறுவன்‌ (புறம்‌. 363,9). “பல 
வகைத தொழிற்பாடமையத்‌ தொடுககபபாட்ட 
தாரணிநத மாரபையுடையாய, துயில எழுமத்‌” 
எனறு திணைப்‌ பொருநன்‌ வேநதனைத்‌ துயி 
லெழுப்பினான்‌ (புறம. 897:9) காலக்கடவுளாகிய 
இறைவன்‌, விரிநத பூங்கொததுகசுளையுடைய 
கொனறைப்பூவால தொடு சுகபபட்ட பசிய 
தாரினை யுடையவன (பதி.க.வா, 1,2,12). இமைய 
வரம்பன்‌ நெடுஞ்சேரலாதன்‌ மார்பிற கடககும்‌ 
பசிய தார்‌, யானையின்‌ ஓடையளவும தாழந்து 


தார்‌ 


அதனோடு விளங்கியது (பதி. 11317). *தாரணிந்து 
உயர்நத, பூண சிதைநத கோட்டினையுடைய 
யானைகளை யுடையவன சேரலாதன்‌ (பதி, 15:22, 
23). 'பொன்னாலாகிய தாரினையுடையவன 
குட்டுவன்‌ (பதி. 24:10), வண்டு மொயத்து 
விளங்கும்‌ தாராசிய மணங்கமழும கொத்துக்‌ 
களால தொடுககப்பட்ட துழாய்‌ மாலையினை 
மரர்பிலணியப்‌ பெறறவர்‌ திருமால்‌ (பதி, ச1:7-9). 
இஞ்சியும்‌ பூவும்‌ கலந்து தொடுதத வாடாத தார்‌, 
கடகுடங்களுக்குச்‌ சூட்டப்‌ பெறறது பதி. 22:10,11). 
பொனனாலாகிய தாரினையுடையவன கடலபிறக 
கோட்டிய செங்குட்டுவன (பதி, 43: 11). தார்‌ 
அசைந்தாற்‌ போனறு சுழலுதலையுடையது வாள்‌ 
(பதி. 66:15). யானை பொன்னாலாகிய தாரினை 
யணிநதது (பத. 75:3) செவவேள, உருள்‌ போனற 
பூவால்‌ செயயப்பட்ட குளிர்நத தாரசையும மரா 
பினன்‌ (முரு, 11). செவ்வேளின்‌ பன்னிருகைகளுள 
ஒருகை, மார்பிலுள்ள தாழ்நது தொங்கும 
தாரோடு சேர்ந்து அழகு பெற்றது (முரு. 112,113). 
நெடி யோனாகிய வடிமபலமப நினற பாண்டியன, 
பொனனாற செயத தாரணிந்த மார்பினன (மது. 
64). மகளிர்‌ கூட்டம அணிநத கோதை, அவாதம 
கணவரது தாரோடு பொலிநதது (மது. 364,265). 
பொன்னாற்‌ செயத தாரினையுடையவன்‌ மாயோன 
(மது. 590,591). மாறன, கையாற்‌ செயத தாரினை 
யும பெரும்பெயரினையும உடையவன்‌ (மது. 771, 
772). தலைவன்‌, தன்‌ அகனற மாாபில்‌ பேரணி 
கலனகளோடு நறிய தார்‌ பொலியுமாறு வந்தான 
(குறி. 120-122), நன்னன, சையாற செய்த தாரால்‌ 
பொலிவுபெறற மார்பினன (மலை. 56). தலைவன 
பரத்தையோடு கூடித தன மார்பிலுள்ள பூநதார்‌ 
அழகு கெடுமாறு புனலாடினான்‌ (அகம. 67-11), 
வானவரம்பன பொனனாற செயத தாரினை 
யுடையவன (அசம. 4ச:18 11), ஊரனது, திண்ணிய 
தாரினைத தரித்துள்ள மார்பில பரத்தையரைப 
புணர்க்கப பாணன்‌ அவாவுடன வநதான (அகம, 
௧6:8-10). தலைவன, மலர்‌ வரிசையாலாகிய 
தாரினைத தரித்த மார்பினன (அகம. 66.7). தலைவி 
யரின்‌ முலை பரந்த ஆகத்தில அமையாத விருப 
புடன தம்‌ தாரினை இடையே குழையச செய்யாது 
பிரித்த தலைவர்‌ அததலைவியரின மாயநத 
அழகினை நினைந்து இரங்குவாரேயன றிப்‌ பெயர்த்‌ 
தும்‌ அவ்வழகனை அவரால்‌ தர இயலாது (அகம, 
78:11-16) ஆட்டனத்தி, தேனொழுகும்‌ தாரணிநத 
மாாபினன்‌ (அகம, 767). தலைவன்‌, அகனற 
தாரினையணிநத மார்பினையுடையவன (அகம. 42. 
74). கையாற புனைநத தாரணிநதவன்‌ வேநதன 
(அகம. 84:27), செழியன, மலாந்த தாரினையுடைய 


293 


தார்‌ 


வன (அகம்‌, 116,12, 18), “போரினை வென்ற செல்‌ 
வத்தை நம்‌ தமர்‌ உரைககக கேட்குமபொழுது. 
குளிரசசி பொருந்திய நறிய தார்‌ குழைநதிட 
நம்மோடு கூட்டம்‌ பெற்றவளைப்‌ போல மழவன்‌ 
அனறோ' எனறு வினைமுறறிய தலைவன தன்‌ 
நெஞ்சிறகு உரைப்பானாயப பாகனிடம்‌ உரைத 
தான (அகம்‌. 144:9-11, 18, 79), தலைவன, தார்‌ 
பொருந்திய மார்பினன்‌ (அகம்‌, 150:14). “குதிரை 
யின தாளின அளவு தாழ்நத தாரிடத்து மணி 
ஒலிககத தேரை ஓடடுவாயாக' எனத்‌ தலைவன 
பாகனிடம கூறுதல (அகம. 724.11-12), கவிறு 
தாரணிநதது (அகம. 166:12). திருமாலின மார 
பினிடததே பொருநதிய தாா போல, மேகம வான 
வில்லை விசுமபிடததே வளைததது (அகம. 175 14- 
18). வினைமுடிதது மீளும தலைவன தேரிற்பொருந 
திய தாரிலுள்ள மணிகள்‌ ஒலிததன (அகம. 184.18). 
தலைவன தாரா இடைப்படடுக குழையப்பரத்தை 
யோடு வதுவை அயர்ந்தான (அகம. 2068-12). ஆய 
எயினன இறக்க வேளி மகளிர்‌, பூககளாலாய 
அழகிய தாரினை அழிதது விட்டுச செயத அழுகை 
ஆரவாரததினை அகுதை நீககினான (அகம்‌, 208.15- 
18). முசுணடை, ஏறறின கழுததில பொன்னா 
லாகிய தாரினைப பூட்டி இரவலாககு அளிபபான்‌ 
(அகம, 249 4-9) மயிலின சிறகால்‌ தொழிதத 
தாரணிநதவர்‌ மழவா (அகம. 24912) மணியா 
லாகிய தாரினையணிநதது குதிரை (அகம. 254.19) 
*வேலகளும்‌ விளககமுறறன, ஏவலாளரும்‌ புறப 
பட்டனா; தாரும கடடபபெற்றன, தழைகளும 
தொடுககபபட்டன' எனறு உடனபோககு நோநத 
தோழி தலைவியிடம கூறினாள்‌ (அகம. 259:1,2). 
“எம சேறிககண வரும்‌ ஊரனின தாரினையும்‌ ஆடை 
யினையும பற்றிககொணடு அவன மாஈபினைச 
சிறை செயயேனாயின்‌ என தாய பாதுகாதது 
வளாதத என்‌ அழகு கெடுவதாக' எனப பரததை 


தலைவியின பாஙகாயினாா கேட்ப வஞ்சின 
முரைததாள (அசும்‌. 276 7 - 15) பரத்தை, 
தலைவனது தண்ணிய நறுமணம கமழும்‌ 


தாரினை அறுத்து அவனோடு ஊடல கொணடாள்‌ 
(அகம்‌, 306.13,14). முல்லை மலாகளாலாகிய பெரிய 
தாரின மணஙகமழும கூநதலையுடையவள்‌ தலைவி 
(அகம்‌, 314.19-21), தலைவன, கமழகினற தாரினை 
யுடைய மாாபினன (அகம. 532.13) செழியன, 
விரிந்த மலாததாரினையுடையவன (சம, 255: 
9,10). தலைவன, அழகிய தாரினைத தரிதத தன 
மாாபில சநதனததோடு நுணபொடிகளையும 
அணிநதான (அகம 854:9,10), கடறறெயவம்‌ 
அநதிசககாலததில நெயதல்ன தணணிய அரிய 
பசிய தார அசைந்திடக கரையிடததே நினறது 


தா 


(அசம 270 10-12). வரனவன, வண்டுகள்‌ ஒலிக்கும்‌ 
நறிய தாரினை யுடையவன (அகம்‌. 381:15). பனை 
மடலால்‌ செயத குதிரைக்கு மணிகளணிந்த பெரிய 
தார்‌ முறைமையோடு பூட்டபபெற்றது (குறு. 182: 
1,2). குதிரையின கழுத்திலிடும்‌ தாரிலுள்ள 
மணியைப்‌ போனற பூவினையுடையது அடும்பு 
(குறு, 243:1,2). “எம்‌ சேரிககண்‌ வாராதொழிக; 
நினது தாரினையும்‌ தாராதொழிக” எனப்‌ பரக 
தையிற பிரிந்து வநத தலைவனிடம்‌ தோழி 
கூறினாள்‌. (குறு 258.1). தலைவன்‌, ஒளளிய தார்‌ 
அணிநத மாாபினன்‌ (குறு. 362:6, 7). தலைவன்‌, 
தலைவியிடம்‌ தழையும்‌ தாரும்‌ தந்தான (தற்‌. 80:5), 
மணிகள்‌ பிணைத்த தாரணிநதது குதிரை (நற்‌. 
91:10,11). தலைவன சேரிக்கண வந்து தாரும்‌ 
கணணியும்‌ காட்டிப்‌ பரத்தையின ஒருமைப்பாடு 
உடைய நெஞ்சத்தைக்‌ கவாந்தான (நற்‌. 150.7-9). 
நெடுவேள்‌, வண்டுகள ஆரவாரிக்கும்‌ பசிய தார்‌ 
அணிநத மார்பினை (நற்‌. 173:8,9) தாரணிந்தது 
புரவி (தற்‌ 181:11). தேன மணங கமழும்‌ விரிதத 
தாரினையுடையவன அழிசி (நற்‌. 190.4). தலைவன, 
குளிர்நத தாரினையுடைய மாரபினன்‌ (நற்‌. 23518). * 
செழியன்‌, நலல தாரினையுடையவன (நற. 298: 
8,9), தணணியதாய்‌ மணங்கமமும்‌ நறிய தாரினை 
அணிந்த மார்பினை யுடையவன்‌ தலைவன 
(தற்‌. 384: 10). வேந்தர்‌ கையாற்‌ புனைந்த 
தாரினையணிநதனர்‌ (தற்‌. 349: 5,6) தலைவன்‌, 
நலல தாரினை யுடைய மார்பினன (நற. 376:8). 
தலைவனின தண்ணிய தாரணிநத மார்பினைப 
புணையாகக கொண்டு பரத்தையர்‌ நீராடினர்‌ 
(ஐங்‌, 33) “தலைவன்‌ மார்பிலுளள, மலாகின்ற 
கொத்துக்‌ களாலான நறிய தாரில்‌ தேனருநதிய 
வண்டுகள்‌ என்‌ கூந்தலீல்மொயததன என்பதறகே 
நின்‌ தலைமகள்‌ (பரத்தை) வெகுண்டனள்‌ என்று 
கூறுவர்‌' எனத்‌ தலைவி, வாயில்‌ வேண்டி வநத 
யாணனிடம உரைத்தாள்‌ (ஐங்‌, 82). நெய்தல்‌ 
நறுமலரைச செருந்தியோடு கலநது கையாற்‌ 
புனைநத நறிய தாரின்‌ மணஙகமமும்‌ மார்பினை 
யுடையவன தலைவன (ஐங்‌, 182:1,2). பூவா 
லாசிய தாரினையுடைய மாப” எனத்‌ தலைவன 
விளிசுகப பெறறான (தங. 362:3; ஐங்‌, இ 5:3) சிவ 
பெருமான, கொளறைபபூவாற செய்த தாரானது 
தோளிலே அசைய அயன தலையைக்‌ கையி 
லேநதிக காபாலக்‌ கூத்தாடினார்‌ (கலி, 1:11,12), 
கலபபைப படையினை யுடையவனது (நமபி 
மூததபிரானது) தார்‌ (துழாய மாலை) போல, 
வெணகடமபின கிளைகளில மயிலகள்‌ கூடி ஆர 
வாரித்தன (கலி. 38.1,2). புனலாடும்‌ தலைவி கால்‌ 
தளாநது நீரோடு செல்லத தலைவன சுரபுனனைப 


294 


தார்‌ 


பூவாற்‌ கட்டின நறிய குளிர்ந்த தார்‌ அசையும்படி 
நீரிலே குதிதது அவளைக்‌ காப்பாற்றினான்‌ (லி. 
39:1-4), பூவினால்‌ தொடுககப்பட்ட குளிர்நத 
தாரினையுடையவன்‌ தென்னவன (கலி, 57'8). 
தலைவன, தன்‌ தாரினைக்‌ கொணடவளுடைய 
(பரத்தையினுடைய) தலைககோதையை மனந்தடு 
மாறிப்‌ பூணடு தலைவியின்‌ இல்லத்திறகு வந்தான்‌ 
(கலி. 66:15,16). பூங்கொததுக்களைச்‌ கூடி வையை 
யாறு ஊரைச சூழந்து வளைத்தது, நிலமடந்தை 
ஒரு பூந்தாரினைச சூடியது போல தோன்‌ றியது 
(கலி. 87:1-4), பரத்தையா முலைகள்‌ முயஙகுதலின 
செவ்வி குலைந்த தலைவனது தார்‌, தலைவியை 
எள்ளி நகையாடியதாகப புனையப பெறும்‌ (கலி, 
68.14,15). பரத்தை, சதங்கை, சிறு மணிகள்‌ 
கோதத தாருடனே ஒலியெழுந்து ஆரவாரிபபச்‌ 
சென்று தன கண்‌ வலையில்‌ பிறரை அகப 
படுத்துவள்‌ (கலி.74:12,74), தலைவன, பரததையரது 
தாரினைத்‌ தனது மாலையாக நினைதது அணிநது 
வரத்‌ தலைவி ஊடல்‌ கொணடாள்‌ (சலி. 88.18,19). 
“நீலம்‌, அல்லி, அனிச்சம்‌, முல்லை, நறாம்‌ ஆகிய 
மலர்களைக்‌ கொணடு கடடிய கணணியையும்‌ 
தாரினையும்‌ விரும்பிய பரத்தையர்‌ ஊடிச்‌ சினகக 
தலங்கெட்ட தலைவன்‌ அழகு நேறறினும்‌ இனறு 
மிக நன்றாயிருந்தது' என்று காமககிழத்தி ஊடிக்‌ 
கூறினாள்‌ (கலி, 91:1-5), பரத்தையரது முயககத்‌ 
தால்‌ குழைந்த தலைவனது தாரினைக்‌ கண்ட 
காமகதிழத்தி ஊடினாள்‌ (கலி. 91:9-15). தலைவன்‌, 
குளிர்நத தாரினையுடைய மார்பினன (கலி. 92: 
40, 41). நலல தாரினையுடைய மார்பினன 
தலைவன்‌ (சலி, 93: 34), தார்‌ பொருததிய 
தலைவனது மார்பினைப பரத்தை தழுவினாள்‌ 
(கலி, 98:14,15), ஆயர்மகன்‌, ஏறறினது கழுத்‌ 
திலே பாய்ந்து அதறகு இட்ட தார்‌ போல 
அதனைத்‌ தழுவினான்‌ (குவி, 108,34,85), ஒரு 
குழையவனுடைய (நம்பி மூதத பிரானுடைய) 
மார்பிலுள்ள ஒள்ளிய சிவநத தார்‌ போல 
வெள்ளேறறின சிவநத மறு தோனறியது (கலி, 
105:11,12). பொதுவன்‌, பல மலர்களால விரவித 
தொடுககப்பட்ட தாரினையுடையவன்‌ (கலி, 112: 
2,3). தலைவனது மார்பில கமழ்கின்ற தாரினைத்‌ 
தலைலியின இதழ்‌ போலும்‌ கணகள்‌ வருததி 
வாடசசெயதன (கலி. 12:23, 24), “அலாந்த குளிர்நத 
தாரினையுடைய மார்பனே” எனத்‌ தலைவன 
விளிககப பெறுவன்‌ (சலி, 724: 31) தலைவி, 
நீரில வளர்நது அலர்நத பூவின நறுமணததைத்‌ 
தலைவன மார்பிலுள்ள தாரின நறுமணமெனப்‌ 
பிறழ உணர்ந்தாள்‌ (சலி. 126:10,11), கடற்கரை 
மணலிடத்து ஞாழல்‌ முதலிய மரங்களின பூக்கள 


கடப்பது, திருமாலின தோளைச சேர்ந்த தார்‌ 
போனறு தோன்றியது (கலி. 187, 1-5). மாய 
வன்‌, அலர்ந்த தண்ணிய தாரை அணிந்தமார்‌ 
பினையுடையவன கலி. 134:1), தலைவனது 
மாபிடததே மாணிககம்‌ விளங்கும்‌ முத்துவடம 
தாரோடு அசைந்தது (கலி. 155.17,18). “என தலை 
யிலும்‌ மார்பிலும்‌ கெககின்ற இவை, ஆவிரமபூக்‌ 
கணணியும்‌; உழிஞையோடு பூளைப்பூவையும்‌ 
மயிற பீலியையையும்‌ சேர்ததுக்கட்டிய பூநதாரும்‌ 
ஆகும்‌ என்பதை உணர்வீராக” எனறு மடலேறும்‌ 
தலைவன சானறோரிடம்‌ கூறினான (கலி, 740: 
3-7). திருமாலேந்திய ஆழிப்படை அவுணர்களது 
தலைகள்‌ வலியழிநது சாய்ந்து தரித்த தாரோடு 
புரளும்படி அவரது உயிரைச செகுக்கும்‌ (பரி, 2: 
41-49). கட்டலிழ்நது மலாநத குளிர்நத தாரினை 
யுடையவர்‌ அவுணர்‌ (பரி, 3.55). *கடம்பின மலரா 
லாகிய தாரினை அணிநதவா' செவ்வேள்‌ (பரி. 
௪.௪1). சூடிக்‌ கழித்த மலரும்‌ மைநதரது தாரும 
மகளிரது கோதையும பிறவும்‌ பரக்க வந்து கலதத 
லால வையைநீர்‌ நலனழிந்து வேறாயிறறு (பரி. 6: 
46-50). செவ்வேளின சநதனத்தின்‌ புகை சூழநத 
தாரையுடைய மார்பினகண முததாரம்‌ பொலியும்‌ 
(பரி, 9:28,29). வானவன மகளுடைய (தேவசேனை 
யினுடைய) பாங்கியரும்‌ வள்ளியின பாங்கியரும்‌ 
மாறுபடடுத்‌ தாரோடு தாரைச சிககுறச்‌ செயது 
போரினை மேற்‌ கொண்டனர்‌ (பரி, 9:45-49). 
மலர்களால புனைநத மிக்க ஆடவர்‌ தம மலை 
யொதத மார்பில்‌ நறுநதண்‌ தாரினையணிந்தனா 
(பரி 11:62,68). திருமால்‌ அருவியின்‌ நிறததோடு 
மாறுபாடு கொள்ளும்‌ தாரினையுடையவர்‌ (பரி.72: 
3,4). “வெட்சி மலரை இடையிட்டுத தொடுத்த 
துளவமாகிய நறிய தா பொருந்திய திருமார்பை 
உடையவர்‌ திருமால்‌ (பரி, 72:89,60) கொன்றை 
யின்‌ மலர்க்கொததுககள்‌ பொன்னாலாகிய தார்‌ 
போல விளங்கும்‌ (பரி. 74:10), தம்முன (நம்பி 
மூத்த பிரா) மார்பினகண அணியப்படட , அசை 
கின்ற; வெணகடமபின மலரால்‌ தொடுககப்பட்ட 
தா போல இருங்குன றத நின அருவி இழியும்‌ (பரி, 
1519-21). ஆடவா தாரணிநத மார்பினர்‌ (பரி. 
17:35). மைநதரும மகளிரும்‌ தெரிநதெடுத்த மலா 
களாலாகிய தாரராய்ப பரங்குன்றை நோகசச 
செனறனா (பரி. 19:14) இருபபரங்குன றத்திறகும 
மதுரை க்கும்‌ இடையில்‌ யாததிரை செலகனற வழி, 
யாத்திரை செலவோரின மலர்மாலை யணிநத 
தலைகளால்‌ நிறைநது பூககளை வைததுக்கட்டி 
நிலமகளுககுச்‌ சூட்டப்பட்ட தார்‌ போனறு தோன 
றும (பரி, 19:15-18), வளவிய தார்களையுடையன 
குதிரைகள்‌ (பரி, 19:52), வையைப புனலாட்டிற்குச 


295 


தார்‌ 


செல்லும்‌ விரைவினால்‌ அணியும்‌ முறை மயங்க 
ஆடவர்‌, மகளிரது கோதையைப புனைநதனர்‌; 
மகளிர்‌, ஆடவரது தாரினைச சூடினர்‌ (பரி, 20.20- 
22). மைந்தர்‌, தாரினை அணிநது கொள்ளும 
வகையால்‌ அழகுற அணிநதனர்‌ (பரி. 20:82), செவ 
வேள அணிந்தது, வள்ளிபபூவினை இடையிடையே 
யிட்டுத தொடுத்த கடமபின பூவினாலியனற 
தாராகும (பரி, 21.10,11). வையையில புனலாடச்‌ 
செல்லும்‌ மைநதரும்‌ மகளிரும தாரா பொருநதிய 
முடியினை யுடையவா ஊர்தியில விரைநதனர்‌ 
(பரி, 22:81-25). மைநதர்‌ தாரணிந்தனா (பரி, 28: 
28). மதுரைமாந்தர்‌, கையாற புனைநத தாரினராய்‌ 
வையையில்‌ நீராடச்‌ செனறனா (பரி, த,2:11), 
காதலனின மார்பில சுமழ்கினற தாரினை வையைப 
புனல்‌ இறபரததையின கூந்தலில்‌ சேர்ததது (பரி,ஐ, 
2.34,35). நீராடிய மகளிரும மைநதரும அணிந 
இருநத சநதனம, மணங்கமழும தார்‌ முதலியன 
வையை நீரில கலததலின நீரின்‌ நிறம மாறியது 
(பரி.தி. 283-86). 


2. தூசிப்படை. பாண்டியன பலயாசுசாலை முது 
குடுமிப்‌ பெருவழுதியின பகைவா, அவனது படைக 
சுலஙகளையுடைய விரைநத தாரின - தரசிப படை 
யின - வலிமையைக கெடுகக வேண்டித தம 
ஆசையால விரும்பி வநது பின அவவாசை யொழிய 
வசையுணடாசு உயி வாழநதனர்‌ (புறம. 15:14- 
16). சேரமான குடககோ நெெடுஞ்சேரலாகனும 
சோழன வேற்பஃறடககைப பெருவிறறளெளியும 
போர்ககளத்தில்‌ பொருது வீழநது ெநதாரைக 
கண்ட கழாததலையாா, *வருகினற தாரினைத 
தடுத்துப்‌ போரின்கண ஒருவரை ஒருவா வெல்வே 


மெனறு கூறுதல இனி எவவாறு' எனறு 
வினவினான (புறம, 681) “பின படையினையம 
தாரினையும கொண்டு யாம அதியமானோடு 


பொருவோ மெனறு சொலலுதலை ஓமபுமின' 
எனறு ஒளவையாா அதியமானின பகைவரிடம்‌ 
கூறினார்‌ (புறம்‌. 88:1,2), அதியமானை எடுது 
வநத பகைவர்‌, அவன தாரினைப பொறுததறகு 
மாட்டாராயச்‌ சிதறி ஓடினா (புறம, 93 2,8). 
பலயானைச்‌ செலகெழு குட்டுவனோடு போரேறறு 
நின்ற பகைவேந்தர்‌ தார அழிநது ஓடினா (பத, 
23:17). “அரிய அரணகளை அழிககும தாரினால்‌ 
பகைவரது அணிநிலையில பாயநது வெறறி 
கொள்ளும இயல்பினையுடைய பெருநதானைக்குத 
தலைவன பல்யானைச செலசெழு குடடுவன (பத. 
24:4,5). களங்காயக கணணி நராமுடிச சேரல்‌, 
பேோவேட்கை மிககெழுகினற கடிய தாரினால்‌ 
பகைவர்‌ நாட்டின எலலை முடியச சென்று போர்‌ 


தார்‌ 


செய்தான்‌ (பதி. 52:4,6). இருதிறந்து வாட்படை 
களும்‌ கலந்து போர்‌ செய்யும்‌ தார்‌ நின்ற போர்க்‌ 
களத்தில்‌ வீழ்ந்த பிணங்களைப்‌ பருந்து உண்டது 
(பதி. 36:6-9), வேலைச்‌ செலுத்தி எழுகின்ற 
பகைவரது படையின்‌ கையென்னும்‌ உறுப்பைக்‌ 
கவர்கின்ற விரைந்த தாரினை யுடையவர்‌ வேந்தர்‌ 
(பதி.49:6,7). களிறுகளாகிய கடலலைகள்‌ அசைந்து 
வர, விற்படை பிசிர்‌ போலப்‌ பரவ, கேடகத்‌ 
தின்‌ விளிம்பின்மேல்‌ வேற்படையாகிய மீன்கள்‌ 
விளங்கப்‌ போர்ப்பறையைக்‌ கேட்டு வெருவிய 
வேந்தர்க்குக்‌ காப்பாகிய அச்சந்தரும்‌ தாராகிய 
வெள்ளம்‌ என்று சேரனின்‌ படை, ஒரு வெள்ள 
மாக  உருவகிக்கப்படும்‌ (பதி. 50:8-11). பகை 
யரசர்‌ தம்முடைய தார்‌ அழிந்து அலறும்படி 
ஆடுகோட்பாட்டுச்‌ சேரலாதன்‌ போர்‌ புரிந்தான்‌ 
(பதி. 55:17), வில்லிலிருந்து மழை போலத்‌ 
தாழ்ந்து வீழும்‌ அம்புகளையுடைய தாரோடு 
பொலிவு பெற்றது மதில்‌ (மலை. 226-229), மத்தி, 
தாரில்‌ அகப்பட்டுக்‌ கொண்ட எழினியின்‌ 
பல்லைப்பறித்து வந்து வெண்மணி வாயிற்‌ கதவில்‌ 
பதித்தான்‌ (அகம்‌, 211:12-15). தார்‌ மலிந்தவன்‌ 
தத்தன்‌ வெளியன்‌ (அகம்‌, 886:18), வையையில்‌ 
நீராடவேண்‌ டி மகளிரும்‌ மைந்தரும்‌ விளையாட்டுப்‌ 
போரினை நிகழ்த்துவதற்கு ஏற்ற போர்க்களமாகிய 
துறையினைத்‌ தேர்த்து கொள்ளும்‌ விருப்புடன்‌ 
கூட்டங்கூட்டமாகிய தாரராய்‌ ( தூசிப்படையின்‌ 
தன்மையுடையராய்‌) விரைந்தியங்கினர்‌ (பரி, 6: 
29-32). வையையில்‌ புதுநீர்‌ வந்ததென அறிந்து 
மதுரை மாந்தர்‌, தாரினது தன்மையை மேற்‌ 
கொண்டதொரு மகிழ்ச்சியை எய்தப்‌ பெற்று 
(தாம்‌ தாம்‌ முந்திச்‌ செல்லுதல்வேண்டும்‌ என்னும்‌ 
விருப்பால்‌) விரைந்தனர்‌ (பரி. இ. 215-8). 


3. ஒழுங்கு, தார்‌ - ஒழுங்கு - உடைய. மாளிகைக்‌ 
கட்டணம்‌ (கட்டு) (யதி, 64:7), தாருடை.ய 
மாற்றாரால்‌ குலைத்தற்கரிய படை வகுப்பினை 
யுடையவர்‌ மள்ளர்‌ (பதி. 66:10). 


4. கோடு. சிவந்த தார்‌-கோடு-பொருந்திய கழுத்‌ 
தினையுடையது கிளி (அகம்‌. 34:14; 248:6; 369:3,4; 
நற்‌. 801:4,5). கரிய தார்‌ பொருந்திய கழுத்தினை 
யுடையது குறும்பூழ்ச்‌ சேவல்‌ (அகம்‌, 63:7). வானி 
லுள்ள எய்யப்‌ பெறாத வில்லையொத்த பசிய 
காரினை யுடையது சிறுகிளி (அகம்‌. 192:3-5). 


5. பிடரிமயிர்‌. தார்‌ - பிடரிமயிர்‌ - பொருந்திய 
கழுத்தினையுடையது சிங்கம்‌ (பஜ, 1214), 


6, உபாயம்‌, சோழன்‌ போர்வைக்கோப்‌ பெருநற்‌ 


296 


தாரம்‌ - 1, அரிய பண்டம்‌, 


தாரம்‌ 


கிள்ளி, ஆமூர்‌ மல்லனது வலிமையைக்‌ கெடுத்து 
ஒரு கால்‌ மண்டியிட்டு மார்பிலே மடித்து வைத்து 
ஒருகாலால்‌ அவன்‌ செய்கின்ற தாரை - உபாயத்தை 
- விலக்கி முதுகின்கண்‌ வளைத்து மோதி அவனைக்‌ 
கொன்றான்‌ (புறம்‌. 80). 


7. கண்கணி. தார்‌ - கிண்கிணி - உடையது புரவி 
(புறம்‌. 299:5). 


தாரகை - விண்மீன்‌. தென்னவன்‌ தன்‌ மனைவிய 


ரோடும்‌ அமைச்சரோடும்‌ பிறரோடும்‌ கூடித்‌ 
திருப்பரங்குன்றத்தை வலம்‌ வந்தது, திங்கள்‌ 
மண்டிலம்‌ தன்னைச்‌ சூழ்ந்து வரும்‌ தாரசையோடு- 
விண்மீன்களோடு - மேரு மலையினச்‌ சுற்றி வரு 
தலை யொக்கும்‌ (பரி, 7919-29), 


“கடலால்‌ வரும்‌ தாரத்தை 
- அரிய பண்டத்தை - உடைய நாட்டினன்‌ சோழன்‌ 
நலங்கிள்ளி (புறம்‌. 30:14). மலையில்‌ கடைக்கும்‌ 
தாரத்தையும்‌ கடலில்‌ கிடைக்கும்‌ தாரத்தையும்‌ 
கலந்து வருவோர்க்கு வழங்கும்‌ தன்மையுடையவன்‌ 


குட்டுவன்‌ (புறம்‌, 349: 7-9).(2) கடல்‌ பிறக்‌ 
கோட்டிய செங்குட்டுவன்‌, பகைவரிடமிருந்து 
பெற்றுக்‌ கடல்‌ வழியாகக்‌ கொணரப்பெற்ற 
தாரத்தினைப்‌ புலவரது பாட்டிற்கு எளிதாக 


ஈவான்‌ (பதி, 48:5, 6), சேரன்பால்‌ இரந்துவரும்‌ 
இரவலர்க்கு எல்லையில்லாது கொடுக்கும்‌ செழுமை 
யான பல தாரம்‌, கொள்ளக்‌ கொள்ளக்‌ குறை 
யாமல்‌ இடந்தோறும்‌ மிகுந்தது (பதி, 88:26, 27). 
பாணர்‌, பனை நுங்கோடு வேறு பல இனிய தாரங்‌ 
களை வெறுப்பின்‌ சேம்பின்‌ இலையோடு ங்கு 
களையும்‌ உண்பர்‌ (பெரு, 880-262), இஞ்சியும்‌ மஞ்‌ 
சளும்‌ மிளகுக்‌ கொடியும்‌ ஒழிந்த பலவாய்‌ வேறு 
பட்ட தாரங்களும்‌ கற்றரையிடத்தே குவிக்கப்‌ 
பட்டன (மது.289,290). வளப்பம்பொருந்தின தாரங்‌ 
களையுடையது மதுரை (மது. 697). கூத்தர்‌, உச்சி 
மலையிலே ஏறிக்‌ குறவன்‌ கொணர்ந்த மலைத்‌ 
தாரங்களைச்‌ சோற்றுணவோடு மனைகள்‌ தோறும்‌ 
பெறுவர்‌ 170, 184). நன்னனது அரண்‌ 
மனை வாயிலில்‌ குவிக்கப்பட்ட பல்வேறு கை 
யுறைப்‌ பொருள்களுள்‌ மாவினது பழமாகிய தார 
மும்‌ ஒன்றாகும்‌ (மலை, 512, 515). சீறூர்‌ மக்கள்‌ 
கரடியேற்றின்‌ ஒலியினை உணர்ந்து வில்லொடு 
அம்பு தெரிந்து இடந்தோறும்‌ படர்தலின்‌ அவ்‌ 
வேற்றை தரையில்‌ கிடக்கும்‌ தாரங்களை உண்‌ 
ணாது இருப்பையின்‌ கிளைகளிலுள்ள பூக்களை 
உண்டது (அகம்‌, 171:8-15). வேட்டம்‌ போகிய 
கானவன்‌, யானைக்‌ கொம்பினால்‌ அகழ்ந்தெடுத்த 


(மலை. 


தாரவர்‌ 


மணியும்‌ அதனோடு கூடிய டொன்னும்‌ யானைக 
கொமபு ஓடிதலால உதாநத முத்தும்‌ ஆகிய 
வேறான இம்மூன்று தாரங்களைச்‌ சநதன 
மரத்தைக்‌ காவுமரமாகக்‌ கொண்டு கொணர்த 
தான (அகம்‌. 282:1-9). சீறூரில்‌ வாழவோர்‌, மணல 
முற்றத்தின்கண்ணிருந்து அளவுபடாத தாரத்தை 
வருகின்ற விருநதினர்ககுப்‌ பகுததுக கொடுபபா 
(நற்‌. 7852-4) 


2. தேவதாரம்‌ (முதற்குறை). சைய மலையில்‌ 
மமைபொழிய அதனால்‌ வையை, மலைச்சாரலில்‌ 
உதாநத மலர்‌ தனமேல பரகக நாகம்‌ முதலிய 
மரங்கள்‌ வருந்தத தாரம - தேவதாரம - முதலிய 
மரங்களை ஏநதி விரைநதோடியது (பரி. 18:1-8), 


தாரவர்‌ - மரலையினையுடையவர்‌ மலர்நத குளிரநத 
தாரவரது - மாலையினையுடையவரது - தலையிற 
சூடிய கண்ணியினை வையைபபுனல்‌ பறிததுச 
செலலுதல (பரி, 7:43-50), 


தாரன்‌ - மாலையினையுடையவன்‌. “கார்காலததுக்‌ 
கொன்றைப்‌ புதுமலராலாய தாரன்‌' சிவபெருமான 
(அகம, க வா, 1,2). தலைவன, குவளைப்‌ பூவினா 
லாகிய தேன்‌ பாயும தாரன (அசம, 3812-5), தார 
னாகிய தலைவன்‌ காவலாளர்‌ அறிதலை ஓமபித்‌ 
தலைவியைக்‌ காண வநதான (அகம. 102 11,18). 
தாரனாதிய தலைவன, தலைவியின்‌ வணடல்‌ 
மனையைப்‌ பாராட்டிய சொல்லையுடையனாகி 
யாதொன்றும மறுமொழி பெறாது மீண்டு செனற 
னன்‌ (அகம. 280:7-9). தலைவி தினைபபுன த்தைக்‌ 
காவல்‌ செயயுமிடத்துத்‌ தாரனாகிய தலைவன்‌ 
வநது அவள்‌ சிறு புறததைத தழுவினான்‌ (நற. 
7287-9). 


தாலம்‌-உண்கலம்‌. பெரிய தோளையுடைய மனையாள்‌, 
சோற்றினைச்‌ சமைத்து விருநதினரை உணபிககத்‌ 
தாலததை - உணகலததை - கழுவினாள்‌ (பதம. 
120.14,15). 


தாலாட்டல்‌ - உறங்கச்‌ செய்யப்‌ பாடடுப்‌ பாடுதல. இரவுக்‌ 
குறிககண தலைவியைத தலைபபடடுக கூடிய 
தலைவன்‌, எலலைகடநது இழியும்‌ வெள்ளருவி 
தாலாட்ட - உறங்கச்‌ செய்யும பாட்டுபபாட - 
தலைவியின்‌ முலையிடையில இனறுயில்‌ 
கொண்டான்‌ (பரி. ௪53-5). 


தாலி - 1, ஐம்படைத்தாலி, தலையாலஙகானததுப 
போருககுச செல்லும நெடுளுசெழியனிை இளமைச்‌ 
செவவியினை வியககும புலவர்‌, 'மாஈபிலணியக 


297 


தாழி 


கூடிய மாலையை அணிந்து தாலியை - ஐம்படைத்‌ 
தாலியை - கழிதததும இலன” என்று பாடுவா 
(புறம்‌. 77.6,7). புதலவன பொன்னாலாகிய தாலி 
யினையுடையவன (அகம 84:78), 


2. கழுத்தில்‌ அணியும்‌ ஒருவகை அஸி, சிறுவர்‌ 
புலிபபலலினைக கோத்துச்‌ செய்யபபட்ட காலி 
யினை அணிநதனர்‌ (புறம, 374.9; குறு. 161.3). 
பொன்னாலியனற புலிபபல்லோடு கோககப பெறற 
மணிகளையுடைய தாலியினை 

கானவன்‌ மகள (அகம்‌, 7:17,18,22). 


உடையவள 


3. பலகறை (சோழி). பெருங்கடறகரையிலுளள 
சிறுவெண்காககை, வரிகள்‌ பொருநதிய வெள்ளிய 
தாலியை - பலகறையை - வலையெனறு கருதி 
அஞ்சும்‌ (தங. 166:1,2), 


தாவல்‌ - வருததம்‌, *கடலில வருந்திய நினது காலகள 


தாவலினினறும்‌ - வருத்தததினின்றும - நீஙகுமோ” 
எனறு கடல்பிறககோடடிய செங்குட்டுவனைப 
பரணர்‌ வினவினர்‌ (பத, 41.17,26,27), 


தாழ்‌ - 1. தாழ்ப்பாள, கூதிர்க காலததில மாளிகை 


யிலுள்ள திணணிய நிலையினையுடைய தமமுள 
பொருந்துதலையுடைய கதவுகள்‌ தாிடடு - தாழப 
பாளிட்டு - கடநதன (நெடு. 68,65). தாழோடு 
சேருமாறு செயத, இரணடாய யாடசிமைபபட்டது 
கதவு (நெடு. 81 84) தாழினையுடையது மஞ்சிகை 
(தொமபை) (பட, 163,164), தாழிடடு அடைததாற 
போலும சுடிய காவலையுடைய தாயின முனனே 
தலைவியின்‌ கைவளைகள தலைவனது பிரிவால 
கழனறு வீழநதன (கலி. 48.10 11). 


2. மோதிரம்‌, தலைவி, தாழ - மோதிரம - செறிநத 
மெனவிரலை யுடையவள்‌ (நற. 720:4), 


தாழ்கா - இளமரககா (தாழநத சோலை. தாழகா 


வினை - இளமரககாவினை - யுடையதாய ஞாழ 
லோடு ஏனைய மரஙகளும திரணட வளமை 
யுடையது நாடு (பொரு. 196-198). வேளவித தீயின்‌ 
புகையினை வெருவிய குயில்கள்‌, தாழகாவினகண்‌ 
புறாககளுடனே தங்கின (பட்‌, 53-58), 


தாழ்வரை - மலைச்சாரல்‌, மழை பெயதலின அருவி 


யாய வீழனெற வெள்ளம, ஓடுதறகுரிய வழிகள 
பல பொருநதிய தாழவரையில - மலைசசாரலில - 
பரவிப பலதொழில்களும பெருகுமபடி விரைநதது 
(பரி, 621-9). 


தாழி - 1. இறந்தவர்களை அடக்களு செய்யும்‌ பானை. 


தாழி 


*நெடுமாவளவன்‌ தேவருலகத்தை அடைநதனன; 
பல புகழும்‌ பெற்ற அவனைக கவிக்கும இடமகனற 
தாழியை வனைய விருமபும்‌ குயவனே, அவன 
புகழுக்கு ஏறபப பெரிய நிலவட்டத்தைத்‌ திகிரி 
யாகவும மேரு மலையை மணணாகவும்‌ கொணடு 
பானையை வனைய நின்னால்‌ இயலுமோ' எனறு 
கிள்ளிவளவன இறநதபோது ஐயூர்‌ முடவனார்‌ 
கையறறு வினவினார்‌ (புறம, 888:10-15). இடு 
காட்டில கவிக்கபபட்ட செய்ய தாழியினது குவிநத 


புறததேயிருநது கழுகும்‌ பொகுவல எனனும்‌ 
புள்ளும ௮ஞசாவாயப்‌ பேயினத்துடன்‌ கூடி 
இயங்கும்‌ (புதம. 258:1-4), *சகடத்திலுள்ள 
ஆரததைப பெொருநதி வநத பல்லி போலச்‌ 


சுரங்கள்‌ பலவற்றையும்‌ தலைவனோடே சேர்ந்து 
வநத எமக்கும்‌ அருள்‌ செயது யாமும அவனோடு 
கூடியிருக்குமபடி ஈமத்‌ தாழியினை அகலியதாக 
வனைவாயாக' எனத தலைவனை இழந்தா 
ளொருத்தி குயவனை வேணடினாள்‌ (புறம்‌. 256). 
தாழிகளை யுடையது பெருங்காடு (புறம 364:18). 
பகையரசா பலரை வெனறு அகனற உலகததை 
இனிமையாக ஆண்டு இறந்த மன்னரைக்‌ கவிதத 
தாழிகளை யுடையது இடுகாடு (பத. 44.20-22). 
“மாலைப பொழுதின நிலவொளியில உடன 
போக்கு மேவிய மகளை பினனே செனறு தேடும்படி 
என்னைக்‌ கொள்ளாதொழிந்த கூற்றம்‌ வலிமை 
யழிநது பெரிய தாழியிலிட்டுக கவிககும்படி இறந்‌ 
தொழிவதாக” எனறு மகட்போககெ நற்றாய 
கூறினாள (தற்‌. 871:10-12). 


2. சாடி. குடிலின்கண்ணிருந்த தாழியிடத்தே - 
சாடியிட ததே - தழைதத பருததியின இளஙகாய்‌ 
களை ஆண்பறவை பேடைகம்கு ஊட்டும்‌ (அகம்‌. 
129:6-9). மகட்போககிய தாய்‌, மணலில்‌ இடந்த 
பாவையை எடுத்துத்‌ தாழியிலுள்ள குவளையில்‌ 
வாடல்மலரைச்‌ சூடடி “என்‌ அருமகளே” என 
அழுதாள்‌ (அகம்‌. 165:7-72). உயர்நத நிலை 
யினையுடைய தாழியில்‌, பனங்குடையால முகந்த 
நீரினை ஊறறி வயலைக கொடி வளர்க்கப்பெறறது 
(அகம்‌, 2761-3). *கிளிகளும்‌ தீமபாலை உண 
கனறில, தாழிகளும பல மலர்களைக கொண டில: 
என மகட்போககய செவிலி வருநதியுரைததாள்‌ 
(அகம, 369 4-6) 


நெய்தல நிலத்‌ தாவரம்‌ கடற்கரைச்‌ 
சோலை, கமழும தாழைகளை யுடையது (பத, 
55.5). அலையும நீரையுடைய வெணமணல்‌ 
கரையில நினற தாழை, அனனம்‌ போலப பூததது 
(சிறு. 146-150). குடில வேழககோலை வரிசசாக 


தாழை - 1. 


298 


தாழை 


வைத்துத தாழையினது நாரால்‌ கட்டித்‌ தருபபைப்‌ 
புலலால்‌ வேயபபடடது (பெரு. 263-265). குடமுழாப்‌ 
போலும்‌ காயையுடைய தாழை இளமரககாவிற்கு 
வேலியாக அமைநதது (மது. 114, 115). பரதவர்‌, 
சுறவுக்‌ கொம்பினை நட்டு அதனிடததே ஏற்றிய 
தெய்வம்‌ காரணமாக விழுதை யுடைய தாழையின 
அடியிடததே நினற வெண்‌ கூதாளததின மாலை 
யினை யுடையராய்‌ மடலையுடைய தாழையின்‌ 
மலரைச்‌ சூடிக்‌ கள்ளுண்டு ஆடினர்‌ (பட்‌. 88-98). 
வெள்ளிய பூங்கொத்துக்களையும்‌ மடலினையும்‌ 
உடையது தாழை (பட்‌. 118), கழியிலுள்ள தாழை 
யின விழுதாலாகிய கயிற்றால்‌ ஞாழல மரத்தின 
கிளையில்‌ கட்டித்‌ தொங்கவிடப்பட்ட ஊசலில்‌ 
தலைவி ஆடினாள்‌ (அகம, 80:5,6). மாலைப்‌ 
பொழுதில்‌ தாழைகள்‌ தளர்நதிட அசைந்து £ழ்‌ 
காற்று வீசும்‌ (அகம, 40:8,7). கட்டவிழ்ந்த மடல்கள்‌ 
நிறைந்த தாழைகளை யுடைய சோலைகள 
பொருந்தியது கடற்றுறை (அகம்‌, 90:5). மணற 
கரையிடத்தே பேய்‌ போலும தலையினையுடைய 
சருச்சரை வாயநத அரையினையுடைய தாழை 
யின்‌ முள்ளாகிய பறகளை யுடைய புறவிதழ்கள்‌ 
பலவும்‌ காப்பப்‌ போது விரிநது மலர்ந்து புலவு 
நாறறத்தைப போககும்‌ (அகம்‌, 1304-8). பெருங்‌ 
சுழியில்‌ மீனைத்‌ துழாவிய பறவையினம்‌ முள்‌ 
உடைய நீண்ட இதழ்‌ பொருந்திய தாழையில்‌ 
தங்கும்‌ (அகம்‌. 180:10,11). தலைவன்‌ ஏறிய தேர்‌, 
மணல்‌ மேட்டிடத்துள்ள தாமை மடல்கள்‌ அரிபட 
ஏறியும்‌ இறங்கியும்‌ விரைநதது (அகம்‌. 230:1/-14), 
சுறாமீனகள்‌ பாயந்து கிழித்த வலைகள்‌, மனை 
முற்றங்களிலுள்ள தாழையின மீது கடந்து காற்று 
வீசுநதோறும்‌ அசையும (அகம்‌. 340:21-23). தலைவி 
தாதாகிய பொடியை உதிர்த்த தாழையங்‌ 
கூநதலள்‌ (அகம. 858:19), தாழையின்‌ வேர்ப்பக்‌ 
கத்திலுள்ள வளையில வசிக்கும்‌ பெண்‌ நண்டிற்கு 
ஆண்‌ நண்டு நாவற்‌ கனியைத தரும்‌ (அகம. 
௪80:4-7). கானலம பெருநதுறையினிட ததே வெண்‌ 
நிறப்‌ பூக்களையுடைய தாழைகளை அலைகள்‌ 
மோதி அலைத்தன (குறு. 163:8,4). முள்ளமைந்த 
இலையினையும்‌ பருத்த அடியினையுமுடைய 
தாழைகள்‌ மிக்கது கடற்கரை குறு. 219:5,6). 
அலைகளால்‌ மோதப்பட்ட தாழையின வெண்பூ, 
குருகுபோல மலரும்‌ (குறு, 386:5,0), விழுது 
தாழநத தாழையின்‌ முதிர்நத கொழுவிய அரும்பு, 
குருகுகள்‌ கோதுகினற சிறகைப போல மடலகள்‌ 
விரிந்து மலர்நதது (குறு, 228:1,2). வாள்‌ போனற 
வாயையுடைய கொழுவிய மடல்‌ பொருந்‌ திய 
தாழை, வேல்கள்‌ நட்டு வைத்த வேலி போலப்‌ 
பயன்‌ தரும்‌ (குறு, 245.3 4). கழியில மீனண்ட 


தாழை 


குருனெம்‌ அடைகரையிலுள்ள தாழையினிடத்தே 
கூடிக்‌ கடலொலியில்‌ துஞ்சும்‌ (குறு, 503:1-3). 
தாழைகள்‌ நிறைந்தது உபபங்கழி (குறு. 345 5). 
இறாமீனின்‌ புறம்‌ போன்ற சருச்சரை பொருந்திய 
அடியை யுடையதும்‌ சுறாமீனின்‌ 'கொம்பு போனற 
முள்‌ பொருந்திய இலையையுடையதுமாகிய தாழை 
யினது களிற்று மருபபுப்‌ போனற அரும்பு முதிந்து 
பெண்மான்‌ தலைசாய்தது நிற்றல்‌ போல வேறாகத 
தோன்றி விழவுக்களம்‌ முழுதும்‌ கமழும்‌ (தற்‌. 19:1-8), 
புன்னை நறுமலர்‌, முன்றிலிலுள்ள தாழையோடு 
கூடி மணங்கமமும்‌ (தற. 49:8,9). வீழுன்றிய அடியை 
யுடைய தாழை மலர்‌ கமழ்வது கடற்கரை (நற. 
78:4). வளைநத அடிமரததையுடைய தாழை 
யினுடைய, சுறாமீனகொமபு போனற முளளை 
யுடைய இலை முறிநது சாயும்படி நாரைகள்‌ 
வீறறிருநதன (நற்‌. 181.4-6). வளைநத அடியை 
யுடைய தாழையினது இலையின உள்‌ மடலிலே 
தோனறிய அரும்பு முதிந்ததும்‌ சஙகினை நீட்டி 
வைத்தாற்‌ போன றிருபபதுமாகிய தாழை வெணபூ, 
அலை மோதுதலால தாதினை உதிர்தது மணநது 
சிறுகுடிபபாககததுத தெருவிலெழும புலவுநாறறத 
தைப்‌ போககும்‌ (நற, 203:2-7). குருகின குததுககுத 
தப்பிய இறாமீன்‌, மணறகரையில நினறு கடற 
புறத்தில்‌ தவைசாய்த்திருக்கும்‌ இலைகள்‌ பொதிநத 
தாழையின வெண்பூவினைக்‌ குருகென அஞ்சும 
(தற. 211:4-8). அலைவநது மோதியதும சருசசரை 
பொருந்திய அடியையுடையதும முடகள்‌ பொருந 
திய இலைகள்‌ மிககதுமான தாழையினகணணுள்ள 
பூ புனனை மலரோடு சேர்ந்து மணஙகமழும 
(தற. 22௪.7-2) பெரிய தூறறினையுடைய தாழைப 
புதலினாலே வீடுகட்டப்பட்டது (நற. 2701). 
யானையின உடைநத கொம்பினைப போனற 
பிணிபபு அவிழந்த தாழைபபுதரில மேற்காறறு 
மோதுதலின மலர்ததாதுகள்‌ உதிந்து பரவும 
(தற்‌. 299:1-4) கடற்கரைச்‌ சோலையிலுள்ள, முள்‌ 
மிக்க இலைகளையுடைய தாழையின கூமபிய 
அரும்பு மலர்நதது (தற. 335:4,8). வாடைககாறறு 
அசைககையினாலே வளைநத தாழையின 
கொம்பிலே இருநது, நாரை மாறாமற கூலியது 
(கலி,128:2-5). தேன துளிககும மலரையுடைய தாழை 
யின்‌ விழுதால திரிதது இட்ட ஊசலில தலைவி 
ஆடினாள (கலி, 110,11). கரகம்‌ போலப பழம 
தொங்கும்‌ தாழை மரத்தில பூ மலர்நதவை போலக்‌ 
குருகினம்‌(அததாழை) மேலே தஙகும (சலி, 123, 4,5). 
முடத்தையுடைய தாழையின முடுககுககுளளே 
தலைவன தலைவிக்கு அளிசெயதான (கலி. 136 9). 
கானல்‌ நீணட இலையினையுடைய தாழைகள்‌ 
நிறைந்தது (சலி 144:27). 


299 


தாள்‌ 


2. தெங்கு. குலைதாழ்ந்த பறிக்கின்‌ ற பககுவத்தினை 
யுடைய தாழைகள்‌ - தெஙகுகள்‌ - நிறையப்‌ 
பெற்றது தொண்டி (புறம்‌, 17.9,18) மகளிர, பனை 
நுங்கின்‌ நீரையும்‌ கரும்பின தீஞ்சாற்றையும்‌ 
உயர்நத மணலிடத்துத்‌ திரணட தாழையின இனிய 
இளநீருடன்‌ கலநது உண்ணுவர்‌ (புறம. 24'12-16). 
தாழையின இளநீரை யுடைய சீரிய குலை உதிரு 
மாறு தாக்கி அருவி இழிந்தது (முரு, 367,308,516). 
தாழந்த தெங்கினையுடையது குளிர்நத மரசசோலை 
(பொரு 181). பாணர்‌, விழுதிலலாத தாழையின்‌ 
இளைதாய இனியநீர்‌ முதலியவற்றை வெறுபபின்‌ 
வள்ளி முதலிய இழஙகுகளை உணபர்‌ (பெரு 
357-362), தலைவியும்‌ தோழியும பறிததுக குவிதத 
மலாகளுள்‌ தாழையின பாளையும ஒனறாகக 
கூறப்பட்டுள்ளது (குறி. 80). 


தாள்‌ - 1, பாதம்‌. மறவரின தாள்‌, - பாதம்‌ - புடை 


பெயர்நது போர்‌ செயது களத்தைத தமகாககிக 
கொளளுதலால்‌ அதில்‌ அணியபபடட வீரக்கழல்‌ 
அருப்புத்தொழில்‌ சிதைநது கொலலேறறின 
கொமபையொததுத்‌ தோனறியது (புறம்‌. 4 5,4). 
களிற்றைச்‌ செலுத்திய தாளை யுடையவன கரிகாற 
வளத்தான (புறம 7.1). சேரமான செல்வக கடுங்கோ 
பெருவாழியாதனின தாளைப்‌ பொருந திய பெருங்‌ 
கைகள போத தொழில பலவும செயதலின 
வலிமை யுடையனவாயத தோன றின (புறம. 14 1). 
*பாணாககு நீங்காத செலவததைக கொடுத்தோ 
னாகிய எம்‌ வேநதன்‌ சிள்ளிவளவன வாழவானாக 
என்று சொலலி அவனது பெருமை பொரிய 
வலிய தாளைப பாடிறறிலேனாயின 
தோனறுதலறியான்‌' எனறு கிள்ளி வளவனை 
ஆலத்தரா கிழார்‌ கூறுவா (புறம. 84.74-79). 
“சேரன்‌ அழிய அவனது கருவூரை அழிககும 
நினது பெருமை பொருநதிய வலிமையுடைய 
தாளைப்‌ பாடுங்காலசது யான எனனேனப 
புகழநதுபாடுவேன' எனக கிள்ளிவளவன மறத்‌ 
தினை மாறோககதது நபபசலையார்‌ வியநது 
கூறுவர்‌ (பறம. 39:13-18), தாள்‌ அளவு தாழநத 
தடக்கையினை யுடையவன்‌ வழுதி (பறம, 59:2), 
*கிள்ளிவளவன தாள்‌ வாழக” எனறு கோஷா 
கிழார்‌ வாழததுவர்‌ (புறம. 70:19). பரநத அடி 
யினையும்‌ பெரிய தாளினையும உடையது யானை 
(புறம, 78:3,4). பாணடியன தலையாலங்கானததுச 
செருவென ற நெடுஞ்செழியன வலிமை பொருந்திய, 
போரினகண நிலை தளராத பொறையினை 
யுடைய தாளினை யுடையவன (புறம. 78.1). 
கணையமரத்தை யொககும தாளளவு தோயநத 
தடககையினை யுடையவா மறவர்‌ 


கதிப்வன 


(புறம 90: 


தாள 


70,11)- அதியமான்‌ தாள்‌ வாழவதாக' என்று 
ஒளவையார வாழத்துவர்‌ (புறம 701.10;103:12). 
இளம்புதல்வா, ஆடக கலங்குகின்ற தாள்‌ அள 
வான அளவிறபட்ட நீருள்ளே முதலை, யானை 
யைக கொன்று வீழததும்‌ (புறம. 702:8,8)- 
தாளளவு தாழந்த ஓலிக்கும மணியினையுடையது 
யானை (புறம்‌. 165,8,7). “ஈவோர்‌ அரிதாகிய இவ்வுல 
கத்தினகண உயிர்வாழவோர்‌ வாழும்படி அவன்‌ 
தாள்‌ வாழலதாக' எனப பிட்டஙகொற்றனைக்‌ 
காவிரிபபூம்பட்டினத்துக்‌ காரிக கண்ணனார்‌ 
வாழத்துவர்‌ (பதம. 171,124,185). குறுகிய தாளை 
யுடையது உடும்பு (புறம 526:9). குறுமுயல்‌ 
குறுகிய தாளையுடையது (புறம்‌, ௪4:28). பருத்த 
தாளையுடையது யானை (புறம்‌. 581:1). தலைவ 
னொருவன தன தாளைப்‌ பாடுவோர்ககுத தோகள 


பலவற்றை உவந்தளிததான (புறம. 361:9,10), 
பறை போன்ற நெடிய தாள்களையுடையது யானை 
(புறம. 371:20,21). குறுகிய தாள்களையுடையது 


பன றியேறறை (புறம. 579:8). சோழன நலங்கிள்ளி, 
நெருங்கிப்‌ பெருயெ மறம்‌ பொருந்திய வலிமைமிகக 
தாளையுடையவன்‌ (புறம. 382:2-4). அவன தாள்‌ 
வாழிய என அவனையே பாடுவோம” எனக கோவூர்‌ 
கிழார்‌, சோழன்‌ நலஙகிள்ளியை வாழத்து 
வர்‌ (புறம, 32:7). 1யாம வேண டுவனவறறை 
உணாநதோனது தாள்‌ வாழவதாக' எனக கிள்ளி 
வளவனைக்‌ கோவூர்‌ கிழார்‌ வாழததுவர்‌ (புறம்‌. 
386.25), செலவக்‌ கடுங்கோ வாழியாதன வலிமை 
மிகக தாளினையுடையவன (புறம 387:29,30). 
£வளவன வாழ்வானாக என்று நினது பெருமை 
பொருததிய வலிமையுடைய தாளைப்‌ பல படியும்‌ 
பாடுவோம்‌' எனக்‌ இணைபபொருநன்‌ கூற்றாகக 
கிள்ளிவளவனை நல்லிறையனார்‌ பாடுவா (புறம. 
393. 24,25). 'வாழக அவன்‌ தாள்‌” எனச்‌ சோழ 
நாடடுப பிடவூா கிழான்‌ மகன பெருஞ்சா த்தனை 
நககீரர்‌ வாழததுவா (புறம. 395:40), "களனி வளவ 
னுடைய திருந்திய கழலணிநத வலிய தாள்களின 
தண நிழலினகண உள்ளேம்‌ ஆதலால்‌ ஊழிக்‌ 
காலம வரினும்‌ ஞாயிறு தென றிசையில்‌ தோன்றி 
னும யாம்‌ அஞ்சுவேமல்லேம்‌” எனக கிள்ளிவளவன்‌ 
புகழ பாடுவர்‌ எருசுகாட்டூத்தாயஙகணண 
னரா (புறம்‌. ௫97.22-27). பெரிய தாளினையுடையது 
நாரை (பதி. 89:4,58.12; ௧1:4; அகம. 40:14; குறு. 
449.2; நற 91.4; 178.2). சேர மறவர்‌, கழலணிநத 
வலிமை மிகக தரள்களை யுடையவர்‌ (பத, 51: 
54-33). துடியையொதத வலிய தாளை யுடையது 
யானை (பத, 84:2,2). “கடலில வருநதிய நினது 
தாள்கள்‌ வருததத்நினின்றும்‌ நீங்குமோ” என்று 
வினவு முகததான கடல பிறக கோட்டிய செங்‌ 


300 


தாள்‌ 


குட்டுவனின வீர சசிறப்பைப பரணர்‌ பாராட்டுவர்‌ 
(பதி, 41:17.26,27). போரக்களத்தின்க௧ண களிற்று 
யானையைச செலுத்திய தாளையுடையவன 
செல்வக்‌ கடுங்கோ வாழியாதன்‌ (பதி, 70:1). 
தன்னைச்‌ சேர்ந்தவாகள்‌ தீவினையைப்‌ போகி 
அவரைத்‌ தாககிய, அறியாமையை உடைத்தறகுக்‌ 
காரணமாகிய வலிய தாளினை யுடையவா செவ்‌ 
வேள்‌ (முரு. ச). வலிமை நிலைபெற்ற பெருமை 
பொருந்திய தாளையுடையது கொழுங்கிடாய (முரு. 
232). மயிர்‌ ஒழுங்குபட்ட ஏனையிலககணங்கள்‌ 
வாயக்கபபெற்ற தாளுச்குப்‌ பொருநதிய, நாயின்‌ 
நாப்‌ போன்ற அடியை யுடையவள்‌ பாடினி (பொரு. 
41,42). கவைத்த தாளினையுடையது நணடு (று. 
195; பெரு. 808). பெருமை பொருநதிய தாளை 
யுடையது யானை (நு. 199,200). குதிரையின்‌ 
செலவினைப்‌ பினனே நிறுத்தும வலிமை பொருந்‌ 
திய தாளினையுடையது நாரையெருது (சிறு, 259, 
280). வம்பலர்‌, நடநது வலிமையுடையவாகிய 
தாளில அடியை மறைகதினற செருபபை அணிந 
திருத்தல்‌ (பெரு. 68,69). யானையின தாளை யொத 
தது திரிமரம்‌ (தானியம்‌ அரைக்கும்‌ திரிகை) (பெரு. 
187). குறிய தாளையுடையது பன்‌ றியேற்றை (பெரு 
344) பெருமை பொருந்திய தாள்களை யுடையது 
சினக்களிறு (மது. 178,179). முரசென்று மருளும 
வலிய தாள்களையுடையது யானை (நெடு, 176,117) 
பெருமை பொருநதிய தாளினை யுடையது பிடி 
யானை (நெடு. 178). முதலை, வளைநத தாளை 
யுடையது (குறி. - 267; மலை, 90, அகம, 80:1), 
வளைநத தாளினையுடையது நாயேற்றை (பட்‌. 
140). முடியை யுடைய கருநதலைகளை உருட்டும்‌ 
முன தாளின்‌ உகிருடைய அடிகளை யுடையது 
யானை (பட்‌, 230,231). வளைநத தானையுடையது 
வருடை (மலை. 02,508). உடும்பின்‌ ஏற்றை 
வளைநத தாளையுடையது (மலை. 508), கடுங்கண்‌ 
யானை தன வளைநத தாளால்‌ உதைத்தலின்‌ 
புழுதி எழுநதது (அகம்‌. 63:4,5), வளைநத தாளினை 
யுடையது யாமை (அகம்‌. 117:16) கழியிலுள்ள 
சுறாமீன்‌ எறிதலின்‌ புணணுறற தாளினை யுடை 
யது கோவேறு கழுதை (அகம. 10:10). வெள்ளெலி 
புலலிய தாளினை யுடையது (அகம. 13312). “குதிரை 
யின தாவிச்‌ செலலும இணையொதத தாள்கள்‌ 
மெல்லென நடக்கும்படி தாற்றுக்‌ கோலால குத்து 
தலைத தவிர்த்துச்‌ செலுத்துவாயாக” எனத்‌ 
தலைவன்‌ பாகனிடம்‌ கூறினான (அகம்‌. 13817-9). 
“குதிரையின்‌ தாளளவு தாழ்ந்த மாலையிடத்து மணி 
யொலிக்கத்‌ தேரை ஓட்டுவாயாக” என்று தலைவன்‌ 
பாகனிடம உரைத்தான (அகம. 154;12,13). தளர்‌ 
விலலாத வலிய தாளினை யுடையது எருது (அகம்‌, 


தாள்‌ 


191:6,7). பறையினை யொத்த வட்டமாகிய 
பரநத அடியினையுடைய வலிய தாளினை யுடை 
யது களிறு (அகம்‌. 211:8,4). பாண்டியன்‌, தாளளவு 
தோய்ந்த தடககையினன்‌ (அகம்‌, 812:11,12). நெடிய 
தாளினை யுடையது யானை (அகம்‌. 859:10). பருத்த 
தாளினை யுடையது யானை (அகம்‌. 273 8). இடைச்‌ 
சுரத்தில்‌ தலைவன்‌ அருஞ்சுரம்‌ நீநதிய வருத்தத்‌ 
தோடு கையற்று மாலைக காலம்‌ தனிமை தரத்‌ 
திண்ணிய மனம தலைவியிடம்‌ செல்லுதலை 
வற்புறுத்தத்‌ தாள்களைக்‌ கையால்‌ கட்டிய 
இருப்புடன்‌ தன நிலை எண்ணி வருநதினான்‌ (அகம. 
979:2-9). விரைதலையுடைய வளைநத தாளை 
யுடையது நணடு (குறு, 351:1,2). யானை தன 
பருத்த தாளால்‌ உதைததலின பாழ்‌ நிலததில 
புழுதி எழுநதது (நற 41.1,3). பெரிய நிலம 
குழியும்படி நடநது விரைந்து நேராக ஓடுகனற 
(ஆதி எனனும்‌ செலவினையுடைய) களைபபில 
லாத வலிய தாள்களை யுடையது குதிரை (நற்‌. 
81:1-8), தேரிற்‌ பூட்டபபெறற குதிரையினுடைய 
விளங்கிய தாள்கள்‌ பநது போல்‌ தாவிச செலலும 
(நற்‌. 249:7), பெரிய தாளையுடையது எருமை 
(நற. 26051). ஆண புலியோடு போர்‌ செயத 
யானையின புணணையுடைய தாள்‌ போல, பிடி 
யானை உதைத்து மேற்பட்டை பெயர்க்கப்பட்ட 
ஓமையின சிவநத அடிமரம்‌ தோனறும (நற்‌ 279. 
5-7). பெரிய தாளை யுடையது எருமை (ஐங 97: 
2). தலைவன்‌, வேலைப்பாடுகள்‌ நிறைநத கழல 
பொருந்திய தாளை யுடையவன (தங, 389:1,2), 
யானை, பெருமை பொருநதிய தாள்களை யுடை 
யது (சலி. 8:1,3). 'வீடளிககுங்கால்‌ நினனினும்‌ 
சிறநத நின தாளிணையை யுடையை” எனறு 
திருமால போறறப பெறுவர்‌ (பரி. 4.82), *முருகன 
தாளினை யாவரும்‌ தொழும திருபபரங்குன்றததே 
செனறு மலர்‌ தூவுவோம்‌' எனறு தலைவன்‌ கூ றி 
னான்‌ (பரி, 8:80-82). அரிவையர்‌ தாமரை 
போலும்‌ தாளினா (பரி. 8.114). இருமாலின 
தாள்‌, தோள்‌, பிடரி முதலியன பெரியன (பரி, 18: 
53). செவவேள்‌, தாமரை போன்ற தாளில்‌ 
அடையற செருப்பு அணிநதுள்ளாா (பரி, 27,7-7) 
“தாணிழல்‌' காணக. 


2. முயறூு, “கடல்‌ சூழந்த உலகததைத்‌ தமது 
தாளால - முயறசியால - கைககொணடு தம்‌ 
புகழை உலகின்கணணே நிறுததியாணட வலி 
யோரது வழித்தோனறல்‌' பாணடியன நெடுஞ்‌ 
செழியன (புறம. 18:1-4). நெல்‌ முதலியவறறை 
விதைத்து மழையைப பராததிருககும புன்னிலம 
அகனற இடததையுடையதாயினும அது பொருந்தி 


301 


தாள்‌ 


யாளும்‌ அரசனது தாளுக்குப பயன்படாது (பறம. 
18:24-26). வாட்போராலே வாழவோர்‌, தலை 
யாலங்கானத்துச செருவெனற நெடுஞ்செழியனின 
தாள்‌ வலிமையை வாழத்துவர்‌ (புறம்‌. 24.29). 


அரசுரிமையை, வலிமைமிகக தாளையுடைய 
சீரியோன்‌ பெறுவானாயின அது சறபபுடைதது 
(புறமஃ  75.2-9). *மரநதோறும கட்டப்பட்ட 
யானையை உடையீராயினும இடநதோறும 
பரபபப்பட்ட தேரை உடையீராயினும்‌ நும 


தாளால பறம்புமலை கொள்ளற்கரிது' எனறு 
கபிலா பாரியின்‌ பகைவரிடம்‌ கூறினார்‌ (புறமீ, 109: 
11-13) இரவலர்‌, கண்டீரக்கோப்‌ பெருநள்ளியின்‌ 
தளாசசி யிலலாத வலிய தாளினாலாய செலவததை 
வாழத்திப பரிரில பெறறனா (பறம. 148: 
1-3). *பொறுத்தறகரிய துன்பமுறும என மனை 
யோள்‌ நினது தாளால்‌ ௨ணடாகிய செல்வததைக்‌ 
காணுந்தோறும்‌ வியக்குமாறு களிற்றின மீதேறித 
தலைமை தோன்றப்‌ போதலை விருமபினேன” எனக 
குமணனிடம்‌ பெருஞ்சித்திரனார்‌ உரைததா£ 
(புறம்‌.  161:14-20). தமககெனறு முயலாத 
வலிய தாளினை யுடைய பிறாபொருட்டு முயலு 
வோர்‌ இருத்தலான இவ்வுலசும நிலைததுளளது 
(புறம்‌ 182). சுடிய நெடு வேடடுவன, பகைவரின 
தாளுடைய கிளாநத உள்ளத்தைக கெடுததனன 
(புறம. 208:4,8). “வலிய தாளுடைய, வெண 
கொற்றக்‌ குடையால உலகததை நிழல்‌ செயது 
புகமால விளககும வெறறியுடைய வேநதன 
கோபபெருஞ்சோழன (புறம்‌. 213113). ரமை 
பொருநதிய வலிய தாளுடையவன அகுதை (புறம. 
222 8). பகைவருக்கு வருததததைச செயயும 
வலிய தாளினை யுடையவன இமையவரமப 
னெடுஞ்‌ சேரலாதன (பஜ, ப, 2:12,13) “பகை 
வரது மாறுபாட்டைக கெடுதத நினது வலிய 
தாளை வாழத்திக காணபேனாதி வநதேன' எனச்‌ 
செலவக்‌ சுடுஙகோ வாழியாதனிடம கபிலர்‌ கூறி 
னரா (பத. 64:13-15), வலிமை பொருநதிய தாளை 
யுடையவர்‌ மூவேநதர்‌ (பெரு 55,540), வெணணி 
எனற ஊரிடததே பொருத அசசநதோன றுதினற 
வலிமையுடைய தாளை யுடையவன கரிகாற 
சோழன்‌ (பொரு, 147,148). அறிவை யுடைததாகிய 
வலிமை பொருநதிய தாளையுடையவன நலலியக 
கோடன்‌ (ஒறு. 116). வாட்போரிலே வருநதி 
வென்றதறகுக காரணமான மனனரது தாளினை 
வாழததி விடியற காலத்தே வநத சூதா, தேரோடு 
குதிரைகளைப பரிசிலாகப பெறறனா (மது, 882- 
334). தலையாலஙகானததுச செருவென்ற நெழிஞ 
செழியனின வாள்‌ வெற்றியைப பொருந்திய 
தாளின்‌ வெறறியை மறவர்‌ வாழத்தினா (மது. 


தாள 


726,727) அரணகளைச ினநதழிககும செருக்கினை 
யுடைய வலிய தாளினையுடையது பெரிய 
தானை (பட்‌. 277,378). தொடங்கிய வினையைக்‌ 
சைவிடாத தளர்சசி யிலலாத வலிமையுடைய 
தாளினையுடையது புலி (அகம, 29:7,3). தலைவன்‌, 
தாளினை வெற்றி யுறுவிககச சேணிலததே வினை 
வயிற பிரிநதான்‌ (அகம்‌. 613), தலைவனுடைய 
தாளின வலிமையினை இளையர்‌ வாழத்தினர்‌ 
(அகம்‌, 74 2). பாரி, வாட்போரினைக்‌ கலககித்‌ 
தாளால வென்று வேந்தரைப பிறகடெச்‌ செயதான்‌ 
(அகம, 78.80-28). தாள்‌ வலி மிககது வீரததன்மை 
யுடைய இருப்பிடம்‌ (நற. 846.6). கணவனிலலாத 
தாபதமகளிர்‌ தம தாளினால்‌ நூறகினற பஞ்சு 
போல மேகம்‌ மலை முடியில்‌ தவழும்‌ (நற்‌. 852: 
1-3). கொடுஞ்சுறாவை வலையிட்டுப பிடிககின்‌ ற 
கடிய தாளுடைய தநதை, கடல்‌ வேட்டைக்கு 
உடன கொணடு செலலாமையின்‌ சிறுவர்‌ 
அழுதனர்‌ (நற. 291:1-8), தலைவன, தன்‌ தாள்களால்‌ 
வெற்றியுண்டாகும்படி குதிரையேறி வாளால்‌ 
வெனறு வருவான (கலி. 81:12,14), (அசுவத்‌ 
தாமன), தன்‌ தாளால தன்‌ தநதையைக கொன 
றானை (சிகணடியை) வென்று தன தோளால்‌ 
தலையைத திருகினான (கலி, 101:30-32). ஏறுதழுவு 
தல எக்காலமும்‌ மனததைச்‌ செலுத்துதலின அம்‌ 
மனம்‌ பிணித்த தாளாலே எழுந்து பொதுவன்‌ 
ஏறுதழுவினான்‌ (கலி, 104:45,46). 


3. அடிமயகுதி (மரத்தினடி). பராவைமான கட்டி 
நினற, தேயந்த தாளினை - அடிபபகுதியினை - 
உடையது விளாமரம்‌ (பெரு. 96,96). நெடிய 
தாளினையுடையது ஆசினிபபலா (மலை, 139), 
யாமரம நீண்ட தாளினை யுடையது (அகம. 51:8; 
19357). கரிய தாளினை யுடையது இகணை மரம்‌ 
(அகம, 131:1), புன்னை, வளைநத தாளினை யுடை 
யது (அகம. 180:18). நெடிய தாளினையுடையது 
வேங்கை மரம்‌ (அகம. 360 6; குறு. 1843; நற்‌, 18718), 
ஓமைமரம பொரிநத தாளையுடையது (குறு. 79:2). 
ஒனறோடொன்று பொருத களிறுகளால்‌ மிதிககப்‌ 
பட்ட நெரிதத தாளையுடையது வேங்கை மரம்‌ 
(குறு. 208:2). ஓமை, புலலிய தாளையுடையது 
(குறு. 860:8). பெரிய தாளையுடையது புனனை 
(நற. 87:6). கடலலை மோதி வளைந்த தாளை 
யுடையது கணடல்‌ மரம (நற்‌. 783:9), வளைந்த 
தாளையுடையது தாழை (நற்‌, 131:4;203.2;270:1), 
பெருங்களிறு உதைதத வளைநத தாளையுடைய 
ஓமைமரம்‌, அருஞ்சுரம்‌ செல்வார்ககுத்‌ தங்கும்‌ 
நிழலாகும்‌ (நற. 157:7,8). கரிய தாளை யுடையது 
புன்னை (நற, 21:7). பருத்த தாளை யுடையது 


302 


தாள்‌ 


ஓமை (தற. 518:2). வேங்கை கரிய தாளையுடை 
யது (நற. 951:5,6), முழவு போலும்‌ தாளினை 
யுடையது வேங்கை (கலி, 44:4), 


4, தணடு. பெரிய தாளினை - தண்டினை - உடை 
யது நெல்‌ (புறம. 97:17,18). கரிய தாள நீண்டு 
சூல விரிந்து காயத்துச்‌ சீரியதாக வரகு விளைததது 
(புறம, 120:7-9). முள்ளுடைத்தாகிய தாளினை 
யுடையது தாமரை (முரு. 73; குறி 80). குறிய தாளை 
யுடையது வரகு (பெரு, 193), வினைஞர்‌, செந்‌ 
நெலலினுடைய உள்ளே பொய்யை யுடையதாகிய 
திரண்ட தாளை அறுததனர்‌ (பெரு, 240,221), 
பெரிய தாளினை யுடையது கமுகு (பெரு. 362,384). 
தாமரை, நீர்‌ மீது உயர்ந்த நெடிய தாளுடைய 
இலைகளையுடையது (அகம, 188:4-6). செநதினை 
பசிய தாளினையுடையது (அகம. 848:5; நற்‌. 104:6). 
பழங்கொலலையாகிய மேட்டுநிலம்‌ வரகினது 
அழகிய பசிய தாள்களை (தட்டைகளை ) உடையது 
(அகம்‌. 359:18,14). தினையினது தாளைப்‌ போன்ற 
சிறிய பசிய கால்களையுடையது குருகு (குறு. 28: 
3.5). குறிய தாளையுடையது கூதளஞ்‌ செடி (குறு. 
60:1). பசிய தாள்களையுடையது செநதினை 
குறு. 198.2; நற. 876:8). 


5. காம்பு. பசிய தாளையுடையது குவளை மலர்‌ 
(முரு. 889. குவளை மலர்‌ கரிய தாளை யுடையது 
(அகம, 62:4). பெரிய தாளினையுடையது ஆம்பல்‌ 
மலர்‌ (அகம்‌. 78:18). குவளையின்‌ குறிய தாளை 
யுடையதும்‌ அலர்ந்த செவ்வியை யுடையதுமாகிய 
மலர்‌ மணக்கும்‌ கூந்தலையுடையவள்‌ தலைவி 
(குறு 270.5-7), அழகினையும்‌ வலிய தாளினையும்‌ 
உடையது நெயதற்‌ பூ (நற்‌. 8.7,8). 


6. தாளமீன்‌. (விண்மீன்‌), *வானகத்தே எரி 
மீனகள்‌ தோன றினும்‌ குளமீனோடு தாள்‌ - தாள்‌ 
மீன்‌ - புகைந்து தோனறினும்‌ பெருவயலிடதது 
விளைந்த நெறசோற்றோடு பொரிக்கறியும்‌ சூட்டி 
றைசசியும்‌ மாந்துவோம்‌' எனச்‌ சோழ நாட்டுப்‌ 
பிடவூர்‌ கிழான்‌ பெருஞ்சாத்தனைப பாடும்‌ 
நக்கீரர்‌, கிணைப்‌ பொருநன்‌ கூறறாக அவன்‌ 
நாட்டு வளததைக்‌ கூறுவர்‌ (புறம்‌. 395:54-37), 


7. அடியிடம்‌, பரதவர்‌, தாழையின்‌ தாளில - அடி 
யிடத்தில - நின்ற வெணடாளியின்‌ பூவாற்‌ செய்த 
மாலையினை அணிந்தனர்‌ (பட்‌. 84,85). கரிய 
தாளினையுடையது கந்து (தெய்வமுறையும தறி) 
(அசும, 28714). வலிய தாளினை யுடையது கந்து 
(அகம்‌, 307:12). 


தாளம்‌ 


8. கைவிரலணி. மகளிர்‌ கையிலிட்ட தாள்‌ - 
கைவிரலணி (தாட்கூட்டாகிய நீலககடைச்‌ செறி)- 
போலத தும்பி, காந்தண முகைமேல்‌ அமர்ந்து 
அலருங்காலத்தைப்‌ பாாககும (கலி, 43:8,9). 


9. கடையாணி, தாள்‌ - கடையாணி - இட்ட காம்‌ 
பினையும கூரிய முனையினையும்‌ உடையது 
நெடுவேல்‌ (அகம. 35:3,4). 


10. பந்தற்கால்‌. கன்று கட்டின சிறுதாள்‌ - பந்தற்‌ 
கால்‌ - உடையது பநதர்‌ (பெரு,297). 


11. படி. குறிய தாளினை - படியினை - உடையது 
ஞாயில்‌ (பத,71:12). 


தாளம்‌ - இசையில்‌ காலத்தை அறுதிய்டூம்‌ அளவு. குற 
வரது குறுமாக்கள, பாறையிடத்துள்ள மூஙகிலின 
மேல விசைததெழுநதேறி தாளம்‌ கொட்டுவர்‌ 
(நற்‌. 95:5,8). பரங்குன்‌ றில்‌, பாடுவாரது பாட்டிற 
குரிய சீரும்‌ ஆடுவாரது கூத்திற்குரிய தாளமும 
மலையில உணடாகும்‌ எதிரொலியும்‌ கலததலால 
பெருமுழககம்‌ உண்டாயிற்று (பரி. 8:109-112). கற 
புடைய மகளிர்‌, பரத்தையர்‌, தோழியர்‌, முதலிய 
மகளிர்‌ வையை யாற்றுககு நடந்து சென்ற தன்மை 
வித்தகர்‌ ஆககிய தாள விதிகளால கூட்டப்பட்ட 
வாத்தியங்களின்‌ மெனனடையை யொககும (பரி, 
3028-28). விளரிப்‌ பாலையில்‌ தோனறும யாம 
யாழினைத்‌ தாளததோடு பொருநதப்பாடி மேற 
கொண்ட அததாளத்திற்கும பணணினது சாககும 
ஏறபத்‌ தும்பிகள்‌ சிறகுகளை விரிதது ஆடின 
(பரி. 11:128- 180).(*) 


தாளம்போந்தை - தாளிப்பனை, மக்களியங்காத நெறி 
யின்கண்‌ உள்ளதும்‌ ஈந்தினது முற்றிய குலை 
போனற குலையினையுடையதுமாகிய தாளம 
போநதையின - தாளிபபனையின்‌ - நெடிய மடலி 
லிருந்து ஆணபறவை பெணபறவையைக கூவி 
யழைத்தல (நற்‌, 1747-87. 


தாளாண்மை - முயற்சி, *ஏறுகொள்ளவல்லார்‌ எனனை 
யொப்பார்‌ பிறரில்லை யெனறு நம்‌ பசுததிரளிலே 
நினறு தனது தாளாணமை௰யை - முயறசியை - 
கூறும தலைவன, பினனொரு நாளிலேயாயினும்‌ 
ஏறுதழுவி நமக்குக்‌ கேளாளன ஆவான* எனத 
தோழி தலைவியிடம்‌ கூறினாள்‌ (கலி. 101.45-45), 


தாளி - செடிவகை. *திலலநதளிர்‌ போனற புறகென்ற 
சடையோடு கூடிநினறு செறிநத இலையையுடைய 


303 


தானை 


தாளியை - செடியை - பறிபபோன - முனபொரு 
காலததில்‌ தன்‌ மனைவியாகிய மயிலைச சொலலா 
திய வலையில அகபபடுததிக்‌ கொள்ளும்‌ வேட்டு 
வனாயிருநதனன' என்று தாபதன ஒருவனைப்‌ 
பற்றிப்‌ புலவர்‌ கூறுவா (புறம. 258). தாளியின 
அடியில்‌ படர்நதிருககும முன்னைக்‌ கொடியை 
(முஞ்ஞைக்‌ கொடியை) குறுமுயல்‌ வநது கறித்தது 
(புறம. 328:14,15). தாளியின குளிந்த கொடிகளை 
விடியற்‌ காலத்தில பசுசுகள்‌ மேயநதன (குறு,104:8). 


தாளித நொய்ந்நூல்‌ - *தாளித நொயந்நூற்‌ சரணத்தர்‌' 
என்ற பரிபாடலடிக்குப பொருள்‌ விளககமுற 
வில்லை. இவ்வடிககுத தாளிதம எனனும பெயரை 
யுடையதும நுணணிய நூலானாயதும்‌ காலில்‌ 
அணிநது கொள்வதுமாகிய ஒருவகை ஆடை 
யெனறு ஊகிககலாம எனப பொ,வே. சோ. 
விளக்கம்‌ கூறுவர்‌ (பரி, 10.10). 


தாளிலாளர்‌ - முயற்ில்லாதவர்‌. அகமகிழவினறித 
தமமுகம மாறித தரபபடட பரிசிலைத தாளிலா 
ளர்‌-முயறசியிலலாதவா - விருமபுவா (புறம, 207: 
4,5). 


தாளிலான்‌ - முயற்ிமிலலாதவன. தன்‌ சுறறததாரது 
நெஞ்சு வருநதும்படி தனனோடே பொருநதுத 
லுறற செல்வததை மேனமேலும்‌ வளர்ககும தாளி 
லானது - முயறசியிலலாதவனது - குடி நாடோறும 
தேயும (கலி. 149:8,9). 


தாறு - 1. தாறுகோல/அங்குசம்‌, கரிகாலன, பொரு 
நர்க்குப்‌ பரிசில அளித்து நெடுநதேரில குதிரைகள்‌ 
நான்கினைப்‌ பூடடிக குதிரைகளின செலவினை 
முடுக்கும தாறு - தாறுகோல - களைநது அப 
பொருநரைத்‌ தேரில ஏறறி விடை கொடுபபான 
(பொரு. 168-167), தலைவன தலைவியின கூநத 
லிடதது மொயக்கும்‌ வண்டுகளைத தாறு 
கைகடநத களிறுபோல வீறுபெற ஓட்டுவான 
(குறி. 750). 


2. குலை. காறறு லீசுந்தோறும கலஙகயதும, 
வாகைமர ததின கிளையில்‌ விளை நததுமாகிய நெற்‌ 
றின்‌ தாறு - குலை - ஆடுமகளது பறை போல 
வியபபுணடாக ஒலிககும (அகம. 181 6-10), துமபி, 
தேனோடு தழைத்த தாறு கட்டிய பீாககம பூவிலே 
செனறு தேனைப்‌ பருகியது (நற. 877.6,7). 


தானை - 1, படை. சேரமான கடுங்கோ வாழியா தன 
பகைவரை வஞ்சியாது எதா நினறு கொலலும்‌ 


தானை 


தானையை - படையை - உடையவன (புறம. 
8:5). சோழன பிராசசூயம வேட்ட பெருநறகிள்ளி. 
இடமில்லையாகச செனறு விடும்‌ எலலையிலலாத 
தானையை உடையவன்‌ (புறம்‌, 18 9). சேரமான்‌ 
யானைககடசேய்‌ மாநதரஞ்சேரலிரும்பொறை கட 
லெனக்‌ கருதி மேகம நீர்‌ முககக மேறகொள்ளும்‌ 
தானையை உடையவன (புறமஃ  17:36,37). 
சேரமான யானைககட்‌ செய மாநதரஞசேரலிரும்‌ 
பொறையின தானை எப்பொழுதும வேறறு நாட்‌ 
டினகண செனறு போருடறறிக கொணடே 
இருசுகும (புறம, 88.87). சேர, சோழ, பாணடியா 
எனற தமிழ நாட்டின மூவேநதாகளும முரசு 
முழங்கும்படியான பெருநதானையை உடையராய்‌ 
இருநதனா (புறம. 38:4; பொரு. 54; பெரு. 33). புறா 
வினது துயரததைப போககிய செமபியன 
(சோழன்‌ சிபி) வேலோடு கூடிய சினம பொருந்‌ 
இய தானையையுடையவன்‌ [புறம. 87:5,6) சோழன்‌ 
குளமுறறததுததுஞ்சிய கிள்ளிவளவன பரநத 
தானையை உடைய விறல வேநதனாவான (புறம 
384). சோழன குளமுநறததுததுஞ்சிய கிள்ளி 
வளவன வேல நெருஙகய தானையினையுடைய 
பகையரசாகளைக காலனைபயபோலக காலம 
பாராது வேண்டிய இடத்தில்‌ அழிககும்‌ ஆறற 
லுள்ளவன்‌ (புறம. 41:1-8). சோழன குளமுறறததுத்‌ 
துஞ்சிய கிள்ளிவளவன்‌ கடல போல முழங்கும்‌ 
தானையை உடையவன (புறம்‌. 42:8). சேரமான்‌ 
குடககோ நெடுஞ்சேரலாதனும்‌, சோழன வேற்‌ 
பஃறடககைப பெருவிறறகிள்ளியும்‌ போர்ககள ததில 
பருந்து ஊனைத்தினன இரு தானையோடும்‌ 
ஒருங்கு மாணடனர்‌ (புறம.6 26-8). மடங்கல்‌( சிங்கம்‌) 
போலசசீறிக கொணடு அடங்காத உள்ளமுடைய 
மிகைத்துச செலலும்‌ தரனையையுடைய பகையரசர்‌ 
பூதப்பாண்டியன மேல்படையெடுத்து வந்த 
னர்‌ (புறம்‌. 71:2), அதியமான்‌ நெடுமான அஞ) 
நிலவகலத்தைத தன்னுள்ளே அடக்கும்‌ கடல்‌ 
போன்ற தானையை உடையவன (பம. 97: 
14; சிறு. 702), தமிழகததின மூவேநதர்களும 
வஞ்சியாது எதிர்நின்று பகைவரைக கொலலும 
தானையை உடையவா (புறம. 110:1), வேளபாரி 
யோடு போரிடவரும வெனறிபட்ட தானையை 
உடைய பகையரசரது குதிரைகளை, பாரி மகளிர்‌ 


மலையின்‌ மீதேறி எண்ணுவர்‌ (புறம. 
116.18,19). மூவேநதரும்‌ வென்றி பொருந்திய 
தானையினை உடையவர்‌ (புறம. 123:4,5). 


சினம்மிகக தானையையுடைய சேரன மேறகடலின்‌ 
கட்‌ பொன்னைத தரும்‌ நாவாய்‌ செலுததியவிடத்து 
வேறு நாவாய செலலாது (பறம, 126:14-16). 
கொணகானங்கிழானுடையமலை, கொண்கானங்்‌ 


204 


தானை 


கிழானுககுத திறை அளககும்‌ பொருட்டு நிறுததற 
கரிய தானையையுடைய பகைவேந்தரால்‌ சூழப 
பட்டிருககும்‌ (புறம்‌, 156.௧,6). குமணவள்ளல, 
வாளால்‌ பேர செய்தலில வல்ல தானையையுடைய 
வன்‌ (புறம்‌. 16121), பிட்டங்கொறறன பகைவர்‌ 
மேல்‌ படையெடுத்துச செல்லும்போது, பகைவர்‌ 
எறியும ஆயுதங்களைத்‌ தாங்கும்‌ பொருடடுப்‌ 
பகைவரின தானைக்கு முன்னே நிற்பான (புறம. 
169:1,3). அரசர்தாம்‌ உலகத்திற்கு உயி போன றவர்‌ 
என்பதை அறிதல்‌ வேலான்‌ மிகக தானையை 
யுடைய ஒவ்வொரு அரசர்ககும்‌ கடனாகும்‌ (புறம. 
186:3,4). “கடலைககண்டாறபோலும்‌ ஒள்ளிய 
படைககலத்தையுடைய தானையோடு கூடிய 
அரசரே யாயினும்‌, எங்களை மதியாதவரை, யாங்‌ 
களும்‌ மதியோம்‌' என்று மதுரைக்குமானார்‌ 
கூறினார்‌ (புறம்‌, 197:3,7). இருங்கோவேள வெற்றி 
வேலையுடைய பகைவர்‌ அஞ்சும்‌ தானையையுடை 
யவன (புறம்‌, 301:18,19), கோடைமலைககுத்‌ 
தலைவனாகிய கடியநெடுவேட்டுவன வாட்போரின்‌ 
மிகக தானையினையுடையவன (புறம. 205:8,6). 
சேரமான குடககோச சேரலிரும்‌ பொறை, வீர 
முரசு கிளர்ந்தொலிககும்‌ தானையுடன்‌ சென்று 
பகைவரை அழிப்பான்‌ (புறம, 811:5,6). சோழன்‌ 
நலங்கிள்ளி பகைமனனரின வலி கெடுதத மேம்‌ 
பட்ட வேலை உடைய தானையை யுடையவன்‌ 
(புறம, 225:5), சோழன குளமுற்றத்துத்‌ துஞ்சிய 
கிள்ளிவளவன்‌ மண்டிய போரின்கண்‌ எதிநின்று 
வெல்லும்‌ தானையையுடையவன (பதம, 228 5). 
குளமுற்றத்துத்‌ துஞ்சிய கிள்ளிவளவன நில 
வெலலையினகண்‌ பரப்பிய மிகக பெரிய தானையை 
உடையவன்‌ எனறு சிறபபிககப்படுகின றான்‌ (புறம்‌. 
328:6). எவ்வி எனபவன, போரின்கண்‌ பகைவரைக்‌ 
கொல்லும்‌ தானையையுடையவன்‌ (புறம்‌. 288'6), 
“பகை வேந்தனுடைய தானை வருவதைஇங்கிருநதே 
காண்பீராக' எனறு வீரனொருவன கூறினான 
(புறம்‌, 287:18,14). ஒருவீரன்‌ பகைவரைப்‌ பார்த்து 
“முரசு முழங்கும்‌ தானையையுடைய நும்‌ அரசனைப்‌ 
பாதுகாததுக்‌ கொள்ளுங்கள்‌” என்றான்‌ (புறம. 
3015). தன்‌ அரசனமேல்‌, கொடியையுயர்த்தி 
நிறுத்தப்படும்‌ நிறைக்‌ கடங்காது எழுந்து வரும்‌ 
பகைவரின்‌ தானையை அணையைப்‌ போல ஒரு 
வீரன தடுத்து நிறுததினான்‌ (புறம்‌. 314,6,7). நற்‌ 
பண்பையுடைய தலைவனொருவன்‌, வெற்றி 
யுண்டாகும்‌ தானையையுடைய தன்‌ வேந்தனுக்குக்‌ 
கேடு வநதுழி தானும்‌ கெடும்‌ உயிர்த்‌ துணை 
வனாயிருந்தான்‌ (புறம்‌. 324:15), தன்‌ வேநதனுடைய 
தானை நிலைகுலையுமாறு தாக்கும்‌ பகைப்படையை 
வாளேந்தி, தான ஒருவனாகவே தடுத்து நிறுத்திப்‌ 


தானை 


பெரிய கடலைத தடுக்கும கரையைப்‌ போல ஒரு 
வீரன்‌ விளங்கினான (புறம. 3830:1-4), பெரிய கடல 
போன்ற தானையையுடைய பகைவேநதர்‌ 
மார்பினும்‌ பெரிய களிறறியானை முகததினும்‌ 
ஒரு வீரனுடைய வேல செனறு தாககியது (பறம. 
332:9,10). அரசர்‌ கல்லெனனும முழககததோடு 
கூடிய கடலைக்‌ கண்டாற போனற இடமகனற 
தானையை உடையவரா (புறம. 3843-8). அரசா, 
வருததம செயயும தெயவம உருத்து வநதாற 
போன்ற கூட்டங்‌ கொணட. தானையுடன கூறறு 
வனைபபோல போருடற்றுவது துறக்க வுலகிறகுச 
செல்லுவதற்கேயாகும்‌ (புறம. 362,6,7) சோழன 
குளமுற்றத்துத துஞ்சிய கிள்ளிவளவன, வலியுடைய 
வீரர்‌ போ செயதறகாக விருமபிச்‌ சேர்நதிருக 
கின்ற பெரிய தானையைக கொணடு கொங்கு 
நாட்டை வெறறி கொணடான்‌ (புறம்‌, 373.29). 
சோழன இராசசூயம்‌ வேட்ட பெருநறகிள்லி, கடல்‌ 
போலும்‌ முழககததினை யுடைய தானையை 
யுடையவன (புறம்‌, 377.29) பாணடியனுடைய 
தானைத்‌ தலைவனாகிய நாஞ்சில வள்ளுவன கடல்‌ 
போன்ற தானையையுடையவன்‌ (புறம. 380.3). 
யாணடியன, வாரால கட்டப்பட்ட முரசு முழங்கும 
பெருமை பொருநதிய தானையையுடையவன (புறம்‌. 
388:14,15) இமயவரமபன்‌ நெடுஞ்சேரலாதன அஞ்‌ 
சாது நினறு அறப்போர்‌ புரியும்‌ தானையினையுடை 
யவன (பதி.11.16/. பலயானைச்‌ செல்கெழுகுட்டுவன்‌ 
வேலேநதிய தானையால பகைவாககு அ௪சததை 
விளைவிப்பவன்‌ (பஜ, 22:16). பலயானைச்‌ 
செலகெழு குட்டுவன போரிலே வெலலுகின்ற 
தானையினை யுடையவன (பத. 83:10). பலயானைச 
செல்கெழுகுட்டுவனின எலலையிலலாத தானைகள்‌ 
சென்று பகைவரின்‌ வளமான நாடுகளை அழித்தன 
(பதி. 29:75). களங்காயககணணி  நாராமுடிச 
சேரலின தானை, அவனபால்‌ அனபும நடபுமுடை 
யார்ககுப பாதுகாபபினையும பகைவாககு அசசம 
செயயும தெயவம்‌ தோன றி வருததினாற போனற 
வருததததினையும செய்யும (யதி, 51:33-35). களங 
காய்க கணணி நராமுடிசசேரலின தானை பகைவ 
ருடைய கலங்காத நீரமிகக துறைகளைக கலகதி 
அழிக்கும்‌ (பதி, 33:4,8). களஙகாயககணணி நாா 
முடிச்‌ சேரலின பகைவரையழிகக, அவனுடைய 
முனனணித தானையே (தூசிபபடையே) போதும, 
அவனுடைய பெருநதானை தேவைப்படாது (பதி. 
40:2,6) கடல்‌ பிறககோட்டிய செஙகுடடுவன 
போரில்‌ நேர்வாரை அடுதலையே தொழிலாக 
வுடைய தானையினையுடையவன (பத. 43:11). 
வேலியிடாத எலலையையும, விலலில்‌ தொடுககப 
படும அம்பினை த தடுக்கும்‌ கேடகததையும உடைய 


305 


தானை 


தானையுடைய மறமன்னர்களுள்‌ செஙகுடடு 
வனைப போனறவா முனனா யாமும இலலை, 
இபபொழுதும இலலை பதி 4௪15-14), கடல 
பிறககோட்டிய செஙகுட்டுவனின, கெடுதலையே 
அறியாத தானை, போரில சோழர்‌ ஒனபதின மரை 


அழிததது (திப. ௧:18-21). ஆடுகோடபாடடுச 
சேரலாதன, பகைவரின யானைப்‌ படையைக்‌ 
கண்டால்‌ நொடிபபொழுதேனும தாமதியாது 


செனறு தாக்கும தானையை யுடையவன (பதி 542 
16,17). ஆடுகோடபாட்டுச சேரலாதனின தானை, 


போராகிய கொலைத்‌ தொழிலை விரும்பும 
இயலபினையுடையது (பத. 60: 1). செலவசு 
கடுங்கோ வாழியாதன ஒருவளைபபில இரு 


பேரரசாகளைப புறங்கணட ஒள்ளிய வாளேநதிச 
செய்யும்போரில மேமபடட தானையை உடையவன 
(பதி. 63.12,12). செலவககடுஙகோ  வாழியாதன 
கடல்‌ போனற தானையையுடையவன்‌ (பதி. 
69:2), செலவசசுடுஙகோ வாழியாதன பகை 
வர்கள்‌ அஞசுமபடியான தானையைக 
கொணடு பல போரகளில வெற்றி பெறறான 
(பதி. ப, 7:8). தகடூரெறிநத பெருளுசேரலிரும 
பொறையின தானையில ஆனிரைகள பரநது 
செலவது போன்று யானைகள பரநது செனறன 
(பதி, 77: 11,12). தகடுரெறிநத பெருஞ்சேரலிரும 
பொறை பல வேறபடைகளைக கையிலே தாஙகி 
உள்ள தானையையுடைய அதியமானையும இரு 
பெரு வேநதரையும வெனறான (பதி, ப, 8:4,54. 
குடககோ இளஞ்சேரலிருமபொறை, தோறறவா 
நாட்டில்‌ கைக கொணட பொறகடடிகளை 
அவனுடைய தானை வீராகடகுத தகுதி முறைப 
படி வாரி வழஙகினான (பதி. 81:16,17). குடக்கோ 
இளஞ்சேரலிரும பொறை, பகைவா அழிக்க 
அழிககக குறையாத தானையை உடையவன 
(பதி, 82.13). குடககேோ இளஞசேரலிருமபொறை, 
பகைவரால தடுததறகரிய கடல போனற தானையை 
உடையவன (பதி. 9031). குடக்கோ பஇளஞளு 
சேரலிருமபொறை, பகைவாகளுச்கு அசசததைத 
தரும்‌ படியான தானையால்‌ சோழ, பாணடி 
யரையும விசசியையும வெனறான (பதி, ப. 9 3,8). 
சேரனுடைய வெறறி பொருநதிய தானை பகை 
வரின நாடுகளை வெற்றி கொணடது (பதி. த 35 8). 
தேவர்‌ வணங்குகின ற முருகபபெருமான 
விலலேந்திய தானைககுத்‌ தலைவனாவான (முரு. 
260). தொணடைமான இளநதிரையன பகைவாககு 
முதுக்டொத தானையை உடையவன்‌ (பெரு, 102), 
தொணடைமான இளநதிரையன பகைவருடைய 
ஓரெணணினகண அடஙகாத (எணணமுடியா த) 


தாவன 


தானைசளை வென்று ஆரவாரித்தான (பெரு 418. 
419). ஒருதலைவனுடைய திரண்ட பெரிய தானை 
யானது, பகைவரை வெடடி வெனறு அவன 
விரும்பு ற நிலங்களை க கைப்பற்றியது (முலலை. 
90) தலையாலங்கானததுச செருவெனற நெடுஞ்‌ 
செழியன்‌ போரினை வெல்லும அகலததையுடைய 
தானையையுடையவன (மது 89:180). தலையால்ங 
கானததுச செருவெனற நெடுஞ்செழியன்‌ கடல்‌ 
ஒலிததாற போல வேலேநதிய தானையோடு 
செனறு பகைவரையழிதது, வெறறிக கொடியை 
மதுரையில ஏறறினான (மது. 869-371). தலை 
யாலங்கானததுச செருவென்ற நெடுஞ்செழியன்‌ 
நெருபபில நடந்தாற போலப்‌ பகைவா தானைக்கு 
நடுவே செனறு அவர்களை அழிதது விழுப்புண 
பட்ட தலைவாகளுககுச சிறபபுசகளைச செயதான 
(மது 734 736). அரிகாலன, பகைமனனருடைய 
மதிலைக கைபபறறும செருகனையும்‌ வலிய 
முயறசியினனயும உடைய பெரிய தானையை 
(நாறபடையை) உடையவன்‌ (பட்‌. 278, 279). 
பலநாள துயிலினறிப போருடறறிய தானை, 
லினைமுறறிய இரவு அயர்நது தூங்கும்‌ (அகம. 
24:17). எதிர எதிர்‌ நினறு போரிடட. இரண்டு 
தானைகளும முரண மாறி ஒத்துப்‌ போதலுமுணடு 
(அகம, 44.8,4). வெறறி பொருநதிய செழியனது 
ஒளிவீசும வாட்படையை யுடைய தானையானது 
பகைபபடையை  அழிககும (அகம. 46:12,12), 
சேரன வெல்லும வேலினையும யானைகள்‌ மிகக 
தானையினையும உடையவன (அகம்‌ 62:12,18), 
ஓர்‌ அரசன, பகைவர்‌ பணிந்தும்‌ சனம அடங 
கானாய்‌ மேலும்‌ மேலும தன தானையைப 
போரில்‌ செலுத்தினான்‌ (அகம்‌, 84:15,16). வேமபு 
மாலையைத தரிததுள்ள பாணடியன பகைவர்‌ 
அரணகள்‌ பலவறறைவென்ற மாறுபாடுகொணட 
தானையை உடையவன (அகம. (93:8,9). வெற்றி 
பொருநதிய செழியன்‌ ஒளிவீசும லாளையுடைய 
தானையை உடையவன (அகம 7/06:10). பகைவர்‌ 
திறை கொடுததுப பணிநதமையால, பாரமிகுதி 
யால்‌ புவியினை வருத்துதல்‌ செய்த திரணட 
தானையுடன வேநதன தனனூராககுத திருமபினான்‌ 
(அகம, 134.38). வாகைபபறநதலையில கரிகால்‌ 
வளவன்‌ பகைவர்ககு அசசம்‌ தரும்‌ தானையைக 
கொணடு ஒன்பதினமரைத்‌ தோறகடித்தான (அகம. 
125:17-20) பாணடியன்‌ மாறுபட்ட பகைவரை 
வென்ற கடல்‌ போனற தானையை உடையவன 
(அகம 138.6,7). மாநதரம பொறையன குடுங்கோ, 
போரிலே வெலலும நிறுததுதற்கரிய தானையை 
யுடைய்வன (அகம 14:45). அதிகன்‌ எனபான 
வெளளம போனற தானையை உடையவன (அகம. 


306 


தானை 


148: 13), இிததன வெளியன என்பான சினம 
மிகுந்த தானையை உடையவன்‌ (அசம்‌ 152:5). பசும 
பூண பாணடியன விலலையுடைய தானையை 
உடையவன (அகம, 162:2). மிஞிலி பகைவர்‌ 
பாதுகாக்கும அரண்களை வென்று கடந்த மிக்க 
பெரிய தானையை உடையவன (அகம. 181:4,8), 
கணணன்‌ எழினி வீரமிக்க தானையை உடையவன 
(அகம, 197:7). பாணடிய௰ன கடல போனற 
தானையை உடையவன்‌ (சம்‌, 208:2). அகுதை, 
பழி நீங்க மாறறார்‌ படையினை வெல்லும்‌ 
விளங்குதின ற பெரிய தானையை உடை யவன (அகம்‌. 
208:17,18). தறுகணமையுடன போர்‌ செயதலில்‌ 
வலல குட்டுவன, படைககலன்களின ஒளிவீசும்‌ 
கடலை யொத்த தானையினையுடையவன (அகம 
212:15,16), கட்டி என்பான்‌, போர்‌ அடுதலில்‌ வலல 
தானையை உடையவன (அகம. 226:16). மோரியா 
குதிரைகள்‌ நிறைந்த தானையை உடையவர்‌ (அகம. 
21:12). வெற்றி பொருந்திய திதியன வீரம்‌ 
பொருநதிய தானையை உடையவன (அகம்‌, 282.9, 
10;322:8) அரசர்‌, பகைவர்க்கு அசசம்‌ உணடாகும 
படி பாசறைககண தானையுடன தங்குவர்‌ (அகம, 
264:14, 18). அரசரது தாளையில்‌ நிறைந்திருக 
கினற யானைகளைப போனறு தீழககடலின்‌ நீரை 
முகநது கொண்ட மேகங்கள்‌ தோனறின (அகம, 
278:1-3). சேரன்‌, வெறறி வேலினையும்‌ வீரம்‌ 
மிகுந்த தானையையும உடையவன்‌ (அகம 303:2,4). 
அரசர்‌ எல்லோரும்‌ மறப்பணபுமிக்க நால்வகைத 
தானையை உடையராய்‌ இருநதனா (அகம 338:2). 
பழையன்‌ மாறனை வெளளம போன்ற தானை 
யொடு கிள்ளிவளவன்‌ செனறு மதுரையோடு 
வென்றான்‌ (அகம, 3406:19-22), மிகப்‌ பெரிய 
தானையையுடைய சேரலாதன கடலின்கண்‌ 
பகைவாகளைத தோறசடிதது அவர்களின்‌ கடம்ப 
மரங்களை வெடடி வீழ்ததினான (அகம்‌. 347:3,4), 
உறையூர்ச்‌ சோழர்‌ தம்‌ தகுதிககேற்பக கடல 
போனற தானையை உடையவராய்‌ இருந்தனா 
(அகம. 269313, 14). சேரவேந்தன, பகைவருடைய 
போர்முனையாகிய அரணை வென்று கடநத 
போர்த்தொழிலில வலிய தானையையுடையவன 
(அகம. 381:14, 18). நனனனுடன்‌, போசெயய 
வந்த பகையரசன பகைவரைக்‌ கொல்லும்‌ 
தானைகளை யுடையவனாக இருந்தான்‌ (அகம. 
392: 21, 22). விச்சியர்களின தலைவன, 
வில்லேததிய தானையை உடையவன்‌ (குறு. 52815). 
சேரலன்‌ கணைக்காலிரும்பொறை வெலலும 
வேலினை ஏந்தியுள்ள பகைவராற்‌ கடததறகரிய 
தானையையுடையவன்‌ (நற, 18:4,5), பாண டியன்‌ 
மாறன வழுதி, பகைவரின காவலரண்‌ சிதையும்படி 


தனை 


பலவாய யானைகளை ஏவிப்‌ பல அரண்களை 
வெற்றி கொண்ட வலிமைமிக்க தானைகளை 
உடையவன்‌ (நற. 180:8-4), பாணடியன்‌ நெடுஞ்‌ 
செழியன யாவரும்‌ அஞ்சுமபடி போரிலே வென்று 
வேறபடையுடைய தானையோடு தலையாலங 
கானத்துப்‌ பாசறையில்‌ தங்கினான்‌ (நற்‌. 387:6-8). 
போர்‌ நீண்டுகொண்டு செல்லும்போது, பகை 
வருடைய வலியதானையை எதிர்பார்த்து அரசன்‌ 
பாசறையிலேயே தங்கியிருத்தலுமுண்டு (ஐங்‌ 451 
3,4). போரிலே வெற்றி பெறும்‌ வேநதன்‌, பகை 
வரின்‌ கடத்தற்கரிய அரணை வெலலும சிறப்புப்‌ 
பொருநதிய தானையை உடையவனாக இருநதான்‌ 
(ஐங்‌, 49:3, 4). தலைவியைப்‌ பிரிந்த தலைவன்‌, 
பகைவரின வலிதாகச்‌ செயயபபட்ட அரணை 
அழித்த தானையோடு போருக்குச்‌ செனறான்‌ 
(ஐங்‌, 474:1, 2). ஓரர்சன்‌ வெள்ளிய வேற்படையால்‌ 
பகைவரை வென்று அழிகதினற தானையைப 
பெற்றிருந்தான்‌ (ஐங்‌, 4822, 3) ஆறலை கள்வர்‌ 
மேலும்‌ வந்து கூடும்‌ தானைகளை உடைய 
அரசரைப்‌ போர்‌ செயது விரட்டுவதறகு நாணி, 
வில்லின்‌ நாண்‌ ஒலியாலேயே விரட்டும்‌ ஆறறலைப்‌ 
பெறறிருந்தனர்‌ (கலி, 15:1-4). பாணடியன தப்பாத 
வாட்படை கொண்ட தானையை உடையவன 
(கலி. 98.30), பாண்டியனுடைய அகற்சியையுடைய 
தானை செல்லச்‌ செல்லப்‌ பகைவர்‌ படை ஓடுவது 
போலப்‌ பிரிந்திருந்த தலைவன்‌ வநது தொடத்‌ 
தொடத்‌ தலைவியின்‌ பசப்பு நீஙகியது (கலி. 
130:19-21). பகைவர்‌ நாட்டைக்‌ கொள்ளுவதற்குப்‌ 
பாண்டியர்‌ தானைகள்‌ நிமிர்நது செலலுவது 
போல வையையில்‌ வெள்ளம நிறைந்து செனறது 
(பரி, 7:7-10). பகைவர்‌ நாட்டில்‌ உள்ள பலபொருள்‌ 
களைக்‌ கவர்நது வரும்‌ பாண்டியனது பகைவரைக்‌ 
கொன்ற தானையைப போல, வையையின்‌ வெள்ள 
மும்‌ பலபொருள்களைக்‌ கவர்நது வந்தது (பரி, 7: 
48-50) வையையாறு, போரின்கண்‌ பகைவரை 


வெல்லும்‌ தானையினையுடைய பாணடியருக்‌ 
குரியது (பரி, 78:௪6). கலப்பையை ஆயுதமாக 
வுடைய பலதேவனின்‌ பகைவர்‌, தறுகணமை 


மிககதும்‌ முழக்க மிக்கதும்‌ பகைவரைக்‌ கொல்லும்‌ 
இயலபுடையதுமாகிய தானையை உடையவா 
(பரி. 13.50,31). பகைவரின தானையை அழிககப 
பாண்டியன்‌ வில்லிலிருந்து அம்புகளைச்‌ சிதறுவது 
போல, மேகம நீர்த்துளிகளைச சிதறியது (பரி, 23: 
௪,6). 


2. ஆடை, மதுரையின்கண்‌ உள்ள பெருநிதிக்‌ 
கிழவர்‌, திண்ணிய தேரின்கண்‌ பிரம்பினிடததே 
புரளுகின்ற தானையை - ஆடையை (முனறானை) 


307 


திகிரி 


“ உடையவர்‌ (மது. 435), 
தலைவனின்‌ தானையைப்‌ பிடித்து இழுததுச்‌ 
செல்வேன என்று பரத்தை கூறினாள (அகம்‌, 
278 9). தலைவி தலைவனிடம்‌ மடிவிரிநது கரை 
யற்று கசங்கிய தானையை உடையவனாய்‌ இருக்‌ 
கிறாய்‌ எனறு கூறினாள்‌ (கலி, 96:2). தலைவனைப்‌ 
பிரிந்த தலைவி ஒருத்தி காமனை அழைத்து, 
“காமனே! என்‌ தலைவனைக்‌ கனவில்‌ காணபேன்‌, 
கணடேனாயின்‌, அவனுடைய தானையைப்‌ 
பிடித்துக்‌ கொள்வேன” எனறாள்‌ (கலி, 147149). 
*'வையையில்‌ உள்ள திருமருதத்துறை, வையை 
என்ற நங்கையின்‌ தானை (மூன்றானை) யாகக்‌ 
கூறப்பட்டுளளது (பரி, 17-88). வையையில நீராடும்‌ 
பரத்தை ஒருததி, தன்மேல்‌ பட்ட அரககு நீரைத 
தானையால ஓறறி எடுததாள்‌ (பரி. 16.28), 
சானறோருககுச்‌ சிறப்பித்தளிதத தானை சுவல 
மிசை அசைய அவரும்‌ பாண்டிய வேநதனுடன 
முருகனின்‌ கோயிலை வலம வந்தனர்‌ (பரி, 19:25). 


தனனைப்‌ புறக்கணித்த 


தானையர்‌ - படையை உடையவர்‌. கூறறுவனையொதத 
வேலைத்‌ -தாஙகிய தானையர்‌ - படையை உடைய 
அரசா - பகைவரை வென்று திருமபி வந்தார்‌ 
(கலி. 31:24). 


தானையன்‌ - படையை உடையவன்‌. சோழன 
குளமுற்றததுத்‌ துஞ்சிய களளிவளவன, புலாலை 
யுடைய போர்ககளததையண் டாககிய போர்‌ 


செய்யும்‌ தானையன - படையை உடையவன - 
ஆவான (புறம்‌, 69.11). 


தானையான்‌ - படையினை உடையான்‌. முருகவேளின 
திருப்பரங்குன்‌ றத்தின்‌ ழ்‌ உளள நிலத்தில யானை 
களையும்‌ குதிரைகளையும்‌ தேர்களையும்‌ பரவலாக 
நிறுத்தியிருப்பது தானையானுடைய - படையினை 
யுடையானுடைய (பாணடியனுடைய) - பாசறை 
யைப்‌ போன்றிருந்தது (பரி. 19.38). 


தானையோய்‌ - படையை உடையவனே. *நிலததைத 
திரையிட்டு மறைததாற போனற தானையோய - 
படையினை உடையவனே - உனககுப பகைவா 
திறை தநது பணிவரல்லது, எதாபபரோ' எனச 
சேரனைப புலவா புகழநதார (பத, இ. 1 10). 


தி 


திகிரி - 1. தேர்க்கால்‌. வடநாட்டரசராயெ மோரியர்‌ 
தம்‌ தேரின்‌ திண்ணிய ஆர்சூழநத திகிரி-தேர்ககால்‌- 


திகிரி 
எளி3ாகச செல்லும்‌ பொருட்டு எ௮ரிட்ட மலையை 
வெட்டி வழி ௪உ.ண்டாககினர்‌ (புறம்‌, 1755-7), 


களங்காயக கணணி நார்முடிச சேரல்‌ வெறறி 
கொண்ட போர்ககளத்தில தேர்த்‌ திதிரிகள்‌ எங்கும 
சிதறிப பரதது டெககும்‌ (பதி, 85.4) மோரியர்‌ தம்‌ 
தேரின பொன்னாலாகிய திதிரி எளிதில செல்லும்‌ 
பொருடடு எதிரிட்ட மலையின்‌ பாறையை 
வெட்டி வழி உணடாகனொ (அகம்‌. 69 10,11). 
பிரிநது செனற தலைவன தலைவியை நினைநது 
விரைநது வருமபொழுது, அவனுடைய அசைதினற 
ஒளியையுடைய தோககால வரிமணலைப பிளந்து 
வரும (அகம 224,18,14), மோரியா எனற வட 
அரசா தென்‌ திசையில்‌ உள்ள நாடுகளைக்‌ கைப 
பறற வரும்பொழுது தமமுடைய தோகளின்‌ மிகச 
ஒளியுடைய திகிரிகள்‌ எளிதில செல்லும்‌ பொருட்டு 
எதிரில மறைத்துக கடநத மலையின்‌ பாறையை 
வெட்டி வழி உணடாகதினா (அகம. 281.8-11), 
தலைவனுடைய தோககால்‌ பாறையும்‌ தகர்நது 
சிதையுமாறு உருளும்‌ வலிமையுடையதாய இருந்‌ 
தது (தங, 449:1-3). பொருள்வயின பிரியும்‌ தலைவன 
தன வெறறியுணடாகினற தோககாலகளைத 
தூயமையாகத துடைததுச செல்வான (கலி. 7:18, 
14). திகிரி போனறது ஆண நண்டு (கலி, 14623), 


2, ஆழிபபடை, அதியமான நெடுமான்‌ அஞ்சி 
பகைவர்‌ அரண்களை அழிக்கினற திதிரியை - 
ஆழிப்படையை - உடையவன  (புறம. 99,14). 
அகுதை எனற வள்ளல்‌ பொனனால்‌ செய்யப்‌ 
பட்ட திரியை வைததிருநதான்‌ எனற செயது, 
பின்‌ பொயயாயிறறு (பறம. 233:3,4). பண்டைய 
அரசர்‌ பொனனால செய்யப்பட்ட இிதிரியைச்‌ 
செலுததி ஆணடனர்‌ (புறம. 365 5). காணபவர்கள்‌ 
கண கூசுமாறு ஒளிவிளங்கும்‌ திரியை உடைய 
திருமாலை, அன பாகள தொழுது வணஙகித்‌ தம்‌ 
ஊாகளுககுச செலவர்‌ (பதி. 31:8-10). திருமால்‌ 
போரினகண மேம்பட்ட தம்‌ இகிரியாலே 
எலலோரையும வெல்வாரா (பரி, 13:௧8). 


3. ஆணைசசககரம. இமயவரமபன நெெடுஞ்சேர 
லாதனின முனனோர கடலால சூழபபட்ட 


நிலவுலகம்‌ முழுதும்‌ அரசியலாகிய திகிரியை - 
ஆணைச சக்கரததை - செலுததினா (பதி. 1418-20). 
பலயானைச செல்கெழு குட்டுவனின முன்னோர்‌ 
அளவுகடநத சினமும்‌ காமமும்‌ கணணோட்ட 
மும்‌ பகைவாககு அஞ்சுதலும தணடமும வாய 
மையின படாத பொயயும முதலாயின தம நாட்டின 
கண இலலையாககித திகிரி செலுததி அரசாணட 
னர்‌ (பதி. 22 1-4), செலவக கடு௩கோ வாழியாத 


908 


திங்கட்புத்தேள்‌ 


வின முனனோர்‌, நிலம்‌ நனகு விளையும்படியாக 
வும, ஞாயிறறின்‌ வெமமை மிகாமலும்‌, முலெகள்‌ 
நலல மழையைப பெயயுமபடியாகவும நிலவுலக 
முழுதும தம திகிரி செலுததினர்‌ (யத. 69:18-17), 


4. மட்கலம்‌ வணையும்‌ சக்கரம்‌, குளமுற்றததுத 
துஞ்சிய கிள்ளிவளவன இறநதபோ து அவனுடலை 
அடக்கஞ்‌ செய்வதறகுத தாழி வனைகினற குயவ 
னைப்‌ பார்தது ஐயூர்‌ முடவனரார, “அவன்‌ 
உன்‌ தாழிக்குள்‌ அடங்குதறகு இப்பெரிய நில 
வட்டததைத்‌ திதிரியாகவும்‌ - மட்கலம்‌ வனையும்‌ 
சககர மாகவும-மேரு மலையை மணணாகவும்‌ 
கொண்டு தாழி வனைய உன்னால முடியுமோ” 
என்று வினவினரா (புறம்‌, 828.12-15), குயவன்‌ 
மட்கலம்‌ வனையும்‌ திதிரியின்‌ சுழறசி போலச்‌ 
சேயாற்றில்‌ விரைநதோடும நீரினகண சுழறச 
தோன்றும்‌ (மலை. 474-476). 


5. ஞாயிறு, வானததினகண்‌ விரைந்து செல்லு 
கின்ற திதிரியின .- ஞாயிறறின - வெமமையால்‌ 
நிலமுழுதும்‌ வெடிப்புககள்‌ உணடாகும்‌ (அகம. 
53:28). 


திகிரியான்‌ - ஆழிப்படை ஏந்திமான (திருமால்‌), 
பாணடியனின்‌ ஆட்சி இவவுலகம்‌ முழுதும்‌ பரவுக” 
எனறு பழைய கதிரொளி வீசும்‌ திகிரியானை - 
ஆழிபபடை எந்தியானை (இருமாலை) - வணங்கு 
வோம்‌ வா” எனத்‌ தோழி தலைவியை அழைத்‌ 
தாள்‌ (கலி, 104:78-80). 


திகிரியோன்‌ - ஆழிபபடை ஏந்தியோன்‌ (திருமால்‌). 
தீதற விளஙதிய திகிரியோனை - ஆழிபபடை 
ஏநதியோனை (திருமாலை) - வேத முதல்வன 
என்பர்‌ (நற்‌. ௧, வா, 6,7). 


திகை - இசை. மதுரை நகரிலுள்ள மகளிர்‌, தம்‌ 
கொங்கைகளின்மேல்‌ பூசும்‌ சலவைக குழம்பின 
மணம்‌ திகை - திசை - முழுதும (நான்கு திசை 
களிலும்‌) கமழும (பரி, 10.78,74). 


திங்கட்குழவி - இங்களாகய குழந்தை, (அணமைவிளி) 
திங்கட குழலி - திங்களாசிய குழந்தை; - நீ விளை 
யாட வருவாயாக' என்று தலைவி தன புதலவ 
னுக்கு அமபுலி காட்டி அழைப்பாள்‌ (சலி. 80.18,19), 


திங்கட்புத்தேள்‌ - இங்களாகய தெய்வம்‌. தேய்தலும்‌ 
வளர்தலும அழிதலும்‌ பிறத்தலுமாகிய உணமை 
களைக்‌ கல்வியறிவில்லாதவர்ககும உணா தித்த 
இங்கட்‌ புததேள்‌ - திங்களாகிய தெய்வம்‌ - 
வானததின்கண ஊர்ந்து திரியும்‌ (புறம, 27:11- 14). 


திங்கள்‌ 309 திங்கள்‌ 


திங்கள்‌ - 1. மயம்‌, பலவிண்மீன்களின்‌ நடுவே குடக்கோ இளஞ்சேரல்‌ இருமபொறை தன சுற்றத்‌ 


ஊர்ந்து செல்லும்‌ திங்கள்‌ - மதியம்‌ - போலப்‌ 
போர்‌ மறவர்‌ பலர்‌ சூழநது வர யானை சென்றது 
(புறம்‌, 13.6,7). வெள்ளிய குளிர்நத திங்களின 
கண்ணே வெயிலை வேண்டினும்‌ உண்டாக்கும்‌ 
ஆற்றல்‌ உடையவன குளமுறறத்துத துஞ்சிய 
கிள்ளிவளவன (புறம்‌, 88:8-9)., **தஇங்களைப 
போனற குளிர்ந்த பெரிய மென்மை (அருள்‌) 
உடையவனாக நீ விளங்க வேண்டும்‌' எனறு 
பாண்டியன்‌ இலவந்திகைப்பள்ளித்‌ துஞ்சிய நன 
மாறனுக்கு மருதனிளநாகனார்‌ அறிவுறுத்தினா£ 
(புறம்‌. 55:14-17). பரிசிலாககுத்‌ திங்களைப்‌ 
” போனறு குளிர்நத அருளைப பொழிபவன 
பாண்டியன சித்திர மாடததுத்‌ துஞ்சிய நன 
மாறன்‌ (புறம்‌, 59:7). பொகுட்டெழினி தன்‌ நிழலின 
கண்‌ வாழவோர்க்கு அருள்‌ முதலிய குணங்க 
ளால்‌ திங்களாகிய நாள்‌ நிறைநத மதியத்தை 
ஒப்பான்‌ (புறம. 102.6,7). “மூவேந்தரும முறறுசை 
யிட்டிருந்த அறறைத திங்களின அவ்வெள்ளிய 
நிலாவின்கண யாம என தநதையையும்‌ உடை 
யேம்‌; எம்‌ மலையையும பிறா கொளளரா; 
இற்றைத திங்களது இவவெணணிலவினகண அவ 
வேந்தர்‌ எம்‌ மலையையும்‌ கொணடார்‌, யாமும்‌ 
எம்‌ தநதையை இழநதோம' என்று பாரி மகளி 
இரங்கிப்‌ பாடினா (புறம்‌. 112). எட்டாம்‌ பககதது 
பிறைத்திஙகள்‌ வளைந்திருபபது போலச 
சிறிய குளத்தின கரை வளைவாக இருக்கும்‌ (புறம்‌. 
118:2,3). மல்லி திழூான்‌ காரியாதியின கோயில்‌ 


(அரணமனை) திங்களொளியாலும நுழையப்‌ 
படாத பொறிகளைப பொருந்திய இட்டிய 
வாயிலை உடையதாகும (புறம்‌. 177:5), அதிய 
மான்‌ நெடுமானஞ்சி குளிர்தத சுடரையுடைய 


திங்களைப போனறு வெண்கொறறக்‌ குடையை 
யுடையவன (புறம்‌. 231:4,5). கிழககே எழுநத 
மதியம்‌ செறிந்த இருளைப்‌ போககும்‌ (புறம்‌. 376:8). 
*மழை முக நிலவும்‌ விசும்பினகண தோன்றும்‌ 
விணமீனகளிடையே திகழும்‌- விரிநத கதிர்களை 
யுடைய வெள்ளிய திங்களைப்‌ போல, வாட்டாற்று 
எழினியா தனின்‌ புகழ விளங்குக” என்று மாங்குடி 
கிழார்‌ வாழ்ததினார (பறம. 896:26-28) விசும்பின்‌ 
கண நிலவும்‌ பதினைந்து நாள்‌ முறறிய வெள்ளிய 
திங்கள்‌ கடலின்கண்‌ வட்டமாயத தோனறுவதைப 
போனறு, தடாரிப்பறை வட்டமாக இருக்கும 
(புறம. 400:1-4). இமயவரமபன நெடுஞ்சேரலாதன 
திஙகள்‌ முதலிய (ஞாயிறு, விண்மீன, கோள, தீ) 
ஐந்தின்‌ ஒளிகளும ஒனறு கூடிய ஒளியைப்‌ 
போன்றவன (பதி. 181-4). பலவாகிய விண்மீன 
களுக்கிடையே விளங்கும்‌ திங்களைப்‌ போலக்‌ 


தாரிடையே விளஙகினான (பதி, 90:17,18). முருகப்‌ 
பெருமானுடைய ஆறு முகங்களில ஒரு முசும, 
மெயந்நூலகளானும்‌ கணடுணாதத மாட்டாத 
பொருள்களைசசானறோர்‌ (இருடிகள்‌) காவலுறும 
படி  ஆராயந்துணர்ததித்‌ திங்கள்‌ போலத 
திசைகளெலலாவற்றையும விளககும்‌ (முரு. 96-98). 
பாலையாழின்‌ வாய, உணணாககிலலாமல்‌ 
எட்டாம்‌ நாள்‌ திங்களின்‌ வடிவைப்‌ போல இருககும்‌ 
(பொரு. 11,12). மகரவாய போனற தலைககோலம 
எனனும அணி, மகளிரின நெறறியைச சோத 
திருப்பது, சிறிய கோட்டையுடைய இளையதாகிய 
திங்களை (பிறையை) செமபாமபு (இராகு) 
தணடினாறபோல தோன்றும (பெரு. 384,385) 
தொணடைமான இளநதிரையன பாணர்மகளீர்ககு 
இருண்ட வானத்தில இருசகும திங்களைப்‌ 
போன்ற வெள்ளிய தாமரை மலரைக கூநதலில்‌ 
சூடி க்கொளளும்படி கொடுபபான (பெரு. 480-488), 
தலையாலங்கானததுச செருவெனற நெடுஞ்‌ 
செழியனின முனனோர்‌, திங்கள்‌ தவறாமல இரவில்‌ 
ஒளி தருமபடியாக ஆட்சி புரிநதனர்‌ (மது. ௪,9), 
தலையாலஙகானத்துச செருவெனற நெடுளு 
செழியன்‌ விணமீனகளுககு நடுவில இருககும்‌ முழுத்‌ 
திஙகளைப போல, உறவினாகளுககு நடவில 
இருநதான்‌ (மது, 769,770). சிவபெருமான, தம 
தலையில இளம இஙகளை அணிநதிருகதிறார்‌ 
(அகம்‌, க, வா. 11). தோழி தலைவனிடம,  'மிகக 
வெண்மையையுடைய திங்கள்‌ நிறைநது ஒளி 
வீசுவதால இரவுக குறிககண வாராதே! 
எனறாள்‌ (அகம. 2:17). அரும்புகின்‌ ற நிலவினால்‌ 
விளங்கும்‌ முதிராத்‌ திங்களே, என மகனுடன 
விளையாட வருகுவையாயின உனகதப பால 
தருவேன' எனறு தலைவி தன புதலவனுககு 
அமபுலி காட்டிப பாலூட்டினாள (அகம. 
54.17-22), தய கோள்களின்‌ தொடாபு நீங்கிய 
வளைநத வெள்ளிய திஙகளும உரோதிணியும 
சேருகனற நாள்‌ திருமணததிறகுச சிறநதது 
(அகம 86:6,7,13564-6). தலைவன தலைவியைக 
கூடுவதறகு இடையூறாக ழிரவில திங்கள 
தோன்றி ஒளி வீசும (அகம 12211-13). பிரிவுத 
துனபம தாளாது துயா உறும தலைவியிடம்‌ 
தோழி, “திங்கள போனற உன முகததிலுளள 
சுணணழகைத்‌ தலைவா மறநதிருகக மாடடரா; 
விரைவில வருவார்‌ எனறாள்‌ (அகம 253;25,28), 
தலைவன்‌ தலைவியைக கூடுவதறகு இடையூறாக 
இரவில திஙகள்‌ முததுமாலையின ஒளிபோலவும 
மலையினினறும விழுகினற அருவி நீரின ஒளி 
போலவும ஒளியினைக கானறது (அகம. 362 11-15). 


திங்கள்‌ 


பெரிய கடளின நடுவில்‌ எட்டாம்‌ நாளுக்குரிய 
இளைய வெளளிய திங்கள்‌ தோன றுவதைப்‌ 
போலத தலைவியின கூநதலுக்கு அயலில 
அவளுடைய நெறறி விளங்கியது (குறு. 129:3-8). 
தலைவி தோழியிடம, களவுக காலமாகிய பழைய 
தங்களின்‌ நெடிய வெணணிலாவினகண, தன 
தோளைத தலைவன தழுவினான எனறாள்‌ (குறு. 
193:4, 5), பொருள்வயின பிரியும்‌ தலைவன 
இடைசசுரத்தில்‌ மலைவாயச செல்லும நிலவைப்‌ 
பார்தது, “முட்‌ போன்ற பறகளையும திலகமிட்ட 
மணம சுமழகினற அழகிய நெறறியையுமுடைய 
நாள்‌ நிரம்பிய மதித திஙகள்‌ எனபது ஒன்று எம்‌ 
முடையதும்‌ உணடு” எனறு தலைவியை நினைநது 
வருநதினான (நற, 68 3-7). தலைவிக்கு, விணணில 
தோனறுகினற திஙகளின்‌ ஒளி காமத்தை மிகு 
விக்கும்‌ (நற்‌ 385:1), “திங்களின்‌ ஒளியில தீத 
தோனறாதது போல, தலைவனின சொல்லிலும்‌ 
பொய்‌ தோனறாது' எனறு தோழி, தலைவியிடம்‌ 
கூறினாள (கலி, 4:123,24). மேசுததினகண நுழை 
ஒனற தங்களைப போல, மலையில தேனடைகள 
தோனறும (கலி, 48:28, 23). ஆயா தழுவிப பிடிப 
பதறகாகக்‌ கொலலேறுகளைத தொழுவிலே 
நிறைத்திருநதனர்‌, அவ்வேறுகளுள்‌ ஒனறு, 
கொலைத தொழிலையுடைய சிவபெருமான சூடி 
யுள்ள இளையதாகிய திங்களைப்‌ போல வளைநத 
கொம்பினையுடையதாயிருந்தது (கலி. 03:15, 16), 
இங்களில கிடககின்ற மறுபபோல, வெள்ளிய 
கொலலேறறின்‌ மேலே ஓர்‌ ஆயன்‌ தழுலிக்‌ 
இடநதான்‌ (கலி, 103148, 49). திங்களைப்‌ பாமபு 
(இராகு) மறைக்குமபோது அதன்‌ வருத்தததைத 
தீர்கக மாட்டாதவராயினும்‌ அதனிடத்துத்‌ தம 
காதலைக காட்டித துன்புறுவர்‌ சான்றோர்‌ (கலி. 
140-17, 78), திஙகளில இருககனற மறுவைக 
குறுமுயல எனறு கூறும வழக்கம்‌ உண்டு (கலி. 
148:18). புதிய திஙகளைச சிவபெருமான தலையில 
கணணியாகச்‌ சூடியுளளா௱ஈ (கலி. 150.17). திருமால 
வானதது அணி நிலாத இகழதரும இங்களாகவும 
உள்ளார்‌ (பரி, 1:41, 42). ஞாயிறும்‌ திங்களும 
உள்ளிட்ட எலலாம திருமாலிட ததினினறு தோனறி 
விரிந்தன (பரி, 3:4-10), திஙகளுள்‌ தணமையாக 
இருப்பவர்‌ திருமால (பரி, 3:87). திருமாலுடைய 
அருட்பண பும மெனமையும்‌ திங்களின கண்‌ உள்ளன 
(பரி, 4 26). மாரகழி மாதததில்‌, மிகப்‌ பெரிய 
தங்கள்‌ தனனகத்துள்ள களஙகத்தோடே வளாநது 
நிறைநத திருவாதிரை நாளினகண்‌ விரி நூல 
அநதணர்‌ சிவபெருமானுக்கு விழவைத தொடங 
இனர்‌ (பரி, 11.77, 78). 


2. மாதம. ஒரு நாளைக்கு எட்டுததேர்களைச 


310 


திங்காள்‌ - மதியே (விளி). 


திசை - திக்கு. 


திசை 


செயயும்‌ தச்சன ஒருவன்‌, ஒரு திஙகளுககு-மாதத்‌ 
திற்கு - ஒரு தோககாலைச செயயின, அது எவ்‌ 
வளவு வலிமையோ அவவளவு வலிமையானவன 
அதியமான்‌ நெடுமானஞசி (புறம்‌. 87:8, ச). மாசித 
திங்களில்‌ குளிர்‌ மிகுந்திருக்கும்‌ (பதி. 59:2), “நின்‌ 
வாழ்‌ நாடகள்‌ ஓவவொனறும்‌ திங்களைப்‌ 
போன்றனவாகுக; இஙகள்‌ ஆண்டினைப்‌ போலும்‌ 
ஆண்டு ஊழியினைப்‌ போலும நீணடு அவ்வூழியும்‌ 
வெள்ளம்‌ எனனும்‌ பேரெண்ணின்‌ எல்லையை 
உடையனவாகும£ என்று குடககோ இளஞ்‌ 
சேரலிரும்பொறையைப பெருங்குன்றூர்‌ கிழார்‌ 
வாழத்தினா£ (பதி, 90:51-54), எதிர்‌ காலத்திறகுப்‌ 
பெயயச்‌ செலலும்‌ வெண்முகில்‌ சிறுதுளிகளைப்‌ 
பொழியும்‌ திங்களின்‌ முதலிலே தலைவன்‌ போர்‌ 
வினை முடித்து மீண்டான்‌ (முலலை, 100-102), 
பாரியின்‌ பறம்புமலையிலுள்ள குளிர்நத சுனைநீ£ 
தைத்‌ திஙகளில மிகவும தண்ணிதாய்‌ இருககும்‌ 
(குறு: 196:3,4). மகளி பன்னிரண்டு திங்கள்‌ 
கருவுறறிருததலும்‌ உணடு (குறு. 28713). தண்ணென 
வீசும்‌ திவலைகளையுடைய பனி மிகுநத இஙகளில 
ஆனினம்‌ மேய்புலஙகளில்‌ பயிரகளை மேயும்‌ (குறு. 
344,1-4). தலைவி, தான்‌ விரும்பிய தலைவனைப்‌ 
பெறும்‌ பொருட்டு, நோன்பிருநது தைத்திஙகளின்‌ 
வைகறையில்‌ நீராடினாள்‌ (நற்‌. 80:7, 8). அறு 
மீனாகிய கார்ததிகை மீனின பெயர்பெற்ற 
இங்களில மலையின்‌ மீது எடுக்கப்பட்ட விளக்கு 
களின்‌ வரிசை போலக்‌ கோங்கமபூக்கள்‌ காட்டில 
மலாந்திருநதன (நற்‌. 208:9-11). பொருள்வயிற 
பிரிந்த தலைவன்‌, *நான்‌ பிரிவேன்‌ என்று கோடை த்‌ 
திங்களிலும்‌ நடுககுறும்‌ தலைவி, மற்ற குளிர்‌, பனி 
முதலிய காலங்களில எனன பாடுபடுவளோ' எனறு 
நெஞ்சிற்குக கூறி வருநதினான (நற. 31818, 9). 
பொருள்வயிற பிரியும தலைவனிடம்‌ தோழி, 
“வேனில இஙகளில வெஞ்சுர வழியைக்‌ கடநது 
பிரினெறாயே, உன துணைவிக்குப்‌ பிறநத 
சிறுவனின முறுவலைக்‌ காண்பதினும்‌ உனககுப்‌ 
பொருள்‌ சிறநததோ”' எனறாள்‌ (2ங. 809), 


காதல்‌ மீககூர்ந்த தலைவி 
ஒருததி, “நிலவைக கானற திஙகளே - மதியே - 
எனக்கு அருள்‌ செய்து விட்டுப பிரிநத என்‌ 
தலைவரிடம சென்று என குறையைத்‌ தாப்பாயாக* 
என்றாள்‌ (கலி, 14546, 47). 


காற்றியங்கும்‌ திசையை - திககை - 
அளநதறிநதாலும்‌ சேரமான யானைககட்சேய்‌ 
மாந்தரஞ்சேரல்‌ இரும்பொறையின பெருமை 
முதலியவற்றை அளநதறிய முடியாது (பறம. 20: 
3-5). காறறியங்கும்‌ திசையில தனமையைய றியும்‌ 


திங்கள்‌ 


அறிஞராலும சோழன நலங்கிள்ளியின்‌ பேரறிவுச 
செறிவினை அறிய இயலாது (புறம்‌. 30:3). இலவந 
திகைப்‌ பள்ளித்துஞ்சிய பாண்டியன நன்மாறனை 
நகரனார்‌ *மேற்குத திசையில தோன்றும 
குளிர்ந்த மதியத்தைப்‌ போல உலகம்‌ உள்ளளவும்‌ 
நிலைபெற்று வாழவாயாக' என வாழததினார்‌. 
(புறம்‌. 58:24,25), பாரியினுடைய பறம்பு நாட்டில 
தெற்குத திசைக்கண்‌ வெள்ளி செனறாலும்‌ மழை 
வளம்தபபாது (புறம,117:2,7). ஒரு திசையில உளள 
வள்ளி யோனை நினைந்து, நானகு இசைகளிலும 
உள்ள பரிசிலர்‌ வருவர்‌ (புறம்‌. 121:1,2). வடககுத 
திசையில்‌ உள்ள இம௰யமலைச்கு இணையாக, 
தெற்குத்‌ திசையில ஆய அண்டிரனுடைய குடியிருப்‌ 
பதால இவ்வுலகமானது கீழ்‌ மேல்‌ ஆகாமல்‌ 
நிலைத்து நிற்னெறது எனறு ஆயகுடி சிறப்பிககப்‌ 
படுகினறது (பறம. 288:7-9). பரிசளிககக காலம்‌ 
நீட்டித்த அதியமான அஞ்சியிடம்‌ ஒளவையார்‌ 
எமககு, “எத்திசைச்‌ சென்றாலும்‌ அததிசையில்‌ 
சோறுகடைக்கும்‌” என்றார்‌ (புறம்‌. 206:13). வெள்ளி 
(சுககிரன) கிழககுத்‌ தஇிசையிலிருநது மேறகே 
சென்றாலும்‌ மேறகுத்‌ திசையிலிருநது கிழககே 
சென்றாலும வடககுத்‌ திசையிலிருந்து தெறகே 
சென்றாலும்‌ தெறகுத்‌ திசையிலிருநது அகலாது 
நீடினும்‌ வளம்‌ குறையாத நாட்டையுடையவன 
குளமுற்றத்துத துஞ்சிய கிள்ளிவளவன்‌, (புறம்‌. 
286: 20-25).  *குளமுற்றததுத்துஞ்சிய கிள்ளி 
வளவனின்‌ தண்ணிய தாள நிழலினகண நாங்கள்‌ 
இருப்பதால, தெறுகதிரையுடைய ஞாயிறு கிழககில 
உதிககாமல தெற்குத்‌ திசையில்‌ தோன்றினாலும்‌ 
நாங்கள்‌ அஞ்ச மாட்டோம்‌ எனறு எருக்காட்டூர்த்‌ 
தாயங்கண்ணனார்‌ கூறினார்‌ (புறம, 397:24,25,27). 
ஞாயிறு, மாலையில மேறகுத திசையில மறைநது 
மறுநாள்‌ காலையில்‌ கிழககில்‌ உதிககும்‌ (பதி.22.22). 
இமயமலை வடக்குத்‌ திசைக்கு எல்லையாகவும்‌ 
தெறகே குமரி எலலையாகவும இடைப்பட்ட 
நாடுகளெல்லாவற்றையும்‌ கடல பிறக்கோட்டிய 
செங்குடடுவன வென்றான (பத, 43:7-9), கடலின்‌ 
மேலே கபபலகள்‌ திசைதோறும்‌ திரிநதாற்போலப்‌ 
படைகளில யானைகளும்‌ தோகளும செனறன 
(பத. 52:1-4) முருகப்‌ பெருமானின ஆறுமுகங்‌ 
களில்‌ ஒரு முகம வேதம்‌ முதலியவற்றில்‌ கூறப 
படாத பொருளகளை முனிவாகளுக்கு உணர்ததி, 
திங்களைப்‌ போல எலலாத்‌ திசைகளுககும விளக 
கத்தைத தரும (முரு. 98-98). வெள்ளியாகிய மீன 
வடக்குத்‌ திசையில்‌ நில்லாமல தெறகே சென றாலும்‌ 
காவிரியாறு வறறாத நீரையுடையது (பட்‌. 1,2). 
ஆற்றுப்படுக்கும கூத்தன்‌, 'நனனன்‌ இருக்கும்‌ 
இசையின்‌ வழியினது தன்மையைக கூறுகிறேன 


311 


திணை 


» 


கேள்‌' எனறான (மலை. 94). பிரிநது செனற 
தலைவன வருகனற திசையை நோககித தலைவி 
ஆவலோடு எதிபாரததிருநதாள (அகம. 163 5) 
திகிரியோனாகிய திருமாலுககுத திசைகளே கை 
களாக இருகின்றன (நற. க வா,3). இருமருதத்‌ 
துறையினகண திசைதோறும திசைதோறும்‌ 
தேனினம ஆரவாரிசகும்‌ (சலி. 26:12), *எட்டுத 
திசைகளையும காவல்‌ காககும ஆற்றலுள்ள 
யானைத்‌ திரள்‌ நிறைநதது தலைவனுடைய மலை” 
எனறு தோழி கூறினான்‌ (கலி. 48.2) ஊழி 
முடிவாகிய உலக இறுதிககாலததிலே நான்கு திசை 
களும்‌ ஒரு சேர நடுககமுறும (கலி, 220.௪), காதல 
மிககூாாநத தலைவி ஒருத்தி, மாலைப்‌ பொழுதின 
கண திசைகவில எலலாம தலைவனைத்‌ தேடித 
துழாவினாள (கலி. 145.45) முருகப பெருமானைக 
காணுவதறகாகத திருப்பரஙகுனறத்திறகு நல்ல 
திசைகளைக காககும காவலர்‌ எணமரும வருவா 
(பரி, 8:7). மரககலத்தைத திசையறிநது செலுதது 
பவன்‌ மீகாமன (பரி. 10.58) மதுரை நகர 
மகளிரும, மைநதரும வையையில நீராடியபின 
மாலையிலே தெனதிசையை நோககி இலலங்கடகுத 
திருமபுவா (பரி, 10.121) “மாநதரே, திருமாலிருஞ்‌ 
சோலை மலையின பககம செலல நோநதால 
அமமலை நிற்கும்‌ திசையை நோககிக குமபிடடுச 
செல்வீராக” எனறு நலலச்சுதனாா பாடுவாரா 
(பரி. 15, 48). வையையின நீர்வரவால பூஞ 
சோலைகள்‌ திசைகள எங்கும அழ்யெ பூககளைப 
பூத்தன (பரி. 16:18,19) முருகபபெருமான உறையும்‌ 
திருபபரஙகுன்றததின குறறமறற புகழ நானகு 
திசைகளிலும பரலியிருநதது, (பரி. 17'28,29). 


திட்டை - மேடு, காவிரிபபூம்படடினத்தின முதாநத 


மரங்களையுடையதும போர்பபயிறசிககா க அமைக 
கபபட்டதுமான வரிமணல்‌ திட்டை - மேடு - 
பல இருநதன (பட்‌. 59,60), 


திட்பம - குறி (சோதிடம). தலைவனுடன செனற 


தன மகள தனனிலலததிற்குத திருமபி வருவாளோ, 
மாட்டாளோ எனபதறகு வேலனிடம கழங்கின 
திட்‌ பத்தை-குறியை-தறறாய சேடடனள 
195. 14,15). 


(அசும, 


திணை - 1. உயர்குடி. £நின வெறறிசகுடியோடு மூதத 


சீரிய திணையினகண - உயர்குடியின கண - சிறநத 
வாட்போர்‌ வலலவா நினது முயறசியை வாழதத 
வாழவாயாக' என்று பாணடியன தலையாலங 
கானததுச்‌ செருவென்ற நெடுஞ்செழியனை மாங்‌ 
குடிகிழா£ வாழத்துவா (புறம. 24 27-29,22). ஏற்ற 


திணை 


தாழலிலலாத சிறநத இணையினகண - பிறநது 
வாழநது வநதிருக்கின்ற வேநதருள தாமரை 
மலரினவரிசையைப போனறு புகழோடு வாழந்தவர்‌ 
சிலர்‌, தாமரையின இலையைப்‌ போல்‌ புக 
மின்றி மாயநதவர்‌ பலராவர்‌ ர(புறம. 37:17). 
குமணவள்ளல்‌, வெனறிப புகழையுடைய வசை 
யிலலாத சிறநத இணையினகண்‌ பிறந்தவன்‌ 
(புறம. 159.2628). விளக்கமுடைய இணையினகண்‌ 


பிறந்த வேந்தருடைய போர்ககளந்தோறுஞ்‌ 
செனறு அவரை வாழத்திபபாடி யானைகளைப்‌ 
பரிசிலர்‌ பெற்றனர்‌ (புறம்‌. 3573:28-30). இமய 


வரமபன்‌ நெடுஞ்சேரலாதனைக்‌ குமட்டூககண்ண 
னார்‌ “இத்தமிழகத்தை முழுதும்‌ ஆணட உனது 
திணையினமுனனோர்‌ போல, அழியாத புகழுடன 
நிலைபெறறு வாழ்வாயாக'' என்று வாழ்த்தினார்‌ 
(பத. 1420-22). தனக்கு முநதைய தணைமுதலவரைக்‌ 
காதது அறிவுரை வழங்கிய சான்றோரை 
யொத்த பண படையவன்‌ பெருஞ்சேரலிரும்‌ 
பொறை (பதி, 72.3-7). செல்வக்‌ கடுங்கோ வாழி 
யாதன்‌ தன்‌ முநதைய திணை முதலவரைபபோல 
அரசவை பணிய அறம்புரிந்து விளங்கினான்‌ 
(பதி. 85 2-9). வசையில்லாத உயர்ந்த திணையில 
பிறநதவர்கட்கு அவர்தம்‌ சுறறததோடு உணடு 
மகிழுமாறு விருநதோம்பப்பெற்றது (குறி. 205,206). 
தலைவன்‌ எவ்வளவு குறறமிழைப்பினும்‌, அதைப்‌ 
பொறுததுக கொள்ளும உயர்நத திணையிற் 
பிறநத தலைவியின்‌ நிலை வருந்துதற்குரியதே 
எனறு தோழி கூறினாள்‌ (குறு. 45:5), 


2. ஒழுககம்‌, இருள்‌ நீங்குமாறு வெண்ணிலவைப்‌ 
பொழியும முழுமதியமபோலக களஙகாய்க்கண்ணி 
நார்முடிச்சேரல தை குடிமககளின்‌ வருத்தத்தைப 
போககி, அவாகளிடம்‌ நற்றிணை -நலலொமுககம- 
பேணுவான்‌ (பத. 31: 12, 18). நனனனுடைய 
பழமையான ஊர்களெல்லாம உயர்நத திணையை 
உடையனவாயிருக்கும்‌ (மலை. 401), 


3. இனம்‌ (பகுபபு). உயாதிணை - உயர்ந்த 
இனம்‌ - ஆகிய மக்களினதது ஊமன்‌ இரவிலே 
கிணறறில விழுந்துவிட்ட பசுவின துயரததை 
வெளியில்‌ கூறமுடியாது தானே தவித்தனன குறு. 
2248-8), 


4. நிலம்‌. சேரமான்‌ யானைக்கட்சேய மாந்தரஞ்‌ 
சேரலின்‌ இறபபுககு நிமிததமாக ஓர்‌ எரி நட்சத்‌ 
திரம, கிழக்கிலும செலலாமல வடககிலும 
செலலாமல்‌ வானததிலிருநது நேரே கடலால சூழப்‌ 
பட்ட இணையில்‌ - நிலத்தில்‌ - விழுந்தது (புற. 


312 


தித்தன்‌ 


289:10-12). கரிகாற பெருவளத்தானது சோழ 
நாட்டில்‌ மருத நிலத்திற்குரிய உழவர்‌ நீலநிற 
முடைய முல்லைக்கொடி படர்ந்த பலவாகிய 
காட்டுத இணையைக்‌ கொண்டாடுவர்‌ (பொரு. 
220,231). பாண்டிய நாட்டில்‌ ஐவகைத திணை 
யும்‌ அழகு பெறறு விளஙகின (மது, 826). 


5, இணணை (தொகுத்தல்‌ விகாரம்‌). சிறநதஇல்லத்‌ 
தில்‌ உயர்நத இணையில்‌ - திண்ணையில - பசிய 
கிளி அழகாகப பேசியது (பட்‌. 365,264). ஆறலை 
கள்வாககு அஞ்சி மக்கள வெளியேறிவிட்ட 
பாமூரின்‌ அம்பலத்தில்‌ உள்ள கடவுளும்‌ புறத்தில 
செனறுவிட்டதனால்‌, பூசை முதலியன நிகழா 
மையின அமபலததின்‌ புல்லிய திணை மெழுகப்‌ 
பெறாமல்‌ பொலிவற்றிருநதது (அகம. 167:8-16), 


6. இல்லம்‌. வையை வெள்ளமானது, தான்‌ 
அள்ளிக்‌ கொண்டுவரும்‌ மணி முதலிய அணிகலன்‌ 
களை, தம்‌ திணையிலிருந்து - இலலத்திலிருநது - 
பிரிந்து வந்து தமியராய்‌ நீராடும்‌ சிறுவரின்‌ தலை 
உச்சியிலுளள அணியோடு சேர்க்கும்‌ (பரி, 16; 
6-8), 


திண்ணை - வீட்டோடு சேர்த்து அமைக்கும்‌ மேடை. 


காவிரிப்பூம்பட்டினத்தின்‌ மாடங்களில்‌ அணுகின 
படிகளையுடைய நெடிய ஏணிகள்‌ சார்த்தின 
சுற்றுத்திண்ணைகள்‌ - மேடைகள்‌ - இருந்தன 
(பட்‌. 142-143). 


தித்தன்‌ - சோழவேந்தன்‌. இவன்‌ பெயர்‌ *தித்தன்‌ 


வெளியன்‌” (அகம்‌. 1௧2,226) எனவும்‌, “வீரை வேண்‌ 
மான வெளியன தித்தன்‌” (நற்‌. 568) எனவும்‌ 
வழங்கும. இவன்‌ இருநது அரசாண்ட உறையூர்‌ 
இவனால்‌ சிறப்புறறுப பல பாடல்களில்‌ இவன 
பெயரோடே குறிககப்‌ பெறுகினறது (புறம. 552, 
395) அகம. 6, 122, 226). வெல்லும்‌ போரிலே பகைவ 
ரால்‌ எதிர்ததுப பொருதறகரிய ஆற்றலுடைய 
இவன்‌, இரவலர்க்கு மிகுந்த பரிசில வழங்கும்‌ 
வண்மையுமுடையவன்‌ (புறம, 80, 552; அகம, 6). 
இவனிடத்தே விரைவுமிகக குதிரைகளும்‌ சினமிக்க 
தானையும்‌ இருநதன (அகம்‌. 133,152). இவன 
பாணரைப்‌ புரநத பெருமபுகழினன என்பர்பரணர்‌ 
(அகம, 152), இவனுடைய உறநதை நாளோலககம்‌ 
மிகக ஆரவாரமுடையது, ஒருகால்‌ இவனொடு 
பொருதறகுப்‌ பாணன்‌ என்பவனுடன கூடிவந்த 
கட்டி என்பவன்‌, இவனது நாளோலகத்தில எழுநத 
கிணையொலி கேட்டே அஞ்சிப்‌ போரிடாமல்‌ 
ஓடினான்‌ (அகம்‌. 286). இவன்‌ மகனே சோழன்‌ 


தித்தன்‌ வெளியன்‌ 


போரவைக்‌ கோப்பெருநறகிள்ளி யாது காரணத்‌ 
தாலோ தந்ைதையொடு மாறுபட்டு இவனை 
விடுத்துப்‌ போய்‌ முக்காவல நாட்டு ஆமூரினகண்‌ 
தங்கி வறியனாய்ப்‌ புல்லரிசியுணவை உணடிருநதும 
வலியனாய்‌ அவ்வூர்‌ மல்லனைப பொருதுகொன றது 
கண்ட புலவர்‌ சாத்தநதையார்‌, அவனது அவ 
வெற்றியைத்‌ தந்தையாகிய இத்திததன காண்பா 
னாக எனறு விரும்பினார்‌ (புறம்‌. 80). இவனுக்கு 
ஐயை என்றொரு மகளும்‌ புலவர்‌ பாடும்‌ சிறப 
புடையளாய்‌ இருந்தாள்‌ (அசம்‌. 6). 


தித்தன்‌ வெளியன்‌ - சோழ வேந்தன்‌. 'இததன” காண்க. 


தித்தி - தேமல்‌. ஆடுகோட்பாட்டுச்‌ சேரலாதனின்‌ 
மனைவி உடலில பரந்த தித்தியை - தேமலை - 
உடையவளாயிருந்தாள (பதி, ௧2.17). மாமை 
நிறத்தில கிளைத்துத்‌ தோன்றும இத்தியின்‌ புள்ளி 
களையுடைய தலைவியைப்‌ பிரிய வேணடியுள்ளதே 
என்று தலைவன்‌ வருந்தினான (அகம. 41.16). 
தலைவனுடைய பரத்தை தன்னுடலிலே உருகி 
வடித்தாலொத்த திததியையுடையவள்‌ (அகம. 176: 
23). “ஊரலாகிய அழகிய உருப்பெற்ற திததி பரந்த 
நின்‌ இளம்‌ பரததை நல்ல அழகுடையவள்‌' எனறு 
தோழி தலைவனிடத்தே கூறி வாயில மறுத்தாள்‌ 
(அகம, 226.1-3), ஆல மரத்தின விழுதை ஊசல்‌ 
போல்‌ செய்து, அதில தலைவியை அமர்ததித்‌ இத்தி 
படர்ந்த தலைவியின துடையை அவ்விழுது 
உராயும்படி தலைவன்‌ அவளை ஊசலாட்டினான 
(அகம்‌, 388:10). ஆம்பலந தழையுடை தனது இத்தி 
பரந்த துடையில முறையே மா திமா றியசையுமாறு 
தலைவனின பரத்தை அவனைக்‌ காண வநதாள்‌ 
(குறு 293:5-8). இத்தி பரந்த அல்குலையுடையவள்‌ 
தலைவி (குறு 294:5,8), தாமரையின்‌ பூந்தாதைப 
போன்ற நுண்ணிய பல தித்திகளையுடைய மாமை 
நிறத்தினள்‌ தலைவி (கறு. 300:8,4). வேங்கை 
மரத்தின அழகிய பூந்தாது உதிர்ந்தாற்போன்ற 
நுணணிய பல திததியையுடைய மாமை நிறத்தை 
யுடையாள்‌ தலைவி (நற்‌. 157:9,10). மேனமேலே 
அடிவயிற்றில்‌ தோன்றிய தித்தயை உடையவள்‌ 
தலைவி (தற்‌. 160:4). பொருளவயிற்‌ பிரியும்‌ 
தலைவன, “மேலேறிப்‌ படரும்‌ தித்தியையுடைய 
இவளைப்‌ பிரிகனறேனே' எனறு தலைவியைக்‌ 
குறித்து நெஞ்சொடு கூறினான (நற்‌ 512:7). 


தலைவியைத தோழி, “ஒள்ளிய தஇிததியாலாகிய . 


வரி நிறைந்த அல்குலையுடையவளே' என்று 
அழைத்தாள்‌ (சலி, 60.4). 


தித்தியம்‌ - வேள்விக்குழி. இத்‌இயத்தில - வேள்விக்‌ 


திதலையர்‌ 


குழியில்‌ - யாமையைப்‌ போட்டுச்‌ சுட்டுத்‌ தேவர்‌ 


, களுக்கு அவிர்ப்பாகம வழங்கப பெறறது (அகம்‌. 


361.10,11), 


திதலை - தேமல. பாலால்‌ சரிநது இதலையை- 


தேமலை - அணிந்த இனிமை கொண்ட மென 
முலைகளையுடையவள்‌ தலைவி (அகம. 26.12,13), 
திதலை அல்குல்‌ (அகம்‌. ௫4:21,119:1,183:2;189:9; 
227:2; குறு. 27:8; நற்‌, 6:4; 77.11; 84:2, 161112; 307 4; 
ஐங்‌. 39 4,72:2, புதலவரைப பெற்ற திதலை பரநத 
அழகிய வயிறறினையுடைய தூய அணிகளணிநத 
மகளி நாலவர்‌ கூடி நின்று தலைவியை வாழததி 
மணம்‌ புரிவித்தனர்‌ (அகம. 86.11-17). தலைவன 
பிரிவு நீட்டிதத நிலையில்‌ தலைவியின திதலை 
யொடு கூடிய மாமை நிறம்‌ கெட்டது (அகம்‌ 185: 
1). வயலிலே நாரைககு அஞ்சிய நணடு, சேறறில்‌ 
திதலைபோல்‌ வரிகளை உணடாககி விரைந 
தோடித்‌ தன்‌ வளையில்‌ நுழைநதது (அகம. 176.7- 
48). கள்‌ விற்கும்‌ மகளிர்‌ திதலை அணிசெயயும 
வயிற்றினையுடையவர்‌ (அகம, 848:8,9). தலைவன 
இரவுககுறிககண்‌ வரும ஏதததிற்‌ கஞ்சிய 
தலைவியின உடலில இதலை ஒளியிழநது வாடியது 
(குறு. 188:1-8), திதலையின சல புள்ளிகள்‌ அமைநத 
அலகுலை யுடையவள்‌ தலைவி (தற. 188 5-8). 
திதலை பரநத வேற்படையினையுடையவன 
சேநதன (தற்‌. 1903) அரும்பிய திதலையுடையவள்‌ 
எனறு தலைவியைக குறிததுச செவிலி கூறினாள்‌ 
(தற்‌. 198.6,8). “புதலவனை ஈனறதனால்‌ 
அழகிய வரிகளையுடைய திதலை அல்குல முது 
பெண்டாகித துயில்கன௱னையோ' எனறு 
தலைவன தலைவியை நகையாடினான (நற. 870: 
5-7). புதல்வனைப்‌ பெறற தலைவியின திதலை 
மென்முலை பால வடியபபெறறு முடை நாறறம 
வீசியது (நற, 880:8,4). தலைவன ஒருவழித 
தணநது பிரிநதிருந்தமையால்‌ தலைவியின திதலை 
யைடய மாமை நிறம மழுங்கியது (ஐங்‌. 231 2-4), 
மாமை நிநமுடையவள்‌ உடலில்‌ திதலை படாந்‌ 
திருபபதுபோல மாந்தளிரில பூநதாதுககள 
தாத்தன (கலி, 29.7,8). ஏனறவள்‌ திதலைபோல 
மாநதலிா நெயபபொடு விளங்கும்‌ (குலி, 32.7). 


திதலையர்‌ - தேமலையுடையவர்‌( மகளிர்‌). பொன னுரை 


விளங்கினாறபோலும திதலையர்‌ - தேமலை 
யுடையவர்‌ - கநதருவ மகளி (முரு. 145). 
பாண்டியன்‌ தலையாலங்கானததுச செருவெனற 
நெடுஞ்செழியனின காதல்‌ மகளி தளிரின 
புறததிலேயமைநத ஈாககுபபோல தோனறும 
திதலையர்‌ (மது. 707,708). 


திதியன 


திதியன்‌ - குறுநில மனனன அழுததாரிலேயிருந்து 
ஆடசிபுரிநத இவன (அகம. 196311). பொதியில்‌ 
யலைககுரியவனாதலால்‌ (அகம. 322.14) 'பொதியிற 
செலவன' எனக குறிககப பெறுவான்‌ (அசம்‌. 85: 
20). இவனுடைய தோசசிறபபினால இவனைப்‌ 
*பொலநதேர்த திதியன்‌” (அகம்‌. 25:20) எனவும, 
*கடுநதேர்த ததியன” (அகம. 196,11;323:8) எனவும்‌ 
புலவா குறிப்பிடுவர்‌. இவன்‌ தனனொடு பொரு 
வோரை வெனற விலலேநதிய தடககையினன 
25,18-20). பேோததிறம்‌ வாயநத குதிரை 
யையும்‌ ஒளிறுவேல்தானையையுமுடையவன (அகம. 
262:10,322:8). இவனொடு பகைகொண்ட அன்னி 
யென பான எவவியின நயமுடைய நன்மொழி 
களுககும அடங்காமல்‌ வநது குறுக்கைப்‌ பறநதலை 
எனனுமிடத்தே இவனுடைய காவல்‌ மரமான 
புன்னையை ஆரவாரததொடு வெட்டி வீழத்தி, 
இவனொடு புரிநத போரில இவனால கொலலப்‌ 
பட்டான (அகம, 45,126,145). பயறுவிளை நிலத்தில 
பசுபுகுநது மேயந்ததறகாகத தன தந்தையின்‌ கண 
களைக கோசா அருளின்‌ றிக களைநதமை கண்டு 
சினங்கொண்ட அன்னி மிஞிலியென்பாள்‌, அக 
கோசர்ககுப பகைவனான இததிதியனிடம்‌ முறை 
யிட்டு இவனால அவரைக கொலவிததுச்‌ சனமாறி 
உவகையுறறாள (அகம. 196,262). ஒருகாலதது இவன்‌ 
வேளிரொடு பொருதறகு வாளுருவிய செயதிக 
குறிப்பு மாமூலனாரால்‌ காட்டபபட்டுள்ளது 
(அகம. 531). முடிவாக இவன்‌ சேர சோழர்ககுத 
துணையாகி அவரொடும்‌ வேளிர்‌ நாலவரொடும 
கூடிச செனறு, ஆலஙகானம என்னுமிடத்தே 
பாண டியன நெடுஞ்செழியனை எதாததுப 
போரிட்டு அச்செழியனால கொல்லப்பட்டான்‌ 
(அகம. 8087, 


(அகம. 


திதியின்‌ சிறார்‌ - இதி என்பவளது மக்கள்‌ (அசுரா), த, 
வளி முதலிய எலலாப்‌ பொருள்களும திருமாலிட 
மிருநது தோன்றியதைப போலவே, திதியின்‌ 
சிறாரும-அசுரரும-திருமாலிடமிருநதே தோன்றினர்‌ 
(பரி, 3.6). 


திப்புத்‌ தோளார்‌ - புலவா, வலிய பருத்த தோளை 
யுடையவா எனனும பொருளில இவர்‌ காரணப 
பெயா பெறறவராகலாம இபபெயர்‌ தீபபுத்‌ 
தோளா எனறும காணப்படுகின்றது. இவருடைய 
தாகக குறுந்தொகை முதற்பாடலொனழே உள்ளது. 
குறிஞ்சிததிணை பறறிய அபபாடலில குறிஞசிக்‌ 
கடவுளான முருகனையும்‌ குனறததையும சார்தது 
நிலையில பாடியுளள சிறபபினால்‌ இவர்‌ பாடல்‌ 
அததொகையில முருகக கடவுள்‌ வாழ்த்தினை 


314 


திமில்‌ 


யடுத்து முதன்மையுற அமைநதுள்ளது போலும்‌: 
“முருகனுக்குரிய இக்குன்றததின்‌ கண்ணும்‌ இது 
போனற காநதட்‌ பூங்குலைகள்‌ உள்ளனவாகலின 
இஃது எமக்கு அரியதனறு” எனத்‌ தலைவனது 
கையுறையைத தோழி மறுககும்‌ முறையில்‌ இவர்‌ 
தம பாடலை இயற்றியுள்ளார்‌. 


திமில்‌ - மீன்பிடி படகு. மிழலைக்‌ கூற்றத்தைச்‌ சேர்ந்த 


திண்ணிய திமிலை - மீன்படகினை- உடைய நுளை 
யர்‌ (பரதவா) வெம்மையுடைய மதுவையுணடு 
மெல்லிய குரவைக்‌ கூததிறகு ஏற்ற தாளமிடடு 
ஆடுவர்‌ (புறம, 84:4-6). கடல நடுவே தோன்று 
கின்ற திமிலின்கண்‌ விளககுப போனறு ஆகாயத்‌ 
தில செவ்வாய மீன தோனறும்‌ (பறம, 60:1,2). 
ஒரு வீரன பகை வேநதர்‌ முன்னிலையிலேயே 
அவர்தம்‌ படையணிகளை, கடலைப பிளநது 
செல்லும திமிலைப்‌ போலப பிளந்து சென்று 
களிறுகளைக்‌ கொன்று குவிததான (புறம்‌. 503: 
6-8). முது வெள்ளிலை என்னும்‌ ஊரைச்‌ 
சேர்ந்த பரதவர்‌ கடலில்‌ சென்று மீன வேட்டை 
யாடி வந்து வரிசையான திமிலிலிருநது ஆரவாரத 
தோடு கரையில இறங்குவர்‌ (மது, 116,119). 
வளைந்த திமிலைக கொண்டு கடலிலே மீன்‌ 
பிடிகக இரவில செனற பரதவர்‌ விடியற்காலத்தே 
மீள்கையில்‌ காவிரிபபூம்பட்டினததில்‌ நெடிய கால 
களையுடைய மாடங்களில எரியும விளக்குகளை 
எணணுவர்‌ (பட்‌. 111,112). தொண்டிப்பட்டின ததில்‌ 
பரதவர்‌, பழைய திமிலைப்‌ புதுபபிதது மீன்‌ 
வேட்டையாடிக கொணடு வந்த சுறாமீன 
கொள்ளையினைப்‌ பலருக்கும்‌ பகுததுக்‌ கொடுப்பர்‌ 
(அகம்‌, 10:70-12). நெடிய திமிலிற செனறு மீன 
பிடிக்கும்‌ தொழிலில்‌ தங்கிய தநதைசகுப்‌ பரதவக்‌ 
குறுமகள்‌ உணவு கொடுத்தாள (அகம்‌ 6028-6), 
கடலில்‌ மீன்‌ பிடிக்கும்‌ பரதவர்‌ தம வளைந்த 
திமில்களில்‌ தோன்றும்‌ விளக்குகளின்‌ ஒளிபோல, 
மலைகள்தோறும காற்று வீச்சினால்‌ மூங்கிலகள்‌ 
௨ரசி உண்டான தீசசுடர்கள்‌ தோனறும்‌ (அகம. 
65:10-12). வளைந்த திமிலினையுடைய பரதவர்‌, 
தமககு மிகுதியான மீனைக கொடுத்த வலை 
யினைப்‌ பாராட்டி, தமமூரின கடறகரைககண்‌ 
அயிரை மீனை யாவாககும பகுத்துக்‌ கொடுப்பர்‌ 
(அகம, 70:1-4). ஆடவரும்‌ மகளிரும கடற்கரைக 
கண்‌ உப்பு மேட்டில ஏறி நின்று இரவில்‌ கரைக்குத்‌ 
திரும்பி வரும்‌ திமில்களை எண்ணுவர்‌ (அகம. 
190:1-3). பரதவரால வெட்டப்பட்ட பெரியமீன 
வானவில்லைபபோலப்‌ பாய்நது, உதிரத்தைப்‌ 
பெருக்கிக்‌ கடலைககலக்கி, வலிமை இழநது வரிசை 
யாக உள்ள திமில்களின்‌ பககத்தில்‌ வநது சேரும்‌ 


திமில்‌ - 


(அகம்‌. 810:1-6), கடலில்‌ திரியும்‌ திண்ணிய திமிலின்‌ 


விளக்கொளியில மீன்கள்‌ நிறைந்திருக்கும்‌ 
இடங்களையும்‌, மீன்களைப்‌ பிடிக்கும முறைகளை 
யும்‌ தந்தையர்‌ தம்‌ மைந்தர்க்கு விளக்குவர்‌ (அகம்‌. 
2408-7). மாலைககாலத்தில திமில்‌, வேட்டை 
யாடும தொழிலினினறும ஓயநதிருக்கும்‌ (அகம்‌. 
260:5). தலைவனுடைய தோ மணல்பரப்பில்‌ 
சென்று சிறிதுசிறிதாக மறைவது, பெரிய கடலிலே 
விடுதத விரைநத செலவைய/டைய வளைந்த 
திமில மறையும்‌ தோறறத்தை ஒக்கும (அகம. 330: 
15-17), இணணிய இமிலுடன சென்று பகலிலே 
மீன்பிடிக்கும தொழிலைப்‌ பரதவர்‌ மேறகொளவர்‌ 
(அகம, 840.18,19), கொற்கைபபடடினத்தைச்‌ 
சோதத பரதவர்‌ இறநத இமிலில்‌ கடலில 
செனறு உயர்நத முத்தினைத தருகினற வலம்புரிச்‌ 
சங்கினை எடுத்து வருவர்‌ (அகம, 850:17-18.] 
பரதவா திமில்களில்‌ மீன வேட்டையாடக காலை 
யில சென்று மாலையில்‌ திரும்புவா (குறு. 125:4,5]). 
வேகம்‌ பொருநதிய வளைநத திமிலகளை 
யுடையவர்‌ பரதவர்‌ (குறு. 30 4:3,4). பரதவ இளைஞர்‌ 
திமிலின்‌ மீது ஏறிசசெனறு சுறாமீனகளையும 
பெரும்‌ மீன துணடஙகளையும்‌ கொணடு வநது 
மணறபரப்பில இறககுவர்‌ (நற, 111:8,8). மீன 
வேட்டைககு வளைநத திமிலகளில செனற பரதவர்‌ 
மணலில்‌ மீனகளைக குவிததுவிட்டு, மீன்‌ நெய்யி 
னால்‌ கிளிஞ்சல விளககில எரியும்‌ விளககொளியில்‌ 
புனனை மரநிழலில்‌ உறங்குவர்‌ (நற 17ச.1-81, 
கடலிலே மீன பிடிககும பரதவர்‌ திமிலகளில்‌ 
வைத்துள்ள விளக்குகளின்‌ ஒளி, விணமீனகளின்‌ 
ஒளிபோல விளங்கும்‌ (நற்‌. 199:6-9). பரதவா 
மகளிர்‌ உப்புக்‌ குவியலில்‌ ஏறி நின்று, கடலிலிருநது 
திரும்பும்‌ திண்ணிய திமில்களை, இது என்‌ தநதை 
வரும்‌ திமில்‌, அது உன தநதை வரும திமில 
என்று எண்ணுவா (நற்‌ 531:8-8). விருந்தோம்பலில்‌ 
சிறநத மகளிர்‌ தம்‌ இலலததிலிருநது பரதவரின 
திணணிய திமிலகளில உள்ள விளக்குகளை 
எணணுவர்‌ (தற. 872 10-12). நீரில விரைநது 
செல்லவல்ல திணணிய திமிலகளிலே வேட்டைக்குச 
செனற பரதவா விடியலில்‌ கானல சோலையில 
மீன்களைக குவித்துவிட்டு, புனனை மர நிழலில்‌ 
உறவினருடன மது அருத்தி மகிழ்வர்‌ (நற 368:4-8). 
அலைகள்‌ எறியும்‌ கடலிலே மீன்‌ பிடிபபதற்காகப்‌ 
பரதவா திமிலில செல்வர்‌ (கலி, 136.1). திமிலகள்‌ 
கடலில்‌ செலவது பாண்டியனின்‌ யானைகள்‌ போர்‌ 
மேற்‌ செல்லுவது போலிருக்கும்‌ (கலி, 149.1). 
வையையின புது வெள்ளத்திலே நீராடிக களைதத 
மகளி திமிலைத்‌ துணையாகக கொண்டு கரை 
யேறினர்‌ (பரி. 10:71). வையையின்‌ புது வெள்ளத்தில்‌ 


திரி 


நீராடியும்‌ களைப்படையாத ஆடவர்‌ விசை 
யுடன ஓடும்‌ திமிலினகண்‌ ஏறி நீரோட்ட ததோடே 
செலவா (பரி, 10.102), 


திமிலர்‌ - படகையுடையவர்‌ (பரதவா). வலிய கையினை 


யுடைய - திமிலர்‌ படகையுடையவா (பரதவர்‌)- 
கொழுவிய மீனகளையறுதத துணடுகளை 
நாவாயில்‌ ஏற்றுவர்‌ (மது. 19-321). 


திமிலோன்‌ - படகையுடையோன்‌. (பரதவன ), உயர்நத 


அலைகளையுடைய கடலபரபபிலே செனறு வலிந 
திழுகினற விசையைக கொண்ட இமிலோன- 
படகையுடையோன (பரதவன )-பிடிததுக கொணடு 
வநத மீனகளை அவனுடைய தங்கை விறறு 
வருவாள (அகம, 320,1-4). 


திரள்‌ - கூட்டம்‌ (குவியல்‌). மதுரையின நீாத்துறைக 


டோறும்‌ பலவேறுபட்ட பூததிரள்களை - குவியல்‌ 
களை - உடைய பூந்தோடடங்களால சூழபபடடு 
நெடுஙகாலமாகப பாண்சாதியினா குடியிருநகனா 
(மது. 340-342), நன்னன வேணமானின கோபுர 
வாயிலினமுன காணபபடும பல்வேறு கையுறைப 
பொருள்களில முததுககளையுடைய யானைத 
தநதஙகளின திரளும இருநதன (மலை, ௧17.518). 
குற்றமறற வெள்ளியானது நீரின இரளை ஓககும 
(அகம, 14216). யானைக கொமபுகளைப போல 
யா மரத்தினது கொமபுகளின்‌ திரள்‌ தோனறும 
(அகம, 875:9,15), 


2. உருணடை, குயவர்‌, தம சககரத்தில வைதத 
மணதிரள்‌-உருணடை - அவர்களின மனககுறிபபிற 
கேறபப பல உருவங்களாக வடிவெடுககும (புறம. 
32 8,9). 


திரி - விளக்குத்‌ திரி, அரசனின்‌ பாசறையினகண்‌ 


அவனுக்கு அமைககப்பட்ட அறையில்மகளிா நெடிய 
திரியை இட்டுப பாவை விளக்கினை ஏறறி வைப்பர்‌ 
(முலலை, 47-49), மாலையில மதுரை நகர மகளிர்‌, 
இரும்பாற செயத தகளியிலே நெய தோயநத 
திரியைக கொளுததி, நெலலையும மலரையும தரவித 
தெய்வததை வணங்குவா (நெடு. 42,43) பாண்டிய 
ளல்லது சிறுகுறுநதொழில செய்யும ஆடவரும்‌ 
அணுக வாராத அரிய காவலையுடைய அரண 
மனைக கட்டுககளில யவனரால அழகுறச்‌ செய்யப 
பட்ட பாவை விளக்கில்‌ பருதத திரிகளை இடடுக 
கொளுததி அது விடியுமவரையில நிறகாமல 
பார்ததுக கொள்வா (நெடு, 100-107). மாலையில்‌ 
மகளி மனைகள்‌ தோறும விளசகினகண வெள்ளிய 
திரியை இட்டுக்‌ கொளுததி வைப்பா (அகம. 


திரிபுரம்‌ 


47 9,10). இராக்காலத்தில்‌ பஞ்சாலாகிய வெள்ளிய 
இிரியையுடைய விளககினை வீட்டில ஏற்றி 
வைப்பா (குறு 3555). பனியிலே உழநத வெளவால 
களைகள தோறும செல்லுமபோது, அதன்மேலே 
நெயதோயநத திரியிலிருநது விழும்‌ சுடரைப்போல்‌ 
பனிததுளிகள்‌ விழும (தற்‌. 279'3,4). தலைவனைப்‌ 
பிரிந்த தலைவியின கணணீர்த்துளி, எரிகின்ற 
திரியிலிருந்து சொட்டும்‌ எண்ணெயபோல கொதிக்‌ 
கும்‌ (சலி 15,20,21). தலைவனைப்பிரிந்து காதல்‌ 
மீசுகூர்நத தலைவி, “ஞாயிறே நீ மறையுமபோது 
என தலைவனைத தேடிபபிடித்து, என்னிடம்‌ 
ஓபபுவித்தாலலலது என நெஞ்சாகிய அகலிலே 
என்‌ உயிராகிய திரியால்‌ கொளுததிய காமததீ 
அணையாது'' எனறாள (கலி 148:37-40). 


திரிபுரம்‌ - முபபுரம்‌. சிவபெருமான திரிபுரத்தை - 
முபபுரததை - தீயைச செலுத்தி அழித்தார்‌ (கலி, 
சுவா. 1,2). சிவபெருமான இமயத்தை விலலாகவும்‌ 
(ஆதிசேடனை) நாணாகவும்‌ கொண்டு திரி 
புரததை அழிததார்‌ (பரி.தி. 7:79-74). 


திரிமரம்‌ - வரகுதிரிகை (வரகரைக்கும்‌ எநதிரம்‌). 
முல்லை நிலமக்கள உறையும இல்லின்‌ முன்‌, 
யானையின காலை ஒதத திரிமரம்‌ - வரகு திரிகை 
- நடடு நிற்கும்‌ பந்தர்‌ இருககும்‌ (பெரு 185-187). 
தேர்ககால்‌ மணலை அறுததுககொண்டு ஓடும 
ஒலி, சுழலும்‌ திரிமரத்தின ஒலியை ஓஒககும்‌ (அகம. 
224:13,14). 


திரு - 1. இருமகள. நாலைதிழ்வன நாகன இரு - இரு 
மகள்‌ - விரும்புமபடியான ஆபரணத்தை அணிந்‌ 
திருநதான (புறம்‌, 279:5), மறசுகுடியில தோனறிய 
தமிழமகள்‌ ஒருத்தி. திருவிரும்பத்தகக பணபு நலம்‌ 
உடையவளாக இருநதாள்‌ (புறம்‌, 342.5), இமய 
வரமபன நெடுஞ்சேரலாதனும்‌ களங்காய்ககணணி 
நார்முடிசசேரலும்‌ திரு விரும்பியுறையும்‌ மார்பை 
உடையவரா (பதி, 14:11;16:17;40:18). திரு தங்கி 
உறையும்‌ மார்பினையுடையவர்‌ திருமால்‌ (பத, 37: 
7-9; பெரு.9,50;பரி 1:8,86). திருமால திருவின கணவ 
என்று போறறபபெறுவா (பரி. 5.90) தகடூரெறிநத 
பெருஞ்சேரலிரும பொறையின மனைவி திருவை 
ஒத்தவள்‌ (பதி. 7414). திருமகள்‌ வீறறிருநத 
அங்காடித்‌ தெருவினையுடையது மதுரை (முரு. 70). 
நானகு மருபபினையுடைய யானைமீது ஏறியவன 
திருககிளர்செலவன (தேவேந்திரன்‌) (முரு 189). 
தலையாலங்கானத்துச செருவென்ற தெடுஞ்செழிய 
னின அரணமனை வாயில முனறிலிலே இரு 
கொலுவீறறிருநதாள்‌ (நெடு. 89). கரிகாலனின்‌ 


திரு 


காலிரிபபூம்பட்டினத்து மதிலில்‌ வீரத்திரு வீற்றி 
ருநதாள்‌ (பட்‌. 891). நனனன்‌ வேண்மானின 
மார்பில்‌ திருவீற்றிருந்தாள்‌ (மலை. 356). பாணடி 
யனின்‌ படைத்தலைவனாதிய பண்ணியின்‌ மார்பில்‌ 
திரு வீற்றிருநதாள்‌ (அம்‌. 13:6). முதுகுன்றத்துத்‌ 
தலைவனாகிய கண்ணன்‌ எழினி வீரத்திருவை 
உடையவன்‌ (அகம்‌. 197:6). தலைவன்‌ வெற்றித்‌ 
திரு வீறறிருககும்‌ மார்பினையுடையவன்‌ (ஐங்‌. 220: 
3). ‘தாம மனததால்‌ மருவிக கொண்டவரைப்‌ 
பிரியுமிடததுப பிறர்‌ இகழும்படி அவர்ககொரு 
வலிமையினறாக மனம்‌ மாறும்‌ திருவினும்‌ நிலை 
பேறில்லாத பொருளை அறிவுடையோர்‌ விரும்பு 
வரோ' என்று தோழி, பொருள்வயிற பிரியக 
கருதிய தலைவனைச செலவமுங்குமாறு கூறினாள்‌ 
(கலி. 8:12-14), தாமரை மலரின அழகிய அல்லி 
யிலே திரு வீறுபெற்று விரும்பி உறைவாள்‌ (கலி, 
44:6,7). ஆயர்‌ இளைஞர்‌ தழுவுவதற்காக வநத 
ஏறுகளுள்‌ திருவை மார்பிலேயுடைய திருமாலைப 
போன்றகாரியுமொன்று (கலி, 104:10). தலைவனைக்‌ 
களவில்‌ புணர்ந்ததனால்‌ தலைவி திருவின நலம்‌ 
போன்ற தன நலததை இழந்தாள்‌ (கலி 785: 72), 
பிரிந்திருந்த தலைவனின்‌ மார்பில, திருமாலின 
மாாபில திருசேர்நததைப்போலத்‌ தலைவி சேர்ந்‌ 
தாள்‌ (கலி. 145:64). இருநதையூரில திருவிரும்பி 
வீற்றிருக்கும்‌ வயல்கள்‌ சூழ்ந்துளளன (பரி. இ.1: 
17). : 
2. செல்வம்‌. சோழன்‌ மாவளததான்‌ பகைவரை 
வென்ற வீரத்திருவை - செல்வத்தை - உடையவன்‌ 
(புறம்‌. 43.9,10) இரு-செலவம்‌ (புறம. 75:12;76:9; 
91:4,122.4, 205:1; 366,16,375:21; 377'3,379,16; பத. 
28 1; 52°13, 65:17, 71:19; 82.16; 90.24; பதி,ப 4:1; 
பொரு: 53; 90 பொரு.வெ. 2.28; மது. 944) பட்‌, 41; 
மலை,39; 548; அகம்‌, 93:21;114.13; 117-4, 298:1; 338: 


ச; குறு, 181:6; நற்‌, 258-4; ஐங 355:2; கலி, 83:1; பரி, 
102). 
3. அழகு, பாண்டியன்‌ இலவந்திகைப்பள்ளித்‌ 


துஞ்சியநன்மா றன புகழால்‌ திரு- அழகு-பொருந்திய 
நீலமணி போனற நிறத்தையுடைய திருமாலை ஒதத 
(புறம, 86:8) திரு - அழகு (புறம. 25:20; 150,63; 
250:6; 261:6; 368:17; 379:16; 390:15; பத, 16:15; 
21:35; 46:3; 58:18; 66:19; 76:14; 21:40: 85:6; 88: 
32; முரு. 84; முரு. வெ, 3:2; று, 75; 757; முலலை. 63; 
மது. 216; 273; 448; 505; 763; நெடு, 90; மலை. 516; 
அகம்‌. 17:1; 53:2; 36:10; 65:2; 92:13; 11714; 138:17; 
186:19; 189:9; 193:11; 213:14; 227:19; 24010; 253: 
25; 256:16; 263.14; 3260:26; 269:20; 299:13; 354:14 


திருத்தாமனார்‌ 


361:3; 3893; குறு 205:7, நற்‌. 83; 39:2; 1438-2: 201: 
10; 355.10; 289.6; 399.5; 234.3; ஐங்‌. 230,58; கலி, 155 
16; 38,20; 77:8; 10210; பரி, 6 15; 7:74; 9:51; 15: 
12; 75:22: 18°8), 


திருத்தாமனார்‌ - புலவர்‌, தாமன என்னும இவரது 
இயற்பெயர்‌ திரு எனனும்‌ றெப்படையும்‌ ஆரா 
என்னும்‌ சிறபபு விகுதியும பெறறுத்‌ திருததாம 
னார்‌ என்றாயிறறு. இபபுலவா சேரமான வள்சன 
என்பானைக திணைப்பொருநன்‌ கூறறில பாடிய 
தொரு பாடல புறநானூறறில (498) உள்ளது 
அப்பாடலில்‌ பொருநன சேரமானைப பாடிச்‌ 
செனற வைகறைப்‌ பொழுதினை இவர்‌ நனகு 
புனைந்துள்ளார்‌, சேரமானின மூதரா, பகை 
வர்க்குப புலியினம்‌ தஙயெ கறகுகை போனறு அணு 
குதற்கரியதெனறு இவா உவமிததுள்ளரா. மறறும, 
*மதியததனன தடாரி”, “புகைவிரிததனன பொங்கு 
துகில', *அழல்‌ கககினாற போலும வறிய உண 
கலம்‌” என இவா கூறும்‌ உவமைகள்‌ நயமானவை. 


திருந்திழாய்‌ - திருந்திய அணிகளை அணிந்தவளே 
(விளி). திருந்திழாய்‌ - திருநதிய அணிகளை 
அணிந்தவளே -எனறு தோழி தலைவியை விளிததல்‌ 
(கலி, 60:21) *திருந்திழாய” என்று தலைவி 
தோழியை விளிததல (கலி, 65:1), 


திருமருத நீர்ப்பூந்துறை - இருமருத முன்றுறை. வையை 
வெள்ளம்‌ மிகுநது மலையிலும கரைகளி லும உள்ள 
மலர்களையெலலாம்‌ அடிததுக கொணடு வநது 
சேர்க்கப்பெற்ற இருமருத நீ£பபூந்துறை - இரு 
மருத முனறுறை - பூபபறிப்போ பலநிற மலர்‌ 
களைக கொணர்ந்து குவிக்கும மலாததுறைபோல 
வும்‌ வையையாற்றின ஆடைபோலவும கள்ளுண்‌ 
ணும்‌ நிலமகளது மிடறு போலவும்‌ தோன்றியது 
(பரி, 11,18-30). இருமருத முன்றுறை காணக, 


திருமருத முன்றுறை - வையைத்துறை. திசைதோறும 
திசைதோறும்‌ வண்டினம்‌ ஆரவாரிககும திருமருத 
முனறுறையில்‌ - வையைத துறையில - தலைவன 
தலைவியுடன நீராடி அவளையருளுவான (சலி, 28: 
13, 14). வையை நீர விழாவிலே எழுநத இசை 
முழககத்தோடு, கரையை மோதியோடும்‌ நீரின 
ஒலி இடியுடன கூடிய மேச முழச்சுததை 'ஒதது 
விளங்கிய திருமருத முனறுறையினகண நீராடி 
யோரின மாலைகளைக கவர்நது வையை வெள்ளம்‌ 
புனைநது கொணடது பரி, 7:77-84). வையைக 
கண உள்ள திருமருத முன்றுறையில நீர்விழவின 
போது, முழவின்‌ ஓசைககெதிரே இடி முழங்கியது; 
வீணையொலிக்‌ கெதிராய பூஞ்சினைகளில வணடி 


317 


திருமாவுண்ணி - பெண. ஏதிலானொருவன்‌ 


திருவில்‌ 


னங்கள்‌ ஒலித்தன; குழலோசைக்கு மாறாகத தாது 
ஊதும துமபிகள்‌ இசைத்தன, கா றறா சிய நடடுவன 
பூஙகொடியாகிய விறலியை ஆடசசெயதான 
இஙஙனம தமமுள மாறுபடும நிசழசசிகள்‌ அங்கு 
நிகழந்தன (பரி. 82 36-48). இருமருத முன்றுறை 
யினகண்‌ பாணாகுறுகி மருதப்‌ பணணைப 
பாடினா (பரி, தி. 2:12,79). திருமருத நீரபபூநதுறை 
காணக 


திருமாவளவன்‌ - சோழவேநதன்‌ *கரிகாற பெருவளத்‌ 


தான” காண்க, 


செய்த 
வஞ்சம்‌ காரணமான கவலை தன நெஞ்சை 
வருத்தியதால, குருகுகள்‌ ஆரவாரிககும வயல்‌ 
வெளியில கடவுள காக்கும வேஙகைமர தன்‌ 
பரணருகிலே திருமாவுணணி எனபாள தன ஒரு 
முலையை அறுததுக கொண்டனள்‌, அசசெயடி 
யறிநதோர்‌ பலரும வருநதினா எனறு மதுரை 
மருதனிள நாசுனா£ பாடியுளளாா (நற 216). 
இத்திருமாவுணணி சிலப்ப திகாரக  தணணகி 
போலும்‌ எனக்‌ கருதுவர்‌ பி.நா, ஆயினும்‌, மதுரை 
மருதனிள நாகனரா சிலப்பதிகார கரலததுகஞு 
முயவாநதி ஆதல வேணடும எனறு ஊசெகப்படுவ 
தாலும்‌ திருமாவுணணி எனறு கணண யாணடும 
குறிககப பெறாமையா ௮மழஇததிருமாவுணணியைக 
கணணகி எனறு கருத (;இடமிலலை, ஆராயக” 
எனபா பெருமழைப புலா பொவே. சோம 
சுந்தரனரா (நற. 226 பெருமழைப புலவா ஆராயசசியுரை). 
மறறும, இததிருமாவுணணி எனபாள ஓரு 
பரததையே ஆகல வேணடுமெனதும இவள தான 
காதலித்த தலைவன தனனைக கைவிடட காரணத 
தால தனது ஒரு முலையை அறுததுக கொண்டன 
ளெனறும அவா குறிபபிடுவா, 


திருவில - இந்தரவில, சேரமான யானைககடசேய 


மாநதரஞசேரலிரும பொறையின நாட்டில்‌ வாழ 
வோ திருவில்‌ - இநதிரவில - அலலது பகைவரது 
கொலைவிலலை யறியார (புறம்‌, 20 9,10). நீலமணி 
போனற நிறம பொருநதியதும மின முதலிய 
தொகுதிகளை யுடையதுமாகிய பெரிய மேகம 
இருவிலலை வளைததுத இகழநதது (பத. 88.52,52), 
மலைமீது வளைநத பல நிறம்‌ வாயநத இருவிலலை 
யுடைய மேகம மழை பொழிந்தது (அகம. ௪4 1-4), 
திருமாலின மா£பிடததே தஙஇிய மாலைபோலப 
பனனிறம வாயநத திருவிலலை விசுமபிடததே 
வளைத்து மேசும மழை பெயதது (அகம. 175. 14-18). 
திருவிலலை வளைதது மேகம்‌ மமை பெயயத 
கொடங்கியது (ஐங்‌. 428 2,2) 


கீரை 


திரை - 1, அலை, மிழலைக கூறறததின உழவா 
ஞாயிறறின வெயிலை வெறுததால கடலின இரை - 
அலை - மீது பாயவர்‌ (புறம்‌. 24:1-8). திரை 
பொருகினற கடற்கரை (புறம்‌, 154'1;204:8; பதி, 48; 
32; அகம்‌ 169:5,6). செறிநத திரையையுடையது 
கடல (புறம. 198:18,19). நெல்லறுக்கும்‌ உழவர்‌ 
ஆமபல இலையாலே மதுவையுண்டு கடலின்‌ 
ஓலிககும்‌ திரையின்‌ இனிய சீராகிய தாளத்திற்‌ 
கேறப ஆடுவர்‌ (புறம, 209:1-5). மிக்க திரையை 
யுடையது கடல (புறம, 237:17,18). எல்லையளந்து 
அறியபபடாத திரையரிதாகிய வெள்ளம்‌ (புறம்‌. 
238:17)  திரையிலிருநது நீர்த்துளி சிதறுமாறு 
ஆழமான மடுவில குதிதது மணலெடுதது வருவர்‌ 
(புறம. 243,8-10). வளைந்த திரை போனறது 
ஆடை (புறம. 875:1). மணல்‌ கடல்‌ திரையால 
கொழிககபபடும (புறம, 868.4; மது, 285,836). எறி 
கின்ற திரையையுடையது கடல்‌ (புறம்‌, 397129). 
வெளளிய திரையையுடையது கடல்‌ (பத, 31:21; 
பெரு. 457), கடல்‌ பிறககோட்டிய செங்குட்டுவன்‌ 
ஒலிக்கும திரையையுடைய கடலிலே புரவியூர்ந்து 
அக்கடலலைகள்‌ உடைநது சிதறுமாறு கலககிப்‌ 
பகைவரொடு போரிடடு வென்றான, (பதி. 41:35- 
27). கடலின மிகக திரையையுடைய பரப்பில 
நுரையாகிய வெள்ளிய தலையையுடையனவும்‌ 
பசிராக உடையுமபடி பலவாய்‌ வருவனவுமான 
அலைகளைக்‌ காடடிலும எணணிககை மிகுந்த 
குதிரைகளைக்‌ கடல பிறககோட்டிய செங்குட்டுவன்‌ 
கூத்தாககு வழஙகினான (பதி. 42:13-10;21-23). 
செங்குட்டுவன்‌, கடல கலஙகுமாறு வேலேற்றிய 
நாவாய்களை நடபபிதது, கரையிலே மோதியுடை 
யும்‌ திரையையுடைய அக்கடறபரபபில்‌ பகைவரை 
வென்றோட்டினான்‌ (பதி. 48:11-12), கடல்‌ 
பிறக்கோட்டிய செஙகுட்டுவன பகைவரது சினத்த 
அவியுமபடி கொலகளிறாகிய வலிய திரை பிறமு 
மாறு படையாகிய வெளளத்தைப்‌ பரப்பினான 
(பதி. 50:8-18). கடலிலே காற்றால்‌ திரை எழும்‌ 
(பத,63:17). பரநதெழும்‌ திரைகள்‌ விரையச்‌ 
சினநது பெருவெளளம்‌ எழுநதது (பதி. 78:10), 
ஓலலென னும்‌ ஓசையுண்டாகக கடலில்திரை 
எழுநது விழுநதது (பொரு, 177,178). எழுந்து 
மறியும உயர்ந்த திரையின ஆரவார ததிற்கு அஞ்சி 
நாரைகள்‌ பனையினுடைய மடலிலே தங்கும்‌ 
(பொரு. 204-207). மிகுகின்ற திரைகொண்டு வந்து 
ஒதுகிிய அகில கடடைகள்‌ ஒட்டகம்‌ உறங்கிக்‌ 
கிடநதாறபோனறு தோனறீன (று,1564,155), கங்‌ 
கையாறு வெள்ளிய இரையினையுடையது (பெரு, 
430,431). உயாநதெழும்‌ திரையினையுடையது 
கடல (மது. 1; அகம்‌, 18:19; 530:1; நற, ௧8.9,10; 


318 


திரை 
283: 5, 6). கடலின திரை அசைவதுபோல்‌, 
மதுரையின மாடங்களில்‌ கொடிகள்‌ அசையும்‌ 


(மது. 480,451). புலால்‌ நாறும்‌ திரையையுடையது 
கடல (மது. 540; அகம்‌,255:2; குறு, 87:8; நற்‌, 219:8). 
புது வெள்ளத்தின்‌ திரைமோதிக்‌ கரையை இடிககும்‌ 
(குறி. 178,179). காவிரிபபூம்பட்டினத்தில்‌ காவிரியில்‌ 
பரககின்ற திரையில்‌ மக்கள்‌ விளையாடுவர்‌ 
(பட்‌. 101). புகார்த்துறையில்‌ திரைகளின அசை 
வால்‌ மரக்கலங்கள்‌ அசையும்‌ (பட்‌. 175, 174), 
நனனனின மூதாரின்கண்‌ திரைகள்‌ உண்டாகின்ற 
ஆழந்த கிடங்கு இருநதது (மலை, 91). கடறகரைக்‌ 
கண்‌ உடைந்த திரைகளின்‌ துளிகள்‌ பரந்து 
கிடந்ததைப்‌ போன்று, சுரத்தில்‌ முருங்கையின 
பூக்கள்‌ சிதறிககிடநதன (அகம்‌, 1:18-19). இழக்‌ 
காற்றினால்‌ எழும்‌ கடலின்‌ திரைகள்‌ மணல்‌ 
மேட்டினை உடைக்கும்‌ (அகம்‌. 10:8,9) பொருநதும்‌ 
திரைகளையுடையது கடல்‌ (அகம. 80:63 நற்‌.88:5,4). 
கடலில்‌ மேகம்‌ சூழ்ந்த நடு இரவில்‌, பெரியதிரை 
மேலே எழும்பாமலும்‌, ஒலியாமலும்‌ அமைதியாய்‌ 
இருககும்‌ (அகம, 100:5,6), பாண்டியனுடைய 
கொற்கைத்துறைககண்‌ பரககும்‌ திரைகள்‌ முததுக்‌ 
களைக கொணர்ந்து கரையில வீசும்‌ (அகம 13019, 
11). வளைந்த திரைகளையுடையது கடல்‌ (அகம. 
1836,7). மகளிர்‌ திரையின்கண்‌ விளையாடிக 
களைத்துப்‌ போவர்‌ (அகம, 190:1), வரிசை 
வரிசையாகக்‌ கரைக்கண்‌ வந்து மோதும்‌ 
வெள்ளிய  திரையையொப்ப, காறறு வந்து 
மராமரத்தில மோதும்‌ (அகம. 199:1-3). பொலி 
வுற்ற ஒலிககும்‌ திரை கரையில்‌ மோதியழியும்‌ 


(அகம்‌. 200.8). பசியதிவலைகளை யுடைய 
திரையினை யுடையது கடல்‌ (அகம்‌. 210:4, 5), 
செறிநத கடல்‌, திரைகளையுடைய சுரமென 


உருவகிக்கபபெறும்‌ (அகம்‌, 840:2,8). நெருங்கிய 
துளிகள்‌ மிக்க திரைகள்‌ மோதுவதால்‌, புன்னை 
மரம்‌ அசையும்‌ (அகம்‌, 850:1,2). வீசுகின்ற திரை 
களின துளிகளால்‌ பெரிய குளத்தின சிறிய சுரை 
அழியும்‌ (அகம, 852:12,12), கடலில இிரைகளின்‌ 
ஒலி அடங்கும்படியாக இரவு வநதது (அகம. 
260:5). அசையும்‌ திரைகளையுடையது கடல்‌ (அகம்‌. 
263:1) சிவநத இறாமீன கலக்கிய நுரையுடன்‌ 


கூடிய திவலை பொருநதிய திரைகள்‌, புன்னை 
மரததின்‌ வளைநத கிளைகளில்‌ பொருநதும்‌ 
(அகம, 270: ௧, 6). தொண்டிநகரின்‌ துறை 


முற்றத்தே தெளிந்த திரைகள்‌ மோதும்‌ (அகம. 
290:18). *அல்லகுறிப்பட்டு வருந்துகின்‌ற தலைவன , 
கடலதிரைகளிலும்‌ மிகுதியாக தலைவியிடத்தே 
நாம்‌ விடுகின்ற தூதுகள்‌ ஒழியாதனவாகுக” எனறு 
நெஞ்சிற்குக்‌ கூறினான்‌ (௮௧ம, 338: 15,76,81- 


திரை 


உப்பங்கழியிலுள்ள நெய்தல மலரும்‌ நீலமலரும்‌ 
கூமபி முழுகுமபடியாகத்‌ திரைகள்‌ வீசும (௮௪ம்‌. 
350:1,8), விரிநத திரைகளையுடையது கடல்‌ 
(அகம. 379.6; குறு 101 1, நற, 259:8,9). கரையைச்‌ 
சாரச்சார உடைகினற திரைகளின துளிகளால்‌ 
கரையில உள்ள புன்னைமரம அரும்பும (குறு ச: 
2,3). தூய திரையிடததுப பொஙகிய பிசிராகிய 
துளிகள்‌ வீசுவதால்‌ கழியிடத்தேயுள்ள நீலமணி 
போன்ற பூக்கள்‌ குவியும்‌ (குறு 55.1,2) கடலில 
தாழும்‌ திரைகள்‌ இறாமீனகளைக கொண்டு வநது 
கரையில சேர்ககும்‌ (குறு 109.1,2) கரையிலுள்ள 
வனைநத மரககிளையில திரைகள தோயும்‌ (குறு. 
1256). கீழககடலின்‌ திரைகடகு அருகில்‌ முதிய 
நாரை இருககும்‌ (குறு. 128 1). துறையினிட ததுள்ள 
தாழையைத திரைகள்‌ அலைககும (குறு 163.3,4). 
கடலிலே உணடாகும்‌ திரைகள்‌ மீன்களைப்‌ 
பெயர சசெயயும்‌ (குறு 166.1) கரையிலுள்ள 
புன்னைமர த்தை, உலாவுதலையுடைய திரைகள்‌ 
மோதித தம துவலையால நனைக்கும்‌ (குறு. 775.2, 
3). கரையிலுள்ள தாழையின வெள்ளிய பூவினை, 
விளஙகிய திரைகள்‌ மோதும்‌ (குறு. 22618). கடற 
கரை நாட்டிலுள்ள சிறறூரின முன்‌ றிலில தரைகள்‌ 
வந்து மீளும (குறு 228.5,4): கடலதிரையின 
முழககத்தைபபோல புலியின முழககம்‌ இருககும்‌ 
(குறு 237:5,6). தெளிந்த திரைகளையுடையது கடல 
(குறு. 240:5,6; ஐங 121.௪) கரையிலுளள தாழையில 
உணவுணடு தங்கியிருககினற நாரைகள்‌ கடலி 
லிருநது வரும, கரையை மோதியுடைனெற திரை 
யின ஓசையைக கேடடுத துயிலும (குறு. 308: 
1-3), மகளிர்‌ அலைககுஙகால விரைநதோடி 
வருந்திய நண்டினை, உயாநது வருகினற விரிநத 
திரை மகளிர்‌ கைபபடாதவாறு கொணடு சென்று 
அநநணடின வருததததினைக களையும்‌ (குறு. 5186: 
5-7). கடறகரைககண்‌ உள்ள காககைகளை, வீசு 
கின்ற திரைகளின நாத்துளிகள்‌ நனைககும (குறு. 
334:1,2). விளங்கிய திரைகளையுடையது கழி 
(குறு. 345:5) விளஙகுகினற திரைகளையுடையது 
கடல்‌ (குறு. 573:2). கடறகரையில இருக்கும 
சோலையில உள்ள தீரளவும்‌ தாழநதுள்ள மரங 
களின பூக்களில குறுககிடும்‌ திரைகள மோதி 
உடையும (குறு 381:4-6). முழங்குகினற திரைகள்‌ 
மணலைக்‌ கொழித்துக கொணாநது பெரிய 
எக்கராகிய மணல்‌ மேடாககும்‌ (நற 18:1). கடலி 
லிருந்து திரை வீசுவதுபோல, மலையிலிருந்து 
அருவி இழிதரும்‌ (நற. 17:2). கடலில திரைகள்‌ 
ஓய்நதிருககும்‌ (நற. 18:7). ஒழிந்த இரைகள்‌ 
கொழிதத மணலடுத்தது கழிகசரை (நற்‌. 27:8). 
கடற்கரைககண உள்ள புனனை மரததில்‌ இருககும்‌ 


319 


திரை 


குருகுகள்‌, உலாவுதலையுடைய இரைகளின 
ஓசையைக கேட்டு அஞ்சும (நற. 1 10,11). பொக 
எழுனெற திரைகள்‌ கடறகரையில மோதும்‌ (நற, 
35.1). கடறகரையிலுளள மணலமேடு, கடனை 
பெரிய திரைகளாலே கொழிககப்‌ பெறறது கத்‌ 
49:17. தெளிநத திரையின புறததை ஞாழல்‌ தடவும 
(தற்‌. 84.9,10). இரை எழுநதுவரும்‌ கடல்‌ சுழிசசுரத 
தில வரும குதிரையைக்‌ கழுவும்‌ (நற. 65 9,10). 
திரைகளின பிசாபோல, மேகம்‌ மலைமுகடடி 
லிருநது துளிகளை உதிர்ககும்‌ (தற, 89:1,2). கடலின 
மோதுதினற திரைகள்‌ கொழிதத கரையில மணல 
மேட்டினை உணடாககும்‌ (தற. 106.2; 211:6) கான 
யாறறில்‌ உயர்வையுடைய தஇரைகள கரையை 
மோதும்‌ (தற. 114:7,8). கரையிலுள்ள கண்டல்‌ 
மரத்தின்‌ அடியை, புலவுநாறறததையடைய திரை 
மோதும்‌ (நற 123.9) ஒலிகனெற திரைகள 
கொழிப்பகால கரையில மண இணடாகும (தற 
135.7). தெளிநத திரைகளையுடையது கடல்‌ (நற 
155 5,8). கடலிலிருநது வலிய திரைகள ஓங்கி 
மோதி, கரையில உள்ள மணல்‌ மேட்டைச சரிககும்‌ 
(நற்‌. 159:1-3). கடற்கரையில்‌ உள்ள சிறறுூர்‌, 
முரிந்து விழுகினற இரைகளின்‌ ஓலியைக கேடடுத 
துஞ்சும (நற. 159 10,11); ஓல்‌ ககினற இரைகள 
கொழிபபதால பெரிய மணல்‌ திடா உணடாகும 
(நற. 203: 1). எறிதினற திரைசள மோதுவ 
தால, கழையிலுளள தாழையின பூசுகளிலுளள்‌ 
தாதுககள்‌ உதிரும (தற 203:4,5) யெரிய 
காற்று லீசுவதால திரைகள்‌ கடலில எழும 
(தற. 207:10,11). கடலின்கண விளங்கிய இரைகள 
கரையிலுளள பாககதடுல மோதும (நற்‌. 215 6,7), 
கரையிலுள்ள தாழையின்‌ அடிப்பாகததை, வலிய 
திரைகள்‌ மோதும்‌ (தற. 285:1). கரையினமேல 
ஏறுகினற திரையைத்‌ தலைவன எற்றி விளையாடி 
னான்‌ (நற 254:1). வில்லால்‌ அடிப்பட்ட பஞ்சு 
போலக்‌ காறறுமோதுவதால்‌ நிரமபிய திரைகளிலே 
வயங்கிய பிசிர்கள்‌ கடறகரை ககண பரககும (ற்‌. 
299:7,8). மெல்லிய நீமையில பொங்கி எழுசின்ற 
திரைகளை உடையது கடல (நற 355 1,2) கடலில 
இரவில திங்கள்‌ தோனறுவதைக கண்ட வலிய 
திரைகள்‌ மோதுவதுபோலக கரைக்கு எழுநதுவடும 
(தற. 878:6-8)  கடலின்கணணே முழங்குகினற 
திரைகள்‌ முழவோசை போல மெலலமெலல ஒலிதது 
நெடுநாள்‌ புணணுற்றாரைப்போலப புரண்டு 
புரணடு அககடலிடதது அசைநது இயஙகி, பிரிந 
திருககின்ற தலைவியை நலியும்‌ (தற.378. 2-5), திரை 
கள கடலிலிருநது கொணர்நது வெள்ளிய மணல்‌ 
மீது முத்துகளை வீசி, மிளிரசசெய்யும்‌ (தங. 
105:1,20. கடலின திரையாற்‌ படும முழக்கம 


திரை 


பிரிநத தலைவியின ௨.றககததைக கெடுககும (ஐங- 
107:3,4). உயாதது மறியும திரைகள்‌ கரையிடத 
துளள மணலைசசிதைககும்‌ (ஐங்‌. 1152). கடலின்‌ 
திபையினகண மக.ரிர பாயநது நீர்விளையாட்டு 
அயாவா (தங, 12319). கடலின்‌ தெளிநததிரை, 
தலைவியின விளையாடடுப்‌ பாவையைக கவாந்தது 
(ஐங. 125 2) தன்மீது மொயககும வணடினைக்‌ 
கடிதறபொருடடுத தலைவி கடலின பெரிய திரை 
யில மூழகினாள (ஐ௩ 186:8,3)) தொணடிநகரத்‌ 
தெருககளில முழஙகும மததளததின இனிய இசை, 
கடலின திரைகள்‌ ஒலிககினற இனிய இசையோடு 
கலநது இசைககும (ஐங. 171 1-3). கடலின்‌ முழகக 
முடைய திரைகளைப்போனறு, தலைவியைப பிற்நத 
தலைவன உறககததை நீததான (ஐங. 178:2,4). 
தாம்‌ கொணரும்‌ பொருளை வழங்காமல இவறி 
மீணடும கொண்டுபோகும்‌ கடல்‌ திரைகள்‌ 
கரையைத தழுவின (ஐங்‌, 177:2). கரையில உள்ள 
மணறகுனறைக கடலின ஆரவாரிக்கும்‌ திரைகள்‌ 
வநது வநது தழுவிசசெல்லும்‌ (ஐங்‌. 199.1,2). புது 
வெள்ளததால குளம நிறைநது இடைவிடாது 
வருகின்ற திரைகள மோதி, குளததின கரையோரப 
புதர்களில எலலாம நுரைகளைப்‌ படிய வைக்கும 


(கலி, 78.5). பரணடியநாடடைக கடலினுடைய 
மிகக திரைகள பொங்கி மேலேறிக கவாநதன 
(கலி 104.1) கடல திரையை நீககி மதியம 


தோன்றியது (கலி, 721.2) தலைவனைப்‌ பிரிநத 
தலைவிககுக கடலிலே எழுநது முழங்கும்‌ திரை 
தான துணையாகி ஆரவாரிக்கும (கலி. 1212 
7.8). கடறறுறையினகண எறிகின்ற திரை 
கொணர்நது கரையிலே இட்ட மீன்களை வருநதாத 
படி அததிரை மீணடும கடலிலே கொணடு சேர்க 
கும்‌ (கலி, 727.80,21). கரிய திருமால்‌ வெள்ளிய 
ஆடையை அணீநதிருப்பதுபோல, அழகைபபெறற 
வெள்ளிய திரை கடலில்‌ தோன்றியது (கலி. 184: 
1-4). ஓலிககினற திரையையுடைய கொணகனே, 
எனறு தோழி தலைவனை விளிததாள (கலி. 125: 
11). எறிகனற திரை கடலில ஒலிககும (சலி. 127: 
312) கடறகரையிலுளள அடும்பு கரய்நதுவிடாமல 
ஓங்குகினற திரை காத்தது (கலி, 127.20,21), (பரக 
கினற திரைஒலித்தல மாறாத கடலே' எனறு 
தலைவி கடலை விளிததாள்‌ (கலி, 129.8). பறவைத்‌ 
திரள்‌, திரைமோதுகையினாலே இறநத மீனை 
இரையாகத்‌ தினனும (கலி, 131:21,22), திரணட 
மணல காவிமலர்களை மூட, தமமிற்‌ பிணங்கி 
வருகினற கரிய பெரிய திரைகள்‌ வந்து அம 
மணலைக கரைதது அம்மலாகளைக காததன 
(கலி. 181:37,28). உய௱நத இடுமணலில கடலின்‌ 
திரை வநது பொருதது (கலி, 13311) கடலின 


320 


திரை 


நடுவண மரககலங்கெடடு நீரிலே மூழகுகினறவன 
திரை தநத தெபபத்தால உயதல போலப்‌ பிரிநத 
தலைவன்‌ வரத்‌ தலைவி உயந்தாள்‌ (கலி. 134324 
27). வேல்கள்‌ செறிநத நெடுங்கதவுகள்‌ அமைக்கப 
பெறற கோட்டையைக களிறு தன கொம்பால 
குததி உடைபபதைப போலப பயின்ற (செறிந்த) 
திரை காற்றைப பாகனாகவும வலம்புரிச சஙகு 


களைக கொம்பாகவும்‌ கொணடு மணலின 
மேட்டைக்‌ குததிக்‌ கரைக்கும்‌ (கலி. 1351-5). 
மடலேறுனெறவனின மனவருத்தம்‌ திரையாக 


உருவகிக்கப்படுகிறது. (கலி, 189:14,15), திரையைத 
தருவது கடல்‌ (கலி. 146:28). கடலின்‌ திரைமேலே 
திங்கள்‌ தோனறும்‌ (கலி, 748:6). திரையின ஓசை 
போரப்பறையின ஓசையாக உருவகிக்கப்படும்‌ 
(கலி, 149:1). வளருகினற திரைகளையுடையது கடல்‌ 
(பரி. 2:82). கடலில்‌ திரையடஙகதியது (பரி 4:6). 
வெள்ளம வநத வையையாற்றின சிறகுகளாகிய 
திரைகள்‌ அதன்‌ கரைகளை உடைத்தன (பரி. 6:88). 
வெள்ளததில விழுந்த இளம்பெணணைத்‌ திரை 
மூழகடித்தது (பரி. 8.88), திரையையுடையது கடல்‌ 
(பரி. 7:1). வையையில நீராடிய இளைஞரிற்‌ சிலர்‌, 
அநநீரின்‌ திரையின்மேல தாழமபூவின தாதினைத 
தூவினர்‌ (பரி, 10:101) வையையாற்றிலுள்ள 
திருமருத நீர்ப்பூநதுறை திரையினை உடையது 
(பரி 11:27), வையையாறறில பெருகிவரும இனிய 
நீரின திரைகள்‌ கரைகளில மோதி ஆராவாரிககும்‌ 
(பரி. 16:49). பலவிதமான மலர்களை வையை 
யாற்றில திரைகள்‌ தள்ளிக்‌ கொண்டு வரும்‌. (பரி. 
80:103). கடலின்கண்‌ நிரலாக வெள்ளிய திரைகள்‌ 
வருவதைப்‌ போன்று, இடையிடையே கருமை 
விரவிய நரையினையுடையோர்‌ வந்து திருமாலை 
வணங்கினர்‌ (பரி. தி 1:42), 


2. கடல்‌ (ஆகுபெயர்‌), திரைய - கடலிடதது - 
முத்துககள்‌ உணடாகும்‌ (பறம. 58:11). தெளிந்த 
திரையில விளங்குகின்ற அறலையொத்த மடிப்‌ 
புடவைகளை மதுரையின்‌ அங்காடியில்‌ விறறனர்‌ 
(மது. 879,௪20). விரிந்த திரையில்‌ திரண ட வடி வினை 
யுடைய முததுக்கள்‌ உண்டாகும்‌ (அகம, 280:11,12), 
தலைவன்‌ திரைத்துறைசகுத்‌ தலைவனாவான்‌ 
(நற்‌. 69:11). தலைவனு, ம தலைவியும்‌ பொலிவு 
பொருந்திய திரையில நீராடுவர்‌ (நற்‌ 96.4). பரதவர்‌ 
மீன்‌ பிடிககும படகின மேலேறிககொண்டு திரைப 
பரபபினகண செல்வர்‌ (நற்‌. 1116). மகளிர்‌ 
துணங்கையாடும்‌ ஓசை, இனிய தாள அறுதி 
முழங்கும்‌ திரையின்‌ ஓசை போல முழங்கும (நற. 
188.9,10). ஏறுகள சண்டையிடுவனவ றறை 
இடையர்‌ பிரிபபது, நான்முகன்‌ உலைததகப 


திரைப்பு 


படைக்கும்போது விரிநத திரையைப்‌ பிரிப்பது 
போன்றிருந்தது (சலி. 106:16-19), 


3. இரைச்சலை. காதலரைத்‌ தழுவும்‌ மகளிர்‌ 


திரையை - இிரைசசீலையை - தொங்கவிடுவா்‌ 
(பரி. 10:34). *திரைப்பு' காண்க, 
4. நீர்‌. வையையாற்றில்‌ திரை - நீர்‌ - பல மலர்‌ 


களைத்‌ தள்ளிக்‌ கொண்டு வந்து திருமருதத்‌ 
துறையில்‌ சேர்க்கும்‌ (பரி, 11:24). 


5, சுருக்கம்‌, தலைவன்‌ மீது ஊடல கொண்ட 
தலைவி சினத்தால்‌ தன்‌ புருவத்தில்‌ திரை-சுருககம- 
இட்டாள்‌ (கலி, 98:23). 


திரைப்பு-திரைச்‌சலை. மணநாளின்போது முற்றததிலே 
மணலைப்‌ பரப்பித்‌ திரைப்பினால்‌ - திரைசசீலையி 
னால்‌ - மறைத்து அழகுபடுத்திப்‌ பநதரிடுவர்‌ 
(கலி, 118:19,20). திரை 3. காண்க 


திரையன்‌ -அரசன்‌ , ‘தொண்டைமான்‌ இளந்திரையன்‌” 
காண்க. 


தில்லை - இல்லை மரம்‌. தில்லையின்‌ - திலலை மரத்‌ 
தின்‌ - தளிர்போல்‌ புல்லெனத்‌ தோன்றும்‌ சடை 
யுடையவன்‌ தாபதன்‌ (புறம்‌. 352:2,2), தலைவியும்‌ 
தோழியும்‌ கொய்த மலர்களுள்‌ தில்லை 
மலரும ஒன்று (குறி. 77). கழியிலுள்ள நீர்நாய்க்‌ 
குருளைகள்‌ மீன்களைத்‌ தின்று தில்லை மரப்‌ 
பொநதுகளில்‌ உறங்கும்‌ (நற்‌, 195:2,2). நெய்தல்‌ 
நிலத்து ஊர்‌ திலலை வேலியையுடையது (ஐங்‌, 
131.2). கடற்கரைச்‌ சோலையில கழிமுள்ளி 
தில்லையோடே சேரச்‌ சூழந்திருந்தது (சலி. 133: 
1,2). 


திலகம்‌ - 1. மொட்டு, சூரர மகளிர்‌ நெற்றியில 
திலகம்‌ - பொட்டு - இட்டிருந்தனர்‌ (முகுகு, 24). 
திலகம்‌ பதிதத திங்கள்‌ போன்ற அழகிய முகத்தை 
யுடையவள்‌ தலைவி (அகம்‌, 253:24,25). தலைவன்‌ 
தலைவியின மீது கொண்ட காதலால்‌ அவளுடைய 
நெற்றியில்‌ திலகமிடுதலுண்டு (அகம்‌, 889:8). தலைவி 
திலகமிட்ட அழகிய முகததையுடையவள்‌ (நற்‌. 
62:6). தலைவன்‌ பிரிவு நீட்டித்தலால்‌ கலக்கமுற்ற 
தலைவி தனது நல்ல நெற்றியிலே அணியபபடா 
தொழிநத திலகத்தளாய்‌ இருந்தாள்‌ (கலி. 14318). 
ஒருத்தி நெற்றி விழிபோல்‌ நிறைந்த திலகமிட்டாள்‌ 
(பரி, 11:99). திலகத்தோடு கூடிய திருமகள்‌ 
விளங்குவது போல, வையையாற்றினையுடைய 


324 


திவலை - நீர்த்துளி. 


திவவு 


மதுரை புகழபெற்று நிலைபெற்று விளங்கும்‌ (பரி. 
திரட்டு, 9:1). ‘ 


2. ஓர்‌ அணிகலன்‌. தலைவன்‌ கண்டதாகக கூறிய 
கனவினுள்‌ பூக்கொய்த மகளிருள ஒருத்தியின 
நெற்றியில்‌ திலகததை - திலகமெனும அணியை - 
சேர்ந்த முத்து வடத்தை மற்றொருததியின்‌ மகரசு 
குழை பற்றியிழுததது (கலி. 92:35,36). “நீ ஏறிய 
யானை தனநெறறியிலே திலகமாகிய பட்டத்தினை 
யுடையது எனத்‌ தலைவி தலைவனிடம அவ 
னுடைய பரததையை யானையாககிப பழித்தாள்‌ 
(கலி, 97:11). 


3. மஞ்சாடி மரம்‌. மகளிர்‌ பறிகதுப- -பாறையில்‌ 
குவித்த மலாகளில திலகத்தின - மஞசாடிமரததின 
- மலர்களும்‌ இருந்தன (குறி 74). நன்னனுடைய 
கோபுரவாயிலில குவிககபபட்டிருநத கையுறைப 
பொருளகளில்‌ திலகததின மலாகளும்‌ இருந்தன 
(மலை. 520). 


பெரிய குளததில்‌ வீசுகின்ற 
அலைகளிலிருந்து திவலை - நீர்ததுளி - பரக்கும்‌ 
(அகம்‌, 252:12,13). கரையைச சாரசசார உடைனெற 
அலைகளால்‌ வீசபபடும திவலைகளால்‌ புனனை 
யின்‌ மலர்கள்‌ அரும்பும்‌ (குறுந. 8-2). லீசுனெற 
அலைகளின இிவலைகள காககையின்‌ வாயினை 
நனைத்தன (குறுந்‌, 394.1,2) கரிய கழியிலே இரை 
தேடித்‌ துழாவிய நாரை தன சிறகை உதறுகனற 
திவலைகளால்‌ பாக்கத்தின்கண்‌ குளிர்‌ உணடாகும்‌ 
(நற 127:1,2). 


திவவு - வார்க்கட்டு, வயிரியர்‌ குற்றமில்லாத திவவினை 


- வார்ககட்டினை - உடைய யாழினால பண 
இசைபபர்‌ (பதி. 29:7,8). நலயாழ கூரிய செவியாலே 
இசையை அளநது நரம்பைக கட்டின சுறறுதலுறும 
திவவினையுடையது (முரு. 140-142). ஒனறோ 
டொன்று நெருங்கிய இருபபையுடை ததாகியதிண பி 
ணிப்பினை உடையதுமமாயோள்‌ முனகையிலுள்ள 
கொடியை ஒப்பதும்‌ ஆகிய திவவினையுடையது 
பாலையாழ்‌ (பொரு. 14,15) குரஙகின்‌ கையில்‌ அகப 
பட்ட பாம்பானது இறுகியும நெகிழந்தும்‌ குரங்கின 
கையைச்‌ சுறறுமாறு போனறு யாழின தணடினி 
டத்தேஇறுகியும்‌ நெகிழநதும்‌ திவவு விளங்கும (று. 
221,888). மடந்தை முன்கையிலுள்ள கொடியை 
ஒப்பதும நெகிழவேண்டியவழி நெகிழவதும்‌ இறுக 
வேண்டிய வழி இறுகுவதுமாகிய திவவினை 
உடையது யாழ (பெரு. 12,13). திவவினை யாழின 
தண்டிலே கட்டிச்‌ செவ்வழிப பண்ணினைபபாடி 


திறறி 


முதறபூல மகளி இறைவழிபாடு புரிவர்‌ (மது. 604- 
610), தொடியினது உறழ்சசியை ஒதத உறழசசியை 
யுடைய, ஒனபதென்னும்‌ எண உண்டான 
திவவினைக கொணடு கூததரின பேரியாழ விளங்‌ 
இயது (மலை, 21). 


திற்றி - தசை. விறலியர்‌ திற்றியின்‌ - தசையின்‌ - 
உணவினை அட்டனர்‌ (பத, 18.2). கொழுவிய 
திறறி உணவினை வேந்தர்‌ இரவலர்ககு வழங்கினர்‌ 
(மது 211), கொலைவில்‌ வீரா கற்பாறையின முடுக்‌ 
கிலே திறறியை அறுதது உண்ணுவர்‌ (அகம. 97,5,6). 
பாணன எனபானது நனனாட்டில்‌ விழச்‌ செய்தா 


லொத்த கொழுயையாகிய திற்றியின்‌ உணவு 
நிறைநநிருகதும (அகம 113.16,17). இளம்‌ பசு 
வினைக கொனறு அதன்‌ திறறியை மழவர்‌ 
உணபா (அசும. 249.12,13). 

திறம்‌ - 1. கூறுபாடு. “பாண்டியன பலயாகசாலை 


முதுகுடுமிப்‌ பெருவழுதியின படை, குடிமுதலாகிய 
திறம - கூறுபாடுகள்‌ - சிறக்க” எனக்‌ காரிகிழார்‌ 
வாழத்தினார்‌ (புறம. 6:10). மக்கட்‌ பிறப்பில 
சிறபபிலலாத குருடு முதலிய எண வகைப்பட்ட 
பெரிய எசசமெனறு சொல்லபபட்ட இவை 
யெலலாம்‌ பேதைமையலலது, இவறறால்‌ பய 
னிலலை என முற்காலத்தும அறிததோர்‌ 
சொல்லினர்‌; இன்னமும்‌ அத்திறததினை யான கூற 
வநதேன என முதுகணணன சாததனார்‌ சோழன்‌ 
நலங்கிளளியிடம கூறினரா (புறம்‌ 281-7). *உட பகை 
யொரு திறத்திலே பட்டதெனனுமபடி, எம்மைப 
புட்செயயும்‌ பகையிடதது ஏவானாகலான, 
யாம்‌ எமமிற பொருது மடியக்‌ கடவேம்‌' என்று, 
சோழன நலஙகிள்ளியின வீரர்‌, தமமுடைய பூரித்த 
தோள்களைத தட்டினர்‌ (புறம, 68:11-18), அரசரது 
நோயினால இறந்த உடம்பை யணைத்து, அவர்‌ 
வாளாற படாதகுறறம்‌ நீஙக வேணடி, அந்தணர்‌, 
நலல திறம பொருநதிய பசிய தருபபைப புல்லைப 
பரப்பிக கிடததி, தமது ஆணமையே பற்றுக 
கோடாகப பூசலிலே பட்ட வேந்தர்‌ செலலும்‌ 
உலகததிலே செலக என்று வாளோககியடக்குவர்‌ 
(புறம.93.4-11). புதுமாநதா கணணால நோககினும்‌ 
தலைநடுககும்‌ நோயமிகக பகசு மலையிடததே 
நிழலிலே இளைததிருபபின ஆண்டு பலவிதமான 
திறங்களை உடையவாய எழுகனற ஓசைகளைக்‌ 
கேட்பீர்‌ எனப்‌ பரிசு பெறற கூததன பரிசு பெறாத 
கூததனிடம்‌ கூறினான (மலை. 288-291). *முயங்னெ 
முயககததைக கைவிடடுப போகையினாலே 
பெறுகினற பொருள்‌ திறதது அவாவைக கைவிடு 
வாயாக', எனறு தோழி தலைவனிடம கூறினாள்‌ 


322 


திறம்‌ 


(கலி, 7417-19). அழகழிவுக்கு அஞ்சாதே பிரிநதவர்‌ 
திறத்தில இபபொழுது செய்வதாக நினைப்ப 
தொரு காரியமுடையேன்‌; அதனாற்‌ பெற்ற 
தென்‌' என்று தலைவி தோழியிடம்‌ கூறினாள்‌ 
(கலி. 16: 1-4), திறம்‌ பொருநதியவனுடைய 
செல்வம்‌ பொலிவு பெறும்‌ (கலி, 38:20,21). 
தலைவனுக்குத தலைவியின்‌ தமர்‌ வரைவு 
மறுத்து தி, தோழி செவிலித்தாய்க்கு அறத்தொடு 
நினற திறத்தைச செவிலி நெஞ்சால்‌ உணர்ந்து, 
நற்றாய்ககு அறத்தொடு நினறாள்‌; (கலி, 39:20, 
81). கூடடத்திறகு உடம்பட்ட தலைவியிடம்‌ 
தலைவன்‌, “நீ வெறுத்துக கூறிய திறம்‌ நீக்கிய 
காலதது உனககுறற பசப்பெல்லாம உறாதபடி 
கழித்து விடுதற்கு, உன ஆகததாலே பொயததாகி 
லும்‌ ஒரு கால முயங்கினையாய்ச்‌ செலவாய” 
என்றான (கலி, 64:27-29). தலைவி, தனபுதல்வனைத்‌ 
தோள்களிலே மாடசிமைபபட ஏறட்டுககொளளும 
திறததிலே ஏறட்டுக்‌ கொணடாள்‌ (கலி. 81 20). 
தலைவி, பனிக்கடலே, துறைவன்‌ என வலிமை 
யழியும்படி துறந்தானெனறு, அவன்‌ திறததாலே 
உண்டான காமநோய சுட, அதன்கண அழுந்து 
வாரிடததே நின்று வருத்த வேணடி ஆரவாரிக்‌ 
கனழாயோ” எனறு கடலை நோககிக்‌ கேட்டாள்‌ 
(கலி. 1298-10). தோழி தலைவியிடம்‌ *மாயாத 
நோயைச செய்தவனுடைய கொடுமையின்‌ திறத்‌ 
தினைச சொலலி, நாம பாடும்‌ மிக உயர்நத 
ஊசற்பாடடை நீ ஒனறு பாடுவாய்‌” என்றாள்‌ 
(கலி. 187:82-24). பிரியககருதிய தலைவனிடம்‌ 
தோழி, *நீ தலைவியைக்‌ கூடியிருநதபொழுது 
தாயததிலே ஈரைந்தைப பெற்றவன போலே மகிழந 
திருந்த தலைவி, நீ அவளை அளிக்கும்‌ திறத்தி 
னின்றும்‌ நீஙகுகையினாலே, அபபெரும்‌ தாய 
மின்றிச சிறுதாயம்‌ இடுதலால்‌ தோற்றவனைப 
போலே அழகுகெட்டு வெய்தாகய வருததத்திலே 
அழுநதவோ” எனறு கூறினாள்‌ (கலி. 186:5-8). 
தலைவியை அடைய வேணடி மடலூரும்‌ தலைவன 
சானறோரிடம்‌, ‘என காமநோயைத்‌ தாங்க 
மாட்டாமையால்‌ உண்டான மனவருத்தத்திற்கு 
இளைப்பாறுதலாக, தலைவி என்னை வருததின 
திறததிலே ஒரு கூறறினைப்‌ பாடுவேன, அதனைக்‌ 
கேளுஙகள்‌ எனறான்‌ (கலி, 139:10-13), *பெறுதற்‌ 
கரிய மக்கள யாக்கையினைப பெறறவர்‌, செய்ய 
வேணடிய அறம்‌, பொருள்‌, இனபம்‌ என்ற 
மூனறில்‌, அறமாகிய ஒனறன்‌ திறததைச்‌ சாராமல்‌, 
இப்பிறப்பில்‌ இனபமாகிய அழகினை நுகர்தறகுப்‌ 
பனைமடல்‌ ஊாதலுமொனறென்று நூலகள்‌ 
சாற்றின; ஆகவே, நானும்‌ ஊரவள்‌ தநத காம 
நோய்‌ காரணமாக அவளின்‌ அழகினை மடலேறிப 


திறம்‌ 


பாடுவேன்‌” என்று தலைவன்‌ கூறினான (கலி. 
141:1-6). ஞ்‌ 


2. தன்மை (இயல்பு), செல்வக்கடுங்கோ வாழி 
யாதன்‌ நிலவகைகள்‌ தம்‌ திறத்தில்‌ - இயல்பில்‌ - 
திரிந்து நெடுங்காலமெயதினும்‌, தான்‌ சொன்ன 
சொல்லிலிருந்து மாறமாட்டான்‌ (பதி. 63:6). 
இனையின்‌ கதிரினை உண்ணுவதற்கு வரும்‌ இளம்‌ 
பன்றியின்‌ திறத்தினை நோக்கிக்‌ கானவன்‌ பரண 
மீது மிக்க ஒளியினைத்‌ தரும்‌ விளக்கினை ஏற்று 
வான (அகம. 88:4-6). உபபு விளையும வயலில்‌ 
நீர்காயந்த திறத்தினால்‌ வேறாகிய வெள்ளிய 
உபபாகிய அமிழ்தினை மேறகுத திசையிலுள்ள 
இடங்களுககுச செனறு உமணர்‌ விறபர்‌ (அகம. 
2071-2). அச்சம்‌ பொருந்திய பெரிய காட்டிடத்தில்‌ 
ஆறலைகள்வர்‌, புதியவர்‌ வரும்‌ திறத்தினைக 
காணும பொருட்டு, யா மரத்தின்‌ உயர்நத கிளை 
களில்‌ மறைநது இருப்பர்‌ (அகம. 863:5-8), பொருள்‌ 
வயிற்‌ பிரியும தலைவனைக குறித்து வருந்தும்‌ 
தோழிக்குத தலைவி, நம்‌ உளளம்‌ மகிழுமாறு 
கூறி, அனபினால்‌ உள்ளம்‌ கலந்து, பிரியமாடடேன்‌ 
எனறு சூளுறவு செய்த தலைவா, பொருளீட்டு 
தலை விரும்பி வேறு திறன்‌ ஆகியது என்னை 
எனறு ஆராய்ந்து வருந்தாதே' எனறு கூறினாள்‌ 
(அகம. 2671-4) தூதாக வருகினற பார்பபான, 
மடித்த வெள்ளோலையைக கொண்டு வருனெற 
திறத்தினைத்‌ தொலைவிலிருந்தே பாாதத ஆறலை 
கள்வர்‌, இப்பார்ப்பானின்‌ கையிலுள்ளது 
பொனனாகவும இருத்தல்‌ கூடும்‌ என்று கருதி 
அவனை அப்பொழுதே கொன்று தள்ளினர்‌ (அகம்‌. 
337:7-11). தலைவனின பிரிவிறகு வருந்தும்‌ தலைவி 
யிடம்‌ தோழி, (தலைவன்‌ பொருளீட்டறகுச்‌ சென்ற 
திறம்‌, நின்னுடைய தோள்கள்‌ நலல கலங்களை 
அணியப பெறுதற்காகவல்லவா, ஆகவே வருந்‌ 
தாதே; ஆற்றியிரு' என்று கூறினாள்‌ (தற. 286 6-9) 
கொள்ளை கொள்ளும்‌ பொருட்டு, அயலவர்‌ சுர 
நெறியில்‌ வருகின்ற திறத்தினை நோக்க, ஆறலை 
கள்வர்‌ அம்பைச்‌ செலுத்தி அவரைக்‌ கொல்வார்‌ 
(தற. 298:1, 2). பிரிந்த தலைவனின திறத்தினைத்‌ 
தலைவியும்‌ தோழியும பாடும்பொழுது, தலைவியி 
னுடைய மெலிந்த தோளகள்‌ சிறநது விளங்குவது 
முண்டு (கலி, 43:29, 30). தனனை நோக்கி வருகினற 
முருகவேளிடம்‌ தேவசேனை, ‘ஐயனே, எம்மைப்‌ 
போனறு பிரிவாலே நிறம கெட்டவரும, நின்‌ 
மயலிலே அகப்பட்டவருமாகிய மகளிரது திறம்‌, 
இனி மழைபெயய வேண்டி வருநதி நிற்கும்‌ 
பொழில்ன்‌ தனமையை ஓபபதாகும்‌' என்று கூறி 
னாள்‌ (பரி, 9:81-34). வையையாற்றின்‌ வெள்ளத்தில 


222 


திறம்‌ 


வாழைத்‌ தண்டைப்‌ பற்றிச செலலுபவனிடம்‌ 
நெஞ்சைப்‌ பறிகொடுத்த தலைவி, தன கூட்டத 
தாரிடமிருந்து பிரிந்து அவன போகும்‌ வழியிலே 
செலல, அததலைவியின தறம அறியாத அவளின 
தாய்‌ தனியே செலலாதே, ஆய மகளிரோடு கூடு 
வாயாக என்று கூற, அவள்‌ உள்ளம வருநதியது 
(பரி, 11: 106-114). வையையாற்றில்‌ தலைவன 
பரத்தையோடு நீராடி மகிழநதான என்ற செயது, 
தலைவிககு நினைககு மாத்திரையே துனபந 
தரும; ஊடறகேதுவாகிய இக்கொடுததிறம கேட்ட 
தலைவி ஊடினாள்‌ (பரி, இ, 2 55), 


3. பக்கம்‌. பாணடியன்‌ பல்யாகசாலை முதுகுடுமிப்‌ 
பெருவழுதியிடம துலாக்கோலினகண சமனவாய 
போல, ஒருதிறமும - பககமும - சாயாதொழிசு 
எனறு, காரிகிழார்‌ கூறினாரா (புறம. 6 9,10). சூடான 
கொழுவிய வன உணவை உணணுகினறவா, அவ 
வூனை வாயிலிட்டு நாவானது இருதிறமும புரடடிக 
கொடுக்க உணணுவா (புறம, 4646), சிததிரைத 
திங்களில பததாம நாள்‌ தொடஙக, இருபது 
நாள்‌ மூடிய நிகழும நாடகளில, யாதாமொரு 
தாள்‌ பகல பதினைநது நாழிகையளவில்‌ ஞாயிறறு 
மண்டிலம மேறறிசைககண்‌ சேறறகெழுநது ஒரு 
திறத்தும சாராமல்‌ நிலததின நடுவஸ செலலும 
எனறு வானநூல வல்லோர்‌ கூறுவா (நெடு, 78- 
76). இடையன ஆடுகளைப்‌ பாதுகாகக, தன ஒரு 
பககததில பானையையும, தோலபடுகசையையும 
உறியையு முடையோனாய மழைத்துளி தனது மற 
றொரு திறததே நனைத்திட இரவில, கோலினைக 
காலுடன சாரததி ஊன றி தனியே நிற்பான்‌ (அகம. 
874:6-8), மழை பொழியும இரவில்‌ தோறபை 
மையும்‌, பனையோலைப்பாயையும ஒரு பககததில 
தொங்கவிட்டு, மழைததுளி ஒரு திறம நனைபப, 
கையில கோலையூன றி, அதன்மேல ஒரு காலை 
வைத்து வீளையொலி எழுபபி ஆடுகள்‌ அகலா 
வாறு இடையனகாபபான (நற 142 7-7) ஒருதிறத 
தில சாயாத நேர்‌ நிறகும்‌ துலாககோல போனற 
அறததையே விருமபின நெஞ்சததை யுடையவன 
தலைவன (கலி. 42,/4,75). தனககு வருதககததைச 
செயயும பனி ஒரு திறததிலே வடிதலாலே தாமரை 
செவ்வியின றி அலரும (கலி, 71:7,8) முருகவேளின து 
திருபபரஙகுனறததின ஒரு இறததில பாணருடைய 
யாழின இனிய இசை எழும, மறறொரு இறததில 
வண்டுகளினது முூரறசியாலுணடாகிய இசை 
எழும்‌; ஒரு திறததில்‌ வேயஙகுழலின இசை எழும, 
மறறொரு திறததில வணடுகள்‌ பணபோனறு 
பாடும்‌ இசையை முரலும, ஒரு இறததில மண 
பூசபபெறற முழவின முழககம்‌ முழஙகும; 


திறம்‌ 


மற்றொரு திறத்தில்‌ நெடி ய சிகரங்களினின்று வீழும்‌ 
அருலிநீர்‌ ஆரவாரிக்கும்‌; ஒரு திறத்தில்‌ ஆடல்‌ 
மகளிர்‌ அசைந்தாடுவர்‌; மற்றொரு திறத்தில்‌ 
பூங்கொடிகள்‌ காற்றினால்‌ அசைந்து ஆடும்‌; ஒரு 
திறத்தில்‌ பாண் மகள்‌ பாடும்‌ பாலைப்பண்ணாகிய 
அழயெை மிடற்றுப்‌ பாடலின்‌ நாலு தாக்குடைய 
கிழமையும்‌ நிறையும்‌ இரண்டு தாக்குடைய குறை 
யும்‌ தோன்றி நிகழும்‌; மாறாக வேதொரு திறத்தில்‌ 
சருக்கியைய ஆடுகின்ற மயிலினது குரல்தோன்றி 
ஒலிக்கும்‌ (பரி, 17:9-19). 


4. வழி. பிரிவு ஆற்றாத தலைவிக்கு ஏற்பட்ட 
பசப்பினைக்‌ குறித்துத்‌ தோழி செவிலியிடம்‌ 
“தலைவிக்குப்‌ பசலை வந்த திறம்‌ - வழி - தெளி 
வாக எனக்கும்‌ தெரியவில்லை” என்று கூறினாள்‌ 
(அகம்‌. 48:3,4). சுரத்தின்கண்‌, வரிகளையுடைய 
வேங்கை, தன்பெண்‌ புலியின்‌ பசியினைப்‌ பொறாது 


சென்று, பன்றி வருகின்ற திறத்தினைப்‌ பார்த்‌ 
திருக்கும்‌ (அகம்‌ 277:5-8), பொருள்வயிற்‌ பிரியும்‌ 
தலைவன்‌, வேற்று நாட்டின்கண்ணே, செல்லு 


இன்ற திறத்தில்‌ இன்னவாறு செல்வோமென்னும்‌ 
கோட்பாட்டினோடு சென்றிருந்து பொருள்தேட 


விரும்பினான்‌ (நற்‌. 252:3,4), ஆறலைகள்வர்‌, 
கொள்ளை கொள்ளும்‌ பொருட்டு, அயல்நாட்டு 
மாழ்தர்‌ திறத்தில்‌ வருகின்றதைப்‌ பார்த்து 


அம்பினால்‌ கொல்வர்‌ (நற்‌. 298:1,2). பொருள்வயிற்‌ 
பிரிதலில்‌ ஊக்கமும்‌, தலைவியின்‌ தோளின்‌ கண்‌ 
உள்ள நசையும்‌ இருபுறம்‌ இழுப்ப, தலைவன்‌ 
நெஞ்சுக்குக்‌ கூறுவானாய்‌, நெஞ்சே நீ ஒரு 
திறத்தைக்‌ கடைப்பிடித்து ஒழுகுவாயல்லை' என்று 
கூறினான்‌ (நற்‌. 29837,8). கள்ளினை விலக்கிய 
தேவர்களின்‌ குருவாகிய வியாழனும்‌, கள்ளினை 
விலக்காத அசுரர்களின்‌ குருவாகிய வெள்ளியும்‌ 
(சுக்கிரன்‌) ஆகிய இருவரும்‌ வேறுபட்ட திறம்‌ 
கூறும்‌ நூல்களைச்‌ செய்தனர்‌ (கலி, 99:1-3). 


5, ஒருவகைப்‌ பண்‌. வள்ளல்‌ அதியமான்‌ நெடுமான்‌ 
அஞ்சியின்‌ மீது, பாணனொருவன்‌ திறம்‌ என்ற 
பண்ணைப்‌ புனைந்தான்‌ (அகம்‌. 352:16), தலைவி, 
பரத்தையிற்‌ பிரிந்து வந்த தலைவனிடம்‌, யான்‌ 
அழகு பெறுதலால்‌ பயன்‌ என்ன, ஆதலின்‌ அதனை 
விரும்பேன்‌; ஆனால்‌ உன்னுடைய பாணன்‌ நோவு 
சேர்ந்த திறத்தினைப்‌ பாடிக்‌ கொண்டு எம்‌ 
முடைய மனைக்கு வந்து, நீ சென்றிருக்கின்ற 
பரத்தையின்‌ மனையைக்‌ கேட்டு வராதிருப்பின்‌ 
அதுவே போதும்‌ என்றாள்‌ (கலி. 77:16-19). 


6. கொடுமை, தலைவன்‌ தலைவியை மறந்துவிட்ட 


324 


திறல்‌ 


தாகக்‌ கருதி, “அவனின்‌ திறத்தை - கொடுமையை 
* வள்ளைப்பாட்டாகப்‌ பாடுவோம்‌ வா' என்று 
தோழி தலைவியை அழைத்தாள்‌ (கலி, 42:6). தோழி 
தலைவியிடம்‌, உன்னுடைய மென்தோளைக்‌ 
கைவிட்டவனுடைய திறத்தைச்‌ சொல்லிப்பாடி, நீ 
ஏறின ஊசலை யான்‌ உயரச்‌ செலுத்தித்‌ தாழ்த்து 
ஆட்ட நெடும்பொழுது ஆடுவாயாக என்றாள்‌ 
(கலி. 131:12-14). 


7. நற்பதவி. போர்வீரர்‌ தங்களுடைய உயிர்‌ 
வேறொரு நற்றிறத்தில்‌ - நல்ல பதவியில்‌ - (வீர 
சுவர்க்கம்‌) போவதற்காக உயிரை விடுவர்‌ (அகம்‌. 
77:9, 10), 


8. உறுதி, பொருள்வயிற்‌ பிரியும்‌ தலைவன்‌ 
தலைவியைப்‌ பிரிய மனமில்லாதவனாய்‌ “நெஞ்சே, 
ஏதாவதொரு திறத்தில்‌ - உறுதியில்‌ - நில்லாமல்‌ 
வருந்துகின்றாயே” என்றான்‌ (அகம்‌. 379:23). 


9. வகை, இளைஞரும்‌ முதியவரும்‌ ஆகிய இரு 
திறத்தரும்‌ - இருவகையினரும்‌ - வையைக்‌ கரைக்கு 
வந்தனர்‌ (பரி. 10:21). 


10. ஒழுக்கம்‌. இருமால்‌ உறைகின்ற இருந்தை 
யூரில்‌ வேதங்களைக்‌ கற்ற இறத்தில்‌ - ஒழுக்கத்தில்‌ 
- பிறழாத அந்தணரும்‌ உறைந்தனர்‌ (பரி. 7:20), 


திறல்‌ - 1, வலிமை. பாண்டியன்‌ கருங்கை ஒள்வாள்‌ 


பெரும்பெயர்வழுதியின்‌ யானை அணுகுதற்கரிய 
திறலை - வலிமையை - உடையது (புறம்‌. 3:8). 
நச்சுப்‌ பற்களையுடைய ஐந்தலை நாகம்‌ வெய்ய 
திறலை உடையது (புறம்‌. 87:2). கண்டார்க்கு 
அச்சந்தோன்றும்‌ கடிய திறலை உடையது பாம்பு 


(முரு. 149,150). குளமுற்றத்துத்‌ துஞ்சிய கிள்ளி 
வளவனின்‌ முன்னோன்‌, மிக்க திறலை உடைய 
தூங்கெயிலை அழித்தான்‌ (புறம்‌, 39:௧,6). 


*ஞாயிற்றைப்‌ போன்ற வெய்ய திறலையுடையை. 
யாகுக' என இலவந்திகைப்‌ பள்ளித்துஞ்சிய நன்‌ 
மாறனை மருதனிளநாகனார்‌ வாழ்த்துவர்‌ (புறம்‌. 
55:13), தமிழ்நாடு முழுவதும்‌ கொள்ளை கொண்டு 
பகைவரைப்‌ பணித்து அவர்‌ பொருளை வாங்க 
யுண்ணும்‌ தணித்தற்கரிய மிக்க திறலையுடையவன்‌ 
இலவந்திகைப்‌ பள்ளித்துஞ்சிய நன்மாறன்‌ (புறம்‌. 
198:12-14). தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற 
நெடுஞ்செழியன்‌ வருத்துவதற்கரிய மிக்க திறலை 
யுடையவன்‌ (புறம்‌, 78:2). அதியமான்‌ நெடுமான்‌ 
அஞ்சி உயர்ந்த திறலையுடைய வீரருக்குத்‌ தலைவ 
னாவான்‌ (புறம்‌. 88:8,8): வள்ளல்‌ பேகனுக்குரிய 


திறல்‌ 


பொதினி மலை, மலைத்தற்கரிய திறலையுடைய 
தெய்வத்தால்‌ காககும்‌ சிறப்புடையது (புறம்‌. 158: 
11,12), அரிய திறலை உடைத்தாகிய ஆவியர்‌ 
குடியிற்‌ பிறந்தவன்‌ பேகன்‌ (று, 88,87). அசுரரால்‌ 
மறைக்கப்பட்ட ஞாயிற்றைக்‌ கொண்டு வந்த 
திருமால்‌ மிக்க திறலையுடையவர்‌ (புறம்‌. 174:4,5), 
பாணர்‌ அருந்திறல்‌ கடவுள்‌ வாழ்த்தி யாழிசைப்பர்‌ 
(பெரு, 891), கூற்றுவன்‌ மழு என்னும்‌ ஆயுதத்‌ 
தையும்‌ கடிய திறலையும்‌ உடையவன்‌ (புறம்‌, 195: 
4). வெந்திறல்‌ வாய்நதது கூற்றம்‌ (புறம்‌, 28:10). 
இருங்கோவேள்‌ அணுகுதறகரிய திறலையுடைய 
பொன்னுணடாகும்‌ பெரிய மலைககுத தலைவ 
னாவான்‌ (புறம்‌, 201.17,18). போர்க்களத்தில்‌ 
வீரனொருவன கூரிய வெவவிய திறலையுடைய 
வேலால்‌ பகைவரைக்‌ கொன்று அழித்தான்‌ (புறம்‌. 
303:4). சோழன செருப்பாழியெறிநத இளஞ்சேட்‌ 
சென்னியின்‌ வெவ்விய திறலையுடைய போர்க்‌ 
களத்தை ஊன்‌ பொதி பசுங்குடையார்‌ வாழத்தி 
னார்‌ (புறம்‌. 70:19). அரிய திறல்‌ படைத்தது முர 
சுறை கடவுள்‌ (பத, 30:34,35). களங்காயக்‌ கண்ணி 
நார்முடிச்‌ சேரல வெவ்விய திறல்‌ படைத்தவன்‌ 
(பதி, 87:14), கடல பிறககோட்டிய செங்குட்டுவன்‌, 
வெவ்விய திறல குறைவுபடாத போர்ககளத்தில்‌ 
சோழா ஒன்பதின்மரை அழிததான்‌ (பத.ப. ௧:17- 
19) பகைவர்‌ நாடுகளைத்‌ தீயிட்டுக்‌ கொளுத்திய 
செல்வககடுங்கோ வாழியாதன்‌ மிகக இறலை 
யுடையவன்‌ (பத, 62:8,9). தகடூரெறிந்த பெருஞ்சேர 
லிரும்பொறை மிக்க திறலுடையவனாகத திகழ்ந்‌ 
தான (பதி, 8:10). குடககோ இளஞ்சேரலிரும்‌ 
பொறை, கொடிய திறலையுடைய பெரிய கையை 
உடையவன்‌ (பத. 88:2). குடககோ இளஞ்சேர 
லிரும்பொறை, கொடிய திறலையுடைய பூதஙகளை 
அமராவதியிலிருந்து இவ்வுலகத்தே கொண்டு 
வந்து நிறுத்தினான்‌ (பதி ப,9:15,14). காற்றிடத்தே 
நெருபபு எழுந்தாலொத்த திறலினராய தேவர்‌ 
முருகனை வழிபட வநதனர்‌. (முரு 171). முருகப்‌ 
பெருமான தெய்வததனமையமைநத திறல 
விளங்கும்‌ வடிவததினை யுடையவுர்‌ (முரு, 297), 
வேல்‌ திறலுடையது (று. 178) நல்லியககோடன்‌ 
திறல்‌ பொருந்திய வெறறியோடு பகைவர்‌ நாடு 
களைக்‌ கைப்பற்றினான்‌ (று. 246). ஞாயிறு சுடு 
கின்ற வெகுளி முறுகிய கடிய திறலுடையதாய்‌ 
முதுவேனிற்‌ காலம்‌ திகழந்தது (பெரு. 8), வேநதர்‌ 
பலர்‌ வெற்றி முரசினையும பெரிய திறலினையு 
முடையராய்‌ இருநதனர்‌ (மது. 284). காவிரிப்‌ 
பூம்பட்டினத்திலுள்ள பொயகையின கரை, மாக 
மாகிய வெள்ளிய மீனினது வடிவையும்‌ மிகக 
திறலையுமுடையதாய்‌ இருநதது (பட்‌. 86), திருமா 


325 


திறல்‌ 


வளவன்‌ பாண்டியனின்‌ திறல குன்றும்படியாகச 
சீறி வென்றான (பட்‌. 277). சிவபெருமான கடிய 
திறலையுடைய நஞ்சையுண்டருளினார்‌ (மலை. 81). 
கூத்தர்‌ முதலியோர்‌ நன்னனின்‌ முன்‌ றிலில அளததற 
கரிய திறலையுடைய கடவுளை இசையோடு 
பாடுவர்‌ (மலை, 688), கங்கன்‌ பகைவர்‌ நெருங்கற்‌ 
கரிய திறலை உடையவன (அகம்‌. 44:8). செல்லூரில 
அரிய திறலுடைய தெய்வங்கள்‌ இருந்தன (அசும. 
90:9). மழவர்‌ கடிய இறல்வாயநத அமபினை 
விலலோடுவைத்திருநதனர்‌ (அகம்‌.101.6). தலைவியின்‌ 
தந்தை முருகனையொதத சீறறததினையும 
கடுந்திறலினையும்‌ உடையவன (அகம. 1௧8.16, 17). 
பாலை நிலததவர்‌, செறிநத இறலான செநதீயில்‌ 
கொழுவிய தசையைச்‌ சுடுவர்‌ (அகம. 237 8-9). 
சுரத்தில்‌ வெம்மையான திறலுடைய விரைவான 
காற்றடிக்கும்‌ (குறு. ௪9.1). வெயய இறலையுடைய 
வேட்டுவசசிறுவா மரஙகளின மேலேறிககொண்டு 


மானினததைத தகைபபா (நற. 1114, 5). 
தலைவனை!) பிரிந்த தலைவி திறல்‌ அமைநத 
பெரிய அழகினை இழந்தாள்‌ (சலி, 26:18), 


திருமாலைப்‌ போன்ற திறல்‌ உடைய கரிய ஏற்றை 
ஆயர்‌ தழுவினா (கலி. 1049, 10) 


2, ஆற்றல்‌. பாணடியன நெடுஞ்செழியன , 
தலையாலங்கானம்‌ எனற இடததில நடநத போரில்‌ 
பகைவரைவென்று, கொல்லுனெற இறல்‌ - ஆற்றல்‌ 
- மிக்கவனாக விளஙகினான (மது. 150). மூஙகற 
குழாயில்‌ அடைககபபட்டு முடிர்நது கடிய 
திறலுடைய பாமபினது சீநறம்‌ போனற வெறி 
யமைநத மதுவினைக குறவர்‌ அருநதினர்‌ (அகம. 
48:6, 7) பகைவாககு அசசம வருவதறகுக்‌ காரண 
மான கடிய இிறலையுடையவா திருமால்‌ (அகம்‌. 
30:6, 7). கடிய திறலுடைய தெய்வங்கள்‌ குனறு 
களில்‌ உறையும்‌ (அகம்‌. 37829), ஆதிமநஇயின 
கணவனாகிய மிகக திறலுடைய ஆட்டத்தில்‌ 
சிறநத ஆட்டனத்தியைக காவிரியாறு கவர்நது 
சென்றது (அசம. 498:124, 14), யாரானும சுடதத 
லரிய திறலையுடைய தெய்வங்கள்‌ மச்களைத 
தீண்டி வருததும (ஐங்‌. 182,95) குலைமககள்‌ 
வெவவிய திறலையும வெளளிய வேலினையு 
முடையவர்‌ (ஐங. 393 8). திருமால போர்‌ 
செயதலில திறலுடையவர்‌ (பரி, 5 ௧9), 


3. திறமை. திருமாலே, கடத்தறகரிய இறலையும- 
திறமையையும்‌ - உடைய சிவபெருமானும்‌ ஆவாரா 
(பரி. 1.43,44). 


4. ஒளி. பேரியாழினகண்‌ பாலைபபணணை 
யமைத்து உழிஞைத இணைச்‌ செயலைப்‌ புகழநது 


கிநவோ 
பாற மகளி மிக்க இிறல - ஒளி - உடைய 
மணிமாலையை  அணிநநிருந்தனா (பதி, 46.3). 
திறவோர்‌ - 1. நனமைபின்‌ கூறுபாடறிவோர்‌. ஆற்று 


நீரின வழியே மிதவை செலலுவதுபோல அரிய 
உயிர ஊழின்‌ வழியே செலலும எனபதைத்‌ திற 
வோரின - நனமையின கூறு பாடறிவோரின்‌ நூல 
களானே அறிநது கொண்டேன்‌ எனறு கணியன 
பூங்‌ தன றனார கூறினார்‌ (புறம்‌, 192 9-11). 


2. சானறோர்‌. கோபபெருஞ்சோழன திறவோரால 
_- சானறோரால்‌ - புகழபபட்ட திண்ணிய 
நட்பினையுடையவன (புறம. 221:4). 


3. இறமையுளளோர்‌. திறவோர்‌ - திறமையுள்ளோர்‌ 
- செயயுங்‌ காரியம அறததொடு பொருநதிய 
தாகும (குறு. 247:2), 


திறன்‌ - 1. கூறுபாடு, சேரமான யானைக்கணசேய்‌ 
மாந்தரஞ்சேரலிருமபொறை போர்‌ செயயும்‌ 
திறனை - கூறுபாடடை - அறியும லீரரோடு 
பகைவரை அழிததான (புறம. 20:12). சோழன்‌ 
குளமுறறததத துஞ்சிய கிள்ளிவளவன படை 
எடுதது வரும திநனிறகு அஞ்சிப்‌ பகைவர்‌ 
நடுங்குவா (புறம. 41:18,18). மலையமான திருமுடிக்‌ 
காரியிடம பரிசிலா சென்று திறனல்லாத வார்த்தை 
களைப பேசினாலும வறிதாக மீள்வாரலலா 
(புறம. 124:2,3). வள்ளல வெளிமானின உயிரைத 
திறனிலலாத கூற்றுவன்‌ கொண்டு செனறான 
(புறம. 237:9), நல்லாட்சியிலும்‌ அறநெறியிலும்‌ 
வழுவாத, செயயும திறனையறிந்த மனனரது 
வீரர்களின வாட்‌ படையைப்‌ போல மேகமானது 
மின்னி ஆரவாரஞசெய்தது (அகம. 1884-7). 
பொருளவயிற பிரியும தலைவனிடம்‌, தலைவி 
*நமது பிரிவானது திறன மாட்சியுறறுச்‌ செப்ப 
முறுக' எனறு கூறினாள்‌ (அகம. 99:18), 
பொருள்வயிற பிரிந்த தலைவன சுரததில்‌ 
துன்புறாமல்‌ செலலுவதறகாகத தலைவி, 'தெயவங்‌ 
களின தினை வேணடிக கொள்வோமோ” 
என்று தோழியிடம்‌ கேட்டாள்‌ (கலி, 18:19). 
“இவளுடைய அழகு இவளைவிட்டு நீஙகாத திறன்‌ 
உணடேல கூறு' எனறு தோழி தலைவனிடம 
கூறினாள்‌ (கலி. 38 18,17). பொதுவர்‌ தங்களுககுள்‌ 
போரிடும்‌ ஏறுகளை இரு இிறனாகப பிரித 
தனர்‌ (கலி, 10617). 'இவளை வரைநது கொணடு 
கூடுதற்கு அருள்‌ செயது அதறகு ஆகும்‌ திறனை 
அறிநது எழுநதிருநது தேரில ஏறுவாயாக' எனத 
தோழி தலைவனிடம்‌ கூறினாள்‌ (கலி, 136'19-21) 


326 


திறன்‌ 


2. தன்மை. ஆறலைகள்வரால்‌ கொல்லபப்ட்ட 
பாாரபபனன்‌, திறன இலலாத - (உடுததும) 
தனமை இலலாத - கந்தை ஆடையை அணிந 
திருநதான (அகம. 337:12) பாணன்‌ என்ற மல்ல 
னுடன பேரரிடடு உயிர்துறந்த ஆரியமல்லனின 
உடல்‌ திறன மாறிப்‌ பிணமாயிறறு (அகம. 86:7). 
தலைவியின நோயறிநதும்‌ அதைப்‌ போக்கா 
திருப்பது, நோய்க்குரிய மருநதையும்‌ அதன 
திறனையும அறிநத ஒருவன அதை அறியேன்‌ 
என்று கூறுவது போனறது என்று தோழி தலை 
வனிடம கூறினாள்‌ (கலி, 19:3), ஆதிசேடனின்‌ 
ஆயிரம தலைகளும்‌ சினதத்ியைச சொரினெற 
திறனொடு திருமாலின முடிமீது நிழலைத தந்து 
கொண்டிருககும்‌ (பரி. 1:2). 


3. வலிமை, “யான்‌ மறுத்துக கூறியும்‌ தான்‌ 
காதலெணணததைத தாங்கும்‌ திறன்‌ - வலிமை - 


இனறி வருந்துகினறானே' என்று தலைவி 
தனனெஞ்சொடு கூறித தலைவனுடன கூடுதறகு 
இணங்கினாள்‌ (கலி. 62:16,17). வெளளேற்றின 
கரிய 


கொம்பிறகும்‌ திறத்தினையுடைய மாறு 
பாட்டிறகும்‌ அஞ்சாமல அதனை ஒருவன்‌ தழுவி 
னான (கலி. 104, 34,35), 


4, இறப்பாடு, ஒல்லையூர்‌ தநத பூதப்பாண்டியன்‌, 
“எனமீது போருக்கு வநத அரசாகளை வெல்லே 
னாயின்‌ அவைக்களத்தில அறததின்கண்‌ திறன்‌ - 
திறப்பாடு - இல்லாத ஒருவனை வைதது முறை 
செயதேனாகுக' என்று வஞ்சினம செய்தான (புறம்‌. 
717-9). *அறனிலலாத கூறறம திறனினறு என 
கணவரின உயிரைக்‌ கவர்நததே எனக்கருதி 
உயிவிடத துணியும்‌ கற்புடைய என மனைவியின்‌ 
பொருட்டு இப்பொழுதே விடை கொணடேன்‌' 
என்று பெருங்குன்றரா கிழார்‌ குடககோச்‌ 
சேரலிரும்பொறையிடம்‌ கூறினர்‌ (புறம. 2104-9), 


5. பக்கம்‌, சிவபெருமானுக்குப பெண்வடிவம்‌ ஒரு 
திறன - பக்கம்‌ - ஆயிறறு (புறம்‌. 1:7). பாலை 
நிலத்தில நீரிலலாமையால்‌, பசியினையுடைய 
பெண்யானையுடன்‌ ஆணயானை ஒரு திறன்‌ 
ஒடுங்கிககடததது (அகம. 91:6), 


6. வகை, தலைநாளிரவில்‌ தலைவன்‌ தலைலியி 
னுடைய மேலாடையை நீகக, அவள்‌ மறைக்கும்‌ 
திறன்‌ - வகை - அறியாதவளாய்க்‌ கூந்தலால 
மறைத்தாள (அகம்‌, 186.28). பாக்கமெங்கும்‌ 
இறால்‌ மீனின குவியல்‌ காயும திரனைக காண 
லாம்‌ (நற்‌. 1013), 


திறனிலார்‌ 


3. வழி. கரிகாறசோழன அறத்தோடு பொருநதிச்‌ 
செலலும திறனை - வழியை - உலகம்‌ அறிதறகுக்‌ 
காரணமான செங்கோலை உடையவன (பொரு. 
230). 


8. நற்குணம்‌. தலைவி, தன மகனிடம்‌ உன தந்தை 
யின்‌ திறன - நறகுணம்‌ - அல்லவற்றைக்‌ 
கொள்ளாதே” என்று கூறினாள்‌ (கலி. 86:26), 


9. செயல்‌. தலைவன்‌ தலைவியிடம்‌, “எனனிட.ம்‌ 
தய திறன்‌ - செயல்‌ - இல்லையாகவும்‌ எனனை 
உடற்றுனைறாயே” என்றான (கலி, 87:89), 


10. ஆற்றல. திருமால்‌, நன்னெறியில செலலும 
திறன - ஆற்றல - இலலாதவரையும்‌ நனனெறிக 
கண்‌ படுத்துவர்‌ (பரி. 7:89). 


11, சிறப்பு. வையையில்‌ நீராடும ஆடவா தறன - 
சிறப்பு - இல்லாத பணணைப பாடுவதைக 
கேண்மின்‌ எனறனர்‌ (பரி. 11128). 


12. ஒழுக்கம்‌, சுலபபையைப்‌ படையாக உடைய 
பலதேவர்‌, திறனை - ஒழுககததை - கடநது வரும 
பகைவரை அழிப்பார்‌ (பரி, 13:31). 


13. நீதி. இளையாள்‌ ஒருத்தியின அழகினைத 
துயததுப பின்‌ யானறியேன்‌ என்று கூறும திறன்‌ - 
நீதி - இல்லாதவனை அவையததரா மூனறு கவராய 
கிளைகளின்‌ நடுவே பிணிதது நீறறையும்‌ தலையில்‌ 
பெயதனர்‌ (அகம்‌. 256;16-20). 


திறனிலார்‌ இவினையாளர்‌. நற்பண்பாளன்‌ 
ஒருவனைக்‌ குறிததுத்‌ திறனிலார்‌ - தீவினையாளர்‌ - 
கூறும்‌ பழிசசொற்களெலலாம நலலார்‌ அவைககண 
புற்கென்று போகும (கலி. 144:71). 


திறை - கப்பம்‌, சேரமான்‌ யானைக்கண்‌ சேய்‌ மாநதரஞ 


சேரலிரும்பொறை, பகைவேந்தர்‌ பணிந்து தநத 
திறையால - கபபத்தால்‌ - பரிசிலரை ஓம்பு 
வான்‌ (புறம. 88.86), அதியமான்‌ நெடுமான 


அஞ்சி, தனக்குப்‌ பணிந்து திறை செலுத்தாத பகை 
வேநதரை அழிதது விடுவான்‌ (புறம 27:20). 
கொண்கானங்கிழானது மலை, திறை செலுததும்‌ 
வேநதரால்‌ எபபொழுதும சூழப்பட்டிருககும்‌ 
(புறம்‌. 186.6). சேரமான சிககறபளளித்‌ துஞ்சிய 
செல்வககடுங்கோ வாழியாதன பகை வேநதர்‌ 
தரும்‌ திறையைக கொணடு, இரவலர்‌ நண்பர்‌ 
முதலியோரின வறுமையைப்‌ போககுவான்‌ (புறம்‌. 
387:12,13). இம௰யவரமபன்‌ நெடுஞ்சேரலாதன, 


327 


திறை 


தனக்குப்‌ பெரும்பிழை செயத பகைவராயினும்‌ 
பணிநது திறை கொடுபபின மன்னிததருளுவான 
(பதி. 17:2,3). ஆடுகோடபாட்டுச்‌ சேரலாதன, 
நாட்டினைத்‌ திறையாகக்‌ கொடுககும பகைவாககு 
அருள்‌ செய்வான்‌ (53.2,3). பகைவர்‌, ஆடுகோட்‌ 
பாட்டுச்‌ சேரலாதனுககு அடங்கித்‌ திறை கொடுப்பா 
(பதி. ௧9.21). செல்வக்‌ கடுங்கோ வாழியாதன, 
தனககுப்‌ பணிநது திறை கொடுத்தவருடைய 
நாடுகள்‌ வளமுடையனவாகவும, அவறறைப 
புலவர்‌ பாடும்படியாகவும்‌, செயவான (பதி. 62 
11-19). செலவககடுங்கோ வாழியாதன, ஒனனார்‌ 
திறையாகத தநத களிறறோடு நெல்லுணவினை ப 
பரிசிலர்ககுத்‌ தருவான்‌ (பத, 66 7-9) தக$ரெறிநத 
பெருஞ்சேரலிருமபொறை, தன்னால தாககப 
பட்டோருடைய உயிரைக கொள்ளாது அவாகள்‌ 
தரும பலியை ஏறறுக கொணடு பெயரும பேய 
போல, தனககுத தோறறோருடைய உயிரைக 
கொள்ளாது, அவர்‌ தரும இறையை ஏற்றுக 
கொணடு அருள்‌ செயவான்‌ (பதி, 71:28,24), 
“காத்தற்றொழிலுடைய எம அரசனுககுத திறை 
யிடுக' என்று பெருஞ்சேரலிருமபொறையின வீரா, 
பகைவர்ககுக கூறுவர்‌ (பதி, 80:10,11). கரிகால 
வளவன, பகை வேந்தரின தகுதி (வளம) 
அறிநது திறை கொள்வான (பொரு 130). வினை 
வயிற பிரிநத தலைவா பகைவரது இறையராய 
விரைநது வருவா (முலலை, 18-80). தமககுப பணிநத 
வரை வாழவைததுப பணியாதோரைப போடு 
டற்றிப பணியவைததுத திறைகொண்ட வேநதா 
உலகததில்‌ பலராவா (மது 229,230). பாண டியனின 
படை ததலைவனாகிய பணணி எனபானுக 
குரிய பொதிய மலைசகு வநது பகை வேநதா 
திறையளப்பர்‌ (அகம. 19:2). தோறற வேநதா திறை 
யைக கொடுதத பிறகு இருவரும சுறறததினரைப 
போல ஓழுகுவா்‌ (அசும. 44:2) தோறற வேநதா 
பணிநது திறைகொடுபபவும கொளளாராய 
மேலும போருடறறி அவரை அழிக்க முனையும 
வேநதரும உணடு (அகம. 84: 14-76) தோறற 
வேநதா உயாநத அணிகலனகளையும யானை 
களையும்‌ திறையாகக கொடுதது வணங்கிப்‌ பணி 
மொழி கூறுவா (அகம. 184 1,2), தலைவன, வெற்றி 
முரசு இழுமென ஒலிககப பகைவா நாட்டினைத 
திறையாகக கொள்வான (அகம, 334:2,3) தலைவன 
பகைவரிடமிருநது திறை பெறும முயறசி 
தலைவிககுப பசலை கொளளச செயதது (ஐங, 
452), இமயவர ம்பன நெடுஞ்சேரலா தனின மாநதை 
என்னும நகருககு வநது, தோறற வேநதர்‌ திறை 
யாக அணிகலன்‌, பொற்பாவை, வயிரஙகள 
முதலியவறறை ஆம்பல்‌ எனனும பேரெண்‌ அளவு 


தினை 


கொடுசுதனா (அகம. 127 5-9), பகைவேததாமேல 
செனறு, அவரைப பணிவிததுத்‌ திறைகளைப 
பெற்று வரும காதலன வீர அழகைக்‌ காணக 
காதலியர்‌ வ்‌ நமபுவர (கலி, 37:17, 18). இடையர்‌ 
குலப்பெணகள, தம அரசா பகைவரை வெனநு 
திறைகொண்டு வரவேண்டுமென்று திருமாலை 
வேணடுவா (கலி. 106,49,50). 'படையெடுதத பாண 
டியனுககு அஞ்சிப பகைவா திறை கொடுத்தது 
போல, எனனுடைய மடலுராதலுக்கு அஞ்சித்‌ 
தமா எனககுத தலைவியைக கொடுததனா' எனறு 
தலைவன்‌ கூறினான (கலி, 141.22-25), ஊடலுறற 
தேவசேனையின சினம தணியும பொருட்டு முருக 
வேள்‌, அவளுடைய அடிகளில தலைபட வணககித்‌ 
தன வணககமாகிய திறையை அவளுககுக காணிக 
கையாககினான்‌ '(பரி, 9:36,57). 


தினை - குறிஞச நிலத்தில்‌ விளையும. கூலவகை வேள்‌ 
பாரியினுடைய பறமபுமலை தினை விளையும்‌ 
வளமுடையது (புறம. 119,4;120.10). வையாவிக 
கோபபெரும பேகனின்‌ மலையில வாழும குறவா 
தினையை உணணுவா (பறம. 143:8). குறவர்‌, 
பிடடஙகொறறனுககுரிய குதிரை மலையில உழ 
வேணடாத முறையில்‌ பனறிகள்‌ கிளறிய பூழியில 
தினையை லிதைபபா (புறம்‌. 1686). அதிய 
மானிடம்‌, பெருஞசிததிரனார்‌ “என்னுடைய, 
தகுதியை நீ நேரில அறிநது தினையளவு சிறிய 
பரிசிலைக சொடுத்தாலும விருமபுவேன்‌ ' என்றார்‌ 
(புறம. 208 8-9). முனறிலில சிறுதினை உணங்‌ 
கலைத்‌ தூவி அவறறைத தினன வரும்‌ புறா 
முதலியவறறைப பிடித்துக கறி சமைபபா (பறம. 
319 5,6) மான தோல மேல காயவைத்த தினையைக்‌ 
கானககோழியும இதற பறவையும கவர்த 
துண்டன (பறம. 820.20-13), வரகும்‌ தினையும 
இரவன்மாககளுககு ஈதலின்‌ ஒழிநதன (புறம. 328: 
3). தினையோ, வேறு கூலமோ இலலை என்றாலும்‌ 
விதைக்கு வைததிருகினற தினையையாவது 
உணவாககி வநத பரிசிலரை உண்பிபபது மறக்குல 
மகளிரின பணபாகும (புறம 335.9-12). முல்லை 
நிலத்துச்‌ சிறறா ரொனறில்‌ வாழும்‌ மககளுககு 
வரகு, கொள்‌, அவரை, பெரிய கதிரையுடைய 
தினை ஆகிய இநநானகுமே உணவாகும (புறம. 
385:4-6). போர முரசத்திறகுத்‌ தினையோடு 
குருதியைக்‌ கலந்து தூவிப்‌ பலியிட்டு வணங்‌ தவர்‌ 
(பதி. 19 6,7). வரும்‌ விறுநதினாக்குத தனைமாவைப்‌ 
பக்குவஞசெயது உணபிபபர்‌ (பதி, 50.24). இனை 
யரிசியைப பூசுகளோடு கலநது தூவி மறியறுதது 
முருகப்‌ பெருமானுக்கு தளாதோறும விழா 
வெடுபபா (முரு 218). பாலையாழின நரமபு, 


328 


தினை 


குற்றிய அழகிய தினையரிசியின நிறதததாயிருககும 
(பொரு. 16). மருதநிலத்தின மனையில்‌ வாழும 
கோழிகள்‌ குறிஞசி நிலத்துத்‌ தினையைத தினறன 
(பொரு, 223). நணடினது சிறிய பார்ப்பைப போலப 
பசிய தினையரிசி இருககும்‌ (பெரு, 167,168), 
முலலை நிலததில்‌ சிறிய தினைககதிர்கள்‌ கொயயப 
படும்‌ (மது. 271). முறறிய தினையைக்‌ கவரவரும்‌ 
கிளி முதலியவறறைக குறமகளிர்‌ தட்டை, குளிர்‌ 
முதலிய கருவிகளைத தட்டி விரட்டுவர்‌ (மது. 291). 
யானை தன்‌ கொம்பினிடததே இறககிப போகட்டு 
வளைநத துதிக்கையைப போனறு, துயயினைத 
தலையிடததே கொணட வளைநத ஈன்றணிமை 
தீர்நத பெரிய தினைக்‌ கதிர்களைத்‌ தினனவரும்‌ 
பறவைகளை மகளிர்‌ விரட்டுவர்‌ (குறி. 35-38). 
மகளிர்‌ வள்ளைப்பாட்டுப்‌ பாடிககொணடு இனை 
யைக்‌ குறறுவர்‌ (மலை, 342). குருதியோடு அழகிய 
செந்தினையைக்‌ கலநது தூவி முருகனை வழிபடு 
வர்‌ (அகம, 22:10,11). நீர்‌ இலலையான பசிய முதல 
தோறும தினையின கதிர்‌ முதிர்ந்தன (அகம. £8:8,4). 
மகளி£ தடடை முதலியன கொணடு சிறிய தினை 
யில பொருநதும்‌ கிளிகளைக கடிவர்‌ (அகம. 32:5,6). 
குறவன்‌ இரவில்‌ பரணிலிருநது தினையின வகை 
களுள்‌ ஒன றாகிய சிறு தினையைக்‌ காத்தான்‌ (அகம, 
73.14). பழஙகொல்லையாகிய மேட்டு நிலத்தில்‌ 
தழைதத கொழுத்த செநதினையின பெரிய கதிரை 
உணண இளம்‌ பனறி வரும்‌ (அகம. 88:1,2,4). 
தினைப்புனததிறகு மகளிர்‌ காவலிருப்பர்‌ (அகம. 
92:7). பெரிய தினைப்புனததைப பரணிலிருநது 
கானவன காப்பான (அகம, 102:1,2). சிறிய தினை 
விளைநத பெரிய புனத்தினை யானை கவர்நது 
உணணும (அகம, 148:3,6). கிளைத்தல மிகக சிறிய 
தினையின்‌ விளைநத கதிரினைப பன்றி, மேயநதது 
(அகம்‌ 178:2,12). உறநதை வாழ்‌ மக்கள்‌ பரிசிலர்ககு 
மெலலிய தினைச்சோறறினை யளிப்பர்‌ (அகம. 
237:10,14). பசிய தாளினையுடைய சிவந்த தினை 
யின கதிர்களை உணணவரும கிளிகளைத தலைவி 
யுடன தலைவனுமிருநது விரட்டுவான (அகம. 248: 
5,6). தலைவியின தாய நல்ல நிறம்‌ வாய்ந்த செந 
தினையை நீரொடு தூவி முருகனைப்‌ பரவுவாள்‌ 
(அகம்‌. 878:14,75). தஇனையிலிருநது கள்ளினை 
உண்டாககுவர்‌ (அகம. 284,8). சிறிய இனையின்‌ 
கதிரில வீழகின்ற கிளிகளைத்‌ தலைவன்‌ தலைவி 
யுடனிருந்து விரட்டுவான (அகம. 808:10). இனை : 
களை யானை கவர்ந்து உணணுகின்றதைக கணடு 
இளைஞரும்‌ முதியவரும்‌ ஒருங்குகூடி விரட்டுவா 
(அகம்‌. ௪48:11,12), விதைக்கப்பட்டு இதழ மிக்கு 
வளரும்‌ பசிய தினையினகண விளைநதுள்ள கதிர்‌ 
களை மகளிர்‌ காவல செயவர்‌ (அகம. 868,8,4). 


தினை 


இரவில தினைப்பயிரை மேயகின்ற யானைக 
கூட்டம்‌ அஞ்சி ஒடும்படி கானவன்‌ பரணிலிருந்து 
தவண்கல்லால அடிப்பான (௮சம. 392,13-18), 
குதிரையின அசைகினற தலைக்கு, சிவந்த தினைக்‌ 
கதிர்‌ நீணடு வளைநது அசைதல உவமமாகும 
(அகம்‌. 400:8,9). நாரையின பசிய கால்களுககுத்‌ 
இனைபபயிரின அடிபபாகம்‌ உவமை குறு, 25*3,5), 
சிறிய தினையரிநத மறுகாலிடததில அவரைக்‌ 
கொடி படரும (குறு. 82:4,5). குறவன புதியதை 
உண்ணும்‌ தெய்வததிற்குப பலியாக வளவிய 
கதிரை இடுவான (குறு, 105:1,8). பொனனைப்‌ 
போன்ற சிறிய  இனையினது கதிரைக்‌ கிளி 
ஒடிதது உணடதால்‌ கூழையாகிய தாள்கள மழை 
பெய்தமையால்‌ மீணடும்‌ இலைகள்‌ தழைததன 
(குறு. 138: 1-3). விளைந்த தினையிடததுக கிளி 
படாமல்‌ கடியும்‌ பொருட்டுத்‌ தாய, மகளை 
அனுபபினாள்‌ (குறு, 141:1,2), கரும்பைப போன்ற 
அடியினையுடையனவாகிய பசிய காம்பையுடைய 
சிவந்த தினையினது, பிடியின்‌ வளைநத கையைப்‌ 
போன்றனவாகி, பால நிரம்பி, கரியை எடுககின்ற 
குறட்டைபபோல்‌ வளைநத, செறிநத குலையை 
யுடைய பசிய கதிர்களில்‌ தின்னவரும்‌ கிளிகளை 
மகளிர்‌ விரட்டுவார்‌ (குறு. 198: ௧). பகலில 
தினையைத்‌ தினனவரும கிளியை விரட்ட மகளிரை 
அனுபபுவர்‌ (குறு, 317: 1). கன்றுககுப்‌ பால 
கொடுத்துக்‌ கொணடே முன்றிலில்‌ உள்ள தினைப்‌ 
பயிரைப்‌ பிடி உண்ணும (குறு.225.1,2). மகளுக்குப்‌ 
பேய்‌ பிடித்திருப்பதாகக்‌ கருதித்‌ தாய தினையைப 
பலியாக வைத்துத்‌ தெய்வங்களைப்‌ பரவுவாள்‌ 
(குறு. 265. 1,4) குறிஞ்சிநிலமகளிர்‌ அகன ற பாறையில 
சிவநத தஇனையைப பரப்பிக்‌ காயவைபபர்‌ (குறு. 
335: 2). தினைக்கொல்லையினிடததில்‌ வீழகினற 
கிளிகளைத்‌ தலைவன்‌ தலைவியோடு ஓட்டு 
வான்‌ (குறு. 346:5), குறவன்‌ பரண்மேலிருநது 
அழகிய சிறிய தினையைக காததான்‌ (குறு, 857:5). 
சிறிய தினை விளைநத கொலலையில்‌ இரவில்‌ 
இனைக்கதிரை அரிவர்‌ (குறு. 375:8.4). தோட்டததி 
லுள்ள அழகிய சிறு தினைபபயிருக்குக களை 
எடுபபா (குறு. 592:4,5). குறவரின்‌ குழநதைகளோடு 
விளையாடி மகிழ்ந்த யானைக கனறு, பினனாளில்‌ 
அவர்களின்‌ தஇனையையே மேயந்தது (குறு. 594: 
3-5), பசிய தினைபபயிரில்‌ முதலிலே முற்றிய 
கதிர்களைக குரங்கு கொய்து தினையரிசியை 
உதிர்த்துத்‌ தன வாயின கவுளில அடகசககிக 
கொள்ளும (தற. 22:1,2,4,5). கிளைததல்‌ மிகக சிறிய 
தினையில்‌ வீழும்‌ கிளிகளைத்‌ தலைவன்‌ தலைவி 
யோடு கடிவான்‌ (நற. 35:5,6) முற்றிய கதிரைத 
தாங்கமாட்டா மல, தினைப்பயிர்‌ சாயநதது (நம்‌. 


329 


தினை 


44.6). சிவநத தாளையும்‌ வளைந்த கதிரையு 
முடைய சிறிய தினையினை முற்றிய பருவம்‌ வநத 
வுடன கொயவா (நற. 57:8,9). குற இளைஞா 
முழக்கும தொணடகபபறையின ஓசைக்கு அஞ்சிப 
பககததிலுளள பசிய அடிததணடினை உடைய 
செவ்விய தினைககதாகளைக கொய்ய வநத 
கிளிகள்‌ ஓடும்‌ (நற்‌. 104,4-6), இனைபபயிரை மேய 
வரும்‌ பன்றியைக கல்லினால பொறியமைததுக 
கொல்லுவர்‌ (தற. 119'1,2). கரிய அடித்தண்டினை 
யுடைய செவவிய தினைக கதிரையெலலாம 
கொயவர்‌ (நற. 12312), முறறிககொய்து கொணடு 
வநத மெல்லிய தினையைத்‌ துலைதது அதன 
தாளை நெடியபோராக இடுவர்‌ (நற, 12611), 
சிறிய தினைபபுனததே விழுகினற கிளியின 
கூட்டத்தைக கடிய தாய்‌, மகளை ஏவுவள (நற. 
134.3-6). சிறிய இனையின பெரிய கதிரைக கிளி 
கவருமளவும்‌ எங்கே செனறனை எனத்‌ தாய 
மகளைக்‌ கடிநதாள்‌ (தற, 147:2-4), சிறிய தினைப்‌ 
புனததைக காககும்‌ பொருட்டு நாளை செல்லு 
கிறோம்‌ எனறு தலைவனிடம்‌ தோழி கூறினாள 
(தற. 186:5), “விளைநத சிவநத நிறம்‌ பொருநதிய 
செழுவிய கதிர்களையுடைய, கொயயததகக 
இத்தினைபபுனங்‌ காவலும நுமமதோ' எனத 
தலைவன தலைவியிடமும தோழியிடயும 
கேடடான (நற. 313.9,10). 'இனையே, தலைவனை 
காரணமாக உனனைப பாதுகாததேன்‌, இப 
பொழுது அனனை இறசெறிததலால உனனைக 
காப்பா இனமையின நெடுநாள்‌ கழிதது விளை 
வாரயக”' எனறு தோழி (தினைககு) கூறுவா 
ளாய்த தலைவன கேட்பக கூறினாள்‌ (நற. 251:5,6, 
10,11). மகளிர்‌ வெயிலிலே காயும்‌ தினையைக கை 
விரலாலே துழாவி விடுவர்‌ (தந, 267.3,4). களிகள 
மெல்லிய தினையின மணம நிரமபிய சுதிரைக்‌ 
கொயது தினனும (நற. 304 1), கானவன்‌ மெலலத 
இனைககதிரைக கொயயத்‌ தொடஙகிக காவ 
லிருநத தன மகளை இலலிறகு அனுபபுவன்‌ (நற. 
306:1-5). கதாகொயயும பதததையுடைய தினைப 
புனமெலலாம மேல இலை காயநது மலையருவி 
ஒலித்தாறபோல ஒலிததன (தற. 313 9-11), மிகச 
சிலவாய தினைகளை விதைதது அவை மிகப்பல 
வாக விளைநததைக கிளி கொயயாமல காததனா 
(நற்‌. 828,8,8). மழைவருமெனற அறிகுறி தெரிந 
தால காயபபோட்டிருககனற முறறிய சிவநத 


தினையைக்‌ குவிபபா (தற 344.10,11). மகளி, 
சிறிய தினைகளையடைய அகன்ற புனததைப 
புலிததோலால வேயநத கட்டுபபரணிடததில 


தஙகியிருநது காததனா (நற. 351:7,8), வளைநத 
கதாகளையுடைய சிறிய தினைப்புன ததின 


சுண்ணே வருனெற இளிகளைத்‌ தலைவி சுடிந்தாள்‌ 
(நற்‌. 874:7,8). யானையின வளைநத கைபோல, 
வளைந்து தலைசாய்நத கதிரையும்‌ பசிய அடித்‌ 
தணடினையும்‌ உடையது செநதினை (நற்‌. 476: 
1,2). மழையினறித இனைப்பயி காய்ந்து விடும்‌ 
(ஐங்‌. 207: 2). தலைலியுடன தலைவன்‌ சிறு 
இனையைக்‌ காப்பான்‌ (ஐங. 2502). புனசெயக்‌ 
கொலலையாகிய பணபடுத்தப்பட்ட நிலத்தில்‌ 
தினைககதாகள்‌ விளைந்து மூறறும்‌ (தங. 260:4), 
விளைநத மெலலிய தினைபபயிரைப்‌ பனறி 
மேய்நது பசியாறும்‌ (ஐ, 881:1). சிறிய தினைப்‌ 
பயிரைததினறு பி பசிதணியும்‌ (ஐங. 288:1), 
பனறி தனகுடடியோடு செனறு சிறிய தினையைத்‌ 
தினறு பசிதீரும (ஐ௩. 268:1-ச), கொடிச்சி 
கடியவும போகாது மீணடும்‌ மீணடும்‌ கிளிகள்‌ 
மலைசசாரலின பககததே உள்ள சிறிய தினையின்‌ 
பெரிய சுதிரை உணண வரும்‌ (றங்‌. 282:1-3) 
, குறவரால அரிநதுவிடபபட்ட தினையினது பசிய 


அடியை யுடைய வறுநதட்டைகளைக கண்டு 
கிளிகள்‌ ஏமாற்றமடைநதும அபபுனததைப்‌ 
பிரியாமல இருந்தன (ஐங. 284:1-4). மெல்லிய 


இனையின்‌ மாவினைத்‌ தினறு குறமகள்‌ பசிதாந்‌ 


தாள (ஐங்‌. 285:1, 2). சிறிய இனைக கதிரைக்‌ 
கொயதுவிடபபட்ட இருவியாகிய வெள்ளிய 
தாளினமேறபடர்நது காய்த்த அவரையின 


கணணும வீழ்கின்ற கிளிகளைக்‌ கடிநதனர்‌ (ஐங்‌ 
286:1, 2). பிறவுயிர்களுககுத்‌ தீஙகுசெயயாத இயல 
புடைய மலையாடடினைககணடி, தினையிற 
பாய்நது கதிரகொயயும கிளி அஞ்சியது (ஐக. 
287:1,2). பசிய தினையின உணங்கலைக குறுமபூழப்‌ 
பறவைகள்‌ சவர்நதுணணும்‌ (ஐங்‌.  469:1). 
மலையில்‌ மழையின்‌ றி வறடசியால்‌ வாடி வருநதிய 
முளைக்கும்‌ பருவத்துச சிறுதினை மழைபெயததும்‌ 
வாட்டம தாநது அழகு பெற்றது (கலி. 53:31-38), 
முறறிய இனையையரிநத தாளிடததில்‌ கனறு 
முதலியவற்றை மேயவிடுவர்‌ (கலி, 10835). முருக 
வேளுசுகுரிய திருபபரங்குன்றத்தில்‌ குருவிகள்‌ ஆர 
வாரிககுமபடி. தினைபபயிரின்‌ க திர்கள விளை நதன 


(பரி, 18:47). 


- 1, நெருபபு. சேரமான பெருஞ்சோற்று உதியஞ்‌ 
சேரலாதன, காறறினகண தலைப்பட்ட தீயை- 
நெருபபை - போனறு பகைவரை அழித்தலில்‌ 
வலலவன (புறம. 3:4,5). சோழன இராசசூயம்‌ வேட்ட 
பெருநறகிளளியின பகைவரது நாடுகளைச்‌ சுட்டு 


330 


எரிதத த ஞாயிற்றினுடைய செசுகர்‌ நிறம்‌ போலத்‌ 
தோன்றியது (புறம்‌, 16:7,8). சேரமான்‌ யானைக்கட்‌ 
சேய மாநதரஞ்‌ சேரலிரும்பொறையின்‌ நாட்டு 
மக்கள்‌ சோற்றையாககும்‌ தீயைத்தவிர, வேற்று 
நெருப்பினை யறியார்‌ (புறம்‌. 80:7-9), கொல்லனால்‌ 
தீயில்‌ நனகு காயச்சப்பட்ட இரும்பில தெளித்தநீர்‌ 
மீளாது (புறம்‌, 21.7,8). சோழன்‌ குளமுற்றத்துத்‌ 
துஞ்சிய ளெளிவளவன்‌, பகைவர்‌ நாட்டில்‌ இட்ட 
இ வானததில்‌ நெருப்புப்‌ பிறந்ததுபோல, மேல்‌ 
எழுந்து அளாலி நினறது (புறம்‌. 7:3). த மிகுமாயின்‌ 
உலக உயிர்களை நிழல செய்யும்‌ நிழலும்‌ இல்லை 
(புறம, 51:1,2). குளமுறறத்துத்‌ துஞ்சிய கிள்ளி 
வளவனின நகரிலுளளார்‌, அடுகினற தீயையேயறி 
வர்‌, சுடுகின்ற தீயையறியார்‌ (புறம. 70:8). “வயிற்றுத்‌ 
தீயை ஆற்ற வேண்டிக்‌ கேளல்‌ சேளிா தரும்‌ 
தணணீரை இரந்துணணும அளவினையுடையாரை 
அரசர்‌ இவ்வுலகில்‌ பெறுவரோ” எனச சேரமான்‌ 
கணைக்காலிரும்பொறை கூறினான (புறம. 785-7). 
பணடு தீககடை கோலினால்‌ தீயை உண்டாகதினர்‌ 
(புறம. 150:12). இரவில்‌ ஐவன நெல்லைக காவல்‌ 
காபபோர்‌ (விலங்குகள்‌ அணுகாதிருககும்‌ 
பொருட்டு) தயை உண்டரக்குவர்‌. (புறம்‌. 172:6). 
பூதப்பாண்டியன்‌ தேவி பெருங்கோப்பெணடு 
கணவனுக்காகத்‌ தீபபாயும ஞான்று சான்‌ 
ஹோரைப்‌ பராத்து “எனககுப பொய்கையும்‌ தீயும்‌ 
ஒன்றே” எனறாள்‌ (புறம. 246:15). கானவர்‌, தககடை 
கோலினால்‌ கடைநது கொளுத்தப்பட்ட தீயாயெ 
விளகதின வெளிச்சத்தில்‌ மான கூட்டம்‌ உறங்கியது 
(புறம, 847:2,3). காட்டில்‌ தவமியறறுவோர்‌ செநதீ 
வளர்ப்பார்‌ (புறம, 261:6,7). இடையர்‌ பந்தரின்‌ 
தழச்‌ சிறிய இயை மூட்டி விளசுகேற்றி வைப்பர்‌ 
(புறம்‌, 324:10,11). இரவில்‌ மகளிர்‌ சிறுதீயின்‌ விளக்‌ 
கொளியில்‌ பருத்திப்‌ பஞ்சை நூற்பர்‌ (புறம்‌. 388: 
5). மாலைக்காலததில்‌ குளிரைப போக்கிக்கொள்ள 
இடையன தககடைகோலால இயுணடரக்குவன்‌ 
(புறமி, ₹81:3-8). வேநதர்க்குத்‌ தான்‌ கொடை 
மறுககப்‌ பட்டதனால்‌ போர்க்குக்‌ காரணமான 
பெண்ணொருத்தி, மரத்திலுண்டாகும்‌ சிறிய தீ 
அம்மரத்தையே அழிப்பதுபோல்‌ தான்‌ பிறநத 
ஊர்ககுத தானே அணங்காயினாள்‌ (புறம்‌. 349:5ஃ7). 
ஆட்டுககிடாயின ஊனினைத்‌ தீயிலிடடுச்‌ சுட்டுக்‌ 
காயம்‌ பெயது அடுவா (புறம. 364,4,5), வயலில்‌ 
பூத்துள்ள தாமரைப்‌ பூ, அறுவகைத்‌ தொழில 
களையுடைய அநதணர்‌ அறததை விருமபி 
வளர்தத தயைபபோல விளங்கும்‌ (பதம, 397:19-21) 
பல்யானைச்‌ செலகெழுகுடடுவனின நாட்டில்‌ 
அநதணரின வேளவித்‌ தயின புகையாகிய ஆகுதி 
யால்‌ வானத்துக்‌ கடவுளர்‌ மகிழவர்‌ (பத, 21:5,6). 


தயினுடைய வலிமை முதலியவற்றை அளநதறிய 
இயலாது (பதி. 24:15), ஊழிசகாலதது நெருபபை, 
மடங்சுல்‌ தீ (வடவைத்‌்த) எனபர்‌ (பத. 78.15), பல்‌ 
யானைச்‌ செலகெழு குட்டுவன்‌ அகபபா என்ற 
அரணத்தை அழிதது, ஒருநாள்‌ பொழுதுக 
குள்ளேயே தீ மூட்டி மறககள வேள்வி செயதான 
(பதி, ப. 3:3), முருகவேளைக காணக காற்றிடததே 
தயெழுநதா லொத்த வலிமையினை யுடையராய 
தேவர்‌ வநதனர்‌ (முரு. 170,171). பரதவ மகளி விற 
கினால்‌ உண்டாகயெ செநத்யில்‌ மதுவைககாயசசி 
அரிப்பர்‌ (று. 155-158). இடையர்‌ கையாலே 
கடைந்து உணடாக்கிய தீயையுடைய கடைகொள 
ளியாலே துளையிட்டுக்‌ குழலில்‌ பாலைப்பண்‌ ணை 
இசைபபர்‌ (பெரு.177-180). தீயின்‌ தோற்றம்‌ போலப 
பொய்கையில மலாநத தாமரைப்பூ விளங்கும்‌ 
(பெரு. 289). தொணடைமான இளந்திரையனுக 
குரிய வேங்கடமலையில்‌, முனிவர்‌ சிவநத தீயினால்‌ 
வேள்வி செயவர்‌ (பெரு.498). தலையாலங்கானததுச்‌ 
செருவென்ற நெடுஞ்செழியனின போர்க்களத்தில்‌ 
பகைவருடைய தலைகளை அடுப்பாககி 
அவருடைய குருதியை உலைநீராக்கி, சினத்தீயைக 
கொணடு எரித்து ஊன்‌ சோறாக்குவர்‌ (மது. 31). 
சிவபெருமானால த முதலிய ஐநதும்‌ சேரப்‌ 
படைக்கப்பட்டன (மது. 453-455) அசோக மரததி 
னுடைய மலர்கள்‌ செநதீயைப்‌ போலத்‌ தோனறும்‌ 
(மது. 700-701; குறி. 118, 119) மருதநிலததில 
கருப்பஞ்சாறறை அடுகின்ற தீயின்‌ புகைபட்டு, 
நெய்தற்‌ பூ வாடும்‌ (பட்‌. 9-11). கழுகு, தீயினைப்‌ 
போன்ற செங்காநதளினது மொட்டினைத்‌ தசைத்‌ 
துண்டமெனறு எடுததது (மலை, 145-147). காய்ந்த 
மூங்கில்கள்‌ ஒன்றோடொன்று உராயவதனால்‌ 


காடெங்கும தீப்பற்றிககொளளும (மலை, 248). 
இரவில்‌ இடையர்‌ உறங்கும இடங்களில்‌ 
விலங்குகள்‌ வராதபடி, தீயினை எரிய விட்‌ 


டிருபபர்‌ (மலை, 419, 420). காட்டில்‌ மூஙகில 
ஒன்றோடொனறு உராய்வதால்‌ பெருநதீ மூணடு, 
காற்று ஓடும்‌ வழியெலலாம்‌ ஓடி நெறியை அடைத 
தலின அவ்வழிச செல்லும்‌ வணிகச சாததர்‌ 
வழியை விட்டு விலகி அலறுவர்‌ (அகம, 59 
8-10). ஆனிரையைக்‌ கவரச செலலும மழவர்‌ 
வில்லோடு தீககடை கோலையும்‌ எடுததுச செலவர்‌ 
(அகம்‌. 101:5-7). உறையூரில்‌ காலிரியின தண்‌ 
பொழிலகத்து, விழாநாளில்‌ பலிச்‌ சோறடுதலின்‌ 
த எங்கும்‌ நிறைந்திருக்கும்‌ (அகம்‌. 787: 9-11). 
பாலைநிலத்தில்‌ உபபினை விற்பதற்குக கூட்ட 
மாகச்‌ செலலும்‌ உ.மணர்‌, தாம்‌ கொண்டு 
வந்திருக்கனற ஜெலி கோலால (தீககடை 
கோலால்‌) தீயினை உண்டாக்கி, ஊனைச சுட்டுச்‌ 


331 


சோற்றோடு உண்பர்‌ (அகம, 369.5-7) மாநதா 
கடும்‌ பனிககாலததில, பொறுககலாற்றாக 
குளிரால்‌ பறகளைத்‌ தீயுண்டாகுமாறு கடித்து 
நடுங்குவர்‌ (அகம. 217:19,20). செலலரரின்கண 
எபபொழுதும வேள்விதத எரிநது கொணடிருககும 
(அகம்‌. 220.3). உறையாவாழமககள்‌, அவலுடன்‌ 
செறிநத, வலிய செநதீயில்‌ சுட்ட கொழுவிய 
தசைத துண்டஙகளைப பாணா முதலிய இரவ 
லாக்குப்‌ பகுததுக்‌ கொடுபபர்‌ (அகம. 237:9-14). 
களிறுகளினால்‌ சுவைத்துபபோடபபடட காயந்த 
மாமரத்தின சுள்ளிகளைக கொணடு சுரத்தின்கண 
உமணா தீ மூட்டுவர்‌ (அகம்‌. 257:16,17). இரவில 
இடையர்‌ காட்டில்‌ செம்மறியாடடின இனம 
பாதுகாவல அடையக்‌ கோலினினறெழுந்த சிறு 
தயை அணையாமல விறூட்டுப்‌ பாதுகாபபா 
(அகம. 274.5). இரவில்‌ சுரத்தில காடடுவிறகில்‌ 
மூட்டபபட்டுள்ள தீயின்‌ ஒளியில்‌ மககள்‌ மாலை 
முதலியன அணிநது கொள்வா (அகம, 501 13,14). 
*தலைவியினாடைய நீரைபபோனற மெனமை 
தீயைப்போனற என்னுடைய வலிமையை அழிதது 
விட்டது' என்று தலைவன கூறினான [குது 85 4,5). 
மணவிழாவினபோது நெய்‌ பெயது தீ வளாததுச 
சடஙகோம்புதல மரபு (குறு. 106 ௧,6) த கதுனனுடைய 
சுடும தனமையிலிருநது மாறினா லும தலைவனிடம 
நாம்‌ கொணட நட்பு மாறாது எனறு தோழி 
தலைவியிடம்‌ கூறினாள்‌ (குறு. 272 1). உடன 
போககிறகு உடன்படடுப பின மறுதத தலைவியை 
தோககித தோழி 'தீயிடைபபட்டதளிரைபபோன றந 
நடுககம்‌ உண்டாகினறது” எனறு கூறினாள்‌ (குறு. 
383: 5). சேரனுககுரிய கழுமலததின மதிலை 
அழித்து அவவூரை ஒரு பகலுககுள்‌ கள்ளி வளவன 
தீயிட்டுக கொளுததினான (நற, 14:4,5). பரதவா 
தாம்‌ கடிலில பிடிததுக கொண்டு வநத (மீன்களை 
மணறபரபபிலே குவிதது விடடுக கிளிஞ்சலில்‌ 
மீன நெயயைப்‌ பெயது விளககேறறி அதத்‌ 
யொளியில்‌ உறங்குவர்‌ (தற 17௪ 3,4). காடு முழுதும்‌ 
தபபிடித்து மரஙகளெல்லாம இயநது, ஒதுங்க 
நிழல இல்லாமல்‌ போவதுமுணடு (நற. 1771-8), 
தலைவனைப பிரித்த தலைவிககுத தயுமிழகன ற 
வெப்பத்தைப போனற கொதிபபு உணடாகும 
(தற்‌. 236 2) வானம்‌ எனற ஓரே பொருளிலிருநது 
சுடுகின்ற தீயும்‌, இனிய காறறும உணடாவது 
போலத தலைவனுடைய மார்பு எனற ஒன்றே 
தலைவிக்கு நோயையும, இன பததையும தரும (தற. 
294:1,2). மககளின மனம உருகுவதறதுத தீயிலிட்ட 
மெழுகு உருகுவதை உவமை கூறுவா (ஐங, 32 4). 
தேனூரில எபபொழுதும வேளவிததி எரிதது 
கொணடிருககும (ஐங, 87.1,2). இலையுதாநது 


மலர்கள்‌ மட்டுமே உள்ள இலவ மரங்கள்‌ மலை 
களில்‌ பறறி எரினெற இபபிழம்புகள்‌ போனறு 
கோனறும்‌ (தங்‌, 338:,5). மூங்லை புதரில்‌ 
தோனறிப பரவும தயினைப போன்று ஊரில 
தலைவியைப பறறி அலர்‌ எழுந்தது (ஐங்‌. 340.4. 
தலைவனுடன தலைவியைப்‌ போகவிட்ட ஊழ்‌ 
(பால்‌), காடடுத்தயின நடுவில்‌ அகப்பட்டு அழி 
யட்டும்‌ எனறு நற்றாய்‌ கூறினாள (ஐக்‌. ௪7௪28). 
சிவபெருமான முபபுரங்களையும்‌ தீயினால்‌ அழித்‌ 
தார (கலி, க,வா. 2), *தஇஙகளிலிருநது தத்‌ தோனறா 
தது போலத தலைவனிடத்தும்‌ பொய்‌ தோன்றாது” 
(கலி. 41,28,24). மகளிர்‌ மாலைக்‌ காலத்தில்‌ செந்தீ 
தோன்றுமாறு விளசுகேறறி வைப்பர்‌ (கலி, 118: 
13). மாலைக காலம மகளிர்ககுக காமத்தீயை 
உண்டாககும்‌ (சுவி. 740:70), தலைவர்‌ தனது 
சாயலால கூடுதல அலலது இருளை நீககும்‌ நெடி 
தாகிய கொழுந்தினையுடைய தீயினால்‌ சுடுதலோ 
இலர்‌; ஆயினும்‌ எனக்குள்‌ உணடாகிய காமத்தீ 
சுடிகினறது”' எனறு தலைவி தோழியிடம்‌ கூறினாள்‌ 
(கலி, 137:21,23). காமம்‌ மீககூர்நத தலைவி 
ஞாயிற்றை நோக்கி, (ஞாயிறே என தலைவனைக்‌ 
கண்டுபிடித்து, எனனிடநதருவாயாயின்‌, எனது 
காமத்து அணையும்‌' என்றாள்‌ (கலி. 142;39,40). 
காமம மீககூர்நத தலைவி கடலை நோகக, 


*கடலே, ஊரைச சூழ்ந்து எரிககும்‌ 
தயிலே நீரை ஊற்றினால சினந தணியும்‌; 
ஆனால எனனுடைய காமத்தீயோ, நீரினுள்‌ 
மூழகனா லும்‌ தணியவிலலையே'”, என்று 


கூறினாள்‌ (கலி, 1459-688). காமம்‌ மீககூர்நத 
தலைவி மேகததை நோககி, “மேகமே, தலைவனின்‌ 
பிரிவினால்‌ உணடாகிய காமத்தீ, என்‌ உடலின்‌ 
சந்துகள்‌ எல்லாவற்றையும்‌ எரிககின்றதே; மழை 
யைப பொழிந்து தணித்துவிடு' எனறாள்‌ (சலி, 
748 ௧7 68). ஆதிசேடனுடைய ஆயிரநதலைகளும்‌ 
தீயைச்‌ சொரியும்‌ தன்மையோடு விளங்கும்‌ (பரி, 1: 
1,2) காற்றிலிருநது சிவநத இததோனறியது (பரி, 
3:8). தீயாக இருப்பவரும்‌ திருமாலேயாவர்‌ (பரி. 
34). ஓசையும ஊறும்‌ ஒளியுமாகிய மூன்று புல 
னாலும்‌ உணரப்படுவதாகிய தீயாக இருபபவரும்‌ 
திருமாலே (பரி. 13,20) தீயின்கண்‌ உள்ள வெமமை 
யைசு இருப்பவரும்‌ திருமாலேயாவர்‌ (யமி, 3:82), 
முருகவேளினால விடடெறியப்பட்ட வேலினுள்‌ 
தீயழல்‌ கொழுந்து விட்டெரிந்தது (பரி, 5:3). 
தோன்றிமலா தீயைபபோனறு மலரும்‌ (பரி,11:21). 
தீயின்‌ பககததிலே நினறு பொறி புலன்களை 
யடககித்‌ தவமியறறுவா (பரி 11:90). முருகப்‌ 
பெருமானுடைய திருமேனி செந்தீயைபபோன்றது 
(பரி. 19 99), 


332 


தீது - இமை, தலையாலங்கானத்துச்‌ 


தீது 


2, இதல்‌. த செங்கனலி - எலலாம்‌ 
காரணமாகிய செங்கனலி (பரி, 5:21). 


இதற்குச்‌ 


3. இய/கொடிய. தீ நோய்‌ - தீய நோய (புறம்‌. 
85:8), தநெஞ்சம்‌ (பரி, ௧:74). தீவாய்‌ (அகம்‌. 8048: 
2). 


தீங்கு - 1. துன்பம்‌, '*தலைவியை வரைந்து கொள்ளா 


மல, களவொழுக்கத்திலேயே நீ நாட்டங்கொண்டு 
இங்கு வருதல, தலைவிக்குத்‌ தீங்கு - துனபம்‌ - 
செய்வதாகும்‌ என்று தோழி தலைவனிடம்‌ கூறி 
னாள்‌ (அகம்‌, 118:8). *நீ பிரியின்‌ தலைவி தீங்கா 
யினள்‌ (துன்பமடைகினறாள்‌) ஆதலின்‌ தங்கிச்‌ 
செலக” என்று தோழி தலைவனிடம கூறினாள்‌ 
(அகம்‌, 300:10, 11). 


செருவென்ற 
நெடுஞ்செழியனின்‌ அமைச்சர்‌ நன்றும்‌ ததும்‌ - 
தீமைகளும்‌ - அறிந்தவர்‌ (மது. 496). *இல்லறக்‌ 
கடமைகளைச செயது என்னுடன்‌ வாழவதில்‌ 
இதும்‌உண்டோ” என்று தலைவன தலைவியைக 
கேட்டான (அசம. 230:9,10). தலைவியிடம்‌ தீது 
சிறிதும்‌ இல்லாதிருந்தது (அகம்‌, 35414). பொருளின்‌ 
மேல்கொள்ளும்‌ வேட்கை தீதினை நல்கும்‌ (அகம்‌, 
379:2). தலைவன்‌ தோழியிடம்‌, தலைவிக்குத்‌ இது 
பிறவா தபடி, நீ எனக்குப்‌ புணையாகச்‌ செல என்று 
கூறினான்‌ (அகம்‌, 592:8). தலைவனால்‌ தலைவிககு 
வந்த நோயை அறியாத கட்டுவிச்சி, தெய்வததால்‌ 
வந்ததென்று கூறித்‌ தலைவிக்குத்‌ தீது பயந்தாள்‌ 
(குறு. 26:4). வரைவிற்குரிய முயற்சிகளைக்‌ கண்ட 
தலைவி, இனித்தீது இன்றி தலைவனுடன இன்புற்‌ 
றிருப்பேன எனறாள்‌ (குறு. 36818) ஒருபொழுது 
நன்றாகும்‌ செயல்‌ மற்றொரு பொழுது தீதாவதும்‌ 
உண்டு (தற்‌. 188:6). *வாடையே, உனக்குத்‌ தீது 
இழைத்திலனே, என்னை வருத்தாதே' என்று 
தலைவி கூறினான்‌ (தத்‌. 193:4,8). “எம்‌ நாட்டிற்குத்‌ 
தீது தருவன எல்லாம்‌ இல்லையாகுக' என மகளிர்‌ 
வேண்டிக்‌ கொள்வர்‌ (ஐங்‌. 9:2,5). போவோருக்குத்‌ 
தீதினைத்‌ தருகின்ற முள்‌ நிறைந்த கள்ளிகள்‌ 
காட்டில நிறைந்திருககும்‌ (ஐங்‌, 1:4). ஈதல்‌ 
குணமுடைய தீதிலானின்‌ செல்வம்‌ மேன்மேல 
பெருகும்‌ எனபது பண்டையோர்‌ துணிவு (சலி. 27: 
1,2. தலைவியிடம்‌ தலைவன்‌ “நான எவ்வகைத 
தீதும்‌ இல்லாதவன' என்றான்‌ (கலி 75:7,11;81: 
35;88:15;89:11;91°7,16). “பரத்தையராதிய தாயர்‌ 
அழைக்க உன புதலவன்‌ செனறு விட்டான்‌; யான்‌ 
எந்தத்‌ தீதும்‌ செயயவிலலை' எனத்‌ தோழி தலைவி 
யிடம்‌ கூறினாள்‌ (சுவி ச3:24-28). 'பாணடியனும்‌ 


தீது 


பாண்டிமண்டலமூம்‌ தீது இன்றிப்‌ பொலிக என 
ஆயர்‌ வேணடினா (கலி, 105.6). உடைநத கலத 
திலிருந்து கடலுள்‌ மூழ்குமொருவன்‌ திரைதந்த 
கட்டையால்‌ தீதின்றிப பிழைத்தல்‌ போலத்‌ 
தலைவன்‌ வருகையால தலைவியின துனபமெல்லாம 
போயின (கலி. 184:84-27), மலைமுகடடிலே 
இருக்கும்‌ கதிரவனே, என காதலனினவடி வழகைக்‌ 
கணடேனேயொழிய, அவனிடமூள்ள நன்று 
தீதினைக்‌ காணேனே' எனறு தலைவி கூறினாள்‌ 
(கலி, 742:49,50). “என உயி போனறவன 
தலைவன்‌, நான உயிருடன்‌ இருபபதனால்‌, தலை 


வனுக்கும்‌ தீதிலலை எனபதை அறிக” எனறு 
தலைவி கூறினாள்‌ (கலி. 743:20,21) 
2. குற்றம்‌. போரில இறககாமல்‌ நோயில்‌ 


இறககும்‌ வேந்தரை, வாட்படாத தீது - குற்றம- 
நீங்கத தருபபைப்புல்லில இடத்தி, வாளால்‌ 
போழநது அடககஞ்செய்வர்‌ (புறம. 93௧-11). *இவ 
வுலகில்‌ ஒவ்வொருவரும்‌ புகழை நிலைநிறுததித்‌ 
தீது இல்லாத உடம்போடு வாழந்து இறத்தலே 
சிறந்தது” எனககோபபெருஞ்சோழன்‌ கூறினான்‌ 
(புறம, 214:72,12). ஞாயிறு, இங்கள்‌, காற்று 
முதலியன இயங்குவதால விசும்பு தீதின்றி 
விளங்கும்‌ (பத. 17:10). திருமகள்‌ குடிகொண்ட 
தீது தீர்‌ அங்காடித்‌ தெருவினை உடையது மதுரை 
(முரு, 70). தலையாலங்கானததுச்‌ செருவென்ற 
நெடுஞ்செழியனின்‌ அரண்மனை திருமகள்‌ நிலை 
பெற்ற தீது தீர்‌ சிறப்பினையுடைய மணல பரவிய 
முன்றிலை உடையது (நெடு. 89,90). “தீது 
இலலாத நெஞ்சினால்‌ கூறும்‌ சொறகளையுடைய 
தலைவனின்‌ துரதன வந்திருக்கன்றான” என்று 
தலைவி தோழியிடம்‌ கூறினாள்‌ ஈகுறு. 106'5,4). 
வேதத்தாற்‌ கூறப்படும்‌ முதறகடவுள்‌ தீது அற 
விளங்கிய திருமாலே என்று கூறுவர்‌ (நற்க வா, 
6,7). கொல்லிமலை, தீது தீர்நத நெடிய கொடு 
முடியை உடையது (நற. 2016) பலதேவன 
கதிரவன்‌, மனமதன்‌, அவன தம்பி சாமன, சிவன 
ஆகிய ஐவரும்‌ தீது தீர்நத சிறப்பினை உடையவர்‌ 
(கலி, 26.6). திருமால்‌, நன்னெறியிற செலலும்‌ 
திறனிலலாரை, நனனெறியிற்‌ செலுத்திய தீது 
தீர்ந்த சிறப்பினையுடைய வீரமுமாகவும்‌ விளங்கு 
கிறார்‌ (பரி,க.வா, 39, 40). 


3, துன்பம்‌, “புலவருடைய வாழ்க்கை பிறர்க்குத்‌ 
தீது-துன்பம்‌-தராத இயல்பினையுடையது' எனறு 
புலவர்‌ கோவூர்‌ கிழார்‌ சோழன நெடுஙகிள்ளி 
யிடம்‌ கூறினார்‌ (புறம, 47:7), “எனனை இகழ்ந்த 
பகைவரை வெலலேனாயின்‌ தீதள்ள நெஞ்சத்தை 


333 


தீம்‌ 


வுடைய பரத்தையர்‌ மார்பில்‌ என மாலை புரள்‌ 
வதாக” என்று சோழன நலங்கிளளி ரூளுரைத்‌ 
தான்‌ (புறம்‌. 73:11-14). பல்யானைச்‌ செல்கெழு 
குட்டுவன, 'தனனாடடு மககளுசதுத தீதுதரும 
செயல்கள்‌ இல்லாமல அரசாண்ட மரபில வததவன்‌ 
(பதி. 23.5). இம்மையில்‌ நல்லது செய்தால்‌ 
தீதுண்டாகாது என்பது மரபு (அகம. 101.2). 


4, கேடு, ஒருவனுககுத்‌ தீதும்‌-கேடும-ஆகசமும்‌ 
பிறரால வருவன அலல; அவனாலேயே வரும்‌ 
எனபது கணியன்‌ பூங்குனறனார்‌ கூறறு (புறம்‌. 
192:29, 


5. அழுக்கு. மானின தோலிலுள்ள தசையினை 
எடுததுவிட்டுத ததினை-அமுககினை போககதித 
தூயதாகக, மணிகளிழைத்து அழகுபடுததி 
அரசரும, அரசியரும வேள்வியினபோது அணிதது 
கொள்வர்‌ (யதி. 74:10,11). 


6. தீவினை (பாவம). காவிரியாறு கடலில கலக்கும 
புகார்முகத்தே மககள தீது - தீவினை (பாவம)- 
நீஙகக கடலாடினா (பட 99) 


தீம - 1. இனிமை. எவ்வி எனபானுக்குரிய மிழலைக்‌ 


கூறறததில வாழும மகளிர்‌ கருமபினுடைய தம - 
இனிமை - நிறைநத சாறறைத்‌ தெங்கனது இம 
நீரோடு (இளநீரோடு) கலநது அருநதுவர்‌ (புறம 
32: 79:75). சிறுபாணா தேனபோனற இ 

பொருநதிய நரம்புத தொடையமைநத யாழை 
உடையவரா (புறம. 70: 1). நீண்ட ஆயுளை த்தருகினற 
நெல்லி மரத்தின தீஙகனியை ஓளவையாருககு 
அதியமான அளிததான (புறம. 91.9). வேள்பாரிய! 
னுடைய பறமபு மலையில்‌ தீஞசளைகளையுடைய 
பலாபபழஙகள்‌ மிகுதியாக உளளன (புறம, 109.5). 
இம்பொருநதிய நீரையுடைய ஆழநத சுனைகள 
பாரியின பறமபு மலையில்‌ நிறைநதிருநதன (புறம. 
116.1). ஆய அணடிரனுககுரிய பொதிய மலையில்‌ 
தீஞ்சுளைகளையுடைய பலாபபழங்கள்‌ நிறைந்‌ 
இருக்கும (புறம. 129.4). தம்‌ பொடுநதிய நீரை 
யுடைய சுனைகள்‌ கணடீரசுகோபபெருநளளியின 
தோட்டி மலையில்‌ மிககிருநதன (பதம 150:87,28). 
பிடடஙகொ றறனின குதிரைமலையில்‌ உளள 
குறவர்‌ மரையாவின்‌ நுரை கொணட தீமபாலில்‌ 
இனையரிசியைப போடடு அடடுப பகுததுணபா 
(புறம. 168 8). மல்லிகிழான காரியா திககுரிய மலலி 
என்னும ஊரில்‌ உள்ள ஆடவா தீம நிறைநத 
புளிபபையுடைய களாபபழததுடனே துடரிபபழத 
தையும்‌ உணபா (புறம. 1779) நுங்கின்‌ சேறு 
இம-நிறைநதது (புறம, 225). நமபிநெடுஞ்செ!நியன 


தீம்‌ 


இஞ்செறிவையுடைய மதுககுடங்கள்‌ எலலாவற் 
றையும்‌ பலருசுகும வழஙதினான (புறம. 239:16). 
ஒரு வளளலின புதல்வர்‌ சோறறை வெறுத்துத்‌ 
தீம பாலையே விரும்பினர்‌ (புறம. 250.7), கநதாரம 
எனனும ஊரில தம பொருநதிய மது நிறைந 
இருநதது (புறம 25852). தம பொருநதிய நரமபுத்‌ 
தொடையால இயககும்‌ விளரிபபண, இரங்கற்‌ 
பணணாகும (புறம, 60:2). பேய்‌ அண்டாதபடி 
வீடடின முனனிறைபபில்‌ தீம நிறைநத 
கனிகளைத்தரும்‌ இரவமரத்தின்‌ தழைகளையும்‌ 
வேபபநதழைகளையும கலநது செருகுவர்‌ (புறம்‌. 


241:1). சீறியாழ தீம பொருநதிய இசையை 
எழுபபும நரம்பினையுடையது (புறம. 285:8). 
வேநதனுக்குப பசும பொறகலத்தில தீம்‌ 


பொருநதிய மதுவினை அளிப்பர்‌ (புறம. 292:1). 
முறறததில முறததில காயவைததிருககினற தீம 
நிறைநத எளளினைக குறுமபூழபபறவை கவாந 
துணணும்‌ (புறம.  321:1-8). வெணணெல்லை 
அரியும உழவர்‌ முழககும்‌ தண்ணுமை ஓசைக்கு 
அஞ்சி, நெறபயிரின்‌ கணுககளில கட்டியுள்ள தீம 
பொருந்திய கூடடினின்றும்‌ தேனீககள்‌ பறந்‌ 
தோடின (புறம. 348:1,2). நாஞ்சில வள்ளுவனுக்‌ 
குரிய நாஞ்சில மலையில தீஞ்சுவைகளையுடைய 


பலாமரஙகள நிறைநதிருநதன (புறம. 380.9). 
ணைபபொருநனொருவன தீம்‌ பொருநதிய 
தடாரிபபறையை முழகதினான (புறம்‌, 895:85), 


வாட்டாறறூரில்‌ வாழும கோசர்‌ தீம பொருந்திய 


கட்டெளிவையுணடு, தம பொருநதிய குரவை 
யாடுவா (புறம்‌, 396:7-9),  தீம்பொருநதிய 
மாங்கனியைப பிசைநது நறிய புளிககுழம்பு 


செயவா (பறம, 99:4). பேரியாழ்‌ தீம்‌ பொருநதிய 
இசையை எழுப்பும்‌ நரம்பினை உடையது (பதி, 
41:1,2). கட்குடஙகளில்‌ தீஞ்சுவை நிறைநத நீல 
மணி போனற கள்ளினை நிறைபபர்‌ (பத. 42:12). 
தீம பொருநதிய நீரையுடைய காஞ்சியாற்றின்‌ 
பெருநதுறைககண தீமபொருநதிய புதுப்புனலாட்டு 
விழா நடைபெறறது (பதி, 48:14-17), புறததில்‌ 
வணடினம மொயததும தீம நிறைநத சுவையில்‌ 
மாறுபடாமல்‌ இருக்கும இனிமை பொருநதிய 
முடடைகள்‌ போனற கனிகள்‌ வழிசசெல்வோககு 
உணவாக, அவாகளின களைபபைப்‌ போககும்‌ 
(பதி 6௦04-7), பாலையாழ்‌ தீம்‌ பொருந்திய 
இசையைத தரக்கூடிய நரமபினால அமைந்தது 
(பதி. 68 14,16). பேரியாழ, தம நிறைநத இசைக்‌ 
குரிய நரமபுகளால ஆயது (பதி. 68:1,8). தீம்‌ 
பொருந்திய சுனையில குவளைப்பூ மலர்நதது 
(பதி, 70.7,8). தகடூரெறிநத பெருஞ்சேரலிரும்‌ 
பொறையின நாட்டினா கருமபினது தம நிறைந்த 


334 


தீம்‌ 


சாற்றினை வருவோர்க்கு வரையாது வழங்குவர்‌ 
(பதி. 75:6,7). கொல்லிமலையில்‌ வாழும்‌ செல்வ 
மகள்‌ மூங்கிற்குழாயில்‌ அடைத்து முதிர்வித்த தீம்‌ 
பொருநதிய கள்ளினையருந்துவள்‌ (பத. 81:21,22). 
மலையில தம்‌ நிறைந்த நீர்‌ வற்றாத சுனைகள்‌ 
இருந்தன (பதி, 8௧:6). குடக்கோ இளஞ்சேரலிரும்‌ 
பொறை வானியாற்றின்‌ நீரைவிடத்‌ தம நிறைந்த 
தண்ணிய மெனமையையுடையவன்‌ (பதி, 86:18, 
78). புன்னை மரத்தின்‌ கிளைகளில்‌ தங்கியுள்ள 
நாரைகள்‌ அலைகட்குப்‌ பயந்து மருதநிலததின தீம்‌ 
பொருநதிய பனையின து மடலிலே தங்கும்‌ (பொரு. 
204-207). கரிகாலனின்‌ காவிரிசூழ்‌ நாட்டில தம 
நிறைந்த கரும்போடு அவலையும கூறு வைத்து 
விறபவர்‌, மான்‌ தசையோடு களளையும பணடமாற் 
றாகக்கொள்வர்‌ (பொரு. 216,217). நாட்காலையில்‌ 
ஆயசசியர்‌ குடைககாளானுடைய வெள்ளிய 
முகைகளை ஒத்த குவிநத முகைகளையுடைய உறை 
யினாலே இறுகத்‌ தோயநத தீம்‌ நிறைந்த தயிரைக்‌ 
கடைவர்‌ (பெரு, 157,158). ஆனிரைகளோடே 
காட்டிடத்துறையும்‌ ஆயன குழலாலே தான பாடும்‌ 
தீம்பொருநதிய பாலைபபணனை வெறுபபின, 
விலயாழாலே குறிஞ்சிப்‌ பண்ணை இசைபபான்‌ 
(பெரு. 180-182). தொண்டைமான்‌ இளநதிரையனின்‌ 
நாட்டில செல்வோர்‌, கரும்பின தீம்‌ நிறைநத 
சாற்றினையும்‌, தெங்கினது இளைதாய : தம்‌ 
பொருநதிய நீரையும்‌ (இளநீர்‌), பலவேறு தம்‌ 
நிறைநத பல பணடங்களையும்‌ வேண்டுமளவு 
பெறுவா (பெரு, 262;357;861). தொணடைமான்‌ 
இளந்திரையன பரிசிலர்ககுத்‌ தீம்நிறைநத சுளை 
யுடைய அமிழதம்‌ போன்ற உணவுகளையும்‌ பிற 
வறறையும்‌ உண்பிப்பான்‌ (பெரு. 475-479). மதுரை 
யின தெருககளில தீம நிறைந்த பணணிகாரங்க 
ளாகிய உணவினையும்‌, உடலுககு அழகைக்‌ 
கொடுககும தீம்‌ பொருந்திய களி கலநத இனிய 
நீரினையுடைய பசிய பாக்குடனே வளர்த்த கொடி. 
யீனற வெற்றிலையினையும்‌ விறறனர்‌ (மது. 598, 
400,401), மதுரையின தெருக்களில்‌ அமிழ்தம 
கறகணடாக வளர்நதாலொத்த தீம்‌ பொருநதிய 
சாறறையுடைய கறகண்டுத்‌ தேற்றைப பெறறவர்‌ 
பலவிடங்களிலும்‌ உணடனர்‌ (மது. 582). மதுரையில்‌ 
ஆடல மகளிர்‌, குளிர்ச்சியாலே நிலைகுலைந்த 
தம்‌ பொருந்திய நரம்பினைத்‌ தம்‌ முலையின்‌ 
வெபபத்தில தடவிச்‌ சிறிய யாழைப பண படுத்துவர்‌ 
(நெடு. 67-70). மாமரத்தின தீம்‌ பொருநதிய 
சுவையையுடைய கனிகளிலிருந்து மது உண்டாகும 
(குறி. 188,190). தலைவன, தலைவிககுக்‌ கூறிய 
வஞ்சின மொழிகளை (உறுதிமொழிகளை) 
மலையின அழகிய தம பொருநதிய தெளிநதநீரை 


தீம்‌ 


அருநதி உறுதி செயவது ஒரு மரபு (குறி. 210,211). 
கோவலர்‌, மாலைக்காலததே ஆமபல என்னும்‌ 
பண்ணினையுடைய தீம்பொருததிய குழலிடததே 
தெளிநத இசையைப்‌ பலகாலும எழுபபுவர்‌ 
(குறி. 821,822). புகார்‌ நகரம்‌ கண்ணுககுத தீம்‌ 
பொருநதிய நகரமாகத தோனறியது (பட்‌. 178). 
பெருவிழாககாலங்களில புகாரில கூததர்‌, முழவு 
இசையோடு நரம்பின தீம்பொருநதிய கட்டினை 
யுடைய யாழிசையை இசைபபர்‌ (பட்‌. 258- 
256). இசைக்கருவிகளுள்‌ பாட்டைச்‌ சுருதி 
குன்றாமல்‌ கைககொண்டு நிற்கும தீம்பொருநதிய 
குழலும்‌ ஒன்று (மலை. 8), தம பொருநதிய 
கருமபுகள்‌ முறறி, வெட்டுதலுறறு ஆலைக்குப 


போகச்‌ சமைநது நின்றன (மலை, 119), 
உணடு எஞ்சிய தீம்நிறைநத பலாசசுளை 


களில்‌ உள்ள கொட்டைகளை நீக்குதறகுக குறவா 
மகார்‌ கன்றுகளைக்‌ கொணடு கடாவிடுவா (மலை. 
337-359). நன்னன்‌ வேண.மானின்‌ அரண மனையின 
வாயிலில நிறைந்திருந்த கையுறைப பொருளகளில்‌ 
தம்‌ நிறைநத மாம்பழச்‌ சாற்றில செய்த பணடமும 
இருந்தது (மலை. 812, 518) வாழையின்‌ பெரிய 
குலையிலுள்ள முதிர்தத இம பொருந்திய கனியில்‌ 
தேன்‌ உணடாகும்‌ (அகம. 2:1, 2). தலைவி தம 
நிறைந்த மொழியினையுடையவள (அகம. 2:16,9; 
25; நற்‌. 306.9, 10). இருப்பை மரஙகளில நெயயை 
ஒதத தீம்‌ பொருநதிய துளையுள்ள மலாகள்‌ 
மலர்நதிருக்கும்‌ (அகம்‌, 9:8). தம பொருநதிய 
பால்‌, மடியில நிறைந்து வழிவதால்‌, பசுககள்‌ 
கனறுகளை உள்ளி மன்றுகளில புகுநதன (அகம. 
149-11). சிறு குழநதைகள்‌, நாவாற பயினறு 
பேசப்படாத, கேட்டார்ககு மகிழச்சியைத்‌ தருகின ற 
தம பொருநதிய குதலை? சொறகளையுடையா 
(அசம்‌. 16:4, 8). குழததை பயந்த தலைவியைத 
தழுவினால்‌, அவளுடைய தீம்பொருநதிய முலைப 
பால தன்‌ மார்பில படும எனறு அஞ்சித்‌ தலைவன 
தழுவாதிருததலும்‌ உணடு (அகம. 26:16). சுரததில்‌ 
பருநதின சேவல்‌, தன பேடையைத்‌ தனனருகில 
வருமாறு இளி எனனும இசைபோனற தம 
பொருநதிய குரலால்‌ அழைககும்‌ (அகம. 8735-7). 
மேகம பொழியும்‌ மழையைத தீமபொருத்திய 
மழை எனபர்‌ (அகம்‌, 5௧4.29. திருபபரஙகுனறத 
திலுள்ள சுனை மிகவும்‌ தீமபொருநதியது (அகம்‌. 
௧9:13). பாரியின பறம்புமலையில்‌ தீம்நிறைந்த 
சுனைகள்‌ இருநதன (அகம. 78.82, 33). கரடி, 
இருப்பைமரததின்‌ தீம்பொருநதிய பழத்தினை 
வெறுத்தால்‌ புற்றாஞ சோற்றை உண்ணும (அகம. 
82,3). தீம்‌ நிறைந்த தயிரை மத்தினால்‌ 
கடைவா' (அகம்‌. 87:1), தலைவி சிறுமியாக இருக்‌ 


235 


தீம்‌ 


கும்பொழுது தேனைச சொரிந்து கலந்துளள தம 
நிறைந்த பாலினை வறபுறுதநி ஊட்டவும 
உணணாளாய்‌ அங்கும இங்கும ஓடுவாள்‌ (அகம. 
89.20). தலைவி உடனபோககிறகு முனபு, பொற 
கலததில தீமபாலொடு தேன கலநது செவிலித 
தாயா ஊட்டவும உண்ணாள்‌ (அகம்‌, 105.4-6). 
தலைவி, நல்லயாழின நரம்பு ஒலிப்பது போன்ற 
மிகவும தீம்‌ நிறைந்த மொழியினை உடையவள்‌ 
(அகம, 109:2). தலைவியின கூநதல்‌ தம பொருத்திய 


நீரினையுடைய காட்டாறறின கருமணலைப 
போனறு கருமையாகவும, தெளிதெளியாகவும 
இருநதது (அகம்‌. 77:19). தீமபொருநதிய 


நீரினையுடைய காட்டாறு பலவகை மலாகளைச 
சுமநதுகொணடு வரும்‌ (அசம, 158 10). தீம 
நிறைநத குலையினையுடையது வாழை (அகம, 
141: 20). தலைவி, அழகிய இமபொருநதிய 
சொறகளையுடைய தோழியருடன பநதாடுவாள 
(அகம, 153. 2, 8). தலைவன, தீமபொருநதிய 
நீரையுடைய ஊருக்குத்‌ தலைவனாவான (அகம. 
156:7). சுரத்தில்‌ செலலும உமணா சோறு 
அடுதலுககு உலை நீராகச சுனையின தம 
பொருநதிய நீரினைப பெயவா (அசும. 1696, 7). 
கரடி, இருபபையின பழங்களைப்‌ போல இனிககும 
சாறறினையுடைய தீமதுளையையுடைய பூககளை 
யும உண்ணும (அகம. 171 13, 14). குறவன, தன 
ஏவலருடன்‌ தம நிறைநத பலாசசுளையினினறும 
விளைநத தேனை அருநதுவான (அகம 182 5,4). 
பரதவாசகுப பாண மகளி ஆமபலிலையில 
சோறஹறோடு, தீமநிநைநத புளிபபும கலநத 
பிரம்பின பழததையும சோதது உணவிடுவா (அகம, 
796:௪-7). உடனபோககிறகு மூனபு தலைவி, 
தேன்கலநத தீமபாலை, கூநதலைக கோதி நய 
மொழிகளைக கூறி ஊடடினாலும உணணாள 
(அகம, 307:14-17) தலைவி, யாழவலலோன 
இயககும்‌ யா ழின செவவழிபபணணைக கேடடாற் 
போலும தஞ்சொலலை உடையவள (அகம 212 6- 
8). உறையூ மககள்‌, பாணா முதலியேோககுக 
கருமபினைப பிழிநது தீமநிறைநத சாறு அட்ட 
பாகுடன, பாலில ஊறவைதத அவலைய,ம 
பகுததுக கொடுப்பா (அகம, 257.12-14). பொருள 
வயிற்‌ பிரியும தலைவனிடம தலைவி, குறியனவும 
நெடியனவுமாய தீம பொருநதிய ஊடலுரை 
களைக கூறுவாள்‌ (அகம. 239,13,14). குரங்குகள்‌ 
பாலை நிலவழியில உள்ள நெல்லியின தீம்‌ 
நிறைநத சுவை பொருநதிய இரணட காயகளைக 
கழஙகுகளாகக கொண்டு உருட்டி விளையாடின 
(அகம. 241: 13-15), யாமை  நீரததுறைககண 
செனறு பனங்கள்ளினை அருந்துவோர்‌ ஒழுகவிடட 


தீம்‌ 


கள்ளினை அருத்தித்‌ தள்ளாடு நடையில்‌ சென்று 
இம்‌ பொருந்திய பெரிய வயல்களைக்‌ கலக்கி 
ஆம்பலின்‌ இலைகளில்‌ ஒடுங்கிக்‌ கிடக்கும்‌ (அகம்‌. 
256:2 7). அழகிய தீம்‌ பொருந்திய சொல்லை 
யுடையவள்‌ தலைவி (அகம்‌. 268-17,18). சீறியாழ்‌, 
தீம்‌ பொருந்திய விளரி எள்னும்‌ நரம்பினை 


யுடையது (அகம்‌. 279:10,11). மாந்தர்‌ அழகிய 
தீம்பொருந்திய புதுநீர்ப்பெருக்கில்‌ நீராடுவர்‌ 
(அகம்‌. 268:2). தலைவியின்‌ தந்தைக்கு மிக்க 


தம்நிறைந்த பலாமரங்கள்‌ இருந்தன (அகம்‌. 282: 
11,12). தலைவி அழகிய தீம்‌ பொருந்திய சொல்‌ 
லினையுடையவள்‌ (அகம்‌. 288:17). நெல்லிமர த்தின்‌ 
காய்கள்‌ தீம்‌ சுவை உடையன (அகம்‌, 89116). 
புல்லாங்குழலின்‌ இசை, தீம்‌ பொருந்தியதா 
யிருக்கும்‌ (அகம்‌, 305:16). ஆயர்‌, தீம்புளிச்சோறு 


நிறைக்கப்பட்ட மூங்கிற்‌ குழாய்களைத்‌ தம்‌ 
காளைகளின்‌ கழுத்தில்‌ கட்டித்‌ தொங்க 
விட்டிருப்பர்‌ (அகம்‌. 3511:9,10). யாழ்‌, தீம்‌ 


நிறைந்த நரம்புகளால்‌ தொடுக்கப்பட்டிருக்கும்‌ 
(அகம்‌. 314:11,12)). மலை உச்சியின்கண்‌ அமைந்த 
தம்‌ பொருந்திய தேனிறாலைக்‌ குறவர்‌ 
£ அறுத்தெடுப்பர்‌ (அகம்‌. 322:12). தலைவன்‌ தீம்‌ 
பொருந்திய பொய்களையுடையவன்‌ (அகம்‌, 3386: 
10). கரும்பு தீம்‌ நிறைந்த சுவையுடையது (அகம்‌. 
346:6). தீம்‌ பொருந்திய மாங்கனியின்சாறு, 
பலாச்சுளையின்‌ கனிவு, தேன்‌ ஆதிய மூன்றையும்‌ 
மூங்கிற்குழாயுள்‌ பெய்து நீண்டநாள்‌ முதிரவைப்பர்‌ 


(அகம்‌. 348:3-6). குயிலின்‌ குரல்‌ மிக்க தீம்‌ 
நிறைந்ததாய்‌ இருக்கும்‌ (அகம்‌. 3௧5:1,2). இம்‌ 
நிறைந்த சுளைகளையுடைய வேர்ப்பலாப்‌ 


பழங்களை யானைகள்‌ கையினாலே தோண்டித்‌ 
தின்னும்‌ (அகம்‌. 357:8,9). மிக்க மழை நிலைத்துப்‌ 
பெய்ததால்‌ தீம்‌ நீர்‌ நிரம்பியது பொய்கை (அகம்‌. 
357:13). மயில்கள்‌ தம்‌ கடிய குரலை விடுத்து, 
இனியதீம்‌ நிறைந்த குரலால்‌ பாடி ஆடுவதைப்‌ 
போலத்‌ தலைவி, தோழியருடன்‌ பாடி ஆடினாள்‌ 
(அகம்‌. 358:2,3). பரதவர்‌ உப்பளத்தில்‌ உணவிற்குத்‌ 
தீம்பொருந்திய சுவையைத்‌ தருகின்ற உப்பினை 
உண்டாக்குவர்‌ (அகம்‌. 366:6,7). உயர்ந்த மலையில்‌ 
அரிய இடத்திலிருக்கும்‌ சுனையின்‌ தீம்பொருந்திய 
நீரின்கண்‌ தலைவனும்‌, தலைவியும்‌ நீராடி 
மூழ்வர்‌ (அகம்‌. 368:8,10). தலைவி தலைவனுடன்‌ 
உடன்‌ போக்குப்‌ போயவழி, அவளால்‌ 
வளர்க்கப்பட்ட கிளிகளும்‌ தீம்பாலை உண்கின்‌ றில 
(அகம்‌. 39:4). ஆனிரையை மேய்க்கின்‌ ற இடையர்‌, 
இசையாசிரியர்பால்‌ கற்காமலேயே, தொன்று 
தொட்டு வருகின்‌ ற இயற்கையறிவினாலேயே தீம்‌ 
பொருந்திய புல்லாங்‌ குழலை இசைப்பர்‌ (அகம்‌, 


336 


தீம்‌. 


399:11,12,). கண்ணுக்குத்‌ தீம்‌ பொருந்திய 
நீரையுடையது கடல்‌ (குது, ௧:9). கனிந்து 
விழுகின்ற மாவின்‌ தீம்பொருந்திய கனியினைப்‌ 
பொய்கையிலுள்ள வாளை மீன்கள்‌ கவ்வி 
உண்ணும்‌ (குறு. 8:1,8). பிரிந்திருக்கின்ற தலைவி 
*நல்லபசுவின்‌ தீம்பொருந்திய பால்‌ கன்றுக்கும்‌ 
உதவாமல்‌ கலத்தினும்‌ படாமல்‌ பூமியில்‌ சிந்தி 
வீணாவதுபோல, என்னழகு எனக்கும்‌ உதவாமல்‌, 
என்‌ தலைவனுக்கும்‌ பயன்படாமல்‌, பசலைக்கு 
உணவாகின்றது' என்று கூறினாள்‌ (குறு, 27:2). 
தலைவனுடைய மலையில்‌ கொம்புகள்‌ தோறும்‌ 
தம்‌ நிறைந்த பழங்கள்‌ தொங்கும்படியான பலா 
மரங்கள்‌ நிறைந்திருந்தன (குறு. 83:2,3) ஆண்‌ 
குருவி .கருவுற்றிருக்கும்‌ தன்‌ பெட்டைக்‌ குருவிக்கு 
இடம்‌ அமைக்கும்பொருட்டுத்‌ தீம்‌ நிறைந்த கரும்‌ 
பினுடைய வெண்பூக்களைக்‌ கோதி எடுக்கும்‌ (குறு. 
85:28). “கரும்பின்‌ கழனியது, மணலால்‌ ஆகிய 
சிறுகரை, தம்‌ பொருந்திய நீர்‌ வந்துவந்து மோது 
தலால்‌ அழிவது போல, என்னுடைய நாணமும்‌ 
சிறிது சிறிதாக அழியும்‌' என்று தலைவி கூறினாள்‌ 
(குறு. 149:2,4). நிறைந்த கருப்பத்தையுடைய பெண்‌ 
வாளைமீன்‌ தேமாவின்‌ உதிர்ந்த தீம்பழத்தைக்‌ 
கவ்வும்‌ (குறு, 164:1,3). தீம்‌ நிறைந்த புளிப்பை 
யுடைய குழம்பைத்‌ தலைவி அட்டு இட்டதை 
உண்ட தலைவன்‌ மகிழ்ந்தான்‌ (குறு. 167:4-6). 
மலையுச்சியிலுள்ள தீம்‌ நிறைந்த தேனிறாலை, 
அருகில்‌ வளர்ந்துள்ள மூங்கில்‌ அசைந்து கிழிக்கும்‌ 
(குறு. 179:4,5). வருடைமானின்‌ குட்டி, தாயி 
னுடைய தீம்பாலை அருந்தி, மலைப்பக்கத்திலுள்ள 
நிழலில்‌ துள்ளும்‌ (குறு. 1௪71-8), பிரிந்திருக்கின்‌ ந 
தலைவிக்குப்‌ பறவைகள்‌ தம்‌ துணையுடன்‌ 
மகிழ்ந்து தீங்குரலால்‌ அகவுவது பிரிவுத்துன்‌ பத்தை 
மிகுவிக்கும்‌ (குறு. 297:8-4). தலைவியின்‌ பேச்சு 
தலைவனுக்கு, அமிழ்தத்தைப்போன்‌ ற அழகிய தீம்‌ 
நிறைந்ததாய்‌ இருக்கும்‌ (குறு, 2081). தலைவி 
ஆராய்ந்த தீம்‌ சொற்களையுடையவள்‌ என்று 
தலைவன்‌ கூறினான்‌ (குறு. 2806). “தலைவியின்‌ 
எயிற்றிலிருந்து ஊறும்‌ குற்றமில்லாத தம்‌ 
பொருந்திய நீர்‌, கரும்பினது அடித்துண்டத்தை 
உண்டாற்போன்ற சுவையுடையதாகும்‌' என்பது 
தலைவன்‌ கூற்று (குறு. 2672-5). ஆண்குரங்கு 
மரத்தின்‌ மேலிருந்து முதிர்ந்த தீம்பொருந்திய 
பழங்களை உதிர்க்கப்‌ பெண்குரங்கும்‌ குட்டிகளும்‌ 
ஏற்பனவற்றை உண்ணும்‌ குறு. 278:4-7). தீம்‌ 
பொருந்திய புளிப்பையுடைய நெல்லிக்காயை 
உண்டு நறுநீர்‌ அருந்துதல்‌ மிக்க சுவையுடைத்து 
(குறு, 317:2-4). மேதக்கோருடைய நட்பு, தேனீக்கள்‌ 
தாமரையின்‌ தாதிலிருந்து தேனெடுத்துச்‌ சந்தன 


தீம்‌ 


மரத்தில்‌ தேனிறாலில்‌ வைககும்‌ தீநதேனைப 
போன்ற இனிமையும மேனமையும்‌ உடையது (நற்‌. 
1:2-5) காந்தளின்‌ தேனையுண்ட கருவண்டு, 
யாழிற்கட்டிய தநதொடை நரமபு ஒலித்தல்‌ போல 
முரலும (நற்‌. 17:10,11). காண்டவாயில்‌ எனனும 
ஊரின்‌ பரதவர்‌ மீனைக்‌ கொடுத்து, அதற்கு ஈடாக 
பனையின தம்‌ நிறைந்த கள்ளைப்‌ பெற்று 
அருநதுவர்‌ (தற்‌. 38.2,3). பாணரின்‌ குறுநதடியைப்‌ 
போலக்‌ கொன்றையின்‌ தீம்பொருநதிய கனிகள்‌ 
பாறையில்‌ விழுந்து ஒலிக்கும்‌ (தற்‌. 46 6,7). 
மலையில பெய்த மழை, அங்குள்ள பலவகை 
மூலிகைகளின்‌ சருகுகளையும்‌ பூக்களையும்‌ அடிததுக்‌ 
கொண்டு வரும்‌ தீம்‌ நிறைநத நீரில்‌ நீராடினால்‌ 
நோய்கள்‌ நீங்கும்‌ (தற்‌. 536-8) வேங்கையின்‌ 
நிழலில்‌ ஆமான கன்றொடு உறங்கியபொழுது, 
குரங்கு ஆமானின தம்பொருநதிய பாலினைக 
கறந்து தன்‌ குட்டிக்கு ஊட்டும்‌ (நற்‌. 57:1-6). 
தலைவனின்‌ ஊரிலிருநது வரும்‌ தீம்‌ பொருந்திய 
நீர்‌ தலைவியின்‌ ஊரிலுள்ள கழனிகளில பரநது 
பாயும்‌ (நற்‌. 70:7,8). வைகறையில்‌ வெளியே 
சென்று வயலில மேய்ந்துவிட்டு வநத கறவை 
எருமை தீம்‌ நிறைந்த பாலினை மிகுதியாகக்‌ 
கொடுக்கும்‌ (நற்‌. 80:2,8). தம நிறைந்த அத்திப்‌ 
பழம்‌ போன்று குரங்கின்‌ சிவநத முகம இருககும்‌. 
(நற. 95:3,4) தலைவி இளமையில தேன கலநத 
தம்பாலுணவை விரிந்த பொற்கலத்திலிட்டுக்‌ 
கையில்‌ சிறு கோலினால்‌ அசசுறுத்தி ஊட்டவும்‌ 
உண்ணாளாய்ப்‌ பந்தரின்‌ கீழ ஓடி மறைந்து 
விளையாட்டுக்காட்டுவாள்‌ (நற்‌. 110:1-8). வேங்கை 
மரததில்‌ உள்ள தேனடை சிதைந்து அதிலுள்ள 
தம்‌ நிறைநத தேன பாறையின குழிகளில்‌ வழியும்‌ 
(நற்‌. 268:1-௪). தலைவி, தான வளாககும்‌ புனனைச்‌ 
செடிக்கு நெய்கலந்த தீம்‌ பொருநதிய பாலினை 
நீராக ஊற்றி வளர்பபாள்‌ (நற்‌. 1722). 
இளமையில மனையகத்து வயலைக கொடியைப்‌ 
பசு தினறுவிட, அதற்கு வயிற்றிலடிததுககொண்டு 
அழும தலைவி, நற்றாயும்‌ செவிலியும தேனோடு 
கலநத தீம்பாலை ஊட்டவும்‌ உணணாள (தற. 
179:5,6). “கிளிகள்‌ அறிந்திருக்கும்படியான என 
தலைவியின மழலை மாறாத தீம்பொருந்திய 
குரலை யான்‌ கேட்பின என நோய 
தரும, கேளேனாயின்‌ என்‌ உயிர்‌ $ரும்‌' என்று 
தலைவன்‌ கூறினான (நற 309:5-9). தலைவி தன்‌ 
குழநதையை ““எந்தாய வருக'' எனறு அழைக்கும்‌ 
அழகிய தம நிறைந்த சொல்‌ தலைவனுககு 
மிகக மகிழசசியையளிக்கும்‌ (தற்‌. 221:8-18). 
யானை தன துணையுடன்‌, தான உண்ணும்‌ மலை 
வாழையை வெறுககின்‌ பலாவினது தீமபொருநதிய 


337 


தீம்‌ 


பழத்தை உண்ணும்‌ (தற்‌. 8321-5), வண்டின தம்‌ 
பொருநதிய குரலை, யாழோசை எனறு மலையின 
முழையிலுள்ள அசுணமா கேட்கும்‌ (நற. 244:5,4). 
வெளவால்‌, வேமபின பழததைத தினனுதலை 
வெறுப்பின, இருபபையின தேனபோலும்‌ 
பாலவறறிய தீமபொருநதிய பழத்தை விருமபி 
உண்ணும்‌ (நற்‌, 879:1-2) கொக்கு உட்கார்ந்ததால 
கிளை அசைந்து தீமநிறைநத மாம்பழம்‌ ஆமபல 
மலர்‌ நிறைந்துள்ள ஆழமான நீரில விழும்‌ (நற. 
280:1-3). சநதன மரததில சுறறிககொண்டிருசகும 
தமாலக்கொடியைத்‌ தம்பொருததிய தேனை 
எடுக்கும வேடர்‌ அறுத்துச்‌ செல்வா (தற்‌. 292 1-2). 
சிறுகுடிபபாககததைச சுறறியுள்ள பனை மரங 
களிலிருநது தீமபொருநதிய களளினை வடிததனா 
(நற, 323:1,3). தன கையால முலையைப பிடிததுக 
குழந்தைககுத தாய பாலூட்டப பாலுணணும்‌ 
குழநதை போலக காநதளங்கொததோடு பொருந 
திய வாழைப்பூவிலிருநது வரும தம பொருநதிய 
நீரைக குரங்கு பற்றிப பருகும (தற. 355.1-5). 
ஆயர்‌, கொனறைபபழத்தால செயத தீமபொருந 
திய புல்லாங்குழலை இசைப்பா (தற. 364.9,10). 
குரங்குக்‌ குட்டி வேஙகைககிளையில்‌ மறைதகிருநது 
சிறு கொடிசசியின கையிலுள்ள தமபொருநதிய 
பாலுள்ள கலததைபபறிததுக கொணடு சென்றது 
(நற்‌. 379:4,5). பரததமைத்‌ தலைவனின பாணனிடம 
தோழி, *தலைவியின கொஙகையில தீமபால்‌ பெருகு 
வதைப்‌ புதலவனுககு ஊட்டுவதால முடைநாறறம 
வீசும, ஆகவே, தலைவனைப்‌ பரததையிடமே 
செல்லும்படி கூறு' எனறாள்‌ (நற 580'3,4). இனிய 
சுளையைத்‌ தருவதால்‌ பனைநுஙகின கணணைத 
தீமபொருநதிய கண எனறு கூறுதல்‌ (தற்‌. 398 4). 
தீமபொருநதிய பெரிய பொயகைககண வாழும 
யாமையின்‌ பார்பபு. தாயின்‌ முகம பாாததே 
வளரும (ஐங்‌. 44.1,2). மாமரததிலிருநது முதாதத 
தீம்பழம பொயகையில்‌ விழும (ஐங்‌. 61:1,2). 
“தலைவி யாழின நரமபு முரன்றாற போனற தங 
கிளவியையுடையவள்‌' (ஐங. 195:2,4). துமபிகள, 
இம்நிறைதத ஆம்பலின குழல்போல முர லும (ஓங்‌. 
215:1,4). குரங்குகள குட்டிகளோடு தீநதேனை 
விருமபி உணணும (ஐங்‌, 278:1,2). தலைவியைத 
தோழி, அழகும்‌ தம மொழ்யும உடைய 
மடநதையே, என அழைததாள்‌ (ஐங. 300.4). 
தலைவன தலைவியை, “அழகிய தீமமொழிகளை 
யுடையவள்‌' எனறு கூறினான (ஐங்‌, 490.1). தோழி 
தலைவியை, அழகிய தீம்மொழியினையுடையவளே 
என அழைத்தாள்‌ (ஐ௩. 499:5). தலைவியின 
எயிற்றிலிருநது ஊறும அமிழதம போனற தம 
பொருநதிய நீரை, கள்ளினைவிடச சுவையாய்‌ 


தீம்‌ 


இருக்கிறது எனறு கூறித தலைவன்‌ பருகுவான்‌ 
(சலி, 4:23,14). தலைவியின்‌ முகம, தீமபொருநதிய 
கதாகளுடைய திஙகளையொககும (கலி, 15:16), 
தோழி மிகவும தீமநிறைநத சொல்லையுடையவள்‌ 
(சுவி. 24.3). வரையாது வழங்கும்‌ வள்ளலின்‌ 
செல்வமபோலத்‌ தீமபொருநதிய நீரையுடைய 
ஆறறங்கரையில மரங்கள்‌ வளர்நதன (கலி, 37:3). 
நரம்பின்‌ தீமபொருந்திய இசையைத்‌ தானத்திலே 
நிறுததும வஙகயெம போல, மிஞிறோடே தும்பியும்‌ 
தாதை ஊதிமுரலும்‌ (கலி, 335:22,23). ஆண்‌ 
யானை சூலுறற பெணயானைக்குத்‌ தீம்‌ நிறைந்த 
கணுககளையுடை.ய கரும்பினை முறித்துக்‌ கொடுக்‌ 
கும (கலி. 40-27,28) தமநிறைநத பலாபபழங்கள்‌ 
விழுநது பாறை கறைபடிந்ததாய இருக்கும்‌ (கலி. 
௪௦.12) நிறைநத மதி தீமபொருநதிய கதிர்களை 
விட்டாறபோனற முகத்தை உடையவள்‌ தலைவி 
(கலி 66.5). குழநதை பால்‌ குடிக்க இடையீடு 
நேர்நதபொழுது தாயின தீம்பொருந்திய பால்‌ 
சுரநது வழிவதுமுணடு (கலி. 83:5). மகளிர்‌, அழகிய 
தீம்பொருநதிய சொறகளையுடையவர்‌ (கலி, 83: 
28), தலைவன்‌, அமையாத தீம்பொருந்திய 
மென்மையினை யுடையவன்‌ (கலி, 92:14,98 2). 
ஆயா கொன்றைக்‌ காயைத்‌ திறநது அமைதத 
தங்குழலில்‌ இசையெழுபபுவர்‌ (கலி. 106.3). 
ஆயா மகளிர்‌ தீம்பொருந்திய பாலுளள 
சுலத்தினை வீட்டிறகுள பதனபபடுததுவர்‌ (குலி, 
111:1) கோவலருடைய தீமநிறைநத குழலின்‌ 
இசை, மாலைககாலததில்‌ தலைவரைப்‌ பிரிநத 
மகளிரைத துனபுறுத்தும்‌ (கலி. 780: 15). 
தலைவனிடம்‌ தோழி, *தலைவியை நுகர்நது பின்‌ 
துறததல தீம்நிறைநத பாலை உணடு பின 
பாலிருநத கலததைக கவிழத்துவிடுதலை ஓக்கும்‌” 
எனறு கூறினாள்‌ (சலி. 183:16,17). முழுத்திங்களின்‌ 
இம்பொருநதிய கதிர்களை உண்ணுகன ற தேவர்‌ 
களுககுத தலைவர்‌ திருமால (பரி. 2:51,58), வையை 
நீ தமபொருநதியது (பரி, 6:79,80;10:111). 
மாமரததீன தளிர்‌ தீம்‌ நிறைநதது (பரி. 10:6). 
வையையின தீம்நிறைநத புதுபபுனல்‌ சநதனம 
முதலிய பலவகை மரஙகளைச சாயததுக கொணடு 
கடல பொஙகிவருவது போல விரைநதது (பரி. 
18:5-8),வையையின கரையருகேயுளள பூமபொழில 
கள்‌, தமககு விருநதளிதத தம பொருநதிய வையை 
நீருக்கு எதிர்விருநதளிபபதுபோல நறுமலாகளைச்‌ 
சொரிநதன (பரி. 1618-19). முகில்‌ மலையில்‌ 
முழங்கிய அளவிலேயே, தீமபொருநதிய நீர்‌ 
வையையிலே கரையில மோதி ஆரவாரிககும்‌ (பரி, 
16:48,49). முருகவேளின்‌ இருபபரஙகுன்‌ றததின 
ஒருபுறகடில்‌ பாணருடைய யாழின தமபொருநதிய 


338 


தீமை - 1 


தீமை 


இசை எழும்‌ (பரி. 17:9,10). திருபபரங்குன றத்நதின 
சுனைகளின பக்கம்‌ சாயந்திருக்கும்‌ மரஙகளிலே 
மகளிர்‌ சிலர்‌ ஏறி, மரத்தின்‌ தளிர்களைக தம்‌ 
பொருந்திய சுனைகளில்‌ உதிர்ப்பர்‌ (பரி 19:67,68). 
வையையாற்றில உள்ள திருமருதமுன்‌றுறையின 
கண இசைவாணர்‌ தீங்குழலினை (வேய்ங்குழலை) 
இசைத்தனர்‌ (பரி. 22:40). திருமருத மூனறுறை 
தீமபொருந்திய நீரையுடைய வையையில்‌ உள்ளது 
(பரி. 88:45), உயிர்களுக்குத்‌ தீம்பொருந்திய நீர்‌ 
இன்றியமையாத உயிர்‌ மருந்தாக இலங்கும்‌ 
(பரி தி. 1:4). 


2. சாறு, சுருமபு வெட்டுவோர்‌ தம்‌ - சாறு - 
பிழியும எநதிரததின்‌ பத்தல வருந்த அதைப பயன்‌ 
கொள்வர்‌ (பத, 19:28). மூதாநத மாங்கனியி 
னுடைய தமொடு பலாவின்‌ சுளைகளையும்‌ 
தேனையும்‌ சுலநது மூஙகிறகுழாயுள்‌ பெயது 
முதிரவைபபர்‌ (அகம்‌, 348:3-6). 


3. வெல்லக்கட்டி. 


பாண்டியநாட்டிலிருந்து பல 
பண்டங்களோடு தீம்‌ - வெல்லககட்டி - கலந்து 
பொரித்த புளியாதிய உணவுப்பண்டமும்‌ 


நாவாயில்‌ வெளிநாட்டிற்குச்‌ சென்றது (மது. 818). 


4. கடுமை, கோட்டானின்‌ குரலோசை, துடியோசை 
போனறு தம்‌ - கடுமை - பொருந்திய ஓசையாக 
இருக்கும்‌ (புறம. 8706), 


கொடுமை சோழன்‌ நெய்தலங்கானல்‌ 
இளஞ்சேட சென்னி, தான்‌ ஆராயநதுகண்ட 
தீமையை - கொடுமையை - ஒருவன்‌ செய்தால்‌, 
அவனுக்கு அறநூற்படி தண்டனையளிபபான்‌ 
(புறம. 10:8,4). பெரியோர்‌ தீமை செய்பவரிடததும்‌ 
பொறுமையைக்‌ கடைபபிடிப்பார்‌ (நற. 116:1,2). 
*தலைவன செய்த தீமையை (பிரிந்துசென்றதை) 
மறக்க முயன்றும்‌ முடியவிலலையே” என று தலைவி 
கூறினாள்‌ (கலி, 34:9,13,17). தலைவி, தனக்குத்‌ 
தலைவன்‌ செய்த தீமையைப்‌ பிறர்‌ அறியாதபடி 
மறைத்தாள்‌ (கலி. 44:18, 19). தலைவன தலைவிக்குச்‌ 
செய்த தீமைகளை எல்லாம்‌ தோழி எடுததோதி 
அவனை இணங்குவித்தாள்‌ (கலி. 45.27), பரத்‌ 
தமையில்‌ ஒழுகிய தலைவனின்‌ தீமையைத்‌ தலைவி 
பொறுத்துக்‌ கொண்டாள்‌ (கலி, 90:27, 28), 


2. பாவம்‌. உறையூர்‌ முதுகண்ணன சாத்தனார்‌, 
சோழன நலங்கிள்ளியை நோக, *நல்வினையின து 
நன்மையும்‌ தீவினையினது தீமையும்‌ - பாவமும்‌ - 
இல்லை என்போருடன்‌ சேராதே” எனறு அறிவுரை 
கூறினார்‌ (புறம்‌. 29:11, 12), 


தமொழி 


தீமொழி - 1, பயேசொல்‌, தலைவன்‌ தலைவியருடைய 
களவொழுக்கக்காலத்து, அவ்வூர்‌ மகளிர்‌ அவரைப்‌ 
பற்றித்‌ தமொழியாலே - தயசொற்களாலே - அலர்‌ 
கூறினர்‌ (நற்‌. 38:6, 7). 


2. பழிச்சொல்‌. அறநெறிநடக்கும்‌ நல்லோனைப்‌ 
பற்றி, தநெறியோரால்‌ கட்டிக்கூறப்பட்ட த 
மொழிகள்‌ - பழிச்சொற்கள்‌ - எல்லாம்‌ சான்றோர்‌ 
அவையால்‌ ஆராயும்போது இலனலயாமபடழி 
முடியும்‌ (கலி, 344:70-72). 


தீயார்‌ - இய மக்கள்‌. தலைவன்‌ தலைவியிடம்‌, 
*தயாரை - தயமக்களை - உடற்றுமாறு போல 
என்னை உடற்றுகின்றாயே” எனறான்‌ (சலி. 87: 
9, 20). 


தீர்வை - ரி. நன்னன்‌ வேண்மானின அரண்மனை 
முன்றிலில்‌ காணப்படும்‌ கையுறைப்‌ பொருள்களில்‌, 
பாம்பினது வலியையழித்த சிறிய கண்களை 
உடைய தீர்வையும்‌ - கீரியும்‌ - இருநதது (மலை. 
504). 


தீரம்‌ - 1. வலிமை. முருகவேளுடைய வேல, 
விண்ணோர்களைச்‌ சிறைமீட்ட தீரம - வலிமை - 
மிக்கது (முரு, வெ. 2:1, 2). 


2. கரை, மதுரை நகரின்‌ ஆடவரும்‌ மசுளிரும 
வையையிலும்‌ வையையின்‌ தீரத்திலும்‌ - கரை 
யிலும்‌ - கூடினர்‌ (பரி 22:32-35), 


தீவு - நாற்புறமும்‌ கடலால்‌ சூழப்பட்ட நாடு. சோழன 
குளமுற்றத்துத்துஞ்சிய கிள்ளிவளவன்‌, தான 
வெனற தீவிலிருந்து - நாறபுறமும்‌ கடலால்‌ சூழப 
பட்ட நாட்டிலிருநது - பொன்னாலாகிய கலங்‌ 
களை வாரிக கொணர்ந்தான்‌ (புறம, 397:28). 


'தீன்மிதி நாகனார்‌ - புலவர்‌. இவர்‌ பெயர்‌, *தீன்மதி 
நாகனார்‌” என்றும்‌ *தமிதி நாகனார்‌' எனறும 
காணபபடுகிறது என்பர்‌ உ.வே.சா. (குறு. 
பாடினோர்‌ வரலாறு). இவருடையதாகக குறுந்‌ 
தொகையில மட்டும்‌ ஒரு பாடல்‌ (17.4) உள்ளது. 
வரைவு நீட்டிக்கும்‌ நிலையில்‌ தலைவியின்‌ 
மெய்வேறுபாடு கண்டு வெறியெடுககும்‌ 
அன்னையின்‌ செய்கையைத்‌ தோழி தலைவிக்குச்‌ 
சொல்லுவாளாய்ச்‌ சிறைப்புறததலைவனுககு 
அறிலிககும்‌ துறையில்‌ இவர்‌ தம்‌ பாடலை இயற்றி 
யுள்ளார்‌. தலைவனது மலைநாடடுத்துறுகலலிறகுக்‌ 
கைமறைநத கரிய பிடியானையை இவர்‌ உவமித்‌ 
துள்ளார்‌. 


துகள்‌ 


து 


துகள்‌ - 1, குற்றம்‌, துகள - குற்றம்‌ - அற்ற கேள்வி 


யினையுடையவர்‌ அந்தணர்‌ (புறம்‌ 231.6). 
கற்பொழுககமாயெ கொள்கையை யுடைய. 
துகளற்றவர்‌ குலமகளிர்‌ (புறம்‌, 22416). அதிகமா 
னுடைய உரிமை மகளிர்‌ துகள்‌ தீர்ந்தவர்‌ (பத, 
ய.8:8). வேண்டுவன கூட்டி முறற முடிககபபெறறது 
துகளற்ற கொண்டை (முரு 86). கடாவிட்டுப 
போன பின்பு துகள்‌ நீங்குமபடி வைககோலையும 
கூளததையும நீககிக்‌ கையாலே பொலி தூறறினா 
(பெரு. 288-840). கசசாலே நடுவுவெளியான இடம்‌ 
மறையமபமு கோசசப்படடுத துகள்‌ தோது, 
கசசுக்‌ கட்டில என்னும பெயரையுடைய பாணடில்‌ 
செயயபபட்டது (நெடு. 123-127). திங்களை 
உரோகிணி கூடிய நாள்‌ துகள்‌ தாநத நனனாள 
(அகம்‌, 186:4,5), துகள்‌ அற மு.தாநதது தோபபிக்‌ 
கள்‌ (அகம்‌. 65:10). துகள்‌ அறப பூஙகொகதுக 
களை உதிர்த்தணிநத கூநதலை யுடையவள தலைவி 
(அகம்‌, 28818-17). துகள்‌ ௮றற ஒளியையுடையது 
முகம்‌ (சலி 84:15). துகள்‌ அறுகினற அறிவினை 
யுடையவர்‌ அவையததார்‌ (சலி. 94:42), 


2. அணு. இமயவரம்பன நெடுஞ்சேரலா தன, 
பகைவர்‌ நாடடிற சென்று செயத போரில பின 
வாங்குதலை, வேயிற கதிரிலே தோனறும்‌ துகள - 
அணு - அளவேனும பொருநதுதலையறியான (பதி, 
2025-7), 


3. தூவி/யொடி. ஆவினைக கவரச செனற மறவன, 
கலநத துகளினை - தூளியினை - உடையவனாய 
மீண்டு வந்து கள்ளிறகு விடாயததலும்‌ உணடு 
எனறு பலவா அமமறவனுககுசு அளளை எடுத்து 
வைசுகக்‌ கூறினார்‌ (பம. 252), தெருவு, தோ 
ஓடுவதால துகள பொருநுதியிருநதது (புறம்‌. 24௪ 2). 
போககளம குருதிததுகள்‌ மிகுநதிருக்கும (புறம. 
371137). யானைகளின மத அருவி, எழுநத துகளை 
அவித்தலால தெருவு புழுதியடங்கியது (9று. 200, 
201). குதிரைத்‌ திரள்‌ செல்லுதலால எழுநத மிசுக 
நிறத்தையுடைய துகள்‌ வானததிட ததே வெயிலை 
மறைததது (மது, 49,50). பல தோகளும ஓடுதலால 
துகள்‌ பொருந்தி வேறுபட்டன சிதநிரங்களை 
யுடைய கோயில்கள்‌ (பட்‌. 47-50). சுனையினநீர்‌ 
துகள்‌ அறததெளிந்தது (துகள்‌ என்பதறகுக 
கலக்கம்‌ எனவும்‌ கூறுவா) (மலை. 250). குளங்கள்‌ 
நீரறறுத்‌ துகள்பட்டிருககும (அகம, 11.6), நிலத 
திலே துகள்‌ பரககக கரழிகளின கூட்டம 
பரந்து சென்றது (அகம, 2௪ 14-16). உழவர்‌ 


துகள்‌ 


தூற்றாப்‌ பொலியினின்றும்‌ முகந்த வலியற்ற 
நுண்ணிய துகள்‌, மேகம்‌ போலத்‌ திசை 
யினை மறைத்தது (அகம்‌, 87:8-4). செவ்விய 
ஆக்கள்‌ கிளப்பிய செம்மண்ணாகிய நிறம்‌ 
பொருந்திய துகள்‌ வானின்கண்‌ மிக்குத்‌ தோன்றும்‌ 
(அகம்‌. 79:7,8). துகளைத்‌ தன்னிடத்தே 
உடையது மேல்‌ காற்று (அகம்‌. 249:14). உப்பு 
வாணிகரின்‌ பகடுகள்‌, வருந்தி இழுக்கும்‌ கொடிய 
இடங்களில்‌ எழும்‌ துகளைத்‌ திரட்டிக்‌ காற்றுச்‌ 
சுழற்றும்‌ (அகம்‌. 329:7,8). தாழையின்‌ தாதாகிய 
துகளை அப்பியது கூந்தல்‌ (அகம்‌. 53:19). அழகிய 
மாலையினை அணிந்த மார்பில்‌ சாந்தினொடு 
நுண்ணிய துகளை அணிந்தனர்‌ (அகம்‌. 354:9,10). 
பொற்றைக்‌ கல்‌, துகள்‌ படிந்த யானைபோல்‌ 
தோன்றும்‌ (குறு. 279:5,6). தினையிடத்தே களைக்‌ 
கொட்டை எறிவதனால்‌ நுண்ணிய துகள்‌ 
தோன்றியது (குறு. 392:4,5). வெம்மையான துகள்‌ 
மிக்கது நெறி (நற்‌. 66:5). சாந்தம்‌ பூசிய கூந்தலை 
அழகு பெற வாரி, அது காய்ந்த வழி உதிர்க்கப்‌ 
பட்ட துகள்படு கூந்தலை உடையவர்‌ தோழியர்‌ 
(தற்‌. 140:3,4). நுண்‌ மணலாகிய துகளை முகந்‌ 
தெழுந்தது ஊதைக்காற்று (தற்‌. 168:8), தலைவியின்‌ 
இருள்‌ ஒத்த கூந்தலில்‌ மிக்க துகள்‌ படிந்தது (தற்‌. 
270:3,4). வெய்ய துகள்மிக்கது பாலை நிலம்‌ 
(ஐ. 330:1). காட்டில்‌ மலர்களின்‌ நிறைந்த துகள்‌ 
(மகரந்தப்பொடி) அழகைத்தரும்‌ (ஐங்‌, 416:1). 
கோடையின்‌ வெம்மையால்‌ மண்‌ பிளக்கத்‌ 
தெளிந்த நீர்நிலைகளிலும்‌ துகள்‌ உண்டாயின (கலி. 
20:5,6). முடியை வகிர்ந்து கைசெய்து முடிக்கை 
யினாலே பூந்துகள்‌ வீழ்ந்து கடந்தன (கலி, 72: 
20). பரத்தையின்‌ முடியில்‌ நின்று உதிர்ந்த 
பூந்துகள்‌ தலைவன்‌ ஆடையில்‌ சிந்திக்‌ கிடத்தலைக்‌ 
கண்டு காதலி ஊடினாள்‌ (கலி. 81:31,38). 
பொதுவர்‌, ஏறுகளைத்‌ தழுவிப்‌ போக்கும்‌ 
நிலையை உட்கொண்டு புகையொடு துகள்‌ எழத்‌ 
தொழுவிலே பாய்ந்தனர்‌ (கலி. 101:13,14). ஏறு 
தழுவப்‌ பொதுவர்கள்‌ சென்றபோது துகள்‌ 
எழுந்தது (கலி. 1028:81), பொதுவர்‌, கண்கள்‌ 
மறைத்தற்குக்‌ காரணமான துகளாலே விசும்பு 
தூர்ந்து போம்படியாகத்‌ தொழுவினுள்ளே பாய்ந்‌ 
தனர்‌ (சலி. 105:87-29). செவ்வேள்‌, பார்‌ துகள்‌ 
படும்படி புகுந்து அமர்‌ புரிந்தார்‌ (பரி. 5:1,2). 
நீராடும்‌ மகளிர்‌, எண்ணெய்‌ நீங்கும்படி இழை 
துகளை இட்டுப்‌ பிசைந்து நீராடினர்‌ (பரி. 10:91). 
வாலிய துகளால்‌ கண்ணாடியை விளக்கினர்‌ (பரி. 
12:19,20). மகளிரின்‌ கமழ்கின்ற துகள்‌ (தாது) 
உதிர்த்த கதுப்பின்‌ ஊடே சென்று காற்று அசைத்‌ 
தது (பரி. 21:48,49). ்‌ 


துகில்‌ 


துகிர்‌ - பவளம்‌. பொன்னும்‌ துஒிரும்‌ - பவளமும்‌ - 


முத்தும்‌ ஒன்றற்கொன்று சேய்‌ நிலத்துத்‌ 
தோன்றினும்‌ அணிகலங்களைச்‌ செய்யும்‌ 
காலத்து ஓரிடத்தில்‌ தோன்றினாற்‌ போல 
எந்நாளும்‌ சான்றோர்‌ சான்றோர்‌ பக்கத்‌ 


தவராவர்‌ (புறம்‌. 218:1-6), துகிரினை வேண்டு 
வோர்‌ அவற்றை எடுத்தற்கிடமாயது கடல்‌ (பதி. 
30:7-8) துகிர்போலும்‌ மேனியினை யுடையவர்‌ 
மகளிர்‌ (பட்‌. 148). தென்‌ கடல்‌ முத்தும்‌ 
கீழ்கடலில்‌ தோன்றிய துதிரும்‌ பட்டினத்தே வந்து 
செறிந்தன (பட்‌, 189,192). சிவந்த, வளைந்த 
துளையினையுடைய துகர்‌ போல்‌ இண்டை பூத்தது 
(அகம்‌, 243:1,2). தலைவியின்‌ மகள்‌, உடுத்தவை 
பொன்‌ மணிகளையுடைய வடம்‌; அதன்‌ மேலே 
அழுக்கில்லாத செந்துகிர்க்‌ கோவை (கலி. 85:8,4). 
புதல்வன்‌ பூண்டது மூதாயினது நிறத்தையுடைய 
துகிராற்‌ செய்த அழுக்கற விளங்கிய இடபத்தை 
யுடைய விளங்குகின்ற பூண்‌ ஆகும்‌ (கலி. 25:8-11), 
புதல்வன்‌, காட்சிக்கினிய துகிர்ப்பலகைமேல்‌ 
அமைந்த கையாற்‌ புனைந்த வேழத்தைச்‌ சதங்கை 
ஆர்ப்ப இழுத்து வந்தான்‌ (கலி. 86:5-10), 


துகில்‌ - 1, உடை. கழுவப்பட்ட துகலை- உடையை - 


விரித்தவழி அது நுடங்குவது போல அதிற்கட்டை 
யினின்றும்‌ எழுந்த புகை நுடங்கியது (புறம்‌. 337: 
9,10). சேரமான்‌, தன்‌ அரையில்‌ உடுத்தியிருந்த 
புகையை விரித்தாற்‌ போன்ற உயர்ந்த துகிலைப்‌ 
பரிசிலனுக்கு உடுப்பித்தான்‌ (புறம்‌. 398:19,20). விறலி 
பூத்தொழிலையுடைய துகிலையணிந்த அல்குலை 
யுடையவள்‌ (பதி, 54:௪,6), இந்திர கோபத்தை 
ஒத்த இயல்பான சிவப்பாகிய பூத்தொழிலையுடைய 
துகிலினை சூரரமகளிர்‌ அணிந்தனர்‌ (முரு. 15). 
நாலவிட்டமையால்‌ நிலத்தைப்‌ பொருந்திய 
நறிய மென்மையாகிய  துகிலினை, முருகன்‌ 
உடுத்தினார்‌ (முரு. 218,214). மகளிர்‌ துகில்‌ சூழ்ந்த 
அல்குலினையுடையவர்‌ (சிறு. 262). துணங்கை 
யாடும்‌ பூதங்கள்‌ வெள்ளியதுகிலை உடுத்து 
நின்றவை போலச்‌ சிலந்தியினது வெள்ளிய நூல்‌ 
சூழ்ந்த பக்கத்தினையுடைய, நெற்போர்‌ தோன்றி 
யது (பெரு, 234-257). மாடத்துறையும்‌ மகளிர்‌, 
கொன்றையின மெல்லிய கொம்புகளிலே பனிமாசு 
கிடந்து தவழ்கின்றவை போலப்‌ பசிய மணிகள்‌ 
கோத்த வடங்களையுடைய, அல்குலிற்‌ இடக்கன்ற 
மெல்லிய துகில்‌ அசைய உலாவினர்‌ (பெரு, 
327-331).  கோப்பெருந்தேவியின்‌ பூத்தொழிலை 
யுடைய துகில்‌ கிடந்த அல்குலில்‌ இக்காலத்து 
அழகிய மாசேறிய விளங்கிய நூலாற்செய்த 
புடவை கிடந்தது (நெடு. 145,146), தோளினின்றும்‌ 


துகில்‌ 


நழுவி வீழந்த அழகினையுடைய துகிலை இடப்‌ 
பககத்தேே அணைத்துக்‌ கொண்டு, பாண்டியன்‌ 
நெடுஞ்செழியன்‌ புணபட்ட வீரரை அக மலர்ச்சி 
தோன்ற நள்ளென யாமத்தும பள்ளி கொள்ளா 
னாயச்‌ சென்று கண்டான (நெடு. 181-187). அருவி 
அழகிய வெள்ளிய துகிலை ஓககும்‌ (குறி. 58). 
துணைப்‌ புணர்ந்த மடமங்கையர்‌ பட்டு நீக்கித்‌ 
துலை உடுத்தனர்‌ (பட்‌. 107). துகில்‌ ஆய்நது நெயயுங்‌ 
கால பாவானது விரிநதது போல வெயில்‌ விளநகி 
அசைந்தது (அகம்‌. 293:4,5), வண்ணாததி, நெடும்‌ 
பொழுது பிசைந்து கஞ்சி ஊட்டிய அழகிய துகில்‌ 
ஒளிரும்‌ அலகுல உடையவள்‌ தலைவி (அகம. 387: 
6,7). எககர்‌ மணலை, நுணங்கிய துகிலின்‌ 
நுடக்கததைப்‌ போலக காறறுத்‌ தூற்றியது (தற்‌. 
15:13). வெளிய துகிலை விரிததாற்‌ போல வெயில்‌ 
விளங்கும்‌ (நற்‌. 43:1399.2). தலைவி நுதலில 
உண்டாகிய வியர்வை நீரை அழகிய துதிலின 
முற்பகுதியால்‌ (முன்‌ தானையால) துடைத்துக்‌ 
கொண்டு புலவி மிக்கு அடிசிறசாலை புகுநதாள்‌ 
(தற்‌. 780:7-9), நடத்தலால்‌ ஒதுங்குதல்‌ அமைந்த 
நுணணிய துகிலினுள தோனறி விளங்கும்‌ 
அல்குலையுடைய குறுமகள்‌ தலைவி (தற்‌, 366:2,3). 
ஈந்தினது, சிலமபி நூலால மூடபபட்ட சிவநத 
காய, துிலால்‌ பொதியப்‌ பெற்ற பவளததை 
ஒத்தது (ஐங்‌. இ. 2:8,8). அழகிய துகலால்‌ போர்த்த 
போர்வையை வாங்கி அழகுபெற உடுததுத்‌ 
தலைவி தலைவன செய்யும குறியிடத்து நின்றாள்‌ 
(கலி. 65:8,5). நிறத்தை ஒழியாமல்‌ தன்னடுவே 
தோற்றுவிக்கும்‌ உடுத்துதல கழன்ற அழகினை 
யுடைய துல தலைவியின்‌ அடியைத தடுததது 
(கலி,  81:5,6). தலைவி, அலகுற்கு உடுததவை 
மணி, பவள வடங்களும்‌ அவற்றின மேலே 
உடுததின கழல்கின்‌ ற ஒன றாகிய திரைநத பூந்துகிலு 
மாகும்‌ (கலி. 85:8-5). முருகனுடைய உடையாயத 
தாழந்து விளங்குகின்ற வெள்ளிய துகிலை ஒப்ப 
வெள்ளிய கால்களையுடைய ஏறு (கலி, 105:17,18). 
வையை நீர்‌ மகளிர்‌ உடுத்த துகிலையும்‌ மேகலை 
யையும்‌ பிறவற்றையும்‌ பறித்துச்‌ சென்றது (பரி. 


7:46-48). வையையில நீராடும்‌ மகளிர்‌ சிலர்‌ 
மேலே வெண்டுகிலைப்‌ போர்த்தனர்‌; சிலர்‌ 
கூந்தலில்‌ வெணடுகிலை ஈரம்புலரச்‌ சுற்றி 


முறுககினர்‌ (பரி, 10:79,80). துகிலின்கண்‌ சோநத 
பூததொழில போலப புனலின்கண்‌ நீரினையுடைய 
மணிகள்‌ நிறைநதன (பரி, 12:93). நீராடு 
வோருடைய ஈரத்துகிலில இருந்து பொசிநத நீரால 
கரை கார்காலத்திறகுரிய தன்மையைப்‌ பெற்றது 
(பரி, 12: 98). இளஞாயிற்றினது அழகு போலும 
அழசுமைநத பூநதுகிலை உடையவர்‌ திருமால 


341 


துகிலிகை - 


துச்சில்‌ - குடியிருப்பு. குயில்‌ தம 


துடரி 
(பரி, 19:1,2), காதற்பரத்தை சுற்றி நினற 
ஆயத்தார்‌ அரக்கு நீரை எறிய அதனைத்‌ 
துடையாது இருநதுகிலினால ஒற்றி நின்றாள்‌ 
(பரி,  16:20-23). அன்பர்‌ பூநதுகில்களையும 
பிறவறறையும ஏந்தி வநது முருகன்‌ காவல 
மரமாகிய கடமபினைப பரவினர்‌ (பரி. 
17:1-4). திருபபரங்குனறத்திற்கு மைந்தரும 
மகளிரும்‌ சிறநத அணிசலனகளையும நல்ல 
துகிலகளையும அணிநது செலவர்‌ (பரி. 19.18). 
செவ்வேள்‌ குனறத்தே ஒருத்தி, துகில நெதிழக்‌ 


கண்கள்‌ சிவப்பப்‌ பூஙகொடிபோல அசைந்தாள்‌ 
(பரி, 21. 68, 59), வையையில்‌ நீராடுதறகுக்‌ 
கள்ளையும்‌ பூந்துதலகளையும ஏத்திச செலவர்‌ 
(பரி. 22.19). 


2. துறகொடி. வேறுபட்ட பலவாகிய துதில- 
துகறகொடி-போல அருவி, அசைநது ஓசைபடக்‌ 
குதிததது (முரு. 295.316). கால்கள்‌ நட்டு வைதத 
கவிநத சட்டஙகளின மேலே வெள்ளிய துநறெ 
கொடிகள கட்டபபெறறன (பட்‌. 167,168). 
பட்டதது யானை மீது துகிறகொடி கடடினர்‌ 
(அகம 11114). 


துகில்‌ முடித்தல்‌ - மயிர்க்கட்டுக்‌ கடடுதல்‌ (தலைப்பாகை 


கட்டுதல்‌) துகல முடிதது - மயிர்ககடடுககட்டி- 
சட்டையிட்டனர்‌ மெயககாபபாளா (முலலை, 52, 
54). விளங்குனெற துகில்‌ மூடிததனா காவிதி 
மாக்கள்‌ (மது, 494,499), 


ஓவியர்‌ எழுதுகோல்‌. பா திரியின 
வெளிய இதழ்களையுடைய மலாகள்‌. ஒவியாகளின 
அரக்கு ஊட்டிய துகிலிகை - எழுதுகோல்‌-போலத 
தோனறின (நற. 118.7,8). 


பெடையுடனே 
நீங்கபிபோய, அழகிய புறவுகளுடனே துசசிலாக- 
குடியிருபபாக-இளமரககாவில தங்கும்‌ (பட. 55- 
58). “சிறிய ஊரில்‌, தலைவனுடன காடடினைக 
கடநது செனற என மகளுககு, வரும விருநதாக 
அவர்களை ஏற்று, உணபிததுத துசசில இருதத, 
மனைககு உரிய பெண்டாக யான ஆவேனாக' 
என மகட்‌ போககிய தாய கூறினாள (அகம. 
203: 10-18). “என மகள சீறூரிடத்து இரவில 
தனதுணைவனுடன லா துசசிற்கண தங்கியிருப 
பாளோ' என யான நோவேனாகின்றேன”' எனறு 
மகட்போககிய செவிலி கூறினாள (அகம. 321: 
10-14). 


துடரி - தொடரி (செடிவகை). கள்ளை உணட ஆண 


மக்கள்‌ களாபபழததுடனே துடரிப பழததையும்‌ 


துடலை 


வெறுபபின நாவற பழத்தை உணபா (புறம 177. 
8-11). 


துடவை - தோட்டம்‌. உழுது விதைத்த பின்னர்‌ 
இடையே தோனறிய களைகளைச்‌ செத்திய 
துடவையை - தோட்டத்தை - அறுககும்‌ பருவம்‌ 
வருமபோது குறுமபூழபபறவை அதனை விட்டு 
விலகிச செலலும (பெரு, 201-208). சிறுவெண 
கடுகு, உழாதே களைககொட்டால அடிவரைநது 
கொததும துடவையிடததே நெருங்கி விளைநதன 
(மலை, 122,123). குறவனது துடவையிடத்தே 
விளைநத கடவுளுசுகிட்ட சிறு தினையின்‌ கதிரை 
அறியாது உணடு மயில வெம்மையுற்று நடுங்கியது 
(குறு, 105:1-4). குறவனது துடவையிடத்தே பொன்‌ 
போல சிறுதினை விளைந்தது (குறு. 182:1). 
துடவையில்‌ அழகிய இளம  தினைபபயிர்‌ 
விளைநதது (குறு. 392:4) 


துடி - உடுக்கை, இழிந்த பிறப்பினை உடைய 
புலையன, தனது கை சிவப்ப வலியான முடுககிக 
கொட்டும்‌, வலிய கணணையுடைய அச்சததைச்‌ 
செய்யும்‌ துடி-உடுககை- மலையின்கண்‌ பேராந்தை 
யோடு கூடி ஒலிக்கும்‌ (புறம்‌, 170:5-8), தன்‌ ஊரின 
கண்‌ நிரைகொணட வீரர்‌ எயத அம்பு 
வெள்ளததைத தன்‌ துடியே புணையாக வெனறு 
பசைவரைக கொனறு மறவன்‌ நிரை மீட்டான 
(புறம. 260₹72-16) பாணன்‌ துடியுடையவனாக 
விருபபான்‌ (பறம. 280:8) புலையன துடி எறிவான 
(புறல. 287.1). துடியின கண போனற அடியை 
யுடையது யானைககனறு (புறம்‌, 369:28; பொரு. 125). 
அருஞ்சுரததே கோட்டான்‌, துடியின ஒலியோ 
என மயங்குமாறு குரல எழுப்பும்‌ (புறம 370:6). 
துடியோசை போலும்‌ ஓசையினை யுடைய குடிஞை 
(பேராநதை) (பொரு. 210). பந்தரிடததே ஒசை 
கடிய துடி தொங்கியது (பெரு. 184). திமிலா்‌ 
கொழுவிய மீனகளையறுத்த துணடுகள துடியின்‌ 
கணபோன்றன (மது. 519,320). வேடர்‌, துடி 
யொலிபபத திரணடு நெலலினைக கொள்ளை 
யாகக கொணடுணடனா (பட. 265-267).வராலின து 
தடி துடியின்‌ கண்ணையொததது (மலை, 457,468; 
அகம, 196 2,3). உருளகினற துடியின்‌ (இழுகு 
பறையின்‌) ஓசையைப போலக குடினைகள, 
குனறததில பொருள்‌ தெரிய ஒலிததன (அகம. 
19 3-5). வெட்சி மறவா, நடுகலலில மயில 
தோகைகளைச சூடடித துடியை அடிததுப்‌ பலி 
கொடுத்தனா (அகம. 3516-9), களவுப புணர்சசியை 
ஆரவாரமுடைய துடியினைப போல ஒருகால 
இணைநதும்‌ ஒருகால்‌ தனித்தும்‌ அயலோ அலா 


துடியர்‌ - துடிப்பறை கொட்டுவோர்‌. 


துடியன்‌ 


கூறினர்‌ (அகம. 62.6,7). ஆடுநதோறும ஓலிககும்‌ 
அழகிய வாயினையுடைய கடிய துடியினையும 
வளைந்த வில்லையுமுடையவர்‌ மறவா (அகம்‌. 
79:12, 14). 


மறவர்‌ போர்க்களததே துடி 
யினைத்‌ தாழககொட்டி அணிகலன்களைத்‌ திறை 
யாகப பெற்ற போர்‌ விருப்பததையுடைய 
வென்றியினா (அகம்‌, 89:14,15). கொடுவல்‌ 
ஆடவர்‌ மிகக குரலையுடைய கடிய துடியின 
ஒலிக்கொதத தாளததோடு ஆடி ஊனைப்‌ 
புழுக்கயுண்ணுவர்‌ (அசும, 169:8-11). கானவரது 


சீறூரில கள்ளுணடு களிப்புறலால்‌ ஒலிககும்‌ வலிய 
முகததினையுடைய கடிய துடியின்‌ ஒலியினைக்‌ 
கேடடு த தலைவி அஞ்சுவள எனத்‌ தலைவன்‌ 
கருதுவான்‌ (அகம்‌, 861:14,15). கொலைவில ஆடவர்‌, 
பகைவர்‌ நிரைகளைக கவரும போரில ஓலி மிகு 
மாறு அடிககும்‌ பெரிய துடியின வாரைப போலச்‌ 
செறிந்தும்‌ நெகிழ்ந்தும மேய்தற பொருட்டு 
உமிழ்ந்து வைதத மணியினை இழந்த பாம்பைப 
போல வருந்தியும்‌ அல்லகுறிப்பட்டுத தலைவன்‌ 
துயருழந்தான (அகம்‌. 372:10-13). மலையன்‌, 
யானை மீது ஏறி நடததிச செனறு புலையனால்‌ 
முழக்கப்படும்‌ பெரிய துடி ஒலிகக, வேற்று 
நாட்டிற்‌ புகுந்து பகைவர்‌ அரணையழிததான்‌ 
(தற்‌. 77:1-4). துடிபோலும்‌ அடியையுடையன 
யானைக்‌ கனறுகள (கலி. 11:8). கடிய துடியினது 
ஆரவாரததையுடைய மறவர்‌ ஆறலைப்பர்‌ (கலி. 
15:4). இளநெலலின கண்ணும்‌ அரிகாற சூடடின 
கண்ணும வையைப்‌ புனல்‌ பரநதது எனபதைத 
துடி கொட்டி அறிவிப்பர்‌ (பரி. 7:27,28). இருப 
பரங்குனறததில துடியின்‌ ஓசைக்கு இயைய ஒருததி 
ஆடினாள்‌ (பரி, 81:19,20) துடிசசீருககு இசைய 
முததாரம அசைய ஒருததி ஆடினாள்‌ (பரி. 21:60, 
61). துடிச்சீர்ககு இசையத்‌ தோளைப்‌ பெயர்த்‌ 
தாடினாள்‌ (பரி. 21:64,65), துடிச சீருககு ஏறபக்‌ 
காறறாகிய நட்டுவன பூங்கொடியாகிய விறலியை 
ஆடச்‌ செய்தான்‌ (பரி, 28:42,43). 


(அண்‌ மைவிளி) 
“துடியர்‌ துடிப்பறை கொட்டுவோர்‌ - “நீவிர்‌, தூய 
வெள்ளறுவையுடையோனைக குறுகிப புடகள்‌ 
செய்யும்‌ ஆரவாரததை நீக்குவீராக' எனக்‌ 
களததிலே மாண்ட மறவனைக குறித்துப்‌ பாடுவர்‌ 
(புறம்‌. 2911-3). 


துடியன்‌ - துடிகொட்டுவோன்‌. தழை விரவித்‌ தொடுதத 


கணணியையுடைய துடியன்‌ - துடிகொட்டுவோன்‌ 
* அதனைக்‌ கொட்டி வெட்சிப போர்க்கு எழுசசி 
யினைத்‌ தெரிவிபபான்‌ (புறம்‌. 269:6), துடிப்பறை 


துடுப்பு 


கொட்டுவோன்‌ கையில்‌ வேல்‌ இருககும்‌ (புறம. 
285:2), துடியன்‌, பாணன்‌, பறையன, கடம்பன்‌ 
என்று சொலலப்பட்‌ நால்வகைக்‌ குடிகளலலது 
வேறு குடி இல்லை என முல்லை நிலச்‌ சிற்றூர்‌ 
ஒனறின்‌ நிலை குறித்து மாங்குடிகிழார்‌ பாடுவர்‌ 
(ஒளவை து,உரை) (புறம. 885,7), 


துடுப்பு - 1, அகப்பை, பகைவர்‌ முடிததலையினை 
அடுப்பாகக்‌ குருதிப்புனலாகிய உலையினகண்‌ தசை 
முதலியவற்றைப்‌ பெயது வீர வளையையுடைய 
தோளாகிய துடுப்பால்‌ - அகப்பையால - துழாவி 
அடபபட்ட உணவால்‌ களவேள்வி வேடடவன 
பாண்டியன்‌ தலையாலங்கானத்துச செருவென்ற 
நெடுஞ்செழியன (புறம. 26,8-11). தசையரகிய 
துணடஙகளை அரிசியுடனே நெய்கலந்து சமைததுத்‌ 
துடுப்பால்‌ துமாவபபட்ட வெணசோறறை இரவலர்‌ 
உண்ணுவர்‌ (பறம. 328.9-12). பகைவா தலை 
களால்‌ செயயபபட்ட. அடுப்பிலே ஆககபபடும்‌ 
கூழிடையே வரிக்குடர்கள்‌ பிறழ்நது பொங்க, 
மண்டையோட்டை அகபபையாகவும்‌ வனனி 
மரததின கொம்பை அதிற்‌ செருகப்படட காம்பாக 
வும்‌ கொணட துடுப்பினால்‌ ஈனாத பேய்மகள்‌ 
துழாவிச சமைத்தாள்‌ (புறம. 372:5-9), போர்க்‌ 
களத்தில ஆண்‌ மக்கள்‌ தலையாகிய அடுபபின 
கணணே வீரவளையணிநத தோளையுடைய கைகள்‌ 
துடுப்பாகக்‌ கொணடு துழாவி அடுதலுறற ஊன 
சோறறைக கொண்டு களவேள்வி செயதனர்‌ 
(மது. 28-28). செஙகாநதளினது துடுபபுப்போலும்‌ 
(மடல்‌) இணைநத குலையை யொத்தது முன்கை 
(பட்‌. 153,154): பலாப்பழத்தின்‌ விதையைப பயன்‌ 
கோடறகுக கன்றுகளைப பிணைத்துக காந்தளின து 
துடுப்புப்‌ போலும்‌ கமழுகின்ற மடலாலே அடிததுக 
கடா விட்டனர்‌ (மலை, 356 339). காநதளின 
நீணட இதழைக்‌ கொண்ட நெடிய துடுபபாகிய 
குலை ஒடியுமாறு வாடை வீசியது (அகம்‌. 78.8-10)- 


பல துடுபபுககளாக எழுநதுள்ள அசையும்‌ 
குலைகளையுடையது காநதள்‌ (அகம. 08:75). 
அலர்களையுடைய காநதளின து, குளிர்நத 


எழுசசியையுடைததாகிய வடிவினையுடைய, துடுப 
பென்று கூறும்படியாக இணையொத்தது முனகை 
(கலி, 59,8,4). துடுப்புப போலும்‌ முகையை 
முனனர்‌ ஈன்று, பின்னர்‌ நெருபபைச்‌ சேர 
நிரைததாற்‌ போனறு அலாந்த இதழினையுடையது 
செங்காந்தள்‌ (கலி 10/:2,4). 


துணங்கை - கூத்தில்‌ ஒருவகை, மகளிர்‌ ஆரவாரம்‌ 
மிசுக துணங்கைக்‌ கூதது ஆடிய இடங்களில அவா 
கள்‌ அணிநது வீழததிய ஆமபல மலர்களைப்‌ 


343 


துணங்கை 


பசுக்கள்‌ உண்டன (பதி, 13'5,6). கணைய மரததைப 
போனற இணிநத கையை உயர வீசிப்‌ பிணங்கள 
மிகுந்துள்ள போர்க்களபபரபபில துணங்கைக்‌ 
கூத்தை (வீரர்‌) ஆடினா (பதி. 46 10-12). விளக 
ஒளியிலே, முழவு ஒலிககினற, மகளிர்‌ ஆடும்‌ 
துணஙகைக்‌ கூத்திற்குத தழுவுதலையுடைய தெப்ப 
மாக, சேரலாதன தலைசுகை கொடுத்தமைககு 
அவன்‌ தேவி ஊடினாள்‌ (பதி. 52-13-16). சேரலாதன 
போர்க்களததில துணங்கைக கூதது ஆடினான 
(பதி. ௧7.3.4). தம்‌ பகைவரது படைகெட்டு 
ஓடவும்‌ அரசர்கள்‌ பேோககளததில்‌ இறபபவும 
கொளறு வெனறாடுகின்ற துணஙகைக கூததை 
வீரர்‌ ஆடுவா (பதி. 77.3,4). பேயமகள்‌ நிணததைத 
தின்கனற வாயினை உடையளாயத துணங்கைக 
கூததாடுவள்‌ (முரு, 1,56). தம்முடைய சுறறததோடே 
செறிநது நின்று பூதங்கள்‌ துணஙகைக கூத்தாடும 
(பெரு, 234,235). பேயகளர்டும துணங்கைக 
கூத்தினை உடையவள இறைவி (பெரு, 459), 
பேயமகளிருடைய இணைநத ஆரவாரம்‌ முழங்கு 
கினற துணங்கைக கூததின சாககுக குறைத்தலைப 
பிணம்‌ எழுதது நின று ஆடும (மது. 25-27). மகளி, 
துணஙகைக கூத தினையும்‌ குரவைக கூததினையும 
மறப்ப அமபலங்களிலே பேயமகளிர்‌ உலாவி 
யாடுவா (மது. 159-163). துணங்கைக கூதநினையும 
குரவைக கூததினையும்‌ உடையது பெரிய ஊா 
(மது. 327-329). விமாககளததே முழவு ஓலிககும 
துணங்கைக்‌ கூத்தாடுதல்‌ வழககம (அகம. 836:16), 
“வீரர்‌ திரணடிருககின்ற சேரி விழாவினிடததும 
பொதுமகளிா அவரவா காதறகிழவரைத தழுவி 


, யாடும்‌ துணஙகைக கூததினகணணும்‌ யாணடும 


என்‌ தலைவனைக காணேன' எனக காதலனை 
இழநத தலைவி கூறினள்‌ (குறு. 51.1-3) மகளிர்‌ 
குரிய துணங்கைக கூத்தாடும்‌ நாளகளும வநதன; 
அககாலத்திலே அககூததினிடததே ஒருவாகண 
மறறொருவா கணணுடன தாக்க அமமகளிரது 
மணததைக கொள்ளுதறகு மள்ளருடைய சேரிப 
போரும வநது விருமபிக கொள்ளபபடும” என 
இறபரததை, தனனைப புறங்கூறிய பர ததையின 
பாங்காயினார்‌ கேடபக கூறினாள்‌ (குறு. 564) 
தலைவன, குழை, கோதை, பைநதொடிகளை 
யணிநதவனாய, விழாக களத்துத்‌ துணஙகையாடி 
னான்‌ (நற. 50:2,3). £நினனைப பெறாது தளாநத 
இயலபினருடன  துணங்கைக கூததாடினாய” 
எனறு பிறர்‌ கூறியதைச சுடடித தலைவி 
தலைவனொடு புலநதாள (கலி, 66:17,18). “நின 
செவ்விககு ஓதத பரததையரை அவர்ககென று 
அமைநத மனையிலே கொணடு வநது அமாததி 
யுள்ளாய்‌; ,அவர்பாடும துணங்கைக கூததில்‌ 


ணா 


டட 


எழுத்த ஆரவாரம எம துயிலைப போக்கும்‌ 
எனக தோழி தலைவனிடம்‌ கூறினாள்‌ (கலி. 70. 
7270)... “பரததையார்‌ ஆடும்‌ துணங்கைக்‌ 
கூததிடத்தே நீ தலைசுகை கொடுத்தமையை அவர்‌ 
நிலமபிற்‌ சிக்க கரையிடத்தே கிழிநத நின்‌ நீல 
ஆடை அறிவிககும' எனத தலைவி தலைவனிடம 
கூறினாள (கலி. 73:16,17.) 


துணர்‌ - கொதது[குலை. வாழையின முதல்‌ துணிய, 
தெங்கின குலை உதிர மிளகுக கொடியின கரிய 
துணா-கொதது-சாயநதிட அருவி இழிநதது (முரு. 
307-309). பாகற பழததையும சிவநத சுளையை 
யுடையவாகிய துணா மகாணட பலாபபழததையும 
மயிலகள தினறன (பொரு. 180-182). ஊறுகறி 
மாவினது பசிய துணரிடத்து நறிய வடுவினைக்‌ 
கொணடு செயயப பெற்றது (பேரு, 308,310). 
பலாவின காய மிகவுடைய துணரை ஓததது 
கனததையுடையவாகக கடடிக்‌ காலின வாசசிய 
முடடுககளையுடைய பை (மலை, 12,18). மிளகுக்‌ 
கொடிகளின பசிய துணர்களில்‌ மிளகுகள்‌ காயத 
திருநதன (மலை. 521). மாமரததில காயகளைக 
கொணட துணாகளிலிருநது அவறறைசு கிள்ளி 
எடுத்துப புளிபபதன அமைத்தனர்‌ (அகம. 37:7-9). 
குளிசசியையுடைய மணக்கும்‌ பூந்துணாகளி 
லுளள தாதுடன கூடிய தேனதுளி ஒழுயெது 
போனற அழகு ஒழுகும்‌ மாமை நிறத்தில தோன்றும 
தேமற புள்ளிகளையுடையவள்‌ தலைவி (அகம. 43: 
13-16). வாகையின முதிர்நத நெறறுககளைக 
கொணட அழ$ூயதுணர்‌, கூத்தர்‌ ஆடும களததில 
ஓலிச்கும்‌ பறையைப போல விட்டுவிட்டு ஒலிததது 
(அகம 4௧,1,2) கருப்பததை உடைய பெண 
வாளை மீது, துணராகவுள்ள தேமாவின்‌ உதிரந்த 
பழத்தைக கவவி உணடது (குறு, 164:1,2). பேய்‌ 
வேனிறகாலத்துச செமமுருக்கின்‌ விளைந்த 
துணரைப்‌ போன்ற மாணபில்லாத விரலகளை 
யுடையது (நற. 79:1,2). மள்ளர்‌ தணணுமைககுப்‌ 
புளளினமெலலாம்‌ இரிநதோடுதலால்‌ மருத 
மரத்தே தொங்குதன ற துணாகள உதிரும்‌ (நற்‌. 
850:1 3). சாரலிடததே பலா மரததின்‌ கொழுவிய 
துணராகவுள்ள நறும்பழம கல்லளையில வீழநது 
அவ்விடத்துளள தேனிறாலைச சிதைத்தது (தக. 
2411-3). துணரான காயகளையுடைய 
கொனறையிள குழல்‌ போனற பழம முதிர்நதது 
(ஐங்‌ 458.1) கானவன எறிநத கல நறிய வடுவை 
யுடைய மாவினது பசிய துணர்களைச இதறச்‌ 
செய்தது (கலி, 41:8-18). 


துணி - துணடம்‌, மறவர்‌ பனையினது துணி- 
துணடம-போனறுவேறு வேறு கடபபக களிறறுத்‌ 


துணிவு 


திரளைக்‌ கொனறு வீழத்தினர்‌ (புறமட 85:22,23). 
கொழுபபிலலாத பசிய இறைச்சித்‌ துணிகள்‌ 
வைதத இடததைக கோடடான மறந்தது (பத, 
44:17,18). நுணா மரத்தினது துணியை 
உளியினால கடைந்து செயத மணிமாலையினை 

மந்தி அணிநதது (று. 54-55). நெறியிற செல்லும்‌ 
மககள்‌ அறுத்துப்‌ போட்ட பிரணடைக்‌ கொடி, 
இடியால்‌ தாககப்‌ பெற்ற பாம்பினது பசிய துணி, 
போல வழியின்‌ பக்கததே வதங்கிக்‌ கிடந்தது 

(அகம்‌. 179:8-7), யானை புலியுடன்‌ பொருது 

உழநதமையால அதன செனனி துணியாகப பிளவு 

பட்டது (அகம, 119;15-18). 'முருகா, நின்னைப 

பெறற அனறே இநதிரன வசசிரததைக கொண 

டெறிநதானாக, அறுவேறாகிய துணியும்‌ அறு 

வராயப பின்‌ ஒருவனாயினை' எனச்‌ செவ்வேளைப்‌ 

பற்றிக கூறுவர்‌ (பரி, 5 ௧0-54), 


துணிபு - தெளிவு. மிகுதியை உடைய பரிசிலைக்‌ 
கொணடு வருதறகுத துணிபை - தெளிவை - 
முனனிட்டுக கொண்டு எழுக' என ததம நெஞ்சினை 
நோககிப்‌ பெருஞ்சிததிரனார்‌ கூறினார்‌ (புறம்‌. 
237:19, 20). 


துணியல - துண்டு (தடி). உழவச்சிறார்‌ வாளையினது 
பரிய துணியலை - தடியை - வெண்சோற்றுககு 
மேலீடாகக்கொணடு விலாபபககம்‌ விம்ம 
உணடனர்‌ (புறம, 61:4-6), திமிலர்‌ கொழுவிய 
மீனகளையறுத்த, துடியின்‌ கணபோல்‌ உருணட 
துணியலகளை நாவாய்‌ ஏறறிச்‌ செல்வா (மது. 
319-321). துணிவு 1 காணக, 


துணிவினோன்‌ - சூழ்ச்சித்‌ தெவிவுடையோன்‌. யாவரும்‌ 
தன்னை அணுக வொண்ணாத துணிவினோன - 
சூழசசித தெளிவினையுடையோன - பாண்டியன்‌ 
தலையாலங்கானத்துச்‌ செரு வென்ற நெடுஞ்‌ 
செழியன்‌ (புறம்‌, 23:14), 


துணிவு - 1, தெளிவு, அழுக்குச்‌ செறிந்த காட்ச 
நீங்காத உள்ளத்தினையுடைய துணிவு - தெளிவு - 
இல்லாதோர  அறவினையைச செய்வேமோ 
அல்லேமோ எனறு கருதி ஐயபபாடு நீங்கார்‌ 
(புறம. 214:1-8). துணிவு காணக, 


2. உறுதி. ஒரு மகனலலது வேறுமகன்‌ இலலாத 
தாய்‌ போர்ககோலஞ்‌ செயது தன மசனைப 
போக்கு அனுபபுவதைக குறிபபிட்டுக கெடுக 
சிந்தை கடிது இவள்‌ துணிவு - உறுதி' - எனப்‌ 
பாடுவா ஓககூர்‌ மாசாத்தியாா (புறம 279). 
நூற்றுவருடன துணை வலியாகும்‌ நெறியில்‌ 


துணை 


கடைபோகிய துணிவு உடைய ஆண்மை மிககவன 
அக்குரன (பதி, 14.8-7). “தலைவர்‌, பொய்மிக்க 
உள்ளத்தால பிரியலம்‌ எனறு நாம்‌ விரும்புமாறு 
கூறித்‌ துணிவில்லாத கொள்கையினராகி நாம்‌ 
அழபபிரிந்து சென்றார்‌' எனப்‌ பிரிவினகண்‌ வேறு 
பட்ட தலைவி வற்புறுககும்‌ தோழிககுக்‌ கூறினாள்‌ 
(அகம்‌. 2053-7) (என மகளை உடனகொண்டுபோன 
காளையிடததே அவள்‌ கொண்டுள்ள துணிவினை 
(அன்பின்‌ உறுதியை) யான்‌ அறிநதேனாயின்‌ 
வதுவை நெறியால்‌ கூட்டிவைத்திருபபேனே' என 
மகட்போககிய தாய கூறினாள்‌ (அகம்‌. 263:9-15). 
“துணிவு இல்லாத நெஞ்சமே, கொடிய 
சுரநெறியில்‌ பொருள்வேட்கை செலுதத நீ செனறு 
சேர்தலும்‌ ததுவதாமோ' எனப்‌ பொருள்கடைக்‌ 
கூட்டிய நெஞ்சினைத தலைவன கழறினான (அகம்‌. 
527:5,6). “துணிவு தங்கிய நெஞ்சமுடன இளை 
யானுக்குப பொருநதிய என மகள்‌, சிலமபு சுழித்து 
அவனுடன்‌ மணம்‌ பொருநதினளோ” என மகட்‌ 
போககிய செவிலி கூறினாள்‌ (அகம, 369;19-26). 
“தலைவி நமமோடு காட்டுவழியில்‌ வருவாளாயின்‌ 
பொருளின்‌ பொருட்டுப பிரியக்கருதிய உன்‌ துணிவு 
நன்மையுடையதே' எனப பொருளவலிககும நெஞ்‌ 
சிறகுத தலைமகன சொலலிச செலவழுஙகினான 
(குறு 8474-8. “அழுது நீர சிநதும கணணை 
யுடையளாய இத்தலைவியின துணிபு குறறமறறது” 
எனத்‌ தோழி செவிலிசுகுக கூறினாள. (குறு. 366: 
6,7). “இவள்‌ துணிவிலலாதவள எனறு கருதி 
இவ்விட.ததுத்‌ தாழநதாயைப போலப பயனிலலாத 
சொற்களைக கூறுதல்‌ உனனை வருத்தாதோ” 
என, ஊடல்‌ தீர்கிறை காமககிழததி தலைவனிடம 
கூறினாள்‌ (கலி. 69:10,11). 


துணை - 1. உதவியாக அமையும்‌ ஒன்று/ஒருவர்‌, துணை 
- உதவிபபடை - வேண்டாத போர்‌ வெறறியினை 
யுடையவன்‌ சோழன்‌ இராசசூயம வேட்ட பெருநற்‌ 
கள்ளி (புறம. 16:10). கெளணியன லிண்ணந்‌ 
தாயனுககுத்‌ துணையாக உள்ள துணைவியர்‌ 
தததமக்குரிய ஏவல்‌ தொழிலை அவனைக கேட்டுச்‌ 
செய்வர்‌ (புறம. 166:17,18). தனககுத்‌ துணையாயக 
கூடிய இனததுடனே மதுக்குடங்களை நுகர்ந்து 
பாணசுறறததைக கரிகாலன பாதுகாததான்‌ 
(புறம்‌. 824 2,5). மேலோர்‌ உலகம்‌ எயதிய கோச்‌ 
சேரமான யானைக்‌ கட்சேய்‌ மாநதரஞசேரலிரும்‌ 
பொறை, தான ஒண்டொடி மகளிர்ககுப 
பொருநதிய துணையாகத்‌ தனக்குத்‌ துணையாகிய 
மகளிரை மறந்தானோ என, அவன்‌ துஞ்சிய 
விடத்துக கூடலூர்‌ கிழார்‌ பாடுவர்‌ (புறம்‌ 889: 
23-24). *நெடுமானஞசி அறிவில்லாரோடும்‌ 


345 


துணை 


உடனிருந்து உண்டு மகிழும்‌ துணையாவான” 
(புறம. 31518). வேட்டுவரின சிறுவா விருமபி 
ஒருவர்ககொருவர்‌ துணையாக இருநதனா (புறம. 
324:3). தலைவன்‌ ஒருவன, வேநதனுக்குக கேடு 
வந்தவிடததுத்‌ தானும உடனகெடும நெஞ்சறிநத 
துணையாக இருநதான்‌ (புறம்‌. 324.13-14). 'மூவேந 
தருடைய நாடுகளையும பொ துமையின்றித்‌ தாமே 
ஆணட வேநதருககும வாழ நாட்கள்‌ கழிநதன; 
அவாகள்‌ ஈட்டிவைதத செல்வம துணை ஆவ 
தில்லை' எனப்‌ பிரமனார்‌ பாடுவர்‌ (புறம. 357 3-5), 
“அறமாதகிய புணையைக கைவிட்டவாககு, துணை 
அழக கூறறுவன உயிர்‌ வெளவும காலததநில, 
இவ்வுலகிலிருநது மேலுலகம்‌ செல்லுதல அரிது” 
எனப பிரமனராா குறிப்பிடுவர்‌ (புறம 357 7-9), 
“பெரும! யாம துணையுடையேம' எனக கருமப. ரர்‌ 
கிழானிடம புறததிணை நனனாகனரா கூறினரா 
(கணையேம்‌ எனவும்‌ பாடம்‌) (புறம, 384 10). தம 
துன்ப வாழககையில்‌ மதிநுட்பமும்‌ இளைய 
நெடிய துணையாகிய மனைவியும்‌ கெட்டமையால 
குடிகள்‌ தோறும செனறு பாடியமையினை 
நல்லிறையனார குறிபபிடுவா (புறம்‌, 398 1-8), 
*வள்ளன்மையால்‌ எமக்கு உதவுவேர யா எனறு 
கருதி விருப்பம்‌ துணையாக,  அணணவே! 
உன்புகழை நினைநது வநதேன்‌' எனச சோபன 
குளமுறறததுத துஞ்சிய கிளளி வளவனை 
நலலிறையனாா பாடவா  (புறம 393: 5-9) 
பலயானைச செலகெழு குடடுவன சொல, பெயா, 
நாட்டம்‌, கேள்வி, நெஞசம எனற ஜஐநதினையும 
போற்றி அவை துணையாக ஒழுகியவன (பதி, 
211-5). மககள அறநெறியிலே ஓழுகித தம 
துணையை (மனைவியை) பிரியாமல பாததுணடு 
இல்லறம நடததி மூதத யாககையோடு பிணியின றி 
வாழ, உதவியவன பலயானைச செல்கெழு 
குட்டுவன (பதி. 22 8-11). இளைய துணையாகிய 
புதலவர்‌ (பதி, 57 10,70.21,71.7). (முருகன ) வேல 


'துணையாகும (முரு. வெ, 3). துமபி தன துணையைத 


கழுவிககொணடு சீகாமரம என்னும பணணைப 
பாடியது (று. 76,77). பகைவரை த தெறும வலியை 
வேண்டி நினற துணையிலலாசதோ, தொணடை 
மானுககுப பணிநதனா (பெரு. 426-428). கணவா 
பிரிதலின கூடடததை விருமபியிருநதோர தமமேற 
காதலுடைய இனிய துணையை (கணவரை) 
கூடினா (மது. 549,550). மகளி தமமை விருமபின 
துணையை (கணவரை) புணாநது நாணுக 
கொணடனா (மது. 581). தம துணையை (பேட்டை) 
புணாந்தது அனனம (நெடு. 188) பாணடிமாதேவி 
துணையை (அரசனை) துறநதிருநதாள (நெடு, 
137). குணத்தையும்‌ சுறறததின துணையையும 


துணை 


பார்ததுக களவு மணத்துககுத துணிநதனா குறி. 
31,32). ஏறு துணையைப்‌ புணாநத்து (குறி. 885). 
மடமங்கையர்‌ துணைபுணர்நதனர்‌ (பட்‌. 206), 
கானவர்‌ துணை புணர்நதனா (மலை, 37). பரிசிலர்‌ 
இரவில, தோறபடுககையிலே, கொடியவிலங்குகள்‌ 
வராதபடி இடையா எரிதத நெருப்புத துணை 
யாகத்‌ தங்கிச சென்றனர்‌ (மலை, 419,480), பறவை 
சோலையிடத்தே துணையொடு தங்கும்‌ (அகம. கீ: 
10,11), “கூதிர்ககாலததிற்கு இனிய துணையாகிய 


தலைவியைப்‌ பிரிநதுறையின, நீ தேடுனெற 
பொருட்கு எககுறையும்‌ நேராதொழிவதாக' 
எனக்‌ கூறிப்‌ பொருள வயிற்‌ பிரியலுற்ற 


தலைமகனைத்‌ தோழி செலவமுங்குவித்தாள்‌ (அகம்‌. 
23 14,15). தனது இனிய துணையை (துணைவன்‌) 
நினைநத கொள்கையளாயத தலைவி உடன்‌ 
சென்றனள்‌ (அகம. 15:17-19). காதலி அகலிடததுத 
தான ஏறறிய விளககே துணையாக, இயங்காது 
ஓரிடத்தே தஙகினாள (அகம்‌. 19:17,18). அன்னஙகள்‌ 
தம துணையுடன்‌ திளைத்தன (அகம. 34:12,13). 
“தலைவியை அறிவார்‌ இலலாத நாட்டிலே செலுத்‌ 
திபபோகும்‌ துணை (துணைவன) அவளைத தன 
மார்பு துணையாகத்‌ துயிறறுக” என மகட்போககிய 
நற்றாய தெய்வததைப பரவினாள்‌ (அகம, 25:18,78). 
தோழி, மாணபுறற நலத்தினைத்‌ துயககும்‌ துணை 
யுடையோர்ககு, அழகிய வேனிறகாலம்‌ இதுவாகும; 
இது கழிநதது' எனத தலைமகள கூறினாள்‌ (அகம. 
87 17,18) “வெறபன்‌, துணையை (தலைவியை) 
நினைநது வருநத இஙகு வருதல்‌ மெய்ம்மை” 
எனத்‌ தோழி கூறினாள்‌ (அகம, 38:4,8), “இரகக 
மினறிப பொருளீட்டத தமது இனிய துணையைப 
பிரியும மடமையோ இரஙகததக்கரா' எனத 
தலைமகன பொருளகடைக்‌ கூட்டிய நெஞ்சிறகுக்‌ 
கூறினான (அகம்‌. 43: 18-15), புறாவின சேவல்‌, 
மாலைககாலத்துத்‌ தனபால அன்புள்ள துணையை 
(பெடையை) அழைத்தது (அகம்‌. 47:11-18), 
அனறில்‌ ஒன்றியிருததலினினறும்‌ துணை றிது 
பிரியினும துயிலாது (அகம. 50:11,18). “என்மகள்‌, 
தன்‌ தலைவன தோள்‌ துணையாகத்‌ துயிற்றவும 
துஞ்சாள்‌; பறை ஒலியினைக கேட்டு அஞ்சுவளோ 
என நோவேன” என்று தலைமகள்‌ புணர்நதுடன்‌ 
செல்லச செவிலி தன மகளுககுக கூறினாள்‌ (அகம, 
63:15,19) தலைமகன அருள வைத்த நெஞ்சததோடு 
வேல துணையாக இரவுக்குறிககண 


வந்தனன 
(அகம்‌. 72:18,19). மயில்‌, குருநத மரததின 
கிளையிலிருநது தன்‌ துணையை அழைததது 


(அகம, 8௪.11-15). தலைவிககுப பசலை உசாவும்‌ 
துணையாக இருநதது (அகம. 708.18,18), மாலைக்‌ 
கரலததில இனிய துணையாகத்‌ தங்குதற்கு என 


346 


துணை 


தோழியும உனனுடன வருவாள்‌' எனத தோழி, 


தலைமகள்‌ குறிப்பறிந்து வந்து தலைமகற்குக்‌ 
கூறினாள்‌ (அகம்‌ 107:19). பனை ஓலையாலாய 
குடையினைச்‌ சூறாவளி தூக்கலின எழுநத 


ஒலியினைத்‌ தனது துணையினது ஓஒலியெனக்‌ 
கருதி, மானேறு அஞ்சி அதனை அழைததது 
(அகம. 187:18-14). தலைவியைப்‌ பிரிந்து சென றபின, 
அவளை எண்ணி இரங்கல்‌ வேண்‌ டிவரும்‌ எனறு 
நினைநது நள்ளென்னும்‌ ஒலியினையுடைய நடு 
இரலில்‌ துணையான காதலர்‌ நடுங்குவர்‌ (அகம்‌,129: 
1,2). ஆண்மான்‌, நீண்ட மணலின ஒரு பக்கததே 
பிடவினது நிழலிலே அழயெ தன்‌ துணையோடு 
தங்கும்‌ (அகம. 189:10-12). ஆணமான்‌, தெளிநத 
நீரைக குடிதது அழகிய துணையொடு இன்பம்மிகத்‌ 
தங்கும்‌ (அகம்‌, 754:௪,9), *மலைநாடனொடு ஊடல 
நீங்கிப புணர்ந்திடும நீயும்‌, நின தோளின்‌ அழகு 
ஒழியாது எனறும்‌ துணைபுணர்நது கெடாத 
மறுமையுலகததுத்‌ தஙகி வாழ்க” எனததோழி 
வரைவு மலிநது கூறினாள்‌ (அகம்‌. 178:13-16). 
புணையினைத்‌ துணையாகக கொண்டு புன 
லாடினா (அகம. 186:8,9). தலைவன எஃகு துணை 
யாக இரவுக்‌ குறிக்கண வருவான (அகம. 212:18,13). 
“இப்பருவம்‌ பொருள்வயிற்‌ பிரிவாககு ஏற்ற 
தொன்றென எணணி, எத்தகைய சிறநத 
பொருளைப்‌ பெறுவதாயினும்‌ பிரியா தீர்‌ என்று 
எங்கட்குத்‌ துணையாகவுள்ள நுமககுச்‌ செப்பு 
வேன' எனத்‌ தோழி தலைவனிடம்‌ கூறினாள்‌ 
(அகம்‌, 217:14,/5) *வரிப்பட்ட மணலில்‌ தேரின 
வட்ட ஆழி அறுத்துக்‌ கொண்டு செல்ல நமது 
இனிய உயிர்த்துணையாகக காதலர்‌ வருவரோ 
எனத தலைவி வருந்துதலை எண்ணித்‌ தலைமகன 
தோப்பாகனிடம்‌ விரைதது தோ செலுததக்‌ 
கூறினான்‌ (அகம்‌, 394:13-18) “பலவறறையும்‌ 
வெறுதது உறையும்‌ துணையுடன (துணைவருடன்‌) 
கூடியிராத வாழ்க்கையினையுடைய நமது துனபம்‌ 
பொறுக்கும்‌ ஆற்றலைக்கூறி அவர்தம்‌ நிலை 
யினைத்‌ தேருமாயின, வாடை நன்று” எனத 
தலைவி வறபுறுததும்‌ தோழிககுக்‌ கூறினாள்‌ 
(அகம, 243.8,12) ஆணசங்கு, ஆரல்‌ மீனைக கரி 
கூறுபவனாக, பொய்கையில துணையோடு (பெண்‌ 
சஙகினோடு) மணம்‌ புணாநதது (அகம்‌. 249. 1-8). 
மனையில்‌ தஙக உறையும்‌ புநவின சேவல தன 
துணையொடு குறுகக குறுகப்‌ பறநது மேலே 
செலலும்‌ (அகம. 264:6,6). தன துணையைப 
பிரியாது சேர்நதிருககும்‌ அனறிற்பறவை மணல 
மேட்டிலுள்ள பனை மரத்தின உள்மடலில சோந்து 
தீங்கும்‌ (அகம, 260:6,7). தலைமகன, புணையின 
தலைப்புறத்தினைத தழுவித்‌ திரண்ட கரிய கூநதலை 


துணை 


யுடைய, துணையாய இளைய மகளிரொடு 
(பரததையரொடு) நீர்விளையாடினான்‌ (அகம. 
266:3-5). தலைவன முயறசியால பொருள்‌ ஈட்டுதற்‌ 
காக எஃகு துணையாகச்‌ சுரம்‌ கடநது சென்றான்‌ 
(அகம. 277.8,4,/2), குறிய முயல்கள்‌ இனிய 
துயிலினின்றும எழுந்து துணையோடு போயின 
(அகம்‌. 284:8-5). ‘தலைவி, பகல்‌ நேரமே தனககுத 
துணையாக வருநதியிருப்பளோ, இரங்கததசகாள்‌' 
எனப்‌ பிரிந்து செல்லும்‌ தலை மகன்‌ தனனெஞ்‌ 
சிறகுக்‌ கூறினான (அகம, 287:30) கோடைக காற்று 
துணையுடன மேவியிருந்த புறாககளை ஓட்டிற்று 
(அகம, 287:8,9). நமமைத்துறந்த தலைவர்‌ காலம்‌ 
தாழ்ககாது விரைநது வருவர்‌ எனக கூறி இரவில்‌ 
துயிலாது தலைவிக்குத்‌ தோழி உசாததுணையாக 
இருநதாள்‌ (அகம. 298:20,23). “என மகள்‌, சீறூரின 
கணணே, இரவில்‌ துணையொடு ஓர்‌ ஓதுககிடததுத 
துங்கியிருபபாளோ' என மகட்போககிய செவிலி 
உரைத்தாள்‌ (அகம்‌ 321:10,11). களிறு, தன துணை 
உண்ணும்படி யாமரத்தின பட்டையைக கிழித்து 
ஊட்டியது (அகம, 335: 4-7). *தலைவியோடு 
முயங்குதல்‌ இயலாதாயினும்‌ எப்பொழுதும 
வேட்கையுறற நெஞ்சத்திறது உசாத்துணையாக 
நட்புககெடாமல்‌ நிலைபெறுவதாக' என அல்ல 
குறிப்பட்ட தலைமகன்‌ தன்னெஞ்சிறகுக கூறினான்‌ 
(அகம, 8288:10-15), “சிறநத இன்பததினை நுகரும 
துணையுடையோர்க்கு அழகிய வேனிறகாலம்‌ இது” 
எனப்‌ பிரிவின்‌ கண தோழிககுத தலைமகள 
கூறினாள்‌ (அகம. 341:12,12). “நெஞ்சே, 
தலைவியைப்‌ பிரிந்து வநத நீ, மீணடும மீளாதிருந்‌ 
-தார்ககு உசாவும்‌ (வழித்‌) துணையாகி மிக்க 
முயறசியினை விரும்பி நின்றனை” எனத தலை 
மகன இடைச்சுரத்து மீளககருதிய நெஞ்சினைக்‌ 
கழறிக்‌ கூறினன (அகம. ௪43:14-19). மகிழதற்குத்‌ 
துணையாக அமைநத சுற்றதோடு (பரததை 
யரோடு) தலைவன்‌ கள்ளுண்டு களிததான்‌ (அசும. 
346115). ஆண்‌ குரங்கு, தன துணையினை 
அழைக்கும்‌ (அகம்‌, 858:2,7). குற்றமறற இனிய 
துணையைக்‌ கூடியிருப்பவர்க்கு மாலைப்போதும்‌ 
இனிது (அகம. 867:18-16)., மறவர்‌ அம்பினை எய்த 
மையால்‌ இறந்த தனது காதல மிகக துணையினை 
நினைத்து ஆணமான்‌ வருத்தம மிகும்‌ (அகம. 877: 
3,5). நாவல மரம்‌ சொரிநத கனியினை அதன்‌ அழகு 
கெட இழுத்துககொண்டு சென்று, ஆண்‌ ஞெணடு 
தன்‌ துணைக்கு இடும்‌ (அகம 8804-7). காட்டில 
பல்லி தன துணையினை ஓலி எழுபபி அழைததது 
(குறு. 16:4,5), தலைவன்‌ துணை துறந்து பொருள்‌ 
வயிற்பிரிததான்‌ (குறு. 20,1,9). தெளிநத நீரைக்‌ 
குடித்த ஆண்மான தன்‌ துணையோடு சுழனறு 


347 


துணை 


திரிந்துதுளளி விளையாடி யது (குறு, 65:1,2). “கனவே, 
தலைவியைக கொணடு வநது தநதாயைப்‌ போல 
நீயும்‌ துயில எழுப்புனெறாய; ஆதலின துணைப்‌ 
பிரிந்தோர்‌ நினனை இகழா£” எனத தலைமகன 
தலைமகளைப பிரிந்தவிடததுக கனாக்கண்டு 
கூறினான (குறு, 147'3-5), *மேகமே, இபபெணடிர்‌ 
தமக்குத்‌ துணையாக உடனுறை காதலரைப்‌ 
பெறறிலர்‌ ஆதலின்‌ இரங்கத தககவர்‌ எனறு 
அருளாது மழை பெயவதென்னோ' எனத்‌ தலை 
மகன இரவுககுறி வநதுழி அவன கேட்பத தலைவி 
தோழிககுக்‌ கூறுவது போல்‌ கூறினாள்‌ (குறு. 158 
3-6). கள்ளியினது காயகள வெடிககும ஓலி, 
துணையுடன்‌ கூடியிருக்தம புறாககளை 


ஓடச்‌ 
செயதது (குறு. 174,2,2). ஓமை மரததின 
கிளைகளில இருநத பருநதினது தனிமையை 
வெளிபபடுததும தெளிநத ஓசை, வ।(திசசெல 


வோர்ககு உசாவும துணையாக அமைநதது (குறு. 
207 2-4). யானை தாம விருமபும துணையைத 
தழுவிக கொணடு, புலியின தாககுதலினினறும்‌ 
பாதுகாத்தது (குறு. 215 4-6). '(துணையிலேராககுப 
பகலும மாலை எனப” பருவவரவின கண 
தோழிககுக கிழததி கூறினாள (குறு 884 6). 
“பாகனே, வழியிடை நேரும துனபததிறகஞ்சாது 
நம விருமபும துணையைத தழுவிக்கொண்டு என 
நெஞ்சம நமமை விடடு விட்டுப பிரிநது செனறது” 
எனப பொருள முறறி மீளம தலைவன தோப 
பாகற்குக கூறினான (அகம. 237.1,2). பள்ளததில 
தேஙகியிருககும நீரையுண்டு ஆண்மான, மாலைக 
காலததே தன தணையோடு துள்ளி விளை 
யாடியது (அகம 250,1-5). “தலைவா நமக்கு 
ஒன்றைச்‌ சொலலாவிடினும்‌, தமககுத துணையாக 
இருநத தோட்டத்திலுள்ள வேங்கை மரததிறகும 
தூதுமொழி விடுதலை மறநதார போலும்‌ என 
வரையாது பிரிநதவிடததுத தோழிச்குக கிழததி 
கூறினாள (குறு. 266). தலைலியின மாரபைப 
பொருநதும இனிய துணையாகிய தலைவன அவள்‌ 
இல்லத்திறகு நடு இரவே வநது மீள்வான (குது. 
387:8,2). “இனிய துணையைப பிரிநது இனனாத 
பாலைவழியைக கடததல இனிதோ' எனப பிரி 
வுணர்ததப்பட்ட தோழி தலைவனுககுக கூறினாள 
(குறு 363.5,6). “சிறிய பிடியானை போனற 
வளுககுத்‌ துணையாகச செலனை றவனே' எனறு 
தலைவியை உடனகொண்டு போகும்‌ தலைவனைக 
கண்டோர்‌ விளித்தனா (குறு. 590 2). “தாய 
வீட்டைக கைவிட்டு நுமககுத துணையாக வநத 
தவறறினால்தானோ நும்‌ பிரிவைக கேடடு இவள 
வளைகள்‌ கழனறு வீழநதன', எனத தலைவி பிரி 
வுணாநது வேறுபடடமை சொல்லித தோழி 


துணை 


தலைவனைச்‌ செலவமுங்குவித்தாள்‌ (நற்‌. 261-7). 
நீர்‌ பெருகும்‌ கழியின்கண்ணே துணையோடு சுறா 
மீன்‌ இயங்கும்‌ (நற்‌. 67:6,7). புறவின்‌ சேவல்‌ தாம்‌ 
விரும்பும்‌ துணையை அழைக்குந்தோறும்‌ அவ்‌ 
வோசை தலைவியை வருந்தச்‌ செய்தது (நற்‌. 71: 
8-11). வேனிற்காலத்து ஒந்தியாகிய வழலை தன்‌ 
துணையோடு வாட்ட முற்றுக்‌ கிடந்தது (நற்‌. 92:1- 
3). தினைப்‌ பயிரைத்‌ தின்னக்‌ கருதிக்‌ களிறு, 
துணையை நீங்கிச்‌ செல்லும்‌ (நற்‌. 178:1-2) (யான 
டைந்த துன்பம்‌ நிலத்தின்‌ எல்லையளவையும்‌ 
கடந்தது; இனி உசாவும்‌ துணை வேறியாதும்‌ 
இல்லை” எனப்‌ பிரிவிடை மெலிந்த தலைவி 


வன்புறை எதிரழிந்து கூறினாள்‌ (நற்‌. 180: 
11,12). மனையிடத்து உறைகின்ற புறவின்‌ 
பேடையாகிய துணையோடு சேவல்‌ சேர்ந்தது 
(நற்‌.  162:1,2). தலைவன்‌ வேல்‌ துணையாக 
இரவுக்குறி வந்தான்‌ (நற்‌, 168:8-10). குருவிச்‌ 


சேவல்‌ வேற்றுப்‌ புலத்திலுள்ள துணையோடு 
கூடிச்‌ சிறிது பொழுது தாழ்த்திருந்து வந்தது (தற்‌. 
181:1-3). “இப்பெரிய மேகத்தின்‌ முழக்கமானது 
இனிய துணையைப்‌ பிரிந்தோரை நாடி.த்‌ தருவது 
போல்‌ உள்ளது; ஆதலின்‌ நீ வருந்தாதே, எனத்‌ 
தோழி தலைமகட்குக்‌ கூறினாள்‌ (நற்‌. 208:11,12). 
தலைலி, கடலிலே துணையோடு (தோழிமாரோடு) 
ஆடினாள்‌ (நற்‌. 84514). தலைவனே நீ எம்‌ சிறு 
குடியின்கண்‌ அரவு தங்கிச்‌ செல்வையாயின்‌, 
துணையன்‌ றித்‌ தனியே தங்குவாயல்லை' எனத்‌ 
தோழி தலைமகற்குக்‌ கூறினாள்‌ (நற்‌. 254:5-12). 
பனையின்‌ குடம்பையிடத்தேயிருந்து தன்‌ துணை 
யைப்‌ புணர்கின்ற அன்றிலின்‌ வருத்தம்‌ தரும்‌ 
குரலைக்‌ கேட்கும்தோறும்‌ தலைவி துஞ்சாக்‌ 
'கண்ணளாகவிருந்தாள்‌ (தற்‌. 803:4-6), குருகு, 
பனை மடலில்‌ ஏறியிருந்து தன்‌ துணையோடு 
புணர்ச்சி துணியுமளவும்‌ நிறுத்தாது கூவியது (நற்‌. 
338:9-12). பாசறையின்‌ பக்கத்தே ஒருத்தி, துணை 
யோடிருத்தலைக்‌ கண்டு, (துணை நன்குடையள்‌ 
இம்‌ மடந்தை; ஆயின்‌ யாமோ வாடைக்காற்றுத்‌ 
துன்புறுத்தலானே, அத்துன்பத்தைப்‌ போக்கவல்ல 
துணையின்‌ றித்‌ தமியேமாய்ப்‌ பாசறையின்‌ கண்ணே 
உள்ளேம்‌' என, வினைவயிற்பிரிந்து ஆற்றானாகிய 
தலைமகன்‌ கூறினான்‌ (தற்‌. 3416-10). பூ மலர்ந்து 
விளங்கிய சோலையிடங்கள்தோறும்‌, தம்‌ துணை 
யுடனே ஆண்வண்டுகள்‌ ஒலித்தன (நற்‌, 348:5,6). 
ஒள்ளிய தழையுடையணிந்த புனலாடு மகளிர்க்குப்‌ 
புணரும்‌ துணையாகத்‌ தலைவன்‌ உதவினான்‌ 
(ஐங்‌, 15). வயலில்‌ நண்டு தன்‌ துணை துறந்து 
நீர்க்கொடியினது தண்டை அறுத்தது (ஐங்‌. 26;1,2). 
சுழலுகின்ற ஆயத்தாரோடு அமர்ந்த துணையை 


348 


(பரத்தையரை) தழுவி தலைமகன்‌ புதுப்‌ 
புனலாடினான்‌ (ஐங்‌. 64:1,2). மெல்லியல்‌ (தலைவி) 
தலைவற்குப்‌ புனலாடு புணர்துணை ஆயினாள்‌ 
(ஐங்‌. 72:8-5), தலைமகன்‌, மகளிர்க்குத்‌ தோள்‌ 
துணையாகித்‌ தலைப்புனலாடிக்‌ கண்‌ சிவந்தான்‌ 
(ஐங்‌, 80:2-4). பழனத்தில்‌ மள்ளரன்ன எருமை 
மகளிரன்ன துணையொடு வதியும்‌ (ஐங்‌, 94:1-2). 
கழனியூரன்‌ மகளாகிய இத்தலைவி பழனவூரன்‌ 
பாயலில்‌ இனிய துணை ஆயினாள்‌ (ஐங்‌. 96:,4) 
அன்னம்‌ தன்‌ துணையென மயங்கிக்‌ கடற்சங்கனை 
மிதிக்கும்‌ (ஐங்‌, 106:2,3). நாரை, பெருந்துறைக்‌ 
கண்ணே தன்‌ துணையோடு சுழன்று திரியும்‌ (ஐங்‌. 
158:2, 3). பன்றி பக்கமலையில்‌ தன்‌ துணையொடு 
உறையும்‌ (ஐங்‌. 262:1, 2). நீ அழ நாடன்‌ வாராது 
நீட்டிப்பின்‌ நின்‌ துணையை நான்‌ இழப்பேன்‌' எனத்‌ 
தோழி, தலைவன்‌ இடையிட்டு வந்து சிறைப்புறத்து 
நின்றுழித்‌ தலைமகட்குச்‌ சொல்லுவாளாய்க்‌ 
கூறினாள்‌ (ஐங்‌. 269:1, 5). மந்தி துணையொடு 
வரையிடத்தே ஆடும்‌ (ஐங்‌ 279:2, 3). தலைவி 
பாயலிடத்தே இனிய துணையாக உள்ளவள்‌ (ஐங்‌. 
293:3, 4). தலைவனுக்குத்‌ தன்‌ துணையைப்‌ 
பிரிந்துவரும்‌ பொருள்‌ நன்று ஆகாது, (ஐங்‌, 307: 
3,4). காதலியது பண்பைத்‌ துணையாகப்‌ 
பெற்றமையின்‌ வெஞ்சுரம்‌ தலைவனை வருத்த 
வில்லை (ஐங்‌, 325:8, 4). *மடவரலாஇய இனிய 
துணை ஒழியக்‌ காடு கடந்த தலைவனுக்கு அக்காடு 
குளிர்ந்த தன்மையை உடையதாயினும்‌ வெய்தாக 
விருந்தது (ஐங்‌, 3282-4). புள்ளினம்‌, “யாம்‌ 
துணை புணர்ந்துறைதும்‌; நீ எவ்வாறு பிரிந்துறை 
கின்றாய்‌” என்று தலைவனிடம்‌ கூற வல்லமை 
யில்லாதனவோ' எனத்‌ தலைவி புட்களை நொந்து 
கூறினாள்‌ (ஐங்‌, 3538). *தலைவனோடு உடன்‌ 
சென்ற தலைவிக்கு நான்‌ நோகவில்லை; அவள்‌ 
துணையின்றிக்‌ கலங்கும்‌ தோழிக்கே நோவேன்‌' 
எனத்தலைமகள்‌ உடன்‌ போயவழி அவள்‌ தோழி 
ஆற்றாமை கண்ட நற்றாய்‌ கூறினாள்‌ (ஐங்‌, 378: 
3-5). இனிய துணையாகிய தலைவன்‌ இனிது 
பாராட்ட மலையிறந்து சென்ற தலைவியை 
அந்தணர்‌ கண்டமை (ஐங்‌. 387:4-6), 'படருழக்கும்‌ 
தலைவியின்‌ நெஞ்சிற்கு உசாவுதலை யுடைய 
துணையாகச்சிறிது நேரம்‌ தங்குவையாயின்‌ எம்‌ 
தேரைக்காண்குவை' எனத்‌ தலைமகள்‌ மாட்டுப்‌ 
பாணனைத்‌ தூதாக விடுத்த தலைமகன்‌ கூறினான்‌ 
(ஐங்‌. 477), *தலைவியைப்‌ பிரிந்துறைந்த தலைவர்‌ 
அவள்‌ தோளுக்குத்‌ துணையாக வந்தார்‌” (ஐங்‌. 
496:3-4). “பழைய உழுவலன்பு வழுவாமல்‌ வரும்‌ 
என்ற கூற்றை உட்கொண்டு துணை எனப்‌ 
புணர்ந்தவள்‌ தலைவி (கலி, 2:17, 18). “நீ 


துணை 


எம்மிடத்து அனபு நீங்கப்‌ பிரிதலைக்‌ கருதாதே, 
அவ்வாற்றிடைத துனபததிற்கு எம்மையும்‌ துணை 
யாகக்‌ கொணடு போதலே எமக்கு இன்பம்‌ 
தருவது” எனத்‌ தலைவி கூறினாள்‌ (கலி. 6:9-11). 
“நாம்‌ விரும்பும்‌ காதலர்‌, தம்‌ தேரை விரைந்து 
செலுத்தி நமககுத துணையாம்‌ தனமையை 
விரைநது தந்தார்‌' எனத்‌ தோழி தலைவியிடம்‌ 
கூறினாள்‌ (கலி, 37:85,86). தலைவர்‌ மீண்டு 
வருவேம்‌ என்றுரைத்த காலம்‌, ஆற்றிடைக்‌ குறை 
யிலே அவர்‌ துணையை (பர த்தையரை ) புணாந்து 
மகிழும்‌ இளவேனிலன்றோ” எனத்‌ தலைவன்‌ 
வரவுணர்ந்து தோழி ஆற்றுவிததாள்‌ (கலி, சச: 
13-16). தலைவி, தனக்குத துணையாக வந்த 
தோழியரைக்‌ காண்டற்கு ஆர்வமிக்க கண்களை 
உடையளாய்‌ மனையிட ததே மீண்டாள்‌ (கலி, 57: 
28,24). தலைவன்‌, தலைவியின்‌ தோள்‌ வாடத்‌ 
தனக்கு அமர்ந்த துணையை (பரததையரை]) கூடி 
மணமனையிடததே இருந்தான (கலி. 66.9,10). 
அந்தணன்‌ மணநாளில்‌, கரதல கொண்ட: மடநதை 
தனக்குத்‌ துணையாக அங்கியஙகடவுளை வலமாக 
வநதான (கலி. 69:4,5). அனனம்‌, தன சேவலைத்‌ 
தாமரை இலை மறைத்ததாகக கலககமுற்று, மதி 
யின நிழலை நீருட்கண்டு அன்னச சேவல்‌ எனறு 
நெருங்க, அபபோது தனனைச்‌ சேருவதறகு எதிரே 
வருகின்ற துணையைக கண்டு நாண முற்றது 
(கலி, 70:1-5). அனனம்‌ துணையைப புணரும்‌ (கலி. 
73:5). தன்னருகே வேறு துணையினறி (மலர்கள்‌ 
இலலாமல்‌) தாமரைமலா தனிதது மலர்நதது 
(கவி, 77:1,3). துணையைப புணர்நத கரியதும்பி, 
தாமரை மலரைச சென்றூதியது (கலி. 78:1,2). 
“நீ துணையெனப புணர்ந்தவள்‌ தன்‌ இயற்கை 
நலததை இழந்தாள்‌; இது நினககுக கொடிது; நீ 
அளிபபாயாக' எனத்‌ தலைவிக்கு நிகழநத காமத்து 
மிகுதிறத்தைத்‌ தலைவனை நோகச்‌ சானறோர்‌ 
கூறினர்‌ (சலி. 100:80-23), “மாலையே, நீ என்‌ 
னெஞ்சததைக்‌ கொண்டு நீங்னெவர்‌ எனக்குத்‌ 
துணையாம்‌ தன்மையைத்‌ தாராத காலத்தே, 
அல்லலிலே அழுந்தியிருந்த ஏன்னைக கையற 
வெய்துவிக்க வந்தாயோ” எனப்‌ பிரிவிடை ஆற்றாத 
தலைவி மாலைப்‌ பொழுது கண்டு கூறினாள்‌ 
(கலி, 120:10-12). துனபக கண்ணீரில்‌ கிடந்து 
வருநதும்‌ தலைவிக்குக்‌ கடல்‌ அலைகளே துணை 
யாகி ஒலிககும்‌; இராக்‌ காலத்தில்‌ அசையும்‌ காற்று 
ஒன்றே துணை; இனிய துணையாகிய தலைவன்‌ 
பிரிய இரவினுள்‌ துணையாகி குருகு ஒன்றே 
நின்று கூவும்‌' (சலி. 1217-16). *அனறிலே, 
மயகசம்‌ செய்யும்‌ மாலைக்காலத்தே எமபோல 
இன்துணைப்‌ பிரிந்தாரை உடையையோ நீ 


349 


துணை 


எனத்‌ தலைவி தன்‌ ஆற்றாமையை வெளிபபடுததல்‌ 
(சுவி, 129:12%15). *மென்தோளை நெகிழவிதத 
வனுடைய துறையிடதது இனிய துணையோடு 
கூடிய அன்றில்‌, தன்‌ துணையானவனை நீகனெ 
தலைவி வருநதினாளோ எனறு கருதி இராககாலத்‌ 
தும்‌ அகவவில்லை' எனத தோழி தலைவியை 
நோககிக்‌ கூறினாள்‌ (சலி 131:27,28). புள்ளினங்கள்‌, 
தாம்‌ விரும்பின பேடுகள்‌ தமககுத்‌ துணை 
யாகத்‌ திரை வநது பொருநதும்‌ இடுமணலிடத்தே 
தங்கும்‌ (கலி. 152,1-8), வலமபுரிகள துணையைப்‌ 
புணரும்‌ (கலி. 185:1). *தலைவன காம நோயால 
வருநதியபோது அவனுக்கு உசாத்துணையானவர்‌ 
இளையரும்‌ ஏதிலவருமே அன்‌ றிப்‌ பிறரில்லை' (கலி. 
138:24,25). “மாலையே, நீ எம்‌ கேள்வரை முன 
போலத தருதலும்‌ செயதிலை, ஆதலால்‌ நீ எமககுத 
துணையில்லை' எனத தலைவன பிரிநதுழித்‌ தலைவி 
கூறினாள்‌ (கலி. 148:16,17), அரிபடாநத கணகளை 
யுடைய மகளி தத்தம்‌ துணையோடு (கணவ 
ரோடு) நீராடினர்‌ (பரி, 16.9,10). சிவநத நோகக 
மொடு தலைவி துணையாக அணையும கேள்‌ 
வனைத்‌ துனிததாள்‌ (பரி, 31:22), புனலாடுமிடதகே, 
“நீரும நினபரததைக்குத துணை; அதுவேயனறி 
நீயும்‌ அவளுககுத துணை” எனக கூறித தலைவி 
தலைவனொடு ஊடினாள்‌ (பரி, ஓ, 2:44,28), 


2. இனம்‌. மகளிர்‌ துணை - இனம்படட ஏலவாகிய 
ஓதியினையுடையவர்‌ (புறம, 97 23,29) தனிததுத 
தொழில செயயாமல துணைகளோடு கூடும்‌ 
குதிரைகள்‌ (பெரு, 488,489). பரதவர்‌ துணையுடன 
கூடிய மகிழசசியுடையவர (அகம, 30:3) துணையா 
ஓதி (௮௧ம, 707:88;8௪8:8). 


3. ஒப்புமை. வளவிய காதில்‌ துணை .. ஒபபு௩ 
அமைநத (ஒத்தற்குப பொருநத) பிணடியின 
தளிரை இட்டு நிறைத்தனர்‌ (ர. 50,51). செவவலரி 
மாலையைத்‌ துணையறத தொங்கவிட்டனர்‌ (முரு, 
226,237). துணையறை மாலை (ஒபபுச சாறறு 
தலையுடைய மாலை) (குறி. 177). தலைவி இளந 
துணை ஆயத்தாரோடு கழங்காடினள்‌ (அகம, 17 2), 
பற்கள்‌ முல்லையின்‌ அருமபுகளில துணையாகிய 
வற்றை நிரைத்தாலொததன (அசும. 212), வண்டு 
படுகினற துணை (தமக்குத்தாமே ஓபபாகின ற)- 
மலர்‌ (அகம்‌, 59:1). விறலி தனககுத துணை 
இலளாக, விழவுககளம்‌ பொலிய வநது நினறாள்‌ 
(நற்‌. 170"8,4). 


4. எல்லை/௮ளவு - பேகன, எத்துணையாயினும்‌- 
எவ்வளவாயினும்‌-ஈதல நன்றெனறு பிறர்‌ வறுமை 


துணையார்‌ 


தோ ககி ரநதான (புறம. 141 12-15) “ஒருவர்‌ கல்வி 
முதலிய தகுதியின துணை (எல்லை) அறிந்து நலக 
னால அது தினையளவாக இருநதாலும இனிதே” 
எனப பெருஞசித்திரனார்‌ கூறுவர்‌ (புறம்‌. 208.7-9). 
பாரபயாா முதலாயினோர்‌ தததமககுத்‌ துணை 
யான (அளவான) தறை நூலகளைசுகற்றனர்‌ (பத. 
90 3). முதது, மணி பொன்‌ இவற்றைக கொண்டு 
அததுணை (அவ்வவற்றின அளவிறகேற்ப) அணி 
கலன செயதனா (குறி. 18,174). குறியவும்‌ நெடியவு 
மாய துணை (அளவு) உடையது குன்றம்‌ (அகம. 
99 14). குறுமையும நெடுமையுமாகிய துணை 
யுடையன மானகுடடிகள்‌ (அகம்‌. 371:4), 


5 இணை. *முதுகிட்டார்‌ மேற்‌ செல்லாத துணை- 
இணை - தோளினையுடைய  பூழிநாட்டார்ககுக்‌ 
கவசம்‌ போன்றவன்‌” என இளஞ்சேரல்‌ இரும்‌ 
பொறை பாராட்டப்‌ பெறுவன (பதி, 90.27). 
கடம்பினது துணை (இணைதல்‌) நிறைந்தது 
மாலை (று. 69). துணை மான்‌ கதவம்‌ (நெடு, 81). 
துணையால்‌ (இணைப்பூக்களால்‌) அமைந்தது 
மாலை (அகம்‌. 5:23). கரியஅழயெ துணை ஒத்த 
எதிர்‌ எதா பொருந திய மலர்களைப்‌ போன்றன 
மையுண்டகண்கள்‌ (அகம. 363:17,18). துணையாகப்‌ 
பொருந்தக்‌ கட்டியது மலர்மாலை (குறு. 2296). 
அழகினையுடைய துணை மலர்‌ போலும்‌ மையுணட 
கணகள்‌ (கலி, 14:2). துணை மலர்க்‌ கோதை 
(கலி. 70:9]. வியாழம்‌ சனியின்‌ இல்லத்துணைக்கு 
(இலலமிரணடாகிய மகர கும்பஙகட்கு) அப்பால்‌ 
மீனத்தைச சோதல்‌ (பரி. 11:7,8), துணையிதழ 
வாய (பரி, 20:51), 


6, இயலபு. “தலைவி பெண எனனும்‌ துணையினை- 
இயலபினை-அமைநதனள்‌ (பருவமுறறனள்‌) என 
அறிநதும்‌ இறசெறியாதிருந்து விடடேனே” என 
மகட்போகயெ தாய கூறினாள்‌ (அகம. 315:3-6), 


துணையார்‌ - தோழியர்‌, தலைவி, துணையாருள்‌- 


தோழியருள்‌ -அழகுபெறற இயறகை  நலததை 
இழநதாள்‌ (சலி, 12411). 
துணையோர்‌ - ஆயத்தார்‌. துணையோர்‌-ஆயததார்‌- 


நனறென்று ஆராயந்த நெயபபினையுடைய மயிரை 
மலர்களைக்‌ கொணடு அழகுபடுததினர்‌ (முரு, 20). 
“இப்பொழுதே வருகுவர்‌ நினது இனிய துணை 
யோர்‌' என இனிய மொழிகளைச சொல்லவும்‌ 
பொறாது தலைவி கலஙகினாள்‌ (நெடு, 155,156). 
துணையோ செலவமும யாமும்‌ வருந்துதும்‌' 
எனப பரததையிடத்துப பன்னாள்‌ தஙக வந்த 
தலைமகறகுத்‌ தோழி கூறினாள்‌ (ஐஸ்‌, 50:1). 


350 


துப்பு 


துணைவன்‌ - தலைவன்‌. “தன்னால விரும்பப்பெற்ற 
துணைவன அஊக்கமுறுத்த ஊக்கம்‌ கொண்டு 
அறியாத தேயததுத்‌ தலைவி சென்றனள்‌” என மகட்‌ 
போககிய செவிலிததாய்‌ கூறினாள்‌ (அகம்‌. 385;15- 
18). 


துணைவி - தலைவி (மனைவி). கட்டிலில்‌ மனை 
யோள்‌ துணைவியாக - தலைவியாக - புதலவன 
மார்பிலுறப்‌ பாடல்‌ கேட்டிருந்த தலைவனை க 
கண்டு செவிலி மகழ்ந்தனள்‌ (ஐங, 410). 


துணைவியர்‌ - காதலியர்‌. அருங்கறபினையும்‌ சிறு 
நுதலையும்‌ அகல்‌ அல்குலையும்‌ சிலவாகிய சொற 
களையும்‌ பலவாகிய கூந்தலையும உடைய 
கெளணியன்‌ விணணந்தாயனின்‌ துணைவியர்‌ - 
காதலியர்‌ - அவன்‌ நிலைக்கொப்பத்‌ தததமக்கு 
ஏற்ற தொழிலைச்‌ செய்து வநதனர்‌ (புறம்‌. 166: 
13-18). 


துத்தி - பொறி. படம்‌ விரித்த பாம்பினது துததியை- 
பொறியை - ஓபபக கையினது வடுப்பட்டுக்‌ 
கிடநதது கணணகனற உடுக்கை (பொரு, 69,70). 


துதி - 1. நுதி. துதி- நுதி- வாய்‌ எஃகம்‌ 
353:15). 


(புறம்‌, 


2. தோல்‌, துதி- தோல்‌ - அமைந்த கால்களை 


யுடையது அன்னம்‌ (ஐங்‌. 706:8), 


3. உறை கரடியின்‌ தொங்கும தோல்‌ துதிக்குள்‌ - 
உறைககுள்‌ - பொருநதியிருக்கும்‌ நகம பற்றப்‌ 
பாம்பு வலியிழந்தது (அகம. 8:3-4), 


துப்பு - 1, வலி. சேரமான பாலை பாடிய பெருங்‌ 
கடுங்கோ துபபோடு - வலிமையோடு - எதிர்நத 
வருடைய புறககொடையைப்‌ பெற்றான (புறம்‌. 
11:9), பாணடியன்‌ தலையாலங்கானத்துச்‌ செரு 
வென்ற நெடுஞ்செழியன்‌, பகைத்தற்கரிய துப்பினன 
யுடைய வஞ்சினங்கூறிய இருவேந்தரைப 
போர்க்களததில்‌ வென்றான (புறம்‌, 25: ௪, 6). 
கெடாத துபபினையுடைய நினக்குப்‌ பசைவராய்‌ 
மாறுபட்டோர்‌ அருளிலராய்க கொடாமை 
உடையராகுக' எனறு சோழன்‌ நலங்கிள்ளியை 
உறையூர்‌ முதுகண்ணன சாத்தனார்‌ பாடுவர்‌ 
(புறம. 27,17-19), (யானை தன்‌ கதுப்பினகண்‌ 
அடககிய எறிகல்லைப்போல மறைதத துபபினை 
உடையவன்‌ சோழன  நலங்கிளளி (புறம, 
30:8, 9). *நண்ணுதற்கரிய துபபினையுடைய வலிய 


துப்பு 


குதிரையையுடைய தோனறல்‌ நெடுங்கிள்ளி (புறம்‌. 
44:10). கடுமான்‌ கோதையது நாடு துபபோடு 
மாறுபட்டெழுநத வேநதர்‌, அணுக முடியாதது 
(புறம்‌. 84:8, 9, 14). “தனது மிகக துப்புக்கு 
அஞ்சாது புல்லிய சொற்களைக்‌ கூறிய சினம்‌ 
பொருந்திய வேநதரை வென்றொழிப்பேன' எனப்‌ 
பாண்டியன தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற 
நெடுளஞ்செ[நியன வஞ்சினம்‌ கூறினான்‌ (புறம. 78: 
6-9). மூவேந்தருள்‌ ஒருவனுக்குத துப்பு ஆக 
வேண்டும்‌ என்று அம்மூவேந்தர்‌ பால நினறும்‌ 
வந்தோர்மலையமான்‌ திருமுடிக்காரிககுப்‌ பொருள்‌ 
தநதனர்‌ (புறம்‌. 182:5,6). நின்னிடத்துப போர்‌ 
செயய வநத இருவரையும்‌ கருதின, பழையதாய 
உறைகினற துப்பினையுடைய நின்‌ பகைவேநத 
ராகிய சேரபாண்டியரு மல்லர்‌; நிலைபெற்ற 
துப்போடு போர்‌ செயதறகெழுந்த நின புதலவ 
ராகிய அவர்‌ தோறபின்‌ நின பெரிய செல்வத்தை 
யாவர்க்குக்‌ கொடுபபாய” எனப புதல்வர்‌ மேல்‌ 
பொரச்‌ செனற கோபபெருஞ்சோழனிடம்‌ 
புல்லாற்றூர்‌ எயிற்றியனார்‌ வினவினர்‌ (புறம 218: 
4-61). வீரன்‌ ஒருவன மாற்றுதற்கரிய துபபோடு 
பகைவர்‌ பாசறைக்கண தங்கினான (புறம்‌. 309:8). 
அடலரும்‌ துப்பு (புறம, 335:1). துப்புக்‌ கொண்டு 
போர்செயயவரும்‌ பகைவர்க்கு நினைவுககெட்டாத 
சேய்மையிலுள்ளவன” நாஞ்சில வள்ளுவன (புறம்‌: 
380:10). நூற்றுவரோடு துபபு (துணைவலி) துறை 
போகிய துணிவுடை ஆண்மையன்‌ அக்குரன” 
(பதி, 74:6,7). “தம்‌ அறியாமையால மறந்து நின 
துபபோடு மாறுபட்டெழுந்த பகைவர்‌ நாட்டையும்‌ 
கண்டு வந்தேன்‌' எனவும 'கொடுதது நீங்காத 
நின்கையிடத்துள்ள கடுநதுப்பினால்‌ ஏற்ற இடத்து 
நல்கிய மைந்தன்‌ எனவும்‌ இமய வரமபன நெடுஞ்‌ 
சேரலாதனைக்‌ குறித்துக்‌ குமட்டூர்‌ கணணனா 
கூறியுள்ளார்‌. (பத. 15:15-40). *துப்பினகண்‌ 
முற்றவும்‌ உயர்ந்து நிற்க, சுற்றததார்‌ உவக்கும்படி 
ஈந்தும்‌ குறையாத செலவத்தினையுடையவன்‌" 
களங்காயக கண்ணி நார்முடிச சேரல்‌ (பதி, 32:0, 
6). *துபபின துறைகளையெலலாம முடித்த மிக்க 
சினமும்‌ வன்மையும்‌ உடையோன்‌ களங்காய்க 
கண்ணி நார்முடிச சேரல்‌ (பதி, 59:5,8). “தம்‌ 
துப்பினால நினது வலியை அறியாது நினனோடு 
மாறுபட்டுத தோறறு நின்‌ பகைவர்‌ பணிநது 
திறை தருவர்‌' என ஆடிகோட்பாட்டுச சேரலா 
தனைக காககை பாடினியார்‌ நசசெள்ளையார்‌ 
பாடுவர்‌ (பதி, 59:11,12). பகைவரால்‌ ஆராய்தல்‌ 
அமைந்த துப்பினை யுடையவன ஆடுகோட்‌ 
பாட்டுச்சேரலாதன்‌ (பத, 59:17). “துப்புததுறைக 
ளெல்லாம்‌ முற்ற முடிதத வெறறியையுடைய 


துப்பு 


வேநதன்‌ செல்வக கடுங்கோ 
(பதி. 62:9). அதிகமானுடைய 
இரஙகுமபடி அவன துபபினைக கெடுததவன 
பெருஞ்சேரல்‌ இரும்பொறை (பதி. ப, 8:8). 
மிக்க புலிபோலும துபபினையுடையவன ஓயமா 
நாட்டு நல்லியக கோடன (று. 122). பகையைத 
தெறும்‌ துபபினைப்‌ பெறவேண்டிய துணை 
யில்லாதவர்‌ தொண்டை மான இளநதிரையனை 
வந்து வணஙகினர்‌ (பெரு. 426,488). பகைவரால்‌ 
சினத்தறகரிய கடிய துபபினையுடையவர்‌ வீரர்‌ 
(மது. 32). கிட்டுதற்கரிய துபபினையுடைய 
பொருநன பாண்டியன (மது. 40,42). பகைவா 
மனம கலங்குமபடி அவரிடததே செனறு அசசம 
தோனறத்‌ தஙகும வருததததையுடைய துப்ப 
மைநத போரேறாக உள்ளவன பாணடியன (மது. 
139-144). பேராவேநதா பழையதாய்ச செறறங 
கொணடு தங்கும்‌ துபபு தமமைக கொணடு 
வருகையினாலே எதிராய வநத யானைகளை 
உடையவர்‌ (மது. 847,348) வீரா பகைபபுலததைப 
பாழாக்கும கிட்டுதறகரிய துபபினையுடைய 
பகைகளை முதுகு கண்டவர்‌ (குறி. 128,129). 
அரிமாவைப போனற வருததததையுடைய துப்பி 
னைக கொண்டவன திருமாவளவன (பட்‌. 297,298). 
நனனன பகைப்‌ புலததைப பாழ செயயும கிடடுதற 
கரிய துபபினையுடையவன (மலை. 59). பகைவா 
திறை கொடுககும்‌ துபபினையுடையவர்‌ முருகவேள்‌ 
(அசும, 13.8,8). அரியேற்றின துபபினையுடையவன 
தினை காக்கும சேணோன (அகம. 7௪,1214. 
வயமான்‌ (சிங்கம) போலும துபபோடு பரணின 
கண கானவன இருநதான்‌ (அகம. 103;1, 2), 
கெடுதல்‌ இலலாத துபபினையுடையவன எழினி 
(அகம, 105;10,11). பொறையன பகைவர்‌ தேயம 
பாழபட அழிககும்‌ துனனருந துபபினை உடையன 
(அகம்‌. 338. 12,13). மாறுபாடடைக கொணட 
துபபினையுடைய சிவநத வேலை மலையன 
தாஙகியிருநதான்‌ (குறு. 31:2). முதாநத துப்போடு 
பகை மிகுநது யானை புலியைக கொனறது (தற்‌ 
847:1,2). பழமையாய உறற துபபோடு மூரண 
மிகுதலாலே சினஙகொணடு யானை புலியைக 
கொன்றது (நற. 394:5,6) களிறறின்‌ துபபுககு 
அஞசாதது புலி (தற்‌ 351.7). வெயய துபபினை 
உடையது சிவநத ஏறு (கலி. 104 34). 


வார]றியா தன 
உரிமை மகளி 


2, பவளம்‌. துபபினை - பவளததை - ஒததன 
சிவந்த மேடாகிய வழிகள்‌ (அகம்‌. 9 8), துபபினை 
ஒத்தது அசோகநதளி (ஐ௩, 37831). பளிங்கு 
மணியை ஓக்கும்‌ கணணாடிககுள்ளே துப்பு 
அழுந்தபபட்டவை தோன றினாறபோல முருகனெ 


துமபை 


மொழி பேசுதற்கு அஞ்ச வேணடியதிலலை 
எனனும்‌ கருததினை தும்பியைத்‌ தூது வேண்டும்‌ 
தோழி கூறறில இவா கூறும்‌ திறனும்‌ பாராட்டத்‌ 
தகும (குறு. 392). தலைவனொருவன்‌ இறந்த 
பின கைமமை நோனபு நோறகும மனையோள்‌ 
அவனுககுப படையலிடுமாறு அழுத கண்ணளாய்‌ 
அககணணீரினாலே சாணம்‌ கரைய மனையை 
மெழுகும தாபத நிலையைப்‌ பாடியுள்ள திறத்தில்‌ 
(புறம. 249) இவர்‌ உலகியலை நனகு உணர்த்தி 
யுள்ளார்‌. 


தும்பை - 1, மலர்‌. பாண்டவர்‌ ஐவருடனே சினந்து 
நிலததைக்‌ கைககொணட பொற்பூநதும்பையை 
யுடைய (துரி?யோதனன முதலாகிய) நூற்றுவரும்‌ 
பொருதனா (புறம்‌. 8:18-15). *கானபபோ என்னும்‌ 
எயிலை மீட்டறகு அரிதெனக்கருதி வேஙகை 
மார்பன வருந்த, நாள்தோறும்‌ வெனறிகொளத்‌ 
தழைத்த தும்பையையுடைய புலவர்‌ பாடும்‌ துறை 
களை முடித்த வெற்றியினையுடைய வேந்தே” 
எனக்‌ கானப்‌ பேரெயில கடநத உககிரப்‌ 
பெருவழுதியை ஐயூர்‌ மூலங்கிழார்‌ பாடுவர்‌ (புறம்‌. 
21:6-11). பொன்னாற்‌ செய்யப்பட்ட இதழை 
யுடைய பசிய துமபையுடனே பனநதோட்டைச 
செருகி வீரர்‌ வெறியாடினர்‌ (பறம. 22:20-22): 
மலர்ந்த பூவையுடைய தும்பைக்‌ கணணியை 
அணிதத என்‌ இறைவன்மகன்‌ இளையோனுககுப்‌ 
பகை இரண்டு என அதியமான்மகன பொருட்‌ 
டெழினியை ஒளவையார்‌ கூறுவர்‌ (புறம்‌. 
96). அதியமான்‌, கடல்போனற படையுடனே, 
பொன்னால்‌ இயனற தும்பைக கண்ணியை 
உடையவன்‌ (புறம்‌. 97:14-16). வீரன ஒருவன்‌ பசிய 
இலையினையுடைய மணஙகமமும்‌ தும்பைப்‌ பூவை 
நுதலிடததுக கட்டியுள்ளான்‌ (புறம்‌. 283:18,12), 
வாள்‌ எதிரேற்ற பகைவரை வெட்டுதலால்‌ சாம்பிய 
பசிய தும்பை மாலையணிததவன மறப்போர்‌ 
வல்ல அகுதை (புறம. 347:3-5) “தும்பை சூடி வந்த 
பகைவரின போரையும்‌ பெருமையையும்‌ அழிதத, 
போரை விருமபுகினற வலியுடையவன்‌, இமய 
வரமபன நெடுஞ்சேரலாதன (பதி 14:8,9) போர்க்‌ 
குரிய தும்பை மாலையைச்‌ சூடிய சினங்கொண்ட 
பகைவர்‌ அலறுமபடி செய்தவன்‌ களஙகாயக்‌ 
கணணி நார்‌ முடிச்சேரல்‌ (பத. 39.3,4). அமபுகள்‌ 
தைத்த உடம்பினையுடையாரொடு அலலாமல 
ஏனையாரோடு போர்‌ குறித்துத்‌ தும்பை சூடாமல, 
தம்மைஒததாரோடு பே செய்யும்‌ பெருமையை 
யுடையவன கடல பிறககோட்டிய செஙகுட்டுவன 
(பதி, 48,5-7). பொனனால செய்யப்பட்ட அழகிய 
துமபைப பூவினையணிநதவன கடல பிறக்கோட்டிய 


துய்‌ - 1, 


துய 


செங்குடடுவன (பத, 45:1,6). வீரர்‌, தோல்வியடை 
யாமைககுக காரணமான தும்பை மாலை பகை 
வரின படையிடையே விளங்கும்படி போர்புரிநது 
உயர்நிலை உலகம்‌ எய்தினர்‌ (பதி. 52:5-9). தும்பை 
சூடியதற்கேறப நின்று பொருதலாற்றலையுடைய 
வீரரது உடல்‌ அசையும்படி வநத, குருதி யல்லது 
வேறு பலியினை அயிரைமலைக்‌ கொற்றவை 
கொள்ளாள்‌ (பத. 7918-17). வாடாத தும்பை 
சூடின வீரருடைய தலைவன்‌ தொண்டைமான்‌ 
இளநதிரையன்‌ (பெரு, 101). குற்றநதீர்நத உயர்‌ 
வினை யுடையார்ககுப்‌ பாண்டியன்‌, கட்டபபட்ட 
பொனனாற செய்த பூவினையுடைய தும்பையை 
யாரென வினவியறியாது குறிபபாலுணாநது 
அவரவர்‌ தகுதிக்கேற்பச்‌ சூட்டினான்‌ (மது 787, 
738). தலைவியும்‌ தோழியும்‌ தும்பை மலரைப்‌ பிற 
மலர்களோடு பறிததுப்‌ பாறையில குவித்தனர்‌ 
(குறி. 90). தலைவியின்‌ மார்பில தும்பை மாலை 
துவணடது (தங்‌. 127). 


2, தும்பைத்திணை. “நாள்‌ தோறும்‌ வென்றி 
கொளத்‌ தழைத்த தும்பையையுடைய, புலவர்‌ 
பாடும துறைகளை முடித்த வெற்றிவேநதே' எனக்‌ 
கானபபேரெயில்‌ கடந்த உககிரப பெருவழுதியை 
ஐயூர்‌ மூலஙகிழார்‌ பாடுவர்‌ (புறம. 21:6-11). 
எல்லோழாலும புகழ்நது சொல்லப்பட்ட துமபைப 
போரானது சேரனுக்கு வெற்றியைத தருதறகுக 
கொற்றவை மெயமமையுறறு வினவும்‌ (பதி ச: 
23-24) கொடிச்சியர்‌ திருநதிய தும்பை விளைத 
தலால தணபரஙகுனறு செவ்வேளுககு இயைநதது 
(பரி, 9:67-69), 

பஞ்சு. துய்‌-பஞ்சு - போலும்‌ மயிரை 
யுடைததாகிய தலையினையுடையது மநதி (புறம. 
358:24). துய்‌ - பஞ்சு (அகம, 841:14,/85) நற்‌, 572 
3;95:4,326:4). துய்‌ போன்ற உசசிக்‌ கொண்டை 


அமைந்த தலையையுடையது . கோட்டான 
(பதி, 44:18). துய்‌ போனற தலையினை 
யுடையது ஈங்கைபபூ (அகம, 394,68; 30633). 


துயபோன்ற இதழையுடையது குருககததி (நற. 
97:6) இறவு துயததலையுடையது (அகம்‌. 876116; 
நற்‌. 111.2) ரஙகையின்‌ துயபோனற தலையினை 
யுடையது புது மலர்‌ (நற்‌. 193:1,2). துய்போன்ற 
தலையையுடையன தினைக்கதாகள்‌ (நற்‌. 206:1). 
துயபோனற தலையையுடையது இறாவின்‌ 
மூடங்கல (நற்‌. 358:8). 


2. மென்மை, துய்‌-மென்மை-அமைந்த தலை 
மயிரினையுடைய சேணமிட்டது படுககை (மலை. 
418). பஞ்சு துய்பட்டாற்போல (மென்மை 
யுற்றாற்‌ போல) மழை பெய்தது (அகம 217:2,3). 


துயர்‌/ துயரம்‌ 


3. ஆர்க்கு வெள்ளிய புறத்தைக்‌ கொண்ட 
துய்யை - ஆரக்கை - இடத்தேயுடையது புளியம்‌ 
பழம்‌ (மலை. 178). தலையில்‌ துய்யினை உடையன 
பலாவிததுக்கள்‌ (அசும்‌. 7: 21) இண்டையின்‌ 
குளிர்நத மலர்‌ துய்‌ விரித்தது (௮௪ம. 252: 9,10), 


4, பிசிர்‌. யாழ்‌ நெய்‌ வடிந்தால்‌ ஒத்த துய- 
பிசிர்‌-அடங்கிய நரம்பினையுடையது (நற்‌. 800:8), 


5. கதிர்களிலும்‌ மலர்களிலும்‌ உள்ள மெல்லிய பகுதி, 
துய்யினைத்‌ தன்னகததே கொண்டது வாகைபபூ 
(பதி, 43: 23; 88: 15). துய்யையடையன பெரிய 
தினைக்கதிர்கள்‌ (குறி. 37, 38). இனிய துளை 
யுள்ள துயயையுடையன இருப்பையின்‌ பூக்கள்‌ 
(அகம. 9:3-8), துய்யினை உச்சியிற்‌ கொண்டது 
பாதிரிப்பூ. (அகம. 191:1). துளையையும, துயயையு 
முடைய ௨ ச்ச கூம்பி வற்றியது இளம்பனை (அகம. 
332:10,11). இண்டஞ்செடியின்மலர்கள்‌ துய்யை 
யுடையன குறு. 110,5,6; 380:5,6) ஓவியருடைய, 
ஒள்ளிய அரக்கினையூட்டிய எழுதுகோல்‌ போனற 
தலையில்‌ நுணணிய துய்யினையுடையது பாதிரி 
மலர்‌ (தற்‌. 118:8). 


துயர்‌/துயரம்‌ - வருத்தம்‌. *தலைவனே! நீ அருளாமை 
யால உனது தலைவி கண்டார்‌ இரங்கமெலிந்து, 
துயர்‌ - வருததம்‌ - உழைபபள்‌' எனப்‌ பேகனை 
நோக்கி அரிசில கிழார்‌ பாடுவா (புறம. 146: 
5-7). சுரத்தின்கண்ணே பிரிந்தவர்ச்கு இன்றோடு 
யாண்டு கழிக எனச்‌ சொலலி வலிகெட்டுப்‌ 
பொறுத்தற்கரிய துயர்‌ உழக்கும்‌ எனது வறுமை 
யுறுவோள்‌ நினது செலவத்தைக காணுந்தோறும்‌ 
வியப்பக்‌ களிற்றில்‌ ஏறிப போதலை விரும்பினேன்‌” 
எனக குமணனிடம்‌ பெருஞ்சித்திரனார்‌ கூறினார்‌ 
(புறம. 161:11-20). பெருஞ்சேரல்‌ இரும்பொறை 
யானைத தொகுதிகளின வலிய துயரைப போககி 
அவற்றை இரந்தோர்‌ மகிழுமபடி கொடுத்தான்‌ 
(பஜ, 76:6,7) 'வருத்தத்தோடே கூடின துயர்‌ 
(வறுமை) நின்னை ஆறறுப்‌ படுத்தலினாலே வழி 
வருத்தம்‌ தாந்திருந்த இரவல' என விளிததுச 
சிறுபாணனை நல்லியக கோடனிடம்‌ ஆறறுப 


படுத்துவர்‌ (8று. 39,40). தாம்பாலே காலிலே 
கட்டப்பட்ட வருத்தத்தையுடைய கனறு மிக்க 
' துயராலே சுழலுகினற தன்மையைப்‌ பார்த்து, 


ஆயமகள்‌, நும்‌ தாய்மார்‌ இபபொழுதே வருவர்‌ 
எனக கூறினாள (முலலை. 78-16), தனனிடததே 
தங்குகின்றவனை இனிய துயில்‌ கொள்ளுதலைக்‌ 
காணாளாயத தலைவி துயர்‌ உழந்தாள்‌ (முலலை. 
80). “நெஞ்சம்‌ செயலற்று வருநத நமக்குத்‌ துயரம்‌ 


355 


துயர்‌/ துயரம்‌ 


செய்து நம்மை அருளாராயினும்‌ அவரது நடபு 
தமக்கு ஒழியாதிருபபதாக' எனத்‌ தலைமகன 
பொருள்‌ வயிற்பிரிந்தவழிக கிழததி தோழிககுக 
கூறினாள்‌ (அகம. 40,10). நெஞ்சே, தலைவியின்‌ 
நீரொழுகும்‌ கண்கள்‌ பிட்டன என்பானது 
வேல்போல அரிய துயரைத்‌ தரும்‌' எனத்‌ 
தலைமகன்‌, பிரியக்‌ கருதிய நெஞ்சிறகுச சொலலிச 
செலவழுங்கினான்‌ (அகம 77:16-19), தினைபபுனம்‌ 
காப்போன்‌ பரண்மீது கொளுத்தி வைத்த சுடரின 
ஒளியினை நோககி வநது தலைவியின நடுககததைத்‌ 
தரும்‌ துயரினை ஒழிதத நன்மையாளன்‌ தலைவன ” 
(அகம. 84.௪-7), “தலைவியின்‌ தோள்கள்‌ மூங்றெ 
கணுககளின்‌ நடுவிடததையொததுச்‌ சேய்மைக 
கண உளவாயினும்‌ நாம நடுஙகத்தகக துயரினைத்‌ 
தரும்‌' என இரவுக்குறி வந்து நீஙகும்‌ தலைமகன்‌ 
தன்னெஞ்சிறகுக கூறினான (௮௪ம. 153;3,14,29,24). 
“இரவில்‌ ஆனாது துயர்‌ உறும எம்‌ கணகள்‌ இனிது 
துயில, உடன்‌ செனற தலைவியை எமது மனையின 
கண்‌ முற்படக்‌ கொணாநது தருவானோ அன்றித்‌ 
தன்‌ மனையின்கண்‌ கொணடு செல்வானோ' என 
மகட்‌ போசுகிய நறறாய்‌ கூறினாள்‌ (அகம. 195. 
16-19). *நனமையையுடைய ஆய மககள்‌ விரும்பி 
ஆராயும்‌ பழைய நலத்தினை இழநததனாலாய 
துயரமொடு சிறிதும்‌ வருநதாதே” எனப பிரிவிடை 
வேறுபட்ட தலைமகளைத்‌ தோழி வறபுறுத்தினாள்‌ 
(அகம. 197:8-5), “நாள்‌ தோறும்‌ அனனையும்‌ 
அருந்துயர்‌ உற்றனள்‌' எனத தோழி தலைவியை 
வறபுறுத்தற்குக்‌ கூறினள்‌ (அகம. 209:1,3), அன்னை 
தலைவியின துயர்‌ வநத வழியினை அறிதற்கு 
வேலனை அழைத்து வெறியாடறகு வேண்டுவன 
செய்தாள்‌ (அகம்‌. 848,6-12) தலைவி, தனது 
கணணின்‌ உள்ளிடமெலலாம சிவசுகப பொறுத்தற 
கரிய துயரினை உடையாளாயினள (அகம. 244.8“ 
11). “அணிகள நெகிழநது விழ மெலிந்து நாம 
வருததத்துடன்‌ நினைவு கூரும்‌ அருநதுயரினைத்‌ 
தூதுவர்‌ கூறக கேடபின, அங்கே தஙக மாட்டாரா” 
எனத தலைமகன பீரிவினகண வேறுபட்ட 
தலைமகளது வேறுபாடுகணடு தோழி கூறினாள 
(அகம்‌. 251,4-6). “பனிககாலததே நமது அழநினைக 
கவர்நத பசலை நமமை வருததவும்‌ அதனால 
நாம எயதும்‌ துயரினை அறிநதிலரோ' எனப 
பிரிவின்கண தலைமகள்‌ கூறினாள்‌ (௮௪ம. 278 4-6], 
மேனியின்‌ அழகிய நலம்கெடும்படி நீஙகுதல 
இல்லாத துயரம்‌ செயதோளுடைய மலையிலே 
தோய்ந்து வருகின்ற நீரினகண மூழகுவேமோ” 
என, இரவுக்‌ குறிககண்‌ தலைமகன்‌ சிறைபபுறத 
தானாகத தலைமகட்குத்‌ தோழி கூறினாள (அகம, 
278 13-15). அஞ்சததகக நெறிவழியே இனறு 


துயர்‌/ துயரம்‌ 


முதல்‌ இரவுக்‌ குறிக்கண்‌ வராதே; வருதியேல்‌, 
யாங்கள்‌ இவ்விடத்தில்‌ மயக்கமுறும்‌ துயரத்தி 
னின்றும்‌ நீங்குமாறு நின்‌ சீறூரை அடைந்தபின்‌ 
நாய்களை அழைக்கும்‌ கொம்பினைச்‌ சிறிது 
ஊதல்‌ வேண்டும்‌' என இரவுக்குறி வந்த தலை 
மகனை வரவு விலக்கித்‌ தோழி வரைவு கடாவினாள்‌ 
(அகம்‌. 318:9-15). “குற்றமில்லாத நமது துயரை 
அறியாமையினால்‌ தனது துயரம்‌ வெளிப்பட்டுத்‌ 
தோன்றத்‌ தலைவன்‌ செல்லா நிற்பன்‌' எனத்‌ 
தலைமகற்குக்‌ குறை நேர்ந்த தோழி தலைமகட்குக்‌ 
குறை நயப்பக்‌ கூறினாள்‌ (அகம்‌. 330. 8-6). 
*நெஞ்சே' கொடிய சுரநெறியில்‌ என்னை 
அழைத்து வந்த நீ, எனக்குத்‌ துயரினைச்‌ செய்து 
நீயும்‌ ஆற்றாயாகித்‌ தலைவியின்‌ குணத்தினை 
நினைப்பாயாயினை' எனத்‌ தலைமகன்‌ இடைச்‌ 
சுரத்துத்‌ தன்னெஞ்சிற்குக்‌ கூறினான்‌ (அகம்‌. 
365: 9-15). பிரிந்தார்க்குத்‌ துயரினை மிகுக்கும்‌ 
வாடைக்காலம்‌ (குறு. 103:4). “தலைவன்‌ 
கொடுமையை நினைந்து, குறையாது பெருகுகின்ற 
துயரமொடு வருந்தி நடு இரவிலும்‌ தூங்காது 
்‌ இருப்பாரை ஏன்‌ என்று கேளாத அறிவற்ற 
மக்களோடு நெடிய இராப்பொழுதையும்‌ 
உடையது இவ்வூர்‌ என வரைவிடை ஆற்றாது 
தோழிக்குத்‌ தலைமகள்‌ கூறினாள்‌ (குறு.145). 


“கணற்றினுள்ளே விழுந்த குரால்‌ நிறப்பசு, 
படும்‌ துயரினை இராப்பொழுதிலே கண்ட 
ஊமையன்‌ அதனைப்‌ பிறருக்கு எடுத்துரைக்க 


இயலாது துன்புறுவதுபோல்‌, என்‌ பொருட்டுத்‌ 
தோழி படும்‌ துயரினைப்‌ பொறுக்கும்‌ ஆற்றல்‌ 
இல்லாதவளாயினேன்‌” என, பிரிவிடை இறந்து 
படும்‌ எனக்‌ கவன்ற தோழி கேட்பத்‌ தலைவி 
கூறினாள்‌ (குறு. 224). *படுக்கையிடத்தில்‌ கிடந்து 
வருந்திய அழகு நீங்கிய உன்னுடைய இக்காலத்‌ 
துள்ள துயர்‌ பற்றித்‌ தலைவர்‌ கேட்பின்‌ அது 
கெடும்படி திரும்பி வருவர்‌' எனப்‌ பிரிவிடைத்‌ 
தோழி வற்புறுத்தினாள்‌ (குறு. 2031-4). “தலைவ 
னுடைய பிரிவினாலே பொறுத்தற்கரிய துயராலே 
வருந்துதற்கும்‌ ஆற்றல்‌ இல்லை' என வரை விடைக்‌ 
சுவன்ற தோழிக்குக்‌ கிழத்தி கூறினாள்‌ (குறு. 30212). 
சோலையிடத்துள்ள வாழை, மதநோயையுடைய 
மத்தகத்தைத்‌ தடவுதலினால்‌ மதங்கெட்டுக்‌ 
கலங்கிய துயர்‌ அடைந்த களிறு பெண்‌ யானையின்‌ 
முதுகைத்‌ தடவியது (குறு. 308:1-4). துயர்‌ மிக்க 
மழைக்‌ காலத்தே தலைவன்‌ திரும்பி வந்தான்‌ 
(குறு 398:1,2,6). தலைவி தனக்குத்‌ துயரம்‌ 
உறுவித்ததாக இயற்கைப்‌ புணர்ச்சி இறுதிக்கண்‌ 
தலைமகன்‌ கூறினான்‌ (தற்‌. 8.5). களிற்றியானை 
பாம்பின்‌ வாய்ப்பட்டதெனச்‌ சோராத துயரோடு 


356 


துயர்‌/ துயரம்‌ 


அஞ்சுகின்ற பிடி பிளிறியது (நற்‌. 14:8-10). இரவில்‌ 
தலைவி, தலைவன்பால்‌ உள்ள அவாலினால்‌ 
வெய்தாக உயிர்த்து வருந்த, அன்னை அப்போது 
துயர்மிகுதியை அறிந்தவள்‌ போல “இன்னும்‌ 
உறங்கவில்லையோ” என வினவினாள்‌ (நற்‌. 61.1-8)., 
*நண்டுகளை நோக்கி மகிழும்‌ சிறிய விளையாட்டும்‌ 
ஓழியும்படி நினக்கு உற்ற பெரிய துயரமாகிய 
நோயை நீ கூறாய்‌' எனத்‌ தலைவன்‌ சிறைப்புறத்‌ 
தானாகத்‌ தோழி, தலைவிக்கு உரைப்பது போன்று 
கூறினாள்‌ (தற்‌. 123:10-12). “ஏதிலாட்டியர்‌ பழிச்‌ 
சொல்‌ தூற்றும்படி, நம்‌ காதலர்‌ அச்சம்‌ மிகுகின்ற 
துயரை நமக்குச்‌ செய்பவர்‌ அல்லர்‌' எனப்‌ பிரிவின்‌ 
போது தோழி தலைவியை வற்புறுத்தினாள்‌ (நற்‌. 
138:6-8). “நெஞ்சமே, நீ பெரிதும்‌ மனமழிந்து 
இரந்து பின்னிற்றலை வெறாதே; யான்‌ உற்ற 
நோய்க்கு, அருந்துயராகிய அவலத்தை நீக்கும்‌ 
மருந்து வேறில்லை என, குறைமறுக்கப்பட்ட 
தலைவன்‌ தன்னெஞ்சிற்குக்‌ கூறினான்‌ (நற்‌. 140:8- 
11), “அடங்காத நோயுடனே, கலக்கமெய்தி காமம்‌ 
அளவு கடந்து பெருகுதலானே கையறு துயரம்‌ 
கண்டு வைத்தும்‌ அருள்‌ செய்யாய்‌ ஆயின்‌ யான்‌ 
நோவேன்‌ எனப்‌ பாங்கற்குத்‌ தலைவன்‌ கூறினான்‌ 
(நற்‌. 185:1-9,12). கண்ணில்‌ விழுகின்ற நுண்ணிய 
துகளையும்‌ கை விலக்குமாறு போல, நாமுற்ற 
துயரம்‌ களையாராயினும்‌ தலைவர்‌ இல்லாத ஊர்‌ 
இன்னாததாகும்‌' எனப்‌ பரத்தை கூறினாள்‌ (நற்‌, 
216:4, 5). என்‌ துயரின்‌ மிகுதியினை அறியாத 
அன்னைக்கு இந்நோய்‌ தணியும்வழி இது என 
உரைத்தல்‌ செய்தாயல்லை; ஆதலின்‌ நீ கொடியை” 
எனத்‌ தலைவி தோழியை நோக்கிக்‌ கூறினாள்‌ 
(நற்‌. 244:5-8), உடம்பெங்கும்‌ பசலை பரந்து 
துன்பமிக்கு மயங்கிய துயரத்தைப்‌ பார்த்து 
நம்பாலுள்ள விருப்பத்தாலே தானும்‌ வருத்தமுற்று 
வேலனை வினவிய அன்னைக்கு, அவன்‌ வெறி என 
உரைப்பான்‌; இனி இது எவ்வாறு முடியுமோ” 
எனத்‌ தோழி தலைமகன்‌ வரவுணர்ந்து தலை 
மகட்கு உரைப்பது போன்று கூறினாள்‌ (நற்‌. 275: 
1-5). குடம்பையின்கண்‌ இருந்து தன்பெடையைப்‌ 
புணர்கின்ற அன்றிலின்‌ வருத்தம்‌ தரும்‌ குரலைக்‌ 
கேட்குந்தொறும்‌ காதலியின்‌ கண்‌ உறங்காது 
துயர்‌ அட மெலிந்து வருந்தும்‌ (நற்‌, 3508:4-7), 
“நெகிழ்ந்த தோளையும்‌ வாடிய வரியினையும்‌ 
தளிரின்‌ வனப்பை இழந்த என்‌ நிறத்தையும்‌ 
நோக்கி, இவள்‌ துயரம்‌ யான்‌ செய்தது என்று 
அன்பினால்‌ அழாதே” எனத்‌ தோழியைத்‌ 
தலைமகள்‌ ஆற்றுவித்தாள்‌ (நற்‌. 809:1-4), “தாங்கு 
வதற்கரிதாகிய துயரினாலே இறந்தொழி 
யாமையின்‌, அன்பில்லாதவளும்‌ அல்லேன்‌” எனப்‌ 


துயர்‌/ துயரம்‌ 
பிரிவிடை ஆற்றாளாகிய தலைமகள்‌ பருவ 
வரவின்கண்‌ கூறினாள்‌ (நற்‌. 381:1,3, 10). 


“நெஞ்சமே, அடைய முடியாது பொறுத்தற்கரிய ' 


துயரிலே வருந்தியிருந்த போது, தனககுரிய 
நாணத்தையும்‌ விட்டு நம்‌ நோய்க்கு மருந்தென 
வந்து வாயத்த இந்த இளமையோள்‌, புதுபபூககள்‌ 
பரவிக்‌ கிடகக அப்பரப்பின்‌ மீது மென்மெல 
நடககவும்‌ யாம்‌ கண்டனம்‌” என உடன்‌ போகின்ற 
தலைவன்‌ தன்னெஞ்சிற்குக கூறினான்‌ (நற்‌. 384: 
7-11). ‘அன்னையே, பிரிவினால்‌ துனபுறற துயரம 
நீங்க, அவர்‌ தேர்மணிககுரல்‌ இன்புற ஆனாது 
இசைக்கும' எனத்‌ தோழி செவிலிக்குரைததாள்‌ 
(ஐங்‌, 102). “அழகிய மாநதளிர்‌ மேனியளாகிய 
எனது தோழியது துயரைத்‌ துறைவன காணக்‌” 
எனப்‌ பரததையின்‌ தோழி தலைமகற்கு வாயில்‌ 
மறுத்தாள (ஐங. 158:4 5). “நறுமணம்‌ கமழும்‌ 
கூந்தலையுடைய இத்தலைவியால்‌ அணங்குற்றோர்‌ 
இரவினும்‌ துயிலுதலறியாது மணியிழந்த 
பாம்பினது துயரத்தை அடைவர்‌” (ஐங்‌, 173). 
“நெயதல்நிலத்‌ தலைவனுடைய மகள்‌ தீர்தற்கரிய 
துயரை நலகிததலைவனது இனிய துயிலினைக்‌ 
கவர்ந்து கொண்டாள்‌” (ஐங்‌, 195). தலைவி 
உற்ற துயரினை நோக்கி, அன்னை வேலனை 
அழைத்து வினவினாள்‌ (ஐங்‌. 241). “அறியாமை 
யினால்‌ அன்னையும்‌ நாடன செயத துனபத்தை 
வெறியினால்‌ தீருமென மயங்கித்‌ துயர்‌ உழந்தனள்‌' 
எனத்‌ தோழி தலைவிக்குக கூறினாள்‌ (ஐங்‌. 242), 
“நம்‌ நங்கையைப்‌ பெருவரை நாடன்‌ வரையு 
மாயின்‌ அவற்குக்‌ கொடுத்தல்‌ நன்று; நங்கையின்‌ 
துயர்‌ இப்பொழுதும்‌ நீங்காமலுள்ளது' எனத்‌ 
தோழி கூறினாள்‌ (ஐங்‌. 258), “நம்‌ காதலுககுரிய 
தலைவி மிக்க துயராகிய அவலத்தானே உயிர்‌ 
போம்‌ அளவிற்குத்‌ தேய்நது வறிதாகிவிட்ட நம்‌ 
மனத்தைத்‌ துன்பம்‌ வருத்தத்‌ தன காதலனோடு 
காடிறந்து சென்றனள்‌' எனத்‌ தலைமகள்‌ 
புணாநதுடன்‌ போகியவழி, செவிலி ஆற்றாமை 
கண்ட நற்றாய்‌ அவட்குக கூறினாள்‌ (ஐங்‌. 518). 
*தலைவி நின்னைத்‌ துறந்து சென்றதனை ஏதுவாகக 
கொண்டு, துயர்‌ வருத்துதலானே உடன்மெலிநது 
அறக்கடவுளைப்‌ பழிக்கும்‌ அயலிலாட்டியே” என 
அயலோர்‌ நற்றாயை விளித்துத தலைவியும்‌ 
தலைவனும்‌ மீண்டமையைக கூறினார்‌ (ஐங்‌ 393), 
மாட்சிமை யிலலாதகொரு கோட்பாட்டோடு 
யாம்‌ மயங்குதற்குக காரணமான .துயர்‌ செய்த 
என மகளை மீணடும்‌ கொணர்ந்து காட்டுதற்கும 
அக்கோட்பாடே அருள்‌ செயதது” என உடன்‌ 
போன தலைமகள்‌ வந்தவழித தாய்‌ சுற்றத்‌ 
தார்க்குக்‌ கூறினாள்‌ (ஐங்‌. 394). *தலைவிசகுத்‌ 


357 


துயர்‌ துயரம்‌ 


தலையளி செய்யாமல யாம பிரிநதோம்‌ எனறு 
நினைவூட்டி எம்மைக்‌ காாப்பருவம்‌ துயருறுத்தும்‌' 
எனக்‌ கார்காலம்‌ வநதவிடததும்‌ மீளபபெறாத 
தலைமகன, தலைமகனிடத்திருநதும்‌ வநத தாதா 


கேட்கக்‌ கூறினான்‌ (ஐங்‌, 441). “பாணனே, 
விழிகள்‌ பசலையுண்ணத்‌ துணிமிகுதற்குக 
காரணமான துயரமொடு படர்‌ உழககும்‌ 


காதலியின்‌ உசாவுத்‌ துணையாகச்‌ சிறிதுபொழுது 
அங்குத்‌ தங்குவையாயின என்தேரினை நீ தப்பாது 
காண்பாய” எனத்‌ தலைமகள்மாட்டுப்‌ பாணனைத 
தூதுவிடுதத தலைமகன கூறினான்‌ (ஐங்‌, 477). 
வாடுனெற நாவிற்குத தண்ணீர்‌ பெற முடியாத 
மனத்தடுமாற்றத்தால்‌ ஏற்படும்‌ அரிய துயரை 
அவர்‌ கணணீரே வீழ்ந்து நனைத்துபபோ ககும 
கடுமையையுடையது பாலைவனம (கலி. 6:4-6), 
“காதலா தலைவி இயற்கை நலமும கெட்டு 
இவ்விடததேயிருநது துயரில அழுத்துமபடி துறநது 
சென்றா”? (கலி. 16:8). “காதலா இவ்விடததே 
யிருந்து தலைவி துயர்மிகும்படி அளிசெயயாது 
பொருள்‌ வேட்கையால அகன்றரா' (கலி 16 12, 14). 
“இயற்கை நலங்கெட்டுத தலைவி துயர்‌ உழபப நீ 
பிரியத்‌ துணிவை' எனத தலைவனை எதிர்ப 
பட்டுக கூறித தோழி செலவழுஙகுவிததாள்‌ 
(கலி, 17:6), “தலைவர்‌, அரிய துயரைக 
களைவாராய வநதாா; இனி வருநதாதே' எனத 
தலைவிககுத்‌ தோழி அவன  வரவுணர்நது 
கூறினாள்‌ (கலி, 29:23-26). *இளவேனில, நாம துயா 
அறுதற்குக காரணமான சொல்லோடே 
காதலருடைய தூதாய வநதது' எனத தோழி 
தலைவியை நோக்குக கூறினாள (சலி, 32:15-19), 
தலைவன வநது தான உற்ற நோயுரைககவியலாது 
பெயர்வன்‌; யானும்‌ பாயல்‌ பெறாது படர்‌ கூர்நது 
துயருழபபேன்‌; ஒருநாள்‌ என்‌ தோள்‌ நெகிழபுறற 
துயரால்‌ துணிநது நாணற்ற செயல்‌ ஓனறைச்‌ 
செயதேன” எனத தலைவியின களவுப்‌ புணார்சசி 
அறிநது தோழி படைததுக கூறினள்‌ (கலி. 373-12). 
“நினது தீமையான்‌ உணடாகிய அருநதுயர ததைப 
பிறர்‌ அறியாதபடி காததவனுடைய ஆரஞரைத்‌ 
தீர்க்கும்‌ மருந்தாகி விரைநது செல்வேம' எனத 
தலைவியின ஆற்றாமை கூறித தோழி வரைவு 
கடாவினாள்‌ (கலி, 44.18,21) “நீ வருதலை விருமபித 
துயர்‌ உழபபவளுடைய துயிலிலலாத கண்கள்‌ 
செய்த பழியுண்டோ; அவள்‌ தாங்கிய அரிய 
துயரததால உறற கேடடைத தூககிப பார்கக 
அது மலையினும்‌ பெரிது' எனக கூறித தோழி 
வரைவு கடாவினாள்‌ (கலி. 48:12,13,22-24), 
“அஞ்சல எனறு கூறி, அருளாது துறததலின 
நெஞ்சழிதறகுக காரணமான துயர்‌, இறநது பாடு 


நம 


துயர்‌/ துயரம்‌ 


எயதுவிகக அதனை நிறுததவும்‌ முடியும்‌; ஆனால்‌ 
நனவின்கணபடும்‌ துன்பம கனவிலும்‌ வந்து 
வருததுகனறதே' எனத்‌ தோழி தலைவனிடம்‌, 
தலைவியை ஆறறுவிததலின அருமை சொல்லி 
வரைவு கடாவினாள்‌ (கலி. 59.16-19). *நலத்தினை 
யுடைய மகளிரைக்‌ கண்டவர்ககுக்‌ காமநோய்‌ 
மிகும்படி உயிர்போம்‌ துயரைச்‌ செய்தல்‌ பெண 
தன்மை அன்று எனக்‌ கூறி நடுங்கினான்‌' எனத்‌ 
தோழி தலைவனது குறை நயபபக்‌ கூறினாள்‌ 
(கலி. 60:5-7). “யானுற்ற துயருககு மருந்தில்லை 
யாயீன இனி வருநதுவேன்‌ அல்லனோ” எனத்‌ 
தலைவி கூறினாள்‌ (கலி, 707:27,88). மாலைக்‌ 
காலததே வெறுபபுக கொண்ட துயர்‌ தரும்படி 
காதலர்‌ விரைநது வருவர்‌ (கலி. 12020,21). 
நமக்கு அருளாதாரைப்‌ போல நாரையும்‌ கங்கு 
லிடத்து நம துயரை அறியாமல்‌, காம நோயாலே 
வருத்தமினறாய்‌ மாறாமல கூவுகன்றது' எனத 
தோழி தலைவியிடம்‌ கூறினாள்‌ (கலி, 128.3-7). 
“அனறிலே, என துயரை அறிந்தனையாய்‌ ஆர 
வாரிக்கின்றாயோ' எனத்‌ தலைவி தன்‌ ஆற்றாமை 
வெளிப்படுததினாள்‌ (கலி, 129:12-14). நீ ஊசலில்‌ 
ஆடின்‌ நினனைக்‌ கூடியவன்‌ அருமை செய்தயர்‌ தத 
லால நினசகுணடாகிய அருந்துயரை யான அவனை 
எதிர்ப்பட்டுத்‌ தீர்க்கவும்‌ என்னால்‌ ஒருவாறு 
இயலும்‌ எனத தோழி தலைவியை ஆற்றுவிததாள 
(கலி. 7817-3). *“நினனால்‌ வருநதினவள்‌ 
துயரத்தை வரைதது சென்றுகளைவாய்‌” எனத்‌ 
தோழி தலைவனை வரைவுகடாவினாள்‌ (கலி. 138: 
18,19). கா தலர்விரைந்து புகுதர, காதலியின்‌ துயரம்‌ 
நீங்கியது (கலி, 134:26,27). “தாயத்தில்‌ பத்துருவம்‌ 
பெறறவன போல்‌ ஆககம்‌ பெருனெவள்‌, சிறுதாயம்‌ 
இடுதலால தோற்றவனைப்‌ போலத துயர்‌ உழப்‌ 
பதோ ,நெறியலலாநெறியிலேசூதபொருகையினால்‌ 
பொருளை இழத்தவனைப்‌ போலத்‌ துயரில்‌ அழுந்து 
வதோ, இருகாற சிறுதாயம்‌ இடவேணடியவன, 
ஒரு கால சிறுதாயம்‌ இடப்பட்டவனைப்‌ போலச்‌ 
செறிநததுயரில்‌ அழுநதவதோஎனத்‌ தோழிதலைவி 
ஆற்றாமை கூறி வரைவு கடாவினள்‌ (கலி, 138: 
5-21). “சான நீர்‌' அரசன்‌ ஒருவன்‌ தவஞ்செய்‌ தலின்‌ 
நீங்கத்துறகக த்திறசே றலை வழுவுகையினாலே இவ்‌ 
வழுவுதலை மீட்டுத தவஞ்செய்விததுச சுவர்க்கததே 
போக விட்டுத்‌ துயர்‌ தீர்த்தாறபோல, என்‌ 
துயரினது தன்மையைப போக்குதலும்‌ நுமக்கு 
முறையாகும' என மடலேறுகனற தலைவன 
சானறேரககுக கூறினான (கலி. 189 35-37). மகளிர்‌ 
தோளைச்‌ சோநத ஆடவா அவர்கள்‌ துயர்‌ மிகும்‌ 
படி பீரிநதனர்‌ (கலி, 145:19), வளை கழலத்‌ 
துறந்து துயாசெய்த கள்வன்‌ தலைவன (கலி, 745: 


358 


துயில்‌ 


36). வளை கழலப்பண்ணினவன்‌ செய்த துயரால்‌ 
காமத்தீ சந்துதோறும்‌ மூண்டது (கலி, 145:57). 
ஆயிழை உற்றதுயர்‌ தலைவன்‌ வந்ததும்‌ ஞாயிற்று 
முன்‌ இருள்‌ போல்‌ மாய்ந்தது (கலி. 146:66). தன்‌ 
காதலன்‌ வர அவனைக்‌ கண்டு தான்‌ அழுந்தின 
துயரமெல்லாம்‌ தலைவி அறுதியாக மறந்தாள்‌ 
(கலி, 147:67,68). “தலைவர்‌ பிரிதலின்‌ துன்புறும்‌ 
மகளிர்க்குத்‌ துயர்‌ செய்தல்‌ நினக்குத்‌ தக்கதோ” 
எனத்‌ தலைவி மாலைப்‌ பொழுதை வினவினாள்‌ 
[கலி- 148:10,11). “தலைவி இட்ட துனிக்காரணத்தை 
என்‌ ஒழுக்கம்‌ நெறியாக ஓர்த்தலால இதனைப்‌ 
பொயச்சூள்‌ என்று கருதி என்னை இறை துயர்கூரச்‌ 
சுடும்‌; இது செய்யாமல்‌ நீ செனறு இறைவனடியைச்‌ 
சேர்ந்து ஆற்றுவாயாக' எனத தலைமகன்‌ 
தோழியிடம்‌ கூறினான்‌ (பரி, 8:77-79). புணை 
பெறாது தலைவி நீரிற்படுகினற துயர த்தைக கண்டு, 
கொழுநன்‌ அந்நீரின்கண்‌ வீழந்து அவளைத்‌ 
தழுவினான்‌ (பரி. 81:22-45). 


துயில்‌ - உறக்கம்‌. இராப்பொழுது ஓரிடத்தே துயில்‌ - 


_ புகழ்‌ 


உறக்கம்‌- கொணடாற்‌ போன்ற செறித்த இருளை 
யுடையது காடு (பறம. 186:6,7) மடமானின்‌ பெரு 
நிரை வைகிய துயிலை மந்தி எழுப்பும்‌ (புறம்‌. 847: 
3 4). *துஞ்சாத என்‌ கண்களே துயில்‌ கொள்ளு 
தலை விரும்புகின்றன' எனத்‌ தலைவன்‌ இறந்த 
போது மாறோக்கத்து நப்பசலையார்‌ கூறுவர்‌ 
(புறம்‌ 280:4). தலைவன்‌ ஒருவன்‌, எமக்கும்‌ பிறர்க்கும்‌ 
பொருள்‌ ஈந்து துயில்‌ கொளளுதலை மேற்‌ 
கொள்வானாயினான' என வேம்பறறூர்‌ குமரனார்‌ 
பாடுவர்‌ (புறம்‌. 817:6,7). வேட்டுவன்‌ மிக்க துயிலில்‌ 
அழுந்தினானாக, மானகள்‌ திளைத்து விளையாடின 
(புறம்‌. 380:8-5). “நீ விரும்பிய மனைவியுடன்‌ 
இனியதுயிலைப்‌ பெறுவாயாக, நின்‌ வயல்கள்‌ 
வேலி ஆயிரமாக விளைக' எனப்‌ பொறையாற்று 
கிழானைக்‌ கல்லாடனார்‌ வாழ்த்துவர்‌ (புறம்‌. 391: 
18-21). *பாசறைக்கண்‌ வைகறைப்‌ போதில்‌ 
எழுகின்ற ஒலிகளைக்கேட்பாயாக; படுக்கை 
யினின்றும்‌ துயில எழுவாயாக எனச்‌ சோழன்‌ 
குளமுற்றத்துத துஞ்சிய கிள்ளிவளவனிடம்‌ எருக்‌ 
காட்டூர்த தாயங்கண்ணனார்‌ கூறினார்‌ (புறம்‌. 397: 
7-9). முரசு முழங்குகின்ற பகைவர்‌ நகரங்களில்‌ 
அரசு துயில்‌ கொள்ளாமல்‌ மாதிரம்‌ பனிக்கும்‌ 
உடையவன்‌  இமயவரம்பன நெடுஞ்‌ 
சேரலாதன்‌ (பதி. 18:7, 8). மகளிர்‌ மையுண்ட 
கண்கள்‌ துயில்‌ கொள்வதற்கு இனிய படுககையாக 
உள்ளவன சேரன்‌ இமயவரம்பன்‌ நெடுஞ்‌ 
சேரலாதன்‌ (பத. 16:18), பகைவரது கொடுமை 
யினால்‌ பல நாள்‌ பாசறையிலே தங்கிப பழகுதலால்‌ 


துயில்‌ 


தூஙகுதல்‌ அரிதாகப்‌ பொருநதும்‌ சிறு துயிலும்‌ 
இயலாமல்‌ பலவேறு வாத்திய ஓசை எழுபபும்‌ 
செல்வத்திற்‌ பழகிய கண்களை உடையவன்‌ கடல 
பிறக்கோட்டிய செங்குட்டுவன்‌ (பதி, 50:23-26). 
ஒட்டகம்‌ துயில்‌ மடிந்து கிடந்தாற்போனறு திரை 
கொண்டு வந்த மணததை உடைய அதில விறகு 
கிடந்தது (று. 184, 188), கொல்லன்‌ கூடத்து 
எழுந்த ஓசையை வெருவி, மாடததேயுள்ள புறவின 
சேவல்‌ இனிய துயில நீங்கியது (பெரு, 457-440). 
தலைவி, தன்னிடத்தே வதிநனற தலைவன்‌ 
இனிய துயில்‌ கொள்ளுதலைக்‌ காணாளாய்த்‌ 
தனிமையோடு வருந்தினாள்‌ (முலலை, 80, 81). 
மீன்‌ பிடிப்போர்‌, கம்புள்‌ சேவல இனிய துயில 
கெடும்படி வள்ளைக்‌ கொடிகளைத்‌ தள்ளி 
மீன்களை முகந்தனர்‌ (மது. 84-286). கொண்டி 
மகளிர்‌ தாதையுண்டு துறக்கும்‌ வண்டுபோல்‌, 
தம்மை நுகர்ந்தோர்‌ நெஞ்சம்‌ கலககமுறும்படி 


துயில்‌ துறந்து செனறனா (மது, 573-575). 
பாண்‌ டியன கோதையினால்‌ பொலிவுறற 
படுககையிலே துஞ்சிச செலவத்தை நினைந்து 
இனபுறுகின்ற பற்றுள்ளம்‌ துயிலுணர்த்துகை 


யினாலே பின்‌ எழுந்தான்‌ (மது. 713, 714). *இரவுக 
குறியில்‌ தலைவன வரும்போதெல்லாம்‌ காவலர்‌ 
கடுகினும்‌ நாய்‌ குரைக்கினும்‌ நீ துயில்‌ எழினும்‌ 
தலைவியின்‌ மெனதோளில்‌ இனிய துயிலைப்‌ 
பெறாது தலைவன்‌ திரும்புவன்‌' எனத்‌ தோழி 
செவிலியிடம்‌ அறத்தொடு நின்றாள (குறி, 259- 
342). செந்நெற்கதிரை அருநதும்‌ எருமை கூட்டு 
நிழலிலே துயில்‌ வதியும்‌ (பட்‌. 18-75), பரதவர்‌ 
தூய இடுமணலிலே துயில மடிவர்‌ (பட்‌. 117). 
மகளிர்‌ ஆடற்கேற்ற முழவு துயிலறியாத ஊர்‌ 
(மலை, 349, 280). “நம்‌ தலைவி கங்குல்‌ வெள்ளத்‌ 
தையும்‌ தனியளாய்‌ நீநதித தமது ஊரின்கண 
உளளாள்‌; யாம்‌, இரவில்‌ துயில மடிந்த சேனை 


களைக்‌ கொணட வேந்தனது பாசறையின 
கண்‌ உள்ளேம்‌' எனத்‌ தலைமகன்‌ பருவம்‌ 
கணடு கூறினான்‌ (அகம்‌, 24:9-18), “இனிய 


துயிற்குரிய மார்பின்‌ பொருட்டுத்‌ திலைவாபாற்‌ 
செனற என்‌ நெஞ்சு, அவர்‌ அளி செயதிலர்‌ எனறு 
அங்குத தங்குதலை ஒழிதது இங்கு வரா திருபபதாசு* 
எனத்‌ தலைமகன்‌ பொருள்‌ வயிற்பிரிநதவழிக்‌ 
கிழத்தி தோழிக்குக்‌ கூறினாள்‌ (அகம்‌, 4011-17). 
நம்‌ தலைவியது நறபண்பினையுடைய ஆகத்தின்‌ 
கணணே இனிய துயிலைப பெறுதற்குப்‌ பாகனே, 
தேரினை விரைநது செலுத்துவாயாக' என, வினை 
முறறி மீளும்‌ தலைமகன தேர்ப்பாகற்குக்‌ கூறினான்‌ 
(அகம. 44:4-6,19), அன்னையும்‌ மிகக துயிலில்‌ 
அழுநதியுள்ளாள்‌; காதலர்‌ வருவரா யின அதற்குரிய 


359 


துயில்‌ 


பருவம்‌ இஃதாகும்‌' எனத்‌ தலைமகன்‌ இரவுக்குறி 
வநதமையறிந்த தோழி தலைமகட்குக கூறினாள்‌ 
(அகம்‌, 689-11), “தலைவர்‌ குனறங்களைக கடநது 
சென்றாராயினும்‌, நினது  மார்பினகணணே 
உறங்கும்‌ இனிய துயிலினை மறநது சிறிதும்‌ 
நீடலர்‌' எனப பொருள்வயிற்‌ பிரிநது நீட்டிததான்‌ 
தலைமகன்‌ எனக்‌ கவன்ற தலைமகட்கு, வருவர்‌ 
என்பது படச சொலலித்‌ தோழி ஆற்றுலித்தாள்‌ 
(அகம்‌. 9:12,19,20), ஐயனே, கங்குலிடத்தே நீ 
வாராதிருப்பாயாக; தலைவியும யானும தினைப 
புனம்‌ காத்தலைக்‌ கருதியுள்ளோம்‌, நாளை 
தலைவியின்‌ இருண்ட மெல்லிய கூநதலகத்து 
இன்பம்‌ உறும்‌ துயிலைப்‌ பெறுவாய்‌ எனத 
தலைவனுககுப பகறகுறி நோநது தோழி வரைவு 
கடாவினாள்‌ (அகம. 92:2-7, 14). களிறு, பிடியினைத்‌ 
தழுவிக்‌ கொண்டு தனது குழவி துயிலும்‌ இடததைக்‌ 
காத்திருக்கும்‌ (அகம 168:9-14), “நம்‌ தலைவியின்‌ 
பெரிய தோளில்‌ எயதும்‌ இனிய துயிலினைக 
கைவிடுதலை ஆறறேன்‌' எனப பொருள்‌ வலித்த 
நெஞ்சிற்குச்‌ சொல்லித்‌ தலைவன செலவு அழுகி 
னான (அகம. 193:13,14). *நம காதலா நெடிய 
சுரத்தைக கடந்து சென்றனராயினும நினது 
கூநதலிற பொருநதிய துயிலை மறநது ஆங்குத 
துயிலுதல எங்ஙனம்‌ இயலவது” எனப பிரிவிடை 
வேறுபட்ட தலைமகளைத்‌ தோழி வறபுறுத்தினாள்‌ 
(அகம. 223'8-10,16). “தலைவர்‌ பொருள்‌ ஈட்டச்‌ 
செனறாராயினும நினது கரியகூநதலிற் பெறும்‌ 
இனிய துயிலை மறநது நீடார்‌' எனப பிரிவின கண 
வேறுபட்ட தலைமகட்குத தோழி கூறினாள 
(அகம்‌. 233:14,15), *இளவேனிற காலததும இராப 
பொழுதானது துயிலின்றி வருநதும்‌ இன்னாது 
தாய்க கழினெறதே என வருநதுதலை ஒழிவாயாக” 
என்று, தலைமகன பிரிவின்கண வேறுபட்ட தலை 
மகளைத தோழி வற்புறுத்தினாள்‌ (அகம. 237: 
5-4). “தலைவியின்‌ மார்பகததே இனிய துயிலை 
விரும்பினாய ஆயின, புனனை மரஙகளையுடைய 
அழகிய சோலைககண வா்‌ எனத தோழி இரவுக 
குறி வநத தலைமகறகுப பகறகுறி நேர்நதாள்‌ 
(அகம்‌, 340:11-15), “பெரிய குளததைக காததல 
செயபவன போலக்‌ காவல செயது அனனையும 
துயில்‌ கொளளுதலை மறநது விடடாள்‌, யாம 
என செய்வாம்‌ எனத்‌ தலைமகன சிறைப்புறத 
தானாகத தோழிக்குத தலைமகள்‌ கூறினாள 
(அகம, 252.9,19,14). யாமை, வள்ளைக கொடியின 
நீண்ட இலைச செறிவில்‌ துயில மடிநது கிடததலை 
வெறுததுச செல்லும (அகம, 256:1-5), “என மகள்‌ 
தலைவனபாற்‌ கொண்ட அன்பீன உறுதியை 
அறிநதிருபபின்‌, அவளது வளரும முலைபபரபபில 


துயில்‌ 


அவள்‌ தலைவன்‌ இன்புற்றுத்‌ துயிலும்‌ துயிலினை 
வதுவை நெறியால்‌ கூட்டி வைத்திருப்பேன்‌, அது 
கழிந்ததே' என மகட்போக்கிய தாய்‌ கூறினாள்‌ 
(அகம்‌. 288:9-15). சீறியாழின்‌ இசை குயிலின்‌ 
ஒலியுடன்‌ கூடிப்‌ பொருந்திய துயிலை எழுப்பும்‌, 
(அகம்‌, 279:11-13). குறிய முயல்கள்‌ இனிய 
துயிலினின்றெழுந்து துணையோடு சென்றன 
(அசும்‌, 2842-5), “நெஞ்சே, அரசர்‌ பலர்‌ ஒருங்கு 
கூடிச்‌ சூழ்ந்து கொண்டதால்‌, ஒரு மதிலின்கண்‌ 
அகப்பட்ட அரசனைப்‌ போலத்‌ தலைவி துயில்‌ 
துறந்தனள்‌; இரங்கத்தக்கவள்‌' எனப்‌ பிரிந்து 
போகாநின்ற தலைமகன்‌ தன்னெஞ்சிற்குக்‌ கூறி 
னான்‌ (அகம்‌. 373:16-19), “தலைவியின்‌ தோளை 
அணைந்து, பொருந்திய மிக்க துயிலை ஏற்குந்‌ 
தோறும்‌ மெய்யினுள்‌ மெய்புகுதல்‌ ஒத்த கைகளால்‌ 
விரும்பிக்‌ கொள்ளும்‌ முயக்கத்தினும்‌ மேம்பட்ட 
பொருளை யான்‌ கண்டதில்லை' எனத்‌ தலைவன்‌ 
நெஞ்சிற்குக்‌ கூறினான்‌ (அகம்‌. 379:13-16). 
*வேங்கடமலையைக்‌ கடந்துசென்‌ றுள்ளாராயினும்‌, 
நினது இன்பம்‌ வாய்ந்த கூட்டமாகிய இனிய 
துயிலினை மறந்து ஆங்குத்‌ தலைவர்‌ தாழ்த்திருப்‌ 
பாரல்லர்‌”' எனப்‌ பிரிவிடை வேறுபட்ட தலை 
மகளைத்‌ தோழி வற்புறுத்தினாள்‌ (அகம்‌. 393: 
20,21,26). ‘சேவலே, ஊரனொடு தங்கிய இனிய 
துயிலினின்றும்‌ என்னை எழுப்பினையாதலின்‌, நீ 
காட்டுப்‌ பூனைக்குரிய உணவாகித்‌ துன்பமடைக” 
எனப்‌ பொருள்‌ முற்றிவந்த தலைமகனுடனிருந்த 
கிழத்தி காமம்‌ மிக்க கழிபடர்‌ கிளவியால்‌ கூறினாள்‌ 
(குறு. 107). *தோழி, இச்சிறுகுடி, நடுயாமத்திலும்‌ 
தூங்காது தங்குவாரை, ஏனென்று கேளாத துயில்‌ 
பொருந்திய அறிவற்ற மக்களோடு நெடிய இராப்‌ 
பொழுதையும்‌ உடையது என வரைவிடை 
ஆற்றாது தோழிக்குத்‌ தலைமகள்‌ கூறினாள்‌ (குறு. 
146). *கனவே, தலைவியைக்‌ கொண்டு வந்து 
தந்தாயைப்‌ போல, நீயும்‌ இனிய துயிலிலிருந்து 
எழுப்புகின்றாய்‌; ஆதலால்‌ துணைவியரைப்‌ பிரிந்‌ 
தோர்‌ இனி உன்னை இகழார்‌' எனத்‌ தலைமகன்‌ 
பிரிந்தவிடத்துக்‌ கனாக்‌ கண்டு கூறினான்‌ (குறு, 
147:3-5). தோழி! கார்காலமும்‌ வந்து கூடியது; 
தலைவன்‌ பொருட்டு என்‌ கண்கள்‌ துயிலைத்‌ 
துறந்தன' எனப்‌ பருவவரவின்கண்‌ ஆற்றாள்‌ 
எனக்கவன்ற தோழிக்குக்‌ கிழத்தி கூறினாள்‌ (குறு. 
186). “தோழி, நம்மோடு இனிய துயிலை 
வெறுத்துப்‌ பிரிந்து, நம்‌ தலைவர்‌ சென்ற வழியில்‌, 
மான்‌ தன்‌ குட்டிக்கு நிழலாகி நின்று வெயிலை 
மறைக்கும்‌ என்ப' என்று தலைமகட்குத்‌ தோழி 
கூறினாள்‌ (குறு. 23). வேங்கையின்‌ மலர்கள்‌ 
உதிருமிடத்திலே யானை, பெறுதற்கரிய துயில்‌ 


360 


துயில்‌ 


செய்வதனால்‌ உயிர்ப்பின்‌ ஒலியுண்டாகும்‌ (குறு, 
847:4-6). *தோழி, துயில்‌ இனிய இராக்காலத்தே 
உடல்‌ துயில்‌ கொள்ளுதலைத்‌ தலைவர்‌ மறந்தனர்‌” 
எனப்‌ பருவம்‌ கண்டு வற்புறுத்தும்‌ தோழிக்குக்‌ 
கிழத்தி கூறினாள்‌ (குறு. 254:4). “தோழி, 
தலைவனது நெடுந்தேர்‌ வாராதாயினும்‌ வருவது 
போலக்‌ காதினிடத்து ஒலிக்கும்‌ ஒலியினால்‌ 
என்னுடைய கண்கள்‌ துயில்‌ துறந்தன' எனத்‌ 
தலைவி கூறினாள்‌ (குறு 301:8-8), *கடத்தற்கரிய 
பாலை நிலத்தைக்‌ கடந்து சென்ற தலைவரை 
நினைந்து, நடு இரவிலும்‌ துயில்‌ அரிதாயெ 
கண்ணிற்கு நீர்த்துளிகள்‌ எளிதிலே உண்டாவன” 
எனப்‌ பிரிவிடை மெலிந்த கிழத்தி தோழிக்குக்‌ 
கூறினாள்‌ (குறு. 389:4-7). *அன்னை சிறுபுறத்தைத்‌ 
தழுவி முயங்க, இமைகள்‌ பொருந்தாதவிழிகளோடு 
நாம்‌ துயில்‌ கொள்ளுதல்‌ இன்னாமையுடையது” 
என, இராக்குறி மறுத்துத்‌ தலைமகன்‌ சிறைப்புறத்‌ 
தானாகத்‌ தோழி வரைவு கடாவினாள்‌ (குறு. 258: 
6,7). மாமரத்திலிருக்கின்ற வெளவால்‌ உயர்ந்த 
தொரு கிளையிற்‌ சென்று பற்றித்‌ துயிலுற்ற 
பொழுதிலே நெல்லியின்‌ புளிச்சுவையைப்‌ பெற்ற 
தாகக்‌ கனவு காணும்‌ (நற்‌. 87:1-4). நின்‌ புதிய 
வரவை விரும்பி ஏற்று மகிழும்‌ மனைவியினுடைய 


தோளின்கண்ணவாயெ துயிலை விரும்பு 
கின்றவனே, இப்போதே விரையச்‌ சென்று 
தலைவியைக்‌ காணுமாறு தேரைச்‌ செலுத்து 
வேன்‌' எனப்‌ பாகன்‌ வினைமுற்றி மீளும்‌ 


தலைமகற்குக்‌ கூறினான்‌ (தற்‌. 121:7-12). “என்‌ 
ஆகமானது, தனியே கிடந்து துயில்‌ கொள்வதி 
னாலே துன்பப்படும்‌ தன்மையதரயிருந்தது' எனப்‌ 
பிரிவிடை மெலிந்த தலைமகள்‌ கூறினாள்‌ (நற்‌. 
240:4,5) எருமையின்‌ கன்று தொழுவத்திடத்துத்‌ 
துயில்‌ கொள்ளும்‌ (தற்‌. 271:1,2). நெய்தல்‌ மலா்‌ 
கதிரவனைக்‌ கண்டதும்‌ இனிய துயிலிடத்துப்‌ 
பசிய வாயைத்‌ திறக்கும்‌ (மலரும்‌) (நற்‌. 275:5,6). 
நடுயாமத்திலே பறவை ஓலிப்பதைக்‌ கேட்குந்‌ 
தோறும்‌ காதலன்‌ ஊர்ந்து வரும்‌ தேரிலே கட்டிய 
மணியின்‌ ஓசையோ என்று தலைவியின்‌ நெஞ்சம்‌ 
துயில்‌ கொள்வதனை மறக்கும்‌ (நற்‌. 287:9-11), 
நள்ளிரவில்‌ ஆரவாரமிக்க பாக்கம்‌ துயில்‌ மடிந்தது 
(நற்‌, 303:1,2) என்‌ தோழியின்‌ தோளிலே துயில்‌ 
கொள்வதை நின்‌ உள்ளத்து இன்பமாகக்‌ 
கொண்டாயல்லை யாயினும்‌, என்பால்‌ உள்ள 
கண்ணோட்டத்தினாலாவது தலையளி செய்க” 
எனத்‌ தோழி அருகடுத்துக்‌ கூறினாள்‌ (தற்‌. 
355:௪:-10). “நீ மனையின்கண்‌ வந்து துயில்கின்ற 
துயிலானது பிறிதொரு பொழுதிலும்‌ கூடும்‌, இன்று 
பரத்தையருடைய தோளை அணையும்‌ வண்ணம்‌ 


துயில்‌ 


விரைந்து செல்க' எனப்‌ பரத்தையிற்‌ பிரிநது 
வநத தலைமகனைத்‌ தோழி வாயில்‌ மறுத்தாள்‌ 
(தற்‌. 360.58-11). வாளை மீன்களை உணணக்‌ 
கருதாது, பொய்கையிலுள்ள நீர்‌ நாய, தங்யெ 
துயிலைப்பொருநதியது (தற்‌. 390:1,3). ஊரனுடைய 
பரத்தையர்‌ ஊர்துஞ்சும்‌ யாமத்தும்‌ துயில்‌ 
அறியலர்‌ (ஐங்‌, 19:3,4). ஊரன்‌ மார்பு குளிர்ச்சியை 
யுடைய துயில்‌ கொள்வதற்கு இனிய சாயலை 
உடையது (ஐங, 14:9,4). *தலைவி என்னெஞ்சைக்‌ 
கொண்டனன்‌; நான கடல்‌ அலை போன்று 
இரவின்கணணும்‌ துயிலறியேன' எனப பாஙகற்குத 
தலைவன கூறினான்‌ (தக. 178). “தலைவலியால்‌ 
அணங்குறறோர்‌ இரவினகணணும்‌ துயிலறியாது 
அரவு தணடினாலொதத துயரம அடைவர்‌” 
(ஐங்‌. 173), “எமமொடு வரின்‌, அன்னத்‌ தூலியாற்‌ 
செய்த மெலலிய படுககையில்‌ துயில்‌ பொருநதும்‌ 
நீ, அக்காட்டில சிங்கததின்‌ குரலைக கேட்பின 
அஞ்சுவையல்லையோ' என, நும்மொடு வருவேன்‌ 
என்ற தலைவிக்குத தலைவன காட்டின கடுமை 
கூறினான்‌ (கலி 13.14-17). இனிய துயிலையுடைய 
அணையை ஒத்தது தோள்‌ (கலி. 14:1). தலைவி 
துயிலின்றி யாமககடலை நீந்தத்‌ தலைவன்‌ பரததை 
யரை நுகர்ந்து அவரிடததே அமைததிருந்தான்‌ 
(கலி. 80,5,6), 'உருமேறு இடித்தலால்‌ ஓசை பரநது 
சாரலிலே ஒலிகுகையினாலே விரையச சிறுகுடியி 
னுள்ளாா துயிலுணரும்‌ வெறபனே, எம தோழி 
யாமத்தும்‌ துயில இனறி அலமருகின்றாள்‌” எனத்‌ 
தோழி தலைவனை நெருங்கி வரைவு கடாவினாள்‌ 
(சலி. 45:7,18)  *ஊரனே, நின்குறை, உழிஞை 
யானுடைய பள்ளி எழுச்சி முரசு போல அரிதிற்‌ 
பெறற எம துயிலையோ போக்குக, பாணன 
வாராத இடத்து அவன்‌ வரவே எமககு வருத்தம' 
எனப்‌ பரததையிற்‌ பிரிநது வநத தலைவன்‌ 
தோழியை வாயிலவேண்ட, அவள்‌ வாயில நேர்‌ 
வாளாய நெருங்கிக கூறினாள்‌ (கலி. 70:20-23)% 
பரத்தையிற பிரிநது வநத தலைவனோடு தலைவி 
ஊடியிருக்க, அவனோ புதலவனைத தழுவிப்‌ 
பொயயாகிய துயிலைக கொண்டு வருந்தினான 
(கலி, 70.93-25), 'நின்னால்‌ வருத்தமுற்ற பர ததையர்‌ 
நினகொடுமைகளை என்னிடம்‌ கூறாது ஒழியின 
அழகிழந்த என்‌ கண்கள்‌ துயில பெறுதலை 
விரும்பேன்‌; அங்ஙனம்‌ இகழ்ந்து கூறுதலை அவர்‌ 
தவிராரே' எனப்‌ பரத்தையர்‌ சேரியிற்‌ செனறு 
வந்த தலைவனோடு ஊடிய தலைவி கூறினாள்‌ (கலி. 
77:12-15) *இக்காரேற்றினது கோபத்தை அஞ்சாது 
அதனைத்‌ தழுவுபவன, இவளது வாருதலுறற 
கூநதலிலே ' துயில கொள்ளுதலைப்‌ பெறுவான; 
இககொலையேறறினது சனத்தை அஞ்சானாயத்‌ 


361 


துருத்தி 


தழுவுபவன்‌, இவள்‌ மெல்லிய தோளிலே துயிலைப 
பெறுவான்‌” என ஆயர்‌ ஏறுகளைத தொழுவிலே 
புகவிட்டனர்‌ (சலி. 204'20,91,33-25) (2) “காம 
நோயாலே மிகக நெஞ்சம்‌, நடுநாள்‌ யாமத்தில்‌ 
தாம்‌ கொள்ளும துயிலை வாங்கிக கொண்டு 
ஒளித்த தலைவனபாறபட்டது; தாம்‌ உயிர்‌ 
வாழதல்‌ நகையுடைத்து” எனத தோழி வரைவு 
கடாவுதற்குத்‌ தலைவி கூறினாள்‌ (கலி, 182:81-24). 
திருமால பள்ளி கொணடதைபபோலக்‌ கடலும 
ஒலியவிநது துயில்‌ கொணடது (கலி. 135.4,5) 
“நெஞ்சே, காம நோயைச்‌ செயதவனிடததுப 
பகலும்‌ இரவும்‌ துயிலைவிட்டு, கழியில ஓதம்‌ 
போவது வருவதாய்த்‌ தடுமாறும்‌ தன்மை போல 
நீயும தடுமாறி வருந்தினை” என நெஞ்சினை 
நோககித்‌ தலைவி அழிநது கூறினாள்‌ (கலி. 182: 
16-19). “எனனை மறததலேயனறி மூலையிடைத 
துயிலும துயிலையும்‌ மறநதாயோ” எனறு தலைவி 
தலைவனிடம கூறி ஊடுவதாகக கனவு கணடனள 
(கனி. 128:14,15) ‘யான துயில அராது யான 
உற்ற நோயை முறைபபட்டுக்‌ கூறின, மதியும்‌ தன 
கதாகள்‌ மழுஙகி நடுங்குவது போலே ஓடிச்‌ சுழனறு 
திரியும்‌; பெரிய ஊரின தெருவிலே யானுறறவருததத 
திறகுப பரிகாரம்‌ செயயாமல பெரிய துயிலைகு 
கொள்ளக கருதிய சான்றிரே, என உயிரைப்‌ 
பாதுகாபபீராக' எனத தலைவி நாணுவரையிறநது 
கலங்கிக்‌ கூறினாள்‌ (கலி. 146:38-43). வையையில 
நீர்‌ ஓடுகின்ற அரவத்தால்‌ (மதுரையிலுள்ளாா; 
துயில்‌ நீஙகி நீராடச்‌ செனறனா பரி. 20.15). 
மதுரை, அநதணர்‌ குரல எடுபப, ஏம இனதுயில்‌ 
எழுதல்‌ அலலது, வஞ்சியும உறையூரும்‌ போல 
கோழியால்‌ எழாது (பரி, த, 7). 


துரு - செம்மறியாடு, துருவினை -செம்மறியாட்டினை- 


ஓதத புறகென்ற தலையினையுடையவா பிள்ளைகள்‌ 
(மலை, 217). நடுகல்‌ வணககத்தில்‌ நெலலாலாகயெ 
களளோடு துரூஉப்பலி கொடுத்தல்‌ உணடு (சம்‌. 
35.8.4). கா௱பபருவததுப்‌ பாதி இரவில அசையும்‌ 
தலையினையுடைய துருவின தொகுதி பாதுகாவல 
அடைய, இடையன தீ வளர்ததுச சழககை அடித்‌ 
தான (அகம. 274.39). றிய தலையினையுடைய 
துருவின தயிராகிய உலையில்‌ வரசுரிசியையும 
ஈயலையும இட்டுச சமைபபர்‌ (அகம. 894,2-5), 
பாலை நிலததின்கண ஆடுதினற தலையைய/டைய 
துருவின தொகுதியை இடையன மேயககச செலுத்‌ 
அவன (தற்‌. 269.8-7). பூழியருடைய நலல நிறததை 
யுடைய துருவின்‌ கூட்டம போல, மலைச சுரததில்‌ 
கரடிகள மேயும (தற்‌. 1923-5), 


துருத்தி - 1. குறை நிலம்‌ (கடலிடை/ஆறறிடை 


துரும்பு 


யுள்ளது) எங்கோ, கடலிடையே உள்ளதுருத்தியில்‌ 
- முறை நிலததில்‌-பகைவா மேறசெனறு, கடம்பின்‌ 
முதலைத்‌ தடிநத சேரலாதன' என, இமயவரம்பன்‌ 
நெடுஞ்சேரலாதனைக்‌ குமட்டூக கண்ணனார்‌ 
பாடுவா (பதி, 20.1-5). காட்டிலும்‌ பொழிலிலும 
அழகு பெறுகினற துருததியிலும்‌ (ஆறறிடைக 
குறையிலும) மாட்சிமைப்பட்ட கோழிக கொடி 
யோடே முருகனுக்கு வியனகரை அமைவரப்‌ 
பணணிவழிபட்டனா (முரு. 223-227). பூங்கொததுக்‌ 
களை உடைததாகிய துருததியைப்‌ புடை சூழ்நது 
வையை, அறலுணடாகும்படி ஒழுகியது (கலி. 
30:/5,16), 'தலைவார்‌ வருவேன்‌ எனறு உரைத்த 
காலம, பெருகிய காலதது நீர்‌ நிறைந்த துருததியுள்‌ 
அவர்‌ பரததையரைக கூடிக்‌ காமனுககு விழா 
வெடுககும்‌ இளவேனில்‌ காலமலலவோ” என்று 
தலைவி தோழியிடம்‌ உரைத்தாள்‌ (கலி, 35:13,14), 
மரங்களையுடைய துருத்தி இடத்தனவாகிய பெரிய 
யானைததிரளோடே புலி மாறுபட்டுப்‌ போர்‌ 
செயதது (கலி. 48:4-7), தலைவியர்‌, நறுநாற்றத்தை 
யுடைய பூமிக்க துருததியிடத்தே சென்று தம்‌ 
காதலரை விரும்பித்‌ தழுவிக கொள்வர்‌ (பரி. 
70.29-31), வையை ஆறறின்‌ வரவினால்‌ சோலை 
யிலும்‌ துருததியிலும மதுவையுணடு வண்டுகள்‌ 
பாடப பூ நிறைநத அழகு விளங்கியமை (பரி. 
1617-19), 


2. உலையூது கருவி. கொலலன்‌ வலித்து இழுககும்‌ 
துருததியை - உலையூது கருவியை - போலக்‌ 
குதிரை உயிர்க்கும்‌ (அகம, 2242-5). 


துரும்பு - 1. கூளம்‌, போர்களினுடைய அடியை 
வாங்கி விரித்து ஏர்கள்‌ கடாவிட்டுப போன பின்பு 
குற்றமறும்படி வைக்கோலையும்‌ துரும்பையும்‌ - 
கூளத்தையும்‌ - நீககினர்‌ (பெரு. 287-289). உழவர்‌ 
காறறில்‌ நெலலைத்‌ தூற்றப்‌ பறந்து போன 
துருமபுகள்‌ முழுவதும்‌ உபபளஙகளில்‌ வீழ்நது 
பரவின (அகம. 566:3-7). 


2. ஈழிசல்‌. துரும்பு - கிழிசல - பட்ட கந்தையுடை 
(புறம. 398:19). 


துருஉப்பலி - செம்மறியாட்டூப்பலி. *துரு' காண்க. 


துலாஅம்‌ - நிறுக்கப்படும்‌ கருவி. புறவினது வருத்தத்‌ 
தைக களைய வேணடி, யானையினது வெண 
கோட்டால்‌ கடைந்து செறிக்கப்பட்ட வெளிய 
கடையினையுடைய கோலாகிய நிறுக்கபபடும்‌ 
துலாஅததின்‌ கணணே ஏறியவன்‌ செம்பியன்‌ 
(புறம. 39:1-3). 


துவர்‌ 


துவர்‌ - 1. சிவபபு/பவளம்‌. துவா - சிவப்பு - அமைந்த 


வாயினையுடையவள்‌ சேரன்‌ மாதேவி (பத,16: 
12,13). விறலி துவர்‌ வாயினையுடையவள்‌ (பத, 
51:31). துவர்‌ வாயினையுடையவள்‌ பாடினி 
(பொரு. 27,47). *நின்‌ துவர்வாய்‌ தடுப்பத்‌ தஙகா 
ராயினும்‌ நினது பார்வை தலைவனை எவ்வாறு 
கடந்தேக விடும்‌” எனச்‌ செலவுணர்ந்து வேறுபட்ட 
தலைமகட்குத்‌ தோழி கூறினாள்‌ (இங்கு, துவர்‌ 
வாய்‌ என்பதற்குப்‌ பவளம்‌ போன்ற வாய எனப்‌ 
பொருள்‌ கூறுவர்‌ ந. மு. வே) (அகம, 87:10-12,17). 
*பல மாண்புகளும்‌ தாழ்ந்திடக்‌ கூறிய அழகு மிக்க 
நல்லமொழியை எம்மிடதது மறந்து விட்டீர்‌ 
போலும்‌” எனத்‌ துவர்‌ வாயின இனிய நகை கெட, 
தலைவி தொடர்ந்து தலைவனை வினவினாள்‌ 
(துவர்‌ - பவளம்‌ - ந. மு. வே) (அகம்‌, 29:10-14). 
நினது துவர்‌ வாயிடததே முறுவல்‌ அழுங்க, 
நோயைத்‌ தோற்றுவித்து உண்மைக்குப்‌ புறம்பான 
வறறை மொழியாதே, எனப்‌ பொருள்‌ முற்றிய 
தலைமகன்‌ தலைமகளைக்‌ கண்டு கூறினான்‌ (அகம 
39:8,4). துவர்‌ வாயினையுடையவள்‌ தலைவி 
(அகம்‌. 62:2,5; 162:18, 16;179:11, 133 212:5,8;343:18, 
19;385:16,17). துவர்‌ வாயினையுடைய மகளிர்‌ 
(அகம்‌, 75:10,11). துவர்‌ உடைய வளைந்த 
துளையினையுடைய : பவளம்‌ போல்‌ இண்டை 
பூத்தது (அகம்‌.243:1,2). துவர்‌ வாயினையுடையது 
ஆண்‌ குரங்கு (குறு. 26:6,7). தேன்பொதித்த துவர்‌ 
வாயினையுடையது தாமரை (குறு, 300: 3, 8). 
தலைவியின்‌ துவர்‌ வாயில்‌ நகை தோன்றியது 
(நற்‌. 190:8,9). துவர்‌ வாயினையுடையவன்‌ புதலவன 
(நற. 269:2). துவர்‌ வாயினையுடையவள்‌ குறுமகள்‌ 
(ஐங்‌. 186:2,3). துவர்‌ மணலையுடையது வையை 
(கலி. 28:6,7). இயல்பான துவரால்‌ சிவந்த 
வாயினையுடையவள்‌ தலைவி (கலி. 55:4,5). 


2. காவி. துவர்‌ - காவி - ஊட்டப்‌ பெற்ற ஆடை 
யணிந்தவர்‌ மறவர்‌ (நற்‌. 38:8), எயினர்‌ செநதுவ 
ராடையினர்‌ (ஐங்‌. 388:1,2). அழகிய துவரூட்டப்‌ 
பெற்ற ஆடையணிந்தவன்‌ பொதுவன்‌ (கலி. 
102:37). “துவரூட்டப்பெற்ற கரிய ஆடையணிந்‌ 
தவனே' என முல்லை நிலத்‌ தலைவி தலைவனை 
விளிததாள்‌ (கலி, 108:10). 


3. துவர்ப்புடைய மருந்துப்‌ பொருள (நாவல்‌ அல்லது 
பூவநதி, கடு, நெலலி, தான்றி, ஆல, அரசு, அத்தி, 
இத்தி, முத்தக்காசு அல்லது கருங்காலி, மாந்தளி£),. 
குளிர்ந்த துவர்‌- துவர்ப்புடைய மருநதுப பொருள்‌- 
பலவறறையும்‌ ஊட்டி நீராடினர்‌ (பரி, 10:90). 
மதுரை நகர மகளிரும்‌ மைந்தரும்‌ துவர்‌ உள்ளிட்ட 


துவர்போதல்‌ 

பொருள்களையும்‌ ஏந்தி வையை நீராட்டிற்குச்‌ 
சென்றனர்‌ (பரி, 22:16-25), 

4, பாக்கு, பஞ்சவாசத்தினோடும்‌ கூட்டியிடித்து 
துவரை - பாககை - வாயிலிட்டு மெல்வோராய்‌ 
மதுரை மக்கள்‌ வையை நீராட்டிற்குப்‌ புறப்‌ 
பட்டனர்‌ (பரி, 18:32). 

5, புலர்தல்‌, மேகத்தின்‌ கவினைப்‌ பெற்ற 


மகளிருடைய கூந்தலைப போல இளவேனிற்‌ 
காலததில்‌ துவர்‌-புலர்தல்‌-அமைந்த மணல்‌, மேகம்‌ 
மழை பெய்யாமையால்‌ விளங்கின (கலி, 52:1,2), 


6, மணம்‌. முருகன்‌ செநதாமரை மலர்போனற 
தன்‌ இருவடிகளில்‌ அவறறின்‌ நிறத்திற்குப்‌ 
பொருந்திய பவளம போலும்‌ நிறமுடைய துவா 
மணமஃகலந்த நீரிலே முழுதும அழுததி ஊற 
வைததுப பதனிட்ட தோலால்‌ தைத்தலமைநத 
செருப்பினை அணிநதிருந்தான்‌ (பரி, 213-7), 


துவர்போதல்‌ - கடைபோதல்‌ (முறறுதல்‌). களஙகாய்க 
கணணி நாராமுடிச்சேரலின்‌ தூசிபபடை, பகைவர்‌ 
நாட்டின கோடிவரை சென்று வலிமையில துவர்‌ 
போக-கடைபோக-உயர்ந்து நிறகும்‌ (பதி. ச2:4,5/. 


துவரை - துவராபதி. செம்பாற்‌ புனைநது செயதா 
லொத்த சேயமையையுடைததாகிய நெடிய மதிலை 
யுடைய துவரைஃதுவரா பதி-என்னும்‌ படைவீட்டை 
ஆணடு வந்த வேளிருள்‌ வேளாக உள்ளவன்‌ 
இருங்கோவேள்‌ எனக கபிலர்‌ குறிபபிடுவர்‌ 
(புறம, 201:9-12). 


. துவலை - துளி, மேகம்‌, அகன்ற பெரிய வானிடத்தே 


சிறு துவலையாக - துளியாக - தூவியது (நெடு. 
19,20). மெய்வலியினையுடைய மாக்கள்‌ கள்ளை 
யுண்டு மகிழ்ச்சி மிக்கு, சிறு துவலையாகிய 
தண்ணிய மழைத்துளியை அஞ்சாராயத்‌ திரிநதனர்‌ 
(நெடு. 38-25). கல்லெனகின்ற ஓசையினையுடைய 
சிறு துவலையை வாடைக்காற்று எங்கும்‌ 
பரப்புகையினால்‌ யாவரும தண்ணீரைக்‌ குடி 
யாராய நெருப்பின்‌ வெம்மையை நுகர்நதனர்‌ 
(நெடு. 64-66). மேகத்திரள்‌ துவலைகளைத்‌ 
தூவுகையினாலே வாச்சியங்கள்‌ நனையாதபடி 
முழைஞ்சுகளிடத்தே புகுமாறு கூததர்‌ ஆற்றுப்‌ 
படுத்தப்‌ பெற்றனர்‌ (மலை. 362-366). வாடைக்‌ 
காறறு கரும்பிடத்தே உள்ள வெண்குருகு ஒலிக்கும்‌ 
படி வீசுகினற நுண்ணிய பலவாகிய துவலையைக்‌ 
கொண்டது பனிக்காலம்‌ (௮௪ம. 2921-24), 
பகன்றையின அரும்புகள்‌, சிதறுகினற அழகிய 


363 


துவலை 


துவலை வலீசுதலால்‌ மலர்ந்தன (அகம்‌. 84:9,49 
பூங்கொத்துக்களிலுள்ள தாதுடன கூடிய துவலை 
(தேன்துளி) தளிரில்‌ ஒழுகுதல்போலும அழகு 
ஒழுகும மாமை நிறத்தினையுடையவள்‌ தலைவி 
(அகம்‌, 41:13 16). அழதிய சுனையிடத்து (மழைத்‌) 
துவலையால்‌ நீலம்‌ மலர்நதது (அகம்‌. 143:14,15), 
யானை உயிர்பபது போலும்‌, இடம்‌ மறைய 
வீசும்‌ பனித்துவலையால தாமரை மலர்‌ “முன்பனிக்‌ 
காலத்துக்‌ கரிநதது (அகம 163:7,8), கள்‌ நிறைநத 
சாடியை, முகககும்‌ கலம உடைததிடின்‌ விரவிய 
மழைத்‌ துவலை போலத தெருவெல்லாம துளிககும்‌ 
(அகம. 166:1-4), கடையப பெற்ற பஞ்சானது 
மென்மையுறறாற போனற வெணமேகம்‌ துவலை 
தாவுதலை ஒழியக்‌ கரும்பின பூககள வாடை 
யொடு துயலவரும்‌ (அகம, 317.2-5). வயற்‌ 
புறத்தேயுள்ள மாமரததின்‌ - கொமபுகளிலுள்ள 
புதிய பூசுகள்‌, கலநது சொரியும்‌ மழைத்துவலை 
போலப்‌ பரந்து கிடந்தன (அகம 236.7,8). பகனறை, 
வாடையுடன்வரும்‌ நுண்ணிய (மழைத்‌) துவலை 
யால்‌ மலர்ந்தது (அகம. 248 3,4). பகக மலையில 
எழும்‌ நுண்ணிய பலவாகிய துவலை மலைமீதுள்ள 
புதல்களையெல்லாம்‌ நனை ததன (அகம, 268.14,18). 
நுண்ணிய பலவாய துவலை தனது ஒருபககததை 
நனைததிட இடையன தனியே நின்றான்‌ (அகம, 
274:7,8). மேகம பெயதலைச்‌ செய்து கழிநத பின்பு, 
புகையைப்‌ போலப புள்ளியாக நுணணிய துவலை 
பூக்களின்‌ உள்ளே நிறைநதது (அகம. 294.1-3). 
சிறிய வெள்ளிய அருவிகளின துவலையால 
நுணாப்‌ பூக்கள்‌ மலர்நதன (அகம. 345 16,19). 
காட்டைச்‌ சுடுவதால எழும்‌ புகை அருவியின 
நுண்ணிய துவலையோடு விரவித தோனறும (அகம. 
369:14,15). புன்னைமரம்‌, கரையைச சாரசசார 
உடையும அலைகளால வீசபபடும துவலையால்‌ 
(தில்லை என்றும்‌ பாடமுள்ளது) அருமபு விடும 
(குறு. 5:2,8). வாடைககாறறு, அலையிடததுப்‌ 
பொங்கிய பிசிராசிய துவலையோடு, சோநது 
பிரிநதோரைச்‌ செயலறும்படி வருததியது (குறு, 55: 
1-3). தூவுகின்ற துவலைகளையுடையது வாடை 
(குறு. 102:4). தலைவன்‌, தேரே றிக கலஙகிய கடலில 
உள்ள அலையின துவலை தோச்‌ சககரங்களை 
நனைப்பச்‌ செனறான்‌ (குறு. 805:3-5), குளிரசசி 
உணடாகுமபடி துவலையாகிய பனி வீசியது (குது. 
சசீச:1,2). துயரம்‌ மிகக பொழுதில குளிசசி 
உண்டாகும்படி துவலைதரவியது (குறு. 498:1,2). 
பால விலை கூறிச்‌ செல்லும்‌ இடையன நுணணிய 
பலவாய துவலை ஒரு புறம நனைபபசு கோலை 
ஊனறி நின்றான (நற. 148.4-6), வாடைக காறறு 
மெல்லெனத துவலை துரவியது (நற்‌. 252.5,6), 


துவை 


குருவிச சேவலைப்‌ பேடை,  குடம்பையில்‌ 
பரு.தா.தபடி தடுததலின்‌, அது துவலையினால்‌ 
நனைநத புறதததாபெ பக்கத்திலே நடுங்கியிருந்தது 
(தற்‌. 181 1-7). துவலையாகிய தணணிய துளியை 


வீசி, நீரத்துறை தலைவிககுப பசலை செய்தது . 


(ஐங்‌, 141.2,3).  சிறுவெணகாககை, இருங்கழி 
யிடததே துவலையின்‌ ஒலியில்‌ துஞ்சியது (ஐ௩. 763: 
1,2) “நீ ஓர்‌ ஆண்டிற்கு ஒருகால வருகின்ற வரவு 
எமக்கு, மழையை அவாவுற்றுக கதிர்‌ உலரும்‌ 
நெலலிற்கு அம்மழை நிறையப்‌ பெய்யாதே 
ஆராத சிறு துவலையைப பெய்த தன்மை 
போல மிக்க வருத்தத்தைத்‌ தரும்‌” எனப்‌ 


பரததையிற்‌ பிரிந்து வந்த தலைவனது வரவு ' 


கணடு காமக கிழததி கூறினாள்‌ (கலி. 7124-86). 


துவை - துலையல்‌, “ஊனையும்‌, துவையையும்‌ - 
துவையலையும்‌- கறியையும்‌, சோற்றையும்‌ உண்டு 
வருநதும்‌ செயலல்லது வேறு செயல்‌ அறியா 
வாகலான எம்‌ கை மெல்லியவாயின' எனக்‌ 
கபிலர்‌ கூறுவர்‌ (புறம, 14.18,14). கொழுவிய 
துவையையும்‌ ஊனையும்‌ சோற்றையும்‌ விரும்பிய 
படி ஈந்து, பாரியின்‌ பறம்பு நட்புச்‌ செய்தமை 
யினைக கபிலர்‌ நினைவு கூறுவர்‌ (புறம. 118:2-4). 
குமணன்‌, தாளிபபுச்‌ சேரபபட்ட கொழுவிய 
துவையோடு கூடிய நெய்யுடைய அடிசிலை 
ஊட்டித்‌ தம்மிடம்‌ நட்புச்‌ செயததாகப பெருஞ்‌ 
சிததிரனார்‌ உரைப்பர்‌ (புறம 160: 7-12), தாளிப்‌ 
போசை மிக்க கொழுவிய துவையோடு கூடிய 
அடிசில்‌ இரவலரைத தடுததது (புறம 250: 
1-6). “கனிந்த தாளிதத்தோடு கூடிய துவையைப 
பிறர்க்களித்துப பலர்ககும பயனபடும்‌ தொழில்‌ 
களைச்‌ செய்து இந்நிலவுலகம்‌ ஆணடோர்‌ 


சிலரே” (புறம. 360:5,8 9). அதிகமான அமிழ்தன்ன' 


மரபினையுடைய ஊன்‌ துவையோடு கூடிய 
அடிசிலை ஊட்டியமையினை ஓளவையார்‌ குறிப்‌ 
பிடுவர்‌ (புறம. 590:17,18) சோற்றை வேறு 
பிரித்தறியராத ஊனோடும்‌ துவையோடும்‌ கூடிய 
அடிசிலை, புறக்கொடுத்து ஓடாத வீரர்க்கு 
வழங்கினர்‌ (யத. 4௧:15,14). சிவநத இறைசசி 
தனியே வேறுபட்டுத்‌ தோனறாத வெள்ளிய துவை 
யினையும்‌, அவரை துவரை முதலியவறறைக்‌ 
கலந்த நிணத்தையுடைய இறைசசியாகிய உண 
வையுமுடையவா மழவர்‌ (பதி, ௧5,7,8). 


துவைப்பு - ஆரவாரம்‌. காறறு வீசுகின்ற துவைப்பால- 
ஆரவாரத்தால-சலிழ்ந்து சாய்நது, வெட்டுதலுற்று 
ஆலையிலே சென்று பயனபடுதறகுக்‌ கரும்பு 
அசைந்து நின்றது (மலை, 118-119), 


துழாஅய்‌/துழாய்‌ - துளவம்‌/துளவமாலை. 


துளவம்‌ - துழாய்‌. அறிதுயிலோனாகிய 


துளி 


துழவை - கூழ்‌. கொழியல்‌ அரிசியைக்‌ களியாகத்‌ 


துழாவியட்ட துழவையினை-கூழினைஃபிழாவிலே 
உலர ஆற்றி, முளையை இடித்து அதிலே கலந்து, 
இரண்டு இரவும்‌ இரண்டு பகலும்‌ அரியாமல 
வைத்துக்‌ கள்சமைததனர்‌ (பெரு,275-281). 


நறுமணம்‌ 
வீசும்‌ பூங்கொத்துக்களையுடைய துழாஅயினை- 
துளவமாலையை- திருமால்‌ அணிந்திருந்தார்‌ . (பத, 
31:8,9). தோழியும்‌ தலைவியும திருத்துழாஅயப்‌ 
பூவினையும பிற பூசுகளோடே பறித்துப்‌ 
பாறையில்‌ குவித்தனர்‌. (குறி. 90,98). நீல 
மணிபோலும்‌ மேனியிடத்தே பிணிவிட்டலர்ந்த 
துழாஅயது மணமிக்க கொத்துக்களால 
தொடுதத கணணியை உடையவர்‌ திருமால்‌ 
(பரி, 457,589). மலர்நத துழாய்‌ மாலையை 
யணிந்தவன்‌ கருடககொடியோன (பரி. 8:1-2). 
*வெட்சிமலரை இடையிட்டுக்‌ கட்டின நறுந்தார்த்‌ 
துழாயைப்‌ 'பொருநதிய மார்பினோர்‌ திருமால்‌ 
(பரி. 13 59,60). 


துழாயோன்‌ - துழாய்‌ மாலை அணிந்தோன்‌ (திருமால்‌). 


நறிய கொத்துககளால்‌ கட்டபபெறற துழாயோன்‌ 
“துழாய்‌ மாலையை அணிநதோன்‌ - திருமால 
(பரி. 75:15), 


துளர்‌ - களைக்கொட்டு, உழுது விதைதத பின்னர்க்‌ 


களைகளைத்‌ துளரினால்‌ - களைககொட்டால்‌ - 
செத்தினர்‌ (பெரு. 201). துளரினால்‌ களை 
அகநறபபட்ட தோட்டங்களில்‌ வெணசிறு கடுகு 
நெருங்கி விளைநதது (மலை, 122,128). துளரினை, 
எறியும்‌ தொழிலையுடையோ கள்ளினை 
உணணுவர்‌ (அகம்‌. 184:13,14). தோட்டத்திலுள்ள 
தினையிடத்தே துளரினை எறிவதனால்‌ புழுதி 
உண்டாயிற்று (குறு. 298:5), 


திருமால்‌ 
துளவமாலை - துழாயமாலை - அணிந்திருந்தார்‌ 
(பரி. 13:29), “திருமால்‌ பசிய துளவின்‌ மாலையை 
உடையவர்‌ (பரி, 75:54), 


துளி - நீர்த்துளி/மழை/[தேன்துளி. இமய மலையின்‌ 


கண்‌ திரண்டு, கழகாற்றான்‌ வரும்‌ பெரிய முகில்‌ 
சொரிந்த நுணணிய பலதுளியினும்‌ - நீர்த்‌ 
துளியினும்‌ - பலகாலம்‌ வாழ்வாயாக” எனச்‌ 
சோழன்‌ குள முற்றத்துத்‌ துஞ்சிய கிள்ளி வளவனை 
ஆலத்தூர்‌ கிழார்‌ வாழ்த்துவர்‌ (புறம. 34:2]-25) 


துளி 


*ஞாயிறறினது சுடரால முளிந்த புல்லையுடைய 
காடு தளிர்பப, உருமேறறுடனே கூடித்‌ துளி 
சொரிந்தது (புறம.  160:1-2). மின்னுடனே 
மழை குளிர்நத துளியைப்‌ பெயதது (புறம. 
193:6,7) துளியை நச்சுதலையுடையது வானம்‌ 
பாடி (புறம, 198,28). விலலின்‌ நாண்‌ செலுததிய 
அம்புகளாயெ மழைததுளி போர்க்களத்தில்‌ 
பொழிந்தது (புறம, 369:8,9). பாசறையில்‌ 
அம்புகளாகிய (மழைத்‌) துளி பொழிந்தது (புறம. 
372:4). போர்க்களத்திலே முரசு மழை முழககம்‌ 
போல்‌ முழஙக, யானைகள்‌ முகிலகளாகத்‌ 
தோன்றத தேர்களும குதிரைகளும சிதைநது 
பரநது (மழைத்‌) துளியாக வீழந்தன (புறம்‌. 873: 
1-3). நீர்‌ நிலையில வீழதினற மழைத்துளிபோல, 
நெய்‌ துள்ள வறுவலகள்‌ வறுககப்பெறறன (புறம. 
29௪1-2). தண்ணிய நீர்த்துளிகள பலவறறையும்‌ 
சொரிந்து மேகங்கள்‌ முழங்கின (புறம. 3911), 
“நெல்வளம நிறையும்‌ செவ்வியறிந்து மழைத்துளி 
பொழிய நின்வயலகள வேலி ஆயிரமாக விளைக 
எனப பொறையாற்று திழானைக கல்லாடனார்‌ 
வாழ்த்துவர்‌ (பறம 391:20,21). முருகனது ஒரு 
கை நீல நிறததையுடைய மேகத்தால்‌ மிகக (மழைத்‌) 
துளியைப்‌ பெய்விக்கும்‌ (முரு, 115,116). துளியை 
யுடைய மழை, பருவம பொய்யாது பெய்யும்‌ 
மலை நாட்டையுடையவன்‌ நள்ளி (சிறு. 106,107). 
பெரிய வறம்‌ கூர்நத காடு உழவுத்‌ தொழில்‌ 
முதலியவற்றால்‌ ஆரவாரம்‌ மிகும்படி தொழுதியை 
யுடைய மேகம்‌ துளியைச்‌ சொரிந்தது (பெரு, 23,24). 
கூதிர்க்‌ காலத்து மேகத்தினின்றும்‌ பகற்காலத்தே 
பெயதலையுடைய துளியின கண்ணே மின்‌ ஓடினாற்‌ 
போல, மயிரிடததே அழகு பெறும்படி பொன்னாற்‌ 
செய்த மாலையை விறலியர்‌ சூடினர்‌ (பெரு. 
483-486). பொழில்கள்‌ குளிர்சசியைத தம்மிடததே 
கொண்ட கொம்புகளை யுடையவாகி அவந்றில 
ஏற்று நினற நிறத்தையுடைய (மழைத) துளி 
மாறாமல வீழ்நதவாறிருநதன (நெடு. 27,28). முழு 
வலிமாககள்‌ கள்ளையுணடு துவலையாகிய 
' தண்ணிய துளியை அஞ்சாராயத திரிதல 
(நெடு, 32.85). குதிரைகள்‌ கரிய சேறறையுடைய 
தெருவிலே தம மேலே வீசும்‌ துளிகளை உதறின 
(நெடு, 179,180). கொறறக்குடை, பரககின்ற 
துளியைக்‌ காத்தது (நெடு. 184,185). தூய துளியைப 
பெருகச்‌ சொரிநத பருவம்‌ பொய்யாத வானம 
பினனரும்‌ பெயயுமாறு போல மாறாமற சொரியும்‌ 
நன்னனது நாளோலககம்‌ விளங்கியது (மலை. 
75,76). பசிய எள்ளுத்‌ தோடுகள, மிக்க துளிதழுவு 
கையினாலே முறறின (மலை. 108-106). நவிரம்‌ 
எனனும்‌ மலையிடத்தே மயங்கின துளியையுடைய 


965 


துளி 


மழை இடைவிடாமற்‌ பெயயும்‌ (மலை, 232,233). 
மழைத்துளியைத்‌ தனனிடத்தே கூநதல ஏற்றுக்‌ 
கொணடது (அகம. 8:15). தலைவன, தலைவியின்‌ 
முதுகினை அணைத்துக கொணடானாக, 
(மழைத)துளியை ஏறறுககொண்ட மண்போல 
அவள்‌ நெஞ்சம்‌ நெகிழந்தது (அகம்‌. 26.23-28). 
கூதிர்ககாலததில்‌ இடியடனே (மேகம) மிக்க 
துளியைப பெய்தது (அகம்‌. சச8:1). மேகம்‌ இருள்‌ 
கிழிப்பதுபோல்‌ மினனித துளியைத்‌ தனனி 
டத்தே கொணட மிகக பெயலைப பெயதது 
(அகம்‌. 72:1,2). வானம, மலையில, மழைத்துளியை 
முதற்கணணே பெய்தது (அகம 132:9), வானம, 
பெருமபெயலாகிய மிக்க துளிகளை ஸவீசிச 
சொரிநதது (அகம. 214:2-4) மேகம மினனிப பருதத 
பலவாகிய (மழைத்‌) துளிகளைச்‌ சிதறியது (அகம. 
218.46, அசும, 22519) மேகம, விசுமபு அதிர 
முழங்கிச சொரியும்‌ பெயலாகிய மிக்க துளியினைப 
பொருந்திக்‌ கார்பபருவத்தினைச்‌ செய்தது (அகம 
274.13). வேங்கை மரததின கிளையிலுள்ள 
தண்ணிய துளிகளைக காறறு அசைத்து வரும்‌ 
(அகம்‌ 898.5,6). விடியற்காலையில பனிக கட்டி 
யோடு, பருதத பெயலாய மிகக துளிகளை வானம 
சொரிந்தது (அசம. ௪9:8-5), இரவில்‌ முகில்கள 
ஆலங்கட்டியடன கூடிய, மிகக துளிகளைப 
பொழிததன (அகம. 308 2,3). நடுஇரவில மேகம்மிகச 
துளியைச சொரிந்தது (அகம. 322:2). பனிகசுசடடி 
யுடன்‌ கூடிய மிகக துளிகளைப பெயது மேகம 
கால்‌ இறங்கியது (அசும. 883,12,12) ச௬னைகள 
தோறும்‌ (மழைத்‌) துளியால்‌ உண்டாகிய குமிழிகள 
குதிபபன போனறு, சேற்றினகண்ணே எழும 
குமிழிகள்‌ தோனறி மறைநதன (அகம. 824:8-8), 
களிறு புவியைப பொருது கொன நமையால குருதி 
தோய்நத யானையின சிவநத கொமபினை மிகக 
(மழைக) துளி கழுவியது (அகம,33 3;2-5) மேகங்கள, 
பாணரது நரமபு ஓலிபபதைபபோனற இனிய 
குரலுடன மிகக துளியைப பொருநதி மேகம 
மழை பெயதது (அகம்‌. 374:3-9). நுணணிய மழை 
பொழிந்து அழிநத துளியோடு கூடிய வாடைக்‌ 
காறறு பிரிநதோரை வருத்தும்‌ (குறு. 85:4,8). 
மழைத துளி தனனிடததே பெயயபபெறற 
தளிரைப்போன்ற மெனமையுடையவள தலைவி 
(குறு. 228.9, *தலைவியின அமுத கணகள்‌, 
தண்ணிய மழைத்துளியை ஏற்றுக கொணட 
மலாகள்‌ போனறன' (குறு. 291 5,8). தணணிய 
துளியை ஏறறுககொணட முல்லையின அரும்பு 
மலர்நதது (குறு. 383:1,2). வானம்‌, இடியேறறுடனே 
மிசக துளியைப பெயயத தொடங்கியது (நத. 51: 
4,5). மழை பெயயாதொழிநத விசும்பினினறும 


துளி 


விழுகினற நுணணிய துளிகளும காட்டுநெறியில 
இலலை (நற்‌. 761,2) கார்பபருவ இறுதியில்‌ மேகம்‌ 
மிசகு மழைததுளியைப பெயதொழிநதது (தத்‌. ௪22 
3,4). தொளியுடைத்தொழு (துளியுடைததொழு, 
பா. பே) (நற்‌ 109.7). மழையின்‌ துளி பெய்தலாலே 
பொறிக்கப்பட்ட புள்ளிகளையுடையது கரை 
(நற்‌ 114.7). ஈங்கையினது புதிய மலரின்‌ (தேன்‌) 
துளி கலப்ப, மோதியவாறு வாடை வீசியது (நற்‌. 


193 1-4) யானையின செஙகோட்டினைக்‌ கழுவும்‌ : 


படி மிக்க துளியை மேகம்‌ பொழிந்தது (தற்‌. 247: 
2, 3). நெடிய மேகம்‌ மின்னிச்‌ சிறிய துளிகளாகப்‌ 
பெயயத்‌ தொடஙகி மிகக மழை பெய்தது (நற்‌. 
274:1, 20. கரிய மேகம்‌, சிதைநத மழையின்‌ 
துளிகளை யாண்டும்‌ பெய்தொழிநத போது அருவி 
இழிதரும (நற. 34711, 8-7), துறை, துவலையாகிய 
தண்ணிய துளியை வீசித்‌ தலைவிக்குப்‌ பசலை 
செய்தது (ஐங, 141). மேகம்‌ நுண்ணிய பலவாகிய 
அழிநத நீர்த்‌ துளியைப்‌ பெய்யும்‌ (ஐங்‌.251). மேகம்‌, 
மிக்க துளியைச்‌ சிதறிக கார்காலததைத தொடங்‌ 
கிறறு (ஐ௩, 411). வானம்பாடி பாடியதனால்‌ 
வறம்‌ களைந்து இடைவிடாமல்‌ புறவில மிக்க 
துளி பெய்தது (தங்‌, 418). மேகம்‌ மிக்க 
துளியைப்‌ பெயது கார்‌ காலத்தை ஏறறு 
நின்றது (ஐங்‌. 448). *நம்‌ தலைவர்‌ பிரிந்தேகும்‌ அரிய 
வழியிடத்தில்‌, கல்லின்மேல்‌ உண்டான வெபபம்‌ 
நீங்கும்படி செறித்த துளியைச சிதறுவாயாக என்று 
ஞாயிற்றை இரத்தல்‌ நம்‌ கறபிற்கயைவதோ” எனத்‌ 
தோழியிடம தலைவி பிரிவாறறாது கூறினாள்‌ 
(கலி. " 16:6-8), வானம்‌ துளிமாறும்பொழுது 
இவ்வுலகம்‌ கெடுமாறு போல நீ அளித்தலை 
நீங்கும்‌ காலத்து இவள்‌ அழகு கெடும்‌' எனத 
தோழி தலைவி ஆறறாமை கூறித தலைவனைச்‌ 
செலவழுஙகுவித்தாள்‌ (கலி, 2527-29), மழைத்‌ 
துளியை நச்சுதலாலே வானததைப்‌ பாடும்‌ வானம்‌ 
பாடி போலத்‌ தலைவன அளியை ந்ச்சுதலால்‌ 
அவனபால்‌ அன்புடையளாகத்‌ தலைவி இருந்தாள்‌ 
(கலி. 46:20, 31). பெய்தல்‌ தொழிலையுடைய 
மேகத்தின துளியால்‌ உண்டான மொககுள்‌ 
போனநன பெருதத இளைய முலைகள்‌ (கலி, 
56:24). செறிந்த மழையாகிய தண்ணிய துளியைப்‌ 
பெய்கனற இராக்‌ காலத்தே தலைவன்‌ குறி 
செயதான (கலி. 90,28). “மயங்கின (மழைத) 
துளியிடை மினபோல ஒருததி வந்து என்னெஞ்சைக 
கொணடு செனறு விட்டாள்‌” என மடலேறுகின்ற 
தலைவன சானறோர்ககுக கூறினான்‌ (கலி, 139: 
7-7). 'வானமே, என தொடி நெகிழத்தவன 
போகிய கான த்தினை நெருபபுச சுடாமல, செறிந்த 
துளியை வீசாயோ” எனறு தலைவி மழையை 


துளை 


நோககிக்‌ கூறினாள்‌ (கலி 148:20,21). மழைத்‌ 
துளியால்‌ உழநத, மலையுச்சிகள்‌ தோறும்‌ மரங்கள்‌ 
உள்ளன (பரி, 7:18, 14). 


துளுநாடு - துளுவநாடு. மெய்ம்மொழியாற்‌ சிறந்த 


பெரிய அணிகளையுடைய தலைமை கொண்ட 
கோசர்களினுடையதும்‌ பாகற்பழத்தைத்‌ தின்னு 
கினற மயில்கள்‌ மிக்க சோலைகளையுடையது 
மாகிய துளுநாடு, பொருளின்‌ றிவரும்‌ புதுவோரைப்‌ 
புரக்கும்‌ நற்பண்பினையுடையது (அகம்‌. 1812-8). 


துனை - துவாரம்‌, பரிசைகள்‌, அம்புகளால்‌ துளை- 


துவாரம்‌ - தோன்றுவன, நிலையில தப்பாத 
இலக்கத்தை யொத்தன (புறம்‌. 4:5,6), அதியமான, 
கடல்‌ போன்ற படையுடனே, அம்பு படுதலால்‌ 
துளைபட்ட பரிசையை யுடையன்‌ (புறம, 97:14- 
16). அதியமானின்‌ மார்பில்‌ தைதத வேல, பாணரது 
அகன்ற மண்டையின கண்‌ (பாத்திரத்தின்‌ கண்‌ ) 
துளையையுருவிச்‌ சென்றது (புறம, 235:10-15), 
கிளைஞன்‌ இடையிலுள்ள உடை பழமையுற்றுத்‌ 
துளைகளுடனே இழைகள்‌ கெட்டு, மெலிந்து 
கரை கிழிநது கிடந்தது (புறம்‌, 5769-11). கழுனைது 
பூவிரியாமல கருவாயிருநதாலொத்த இரண்டு 
கண்ணும்‌ கூடின செறிந்த துளைகளை, உருக்கி 
ஓனறாக வார்த்தாற்‌ போனற தோல்களின வேறு 
பாடுதெரியாமல யாழின போர்வை இசைத்தலுறும்‌ 
(பெரு. 7-9). ஜஞெண்டின கண்களைக்‌ கணடாற்‌ 
போன்றன யாழ்பபத்தல்‌ இரணடும சேர்ததற்குத்‌ 
திறதத துளைகளின வாய்‌ மறைததற்கு வைத்து 
முடுககிய ஆணிகள்‌ (பெரு. 9,10). பிடியின்‌ முழந்‌ 
தாளை ஓககும துளையைத்‌ தன்னிடத்தே உடைய 
உரல (பெரு. 53,84). சிறிய துளையினையுடையது 
நுகம்‌ (பெரு, 62). கடைக கொள்ளியால்‌ 
துளைக்கப்பட்ட கரிய துளையினையுடையது 
குழல்‌ (பெரு. 179). நெருங்கின நுணணிய துளை 
களையிருத்தி, விளங்குகின்ற துளைகள்‌ நிரம்பும்‌ 
படி சுள்ளாணிகளை இறுகத தைத்துச்‌ செய்யப்‌ 
பெற்றது யாழ்‌ (மலை. 34-29), இருப்பைப்‌ 
பூககள்‌, காம்பினை நீககக காணத்தகக துளை 
யினை உடையவாகிக காறறால்‌ சிதறுண்டு 
வீழந்தன (அகம்‌, 9:3-7), அசையும்‌ மூங்கிலின 
துளையிடத்தே மேல்‌ காற்றினால்‌ எழும்‌ ஒலி 
குழலிசை போனறொலித்தது (அகம்‌. 82:1,2). 
அசையும்‌ மூங்கிற்கண்ணே வண்டு துளைத்த 
அழகிய துளை வழியே மேல காற்றுப்‌ புகுநது 
வருதலின்‌ ஆயர்‌ தம்‌ குழலின்‌ இசையென ஒலிததது 
(அகம்‌, 325.5-8). இருபபையின பூஙகொத்துககள்‌ 
தூலினின்று சழனறு விழும்‌ தளள பொருந்திய 


துறககத்தவள்‌ 


முததைப்‌, போல நிலத்தே உதிர்ந்தன (அகம. 225: 
11,12). சிவந்த வளைந்த துளையினையுடைய 
பவளமபோல இண்டை பூத்தது (அகம்‌, 243 1,8). 
கானவன்‌ கவணையின கலலை எறிகையினாலே, 
அது தேனினம்‌ வைத்த இறாலைத துளை 
யுண்டாம்படி உருவிச்‌ சென்றது (சலி, 48-12). 
விரல்‌ செறிநது விடுகின்ற வங்கியத்தினள துளைககு 
இசைய தும்பி மலரிடத்தே ஊதியது (பரி, 21:22,74). 
பிணிப்பு நெதிழந்த துளையினையுடையது சிலம்பு 
(பரி, இ.1:61), 


துறக்கத்தவள்‌ - துறக்கவுலகத்தவள்‌ (தெய்வயானை). 
மயில்‌ போலும்‌ வள்ளியோடு செவ்வேள்‌ கொண்ட 
வதுவை; துறககத்தவளோடு - துறககவுலகததவ 
ளோடு (தெயவயானையோடு) - திருமணம்‌ செயத 
மையை ஒததிருநதது (பரி, 19:5-7), 


துறக்கம்‌ - சுவர்க்கம்‌. பெறுதற்கரிய பழமையுடைய 
புகழினையுடைய துறககததையொக்கும பெருந்‌ 
துறை (பெரு, 388,389; பட்‌. 104,105), உதியஞ்சேரல்‌, 
துறக்க த்தினையடைந்த முனனோர்ககுத தென்புலக 
கடன்‌ ஆறறினான (அகம. 225'7,8), அரசன்‌ ஒருவன்‌ 
நன்னெறியிலே மக்களைக காத்துத்‌ தான்‌ செய்த 
பழவினையின்‌ பயனை நுகர்தறகுத்‌ துறக்கததை 
விரும்பிச சென்றாற்போல, ஞாயிறு உலகத்திறகுப 
பகறபொழுதை முறைமையா றசெ லுததி மலையிலே 
செனறு சோந்தது (கலி, 118.1-4), *அடைந்த 
சானறோர்‌; இவன்‌ தவஞ்செயதற்குரியன்‌ என்று 
தவத்துள்ளே கூட்டிக கொள்ளப்பட்ட அரசனை, 
அவன தவஞ்செய்தலினீஙகித்‌ துறககததிற்‌ சேரலை 
வழுவுகையினாலே, அவ்வழுவுதலை அவர்‌ மீட்டுத்‌ 
தவஞ்செய்வித்து மேனிலை உலகததே போக 
விட்டுத துயர்‌ தீர்த்தாற போல என துயர்‌ 
தீர்ததலும நும கடன” என மடலேறுனெற 
தலைவன்‌ சானறோர்ககுக்‌ கூறினான (கலி. 149: 
33-37). தம கணவர்‌ மேலுளள வேட்கையோடே 
)றநதுபடும்‌ மாட்சிமைப்பட்ட மண ததைப 
பெற்றோர்‌ குற்றமில்லாத துறககத்தே சென்று 
நுகர விரும்பியவற்றைப்‌ பெறுதல்‌ மெய என 
நூல்கள்‌ கூறும்‌ (சலி. 149:18,48), *குறறமிலலாத 
துறக்கத்தினகண்‌ வாழும்‌ தேவாகோமானுடைய 
புகழினது எல்லையைக கடந்த பெருமானே” என 
முருகனைப்‌ புகழ்வா (பரி 5:69,70). வையையாறு, 
மிகத தெளிந்து துறககதது நிகழும்‌ தொழிலைத்‌ 
தன நீர்‌ நிழலிலே காட்டும (பரி, 12:84,86), 
“சககரத்தையும சங்கையும்‌ ஏநதிய திருககரங 
களுடன நின திருமா£பையும்‌ தொழுவோர்ககு, 
நினக்கு உரிததாய நீ அமர்கனற துறககமும 


367 


துறக்கு௩ர்‌ - துறபபவர்‌, 


துறத்தல 


(வைகுண்டமும) உரிமையாதலையுடைத்து' எனத 
திருமாலைப்‌ புகழவர்‌ (பரி. 72 10-19). *துழாய 
மாலையை அணிநத திருமால்‌ அருளினலலது, 
லீறுபெறற துறக்கத்தே ஏறுதல எளிதனறு; 
அவ்வரிதிற்பெறு துறக்கத்தை எளிதில பெறுதல்‌ 
உரிமையான மாலிருங்குன றத்தை எலலாரும்‌ கேட்க 
ஏத்தக கடவேம்‌' எனத திருமாலைப்‌ புகழ்வர்‌ 
(பரி. 22:78:17), நலவினையின பயன்‌ தயசுகும 
அசையாத மிகக சீரினையுடைய துறககம்‌ ஓககும்‌ 
ஆதிசேடனது திருககோவில (பரி, இ. 146-49), 


மகரசகுழையை யுடையாய, 
காடுகள்‌ கடுமையமைநத அருமையுடையன, எனறு 
காதலர்‌ கூறின, நின்‌ நடுககததைக கொணடறகு 
ஒரு விளையாட்டைக குறிததுக கூறினார்‌ 
என்பதலலது அவா துறககுநர்‌ - துறப்பவர்‌ - 
அல்லா எனத தோழி தலைவியிடம்‌ கூறினாள்‌ 
(சலி, 14:27 27]. 


துறத்தல்‌ - 1. காதலர்ப்‌ பிரிதல்‌, *தலைவர்‌ நீதியின றித்‌ 


துறததறகு - பிரிதற்கு - வனமையுடையோர” 
எனத தலைவி, காமம மிக்க கழிபடாகிளவியால்‌ 
கூறினாள்‌. (௮௧ம. 898:15), *நமமைத துறததல்‌ 
வலலியோராகிய தலைவா, நமககு ஒனறு கூறி 
லிடார்‌ ஆயினும்‌ இராக்‌ காலங்களில்‌ தமககுத 
துணையாகவிருநத மனைததோட்ட ததில உள்ள 
வேங்கை மரததிற்கும தூதுமொழியை மறந 
தனரோ'” எனத தலைவி தோழியை நோககிக 
கூறினாள்‌ (குறு. 266). *தலைவன முனனினறு, 
தலைவி இததனமையாளாகுமபடி துறததல்‌ 
நுமக்குத்‌ தகுமோ, என இடிததுரைததலைப 
பாதுகாப்பாயாக எனத்‌ தலைவன சிறைபபுறத 
தானாகத தலைவி தோழிசுகுக கூறினாள்‌ (குறு. 
296.ச-8). பரத்தையருள்ளும ஓருததியை வீடடு 
ஒருததியைப்‌ பறறி ஒழுகுகினறான தலைவன 
எனபது கேட்ட தோழி, 'மகழநனதொடியொலிபப 
முயஙகிய மகளிரின நலஙகொண்டு துறததல்‌ 
எதனாலோ என்று, வாயிலாய வநதரா கேடபத 
தலைமகட்குக கூறினான (ஐ. 24), நீ இவளது 
நல்ல அழகினை விருமபிப பினனாத துறததலின 
இவள்‌ நுதல்‌ பலரும அறியப்‌ பசநதது' எனத 
தோழி தலைமகனை நெருஙகக கூறினாள (ஐங. 
56). *தலைவ, நீ நகையாகத துணி செயது நீடடிப 
பினும துறபபு (துறததலை) அஞ்சிக கலுழபவள்‌ 
தலைவி' எனத தோழி கூறினாள்‌ (கலி, 10:14,15). 
களவிடதது மருவுதல அறுமபடி அருமை செயது 
தலைவன துறநதபின தலைவியின வளை கழலுதல்‌ 
(கலி. 83 8,9), இயறகசைப புணாசசியிடததுத 


துறத்தல 


தலைவன்‌ இனியசெயது துறததலின்‌ தலைவியின்‌ 
நுதல்‌ பசபபேறியது, (கலி, 53 12-15), இயற்கைப்‌ 
புணாசசியிடத்துத்‌ தெளிவசபபடுத்தித்‌ தலைவன்‌ 
துறததலீன்‌, தலைவி கனவினால்‌ அழிவுற்றாள்‌ 
(கலி. 83.16-19). “நீ எம்மை நீங்க யாம்‌, துயிலைத்‌ 
துநததலின, அழுது மாறாத கண எம்‌ புதல்வனைத்‌ 
தணடுகையினாலே பொருந்துதலும்‌ கூடும்‌. ஆயின்‌ 
நும்‌ பரததையரின்‌ துணங்கைக்‌ கூத்தின்‌ ஆரவாரம்‌ 
வநது எழுபபிவிடும; நீ ஈண்டு வாராது யாம்‌ 
துயிலைத்‌ துறககையினாலே வருததியமைக்கு நீர்‌ 
மாறாத கண்கள்‌ இமை பொருநதலும்‌ கூடும்‌; 
ஆயின்‌ அதனை நின்‌ தேரின்‌ மணியோசை வந்து 
போக்கும்‌ எனப்‌ பரத்தையிற்‌ பிரிந்துவந்த 
தலைவன தோழியை வாயில வேண்டியவிடத்து 
வாயிலநேரும தோழி நெருங்கிக்‌ கூறினாள்‌ (கலி. 
70.11-18). (இங்குத துயில்‌ துறத்தல்‌ எனப்‌ 
பொருள்‌ கூறி வரினும்‌ தலைவன்‌ துறத்தல்‌ எனக்‌ 
கோடலே தககதாகத தோன்றுகிறது). தலைவிக்கு 
வலிமைகுனறும்படி தலைவன்‌ அவளைத்‌ துறத்தல்‌ 
(கலி. 118.9). கண்கள்‌ நலத்தை இழக்கும்படி, 
முனனர்க்காதல்‌ செயது, பீனனர்‌ அருளாது காதலர்‌ 
துறந்தமை (கவி, 122:2,3).. ‘ஊரா அலரை 
மிததியாக எடுத்துக்கூற நீ தலைவியைத்‌ துறத்தலின்‌ 
காமதோயை என்னையும்‌ உட்பட மறைத்தாள்‌; 
கவவூரிலுள்ளாா தமமிற கூடி அலர்‌ துற்றி, 
அதனையறியாது நீ துறததலின, புணை இல்லாத 
காம நோயை என்னையும்‌ உட்பட மறைத்தாள்‌; 
இனறு இவ்வூரிலுள்ளார்‌ அலர்‌ தூற்றும்படி இவள்‌ 
வருத்தமறியாது நீ துறத்தலின, தன துனபததை 
என்னையும உடபட மறைத்தாள்‌' எனத்‌ தோழி 
தலைவியது ஆற்றாமை கூறி வரைவு கடாவினாள்‌ 
(கலி. 184:5-14). *வருத்தததோடே அமழும்படி 
இவளை நீ துறதததும்‌ செறிந்த வளை கழன்று 
விடும்படி இவளை நீ துறந்ததும்‌ நுதல்‌ பசப்பூர 
இவளை நீ துறந்ததும்‌ நீ செய்த குறியிடத்தே 
இவள்‌ தபபாமல வநது எதிர்கொணெடமையாலோ 
எனத தலைலியின்‌ ஆறறாமை கூறித தலைவனைத்‌ 
தோழி வரைவு சுடாவினாள்‌ (கலி, 127:7-22), “என்‌ 
தோழியது நனனுதலின நலனையுணடு துறத்தல்‌, 
இனிய பாலை ௨ணபவர்கள்‌ பாலையுணடு 
அதனைக கொண்டிருக்கும்‌ கலத்தைக்‌ கவிழ்த்து 
விடுவது போனறது' எனத்‌ தலைவனிடம்‌ தோழி 
வரைவு கடாலினாள்‌ .(கலி, 184: 19), 


2. கைவிநதல][ நீங்குதல்‌. மனை உண்ணப்படுவன 
வறறைத்‌ துறததலின்‌ புதல்வன இலலினை மறநது 
உறைந்தான (புறம, 160:17,18) புறாககள்‌, கடவுள்‌ 
போகிய தாணினை நெடுஙகாலம கூடியிருந்த 


368 


துறந்தவள்‌ - துறக்குப்பட்டவள்‌, *நீ 


துறந்தோர்‌ 


பழமையை எண்ணித்‌ துறத்தல்‌ செயயாது தம்‌ 
பெடையோடு கூடி ஒலித்தன (அகம்‌. 507:12-14). 
தலைவி வீட்டினைத துறந்ததை எண்ணி நறறாய்‌ 
அறத்தைப்‌ பழித்துரைத்தாள்‌ (ஐங்‌ 395:7,2). 


துறந்தவர்‌ - துறந்தார்‌ - பிரிந்தவர்‌ “தோழி, வருந்தாதே; 


நம்மைத்‌ துறந்தவர்‌ - பிரிந்தவர்‌ - காலம்‌ தாழ்க்‌ 
காது விரைந்து வருவர்‌' எனக்கூறி தலைவிக்கு 
உசாத்துணையாகத்‌ தோழி இருந்தாள்‌ (அகம்‌. 898: 
20-29) “அவள்‌ மார்பில்‌ தொய்யிலை நீங்காதவர்‌ 
இப்பொழுது துறந்தார்‌ என்று மகளிர்‌ கூறும்‌ பழி 
தம்மிடத்தே நிறப, என்னுயிர்‌ தம்மோடே கூடப்‌ 
போயிற்று என்று சொல்‌' எனறு தலைவி 
தோழிக்குக்‌ கூறினாள்‌ (கலி, 24:18-17). இளவேனிற்‌ 
காலத்தை நினையாராயத்‌ துறந்தாரிடததே மனம்‌ 
புரிதலால்‌ தன்மேனி வாடுதலைப பிறர்‌ அறிய 
லாகாதெனத்‌ தலைவி மறைந்தாள்‌ (கலி, 29:14,15). 
“நம்மைத்‌ துறநதவர்‌, சென்ற இடங்களிலேயே 
தங்கிவிடுவாரோ? எனத்‌ தலைவியது நிலைகண்டு 
ஆற்றாது தோழி கூறினாள்‌ (கலி, 36:21). 


பிரிந்து சென்ற 
காரியத்தை முடித்தபின்‌ இங்கிருந்து வருவோரிடம 
எம்மால்‌ துறந்தவனுடைய - துறக்கப்பட்டவ 
ளுடைய - செயதியை அறிவீரோ' என வினவின 
அவ்விடத்தே ஒர்‌ அவலம்‌ பிறத்தலும்‌ உணடு” 
எனத தலைவனிடம்‌ தோழி கூறினாள்‌ (சலி. 19: 
7-13). 


துறந்தோர்‌-பிரிந்து சென்றோர்‌. “நுதல்‌ பசப்பத்‌ தோள்‌ 


நெகிழ உணணாமையின்‌ உயிர்‌ நீங்குமளவு 
மெலிநது நாம்‌ இந்நிலையடைய, நம்மைத துறந்‌ 
தோர்‌ - பிரிநது சென்றோர்‌ - அறவர்‌ அல்லர்‌” 
எனத்‌ தலைமகளைத்‌ தோழி வற்புறுததினாள்‌ 
(அகம, 85:1-5), *பிரிதறகு மனவலிமை எய்தினராஇ 
நம்மை மறந்து தங்குதலும்‌ நம்மைத்‌ துறநதோ 
செய்வரோ என்றெண்ணி அழாதே' எனப்‌ 
பிரிவிடை வேறுபட்ட தலைமகளைத்‌ தோழி வற 
புறுததினாள்‌ (அகம. 228:1-3). *நல்ல மாண்புறற 
மார்பு தனித்து வருநதத்‌ துறந்தோர்‌ அருளிலர்‌ ' 
எனத்‌ தோழிக்குத்‌ தலைமகள்‌ கூறினாள்‌ (அகம. 
847.2,5). “வஞ்சினம்‌ கூறி நமமைத துறந்தோர்‌ 
நம்மை உள்ளார்‌' என இரவுக்குறி சிறைப்‌ புற 
மாகத்‌ தலைமகள்கூறினாள(அகம. ௪74: 17-19). *தனி 
யாராயினார்க்குத்‌ தனபத்தைத்‌ தரும்‌ மாலைக 
காலத்தில்‌ தமியேமாகும்படி எமமைத துறந்தோ, 
தாம்‌ தனிமையை யுடையராகவும்‌ இனிமையை 
உடையரோ' எனத்தோழியை நோசித்‌ தலைவி 


துறந்தான்‌/துறந்தோன்‌ 


கூறினாள்‌. (குறு, 178: 2-4). 'அலகுலிடத்தே 
தேமல்‌ வாடும்படி நம்மைத துறநதோர்‌, வன 
னெஞ்சினராகச்‌ சென்ற நாட்டினிடத்தே பொருள்‌ 
அடைந்தாரோ, இலலையோ' எனத்‌ தோழி கூறி 
தலைவியை வற்புறுத்தினாள்‌ (குறு. 180: 5-7), 
“நாம்‌ இத்தன்மையேமாகி வருநதும வண்ணம 
நம்மைத்‌ துறந்தோர்‌ நட்புத்தான்‌ நமககு யாது 
பயன்படும்‌' எனத்‌ தோழிக்குத்‌ தலைவி கூறினாள்‌ 
(நற. 64:8). 'மாலையம்‌ பொழுதை நினையாராய்‌ 
நம்மைத்‌ துறநதோர்‌, செய்த நோயினை நம்‌ 
உயிரே போவதாயிருப்பினும்‌, புறத்தார்க்குப 
புலனாகாதபடி மறைத்தல்‌ வேண்டும' எனத்‌ 
தலைமகள்‌ கூறினாள்‌ (நற்‌. 382:4-7). 


துறந்தான்‌/துறந்தோன்‌ - பிரிந்தான்‌. “வளை நெகிழ, 
மேனிவாட, கண்ணீர மல்க, மறம்மிக்க குருசில 
துறந்தோன்‌ - பிரிநதோன்‌ - மனற; அதனை 
உணராது பாணனே, நீ எம்மிடம இனனும்‌ 
வருகின்றாய்‌' எனத்‌ தூதாகி வந்த பாணனிடம்‌ 
தோழி கூறினாள்‌ (ஐங்‌, 471). என மேனியைச 
சேராது துறந்தானுடைய மலையாயிருநதும்‌ அது 
நீலமணி போலத்‌ தோனறும்‌' என வள்ளைப்‌ 
பாட்டில்‌ தலைவி கூறினாள்‌ (கலி. 4132-84), 
“ஞாயிறே, நீ என்னெஞ்சம்‌ கெடும்படி என்னைத 
துறந்தவனைக்‌ கண்டு சீறுமிடத்து என்னைக 
கைவிடாதே கொள்‌' எனத்‌ தலைவி கூறினாள்‌ 
(கலி, 143:22-26), “வளியாகிய தெயவமே, என 
னுள்ளததில்‌ காமநோயைச்‌ செய்து எனனைத்‌ 
துறந்தானை, அந்நோய்‌ நீங்கி எனமனம தெளியும்‌ 
படி எதிர்ப்படுவாய்‌; என இயற்கை நலததைக்‌ 
கொண்டு இம்மண்ணகத்தே துறநது சென்ற 
வனைக்‌ கொண்டு வந்து காட்டுவாய்‌' எனத 
தலைவி வேணடுதல்‌ (கலி, 144:45-80), தலைவி 
தன்‌ குணங்களையெலலாம்‌ நுகாநது தனனைத்‌ 
துறந்தவனை நினைந்து நெட்டுயிபபுக கொள்‌ 
வாள்‌ (சலி. 145:7,8). 


துறப்போர்‌ - பிரிவோர்‌, நிலையற்ற பொருள்‌ ஈட்டும 
வாழ்ககையை ஏதுவாகக்‌ கொண்டு பிரிதலைப 
பரிகரியுங்கள்‌ எனறு துறபபோரை-பிரிவோரை- 


இடித்துரைபபன போல குயிலகள்‌ கூவின குத்‌. 
2484-8), 


துறுகல்‌ - பொற்றைக்கல்‌. வேஙகையினது ஒள்ளிய 
பூப்பரந்த துறுகல்‌ - பொறறைக்கல - பெரும்‌ 
புலியினது வரியையுடைய புறததை ஓககும்‌ 
(புறம. 202:18-20). *கேடகத்தைத்‌ தா என்கிறாய; 
துறு கல்லினைக கேடயமாகக கொண்டு 


269 


துறுகல்‌ 


உன்னை மறைத்துக கொள்வாய ஆயினும 
உயகுவாய்‌ அலலை' என வீரனொருவன ஏனைய 
வீரனொருவனிடம்‌ கூறினான்‌ (புறம. 300 1,2). 
தூறுபடாநத துறுகல போல உழிஞையைச சூடி 
அரண்களைப்‌ பிடிததன யானைகள்‌ (நெடு, 828- 
235). சோலையாகிய வாழை துறுகல்லைச்‌ சுறறி 
யிருநதது (மலை. 181). யானைகள்‌ ஒனறோடொனறு 
பொருதாலொததது ஒனறோடொன்று நெருங்கிய 
துறுகல்‌ (மலை. 384). இறறி மரததின நீணட 
விழுது இணடிய பெரிய துறுகல்‌ காற்றடிததலால 
அவவிழுது பெரிய கையினையுடைய யானை 
உயர்நதிருப்பது போல தோனறியது (அகம, 57.6- 
8). துறுகலலின பிளபபாகிய குகையில புலி உறை 
யும (அகம. 147:5). எருமையின பெரிய முதுகில்‌ 
சிறுவர்‌ ஏறிச சேணோர்ககுத துறுகல்லின 
மீதுள்ள மநதி போன்று தோறறமளிததனா (அகம்‌. 
206:3-6). தோட்டம துறுகல்‌ பொருநதியிருநதது 
(அசம, 27:10). புழுதி நீங்குமபடி கழுவபபடட 
யானை போலப்‌ பெரிய மழையை ஏறற பெரிய 
சருசசரையையுடைய துறுகல்‌, தூயமையுறறுத 
தோன்றியது (குறு, 18:1-2), துறுகலலின அயலில 
மாணைக்கொடி வளர்நதது (குறு. 36:1). வேஙகை 
மரததின்‌ மலாகள்‌ உதிர்ந்த துறுகல்‌ பெரிய புலிக 
குட்டியைப போனறு காணபபடும (குறு. 47:1, 2), 
குறிய கருமையான பெண யானையினது கை 
மறைநதாற்‌ போனற கரிய நிறததையுடைய பெரிய 
துறுகல்‌ விளங்கும (குறு, 111:4, 5). மழை சகுழுவுதலை 
மறநத கரிய பெரிய துறுகல புழுதி படிநத 
யானையைப்‌ போலத தோனறியது (குறு. 279.5, 
6). போ செய்த யானையினது புளளியையுடைய 
முகத்தை ஒப்ப மனறதஇனசுண உளள துறுகல்லின 
மேல்‌ செங்காநதள மலாநதது குறு, 284:1-9), 
அருவியினால கழுவபபட்ட நீலமணியைப போலத 
தண்ணிய நறிய துறுகல தோனறியது (குறு. 867. 
௪-7). புலி களிறோடு போர்‌ செயகையால்‌, 
அஞ்சாத குறமாககள, துறுகல மீமிசை ஏறித 
தொணடகபபறையை அறைந்தனா (தற. 104 7-5), 
தினை முறற, அதனைக கவாநதுணண பசிய 
கிளிகளின கூட்டம துறுகல்‌ மிசை குழுமியது 
(தற்‌. 306:1-3). பக்க மலையிலே துறுகல தெளிந்த 
நீரால சூழப்பெறறிருநதது (நற. 242 1, 2), புலவு 
நாறும , துறுகலலிலே ஏறி நின்று தலைவா 
நாட்டிலுள்ள பூககள்‌ பொருநதிய குனறததை 
நோக்குவர்‌ (ஐங்‌, 210:2, 2). மதமிகக களிறு கரிய 
சருசசரையையுடைய துறுகலலைப பிடியென 
மயங்கித தழுவியது (ஐங. 239.1,2]. பனறி, துறு 
கலலோடு கூடிய பககமலையில துணையொடு 
தீஙகியது (ஐங, 292.1, 2). பன்றி ஒருததல 


துறை 


துறுகலலோடு கூடிய பககமலையில நின்ற 
காவலரை யோட்டி ஐவன நெலலைக கவர்நதது 
(தங. 267.1-3). குறவர்‌ முனறிலிடததே துறுகற்‌ 
கணணே மந்தி கடுவனோடு உகளும்‌ (ஐங்‌. 877: 
1,2). “காதலி உறையும்‌ ஊர்‌, மயில்கள்‌ ஆல 
குடிஞை ஒலிக்கும்‌ துறுகல்லையுடைய பக்க மலை 
ய்னகண உள்ளது” எனத்‌ தலைமகன்‌ கூறினான்‌ 
(ஐங. 291). 


துறை - 1, நீர்த்துறை, காவலையுடைய துறையிடத்‌ 
துள்ள நீரிலே களிறறைப்படிவித்தனர்‌ (புறம்‌. 16:6). 
கூடததில நிற்றலை வெறுதத யானை படிந்து 
நீருணடதால தறை கலக்க முறறது (புறம்‌. 23:1,2). 
பெரிய துறைககண நீரை முகநதுகொள்ளும்‌ 
பெணடிா செங்கழுநீரைப பறிததனர்‌ (புறம்‌. 42: 
15,16). சகடததினது ஆழசசியைப்‌ போககுதறகுப்‌ 
புனல்‌ கொழிககப்பட்ட மணல பரக்கவும்‌ கற்பிளக்‌ 
கவும்‌ நடகக வல்ல மனச்‌ செருக்கினை உடைய 
கடாவிறகு போதற்கரிய துறை இல்லை (புறம்‌. 90: 
6-13). “சிறு பிள்ளைகள்‌ வெண்‌ கோட்டைக்‌ 
கழுவுதல்‌ காரணமாக நீர்ததுறையின்கண்‌ படியும்‌ 
பெரிய களிறு போல நீ எமககு இனியை' என 
அதியமான்‌ நெடுமானஞ்சியை ஒளவையார்பாடுவர்‌ 
(புறம. 94.13). பொகுட்டெழினி படையெடுததுச 
செல்லும ஊரார்‌ துறைநீரை அவன யானை 
முகநதுண்ணும எனக கருதி அவ்விடத்துறைதலை 
வெறுபபா (பறம. 96:8-10). மீனினம்‌ தழைத்த 
துறைகள பலவறறையும்‌ நீநதிச்‌ சீறியாழப பாணன 
நாஞ்சில்‌ வள்ளுவன்‌ பால்‌ வநதான (புறம்‌. 138'3-5). 
குளிநத நீரையுடைய துறையின கண பகனறை 
மலாநதது (புறம, 35:18). வஞ்சனையிலலாத இள 
மைநதா மருதினது துறையிலே வநது கொம்பிலே 
ஏறி மடுவிலே பாயநதனா (புறம்‌. 248: 9). துறைகளி 
லிருககும புதலகளைப்‌ பொருநதிக கம்புட்கோழி 
முடடைகளையிடும்‌ (புறம. 897:7), துறைக்கு 
அணிததாக மருதமரம்‌ நினறது (புறம்‌. 8448). 
படைக கலங்களைக கழுவுதலால்‌ துறை கலக்‌ 
குறறது (பறம. 845:4). (யானைகளைக கட்டு 
தலால பெரிய துறைக்கண உள்ள மரம்‌ வேர்‌ 
துளஙகிப பெரிதும்‌ கெட்டன' (பறம. 548.9,10). 
நீர கொள்ளும்‌ துறைககண்‌ மலையிடத்துப்‌ பூதத 
பூசகளை, நீ கொணாநது ஒதுககியது (புறம்‌. 390: 
23,24) மணல்‌ மிகக பெருநதுறைக்கண்‌, முருகக 
மரங்கள்‌ தாழநது பூககளைச சொரிநதன (பதி. 22: 
19,20). இயவர்‌ துறைக்கண நிறகும மருதமரத்தின்‌ 
மேலேறி, நெறகதாகளை மேயும புட்களை 
ஓபபினா (பதி. 27.5.5), படடினி கிட.சுகும்‌ மககளின்‌ 
தொகுதி குளிர்சசியையுடைய துறையில்‌ நீராடித்‌ 


370 


துறை 
திருமாலின சேவடி பரவினர்‌ (பதி, 31:6,9). அழ 
மாகிய நீரையுடைய துறைகள்‌ கலங்கும்படி, 


களங்காய்ககண்ணி நார்‌ முடிச்சேரல்‌ பகைவர்‌ 
நாட்டிலுள்ள நீர்‌ நிலைகளை உடைத்தான (பழ. 
33:4, 5). இனிய புனலையுடைய காஞ்சியென்னும்‌ 
ஆற்றின அழகிய பெரிய துறையிடத்தே உள்ள 
மணலைக்‌ காட்டிலும்‌ நின்பெயர்‌ நெடிது வாழ்க” 
எனக கடல்‌ பிறககோட்டிய செங்குட்டுவனைப்‌ 
பரணர்‌ வாழ்த்துவர்‌ (பதி. 48:17, 18). குளிர்சசியை 


யுடைய  துறையினிடத்தேயுள்ள பகன்றைப்‌ 
பூவினது மாலையைச்‌ சூடியவன்‌ பெருஞ்சேரல்‌ 
இரும்பொறை (பத, 76:12,18) புனல்‌, நறைக்‌ 


கொடியும நரந்தம்புல்லும்‌ அகிலும்‌ சநதனமு 
மாகிய சுமையை, துறைதுறை தோறும்‌ இளைப்‌ 
பாறத்‌ தள்ளிச்‌ செனறது (பொரு, 235, 239). 
துறையிடததே கடம்பு இநதிர கோபததை ஓத்த 
தாதையுதிர்த்தலின அததாது சேர்நது சித்திரததை 
ஒத்து விளங்கும்‌ (று, 70-75). நாகமும்‌, அகிலும்‌ 


சந்தனமும்‌ குளிககும்‌ துறையில்‌ புனலாடும்‌ 
மகளிர்க்குத்‌ தெபபமாக அமையும்‌ (று. 116, 
117). விளையாடும ஆயத்தாரோடு கூடி நீர்‌ 


உண்ணும்‌” துறையிலே மகளிர்‌ நீராடுவர்‌ (பெரு. 
311, 812). தப்பாமல்‌ நீர்‌ வருமுறைமையினை 
யுடைய பூ மிகுகின்ற பெரிய துறை துறககததை 


ஓக்கும்‌ (பெரு, 388, 389), வையையிடத்து, 
விளங்குகினற அறலையுடைய துறைதோறும்‌ 
பூந்தோட்டங்கள்‌ சூழநத பாண்‌ சாதியின குடி 
யிருபபுகள்‌ இருந்தன (மது. 340-842), ஆழ்நத 
நீரினையுடைய குளிர்ந்த துறையிடத்து மணல 
குவிநதிருநதது (மலை. 585, 586), *ஆவைப்‌ 


புணாநத ஏறுபோல விடாமல எம்முடனே கூட 
வந்து, பலரும்‌ நீருணணும துறையிலே எமமை 
நிறுததித தலைவன்‌ மீண்டு போனான்‌" எனத்‌ 
தோழி கூறினாள்‌ (குறி. 285-237). நிலையாய்ப்‌ 
போகும்‌ துறையைத்‌ தபபி, ஆழத்திலே புக்க 


வலியழிந்த மாக்கள்‌ புனலிலே அழுந்துகின்‌ ற 
வருத்தங்கண்டு அவரை விரைந்தெடுத்தனர்‌ 
(மலை. 280, 281). “அச்சம்‌ தரும்‌ அரிய துறை 


யினைத தாணடி நள்ளிரவில இத்தகைய இடத்தும்‌ 
மககள்‌ வருவார்‌ உளரோ' எனத்‌ தோழி இரவு 
வருவானைப பகல்‌ வரக கூறினாள்‌ (அகம. 18:7, 8), 
அனனை, பெரிய துறையகத்து, வெண்‌ மணலில்‌ 
கல்லென்றும்‌ ஒலியுடன்‌ சுழனறுதிரியும்‌ ஓர்‌ தேர்‌ 
உண்டு என்று எணணித தலைவியை இல்லின்கண்‌ 
காவற்படுத்தினள்‌ (அகம்‌. 805:12-16). காட்‌ 
டாற்றின்‌ வேகம்‌ அற்றொழிய, விளங்கும்‌ அறலாம்‌ 
தன்மை கொணட விரவிய மணலையுடைய அகனற 
துறையிடத்துப்பொழிலகள்‌ உள்ளன (அகம்‌, 25:13), 


துறை 


பெண்ணையாற்றின்‌ முன்துறையில கொடுங்கால 
என்னும்‌ ஊர்‌ இருந்தது (அகம்‌. 3௧.15,18). வையை 
யாற்றின்‌ மணல்‌ யொருந்திய அகன்ற துறையைச்‌ 
சார்நது மருதமரத்தோடு கூடிய சோலை இருந்தது 
(அகம 38:9 10). தலைவன்‌, தண்ணிய துறையினை 
யுடைய ஊரன (அகம, 50:8). யமுனையின்‌ நெடிய 
மணலையுடைய அகன்ற துறையில்‌ நீராடிய மகளிர்‌ 
தழையை உடுத்திக்‌ கொள்ள மால, குருந்த 
மரத்தை மிதித்துத தாழ்த்தினான (அகம்‌. 59:48). 
பரத்தையர்‌ மத்தளததோடு மகிழச்சி மிகக்‌ 
கூத்தாடத்‌ தண்ணிய நீர்த்துறையையுடைய சேரன்‌ 
அவர்கள்‌ சேரிக்கண்‌ சென்றான்‌ (அகம்‌, 76.1,2) 
*கருவரின்‌ துறை முன்‌ ஆன்பொருநையாற்றின 
கரைக்கண்‌ குவிந்துள்ள மணலினும்‌ பலவாகத்‌ 
தலைவியை முயங்குவேம்‌' எனத்‌ தலைமகன இடைச்‌ 
சுரததுத தன்னெஞ்சிறகுக கூறினான (அகம்‌. 93:16- 
83). மாமரம்‌, துறையை அழகு செய்யும்‌ மருத 
மரங்களோடு தொகுதியாக உயர்ந்து விளங்கியது 
(அகம. 97:19,20). வயலில்‌ உள்ள மீன்களை 
உண்ணும்‌ பொருட்டு, மணம்‌ கொண்ட பசிய 
இலையில்‌ சிசசிலிப பறவை மெலல மெல்ல 
அசைந்து வந்திருக்கும்‌ நீரத்துறை பொருந்தியது 
ஊர்‌ (அசும்‌, 1061-5), புதியர்களைக கொன்ற 
ஆறலைப்போர்‌, தாங்கள்‌ எறிந்த படைக்‌ 
கலததைக்‌ கழுவிய சிவந்த நீரையுடைய மககள்‌ 
இயக்கம்‌ அறறு துறையாகிய நுணமணல்‌ 
பொருந்திய கரையினைத்‌ தாணடித்‌ தலைவன்‌ 
சென்றான்‌ (அகம்‌. 113:1821). புனகம்பூ மலரும்‌ 
அகன்ற நீர்த்துறை பொலிவுறப பரததை ஒருததி 
யோடு தலைவன்‌ புனலில்‌ விளையாட்டயர்ந்தான்‌ 
[அகம்‌, 1716:6-10). மலையுசசியில்‌ நிறு வீழ்தத 
வெள்ளத்தால பூத்த சிறநத மலர்கள்‌ தண்ணிய 
துறைகளில விளங்கின (அகம்‌. 128:9,4). பூக்கள்‌ 
விரிநத அகன்ற துறையினையுடையது காவிரியாறு 
(அகம, 181:11). விடியற்‌ காலதது வேட்டத்தில 
துறைக்கண்‌ வரால்‌ அகப்பட்டது (அகம்‌. 198.2). 
தணணிய துறையினையுடையவன ஊரன்‌ (அகம்‌. 
16:5). கழார்‌ என்னும்‌ இடத்துள்ள பெரிய துறை 
யிடதது நிகழ்ந்த விழாவில்‌ ஆட்டனததி ஆடினான்‌ 
(அகம்‌, 888:8-7). அகன்ற நீர்ததுறைக்கண்ணே 
பனங்கள்‌ அருந்துங்கால்‌ சிந்திய ஒழுககினை யாமை 
களிப்புடன்‌ உண்டது (அகம்‌, 2863-5), வணடல்‌ 
விளையாட்டுக்‌ குரிய பாவையை நீர்‌ உணணும்‌ 
துறையில்‌ கொணடு வைத்து மகளிர்‌ குரவைக 
கூத்தாடுவர்‌ (அகம்‌. 269:18-20). துறை பொருநதியது 


உனா (அகம, 276:5). மிகசு பெரிய பரப்பினை 
யுடைய நீர்த்துறையில தோழி தலைவி 
யோடு நீராட விருமபுவள்‌ (அகழ்‌. 278:10-18), 


371 


துறை 


கடலில்‌ முத்துககளைக்‌ கொணடு கரையிடததே 
' அவற்றைப்‌ பகுத்துக கொள்ளும்‌ சோலையினை 
யுடைய' அழகிய பெரிய துறையினையுடையவன்‌ 
நெய்தல்‌ நிலத தலைவன்‌ (அகம்‌, 280:11-18). 
குளிர்நத துறையில்‌ இறால்‌ மீனைத தினற சிரற்‌ 
பறவை மருதமரத்தின்‌ தாழநத கிளையில சென்று 
துயிலும்‌ (அகம. 288:6,7). துறையின்கண மீன்கள்‌ 
இயஙகும பெரிய நீர்‌ நிறைநதது பொய்கை (அசம்‌, 
316:1). நீர்‌ நாய வாளையோடு போர்‌ செய்தலின்‌ 
துறை கலங்கினமையால மகளிர்‌ குடததினை 
வைததுவிட்டுக்‌ குரலையாடினர்‌ (அகம்‌. 3364-9), 
ஆமபல தழைத்துள்ள முன்துறையினையுடையது 
நனனனது அழகிய பறமபு (அகம 356.18, 19) 
கழாரின்‌ முன துறையிட ததே ஆரவாரம பொருநதிய 
சுற்றத்துடன கரிகாலன மகிழநதிருந்தான (அகம்‌. 
376: 4,5). நாவல மரம்‌ உணணும்‌ நீாத்துறை 
யிடததே கனியை உ.திர்ததது' (அகம. 580:4,5). 
அருலியில பாயந்த மநதி, பலாவின பழததினைப 
புணையாகக்‌ கொண்டு, பெரிய ஊரினக௧ண உளள 
*துறைமுன்பு வந்திறங்கியது (அகம  388.9-11). 
தாழநத துறையில்‌ நீர்‌ பாயநதாற போனறு 
குதிரைகள்‌ தாவிச செல்லும (அகம. 400,12,18). 
ஞாழல மரத்தினை பூ மருதமரத்தின பழமபூவோடு 
பரநது நீர்த்துறையை அழகு செயதது (குறு. 80: 
1-3). “யாம, ஆம்பல்‌ மலரைச சூடி வெள்ளம 
வரபபெற்ற நீர்ததுறையை விரும்பிப புனலாடச 
செல்கினமோம்‌' எனப பரததை கூறினாள்‌ (குறு. 
801-3). ஆண்‌ குரங்கு தீணடியதனால நழுவிய 
பலாப்பழததை அருவி நீருணணும்‌ துறையில 
கொண்டு சேர்ததது (குறு: 90:௪,5) பிரபபங்‌ 
கொடியின பழத்தைக்‌ குளத்திலுள்ள கெண்டை 
மீன்‌ கவ்வுதற்கிடமானது தண்ணிய நீரத்துறை 
(குறு. 91:1-8), தலைவியின்‌ கூந்தல்‌, உறநதையின்‌ 
பெரிய நீரத்துறைககண உள்ள நுணணிய 
கருமணல நீணடு படிநதாற்‌ போனற நல்ல 
நெறிப்பை உடையது (குறு. 1181-4). காவிரி 
யாறறின்‌ பலர்‌ நீராடுகினற பெரிய நீர்ததுறையின 
கண்‌ வளர்நத மருதமரத்தில யானைகள கட்டப்‌ 
பெறறிருநதன (குறு. 358:2-4). தலைவன்‌, மணம்‌ 
வீசுகின்ற மலரையுடைய ஞாழலகள்‌ வளர்ந்த 
தண்ணிய அழகிய துறையை உடையவன (குறு, 
310:6,7). பொய்கையிலுள்ள ஆமபல அரும்பில்‌ 
வண்டுகள்‌ இதழைத்‌ திறககும தணணிய நீர்த்‌ 
துறைகளை உடையது ஊர்‌ (குறு 870.2,2), 
ஊரினரால்‌ உண்ணப்படும்‌ கிணறறின உணணுந 
துறையிடததே கூடிய பாசியை ஒததுப்‌ பசலை 
இருந்தது (குறு 399 1,2). தலைவன அகன்ற 
துறையினையுடைய சஊருககுத்‌ தலைவன்‌ (தற,40:11). 


துறை 


அருவியின்‌ வெள்ளிய துறையின்‌ கண்ணே 
பாய்ந்து புலியுடன்‌ யானை போர்‌ செய்தது (தற்‌. 
௪5:4.,8). நீர்த்துறையிலே கழுவிய வெள்ளாடையின்‌ 
மாசற்ற மடிபோன்ற தூவினையுடையது சிறு 
வெள்ளாங்குருகு (நற்‌. 70:2,3). ஊர்முகத்து ஒள்ளிய 
பொய்கைத்‌ துறையருகிலே உள்ள மரத்தி 
லிருந்து கூகை கூவியது (நற்‌. 83:1-4). மகளிர்‌, 
புதிய மலர்களை ஒள்ளிய நீர்த்துறையிலிருந்து 
கொய்து கொணர்ந்தனர்‌ (நற்‌. 197:,7,8). ஆம்பல்‌ 
தாமரைக்கு இறைஞ்சும்‌ தண்ணிய துறையினை 
யுடையது ஊர்‌ (நற்‌. 800:4,4). ஊரன்‌ தண்ணிய 
நீர்த்துறை உடையவன்‌ (தற்‌. 280:9). நீல மலருடனே 
நெய்தல்‌ ஒத்து விளங்கும்‌ தண்ணிய துறை 
யினையுடையது ஊர்‌ (ஐங்‌, 2:4,5). ஆண்முதலை 
பெரிய மீன்களையுண்ணும்‌ தண்ணிய துறையினை 
யுடையது ஊர்‌ (ஐங்‌. 6:4,5). ஊர்‌ மருத மரத்தின்‌ 
கண்‌ குருகுகள்‌ இருத்தற்டெமான தண்ணிய 
துறையையுடையது (ஐங்‌. 7:4,5). கயல்‌ மீனையுண் ட 
நாரைகள்‌ நெற்போரின்கண்‌ உறைதற்‌ கடனான 
தண்ணிய துறையை யுடையது ஊர்‌ (ஐங்‌, 9:4,5). 
பூத்த மாவினையும்‌ சிறுமீனையும்‌ உடைய 
தண்ணிய துறையையுடையது ஊர்‌ (ஐங்‌. 10:4,5), 
மனைக்கண்‌ நட்டு வளர்த்த வயலைக்‌ கொடி, 
கொறுக்கச்சியைப்‌ பற்றுக்‌ கோடாகக்‌ கொள்ளும்‌ 
துறையையுடையது ஊர்‌ (ஐங்‌. 11:1,2). கொறுக்‌ 
கச்சி கரும்பு போல்‌ பூக்கும்‌ துறையுடையது ஊர்‌ 
(ஐங்‌. 12:1,2). ஊர்‌ வேழம்‌ வெள்ளிய மலரை 
விரும்புவோர்க்கு வழங்கும்‌ குளிர்ந்த துறையினை 
யுடையது (ஐங்‌, 15:2,3). ஊர்‌ வேழம்‌ உராய்த 
லானே மாமரத்தின்‌ தளிர்‌ நுடங்கும்‌ மணியின்‌ 
நிறம்‌ அமைந்த துறையினையுடையது (ஐங்‌. 14:1,3). 
வேழத்தினையுடைய நீர்‌ த்துறைகளை அணித்தாக 
வுடையது ஊர்‌ (ஐங்‌. 20:3,4). ஊர்‌ ஆம்பல்‌ 
தண்டினை நண்டு அறுத்தற்கடடெனான குளிர்ந்த 
நீர்த்துறையையுடையது (தங்‌. 21:2,3). தலைவியின்‌ 
நோய்‌ நீருண்ணும்‌ மனைக்கண்‌ வந்த தெய்வத்‌ 
தான்‌ உண்டாயது என்பர்‌ (ஐங்‌, 28:1). மருதமரம்‌ 
நிற்கும்‌ பெரிய நீராடுந்துறைக்கண்‌ , தலைவியோடு 
ஆடிய ஆயமகளிர்‌ கேட்பத்‌ தலைவன்‌ சூளுற்றான்‌ 
(ஐங்‌. 31:3,4). மருதமரம்‌ உயர்ந்து வளர்ந்த, மலர்ந்த 
பூக்கள்‌ செறிந்த நீர்த்‌ துறையின்‌ கண்ணே 
தலைவன்‌ பரத்தையரோடு நீராடினான்‌ (ஐங்‌. 33: 
2,3). “எம்மை நீர்த்துறை எற்றிற்குத்‌ துன்புறுத்தும்‌; 
நினது சூளே தலைவி வாட்டத்திற்குக்‌ காரணம்‌' 
எனத்‌ தோழி தலைமகனுக்குக்‌ கூறினாள்‌ (ஐங்‌. 53: 
1,4).  நீராடுதற்குரிய பெரிய நீர்த்துறையின்‌ 
கண்ணே பெருகிவந்த நீர்‌, பரத்தையின்‌ வண்டற்‌ 
பாவையை அழித்தது (ஐங்‌. 69:2,3), “அரிவை, 


372 


துறை 


என்னோடு நீர்விளையாட்டிற்‌ புகுந்து ஆடியதால்‌ 
பெரிய துறைக்கண்‌ உள்ள நீர்‌ முழுதும்‌ மிகக்‌ 
குளிர்ச்சியை உடையதாயிற்று” எனத்‌ தலைவன்‌ 
களவுக்‌ காலத்து நிகழ்ச்சியை நினைந்து கூறினான்‌ 
(ஐங்‌. 73:2,4). மருத மரத்தையுடைய பெரிய துறை 
யின்கண்‌ தலைவன்‌ பரத்தையோடு நீராடினான்‌ 
(ஐங்‌. 78:3,4). “நும்‌ ஊரின்கண்‌ வாழும்‌ பரத்தையர்‌ 
எல்லாம்‌ தண்ணிய துறையமைந்த ஊரனுடைய 
பெண்டுகளே என்று உலகம்‌ உன்னைப்‌ 
புகழ என்னைப்‌ பிரிந்தனையாகி ஒழுகக்‌ 
கடவை” எனத்‌ தலைவன்‌ புறத்தொழுக்கமறிந்த 
தலைவி அவனோடு புலந்து கூறினாள்‌ (ஐங்‌. 
83). நறுமலர்களையுடைய பொய்கைக்கண்‌ 
குளிர்ந்த துறையினையுடையது ஊர்‌ (ஓங்‌, 88: 
1,2). இன்னிசைக்‌ கருவியுடைய இசைவாணர்‌, 
ஒடுங்கியனவாக இயற்றப்பட்ட நீராடும்‌ துறை 
யிடத்தே செல்லுங்கால்‌ முழக்கும்‌ தோற்‌ கருவி 
களின்‌ பின்னிடத்தே ஒலிக்கும்‌ ஆம்பற்குழலின்‌ 
இனிய இசைபோலத்‌ தும்பிகள்‌ முரலும்‌ (ஜங்‌. 
215:1-4). காட்டாற்றின்‌, எக்கர்‌ மணற்பரப்பை 
யுடைய அகன்ற இறங்கு துறைக்கண்‌ நின்ற பாதிரி 
மலர்களைக்‌ கொய்து மாலை புனைவர்‌ (ஐங்‌. 361: 
1-3), பூக்களைக்‌ கொம்புகள்‌ திரட்சியுறத்‌ தாழ்த்து 
கொடுத்துத்‌ துறைதோறும்‌ மரங்கள்‌ அழகுபெற்று 
நின்றன (கலி. 2814). பூப்பரந்த துறைகளை அணுக, 
நுண்மணலைக்‌ கோலஞ்செய்து அறுதியையுடைய 
நீர்‌ ஒழுகியது (கலி. 35:6). *பரத்தையரால்‌ ஏற்‌ 
பட்ட சாதிலிங்கக்‌ கறையைப்‌ புலைத்தி துறைக்குச்‌ 
செல்லாமல்‌ எனக்குச்‌ காட்டு என்று உனக்குச்‌ 
சொன்னாளோ” என மனைவி ஊடிக்‌ கூறினாள்‌ 
(கலி. 72:18-16). அகன்ற துறை அழகுபெறும்படி, 
பகன்றையினைச்‌ சேர்ந்து வளர்ந்த தாமரை முகை 
முறுக்கு அவிழ்ந்தது (கலி, 73:1-9). பொய்கை 
யிடத்தே தேனையுண்ட வண்டு, கழியிடத்து நெய்‌ 
தலின்‌ தாதை உண்டு தாமரைப்‌ பூவினது கொட்டை 
யாகிய பதியிடத்தே மீண்டுவரும்‌, நல்லூரை 
மகளிர்‌ கொய்யும்‌ தழை தளிர்க்கின்ற காஞ்சி 
மரத்தினையுடைய துறை அணி செய்யும்‌ (கலி, 74: 
1-8). துணையைப்‌ புணர்ந்த கரிய தும்பி, 
துறையில்‌ அலர்ந்த, நீரால்‌ சாயப்‌ பெற்ற பூவில்‌ 
இருத்தலை வெறுக்கும்‌ (கலி. 78:1-3), துறையிடத்‌ 
தாகிய மணற்குன்றிலே, நல்லார்‌ தம்‌ ஆயத்‌ 
தாருடனே கூடி நிறைந்திருப்பர்‌ (கலி. 92:16-20). 
ஏறு தழுவுவோர்‌ நீர்த்துறையில்‌ உறையும்‌ 
தெய்வத்தைப்‌ பரவித்‌ தொழுவிலே பாய்வர்‌ 
(கலி. 101:13,14). நீர்த்துறையிடத்துத்‌ தெப்பத்தின்‌ 
மேற்டெத்து அதனைத்‌ தள்ளுகின்‌ றவனைப்‌ போல 
ஏறு தழுவுவோன்‌ தோன்றுவான்‌ (கலி. 102:29-79) 


துறை 


“நோககினார்ககுக்‌ காட்சி வரும்படியாகப்‌ 
பண்ணினதோர்‌ அழகைப்‌ பெறுகின்ற இப்பனித்‌ 


373 


துறையிலே நீ , யாமத்தில்‌ செய்த குறி தபபாமல்‌ , 


இவள்‌ வந்ததற்காகவோ இவள்‌ பசபபூரும்படி 
துறந்து சென்றாய' எனத்‌ தோழி தலைவி 
ஆற்றாமை கூறி வரைவு கடாவினாள்‌ (கலி, 137: 
1417). “தோழி எனமேனி தைத்தான்‌ , துறை, 
என்‌ மென்தோள்‌ நெகிழ்த்தான துறை, ஊடலை 


ஆங்கே உணர்ப்பான்‌ துறை, எனப்பாடக கேட்டு 


வந்து ஊசலை ஊக்கியவன வருத்த மறிந்து 
வரைந்து கொள்வன்‌” எனத்‌ தோழி ஆற்று 
வித்தாள்‌ (சலி, 11:20, 20, 40-46). நீர்‌ விளையாட்‌ 
டாகிய போரை விரும்பி, வையையாற்றைப்‌ 
போர்க்களமாகக குறித்து ஒருவரின்‌ ஒருவர்‌ 
முற்பட்டுத்‌ துறையை அடையும்‌ வன்மையோடு 
சென்றனர்‌ (பரி. 6:29-31), மெலியோர்‌ நீருள்‌ 
புகமாட்டாமையால துறையை விருமபுவர்‌ (பரி. 
6:39). அருவி பல மலர்களையும்‌ கொண்டு வந்து 
சொரிய அவறறை அலைகள்‌ தளளியவாறு திரு 
மருதத்‌ துறைக்கண்ணே தந்தமையால்‌ அத்துறை, 
பூப்பறிக்கும்‌ மக்கள்‌ பல நிறங்கொண்ட மலர்‌ 
களைக்‌ கொண்டு குவிக்கும மலர்‌ மண்டபம்‌ 
போன்று காணப்பெற்றது (பரி. 11:20-30 (2,). துறை 
யானது, முத்து, மணிகள்‌, அணிகள்‌ எனபன 
வற்றைக்‌ கைககொண்டு மகளிர்‌ பால்வரும்‌ நீர்‌ 
வெள்ளததை உடையது (பரி. 19:5-10). எமமுடைய 
அணிகலங்களையும்‌ வளைகளையும்‌ பூண்டு நின்‌ 
அழகை நுகரச செய்யும்‌ இனபத்தில துறைபோலப்‌ 
பொதுவாயுள்ளவளே' எனப்‌ பரததையைப்‌ 
பார்த்துத்‌ தலைவியின்‌ ஆயத்தார்‌ கூறினர்‌ (பரி, 
20:57,58). மழை நீர்‌ மலைகளினினறும இழிந்து 
மதுரையிலுள்ளார்‌ எதிர்கொளளுமபடி வருகின்ற 
துறையிடத்தே இருநதையூர்‌ உள்ளது (பரி, தி, 1: 
1-5). வையைத்துறையை மதுரையிலுளளார்‌ பலரும 
அடைந்தனர்‌ பரத்தையா ஒரு துறையிடததே 
காதலர்‌ தோள்‌ புணையாக நீராடுதலைச சிலர்‌ 
அறியார்‌; பிறிதோரிடத்தே, வையைப்‌ புதுப்புனல்‌ 
அகன்ற துறையிடத்தே வாளாக்கிடககும்‌; வையை 
நீர்‌ விரைநது ஆரவாரித்துத்‌ துறையும்‌ கரையும்‌ 
அழியும்படி இழிந்து ஒழுகும்‌ (பரி. இ. 2:27,28;91-88; 
64,65). 


2. கடற்றுறை கடலின்கண்‌, திரை அலைக்கும்‌ செந்தி 
லிடத்து முருகவேள்‌ நிலைபெற்ற அழிய அகனற 
துறைககண பெருங்காற்றுத்‌ திரட்டுதலால்‌ குவிநத 
மணலினும்‌ பலகாலம்‌ வாழக என இலவந்திகைப்‌ 
பள்ளிததுஞ்சிய நன்மாறன்‌ வாழத்தப்‌ பெற்றான்‌ 
(புறம்‌, 65:17-21), அன்னச்‌ சேவல்‌, குமரியம்‌ பெருந்‌ 


துறை 


துறையிடத்தே அயிரை மீனை உணடு வட.மலை 
நோக்கிப பெயர்ந்தது (புறம்‌. 87:1,8,7). “என்‌ 
தலைவன்‌, போர்‌ செய்தற்‌ கெழுநத இடததுத்‌ 
தோள்வலி பேசி வநத வீரர்ககு உமணர்‌ அஞ்சத்‌ 
தகக ஏற்றிழிவுடைய துறையை ஒப்பான எனச 
சோழன்‌ போர்வைககோப பெருநறகிளளியைப்‌ 
பெருங்கோழிநாய்கன்‌ மகள்‌ நககண்ணையார்‌ 
குறிபா (புறம்‌. 84:5 6). உத்தரத்திற்கு முன்‌ சொல்லப்‌ 
பட்ட எட்டாம்‌ மீனாகிய மிருகசீரிடம்‌ கடறறுறை 
யிடத்தே தாழநது மறைநதது (புறம்‌, 8298), 
ஞாழல்‌ மரததையுடைய பெரிய துறையிடததுக்‌- 
கழியைத்‌ துழாலிப்‌ புனனைக்‌ கிளையில்‌ நாரைகள்‌ 
தங்கும (பதி. 30:1-5). கடறகரைச சோலைகள்‌ 
பொருந்திய அழகிய பெரிய துறைகளையுடையது 
சேர நாடு (பதி 59.5, 6). பலவகையான புகழை 
நிலைபெறச செயது, கடல்‌ நீரிலே புகுந்து அதன 
கண்ணே வருநதி முயன்ற குளிநத துறையை 


யுடைய பரதவன்‌, கடல்‌ பிறக கோட்டிய 
செங்குட்டுவன்‌ (பதி, 48 5, 4). கடல நீரிலே ஓடும 
கலங்களை, இது நம கரையெனறு துறை 


அழைக்கும்‌ (பெரு, 881) துறக்கததை ஒத்த பூககள 
மலிநதது பெரிய துறை (பட்‌. 104, 105). கொறகைப 
பெருநதுறைக்கண முத்துககள்‌ கிடைததன (அகம. 
27:9). உமணர்‌ அரிய துறைகளில சகடுகளைச 
செலுத்தினர்‌ (அகம. 50:5,6). செழியன, பழமையான 
கடலின்‌ துறையையுடைய முசிறியை வளைத்து 
வெனறான (அசும, 57:14-16). ஞாழற்‌ பூககளோடு 
புன்னைப பூக்கள்‌ உதிர்நது ஒவியம்‌ வரைந்தாற்‌ 
போல அழகு செயயும்‌ கடற்கரைச சோலைகளை 
யுடைய அழகிய பெருந்துறைகளில நெயதற 
பூக்களை மகளிர்‌ தங்கள்‌ தழையுடைககு அணி 
செய்யச்‌ சேர்ப்பர்‌ (அகம்‌. 709-12)  திருவணைக்‌ 
கரையில உள்ள துறை முற்றததில (முன துனறையில) 
இராமன மறையினை ஆராய புடகளை ஒலி 
யடங்கச செயதான (அசும, 7018-15), தாழைகளை 
யுடைய சோலை பொருந்திய பெரிய கடறறுறைக 
கண்‌ நிகழநத களவுககூட்டததால்‌ அலா எழுநதது 
(அகம. 90,7-4), புன்னை மரங்களையுடைய 
புறந்தைக கடற்றுறையினகண்‌ புதிய நாரையின 
கூட்டம்‌ ஒலி எழுப்பும்‌ (அகம, 100.12, 14), காவிரி 
கடலில்‌ மண்டும பெருந்துறையின்கண்ணே கடல்‌ 
இறாமீனோடு வநது மாலையோடு பெயாநதது 
(அகம்‌. 123:11-18), பொழிலின்கண்ணே சிறறி 
லிழைத்து விளையாடும்‌ சிறுமியர்‌ தாம அழகுறச 
செய்யபபெறற பாவைகளையுடைய துறையின்‌ 
கண்ணே தங்குவர்‌ (அகம்‌, 787.78-22). பெருங்கடல்‌ 
குளிர்நத துறையினை உடையது (அகம, 183.6). சுறா 
மீன்கள்‌ உள்ள குளிர்நத துறைகளை நீநதிபபரதவர்‌ 


துறை 


நாட்காலையில்‌ மீனவேட்டைக்குச்‌ செல்வர்‌ 
(அகம. 18721, 22). விடியறகாலதது வேட்டத்தில்‌ 
துறைககண வரால்‌ மீன்‌ அகப்பட்டது (அகம்‌. 198:2). 
கொற்கைப்‌ பதியின கடறறுறையிலே, பெண்டிர்‌ 
குளிரநத துறைககண்ணுள்ள தெயவத்தினைப்‌ 
பரவுவார்‌ (அகம. 801:4, 7). *வீரை' என்னும்‌ இடத 
இலுள்ள துறையின்‌ முனனிடத்தே உள்ள உப்புக்‌ 
குவியல மழைக்கு உருகியது (அகம, 206:19-15). 
தலைவன தலைவியினகளரின்‌ கண்ணே, சோலையை 
யுடைய பெரிய துறையின்‌ அழகினைப்‌ பாராட்டிப்‌ 
புகழ்நதான (அகம்‌. 218;8-10). வெண்மணி என்னும்‌ 
ஊரின வாயிலிடகதே மததி எனபவனால்‌ நாட்டப்‌ 
பட்ட சுலபொருநதிய குளிர்ந்த துறையிடத்தே 
(துறை முகததே) நீ£ ஒலித்தது (அகம்‌. 211.14-16). 
தலைவியின தாய, ஆயத்தாருடன தெய்வம்‌ 
உறையும குளிர்ந்த துறையினிடததே கையால 
வணங்கித்‌ துதித்துச சிறப்புச்‌ செய்வர்‌ (அகம்‌. 240: 
7-9). “அலரால்‌ வளை நெகிழ்ந்த நம்மோடு இராப்‌ 
பொழுதில கடற்றுறையும்‌ துஞ்சுகின்றிலது' எனத்‌ 
தலைமகறகுக குறைநேர்ந்து தோழி தலைமகட்கும 
குறை நயபபக கூறினாள்‌ (அகம்‌. 250: 12-14). 
நாவாய்‌ ஓட்டுவோன்‌, கரை உயர்ந்த செறிந்த 
மணலையுடைய அகனற துறைக்‌ கண்‌, மாடததின 
கண உள்ள விளககினால இடமறிந்து செலுதது 
வான (அகம 255:5,6). கடல்‌ அலைகள்‌ புன்னை மரக்‌ 
கிளைகளில்‌ பொருந்தும சோலையையடுத்த அழகிய 
பெரிய துறையை நோககித தஞ்சாக கணண 
ளாகித்‌ தலைவி கலங்கினாள்‌ (அகம. 270:5,7,11). 
குட்டுவனது தொணடியின துறைமுறறததே, 
வணடு தேனையுணண நெயதல்‌ மலரும்‌ (௮அசம்‌ 
290:18,14). மீனகளைத்‌ தின்னும்‌ பறவைகள்‌ 
தங்கும்‌ சோலையையுடைய அழகிய பெரிய கடற்‌ 
றுறையின்கண்ணே குளிர்ந்த சோலை யிடத்துத்‌ 
தலைமககள பகறபொழுதைக கழித்தனர்‌ (அகம்‌, 
300:4,5). அனனம்‌, அடும்பஙகொடி பொருந்திய 
மணல மேட்டிலிருநது தனது அழகிய சிறகினைக்‌ 
கோதி உலர்த்தும புன்னை மரததின்‌ பூபபொடி 
அழகு செயயும பெரிய துறைக்கண, நுண்‌ 
மணலைப்‌ பிளநதுகொணடு தோ செலலும (அகம்‌. 
320:8-12), துறை, வளையிலிருககும ஜெணடு 
மேலே வெளிபபட, வழங்குநர்‌ இனமையின ஒலி 
அடங்கியது (அகம. 850:3-5). மேலைத துறையில்‌ 
கட்கலஙகளை ௧ கழுவுதலின கீழ்த்துறையில்‌ ஒழுகும்‌ 
கள்ளின கலஙகல்‌ நீரை யாமை பருகியது (அகம்‌. 
356:1,2) பெரிய கடறபரபபில குளிந்த துறைக்‌ 
கண நுளையாகள வாழவா (அகம, 868.6). துறை 
பொருநதிய கடறகரையுடையவன தலைவன்‌ (அகம்‌. 
400.18,19). கடறகரையில கழிமுள்ளியினது சரிய 


274 


துறை 


மலர்‌, நூலற்று உதிர்ந்த முத்துக்களைப்‌ போலத்‌ 
துறைதோறும்‌ பரக்கும்‌ (குறு, ௧1:13). “மணல்‌ 
மேடுகள்‌ பொருந்திய எம்முடைய ஊரிலுள்ள 
அகனற துறையில மூட்டுவாயைப்‌ பிடிததுச்‌ சூரர 
மகளிரோடு கூறிய சூள்‌ எம்மை அணங்கின” என, 
வரைவு நீட்டித்தவழித்‌ தோழி தலைமகற்குக்‌ 
கூறினாள்‌ (குறு. 53:8-7). கீழ்கடல்‌ அலைக்கு 
அருகிலுள்ள, முதுமையால்‌ சிறகுகள்‌ நீங்கப்‌ பெற்ற 
நாரை சேரனது மேல்‌ கடற்கண்‌ தொண்டி 
எனனும்‌ படடினத்தின்‌ கடல்‌ துறையின முன்‌ 
உள்ள அயிரை மீனைக்கருதித தலைநிமிரும்‌ (குறு. 
128:1-3) கடற்றுறை பொருநதிய இசசிற்றூர்‌ நாம்‌ 
தங்கியிருத்தற்குரிய பதியன்று எனத்‌ தலைவி 
கூறினாள்‌ (குறு, 145:1), மீனையுண்ணும கொக்கு 
களையுடைய சோலை சூழ்நத பெரிய துறையினிடத்‌ 
துத்‌ தாழையை அலைகள்‌ அலைத்தன (குறு 163:5, 
4). துறையையும்‌ நீரையும்‌ உடையது கரியசுழி (குறு. 
377:2). தாழையின வெண்பூ மலரும்‌ பெரிய 
துறைகளையுடையது நீர்ப்பரபபு (குறு 226:5-7). 
*கடலினது புலால்‌ நாற்றம்‌ வீசும்‌ அகன்ற 
துறையினகண்ணே விரைந்து செனற தலைவன 
தேரை மகளிர்‌ கூட்டமெல்லாம்‌ ஒருங்கு கண்டது 
(குறு. 811). ஆண்‌ முதலை, வழியினிடததே பிறர்‌ 
செல்வதை நீக்கும்‌ கானலையடைய பெரிய கடல்‌ 
துறையின்கண்‌, கரிய கழியைக்‌ கடந்து தலைவன்‌ 
சென்றான்‌ (குறு. 24:1-4). *கழியிடததுள்ள 
இறாவைப்‌ பற்றுதற்குப்‌ பாய்நத நீர்க்காககை, 
கழியிடததைத்‌ துழாவி யெடுத்துபண பெடையை 
அழைத்துக்‌ கொடுக்கும்‌ ஞாழலையுடைய, அழகிய 


துறையும்‌ சேர்ப்பனோடு மணவாத முன்பு 
இனிதாயிருந்தது எனறு தலைவி கூறினாள்‌ நற்‌. 
311-5,12)  நாவறகனியினைத தமமினமெனக்‌ 


கருதி வண்டுகள்‌ மொய்கக, அவற்றைக கனியெனக 
கொண்டு கஞெண்டுகள்‌ கைபபறற, வண்டுகள்‌ 
யாழோசைபோல்‌ மிககொலிகக, அங்கு இரை 
தேரும்‌ நாரைகள்‌ வர ஞொண்டுகள்‌ அகலும்‌ 


தன்மையுடையது கடறறுறை (நற்‌. 36:17). 
எககரிடத்தே, விளையாட்டயரும்‌ பரததியர்‌ 
யாவரும்‌ தததம்‌ மனையகத்துத்‌ துயில்கினறமை 
யால்‌ துறை தனிமையையுடையதாயிற்று (தற்‌. 49: 
12). ஞாழல திரையின்‌ புறத்தைத்‌ தடவும்‌ 
கணடல மரவேலிகளையுடைய கடற்றுறைச்‌ 
சேர்ப்பன, தலைவன்‌ (நற 54.9-11). கடலீன 


குளிர்ந்த துறையையுடையவன சோபபன (நற. 


58:10). கதிரவன்‌ குடமலைசென்று மறையக்‌ 
கடற்றுறை தனிமையாயிருநதது (தற்‌. 67.1,2). 
புன்னையின்‌ அரும்புகள்‌ மலர்ந்து கடல்ன 


துறையிடத்து மேயகினற இப்பியின்‌ புறததே 


துறை 


விழுந்தது (தற்‌. 87:8,7). “தலைவர்‌ கடலிலே 
நமமோடு ஆடி நம்‌ கூந்தலைத்‌ துவட்டியருளிய 
துறை இது' என்று தலைவன்‌ சிறைப்புறமாகத்‌ 
தோழி கூறினாள்‌ (நற்‌. 98:8-6). *புன்னையின து 
அழயெ கொழுவிய நிழலின்‌ எதிரேயமைந்த 
துறைக்கு அணித்தாயிருந்த பாச்கமும்‌ இனிது” 
எனப்‌ பின்னின்ற தலைமகன்‌ தோழி கேட்பக்‌ 
கூறினான்‌ (நற்‌. 101: 4-6). புனனை மலர்மிக்க 
பெரிய துறையின்‌ கண்ணே நிலவைக்‌ குவித்து 
வைத்தாற்போல்‌ மணல்மேடு தோன்றும்‌ (நற்‌. 
159,2,3). பாணர்‌ பாடும்‌ இசைப்‌ பாட்டுபபோல 
வலம்புரி ஒலிக்கும்‌ விளங்கிய நீரையுடைய துறை 
பொருந்தியது நெயதல்‌ நிலம்‌ (நற்‌. 172:7-9). 
வண்டுகள்‌ வநது மொயககின ற தாழையின பூவை 
நோக்கிடிதுவும்‌ ஒரு குருகு போ லும்‌ எனத்துறையில 
இறாமீன்‌ அஞ்சும (தற. 211:7-8) கானலோடு 
கூடிய பெரிய துறையில்‌ பரதவர்‌, மரக்கலங்‌ 
களுக்குத்‌ தெரியுமாறு இரவில இடபபட்ட 
விளக்கம்‌, ஞாயிற்றின்‌ ஒலிககு ஒப்பாகும்‌ (நற்‌. 
219:6-9). இவ்வூர்‌, சுறாமீனினம நிறைந்த துறை 
யிடததும்‌, துஞ்சாத கண்ணையுடைய மகளிரை 
உடைத்து” (தற்‌ 828:7-9). (பெரிய கடற்பரப்பின 
கண்‌ முதுகு நனையும்படி சிறுவெண்காககை 
குடையும்‌ துறை இன்னாமையுடையதாகத தோனறு 
கினறது' எனச்‌ சிறைப்புறமாகத தோழி சொல்லி 
வரைவு கடாவினாள்‌ (நற்‌. 251:8-5), “பல்வேறு 
தேயங்களில நின்றும்‌ காறறுச்‌ செலுத்துதலால 
வநத, எநதையினுடையகலஙகள்‌ ஓங்கித தோனறும 
பெரிய துறையின கண்ணே உள்ள கள்ளின சாடி 
போனற எம்‌ இளமையும்‌ அழகும்‌ இல்லின கண்ணே 
வைகிககெடும்படியாக முதிர்நது முடிவேம்‌” 
எனத தோழி செறிப்பு அறிவுறீஇு வரைவு 
கடாவினள்‌ (தற்‌. 895.4-9). கொழுத்த மீன சுடுபுகை 
தெருக்களிலே கலநது, ஞாழல்‌ மரங்கள்‌ மிகக 
துறையும இனிதாயிருநதது; (நற்‌. 311:8-8), கரையை 


யடுதத துறையிலே கடல்நீர்‌ அலைத்தலால 
தோணிகள்‌ மோதபபட்டு உதவாது போயின 
(நற்‌. 478:7-2), கம்மியன, பொறியறறுபபோன 


கலனகளை இணைத்துக்‌ கட்டுதறகுத்‌ துறையி 
லுள்ள மணலைப்‌ பயனபடுத்தினான்‌ (தற்‌. 368,4-6). 
புனனையினது அழகிய மலர்‌ துறைதோறும 
கோலம்‌ செய்தது (ஐக. 117:3-4). கடற்றுறை 
பொருந்தியது பட்டினம்‌ (ஐங்‌. 140:8), *குளிசச்சி 
யைத தோறறுவிககினற நம தணகடறறுறைகள்‌, 
எககரிடத்தே ஞாழல, செருந்தி மலர்களின மணம்‌ 
கமழ, குளிதத துளிகளை வீசி எனககுப்‌ 
பசலை நோயைத்‌ தநதன” எனத்‌ தலைவி 
கூறினாள்‌ (ஐங்‌. 747), அகன்ற துறையின எக்கரி 


375 


துறை 


லுள்ள ஞாழலின்‌ மீதிருந்து சுடற்பறவைகள்‌ 
ஆரவாரிக்கும்‌ (தங்‌. 148). துறைகளில்‌ நெயதற் 
பூக்களின்‌ தேன்மணம்‌ கமமும்‌ (ஐய, 1518-4). 
நாரை தலைவனது கானலையுடைய பெரிய கடற 
றுறையினகண தனது பெடையோடு சுற்றித்‌ 
திரியும்‌ (ஐங்‌.  158:3-4). கடற்காக்கை, கடல 
துறையிலே இயங்காது தங்கும்‌ அமமியில்‌ 
முட்டையை ஈனும்‌ (தங. 1681,2). குளிர்ந்த 
கடறறுறையினையுடை யவன்‌ தலைவன (ஐ, 188; 
3). வண்டுகள்‌ முரலுதற்குக்‌ காரணமான குளிர்நத 
கடல துறையையுடையது தொணடி (ஐங்‌. 172.3). 
தீண்டிவருத்தும்‌ தெய்வத்தையும்‌, அவவருத்தம 
தீர்க்கும்‌ குளிர்நத நீர்த்துறையினையும்‌ உடையது 
தொணடி (ஐங்‌, 17431). அலவன தாககத துறைக்‌ 
கண இறாமீன புரளும்‌ (ஐங்‌ 179.9). வலைவர்‌ 
தந்த கொழுத்த மீனின "அருகே முதிய குருகு 
கவர்வதற்குச்‌ சமயம்‌ பாராததிருககும்‌ துறை 
பொருநதியது தொண்டி (ஐங்‌. 180 3-4), மகளி 
மணற பரப்பின மேல குரவைக்‌ கூததாடுதலை 
நிலைநிறுததற்டெனான, கடல்‌ துறை பொருந்தியது 
நெய்தல நிலம்‌ (ஐங்‌, 181:2-4). “பெரிய நீர்ததுறைக 
கணணே கண்டு இவளை வருத்தியவன மானிடனே; 
தெய்வ மல்லன' எனத்‌ தலைமகள்‌ மெலிவு 


தெயவததானாயிறறு எனததமர்‌ நினைநதுழித்‌ 
தோழி அறத்தொடு நின்றாள்‌ (தங. 82, 
கொற்கையின துறைமுன முதது எடுசகபபடும 
(ஐங. 285:1,2). நெயதல்‌ மலர்கள்‌ உருளையிற 


பட்டுத்‌ தேன்துளிக்குமபடி, கடல துறையின்கண 
தலைவன்‌ தேர்‌ பலகாலும்‌ வரும (ஐங. 1864, 4, 
கொறகையிலுள்ள பெரிய துறையிடததே 
வைகறைககண்‌ நெய்தல மலரும (தங. 188:2,3). 
அலைகள்‌ முழககம செய்யும கடறறுறையில கண 
பரதவா மரககலததைச்‌ செலுத்துவர (ஐங்‌. 292.8). 
வலம்புரி முத்துககள்‌ இருள கெட இமைககும 
துறைபொருந தியவன தலைவன்‌ (ஐங. 198:1-3), 
துலைவன கடற்சோலையினகண்‌ வநது, 'கடலில 
இறங்கி ஆடுதறகேற்ற குறிய துறை எவவிடத 
துளளது” என வினவினான (ஐவ, 198). கடற 
கரைச சோலை இடதததாகிய அழகிய பெரிய 
துறையின பககத்தே அலைகள்‌ எககரைத தழுவிச 
செல்லும (ஐ, 199.1,3). இனிய துறையிடததே 
எறிகனற திரை மீனை ஏறககொணடு வநது 
போடும்‌ (கலி, 121'20,21). கழியிடததுப பூககளில 
நினறும போன வணடுகளாலே துறை பொலி 
வழியும (கலி, 1847), துறையிடததனவாகிய 
மரககலங்கள்‌ சூழநது நிறகும்‌ கடலையுடையவன 
சோபபன (கலி, 138.7), 


துறை 


3. கூறுபாடு, புலவர்‌ பாடப்படும்‌ துறைகளை 
- கூறுபாநிகளை - முடிதத கொற்ற வேநதன 
கானபபேரெயில கடநத உககிரப பெருவழுதி (பறம. 
21.10,11) வலவிலோரியைப்‌ பாடவநத பாணன்‌, 
அவன தலைவனாதலாலே இருபத்தொரு பாடல்‌ 
துறையையும்‌ முறையாற பாடி முடித்தான்‌ (பறம. 
158.19,20). சோணாட்டுப்‌ பூஞ்சாறறூர்‌ பார்ப்‌ 
பான்‌ கெளணியன விண்ண நதாயன இருபத்தொரு 
வேள்வித்‌ துறையையும்‌ குறைவினறிச செய்து 
முடிதத அறிவுடையோர்‌ மரபிலுள்ளவன்‌ (புறம. 
786.8,9). *ஆதனுங்கனே, அறததுறையாகிய 
நின்னை யான மறககும காலமாவது எனனை 
யான மறககும்‌ காலமே” எனக கள்ளில்‌ ஆததிரைய 
னரா கூறினார்‌ (புறம. 175 1-5,10) அறத்துறையம்பி 
(புதம. 381.24). ஆடற்றுறைக்கு வேணடுவன 
வெலலாம்‌ கூடின முட்டுககளை உடையவர்‌ 
இளையர்‌ (பதி 41:52), இளஞ்சேரலிரும்‌ 
பொறையின ஆட்சியில்‌ பார்ப்பார்‌ முதலியோர்‌ 
தத்தமக்கு அளவான துறை நூல்களைக்‌ குறை 
வினறிக்‌ கறறனர்‌ (பதி. 90:4). பாடும்‌ துறை 
யெல்லாம்‌ முடியய பாடுதறகு யாழை இசை 
நூல கூறுகினந முறைமையாலே செம்பாலையாக 
வாசிததனர்‌ (8ிநு, 238-230). தான்‌ கருதிய 
பேராததுறைகளெல்லாம்‌ பொருது முடித்தவன்‌ 
கரிகரலன (பட்‌ 273). பாணர்‌, அரசரது அவைக்‌ 
களததே அவர்‌ செவிகொள்ளுமபடி தாம்‌ வா சிககும்‌ 
துறைகள்‌ பலவறறையும்‌ வாசிதது முடித்தனர்‌ 
(மலை, 39,40), அரிய இசைததுறைகளை முற்ற 
உணர்நதவர்‌ யாழினையுடைய பாணா (அகம. 
331.10,11). 


4, பகுதி. உமணர்கள்‌ பகடுகளை ஏற்றமான 
துறைகளில - பகுதிகளில - ஓட்டிச சென்றனர்‌ 
(அகம்‌. 17310), மலை விடர்களிலிருந்து வரும்‌ 
குளித்த நீ, ஒடுககிய துறைகளின்‌ வழியாகத்‌ 
தேனுடன கூடி ஒழுகும்‌ (அகம்‌, 362:1,2). 


5, பணிக்களம்‌. *அதியமானின வேலகள்‌, பகை 

வரைக குததிக கோடு நுதி சிதைநது கொலலனது 
துறையிடததே - பணிககளத்திடததே - உள்ளன” 
(பும்‌. 95,3-5). 


6. கடல (ஆகுபெயர்‌). கருமேகம்‌ சூழ்ந்த மலை 
போலத துறை - கடல - சூழநத நாவாய்‌ 
தோனறும (மது. 84,85), 


7. வணணான துணியொலிக்கும்‌ துறை, ஆடை 
ஒலிபபவள்‌ கஞ்சிப்‌ பசையினைத்‌ துறையில- 


துறைபோதல்‌ - முற்றுதல்‌. 


துறையூர்‌ ஓடைகிழார்‌ 


துணியொலிககும்‌ துறையில்‌- அலசி விடுவாள்‌ 
(அகம. 34:11,12). 


துறைக்குறுமாவிற்‌ பரலங்கொற்றனார்‌ - புலவர்‌. இவரது 


பெயர்ககாரணம்‌ விளங்கவில்லை இவர்‌ பாடிய 
தாக நற்றிணையில்‌ 286-ஆம்‌ பாடலொன்றே 
காணபபடுகன றது. பிரிவிடை மெலிநத தலை 
மகளைத்‌ தோழி ஆற்றி வற்புறுத்தும்‌ துறையில்‌ 
இவர்‌ தம்‌ பாடலை இயற்றியுள்ளார்‌. *நண்பரது 
ஆக்கத்தைக்‌ கருதியும்‌ தோள்களுக்கு அணிகள்‌ 
பெறவும்‌ அனறேோ தலைவர்‌ பொருள்வயிற்‌ 
பிரிந்தார்‌ எனறு ஏதுககாட்டித்‌ தலைவியை 
வற்புறுத்தும்‌ தோழி கூற்றில்‌ இவரது சொல்‌ 
வனமையை உணரலாம்‌. தலைவனின பிரிவை 
எண்ணித்‌ தலைவி நொந்து வருந்துவதனை 
இவர்‌ பாடல்‌ நனகு காட்டுகின்றது. 


துணைவலியில்‌ துறை 
போகிய-முற்றிய-துணிவுடையாணமையுடையவன 
அக்குரன்‌ (பதி, 14:6,7). துப்புததுறை போகிய 
போர்க்குரிய தும்யை சூடிய வீரரைப போர்ககு 
ஏவினர்‌ (யத. 39:4-5), “துப்புத்‌ துறைபோகிய 
கொற்ற வேந்தே' எனச்‌ செலவக்‌ கடுங்கோ 
வாழியாதனைக்‌ கபிலர்‌ விளிப்பர்‌ (பத, 62.9), 
குடிகளைக்‌ காத்தறகுப்‌ பொருந்திய அரசு துறை 
போகிய (அரசின்‌ துறைகளை முறறககறற) 
புதல்வனைப்‌ பெறறவன பெருஞ்சேரலிரும்பொறை 
(பதி, 74:20,81). வெறறி முரசு முழங்குமபடி அரிய 
துறைபோகியவன்‌ (போர்ததுறையை முடித்தவன்‌) 
பெருஞ்சேரலிரும்பொறை (யத. 76:3). நலவேள்வித்‌ 
துறைபோகியவர்‌ நலலாசிரியா (மது, 760,761), 


துறையூர்‌ - ஓரூர்‌. “குளிர்நத நீரோடும்‌ வாய்த்தலை 


களையுடைய துறையூரினகண ! உள்ள முன்றுறை 
மணலினும்‌ பல நாள்‌ வாழ்கவென வாழ்த்துவேம்‌” 
என ஆயைத்‌ துறையூர்‌ ஓடைகழொர்‌ வாழத்துவர்‌ 
(புறம்‌, 186.25 87), 


துறையூர்‌ ஓடைகிழார்‌ - புலவர்‌, திழாரென்பதனால்‌ 


இப்புலவர்‌ வேளாண்‌ மரபினரெனபது விளங்கும்‌. 
இவரது ஊராகிய துறையூர்‌ காவிரிககரைக்கண்‌ 
உள்ளதெனபர்‌ ஒளவை. து.இப்புலவர்‌ ஓடைகிழார்‌ 
எனக குறிக்கப்பெற்றதன்‌ பொருள்‌ விளஙக 
வில்லை. இவருடைய இயறபெயரும்‌ தெரிந்திலது. 
இவர்‌ ஆய அண்டிரனிடம்‌ பரிசில்‌ வேண்டிப்‌ 
பாடியதொரு பாடலே (புறம்‌. 156) இவருடைய 
தாகக்‌ காணப்படுகின்றது. அப்பாடலில இவர்‌ 
தம்‌ வறுமைப்‌ பகைகளை அடுக்கி மொழிந்து, 


துறைவ/துறைவர்‌/ துறைவன்‌ 


அவற்றைக்‌ களைந்து செல்வம்‌ நலகுமாறு 
அண்டிரனை வேண்டுவர்‌. *வறுமையுற்ற எமககு 
ஈவோரே பயன கருதாது பிறர்க்க்வோராவா; 
எம்மையொழிந்த பிறர்ககவோர்‌ பயன்கருதித்‌ 
தமக்கே ஈவோராவர்‌” என்ற இவர்‌ கருத்து சிநதித்‌ 
தற்குரியது.  கைபபொருள்களைத்‌ தாவெனக்‌ 
கவர்நது கொள்ளும்‌ வழிப்பறி கள்வர்ககுக 
குரங்குகளை இவர்‌ உவமித்துள்ள நகை நயம்‌ 
உணர ததகும்‌. 


துறைவ/துறைவர்‌/துறைவன்‌ - துறையை உடையவன்‌. 
(நெய்தல்‌ நிலததலைவன்‌). பரத  மாககள்‌, 
தம்மிடம வந்து இரந்தோர்ககு மீன்களைக்‌ கலன்‌ 
நிறையச்‌ சொரிநது எஞ்சியவற்றை விலை கூறி 
விறறுத்‌ திண்ணியமண ற பரபபில்‌ துஞ்சும்‌ துறைவ 
எனத தோழி தலைவனை விளித்தாள்‌, (அகம. 30: 
8-11). வெண்ணெல்லை அரிவோரது பின்பு 
நின்றொலிக்கும்‌ பறை ஓலியினைக கேட்டஞ்சிய 
நாரை, கொம்பு போல ஒலிதது, பனை மரததின்‌ 
மடலகததே தங்கும்‌ துறைவன்‌ எனத்‌ தலைவன 
குறிககப பெற்றான்‌ (அகம. 40 18-19), பரதவர்‌ 
மீன்வேட்டை நனகு கை கூடியதனால கடறகரை 
யூரில்‌ வலையின்‌ பயனைப்‌ பாராட்டிக்‌ கூறி, 
அயிலை மீனை யாவாககும்‌ பகுத்துக்‌ கொடுககும்‌ 
துறைவன்‌ (தலைவன்‌) தலைவியோடு கொணட 
கேணமை அலராயிறறு (அகம 70.1-7), “கழி 
யிடததே மலர்ந்த நெய்தற பூவின்‌ நாற்றததினை 
அமிழ்தம போலும்‌ என விரும்பிச செனறு 
தாதினை உண்ட வணடு களிப்புமிசுகுப்‌ பறத்தறகு 
இயலாது சோரும துறைவனிடம்‌ அலவ, நீதான்‌ 
தூதாகச்‌ செலலவேண்டும' எனத்‌ தலைமகள்‌ காமம 
மிகக கழிபடர்‌ கிளலியால்‌ நண்டினிடம்‌ கூறினாள்‌ 
(அகம. 170:4-8), திரையில்‌ விளையாடித்‌ தளர்ச்சி 
யுற்ற மகளிர்‌ கூட்டத்துடன்‌ மைந்தர்‌, உபபு 
மேட்டில்‌ ஏறி நினறு எறபட, கரைககு மீணடு 
வரும்‌ படகுகளை எணணும துறைவனோடு 
சேர்த்து ஊரார்‌ அலா கூறுவர்‌ (அகம. 190:1-4). 
எறியுளி தாக்கிய பெருமீன்‌ கடற்பரபபைக கலக்கி, 
வலிகுனறிபபர தவர்‌ படனெபககலில வந்து சேரும்‌ 
துறைவன்‌, தலைவியைப்‌ பாராட்டிப புகழநது 
பிரியாதிருபபன்‌ (அகம்‌. 210). *தன தேரினைச 
சேயமையில்‌ நிறுத்தி, நும ஊர்‌ யாது என்று 
வினவிச சென்ற துறைவன்‌, நேற்று, நாவற்கனி 
யினை இழுத்துச்‌ செனறு ஆண்‌ ஜஞெணடு பெண 
ஞெணடிற்கு இடுதலைக காட்டி இது நலல 
பானமையுடையது என்று நெடிது நினைநத 
நெஞ்சமோடு செனறான; நாணம மிக உடையான” 
எனத தோழி தலைமகட்குக்‌ குறை நயபபக்‌ 


377 


துறைவ/துறைவர்‌/துறைவன்‌ 


கூறினாள்‌ (அகம்‌, 280). நெயதறபூ, வெள்ளம மிகுந 
தோறும குளத்தில முழுகும்‌ மகளிரின்‌ கண்ணை 
ஒத்தற்கிடமாகிய தணணந துறைவனின்‌ கொடு 
மையை நம்முன்னே சொலலுதறகு நாணமுறற 
தலைவி, மறைத்தலையுடைய சொறகளால்‌ சொல 
கின்றாள்‌, எனவே கறபுககடம்‌ பூணடவளானாள்‌ 
எனத தலைமகறகுத்‌ தோழி வாயில்‌ நேர்ந்தாள்‌ 
(குறு, 9). *'யான இவ்விடத்தேன; துறைவன தனது 
ஊரினிடததுள்ளான, அலர்‌ பொது விடத்தில பரவி 
யுள்ளது' என வரைவு நீட்டிததவழித தலைமகள்‌ 
தோழிககுக்‌ கூறினாள்‌ (குறு. 97). 'இறாமீனின இனத்‌ 
தைக கடலலை கொண்டு வநது தரும்‌ தறைவன, 
அளவளாவ இருததபொழுதும நுதறகவின்‌ அலர்‌ 
கூறும்‌ குறைபாட்டை உடையதாயிற்று' எனச்‌ 
சிறைப புறமாகத தோழி தலைமகடகுக கூறினாள்‌ 
(குறு, 109) “கொகதினது பராவையை அஞ்சிய 
ஞொணடு வளைககுள்செலலும்பொருட்டு விரை நது 
செல்வதற்கிடமாகிய துறைவன்‌, வாராது அமை 
யினும்‌ அமைக; அவன வாராமையால்‌ நமகுகு 
நிகழும்‌ மெலிவைப்‌ பிறா அறியாமற செறிபபதற 
குரிய சிறிய வளைகளும்‌ உள” எனவரைவு நீட்டி தத 
விடத்துத்‌ தலைமகடகுத்‌ தோழி கூறினாள (குறு, 
117). “என்‌ நலன, சிறகின வனமை தவறியதனால்‌ 
உணடாகிய துனபத்தையுடைய நாரை, அலைகள்‌ 
தோயப பெறற மரகதிளையில்‌ தஙகியிருககும 
தண்ணந்‌ துறைவனோடு இடம பெயாநதுளளது; 
யான மட்டும வளை நெகிழுமபடி மெலிநது 
இனனும்‌ உயிரோடுள்ளேன' என வரைவு நீட்டிதத 
விடத்து, த தலைமகள்‌ தோழிககுச சிறைப புறமாகக 
கூறினாள்‌ (குறு. 125). *மணற குவியல்‌ பரவ நெடிய 
பனைமரங்கள்‌ குறியவாகும துறைவனை, முருகன 
எனறு கூறி வெறியெடுகது அனனை அறிதது 
கொணடாள' என வரைவு நீடடிததவழி ஆறறா 
ளாகிய கிழததியைத்‌ தோழி ஆறறுவிததாள்‌ (குறு. 
848). 'புனனையிடததுள்ள நாரை கழியிடதது 
மீனை வெறுபபின கள்‌ மணககும நெயதற பூவை 
நெறகதிரோடு விரும்பும தணணநதுறைவனை க 
கணடால்‌, தலைவி வருநதத துறததல்‌ உமககுத 
தகுமோ என இடித்துரைத்தலைப பாதுகாபபாயாக 
எனத தலைவி, தலைமசன சிறைபபுறததானாகத 
தோழிக்குக கூறினாள்‌ (குறு. 296). *கழியிடதது 
மீனுணடு தஙகிய நாரைகள்‌ தாழையினிடததுக 
கூடிக கடல அலையின ஓசையினால்‌ துஞ்சும்‌ 
துறைவ, புனனைமர நிழலில்‌ நணடுகளை அலைத்து 
விளையாடிய போதே என தலைவி, பழைய நிலை 
யில்‌ நினறும நெகிழநத வளையளாகி இங்கே மிசுப 
பசநதாள' எனச்‌ செறிப்பறிவுறீடு, தோழி வரைவு 
கடாவினாள (குறு. 503) *வானமும பகல கழியப 


துறைவ/துறைவர்‌/துறைவன்‌ 


பொலிவறறது; எனநிலையை ஞாழல்கள்‌ வளர்நத 
தணணநதுறைவர்க்கு உரைபபாரைப்‌ பெற்றால்‌ 
இனிமேலும யான்‌ உயிரோடிருப்பேன்‌' என 
வரைவிடை முனிநது கிழத்தி தோழிக்குக்‌ கூறினாள்‌ 
(குறு. 310). *கடறகரையிலுள்ள சிறிய வெண்‌ 
காககையானது, கழியிடத்து இரையைத்‌ தேர்ந்து 
உண்டு மலர்‌ மணம்‌ வீசும சோலையிடத்துத்‌ 
தஙகும்‌ துறைவனோடு பிணிததுள்ள நட்பு 
அவிழததறகரிது' எனத்‌ தலைமகள்‌ கூறினாள்‌ 
(குறு. 312), *அடை கரையிடதது விளையாட்டை 
யுடைய மகளிர்‌ அலைத்தலால்‌ வருத்தம்‌ மிக்க 
நணடின்‌ விரைந்த செலவினை, அலை கொண்டு 
சென்று நீககுகன்ற துறைவன சொல்‌, வேறு 
பாடுடையதாயிறறு' எனத்‌ தோழிககுக்‌ கிழத்தி 
கூறினாள்‌ (குறு. 816). **சுறாமீன்கள்‌ மிக்க கடற்‌ 
பரப்பினிடதது, ஞாழல மலரொடு புன்னை மலரும்‌ 
பரவி வெறியாடும்‌ இடத்தைப்‌ போலத்‌ தோனறு 
கின்ற துறைவன, வரைநது கொள்ளககுறித்தா லும 
குறியாவிடினும்‌ அயலார்‌ வரைவு ஒனறு நேரும்‌ 
எனபதை அறியாத அவனிடம்‌, *தோளை 
அணைத்த அன்று வஞ்சினம்‌ கூறியவனும்‌ நீயே; 
அதனை நிறைவேற்றும்‌ கடபபாடு உடையவனும்‌ 
நீயே” என்று கூறுவேனோ” எனக கிழவன்‌ கேட்கும்‌ 
அண்மையனாகத்‌ தோழிக்குக்‌ கிழத்தி கூறினாள்‌ 
(குறு, 318) 'கடலினிடத்தே பரதவர்‌ கொணட 
மீனின வற்றல, கழியிடததே கொண்ட இறா 
மீனின வற்றலோடு எக்காதோறும்‌ பரககும்‌ 
துறைவனோடு ஒரு நாளேனும்‌ மகிழ்ந்து 
விளையாடிய பழி இல்லேம்‌; இவ்வூரார்‌ வீணே 
பழி மொழிகளைக கூறுவர்‌' என அலரஞ்சி 
ஆற்றாளாகிய தலைமகள்‌ தலைவன்‌ கேட்பானாகத்‌ 
தோழிக்குக்‌ கூறினாள்‌ (குறு, 320). (தலைவனோடு 
பொருநதிய நட்பு, துறைவ ஒரு நாள்‌ 
துறபபினும்‌ பல நாளில்‌ வருகின்ற துன்பத்தை 
யுடையது” எனத்‌ தலைவி சிறைப்புறமாகக்‌ 
கூறினாள்‌ (குறு. 828). *ஞாழலின்‌ வேரிடத்துள்ள 
நண்டினது சிறிய வீடு அழியும்படி அலைகள்‌ 
முழஙகும துறைவன்‌ கணணளி செயத நாட்கள்‌ 
மிகச சில; அலரோ மிகப்‌ பெரிது' எனத்‌ தோழி 
கூறினாள்‌ (குறு. 828). *தேன்பாய்கினற துறைவ, 
பகைவர்க்கு மகிழச்சி உணடாக எமக்குத்‌ துன்ப 
முணடாக இங்கே அறிஞர்‌ வருவரோ; நீ பிரிந்த 
தலைவி தேர்சசககரத்தால நலிவுறற நெய்தல்‌ 
மலர்போல்‌ வருந்தினள' என இரவுககுறி நயநத 
தலைவனைத்‌ தோழி மறுத்தாள்‌ (குறு. 
386). *அடுமபின மலரைச்‌ சிதைதது மீனை 
உணணும்‌ நாரை தங்கியிருககும்‌ மணல்மேட்டை 
யுடைய தணணநதுறைவனை வளைத்து நாம்‌ 


378 


துறைவ/துறைவர்‌/துறைவன்‌ 


இழநத நலத்தைப்‌ பெறுவோம எனகின்றாய்‌ 
அதை விடவும்‌ உயிரை இழத்தல்‌ இன்னாமை 
யுடையதோ?” எனப்‌ பரத்தை மாட்டுப்‌ பிரிந்து 
வநத தலைமகன்‌ கேட்கும்‌ அண்மையனாகத்‌ 
தோழிக்குக்‌ கிழத்தி கூறினாள்‌ (குறு. 349). 
வளையில்‌ வாழும்‌ நண்டு நகத்தினால்‌ கீறிய 
மணல்‌ வழி சிதையும்படி அலைகள்‌ உடையும்‌ 
துறைவர்க்கு நம்‌ சுறறத்தார்‌ உரிமை செப்பினர்‌; 
இன்னும்‌ இவ்வூர்‌ அலர்‌ கூறுகின்றதே' என்று 
தலைமகட்குத தோழி, வரைவுமலிந்தமை கூறினாள்‌ 
(குறு. 381). *நாரைகள ஒலிக்கும்‌ கடறகரைச்‌ 
சோலையிலுள்ள மலர்களைக்‌ கலக்கச்‌ செய்து 
அலைகள்‌ உடைதரும்‌ துறைவனோடு, எயிறு 
தோனற நகைத்ததனால்‌ உண்டான பயன்‌, தோள்‌ 
மெலிநது, தூங்காது, பசலைபாய அழிவதுதானோ, 
என வரைவிடை ஆறறாளாதிய தலைமகளை 
ஆற்றுவிக்கும்‌ தோழி, தலைமகனை இயற்பழித்‌ 
தாள்‌ (குறு. 381). (மணல பரவிய மலர்கள்‌ 
செறிநத சோலையையுடைய தண்ணந்துறைவன 
பிரிதற்கு முனபு விழவுககுரிய மாலையை அறிவேன்‌ ; 
துன்பத்தோடு தனிமையை உடையதாதலை 
அறியேன' எனப பிரிவிடை வற்புறுத்தும்‌ 
தோழிக்குக்‌ கிழத்தி வனபுறை எதிரழிந்து கூறி 
னாள்‌ (குறு. 886) “விளையாட்டு மகளிரை அஞ்சி 
நண்டு கடலுக்குள்‌ ஓடும்‌ துறைவனோடு, ஒரு 
நாள்‌ நகைத்து விளையாடுதலையும்‌ அவனுடைய 
நட்பு நீககியது' என, வேறுபாடு கண்டு இற்‌ 
செறிககபபட்ட தலைமகள்‌ தனனுள்ளே கூறினாள்‌ 
(குறு. 401). *பரதவர்‌ புன்னையின நிழலிலே தங்கிக்‌ 
கடறபரப்பில செல்லுதற்கு நல்ல அறறம்‌ பார்த்து 
வலையைப பிரித்துப்‌ புலர்த்தும்‌ துறைவனிடம்‌ 
சென்‌ று நமககுண்டாகிய அலரை அன்னை அறியின்‌, 
சளவொழுக்கம்‌ அரிது என்று கூறினால்‌ தம்‌ 
உறைவிடத்துக்கு நமமை அழைத்துக்‌ கொண்டு 
போவானோ”' எனத்‌ தலைவன சிறைப்புறத்தா 
னாகத்‌ தோழி அலர்‌ அசசம்‌ தோன்றச்‌ சொல்லி 
வரைவு கடாவினாள்‌ (நற்‌. 4). 'உமணர்‌ வண்டியின 
முறிநத பாரிடததே, நாரை தன்‌ னையை ஈனும்‌ 
தண்ணநதுறைவன, முன்‌ நாள்‌ நெயதல்‌ மாலையை 
நினக்குச்‌ சூட்ட, அதனைக்‌ கண்ணால அறியக்‌ 
கிடந்த தொனறன்றி, இவ்வூர்‌ வேறு ஒன்றையும்‌ 
அறிநததில்லை; அங்ஙனமாக நீ ஆறறாது வருந்து 
தினறதேன்‌' எனறு அலராயிறறென ஆற்றாளாய 
தலைமகட்குத்‌ தலைவன சிறைப்புறமாகத்‌ தோழி 
கூறினாள்‌ தற்‌. 128). *கடலருகிலுளள புனனையின 
பக்கத்தனவாகிய தாழையின்‌ மடல்‌, கதிரவனது 
பாடு சாய்கின்ற அலகுபோலத்‌ தோன்றாநிற்கும்‌ 
தாழஞ்சோலை சூழ்ந்த துறைவனது குதிரைகள்‌ 


துறைவ! துறைவர்‌/ துறைவன்‌ 


மணற்குன்றுகளில்‌ ஏறிசசெல்லுதலானே என்‌ 
னெஞ்சம்‌ முனபே மிக வருந்தும்‌; இன்று அவன 
வரைவொடு புகுந்ததன்‌ காரணமாக அக்குதிரைகள்‌ 
இனி வருந்துவனவலல' எனத்‌ தோழி வரைவு 
மலிந்து கூறினாள்‌ (தற்‌. 183). புன்னையின்‌ கிளை 
களில்‌ தங்கிய நாரை ஒலிக்கும்‌ தண்ணந்துறைவன்‌ 
பாணனைத்‌ தலைவியிடம்‌ தூதுவிடுத்தான (நற்‌. 167: 
1-6). பரதவர்‌ தாம்‌ பிடித்துக்கொணர்ந்த மீன்களை 
மணற்பரப்பிலே குவிதது, மீன்‌ கொழுப்பாலாகிய 
நெயயை வார்த்து ஏறறிய விளக்னெ ஒளியிலே 
துயிலுகின்ற புன்னை மரங்கள்‌ உயர்ந்த துறைவ 
னொடு நாம்‌ கனவில்‌ புணர்ந்ததனை அனனை 
முனபு அறிநதவளலலள்‌; சேரியம பெண்டிர்‌ சிறு 
சொல்லைக கேடடு என மேனியைச்‌ சுடுவாள்‌ 
போல நோக்கும' எனத தோழி சிறைப்புறமாகக்‌ 


கூறினாள்‌ (நற. 1775). *நாரையினால்‌ நலன்‌ 
உணபபட்ட பேடை, கழிககரையிலே சிறிய 
மீனையும்‌ உணணாது தாழையின கிளையின்‌ 
கண்ணே வருததததுடன உறையும தணணந்‌ 


துறைவன்‌ தேரினைக்‌ கணணால்‌ காணவும இயல 
வில்லை; அன்னை செறிததலானே நாணமுற்றுத்‌ 
துயிலாது, எனனெஞ்சு அழிவதாயிறறு' எனச 
சிறைப்புறமாகத்‌ தோழி செறிபபறிவுறுத்தினாள்‌ 
(நற்‌. 178) *பரதவா இழுககும்‌ தூணடிலின இடை 
யிடையே அமைந்து காற்று வீசவும அவியாது, 
மழுங்கித தோன்றும்‌ விளகனெ ஒளி, வானில 
ஒளிரும்‌ மீனபோல மெலல மெலல ஒளிவீசும்‌ 
துறைவனது முயககத்தை யான்‌ அடையப பெறாத 
விடதது, இனனும உயிர்‌ உடையேனாயினேன' 
எனத தலைவி வனபுறை எதிரழிநது கூறினாள்‌ 
(நற்‌: 199). 'எக்கரினகண உளள ஜஞெணடின 
கூட்டம்‌, ஞாழலின உதிரநத மலரைக காலால 
வரித்துக கோலம்‌ செய்யும்‌ துறைவனோடு கூட்டிய 
சோலையிலே அவளின றித்‌ தனியே வருதல வருதத 
முடைத்து என வாராதிருநத நான்‌ ஒரு நாள்‌ 


வந்தேன; அப்போது புள்‌ ஒலி கேட்டுத்‌ தலைவன 


தேரொலி எனச்‌ சொல்லெடுக்கும முன தோன்றல 
வந்து நின்றனன; இபபொழுது அஙஙனமும்‌ 
காணாதபடி காவல்‌ செய்தாயிறறு' எனத தோழி 
காப்புக்கைமிக்குக்‌ காமம்‌ பெருகிய காலததுச்‌ 
சிறைப்புறமாகக்‌ கூறினாள்‌ (இதனை வரைவு கடாய 
தாகவும்‌ கொள்வர்‌) (தற்‌. 2867). நீர்க்காககை, 
அடும்பின்‌ கொடியையுடைய மணற்‌ பரப்பில்‌, 
சூலுடனே தங்கிய பேடைககு அயிரை மீனைத 
தோந்தெடுக்க வேணடிக கழியிடததுப பூவுதிரப 
பெற்ற ஆழமான இடத்தினைத துழாவும்‌ துறைவன 
தலையளி செய்யாமையால்‌, விருப்பம்‌ பழுதாகச 
செயலிழநத என நோய்‌, அலரால மிகுவதாயிறறு' 


379 


துறைவ/துறைவர்‌/ துறைவன்‌ 


என வரையாது நெடுங்காலம்‌ வநதொழுக 
ஆற்றாளாய தலைமகள்‌ கூறினாள (நற. 272). 
“புன்னையரும்பு மலர' அணிநது கொள்பவர்‌ 
தொடுததனபோக எஞ்சியன காயாகக காயதது 
நிற்கும்‌ துறைவன்‌ நினககே கணவனாதலை 
இபபொழுது அறிநது கொண்டேன' எனத தோழி 
தலைமகட்கு வரைவு மலிநது கூறினாள்‌ (தற்‌. 278). 
*சேறறிலுள்ள மீனை அருநத வேண்டி நாரையினம 
மணல்‌ மேட்டில ஏறி, அரசர்‌ காலாட்படை 
போல்‌ தோனறும தண்ணிய பெரிய கடல நீத 
துறைவதற்குப்‌ பாணனே, நீயும கணடாங்கு 
உரையாய்‌ என வாயிலாகபபுக்க பாணறகுத 
தோழி, தலைமகளது குறிபபறிநது நெருங்கிக்‌ 
கூறினாள்‌ (தற. 291). *நம காதலரை நாம 
விரும்புவது பழியெனின சாதல்‌ இனிது; அது 
கூடாதெனின்‌, புனனை மரங்கள்‌ ஓங்கிய தண்ணந்‌ 
துறைவனது பெத்தென்ற மா£பை நிலையாகப்‌ 
பெறத்தச்க தனமையுடையேமானாலும அஃது 
உரியதேயாகும; இவவிரணடனுள்‌ ஒன்றை 
அடைதல்‌ நன்மையே' எனத தலைமகள்‌ வனபுறை 
எதிரழிநது கூறினாள (நற. 327.6-9). 'பனையின 
பழம, நெயதல வருநதுமாறு சேறறிலே புதை 
யுண்டு விழுநததனால நாரைகள்‌ இனத்தோடே 
இரிநதோடும துறைவன, மணறபககததே வநது 
முயங்குமாறு விருமபி வருநதியதனைப பிறிதொன்‌ 
றாகக்‌ கொண்டு நீ வருநதாதே எனறு ஊா கூறும, 
அதனால்‌ நினனை இறசெறிபபாரலலா' எனத 
தோழி கூறினாள்‌ (நற. 872). (தோழி, பரவுதல 
கொணட கடல நீரையுடைய தணண தநதுறைவனும 
நாண, நணணார்‌ தூறறும பழி உணடு; அதனைக 
காத்தல வேண்டும்‌ எனபது பிரிநது செனஹறோர்‌ 
திறதது அறிநதே யான வருநதாதுள்ளேன' எனத 
தலைவி கூறினாள்‌ (நற. 582). (பரதவா, விளககங 
களைக்‌ கொளுத்திக கொணடு நடுயாமத்து 
வேட்டை மேறசெனறு, காலையில மீனகளைக 
கொணடு வநது கானலிடததே குவிததுப புனனை 
மரஙகளின நிழலில இருநது, களளை உறவினருடன 
பருகி அளவிலலாது மகிழும துறைவன, எம சிறிய 
நெஞ்சததிலிருந்தும நீஙகுதலைக்‌ கறறறிநதிலன; 
அந்நிலையில பசலை எவவாறு உணடாயிறறு, 
என வரைவு நீட அறறாளாகிய தோழிககுத்‌ 
தலைமகள்‌ சிறைபபுறமாகக்‌ கூறினாள (நற. 888). 
'(புனனையொடு ஞாழல்‌ பூக்கும்‌ துறைவனை, இத 
தலைவிககு அமைந்தனன; இவள மாமைககவின 
அவனுக்கு ஏற்றது என வதுவை நிகழநதுழித 
தோழி தலைலிககுக காட்டி மகிழநது கூறினாள்‌ 
(ஐங்‌. 108). திரைதருனெற மூததம வெணமண 
லிடததே ஒளிரும தணணநதுறைவன வநததனால்‌, 


துறைவ/ துறைவர்‌/துறைவன்‌ 


தலைலியின்‌ நுதல்‌ பொன்னினும்‌ சிவந்து தோன்‌ 
றிற்று (ஐங்‌. 105). *நெய்தல்‌ மலர்கள்‌ பொருந்திய 
தலைவன்‌, எம்‌ தோள்‌ துறந்த காலத்து, அவன்‌ 
எம்மை அளித்த அந்த ஒரு பொழுதே பலநாளும்‌ 
எம்‌ நினைவின்சுண்‌ வந்தது' எனத்‌ தோழி செவிலி 
யிடம்‌ கூறினாள்‌ (ஐங்‌, 109). “புன்னைப்‌ பூக்கள்‌ 
பொருந்திய துறைவனை யாங்கள்‌ எம்‌ தலைவன்‌ 
என்று கருதுவோம்‌; இவ்வூர்‌ மக்கள்‌ வேறொரு 
வகையாகக்‌ கூறுவர்‌; தலைவனைக்‌ கூட்டுவித்த 
தெய்வம்‌ அவ்வாறும்‌ செய்து விடுமோ' என நெர்து 
மலர்‌ வரைவின்கண்‌ தோழி அறத்தொடு நின்றாள்‌ 
(ஐங்‌. 110). 'பாணன்‌ கழியின்‌ பக்கத்தே தூண்டிற்‌ 
கயிற்றால்‌ கயல்மீனைப்‌ பிடித்துக்‌ கொல்லுதற்‌ 
திடனான துறைவன்‌ கேண்மையினை க்‌ 
கூடியிருந்து வாழ்தற்குச்‌ செய்தவம்‌ ஆற்றாகேம்‌, 
பிரிந்து வைத்தும்‌ உயிர்வாழும்‌ சிறுமையும்‌ 
உடையேம்‌ கொல்‌' எனத்‌ தலைமகள்‌ தலைவன்‌ 
சிறைப்புறத்தானாகத்‌ தோழிக்குக்‌ கூறினாள்‌ (ஐங்‌. 
111). “உயர்ந்த அலைகள்‌, வெள்ளிய மணலைச்‌ 
சிதைக்கும்‌ துறைவற்கு, என்னைப்‌ பெண்டு' என 
நேற்று ஊரார்‌ கூற, அது கேட்டதாய்‌, அத்தன்மை 


உடையையோ என வினவினள்‌; யான்‌ இது 
கொடுமை என்று என்னுள்ளேயே கூறிக்‌ 
கொண்டேன்‌” எனத்‌ தலைமகள்‌ தோழிக்குக்‌ 
கூறினாள்‌ (ஐங்‌. 172).  *நீரடைகரையின்கண்‌ 


நம்மோடு ஆடிய தண்ணந்துறைவன்‌, அன்னையின்‌ 
காவலிலும்‌ படாமல்‌ மறைந்து வந்து நின்றான்‌” 
எனத்‌ தலைமகள்‌ அவன்‌ கேட்குமாற்றால்‌ 
தோழிக்குக்‌ கூறினாள்‌ (ஐங்‌, 115). பாணனே 
எம்‌ வளை நெகிழும்படி பிரிந்து சென்ற கானலை 
யுடைய துறைவன்‌ பொருட்டு நன்மொழிகளை 
வீணே கொட்டுகின்ற நீ நாணமில்லாதவனே”' என 
வாயில்‌ மறுக்கும்‌ தலைமகள்‌ கூறினாள்‌ (ஐங்‌, 
186). எக்கரிடத்தே ஞாழலின்‌ கிளையில்‌ 
பறவைகள்‌ தங்கியிருக்கும்‌ துறைவனை இனி 
உள்ளேன்‌; என்‌ கண்கள்‌ உறங்குவனவாக' எனத்‌ 
தோழிக்குத்‌ தலைமகள்‌ கூறினாள்‌ (ஐங்‌. 142). 
*எக்கரிடத்தே ஞாழலின்‌ பூங்கொத்துக்கள்‌ 
விளங்கும்‌ பொழிலின்கண்‌ பேடையைப்‌ பிரிந்த 
ஆண்‌ நாரை வருத்தமின்றி உறங்கும்‌ துறைவற்கு 
என்‌ மாமைக்‌ கவின பசந்தது' எனத்‌ தோழிக்குத்‌ 
தலைவி கூறினாள்‌ (ஐங்‌, 144).  “எக்கரிடத்தே: 
ஞாழலின்‌ பெரியதிளையைக்‌ கடல்‌ அலைகள்‌ 
வளைக்கும்‌ துறைவன்‌ தலைவியின்‌ பசலை 
போக்கினன்‌' எனத்‌ தோழி, தமர்‌ உடம்படும்‌ 
வண்ணம்‌ தலைவன்‌ சான்றோரை விடுத்ததறிந்து 
தலைமகட்குக்‌ கூறினாள்‌ (ஐங்‌. 145), *எக்கரிடத்தே 


ஞாழலின்‌ பூங்கொத்துக்கள்‌ நறியவாகக்‌ கமழும்‌! 


380 


துறைவ/துறைவர்‌/துறைவன்‌ 


துறைவற்கு, என்‌ மாமைக்கவின்‌ உறுதியாக 
இனிய' என வரைவு வந்துழித்‌ தலைமகள்‌ 
தோழிக்குக்‌ கூறினாள்‌ (ஐங்‌, 146). 'எக்கரிடத்தே 
ஞாழலில்‌ மலரில்லாத போது அவற்றின்‌ தழையை 
ஆடையாகப்‌ புனைந்து மகளிர்‌ விளையாட்டயரும்‌ 
துறைவன்‌ தலைவிக்குத்‌ தழைவிலையாகத்‌ தன்‌ 
நாட்டினை வழங்கினன்‌' எனத்‌ தலைமகன்‌ வரைவு 
மாட்சிமைப்பட்டதறிந்த தோழி தலைவிக்குக்‌ 
கூறினாள்‌ (ஐங்‌, 147). எக்கரிடத்தே ஞாழலின்‌ 
மலர்கள்‌ இனிதாகக்‌ கமழும்துறைவனை நீ இனிதாக 
முயங்கு' எனத்‌ தலைவியைப்‌ பள்ளியிடத்துய்க்கும்‌ 
தோழி கூறினாள்‌ (ஐங்‌, 148). 'எக்கரிடத்தே நின்ற 
ஞாழலின்‌ பெரியகிளையைக்‌ கடல்‌ தழுவிக்‌ 
கொள்ளும்‌ துறைவன்‌, கூடியிருக்கும்‌ காலத்தும்‌ 
இன்னாமையைச்‌ செய்பவன்‌; அரிதாக வந்து 
நம்மைக்‌ கூடுபவன்‌' எனத்‌ தோழிக்குத்‌ தலைமகள்‌ 
தலைமகன்‌ கேட்பக்‌ கூறினாள்‌ (ஐங்‌, 150), 
“கொக்கின்‌ பார்ப்பு இறந்து பட அதனைக்‌ காண்‌ 
டற்குச்‌ சென்ற நாரை மிதித்தலால்‌ சிதைவுற்று 
மலர்ந்த நெய்தற்‌ பூக்கள்‌ தேன்மணத்தைத்‌ தோற்று 
விக்கும்‌ துறைவ ற்கு நெகிழ்ந்த நெஞ்சத்தால்‌ வாயில்‌ 
நேர்தற்கு யான்‌ உடன்படேன்‌” எனத்‌ தலைவி 
வாயில்‌ மறுத்தாள்‌ (ஐங்‌, 157), (கொக்கின்‌ பார்ப்பு 
இறந்துபட அதனைக்‌ காண்டற்குச்‌ சென்ற நாரை 
கையற்று ஆரவாரிக்கும்‌ கானலோடு கூடிய 
நெய்தல்‌ நிலத்‌ துறைவன்‌ பரத்தையை வரைவான்‌ 
என்கின்‌ றனர்‌; அவன்‌ அறவோனென்பதும்‌ அருள்‌ 
வானென்பதும்‌ இச்செயல்தான்‌ போலும்‌' எனத்‌ 
தலைவி தோழிக்குக்‌ கூறினாள்‌ (ஐங்‌. 752). 
“கொக்கின்‌ பார்ப்பு இறந்துபட அதனைக்‌ காண்‌ 
டற்குச்‌ சென்ற நாரை உளர்தலால்‌ உதிர்ந்த, 
தூவியினை, மணல்‌ மேட்டில்‌ கண்டெடுக்கும்‌ 
துறைவன்‌ கேண்மையைப்‌ பரத்தையர்‌ நாடு 
வரல்லது தலைவி விரும்புவளே' என வாயிலாய்ப்‌ 
புகுந்தார்க்குத்‌ தோழி கூறினாள்‌ (ஐம்‌. 188), 
கொக்கின்‌ பார்ப்பு இறந்துபட அதனைக்‌ காண்‌ 
டற்குச்‌ சென்ற நாரை கானலிடத்தே தங்கும்‌ 
துறைவனோடு கூடி நான்‌ எவ்வறத்தைச்‌ 
செய்வேன்‌; அவன்‌ கொடுமையை உணர்ந்தும்‌ 
இவ்வூரார்‌ பொய்பேசுகின்‌ றனர்‌” என வாயில்‌ 
மறுக்கும்‌ தலைமகள்‌ கூறினாள்‌ (ஐங்‌. 154). 
“கொக்கின்‌ பார்ப்பு இறந்துபட அதனைக்‌ காண்‌ 
டற்குச்‌ சென்ற நாரை பதைத்துத்‌ துடித்தலாலே 
சிதறுண்ட நெய்தல்‌ மலர்‌, அலைகளோடு 
மிதந்து போகும்‌ துறைவற்கு யான்‌ டைஞ்சாய்ப்‌ 
பாவையாகிய மகவினைப்‌ பெற்றிருக்கின்‌ றேன்‌, நீ. 
போ”: என மகப்பேற்றிற்குரிய காலம்‌ கழிய ஒழுகு 
கின்றாய்‌ எனக்‌ கூறிய தோழிக்குத்‌ தலைமகள்‌ 


துறைவ/துறைவா/துறைவன்‌ 


கூறினாள்‌ (ஐங்‌, 155), *கொக்கின்‌ பார்ப்பு இறந்து , 
பட அதனைக்‌ காண்டற்குச்‌ செனற நாரை பதைத்‌ 
தமையால ஒழிந்த தூவி கழியிடத்தே பரக்கும்‌ 
துறைவன்‌, என்னளவில தலைவியிடம்‌ காதலனே; 
ஆயின்‌ அவன்‌ அளவில்‌ அவ்வாறலலன்‌ எனத்‌ 
தோழி வாயில்‌ மறுத்தாள்‌ (ஐங்‌. 156). ‘கொக்கின்‌ 
பார்ப்பு இறந்துபட அதனைக்‌ காண்டறகுச்‌ 
சென்ற நாரை கானலையுடைய துறைக்கண்‌ 
துணையோடு சுற்றித்திரியும்‌ தணணந்‌ துறை 
வனே, எம்‌ தோழியது துயரைக்‌ கணடருள்க” 
எனப பரத்தை புலநதுழிப்‌ புலவி நீககுவானாய்‌ 
அஃதிடமாக வந்தமை அறிந்த தோழி தலைமகறகு 
வாயில்‌ மறுத்தாள்‌ (ஐங. 158), *கொ ககின 
பார்ப்பு இறததுபட அதனைக காண்டற்குச்‌ 
சென்ற நாரை அதற்காக வருநதியதன மேலும்‌ 
துயர்‌ மிகும்‌ துறைவ, நின்‌ காமகூழதகுி மிக 
வருந்தி மயங்கினளள்‌; அவளைக கைவிட்டு 
வருதல்‌ நேரிதன்று, அவள்‌ மனைக்கே செனறு 
முனனினும்‌ பெரிதாக அவளைத்‌ தழுவித 
தேற்றுக' எனத்‌ தலைமகள்‌ வாயில்‌ மறுத்தாள்‌ 
(தங. 160). *கடறகாக்கை புன்னை மாத்தில 
உறைதற கிடனான துறைவற்குப பசலை பாய்ந்து 
நெறறியின ஓளி மழுங்க, விருமபிய நெஞ்சம்‌ 
துன்பத்தினகண்‌ வீழவதாயிற்று' என ஆற்று 
விக்கும்‌ தோழிக்குத தலைவி ஆறறாளாயக்‌ 
கூறினாள்‌ (ஐங்‌ 161). *கடற்கரைககண்‌ உள்ள 
காககை கழியிடததே இரைதேர்ந்துண்டு மலா 
மணம்‌ சுமழும்‌ சோலையின கண்‌ தங்கும்‌ துறைவன்‌ 
சொல்லோ, அவன கூறியதற்கு வேறாக அமைந்து 
விட்டது” எனத்‌ தலைமகள்‌  ஆறறுவிக்கும்‌ 
தோழிக்கு ஆறறாளாயக்‌ கூறினாள்‌ (ஐங்‌. 162) 
“கடற்கரைககண்‌ உள்ள காக்கை, சுழியிடத்துள்ள 
துவலை ஒலியில்‌ துஞ்சும்‌ துறைவன்‌ துறநததனால்‌ 
என கைவளையும்‌ கழன்று வீழ்ந்தது” எனத்‌ 
தோழிக்குத்‌ தலைமகள்‌ ஆறறாளாய்க கூறினாள்‌ 
(ஐங்‌. 762), “கடற்கரைககண்‌ உள்ள காகசை 
கழியிடததே அயிரைமீனை உணணும்‌ தண்ணந 
துறைவன்‌ தகுதியுடைமை நம்மோடு தாங்காமல்‌/ 
அவனுச்கு அவரை அளித்தது” என ஆற்றுலிக்கும்‌ 
தோழிக்குத்‌ தலைமகள்‌ ஆற்றாளாய்க கூறினாள்‌ 
(ஐங. 164). *கடறகரைக்கண உள்ள காக்கை, 
சுழியிடத்துச்சிறு மீன்களை நிறைய உணணும்‌ 
துறைவன்‌ சொலலிய சூளுரை என்‌ வளையல்களைக்‌ 
கொண்டு செனறது' என ஆறறுவிக்கும தோழிக்குத 
தலைமகள்‌ ஆறறாளாய்க கூறினாள்‌ (ஐங்‌. 785). 
*கடற்கரைசககண உள்ள காககை கழியிடததே 
கூட்டமான கெடிற்று மீனை உண்ணும துறைவன்‌ 
களவுககாலத்து அருளவான்‌ போலக்கூறி இககறபுக்‌ 


381 


துறைவ/துறைவா [துறைவன்‌ 


காலத்தே அருளானாயினும்‌ தொடர்ந்து வரும்‌ 
காதற்‌ கேண்மையுடையன்‌' எனத்‌ தலைமகன 
கொடுமை கூறி இயற்பழிதத தோழிசகுத்‌ 
தலைமகள்‌ கூறினாள்‌ (ஐங்‌, 167), 'கடற்கரைககண 
உள்ள காக்கை, ஓடததினது உட்கட்டைககுள்‌ 
முட்டையிடும்‌ தண்ண ந்துறைவன்‌ நல்குவானாயின்‌ 
தலைவி பாலருந்துவாள்‌' எனக்கூறிச செவிலியிடம 
தோழி அறததொடு நினறாள்‌ (ஐங்‌. 128). “கடற் 
காக்கை, ஞாழலை வெறுத்தால புனனையின 
கிளையிலே செனறு தங்கும்‌ துறைவன என 
நெஞ்சத்திலே இருததலை அறிநது வைத்தும்‌, என 
விழிகள எதன்‌ பொருட்டுப பசநதனவோ” என 
வாயில நேர்தல்‌ வேணடி *நினகண பசநதனகாண்‌ 
எனறு முகம்புச்க தோழிககுத தலைமகள்‌ 
கூறினாள்‌ (தங்‌, 169). *கடறகாககை, சுழியிடததே 
நெயதலைச்‌ சிதைக்கும்‌ துறைவன நல்லன்‌ எனக்‌ 
கூறுகின்றாய்‌; அவ்வாறாயின்‌ என கண்கள பசத்‌ 
தற்குக காரணம்‌ யாது' எனத்‌ தலைவன நம்மேல்‌ 
அன்புடையன எனத தெளிவிககும தோழிக்குத்‌ 
தலைவி கூறினாள்‌ (ஐங. 170), “தம்‌ சிறநிினைக 
கோதும்‌ நாரையின கூட்டததைப்‌ போல 
மகளிர்‌ தம நீர்துளிக்கும்‌ கூநதலைக கோதும 
துறைவ, அனனை இத்துறைக்கண தேரொனறு 
பல்காலும்‌ வரும்‌, ஆதலின நீயி இலலின 
புறத்தே போகாதீர்‌ எனக கூறி இறசெறிததனள்‌' 
எனறு தோழி செறிபபறிவுறீஇ வரைவு கடாவினள்‌ 
(ஐங. 186). “சங்குகள்‌ நிலததினகண ஊ௱நது சுறற, 
சடல எழுநது முழங்க, கடல்துறையின கண்ணே 
பரதவா மரக்கலததைச செலுத்தும்‌ துறைவன 
பிரிந்தபோது நெகிழநத என்‌ வளைகள்‌ அவன 
வரவைசு சேட்டுச செறிநதன” எனத்‌ தலைவி 
தோழிக்குக்‌ கூறினாள்‌ (ஐங, 192), *அடும்பின 
கொடி உள்ளே புதைந்தொளிபப மணல பரககும 
தண்ணந துறைவன்‌ கொடியன்‌ ஆயினும ஆக; 
அவனே என உயிர்க்‌ காவன” எனத தோழிக்குத்‌ 
தலைவி கூறினாள்‌ (ஐங்‌.இ, 6) இளமைப பருவததே 
வநது பொருநதின உறவின பெருமை இடையறாது 
தொடரத்‌ தலைவி வாடுமபடி அவளைச்‌ கைவிடு 
தின றவனே, தண்ணநதுறைவனே, நீ தகாயகாண” 
என, வரைவு நீட ஆற்றாத தலைவி நிலைமையைத்‌ 
தலைவறகுத தோழி கூறி அவளை வரைவு 
சுடாவினள்‌ (சலி. 125:16-19), *பனிக்கடலே, 
துறைவன எமக்கு வலியிலலையாமபடி துறந 
தனன; அவனால உணடான காம நோய சுட 
யாம்‌ வருநதவேண்டி முழங்குகினறாயா; அலலது 
நீயும எம்மைபபோல காதல்‌ செய்து நீங்கனாரை 
உடையையாய வருநதுகன்றாயா' எனத தலைவி 
பேதுறறு மொழிநதனள்‌ (சலி/29:8-11). பறவைத 


துன்பம்‌/துன்பு 


திரள்‌, திரைமோதுகையினாலே இறந்த மீனை 
இரையாகத்‌ தின்னுமதல்லது தான்‌ ஒன்றன்‌ 
உயிரைப்‌ போக்கி இரையாக உண்ணாத 
அருட்டுறைவனை நாம்‌ பாடும்‌ ஊசற்‌ பாட்டில்‌ 


அவன்‌ புகழைப்‌ பாராட்டிப்‌ பாடுவாயாக, என்று. 


தலைவி தோழிக்குக்‌ கூறினாள்‌ (கலி. 181:31-34): 
“கழி முள்ளி தில்லையோடே சேரச்‌ சூழ்ந்த மணல்‌ 
மேட்டில்‌ உடனின்ற தாழைப்பூ அலர்ந்தவை 
போலக்‌ குறுகினம்‌ அந்தாழையின்‌ மேல்‌ தங்கும்‌ 
துறைவனே, ஆற்றுதல்‌ என்பது ஒன்று அலந்த 
வர்க்கு உதவுதல்‌ போன்ற அறங்களை அறிந்தனி 
ராயின்‌, எனத்தோழி நலனுண்டு துறத்தல்‌, இனிய 
பாலையுண்டு அதனைக்‌ கொண்டிருக்கும்‌ கலத்தைக்‌ 
கவிழ்த்தல்‌ போன்றது; எனவே அவள்‌ துயரைக்‌ 
களைவாய்‌' எனத்‌ தோழி வரைவு கடாவினாள்‌ 
(கலி, 133), *எயிலைக்‌ குத்தும்‌ களிறுபோல்‌, 
காற்றுப்‌ பாகனாக, வலம்புரிகள்‌ கொம்பாகக்‌ 
கொண்டு கடலலைகள்‌ மணல்‌ மேடாகிய கோட்டை 
யைப்‌ பாய்ந்தழித்து முழங்கும்‌ துறைவனே, 
தலைவியைத்‌ துறத்தல்‌ நின்குடிக்கும்‌ வாய்மைக்கும்‌ 
புகழுக்கும்‌ இழுக்கு; எனவே வருந்தும்‌ என்‌ 


தோழியின்‌ துயர்களையத்‌ தேரை விரைந்து 
செலுத்துக்‌ன' என வரையாது வந்தொழுகும்‌ 
தலைவனைத்‌ தோழி வரைவு கடாவினாள்‌ 
(கலி. 138). 

துன்பம்‌/துன்பு - வருத்தம்‌/அல்லல்‌. *கண்ணொளி 


மழுங்கிய இரக்கத்துடனே, வலிகெட்டுப்‌ பொறுத்‌ 
தற்கரிய துன்பம்‌ - வருத்தம்‌ - உறும்‌ என்‌ மனைவி 
நின்‌ செல்வத்தைக்‌ காணும்தோறும்‌ வியப்ப, யானை 
மேல்‌ போதலை விரும்பினேன்‌” எனக்‌ குமணனிடம்‌ 
பரிசில்‌ வேண்டிப்‌ பெருஞ்சித்திரனார்‌ கூறினார்‌ 
(புறம்‌. 161:10-20). நல்குரவின்‌ விளைவாகப்‌ பசி 
யினால்‌ துன்புற்றனர்‌ (புறம்‌. 382:10), ஆறலை 
கள்வருடைய பகைமிக்க கவர்த்த நெறிகளில்‌, 
களிற்றியானை சுவைத்துப்போட்ட யாமரத்தின்‌ 
சக்கையாகிய சுள்ளிகள்‌ உமணர்க்குத்‌ தமூட்டுந்‌ 
துரும்பு ஆகும்‌ துன்பம்‌ உறத்தக்க இடங்களில்‌ 
புற்றாஞ்சோற்றை விரும்பிக்‌ கரடி தோண்டும்‌ 
(அகம்‌, 257 12-21). “தலைவியை விட்டு நீங்காத 
நெஞ்சினர்‌ கேளிர்‌ துன்பத்தைக்‌ கண்டு ஒரே 
யிடத்தில்‌ மடிந்திருத்தலைப்‌ பொறுத்திருப்பார்கள்‌” 
எனப்‌ பொருள்‌ வயிற்பிரிந்து போகும்‌ தலைவன்‌ 
தன்னெஞ்சிற்குக்‌ கூறினான்‌ (அகம்‌. 279:1-3). 
மகளிர்‌ விளையாட்டிடத்தே அலைத்தலால்‌ 
நண்டினது துன்பு உற்ற விரைந்த செலவினைக்‌ 
கடல்‌ திரை கொண்டு சென்று துன்பங்களைந்தது 
(குறு. 316:4-7). “காதலன்‌ மார்பு இசையறி 


382 


துனி 


விலங்காகிய அசுணமாவைக்‌ கொல்பவருடைய 
கையைப்‌ போலப்‌ பெரிதும்‌ இன்பமும்‌ துன்பமும்‌ 
உடையதாய்‌ விளங்கியது” (முயங்கும்‌ போது 
எழிலும்‌ பிரிவின்போது பசலையும்‌ தோற்றுவித்தல்‌) 
எனத்‌ தலைமகள்‌ வன்பொறை எதிரழிந்து 
கூறினாள்‌ (நற்‌. 304:8-10). தலைவியின்‌ துன்பு 
உறு துயரம்‌ நீங்கத்‌ தலைவனின்‌ தேர்மணிக்‌ 
குரல்‌ கேட்டது . (ஐங்‌. 102). *கொடிய வழியிடத்‌ 
துத்‌ துன்பத்திற்கு எம்மையும்‌ துணையாகக்‌ 
கொண்டு போயின்‌, அதுவல்லது வேறோர்‌ இன்பம்‌ 
எமக்கில்லை' எனத்‌ தலைவன்‌ செலவுக்குறிப்‌ 
பறிந்து தலைவி கூறினாள்‌ (கலி 6:9-11). காடு, 
இலை பசுமை இகந்து தீந்த கொம்புகளாலே 
இன்பத்தினின்றும்‌ நீங்கிச்‌ சென்றாரைத்‌ துன்ப 
முறுத்தும்‌ தகைமையை யுடையது (கலி. 11:10,11). 
“தவம்‌ முயன்றோர்‌ துறக்கத்தை இனிதாகப்‌ 
பெற்றாற்போல்‌, துன்பத்திற்குத்‌ துணையாய்‌ 
நின்ற மடல்‌, தலைவி அளித்தலால்‌ இன்பத்திற்குக்‌ 
காரணமாயிற்று” (கலி. 138;28-31). “மாலை, நீ 
ஆடவர்‌ கைவிட்டதனால்‌ உண்டான அல்ல 
லிடத்தே நின்று கலங்கிய துன்பமுற்ற மகளிரை 
வருத்தஞ்செய்தல்‌ நினக்குத்‌ தக்கதன்றே' எனக்‌. 
கண்டார்‌ கூறினார்‌ (கலி, 148:10-11), “முன்‌ 
அரற்றிய துன்பம்‌ கெட நீ சேர்ந்த இடத்தும்‌ 
பனிவாரும்‌ கண்ணினையுடைய மகளிர்‌ நெஞ்‌ 
சத்தை வருந்துதலை ஒழி” எனத்‌ தலைவனிடம்‌ 
காதற்பரத்தை கூறினாள்‌ (பரி. 6:82-86) “உயிர்ப்‌ 
பன்மையது மறுக்கத்தைச்‌ செய்யும்‌ பிறவித்‌ 
துன்பத்தைக்‌ களைவோன்‌” திருமால்‌ (பரி, 15:52). 


துன்னம்‌ - தையல்‌, உடையிடத்தே யாழ்ப்பத்தரினது 


புறத்தை ஒப்ப இழை சூழ்ந்த பல துன்னத்தின்‌ - 
தையலின்‌ - இடையின்கண்‌ உள்ள புரைகளை 
ஈர்கள்‌ பற்றிக்‌ டெந்தன (புறம்‌. 136:1-3). 


துனி - 1. வெறுப்பு/ஊடலில்‌ தோன்றும்‌ வருத்தம்‌. 


“செங்கண்‌ மகளிரோடு சிறிய அளவில்‌ துனியில்‌ - 
வருத்தத்தில்‌-திளைத்துப்‌ பின்‌ தேறலை உண்மதி, 
எனத்‌ தருமபுத்திரனிடம்‌ கோதமனார்‌ கூறினார்‌. 


(புறம்‌.  366:14-16). துனியற்ற (வெறுப்பற்ற) 
அறிவினையுடையவர்‌ முனிவர்‌ (முரு. 137). பரிசில்‌ 
தருவாரை விரும்பித்‌ துனிமிக்க (தன்னை 
வெறுத்தல்‌ மிக்க) வருத்தத்தோடு இரவலன்‌ 
சென்றான்‌ (று. 38-40). பழைய குடியினர்‌ 


துனியில்லாத விருப்பத்தோடே பொருந்தியிருக்கும்‌ 
மாடங்களையுடையது தெரு (மலை, 479-485), 
பக்கமலையிடத்துத்‌ தலைவர்‌ துனி இல்லாத 
கொள்கையோடு உவந்து தண்ணளி செய்த இனிய 


துனி 


உள்ளததைத்‌ தலைவி நினைவு கூர்நதாள்‌ (அகம்‌, 
98:1-3). துனியற்ற கொள்கையினையுடைய நம்‌ 
காதலி இனிமையுறத தேரினை விரைந்து செலுத்து 
மாறு தலைமகன்‌ தேர்ப்பாகற்குக்‌ கூறினான்‌ 
(அகம்‌. 124:6-13). “போரில்‌ வென்ற செல்வததை 
நம்‌ சுற்றத்தார்‌ விரைந்து சென்று உரைககக 
கேட்கும்‌ பொழுது தலைவி நம்முடன துனி தர்‌ 
முயக்கம்‌ பெறறவளைபபோல மகிழ்வள்‌' என, 
வினைமுற்றிய தலைமகன்‌ தன்னெஞ்சிற்கு உரைப்‌ 
பானாய்ப பாகற்குக்‌ கூறினான்‌ (அகம்‌. 1449-11). 
கூதிரின்‌ கடை நாளிலே தலைவியிடத்தே துனி 
மிகுமாறு தலைவன்‌ பிரிந்து சென்றான்‌ (அகம்‌. 
163:2-4). ‘பொய்‌ மிககாராகிய நம்‌ தலைவர்‌ 
முயன்று ஈட்டும்‌ பொருள்‌ நாம்‌ இலலையாயினும்‌ 
விரைந்து கைகூடுக எனறு பெரிய துனியினை 
மேவறக' எனத தோழி தலைவியிடம்‌ கூறினாள்‌ 
(அகம்‌. 229:8-10). “துனி இலலாது ஒன றிய நட்பினை 
உடையவர்‌ எனத்‌ தலைவர்‌ நறகுணங்களைப்‌ 
பாராட்டிக்‌ கூறினும்‌ அவர்‌ மலையிறந்து சென்றுள்‌ 
ளமையின ஆறறதில்லே' எனத தலைமகள்‌ 
கூறினாள்‌ (அகம. 241:1-9,16). *துனியின்றி, என 
மகள்‌ மார்பில தலைவன்‌ துயிலும்‌ துயிலினைக 
கூட்டி வைததிருப்பேன்‌; அது கழிந்ததே” என 
மகட்போக்கிய தாய்‌ கூறினாள்‌ (அசும. 2842-75), 
*ஊரனே, நும்மொடு ஊடிய பரததை ஒருத்தி சிறு 
துனி செய்து எமது தெருவழியே சென்றாள்‌; இது 
தான நின தலைமையோ” எனக கூறித்‌ தோழி 
தலைமகறகு வாயில்‌ மறுத்தாள்‌ (அசும்‌, 406.14,15), 
பெரும, தலைவியின மயக்கம்‌ பொருந்திய நெஞ்சின 
துனிதரும்‌ துன்பம்‌ அகல வநதோய்‌; அதனால்‌ 
இனிது செய்தனை' என வினை முற்றிப்‌ புகுநத 
தலைமகற்குத்‌ தோழி கூறினாள்‌ (அகம, 874:16-18), 
தலைவன, மிக்க பெயலைச்‌ சொரிநத நள்ளிரவில 
வந்து தலைவியின முலையிடையே பொருததித்‌ 
துனி நீங்கத்‌ தழுவினான (அகம. 388:8-7), என்‌ 
மகள, யான்‌ ஒரு முறை தழுவியதோடமையாது 
மீணடும்‌ தழுவுஙகாலத்து *யான்‌ வியர்த்தனன' 
எனறாள்‌; அது துனி ஆகுதல இப்பொழுது அறிந 
தேன்‌' எனச்‌ செவிலித்தாய்‌ கூறினாள்‌ (குறு. 84:12). 
“யாம்‌ எம்‌ தலைவரைக்‌ காணேமானால செறிந்த 
துனி மிக்க நெஞ்சோடு, மெல்ல மெலல இலலை 
யாவேம்‌' எனத தலைவி கூறினாள்‌ : (குறு. 290:5-6). 
“துனி தீர்ந்து பரதவர்தம்‌ இளமகளின மான 
போன்ற பார்வையைக காணபதற்கு முன, 
துறையை அடுததிருநத பாக்கம இனிதாகவே 
இருந்தது' எனப பின்னீனற தலைமகன தோழி 
கேட்பக்‌ கூறினான (தற, 101:5ஃ9), “குன்ற நாடன 
இனியனாயினும்‌ துனி மேறகொண்டேன போல 


383 


துனி 


ஊடல்‌ உறுவேன்‌' எனத்‌ தலைமகள்‌ வாயில மறுத்‌ 
தாள்‌ (தற. 217:5-7), துனி தாநத கொள்கைக்குக 
காரணமான தன நனமகனோடு நெடுநதகையாகிய 
தலைவன்‌ இனிதிருநதான (ஐங்‌, 408). துனி இல்லாத 
நன்மொழியை இனியவாகக கூறிய பினபும்‌, 
தலைவன சொலலெதா பெறாது செனறான (தற்‌. 
284: 5,4). விளையாட்டாகத்‌ துனிசெயது நீடினும்‌ 
துறபபஞ்சிக்‌ கலங்குகின்றவள்‌, பொருள காரண 
மாகப்‌ போகசினறாய என யான கூறக்‌ கேட்பின 
இறந்து படுவாளே' எனத தோழி கூறித்‌ 
தலைவரைச செலவு அழுங்குவித்தாள (கலி. 10: 
7-10) “இனியவற்றைச்‌ சொலலி வருத்தததைச்‌ 
செயகினற நின தன்மை எமமிடததுத துனியாதலை 
இப்பொழுது அறிநதேன' எனத்‌ தோழி கூறித்‌ 
தலைவனைச்‌ செலவழுங்குவித்தாள்‌ (கலி, 14.8,9). 
குயிலைப்‌ பாதது வருநதித தலைவர்‌ நமமைத்‌ 
துறநது இனி நினையார்‌ என்று கருதித துனி 
கொள்ளல்‌” எனத்‌ தோழி கூறித தலைவியை 
ஆற்றுவித்தாள்‌ (லி. ச5:7,8). தனி மிகுதலாலே 
பெருக்கு மாறாது வீழ்னெற கணணீா காமதத$யாவ 
வற்றியது (கலி. ₹1:4). மாலைககாலததில தலைவியின 
துனிகொணட வருததம தீருமபடி காதலர்‌ வநதா£ 
(கலி, 120:20,21). தெனனவன வையை பல தனமைய 
வாகிய துனியினையும்‌ புலவியினையும ஏற்கப்‌ 
பண்ணும்‌ (பரி. 20.96,97). 


2. புலவி. *ஊரனது மனைவாழவுககுரிய கடப்பாடு 
களை மேறகொணட பெருமுது பெணடிராகிய 
தமககும துனியிடையே-புலவிக காலததினிடையே- 
தலைவா இத்தகையர்‌ எனனும்‌ இனிமையிலலாத 
கூற்றாகிய இது என்ன பயனைததரும” எனத 
தோழி, தலைவன பரத்தமையை இழிவு தோன றக 
கூறிய போது தலைவி கூறினாள (குது, 181). 
துனியினைத்‌ தணிததுக்‌ கூடும கூட்டததோடு 
எனபால எயதிலராயினும்‌ முன்பு பல காலம்‌ 
அவரை நோககி மகிழநததுளேன ஆதலின அவரை 
நோககியிருநதாலும்‌ உயி வாழதல இனிதே” 
எனத தலைமகட்குப பாங்காயினார்‌ கேடபப்‌ 
பரததை நெருஙகிக கூறினாள (தற. 216:1,2), 
விழிகள்‌ பசலையில்‌ மூழகத துனி மிகுத்றகுக 
காரணமான துனபததோடு செயலறறுக கலங்கும்‌ 
தலைவியின நெஞ்சிறகு உசாததுணையா கச்‌ 
சிறிது பொழுது ஆணடுத தங்குவையாயின்‌ 
என தேரைக காண்குவை' எனத தலைமகளிடம்‌ 
பாணனைத தூது விடுதத தலைமகன்‌ கூறினான 
(ஐங்‌. 477). “நின உணகண சிவபபிறகு அஞசுவா 
னுடன துனி நீஙக விளையாடலைத தொடங்கு, 
துனியின கண்‌ மிகுவையாயின அவன காம இனபம்‌ 


தா 


கெடும்‌ எனப பரத்தையை முதுபெணடிர்‌ 
கழறினர்‌ (பரி, 8.96,98), இவள்‌ இட்ட இத்துனிக்‌ 
காரணததை, என ஒழுககம நெறியாக லாததலால 
இதனைப பொய்சசூள்‌ என்று கருதி என்னை 
இறை துயா கூரச்‌ சுடும.அவ்வாறு வருத்தா மலிருகக 
நீ செனறு இறையை வணங்கி ஆறறுவாயாக: 
எனறு தலைவன தோழியிடம்‌ கூறினான (பரி, 8: 
78,79). எலலாவகையான துனியும நீங்குமாறு 


காதலன எழிலாகம சோவிததலை வலலது 
வையைப்புனல (பரி, 18:78-75). 
தூ - 1, வலிமை. இளஞ்சேரலிரும்‌ பொறையின்‌ 


தூவெதிரந்து - வலிமையோடு மாறுபட்டு - பின 
எதாககப பெறாத வலியில்லாத மள்ளா அஞ்சினர்‌ 
(பத. 81:84). கடுநதூவுக்கு அஞ்சாத அரசர்‌ களிறு 
களோடு அணிகலனகளைத திறையாகக கொடுதது 
இளஞ்சேரலிரும்‌ பொறைககு ஏவல்‌ செய்தனர்‌ 
(பதி, 90:5-8). பகைவர்‌ நாடுகள்‌ அழியும்படி அவர்‌ 
மதிலைக்‌ கொண்டு அவரது சுற்றததோடே. அவர்‌ 
தம தூ வறுத்தலின செறப்பட்ட தெவ்வர்‌ 
பாணடியன நெடுஞ்செழியன ஏவல கேட்டு 
நடநதனர்‌ (மது. 188). தோழி தலைவியைத தூ 
விலாட்டி (வலியிலாதாய) என விளித்தாள்‌ (நற்‌. 
754.7). 'நமககுத தூ வாகாது அறையோகும்‌ 
நெஞ்சினையுடைய மகளிர்க்கு நினைததவை 
யெல்லாம முடிவு போதல்‌ பொருந்துமோ” எனறு 
தலைவி தோழியை வினவினாள்‌ (கலி, 67:20,21) 


“தலைவர்‌ நம்மைத தூ வறத துறநதாா' எனத 
தலைவி கூறினாள (கலி, 1189). தலைவன தூ 
வறத துறந்தனன்‌ என்று வருந்தும்‌ தலைவி 


நிலையைத்‌ தோழி கூறினாள்‌ (கலி. 129:9,10]. 
தலைவன்‌ தூ வறத்‌ துறததலின்‌ தலைவி வருந 
தினாள்‌ (கலி. 146*16,17). 


2. ஊன்‌, துர வுடைய - ஊனுடைய - அம்பு 
கிழித்த கரிய கண்ணையுடையது தண்ணுமை (பத. 
51:88). தூவோடு மலிநத வட்டிகளைக்‌ கானவர்‌ 
யானைக கொமபினைக காவு மரமாகக்‌ கொண்டு 
காவி வருவர்‌, (மலை. 154,155) 


3. தூய்மை. தூ - தூயமை - உடைய ஆடைவளி 
ஓப்பது மலையருவி (புறம. 184:11). தூ - தூயமை- 
(புறம. 284.6,286:5,291:3,311.2,334:3; பதி, 27:2;81.9; 


384 


தூங்கல்‌ 


முரு, 22,138;233, பட்‌. 117, நெடு. 
5475. அகம. 523;13:16;34:12;136:15;141:12;198.5; 
356:6;361:1; குறு, ௧1:3;06'1;96:1;157:28;235:2;379:3; 
தற்‌. ௧, வா, 1;52.2;64:2;70:2;243:2; கலி. 32:6;136:1; 
பரி, 7:52; இ. 7:48), 


91;132;135; மலை, 


4. தூ வுதல்‌ (ஒழிதல) தூ - ஒழிதல்‌ - பொருந்திய 
மழையுள்ள பரநத இடத்தில மேலைக்‌ காற்று 
துணைப புறாவை ஓட்டும்‌ (அகம்‌, 287:8,9). 


தூக்கணங்குரீஇ - தூககணங்குருவி. வலம்புரிச்‌ சஙகம்‌ 


தூக்கணங்குரீஇயின்‌ - தூககணங்‌ குருவியின்‌ 
- தொங்கும்‌ கூட்டையொபப இல்லததின 
ஒருபககததே தொங்கியது (புறம்‌. 225:11,12). *எந 
தையும, யாயும உணருமபடி. களவொழுக்கத்தைக 
கூறிய பிறகு தலைவன வந்து வரைவினை இரப்ப, 
இதுகாறும்‌, வளைநத சிறகினையுடைய தூககணங் 
குரீஇ பனையிடததே யமைத்த கூட்டைக காட்‌ 
டிலும மயக்கமடைநதிருந்த இவ்வூ இப்பொழுது 
நம்மோடு ஒன்றுபட்டது' எனத்‌ தோழி தலைவி 
யிடம்‌ கூறினாள்‌ (குறு. 574). 


தூக்கிலி - மனத்தால்‌ ஆராயாதவன்‌. “தான்‌ தொழு 


கினறதைப்‌ பிறர்‌ காண்பர்‌ என மனததால 
தூக்கிலி - ஆராயாதவன்‌ - நாம்‌ பார்ககும்‌ 
காலததும்‌ நம்மைப்‌ பார்த்துத தொழும்‌' எனத்‌ 
தோழி தலைவியிடம்‌ கூறினாள (கலி, 63:1,2). 


தூக்கு - எழுவகைப்படும்‌ தாளவகை. பல்வேறு குரலை 


தூங்கல்‌ - 1 புலவரது பெயர்‌, 


யுடையனவாகிய தாளததின்‌ வழிப்படும ஒரு 
தூககினையுடைய இனிய  வாச்சியங்களைக்‌ 
கொண்டு நெடுவேளைப பாடி வெறியாடுவர்‌ 
(அகம்‌, 382:4-8), *மணிமிடற்றாய்‌, நீ பண்டரங்கம்‌ 
ஆடுங்கால உமை, வளர்‌ தூக்குத்‌ தருவாளோ” 
என இறைவனைப்‌ புலவர்‌ போறறுவர்‌ (கலி. ௧, 
வா. 9,10). பாணியும தூக்கும்‌ சரும உமா தேவி 


காப்ப இறைவன்‌ திருநடனம்‌ ஆடுவா (கலி, க.வர. 
18-17). 


தரங்கல என்னும்‌ 
புலவரால்‌ பாடபபெற்ற ஓங்கு பெரு நல்லிசை 
யுடையவன்‌ தழும்பன (அகம. 227:16,17). 


2. அனந்தர்‌ (கள்ளின்‌ செருக்கு, நித்திரை மயக்கம்‌), 
தூஙகலினையும்‌ - அனநதரினையும்‌ - பெரிய 
ஒழுக்கத்தினையுமுடையவா மெய்ககாபபாளர்‌ 
(முல்லை, 58,54). 


தூங்கலோரியார்‌ 


3. ஆடுதல்‌, பொறி அமை பாவையின துங்கல்‌- 


ஆடுதல்‌ (அகம்‌. 98:80). தூங்கல - ஆடுதல்‌ (தற்‌. 
135:1,258354:7). 


தூங்கலோரியார்‌ - புலவர்‌. தூங்கல்‌ என்பது ஊர்‌ 
போலும்‌ (ப. மு. பக்‌. 448), ஓரியார்‌ என்பது 
இயற்பெயர்‌. இவர்‌ பாடியனவாகக்‌ குறுந்தொகை 
யில்‌ இரண்டும்‌ (151,295), நற்றிணையில்‌ ஒன்றும்‌ 
(60) ஆக மூன்று பாடல்கள்‌ உள்ளன. தழும்‌ 
பனையும்‌ அவனுடைய ஊணுூரையும்‌ பாடியவர்‌ 
தூங்கல்‌ எனறு நக்கீரர்‌ அகபபாடல்‌ ஒன்றில்‌ 
(877) குறித்துள்ளார்‌, தாங்கல்‌ எனும்‌ புலா 
இவ்வோரியாரே எனக கருதுவர்‌ பி.நா,ந.மு.வே. 
ஆகியோர்‌ (அகம்‌. 227-உரை; நற்‌. பாடினோர்‌ வரலாறு). 
அவ்வாறு தழும்பனையும்‌ அவனூரையும்‌ இவர்‌ 
பாடிய பாடல கிடைத்திலது, நககீரனாரால்‌ 
தூங்கல்‌ என்று ஊர்ப்‌ பெயர்‌ கொண்டே குறிக்கப்‌ 
பெறுமளவு இப்புலவர்‌ பெயர்‌ பெற்றவராகத்‌ 
திகழ்ந்தமை புலனாம்‌. இவர்‌ தம்‌ பாடல்களைப்‌ 
பாலை, மருதம்‌ ஆகிய இருதிணைகளில்‌ பாடியுள்‌ 
ளார்‌. பொருள்‌ வயிறபிரியக்‌ கருதிய நெஞ்சிறகுத்‌ 
தலைவன்‌ கூறுவதான பாலைத்திணைப்பாடலில 
(குறு. 151) தலைவியைப்‌ பிரிநது போதலென்பது 
தன்‌ இளமைக்கு முடிவேயாம்‌ என்று அவன 
கூற்றாக இவர்‌ அமைத்துள்ள கருத்து உணர்ச்சி 
மிக்கது. தலைவியை மணப்பதற்கு முன்‌ ஒரு பசுவை 
வைத்து அதனால்‌ வருவதை உண்டு வாழும்‌ 
சிறப்பில்லாத வாழ்க்கையுடையவனாயிருநத 
தலைவன்‌, 
வினால்‌ திருவிழா போனற சிறப்புடை வாழ்க்கை 
யாளனாய்‌ வளம்‌ பெற்ற குறிபபினை இவர்‌ ஒரு 
பாடலில்‌ அருமையாக ஆணடுள்ளார்‌ (குறு. 295). 


உழவர்‌ வாழக்கையை இவர்‌ நன்கு புனைந்‌ 
துள்ளார்‌ (நற்‌. 80). 

தூங்கியவர்‌ - ஆடினமகளிர்‌, “பட்டினம்‌ படரின்‌, 
கஇடங்கிற்கோமானைப்‌ பாடி, குழலோசையின்‌ 


தாளத்திறகொப்பத்‌ தூங்கியவரோடு - ஆடின 
மகளிரோடு - குழல்மீன்‌ சூட்டினை மனைதோறும்‌ 
பெறுகுவீர்‌' எனப்‌ பாணர்‌ ஆற்றுப்படுத்தப்‌ 
பெற்றனர்‌ (சிறு. 155,180-163). 


தூங்கெயில்‌ - வானிடத்துத்‌ தொங்கிய எயில்‌, அசுரர்க்குப்‌ 
பகைவராகிய தேவர்கள்‌ நெருங்குதற்கு அஞ்சும்‌ 
மிக்க வலிமையுடைய ஆகாயத்துத தூங்கெயிலை - 
தொங்கியஎயிலை - அழித்த நின்னுடைய முன்‌ 
னுள்ளோரை நினைப்பின்‌ ஈணடுள்ள பகைவரை க 
கொல்லுதல்‌ நினக்குப்‌ புகழுமனறு எனச்‌ சோழன 
குளமுறறத்துத்‌ துஞ்சிய கிள்ளிவளவனை மாறோக்‌ 


385 


பெருநலக்குறுமகளான அவள்‌ வர : 


தூசு - உடை. 


தூண்‌[தூணம்‌ 


கத்து நப்பசலையார்‌ பாராட்டுவர்‌ (புறம்‌. 39 5-7). 


“தேவருக்குப்‌ பயந்து வானத்திலே அவுணர்‌ 
அமைத்த தரங்கெயிலின கதவைக காககினற 
கணையமரம மேலெழுந்தாற்‌ போனறன நார்‌ 


முடிச்சேரலின்‌ பருத்த முழவனைய தோள்கள்‌” 
(பத. 31:18-20). 


தூங்கெயிலெறிந்த தொடித்தோட்‌ செம்பியன்‌ - சோழ 


வேந்தன. இவன பெயர்‌ இதே வடிவில்‌ பயின்று 
வந்திலது. எனவே, *தூங்கெயிலெறிதத தொடி 
விளங்கு தடககை, நாடா நல்லிசை நறநறேர்ச்‌ 
செம்பியன” (று. 81, 82) எனறு இடைக்கழி 
நாட்டு நல்லூர்‌ நத்தத்தனார்‌ அடைகளொடு 
பாடியது கொண்டே இவனுக்கு இபபெயா 
அமைந்தது போலும்‌. இவன பகைவருடைய 
ஆகாயததே தரங்கும எயிலை எறிநத (அழிதத) 
செய்தி மாறோககத்து நபபசலையாராலும 
வியக்கபபட்டுள்ளது (புதம. 39). 


தூங்குகொளை - மந்தகத்‌. தூங்கு கொளை - மநத 


கதி - உடையது (ஆடறகேறற) முழவு (பத, 43.30). 


தரசாகய 
மகளிர்‌ (பட்‌. 148-150). 


உடையினையுடையவா 


தூண்‌/தூணம்‌ - கம்பம்‌. சிறிய இல்லினகண்ணே நல்ல 


தூணை - கமபததை - (பற்றி நினறு நினமகன 
யாண்டுளனோ?' எனக்காவறபெண்டை நோககி 
ஒருவா வினவினரா (புறம்‌. 86:1, 2) வேள்விச 
சாலையுள்‌ பருந்து விழுஙகுவதாகச செயயபபட்ட 
விடத்து நாட்டப்பெறறது யூபமாகிய நெடியதரண 
(புறம்‌. 284:8). கேள்வி மலிந்த அநதணா நிறைநத 
வேள்விச்‌ சாலையில்‌ தரணம்‌ நிறகும (புறம, 400.19). 
நீராடிய மகளிர்‌ விட்டுச செனற மகரககுழையினை 
இரையென எடுத்த சிசசில்பபறவை அநதணா 
செயது முடித்த, வேளவிச சாலையிடதது நட்ட 
தூணததின்‌ மேலேயிருநது, யவனா கூமபின 
மேலிட்ட அனன விளககுப போலத்‌ தோனறும 
(பெரு. 815-918). புதியவா பலரும்‌ ஏறித தொழு 
வதறகுத தங்கும்‌ பொதியிறகண, தெயவ முறையும 
அமபலததில்‌ நினற பருதத நிலைமையினையுடைய 
நெடியதூண சாயுமபடி களிறுகள்‌ தமமுடமபை 
உரிஞ்சிப பிடிகளுடன தங்கும்‌ (பட்‌, 249-251). 
மழுவாள்‌ நெடியோன (பரசுராமன ) முனபு அரி 
தினில்‌ முயனறு முடிதத வேளவிககண , கயிறறினை 
அரையிற சுறறிய, காணததகக அழகினையுடைய 
அரிய காவலைக கொண்ட நீணட வேள்வித்தரண 


தூண்டில 


போல யாவரும்‌ காணலாகாதது தலைவியின்‌ 
மார்பம்‌ (அசம, 2208-9), சிறிய ஊரில வறுமை 
யுறற பெணடினது புல்வேயந்த குடில்‌ ஒரு பசு 
கட்டியுள்ள ஒறறைத தணகொண ட முகபபினை 
யுடையது (அகம, 369 28-25), மனையில்‌ எருமைக்‌ 
கனறுகளைத்‌ தூணகள்‌ தோறும்‌ கட்டியிருபபர்‌ 
(தற்‌. 120 1,2). பிருஙகலாதன தாதை (இரணியன்‌) 
மாரபில பகைவலிகெடச செனறு அவன இடி 
முரசு ஒலிப்ப நீ புறப்படுதலால்‌ வெடித்து ஒடிந்த 
தரணின பிளபபோடு ஒதத நினனால்‌ தடியப்பட்ட 
ஊனதடி பலபட வதிர்தல்‌ வாயத்த உகிரை 
உடையை” எனத திருமாலைப்‌ புகழவர்‌ (பரி, 4: 
17-21), 


தூண்டில்‌ - மீன்‌ பிடிக்கும்‌ கருவி. நெடிய மூங்கிலா 
லாகிய தூண்டிலால்‌ பிடிதத மீனை விற்றுக 
கிணைமகள்‌ புளிங்கூழைச்‌ சமைத்தாள்‌ (புறம்‌. 
899:15,16), பாணமகன நெடிய மூங்கிறகோலின்‌ 
தலையிலே வலிததுக்கட்டின கயிறறிடததே தூண்‌ 
டிலைக கொளுததி அதனை மறையப்‌ பொதிதத 
இரையை இரும்பின மடித்த தலை இரையின்றித்‌ 
தனிக்கும்படியும்‌ கயிறு நடுங்கவும்‌ வாளை மீன்‌ 
கெளவித்‌ தபபிததோடியது (பெரு. 284-287), 
பரதவர்‌ உவா நாளில்‌ மீன்‌ பிடித்தறகுப்‌ போகாது, 
தம குறிய இறபபினையுடைய குடியிருப்பில நெடிய 
தூண்டிலின்‌ காமபுகளைச்‌ சார்த்தி வைப்பர்‌ 
(பட்‌, 80,81,90,98). ஓரிடததில்‌ நிற்றலையுடையோர்‌ 
இட்ட நெடிய கயிற்றையுடைய தூணடிலில்‌ 
பிடியின்‌ கையை ஒத்த சிவநத கணணையுடைய 
வரால்மீன்‌ சிக்கியது (மலை, 45௧,457). பெரிய 
வரால போத்து வளைந்த வாயினையுடைய 
இரும்பிலமைந்த தனக்குக்‌ கூற்றமாகய இரையினை 
விழுஙகி, ஆம்பலது இலை கிழிய மேல்‌ எழுநதும்‌ 
குவளையின மலர்கள்‌ சிதையும்படி பககததே 
பாயநதும்‌ வள்ளைக சொடியினைக கலககியும்‌ 
தாணடில இட்டவேட்டுவன்‌ இழுககவும்‌ வாராமல்‌ 
குளத்தைக கலகதியது (அகம. 86.1-8). காட்டு 
யானை இழுத்துக கைவிடட மூஙகில்‌, மீனைக்‌ 
சுலாநத தூண்டிலைப்‌ போல மேலே விரைநது 
செனறது (குறு.84:8,4). பர தவர்‌, கடல்நீரில விரைந்து 
செலலும சுறாமீனைப பிடிக்க இழுககும விசையை 
யுடைய தூண்டிலை எறிந்தனர்‌ (நற்‌. 199.5, 8). 
“தலைவி அவள்‌ விரும்பும்‌ தலைவருககே உரியன்‌; 
அஃதனறி வேறறுவரைவுப்‌ படுததினரேல்‌, 
வலையையும்‌ தூணடிலையும்‌ பிடித்துக்‌ கடலின்‌ 
கணணே செல்கின்ற கொலைத்தொழிலையுடைய 
வெயய பரதவர்‌ சிறார்வாய்ப பட்டொழிந்‌ 
தனளேயாம்‌” என நொதுமலர்‌ வரைவுழித்‌ தோழி 


386 


தூணி - 1, 


தூது 


செவிலிககு அறததொடு நினறாள்‌ (நற. 207.9, 12). 
குரங்கு தன்மேலிருந்துழி வளைந்து அது பாய்ந்து 
போவுழி நிமிர்கன்ற மூங்கற்கோல்‌, மீனெறி 
தூண்டில்‌ நிகர்த்தது (ஐங்‌. 78:1-8). கவரும்‌ 
தொழில்‌ பலவும்‌ வல்ல பாணனைத்‌ தூண்டிலாகப்‌ 
போகட்டுப்‌ பரத்தையரை அசுபபடுததிக்‌ கொளவர்‌ 
(கலி 85:82-24), 


அம்பறாத்தூணி. புற்றில்‌ அடங்கிய 
பாம்பைப போல, தீப்பொறிகள்‌ மேலே எழுகின்ற 
தூணியில்‌ - அம்பறாத்தூணியில்‌ - அம்புகள்‌ ஒடுங்கி 


யிருநதன (பத. 451, 2). காணடவ வனததை 
நெருப்புணணுமபடி செயத கணையை தன்‌ 
ளடககின துரணியையுடையவன (அருச்சுனன ) 


(சிறு. 238, 259), காவிக்‌ கல்லில தோயத்த துகிலை 
உடுத்திய அந்தணன, முக்கோலிலே அநத 
உடையினை இட்டு வைத்த தன்மையை ஒசக 
அறத்தாற பொருகின்ற போரில்‌ ஓடாமைசகுக்‌ 
காரணமான வலிய வில்லைச்‌ சேரவூனறி அதிலே 
தூணிகளை நாறறினர்‌ (மூலலை. 37-39), கொல்லுந்‌ 
தொழிலால சிறந்த கூரிய குறிய புழுகெனப்‌ 
பெயரிய தூணியில்‌ மிகப்‌ பெய்திருக்கும்‌ அமபின்‌ 
(குப்பி) நுனியை ஒப்ப இருப்பை அருமபியது 
(அகம. 9:7-3). அம்புகளைத்‌ தொகுத்த தூணி, மூடி. 
திறககபபெற்றதுபோல பூத்துள்ள இருபபையின்‌ 
தளிர்‌ பொதியப்‌ பெற்ற குவிநத (துளையுடைய) 
பூஙகொத்துக்கள்‌ காணபபெறும்‌ (அகம. 285:10, 
11). 


2. மரக்கால்‌. “கடல்‌ சூழ்நது அகன்ற நிலனே 
தூணியாக- மரககாலாக - கொணடு, ஏழு மரக்கால்‌ 
வரையில அளககத்தகக பெரியநிதியைப்‌ பெறுவ 
தாயினும வாரேன' எனப்‌ பொருள்‌ கடைக்கூட்டிய 
நெஞ்சினை நெருஙகித தலைவன்‌ செலவமுங்கிக்‌ 
கூறினான. (நற, 16:7-10). 


தூது - 1, செய்தி விடுப்பு. அதியமான்‌ தூது விடத்‌ 


தொண்டைமானுழைச்‌ செனற ஒளவைக்கு அவன்‌ 
படைககலக கொட்டிலைக்‌ காட்டினான (புறம 95). 
விரைவில்‌ வருக, விரைவில்‌ வருக என வேந்தனால்‌ 
விடப்பட்ட தூது ஆங்காங்கு இசைகக மறவர்‌ 
போர்க்கெழுநதனா்‌ (புறம்‌. 284.7, 2) “பொறுத்தற்‌ 
கரிய துயரினை உடையளாயினள்‌ தலைவி என்று 
பாணன விருபபமுற்றுத தூதாக வததனன்‌; 
நீயும்‌ தேரினை விரைநது செலுததுவாயாக” எனத்‌ 
தலைவன்‌ பாகனிடம்‌ கூறினான்‌ (அகம. 2£4:,10, 11). 
“நாம்‌ தலைவனிடம்‌ செலுததிய தாதம செனறது” 


தூது 


எனப பிரிவின்கண்‌ வேறுபட்ட தலைமகளது 
வேறுபாடுகண்டு தோழி கூறினாள்‌ (அகம்‌. 251:1). 
*இளவேனிற்கண்‌ பால்‌ போல்‌ பரவிய நிலாவினைக 
கொண்ட மாலைப்‌ பொழுதானது தூதாக வநதது. 
கலங்காதே' எனத்‌ தோழி தலைவிக்குக்‌ கூறினாள்‌ 
(அகம. 289.8-11). *தலைவர்‌ தாம்‌ செய்யும்‌ தொழிலை 
முடித்துக்‌ கொண்டு மீளும்‌ எண்ணம்‌ உடைய 
ராயினும்‌ அங்ஙனம்‌ மீண்டுவரும்‌ பெரு விருப்புடன்‌ 
விடுக்கும்‌ தூது வரப்‌ பெறுவேமாயின இவ்விடத்து 
நம்‌ பசலை மறைதல்‌ எளிதாகும்‌' எனப பிரிவிடை. 
வற்புறுததும்‌ தோழிக்குத்‌ தலைமகள்‌ கூறினாள்‌ 
(அகம. 883:18-28). உப்புவாணிகரது கூட்டமாகச்‌ 
செலலும்‌ கமுதை நிரை போனற பாறைகளின்‌ 
வழியே பராபபான்‌ ஓலைச்சுருளுடன்‌ பலகாலும்‌ 
தூதாகச சென்றான்‌ (அகம. 337:6.7). “தலைவியிடம்‌ 
விடும்‌ தூது ஒழியாது செலவதாக' என அல்ல 
குறிப்பட்ட தலைமகன தன்னெஞ்சிறகுக்‌ கூறினான்‌ 
(அகம்‌. 888:15,16). *தலைவன குற்றமிலலாத 
நெஞ்சினால்‌ எணணிக கூறிய சொற்கள்‌ நம்பால 
வநதுள்ளன; நாமும்‌ அதனை ஏற்றுக கொணடு. 
தாம்‌ எம்முடன்‌ கூடிக்‌ கலந்த காலத்திருந்த 
அன்புடையராயினேம்‌ என்று கூறித்‌ தூது 
விடுவோம்‌' எனக்‌ கிழத்தி தோழிக்குக கூறினாள்‌ 
(குறு, 1068-6), (தலைவி நம்‌ திறதது உள்ளம்‌ 
நெகிழ்ந்திலள்‌; நாம்‌ அவள்‌ உள்ளததை நெகிழ்‌ 
விப்பதறகு விடும்‌ தூது, மடல்‌ ஊர்வதொனறழே, 
எனத்‌ தலைமகன தன்நெஞ்சிறகுக்‌ கூறினான்‌ 
(குறு.  182,1,6,7),  *“ஈட்டுதற்குரிய பொருளை 
விரும்பிச்‌ சென்றவராகிய தலைவர்‌ மீண்டுவந்தனர்‌ 
என அறிவித்தற்குத்‌ தூதுகளும்‌ வந்தில' எனப்‌ 
பருவம்‌ கண்டு வறபுறுத்தும்‌ தோழிக்குக்‌ கிழத்தி 
உரைத்தாள்‌ (குறு. 854:6,7). “நம்‌ தோள்களைத்‌ 
தழுவி இன்புற்ற பின்‌ பிரிந்து சென்ற வன்மை 
யுடையராகிய தலைவர்‌ பறவை வழியாக நமககு 
விடுக்கும்‌ தூதுமொழியைச்‌ சொல்லாராயினும்‌, 
இராப்பொழுதில துணையாக இருந்த தோட்டத்தி 
லுள்ள வேங்கை மரத்திற்கும்‌ தூது மொழி கூறலை 
மறந்தார்‌ போலும்‌' எனத்‌ தோழிக்குக்‌ கிழத்தி 
உரைத்தாள்‌ (குறு. 266). “தாயும்‌ தந்தையும்‌ 
இல்லத்தில்‌ இல்லாததால கடற்கரைத்‌ தலைவன்‌ 
இபபொழுது இங்கு வந்தால தலைவி அவனுக்கு 
எளிதில்‌ பெறுதறகுரியாள்‌ என்னும்‌ தூது 
மொழியினை நெடுந்தூர வழியைக்‌ கடந்து செனறு 
கூறி உசாத்துணையாவாரைப்‌ பெற்றால்‌ நல்லது” 
எனத்‌ தலைமகன்‌ சிறைப்புறமாகத்‌ தலைமகள்‌ 
தோழிக்குக்‌ கூறினாள்‌ (குறு, 289) மழைபோல்‌ 
நீர்‌ வடிககன்ற தலைவியின்‌ கண்கள்‌ தலைவன்‌ 
பிரியாதவாறு ஒரு குறிப்பாகிய தாதினைத்‌ தோறறு 


387 


தூம்பு 


வித்தன (தற்‌. 8:9). *அயலாா தலைவியை மணம 
செயது கொள்ளுமாறு விடுககின்ற தூது பல 
வாயின' எனத்‌ தோழி கூறினாள்‌ (தற்‌. 16௧ 9). 
துறைவனாகிய தலைவனின்‌ தாதாகப பாணன்‌ 
வந்தான (தற்‌. 167,5,6), (தலைவி தலைவனோடு 
இன்று வருவாள்‌ எனத தூது வநதது' எனச 
செவிலி நறறாய்க்குக கூறினாள்‌ (ஐங. 400:5,6). 
“வேந்தனும்‌ பாசறையிலிருததலை வெறுக்கவில்லை 
வெற்பனாகிய தலைவனது தூதும்‌ வரவிலலை; 
என்னாவேனோ' எனத்‌ தலைவி வருந்திக கூறினாள்‌ 
(ஐங, 460). “தலைவர்‌ பிரிவெண்ணி வருநதாதே, 
இளவேனில்‌ வநதுவிட்டது, அது அவருடைய 
மெய்ம்மொழியாயெ தாதாகி, வருவா என்று 
சொல்லி வநததுகாண' எனத்‌ தோழி கூறினாள்‌ 
(கலி, 86.௪,85), சேய்‌ நாட்டில உறைகினற 
தலைவர்க்கு நாம்‌ வருத்தத்தைக கூறித தூது விட 
வேண்டா; நம்மினும இக்காலததுப்‌ பிரிநதிருத 
தலை ஆறறாராயத்‌ தலைவர்வருவா' எனத்தோழி 
தலைவிககுக கூறினாள்‌ (சலி. 28.ச1-84).£இளவேனில்‌ 
காதலருடைய தூதாய வநதது; இனி அககாலத்‌ 
திறகு விருநதாவனவற்றைச செயவோம' எனத 
தோழி தலைவிக்குரைததாள (கலி. 32 13,18,19). 
“தலைவனைப்‌ பிரிநத நமககு நோய மிகுமபடி 
கரியகுயிலகள்‌ கூவும; இநநிலையிலும தலைவர்‌ 
ஒரு தூதாயினும்‌ வரவிடாராய நம்பைத துறபபா 
ரோ? துறவாரோ? கூறாய்‌' எனத தலைவிதோ।நியை 
வினவினாள்‌ (கலி, 33:22-25), பரததையரைத தேடித 
தூதாயத திரிந்து, ஆடைகளை ஒலியாமல்‌ புலைததி 
திரிந்தாள்‌ (சலி, 78:13,14). பாணன பரததையாககுத 
தூதாயச சென்றான (கலி, 96 35,36). தலைவியரால 
தூதாக ஏவபபட்டுத தலைவரோடு மீணடது 
வண்டின கூட்டம (பரி 8 56,37). 


2. கல்‌. (தரதுணம்புறவு காணக) 


தூதுணம்புறவு - புறாவில ஒருவகை (கலலை உணவாக 


தூதை - சறுகலம்‌, 


உணபது). வேள்விப புகையினை வெறுதத குயில 
கள்‌ தம்‌ பெடையொடு நீங்கிப்‌ போயக காளிக 
கோட்டத்தில்‌ உள்ள தூதுணம்புறவுகளுடன்‌ 
குடியிருபபாகத்‌ தங்கும்‌ (பட்‌. 55-58), தூதுணம 
புறவு போனற மடபபமுடையவள்‌ தலைவி 
(கலி. 56:16), 


தலைவி, தூதையும-மரததாற 
செயத சிறுகலததையும - பாவையும்‌ கொணடு 
விளையாடினாள்‌ (சலி. 59.5,6), 


தூம்பு - 1. பெருவங்கயம்‌. கண்‌ திறககபபடட தூம 


பாகிய, களிறறுக்கை போலும்‌ வடிவையுடையது 
பெருவங்கியம (புறம, 152:15). நூமபு மூஙகிலின 


தூமபு 


கஹுககளை அறுத்து இயற்றப்பட்டது (பதி. 41:4). 
கணுகுகளின நடுவே வெளியாகத்‌ திறந்த யானை 
யின கைபோலும தூம்பு (மலை. 8). இளி என்னும்‌ 
நரமபினுடைய ஓசையைத்‌ தாம்பு ஒலிக்கும்‌ (மலை. 
7), மூஙகிலாகிய இசைவளரும்‌ தூம்பின திறந்த 
கணணிடம ஒலிததது (மலை, 533), கூட்டமாசிய 
மானகள்‌, தூம்பின இசை போனறுகுரல எழுப்பும்‌ 
(அகம. 82:5). மயககததினையுடைய களிறுகள்‌ 
பலவும்‌ ஒருங்கே துரககிய வருத்தததினையுடைய 
சைகள்‌, புகழினைத திரட்டிக கூறும கூத்தரது 
தூமபினைப போல ஓலிததன (அகம. 111:8,9). 
பிடியின உயிர்பபொலியுடன களிற்றின்‌ உயிர்ப்‌ 
பொலி கூடினாற போலக்‌ குறிய நெடிய தூம்பு 
களின ஒலியோடு தணணுமை ஓசை பொருந்தி 
ஓலிததது (அகம. 01:16,17). யானை, வாததியங்‌ 
சளுளளே புணர்நத தூம்பைப்‌ போல ஒலிககும்‌ 
(தக. 377.1,2). விரல செறிநது விடுகின்ற தரம்பின்‌ 
துளைககு ஏறபத்‌ தும்பி மலரில ஊதும (பரி, 21: 
35,34). 


2. உடடுளை, யானையினது பெருங்கை தூம்பு - 
உட்டுளை - உடையது (புறம. 19:9,10). தூம்பினை 
அகததேயுடையது சிறு முழா (புறம. 109.8). 
தூம்புடைய மூஙகிற்‌ குழாயிடததே முதிந்த 
இனிய கள இருந்தது (பதி, 81:21). நஞ்சுடனே 
ஒடுங்கிய தூமபினையுடைய வெள்ளெயிற்றினை 
யுடையது பாமபு (முரு. 148,150). செந்நெலலி 
னுடைய தாள்‌ தூம்புடையது (பெரு 230,281). நீர 
மிகக வயலில அழகிய தூம்பினையுடைய வள்ளைக்‌ 
கொடிகள்‌ உழககப்பட்டன (அகம. 6:16,17;45:8), 
இருபடையின பூக்கள்‌ தூம்புடையன (அகம்‌, 95: 
6,7). மூங்கிலைக்‌ கணடாலொத்த தூமபினை 
யுடைய திரண்ட தண்டினையுடையது தாமரை 
(அகம்‌. 176:3,7). ஆனேறுகளின்‌ கழுத்தில்‌ தொஙகப்‌ 
பூட்டியுள்ள அழகிய தூம்பினையுடைய மூங்கிற்‌ 
குழாயில்‌ உணவு பெயது வைத்தனர்‌ (அகம்‌. 858: 
14-16). இளம்பனை வேனிலில குருத்து இற்றுத்‌ 
தூம்புடைய துயயையுடைய உச்சிக கூம்பி வற்றும்‌ 
(அகம, 333:8-11). அழகிய தூமபுடையது வள்ளைக்‌ 
கொடி (அகம்‌, 876:13,/4). தூமபுடைய திரண்ட 
காலினையுடையது ஆம்பல்‌ (குறு. 178:8,3; நற்‌. 6:1), 
கூதாளத்தின புதுமலர்‌ அழகிய தூம்பினை 
யுடையது (குறு. 282:6). வேழததுத்திரள்‌ கால்‌ 
தூம்புடையது (தங்‌. 16 1). வேழம தூம்புடை 
யது (ஐங. 20.8). தூமபினையுடையது நெயதறபூ 
(ஐங, 709:1,2). மழை பெயதலின்‌ வெள்ளம்‌ 
பெருகிய வையையின புதுவரவினைக கண்டோர்‌ 
வானத்திலுள்ள மேகம தூம்பாயிறறு (ஓட்டை 
யாயிறறு) என ஆரபபரிததனா (பரி, 7:30). 


288 தூவல்‌ 


தூமம்‌ - 7, தூமகேது, பாரியின நாடு சனிமீன 
புகைகளோடு கூடிப்‌ புகையினும்‌ எலலாத்‌ திசை 
களிலும்‌ தூமம்‌ - தூமகேது - தோன்றினும்‌ 
பெயல்‌ பிழைப்பு அறியாது எனக்‌ கபிலர்‌ அந்‌ 
நாட்டைச்‌ சிறப்பிப்பர்‌ (புறம. 117:1,7,10). 


2. புகை, ஆயர்கள்‌ தழுவுதற்கு விட்ட ஏறு, 
வெருவுதற்குக்‌ காரணமான தூமம - புகை - 
புகைகக அதற்கு வெகுண்டு திரிகின்ற கொல்‌ 
களிற்றை ஒத்தது (கலி, 104:42-44), 


தூயர்‌ - மாசற்றவர்‌, தூயர்‌ - மாசற்றவர்‌-நறியர்‌ நின்‌ 
பெணடிர்‌; யாம்‌ சேய்‌ பயநதனம்‌; அதனால்‌ பேய்‌ 
அனையம்‌' எனப பரததையரோடு பொழுது 
போககி வநத தலைமகனோடு தலைவி புலநது 
கூறினாள்‌ (தங. 70:48). 


தூயவன்‌ - குற்றமற்றவன்‌. தன்‌ மனைவியிடம்‌ தன்‌ 
பிழை யாது எனறு கேட்கும்‌ தூயவனைக்‌ - குற்ற 
மறறவனை - காணமின்‌ என வையை நீர்‌ விழா 
வில்‌ ஒர நிகழ்சசியைச்‌ சுட்டுவர்‌ (பரி, 12 61) 


தூர்‌ - அடிப்பகுதி. வேரும்‌ தூரும்‌ - அடிப்பகுதியும்‌ - 
மடலும்‌ குருத்தும்‌ பறியாத பனையின்‌ மீதிருந்து 
பல ஆயிரம குலைகள்‌ தரை மிசை உதிர்வன 
போல்‌ அவுணரது தலைகளை உதிரச்‌ செய்தது 
திருமாலின்‌ ஆழிப்படை (பரி. 2:42,43). வையை 
கரைக்கண மரத்தனவும்‌ கொடியனவுமாகிய 
வேரும்‌ தூரும்‌ காய்களும்‌ கிழங்குகளும பரந்தன 
பரி, 6:47). 


தூர்ப்போள்‌ - தூர்க்கன்றவள்‌. *தான்‌ விளையாடிய 
பாவையைக கடல்‌ கவர்நது சென்றதால்‌ சினநது 
கடலைத்‌ தார்பபோளை - (மணலால்‌) கடலைத்‌ 
தூர்ககும்‌ தலைவியை - கண்டோம்‌ அல்லவோ” 
எனத்‌ தலைவன்‌ உறவுகொண்ட பெதும்பைப்‌ 
பருவப்‌ பரத்தையின இளமை கூறித்‌ தோழி நகை 
யாடினாள்‌ (ஐங்‌. 124), 


தூரியம்‌ - வாச்ம்‌. அவி உணவினையுடைய அச்சம்‌ 
பொருந்திய (மாயோன்‌, முருகன்‌ முதலிய) தெயவங்‌ 
கட்கு உயர்ந்த பலிகளைக கொடுத்தறகு எடுத்த 
விழாவிலே தூரியம்‌ - வாச்சியம்‌ - ஒலித்தது (மது. 
458-480). . 


தூவல்‌ - 1. நீர்த்துவலை, புன்னை கடல்‌ தூவலாலே 
நீர்த்துவலையாலே - தழைத்தது (புறம. 24:7), 
தாழையை வேலியாகவுடைய குளிநத இளமரக்‌ 
காவின்‌ கண்ணே வந்து செறிததலையுடைய 


தூவி 


கரவலின்‌ ஓசை, உப்பை விறகும்‌ அளவர்‌ ஓலி 
யோடே. ஒலிக்கும (மது, 14-119). கடற்பரப்பில்‌ 
எழும்‌ நூவலை ஏற்றுக்கொண்ட, புன்னை அரும்‌ 
புசள்‌ மலர்ந்தன (அகம, 10:1-3), பூக்களைச்‌ 
சுமந்து வரும்‌ இனிய புனலையுடைய காட்டாற்றின்‌ 
சண்ணே சாற்று எழுப்புதலின்‌ மேலே எழும்‌ 
தூவலையே பிரிந்து சென்ற தலைவன்‌ உண்டான்‌ 


(அகம்‌.  183:10-12). தூவலுடைய கடற்கரை 
புனனையின்‌ அடிமரத்தில்‌ பிணித்துக்‌ கிடக்கும்‌ 
தோணியையுடையது (தற்‌, ௪௪48-7, 


2, மழை. நெருபபினை ஒத்த ஒள்ளிய செங்காந்த 
னினது, தரவலாலே - மழையரலே - புதிய முகை 
செருககி வளர்நதது (மலை, 146,146) தூவலால்‌ 
தழைத்த பரககின்‌ ற அரும்புகளையுடையது நறைக 
கொடி (மலை. 514). தரவல்‌ போன்றது கன்‌ (அகம்‌. 
298:15). தூவலின்‌ நனைநத மாலை போன்ற 
ஒள்ளிய வாளினை உடையவனாயத்‌ தலைவன 
வந்தான (ஐங்‌, 206.3), 


3. தூவுதல்‌. துவலை தூவல்‌ - துரவுதல்‌ - காரண 
மாக யாவரும்‌ நீர்‌ பருகவிலலை (நெடு, 64:65), 
தூவல்‌ - தூவுதல்‌ (அகம்‌, 24:41;217:3). 


தூவி - சிறரு, கொக்கினுடைய தாவி - சிறகு - 
போன்ற வெள்ளிய நரைத்த கூந்தலையுடையவள்‌ 
முதியோள்‌ (புறம்‌, 277:1,2). கழியிடத்தே துழவி 
மீன்‌ அருந்தும்‌ புதா (நாரையினம்‌) நெருங்கிய 
தூவியை உடையது (புறம. 891:15,16). அனனச்‌ 
சேவலின்‌ தூய நிறத்தையுடைய தூலியைப்‌ பரப்பி 
அதற்கு மேலாக அணைகளும்‌ இட்டு வைத்துப்‌ 
படுககையில்‌ துகிலின்‌ தூமடியை விரிபபர்‌ (நெடு. 
131-135). இறிய மெல்லிய தரவியினையும்‌ சிவந்து 
காலினையுமுடையது வாவறபேடை (அகம்‌, 87:1), 
மயிலின்‌ தூவியால்‌ தொடுத்த மாலையை மழவர்‌ 
அணிவர்‌ (அசம்‌. 84922). குற்றமற்ற அகனற 
படுக்கையில்‌ அழகிய மெல்லிய அன்னத்தின்‌ தூவி 
யாலாய அணையினைச சேர்ந்து தலைவி தங்கி 
யிருநதாள்‌ (அகம, 289:13,18), இள்ளையின்‌ இளைய 
பார்ப்பின்‌ தூவியினையொததது மழை வளர்தத 
பிய பயிர்‌ (அகம்‌. 324,9-8), நாரை முள்ளு 
முருங்கை மலரின்‌ இதழைப்‌ போனற மென்மை 
வாய்நத தூவியினையுடையது (குறு. 704:2,2), 
நெருங்கிய மெனமையான தரவிகளையுடைய 
புறாக்கள்‌ ஆணும பெண்ணுமாயச சோந்திருநதன 
(குறு. 274/2). மின்னுதினற இனிய தரவியையுடை 
யது கரிய குயில்‌ (குறு, 198:8). நீர்த்துறையிலே 
கழுலிய வெள்ளாடையின்‌ மாசற்ற மடிபோனற 


389 


தூறு - புதர்‌, 


தூறு 


நன்னிறம விளங்கிய தரவியினையுடையது சிறு 
வெள்ளாங்குருகு (நற்‌, 70.2,3). அசைதினற மூங்கிவி 
னுள்ளே உரிககபபடும உரியை மடிதது மெலலி 
தாகப பிசைந்து வைததாலொதத தொகுதி 
யமைந்த தூவிகளையும நீணட கால்களையும்‌ 
உடையது நாரை (தற, 278.1,2), புள்ளிகளையுடைய 
முதிய பருநது தன இறகைப புடைததுச்‌ கொள்ளு 
தலால்‌ உதிர்ந்த பறத்தலையுடைய புலலிய 
தரவியினை, வீரா தம அம்பிலே கட்டுவா (நற. 


ஏ29:4-6), ஒனறறகொனறு விலகிய மெல்லிய 
தூவியினையும சிவநத காலினையுமுடைய து 
அன்னப்பறவை (நற்‌. 562), வெள்ளாங்குருகின 


குஞ்சு இக்க அதனைக்‌ காணச சென்ற, நாரை 
உளர் தலால்‌ உடலினினறும நீஙயெ துரவியினை 
மணற்குவியலிட ததே துறைவன பெறுவான 
(ஐங்‌, 1581-4) வெள்ளாங்குருதின குஞ்சு 
இறக்க அதனைக்‌ காணச செனற நாரை அசை 
தலால்‌ ஓழிநத செநநிறததையுடைய தாவி கழி 
யிடத்தே பரததது (ஐங. 1௪61-4) குறறமிலலா த 
தரவியினைய/டையது சிறிய கரிய காககை (2ம்‌. 
391:1), சிங்கககால்‌ மேல தைதத தாங்கு கடடிலின 
மெல்லிய படுககை அன்னத தூலியாற செயதது 
(கலி: 7௪:72,72. ஆயநத நுணணிய தூரவியினை 
யுடையது அனனம்‌ (கலி. 56:72,89 8), படுகை 
யிடததுககிடநதமெல்லணை அனனத்தின தூலியாற 
செய்யப பெறறது (சலி, 72.1,2). 


தூற்றல்‌ - பலரறியச்‌ செய்தல்‌, 'மடலூாநது, அவளை 


அடைதலில தோறறேனாகிய எனனையும தலைவி 
மையும்‌ தூற்றலும்‌-பலரறியச்‌ செயதலும- பழியே” 
எனத்‌ தலைவன்‌ கூறினான்‌ (குறு, 82:4,5). அயலில 
உள்ளார்‌ அலரைத தரற்றுகையினாலே தலைவியின்‌ 
சுண்கள்‌ ஆயநத தம நலததை இழநதன (கலி, 
53329). ஊரிலை உள்ளார அலா தாறறலின 
தலைவியின நறிய நுதல்‌ ஒளிகெட்டுப பீரசுகம 
பூவினது அழசைககொணடு பிறையின து அழகை 
இழந்தது (சலி, ௪4 14,18), 


பெரிய மூஙகிலிற பிறநத மிகச 
நெருப்பு பசிய தூறுகளைச சுட்டது (மது, 302) 
மலையினைச்‌ சார்நத மூங்கில்‌ தூறு எலியால 
அழிநதது (பட்‌, 801,302), இடையன சீழககைககு 
அஞ்சி நரி மூட்களையுடைய குறிய தரறறினசண 
ஓடியது (அகம. 8748-10). அரியகாட்டில யானைத 
திரளோடே ஓழிநத விலங்கின திரளகளும மறவரும 
மயங்குகையினாலே தூறுகள்‌ எலலாம, வழிப 
பட்டுப்‌ பழைய வழிகள்‌ மயஙதின (கலி, 5:7-2), 


தெங்கு 


தெ 


தெங்கு - தெனனை, லயலிடதது வீழும்‌ பறவைகளை 
ஓடடுபவா, கழிமீனைச சுட்டு அதனுடன கள்ளை 
யும்‌ சோதது உணடு அமையாராயத்‌ தெங்கினது - 
தெனனையினது - இளநீரை உதிரபபர்‌ (பூதம்‌. 29: 
3376). சிறுவர்‌, தெங்கு கரும்‌ பெரிய பழததை 
வெறுப்பின, பனையினது பழத்தைத்‌ தொடுதற்கு 
முயலவா (பறம,  62:9-11). நாடு தழைத்த 
தெங்கினையுடையது (பதி, 35.7-9), குலை கொணட 
தெஙகினையுடையது குடியிருபபு (பொகு. 208,210). 
யானையின உடம்பையொககும்‌ சருச்சரையை 
யுடை த்தாகிய தெங்கின்‌ வளவிய, உலர்ந்த பழுத்த 
இலையினை முடைதது தனிமனை வேயப்பெற்றது 
(பெரு, 382-355). சுழுகுகளின்‌ பக்கத்தே சூழ்ந்த 
தெங்கினுடைய மூன்று புடைப்பினையுடைய 
திரணட காய, வழிச்செலனை ற புதியேோ தமது 
மிகக பசி தரும்படி சோற்றை ஆக்குகின்ற பானை 
அடுப்பினின்றும்‌ அசைநது விழும்படி நிலத்தே 
விழும (பெரு, 484-787), கழனி குலைகளையுடைய 
தெங்கினையுடையது (பட்‌. ௪,16). 


தெடாரி - தடாரிப்பறை, கூத்தர்‌, யரனையின்‌ காற்‌ 
சுவடனைய தெடாரியின்‌ - தடாரிப்பறையின்‌ - 
தெளித்த கண்ணிடம்‌ ஒலிபயச்‌ கொட்டியவாறு 
பரிசில்‌ பெறப்‌ பாடிச்‌ செலவர்‌ (புறம்‌. 868:14-18). 
செறியய பிணிக்கும்‌ துண்டான வார்களால்‌ 
கட்டபபட்ட தெடாரிபபறையை ஒருபால்‌ தழுவிக்‌ 
கொணடு, பாணர்‌ நல்லியககோடனது புது 
மனைக்கண பாடி நிறபர்‌ (புறம்‌, 376:3-6). 


தெண்டி ரைப்‌ பரப்பு - தெலிந்த அலைகள்‌ பொருந்திய 
பரப்பு (கடல). தெண்டிரைப பரபபினை-தெனிநத 

அலைகள்‌ பொருநதிய பரப்பினை (கடலை) 
தொண்டியின துறைமுறறம பெற்றிருந்தது (அகம்‌. 
£90:13}. 


தெமமுனை - பகைபபுலம்‌ பகைவா திறையிடுதலான்‌ 
*நின்‌ தேரி மீது அசைகின்ற கொடிகள்‌ நின 
தெம்முனை-பகைபபுலம்‌ - இடத்தே தோன்றா” 
எனப பெருஞ்சேரல இரும்பொறையின்‌ மறச்‌ 
சிறபபினை அரிசில கிழா£ பாடுவர (யத, 8014-17). 
மழவர்‌ சனநதெழுநத பகைவரது தெமமுனை 
தொலைததனா (அகம. 77:27), கோசர்‌, முரசம்‌ 


முழங்கத்‌ தெம்முனையை அழிததனர்‌ (அகம, £5]: 
7-10). 


தெய்வக்கடி - தெய்வத்திற்குச்‌ 


தெய்வம்‌ 


தெய்வஉத்தி - தேவி என்னும தலைக்கோல அணி, 
ஆயததார நன்றென்று ஆராய்ந்த கடை 
யொத்த நெயப்பினையுடைய மயிரிலே தெய்வ 
உத்தியொடு - சீதேவி எனனும்‌ தலைக்‌ கோல 
அணியொடு - வலம்புரி வடிவாகச்‌ செயத தலைக்‌ 
கோலத்தையும்‌ வைததற்குரிய இடத்திலே வைததுச்‌ 
சூரரமகளிர்‌ ஆடினர்‌ (௫. 80,83,41). 


செய்யும்‌ இறப்பு. 
பாணடியன்‌ குடியின பினபு தோன்றிய ஆயர்‌ 
அபபாண்டியற்குப்‌ பரணடி மணடலம்‌ பயந்த 
விளைவுகளும சுடலில வளர்ந்த முத்தத்தோடே 
மறறும்‌ உளள பொருள்களும தீதின்றிப பொலி 
வனவாக எனத்‌ தெயவககடி - தெயவததிறகுச்‌ 
செய்யும்‌ சிறப்பு - செய்தனா. ரீகலி, 108:1-6)., 


தெய்வத்தாமரை - தெய்வத்‌ தன்மையையுடைய தாமரை. 


பெரிய முலையை ஒதத பெரிய முகை நெகிழ்ந்து 
அழகினையுடைய முகம்‌ போல மலர்ந்த தெயவத 
தாமரை - தெயவததனமையையடைய தாமரை - 
இடத்துக குற்றமில்லாத அங்கையைச்‌ சாதிலிங்கம்‌ 
தோய்நதாலொதத சிவநத இதழ்‌ சூழ்ந்த செழ்‌ 
பொன்னாற செய்தாலொதத பீடததிலே தன்‌ 
இனிய பெடையைத்‌ தழுவிக்‌ கொண்டு தும்பி 
பாடும்‌ (ஒறு. 70-78). 


தெய்வப்பிரமம்‌ - தெய்வத்தன்மையுடைய நிரமலீணை, 


செவ்வேள்‌ குன்றத்‌ இறகுச்‌ செல்லும்‌ சிலர்‌ தெய்வப்‌ 
பிரமம்‌ - தெய்வத்‌ தன்மையையுடைய பிரம 
வீணையை - எழுப்புவோராய்ச்‌ சென்‌ றனிர்‌ (பரி, 
19:40). 


தெய்வம்‌ - கடவுள. சோழன்‌ குராப்பள்ளித்‌ துஞ்சிய 


பெருந்திருமாவளவனும்‌ பாண்டியன்‌ வெள்ளியம்‌ 
பலததுத்‌ துஞ்சிய பெருவழுதியும்‌ ஒருங்கருந்தமை 
யினைப்‌ பாலபோலும்‌ நிறததையடைய பனைக்‌ 
கொடியோனும்‌ நீலநிறத்‌ திருமேனியுடைய நேமி 
யோனுமாகிய இரு பெருத தெயலமும்‌ ஒருங்கு 
நினறாறபோல விளங்கியதாகக காலிரிப்பூம்பட்டி 
னத்துக காரிக்‌ கண்ணனார்‌ பாடுவர்‌ ரபுழம ௪8: 
34-17). பெரியமலை (இமயம்‌) பெருந்தெய்வமாகக்‌ 
கருதப்பெறறது (பத, 2:12), “வணமையும்‌, மாட்சி 
மைப்பட்ட குணங்களும்‌ செல்லமும்‌ பிள்ளைப்‌ 
பேறும்‌ வழிபடுதெயவமும்‌ மற்ற எலலாப்‌ பொருள்‌ 
களும தவமுடையேரககுரியன (யத, 7434-28). 
“நின்‌ மனத்துப பகைத்‌ தனமைபெரிதாகையினாலே, 
நின்பகைவா நின்னையஞ்சித்தாம்‌ தாம்‌ வழிபடும்‌ 


தெய்வம்‌ 


தெயவத்தைத்‌ தத்தமச்குக்‌ காவல்‌ என்று 
சொல்லுவர்‌ என இளஞ்சேரலிரும்பொறையிடம்‌ 
பெருங்குன்றூர்‌ கிழார்‌ கூறினார்‌ (பதி, 82:1), 
போரினகண்‌ வெற்றி வேண்டி மாற்றுதறகரிய 
தெய்வத்துக்‌ கூட்டத்தைப்‌ பரவினர்‌ (பதி. 8824, 
25) இளஞ்சேரல்‌ இரும்பொறை மந்திர மரபில்‌ 
தெய்வம்‌ பேணினான (பத, ப. 9:10). நான்காகிய 
பெரிய தெயவத்தையுடைய (இநதிரன, யமன, 
வருணன்‌, சோமன்‌) ஊர்கள்‌ நிலைபெற்ற 
உலகத்தைக்‌ காககும்‌ ஒரு தொழிலையே விரும்பிய 
கோட்பாட்டையுடையவர்‌ திருமால (முரு 151,160, 
161) தெயவத்தன்மை அமைநத வலிவிளங்கும 
வடிவினையும்‌, வானைத்தீண்டும வளர்ச்சியினையு 
முடைய செவ்வேள்‌, அவையை வநதணுகி, மணம்‌ 
நாறுனெற தெயவத்‌ தன்மையையுடைய இளைய 
வடிவைக காட்டி அடியோர்ககு வீடு பேறறினைத்‌ 


தருவன (முரு. 287-295) (2) சிற்பநூலையறிநத 
தச்சர்‌, நூலை நேரே பிடிததுத்‌ திசைகளைக்‌ 
குறித்துக கொண்டு அத்திசைகளில்‌ நிற்கும 


தெய்வங்களையும்‌ குறைவறப்‌ பார்த்துப்‌ பெரும 
பெயர்‌ மனனர்ககு ஒப்ப மனை வகுத்தனர்‌ (நெடு. 
76-78). பிறப்பறுப்பதற்குக்‌ காரணமான 
தலைமையையுடை.மையால கோயில்களிடத்தே 
உண்டாக்கின பலரும்‌ தொழும்‌ 'தெயவங்களுக்குப 
பாடுமகளிரோடே கூடி வங்கியம்‌ இசையை 
யுண்டாக்க, யாழ்வாசிக்க முழவு முழஙக, முரசு 
ஒலிபப விழா எடுத்தனர்‌ (பட்‌. 155-160), தலைவன 
குலைவிககு, புகாரிடத்துள்ள தெய்வததை நோககிக்‌ 
சுடிய சூள செய்து கொடுத்தான (அகம, 110:4, 5): 
(பூமாலையை வண்டுகள்‌ அஞ்சி ஊதாது ஒழி 
வதற்கு ஏதுவான உயர்ந்த பலிகளையே பெறும்‌ 
அசசம்‌ தரும்‌ தெய்வம, நீ ஐயுறறோள்வயின 
எனக்குத்‌ தொடர்பிருபபின வருத்துக' எனத்‌ 
தலைவன்‌ தலைவியைச்‌ சூளுரைத்துத தெளிய 
வைத்தான்‌ (அகம. 1664-9). வெட்சி வீரர்‌ 
ஆனிரையைக்‌ காட்டு நிலத்துச செலுத்தியவாறு 
தெய்வம தங்கிய பருதத அரையையுடைய வேப்ப 
மரததினடியில்‌, பசுவினைத்‌ தடிந்து உதிரத்தைத 
தூவிப பலியிட்டு அதன புழுககனை உணடனா 
(அகம்‌, 309:8-6). அஞசத்தகும மிகக வலியையுடைய 
இரு பெருநதெயவங்களுடைய (சிவனும்‌ திரு 
மாலும்‌) செநநிறமும்‌ கருநிறமும்‌ ஒருங்கு சேர்ந்‌ 
தாறபோல அநதிவானததின அழகுடன கடலின 
அழகையும்‌ கொண்டு மாலைக்காலம தோனறியது 
(அகம்‌. 860:6-9), சேரனுககுரிய அசசம தரும்‌ கொலலி 
மலையில உள்ள கரிய கணணையுடைய தெய்வத 
தால்‌ அம்மலையின மேல கொலலிபபாவை எழுதி 
வைக்கப்‌ பெறறது (குறு. 89:4-6). “ஆட்டுக்குட்டி 


291 


தெய்வம்‌ 


யின்‌ கழுத்தை அறுத்துத தினையைப்‌ பலியாக 
வைத்து ஆற்றுத்‌ துருததியிலே பல வகையான 
இசைககருவிகள்‌ முழங்க வெளிப்படுதலேயன்‌ றித்‌ 
தலைவியின நோய்ககு மருநதாக அமையாத 
வேறான பல தெயவங்களை வாழ்ததி வழிபடடுத 
தலைவி பேயால பீடிககபபட்டாள்‌ எனக கூறுவது 
வருநதுவதற்குரியது' எனத்‌ தோழி கூறினாள்‌ (குறு. 
263:1-5), அழிதலிலலாத வாழ்வை எணணிமுயலும்‌ 
ஆர்வமாககள தாம்‌ வழிபடும தெயவததைக 
கணணாற்‌ காண்பர்‌ (நற்‌. 91,2). நெடிய 
மலையிலே, தெய்வத்தால்‌ எழுதபபெறற வினை 
மாட்சிமைபபட்டது பாவை (நற. 185 10,11). பலா 
மரங்களின்‌ பழஙகள பொருநதிய கொல்லிமலை 
தெய்வததாலே பாதுகாககபபட்டு வருனை றது (நற, 
201.5,6) நெருங்கிய பெரிய தெய்வம எனப பெயர்‌ 
கொண்ட (தெயவத்தன்மையுடைய) யாணடுகள 
பல கழிநதன (ற்‌. 815.1), தலைவியின்‌ பசலைககுக 
காரணம்‌ அறியாளாயத தாய, பலநாளும துனபம 
பொருநதிய நெஞ்சததுடனே தெயவமபேணி 
இலலகத்தழைத்து வெறிககளம திருததி வெறி 
ஆடினாள்‌ (தற்‌, (251:8-5). மாலைப்‌ பொழுதிலே, 
அசசம்‌ செயனெற தெயவமும (அணங்கும) 
மறைநது உறையாதபடி இயங்கும (தற. 398 7). 
“பர ததை, தலைமகனோடு புனலாடி வானமங்கை 
யாககுத தெயவம போனறு மேமபடடனள்‌' எனப 
பரததையோடு 


புனலாடி வநத தலைமகன 
அதனை மறைததுக கூறியவழி தோழி 
கூறினாள (ஐங, 76:8-4). *தலைவன்‌ செனற 


காடடினது கடுமை கருதித தெய்வத்துத இறன 
நினைநது வருநதாதே' எனத தோழி தலைவி 


யிடம்‌ கூறினாள்‌ (கலி, 16.18,19). தலைவனும 
தலைவியும கூடுதற்காக, வரையுறைதெயவம 


மனம மகிழுமபடி குரவைக கூததாடபபெறறது 
(கலி, 39.86-29). 'எனனை ஓஐயுறறுச சினககினற 
அளவிறகு யாது குறை எனனிடததுளளது? 
என்னிடததுத தீதில்லாமையைத தெயவததாலே 
நினககுத்‌ தெளிவிபபேன' எனத தலைவன காமக 
கிழததியிடம்‌ கூறினான (கலி 91:88). தலைவன, 
*வையைப புனலையாடுதறகுத தஙகின படியை 
வாரததையால தெளிவிததுபபின தெயவததால்‌ 
தெளி விபபேன, நான செயயாதன வறறைச செயத 
தாகச சொலவது எனன பயனைத தரும' எனக 
கூறிததலைவியைத தெளிவிததான (கலி. 98 31-53), 
ஆயசசியர்‌, குரவைசகூத்தாடி, வழுதிவாழக எனறு, 
கெடாத புகழையுடைய தெயவத்தைப பரலிப. 
பாடுவர்‌ (சலி. 103.75-79). இயறகைப புணாசசிககுப 
பினனர்ப பிரியேன எனறு தலைவன்‌ தெயவததாலே 
தெளிவித்தான (கலி, 124:18). தலைவன, கடலாகிய 


தெய்வமடை 


தெயவத்தை நேகதித்‌ தலைவியைப பிரியேன 
எனறு பெனிவிததான (கவி, 51:1), “தனக்கு 
வலியைத தரும்‌ எனறு கருதித்‌ தான்‌ வழிபட்ட 
தெயவம தனனைச்‌ சேர்ந்தவர்கட்கு நெஞ்சழியும்‌ 
நோய கைமமிகுமபடி வருத்தமாகிய தன்மை 
போல, நினனைத தனக்கு வலியென்று வழிபட்ட 
எனதோழியை நீ செய்தபழி பரந்து அலர்‌ தூ ற்றுகை 
யினாலே உணடான நினைவு வருத்த, நீ நீங்குதல்‌ 
கொடிது காண' எனத தோழி வரைவு கடாவினாள்‌ 
(கலி. 132:21-24). பெரிய நிலம்‌ அசையாமல்‌ 
வடதிசைககணணே மிக ஓஙகி வளர்ந்த அணங 
குதல சானற தெயவத்திற்கு (தெயவச்‌ சாதிககு) 
இறையாகிய இநதிரனாற்‌ காககப்படுவது இமயம 
(பரி. 9.1-8). குனறுகள்‌ சிலவற்றுள்ளும தெயவங்கள 
தாமாக விருமபும மலரையுடைய அகனற 
தடஙகளுடனே மேகங்கள்‌ படியும சிகரததை 
யுடைய குலவரைகள சில சிறத்தன (பரி. 25.8-10), 
*மாலிருங்குன றததை இருமுதுகுரவரோடும்‌ மனைவி 
மக்களோடும தெயவமாகப்‌ பேணித்‌ திசை 
தோககித தொழுது செனமின்‌' எனஇளம்‌ பெரு 
வழுதி கூறுவர்‌ (பரி, 1546-48). 


தெய்வமடை - தெய்வத்திற்டும மலி. தெய்வமடை- 
தெயவததிறகு இடும்‌ பலி-போலப்‌ புழுக்கலையும்‌ 
வாடூனையும்‌ தேககிலையில்‌ குவிததுத்‌ தர 
அவறறைப பாணர்‌ பெற்றுச்‌ செலவர்‌ (பெரு, 
700,104,105), 


தெய்வமால்‌ - தெய்வமாஜய இருமால்‌. தலைவியின்‌ 
தந்ைதையோடே தமையனமார்‌ எல்லாரும்‌ சேரக்‌ 
கூடியிருந்து தெய்வமால்‌-தெயவமாகிய இருமாலஃ 
தலைவிக்குத தலைவனைத்‌ தணணிதாகக கொண்டு 
வந்து காட்டிற்று என மகிழ்நது, பொதுவனுககுத 
தலைவியைக்‌ கொடுத்தலைச்‌ சூழ்ந்தனா (கலி, 
107:35-36). 


தெய்வ விழவு - தெய்வத்திற்குச்‌ செய்யும்‌ விழா, 
பிரிநத தலைவா விரைநது வநது கூடுதறகுப 
பரஙகுனறின்கண்‌ தலைவியர்‌ தெயவ விழவினை- 
தெயவததிறகுச செயயும விழாவை-செய்தனர்‌ 
(பரி, 17 42,43). 


தெரிதீங்கிளவி - ஆராய்ந்த இனிம சொற்களையுடைய 
தலைவி (௮னமொழித்‌ தொகை). தெரிதீஙகிளவி- 

, தலைவி-துனபசசுழறசியிலிருநது நீங்கத்‌ தலைவன்‌ 

, பாகனிடம தேரை விரைவாகச செலுத்தக்‌ 
கூறினான (குறு. 2504-0), 


தெரியல்‌ 


தெரியல்‌ - மாலை. கார்காலத்து நறிய கடமபினது 


பசிய இலையோடு விரவிய தெரியலை - மாலையை 
- உடையவன்‌ முருகன (புறம்‌, 23:3,4). தாமரைப்‌ 
பூவுடனே, கம்பியாகச்‌ செய்த நூலின்கண்ணே 
இட்டு அலங்கரித்த தொழிலாற பொலிந்த பொன்‌ 
னான இயன்ற நல்ல தெரியலைப்‌ பாண்சுற்றம்‌ 
தலை பொலிவு பெறச சூடிச்‌ சோழன நஸ்‌ 
கிள்ளியின்‌ திருவோலக்கததில்‌ மகழ்ந்திருந்தது 
(புறம்‌, 29:1-0). ஆததியாற புனைநத தெரியலைச்‌ 
சூடிய நலங்கிள்ளியின்‌ முன்னோர்‌, பார்ப்பார்‌ 
நோவன செய்யாதவர்‌ (புறம. 43:18,14). நலங்‌ 
கிள்ளியும்‌ நெடுங்கிள்ளியும்‌ பகை கொண்டு நின்ற 
போது, இருவரையும்‌ நோக, “உங்கள பகைவன்‌ 
கருஞ்சினை வேமபின தெரியலோன அல்லன” 
எனக கூறிக்‌ கோவூர்கிழார்‌ அமைதிப்படுத்தினார்‌ 
(புறம. 45:2), ஊரைககொள்ள வநத பொருந 
னோடு ஆத்தியால்‌ தொடுககப்பட்ட தெரியல்‌ 
சூடிய நெடுந்தகையின்‌ போர்‌ விரைந்து நிகழ்ந்தது 
(புறம்‌. 82:4-8). அச்சம தரும்‌ குருதியோடு கலந்து 
உருமாறித்‌ துணிபட்டுக்‌ கிடந்த நொசசித 
தெரியலை ஊன்‌ எனறு கருதிப்‌ பருநது கவர்நது 
செனறது (புறம. 271:5-7). *முன்பு இளமைக காலத்‌ 
துடுத்த, அழகிய பகைத்‌ தெரியல்‌ ஆக உதவிய 
ஆம்பலிடத்துண்டாகும்‌ அல்லியரிசியை உணணும்‌ 
கைம்பெண்டிர்‌ போலத்‌ தலைவன இறந்தவழி 
வாழ்தல்‌ எனக்கரிது' என வீரன்‌ ஒருவனது மனைவி 
கூறினாள்‌ (பறம. 280:10-15). சேரன சிறிய இலை 
யினையுடைய உழிஞைத்‌ தெரியலைச்‌ சூடிப்‌ 
போரினை வென்றான (பதி. 63:8,18). உழவர்‌, 
குளிர்ச்சியையுடைய நீர்த்துறையினிடததேயுள்ள 
பகன்றைப்‌ பூவினது நனமையுடைய தெரியலை, 
வெளுத்தலுறற வெள்ளிய ஆடையைப்‌ போலச 
சூடினா (பத. 76.12,18). கரிய பனங்குருத்தில்‌ 
அலர்ந்த வலபபசுகதது ஓலையையும்‌ வேம்பி 
னுடைய அழகிய தளிராற்செய்த தெரியலையும்‌ 
சேரனும்‌ பாண்டியனும சூடினர்‌ (பொகு. 149-748). 
கிடஙகில்‌ என்னும்‌ ஊர்க்கு அரசன தளை யவிழந்த 
தெரியல அணிநதான்‌ (று. 160,161), பெரிய 
வேப்பந்‌ தெரியலை உடையவர்‌ செலவர்‌ (மது. 
437,442). வீரர்‌ தம்மார்பில கழுத்திடத்தினின்றும்‌ 
தாழ்நத விரவுதலையுடைய பூந்தெரியலையணிந்‌ 
தனர்‌ (மது. 716,718), விரவுதலையுடைய பூந்‌ 
தெரியலையணிநதவர்‌ பெருஞ்செய ஆடவர்‌ (மது 
745,746). “கூறுபாட்டின அமைதியோடு விளங்கிய, 
அழகு அமைநத தெரியலை உடைய பொருநனைக 
கணடீரோ' என ஆதிமந்தி பேதுறறு வின 
வினாள்‌ (அகம. 76.7,8). குட்டுவன்‌ தேனொமுகும 
தெரியலை யணிந்தவன (அகம, 212;16)- அருமபு 


தெரியிழாய்‌ 

கட்டிய கதாபோன்ற ஒள்ளிய பூங்கொத்தினை 
யுடைய நொச்சித்‌ தெரியலைச்‌ சூடிக்‌ 
குயவன்‌, மக்களுக்குத திருவிழா நிகழ்ச்சியை 
அறிவித்தான்‌ (தற்‌. 200:1-4). நீலமணிபோலும்‌ 
பூங்கொத்தினையுடைய நொச்சித்‌ தெரியலைச்‌ 
சூடிக்‌ குயவன்‌ தன்னால்‌ இடப்படும்‌ பலியை 


உண்ணுதறகு அணங்குகளையும்‌ காக்கைகளையும்‌ 
அழைத்தான (நற்‌. 293:1-2). கொன்றையம்‌ தெரிய 
லான்‌ ஆகிய இறைவன்‌ முப்புரத்தை அம்பு எயகை 
யினாலே தோனறின நெருப்புப்‌ போல ஞாயிறு 
சுட்டது (கலி, 1501-3), 


தெரியிழாய்‌ - ஆராய்ந்த இழையினை உடையாய்‌ (வாளி). 
“வளமலை நாடனை, தெரியிழாய - ஆராய்ந்த 
இழையினை உடையாய - நீ ஒன்று பாடு' எனத 
தோழி கேட்டாள்‌ (கலி, 45:14,18). *தெரியிழாய! 
செய்தவறு இல்வழி நீ எங்ஙனம சினபபாய' எனத 
தலைவன்‌ தலைவியிடம்‌ கூறினான (கலி, 87.3). 
தலைவன, *தெரியிழாய்‌! யான்‌ தெளிவித்ததனைக்‌ 
கொணடு நினநெஞ்சைத்‌ தெளிவியாது சினந்‌ 
தாய்‌ எனத்‌ தலைவியிடம்‌ உரைத்தான (கலி, 
91:16). *தெரியிழாய்‌! நீ கூறிய கூறறால்‌ நீ 
கூறியது உண்மை என்று யான தெளிநதேன்‌' 
எனத தலைவன்‌ கூறினான (கலி, 113:22), “தெரி 
யிழாய்‌! சாந்தி செயயச்‌ செல்‌ எனறாய்‌; அதனாலே 
நின்பொய்ச்சூளானாயெ ஏதம்‌ நின்னை வெளவு 
தலை யாம்‌ அறிநதேம்‌' எனத்‌ தோழி தலைவனிடம்‌ 
கூறினாள்‌ (பரி, 8:83,84). 


தெரிவை - தலைவி, *தெரிவையின - தலைவியின்‌ - 
கண்‌ பண்டைய நிலையில்‌ நில்லாமல மாறிக்‌ கலக்க 
முறறு அழுகை நிற்காமல்‌ எம தேரைத்‌ தடை 
செயதன' எனத்‌ தலைவன கூறினான்‌ (குறு 25. 
71,8). 


தெரு[தெருவம்‌/தெருவு - வீதி. நமபி நெடுஞ்செழியன்‌, 
நெடுந்தெருவில்‌ தேரை இயககினான்‌ (புறம்‌, 
29:14). மாலையணியப்‌ பெற்று மங்கல மகளிரின 
குரல யாழிசையோடு கலந்திசைக்க மறவன வேல்‌ 
தெளிநத நீருளள மடுக்களிலும்‌ தெருககளிலும்‌ 
திரிந்து பகைவர்‌ வருந்தச்‌ சென்றாலும்‌ செல்லும்‌ 
(புறம்‌.  338:5-8). தெருவு தேரோடத்‌ துகள்‌ 
கெழுமின (பறம. 945:8). மலையின மேலிருநது 
வீழகின்ற அருவியைப்‌ போல மாடத்தில்‌ காறறி 
னிடததே கொடிகள்‌ அசைகின்ற தெருவினை 
யுடையது தொன்னகர்‌ (பத, 47:3,4,8), தெருவினை 
யுடைய ஊர்‌ யானைகளின மதவருவி, எழுந்த 
துகளை அவிககையினாலே புழுதியடங்கன (று, 


393 


தெரு/தெருவம்‌|தெருவு 


200, 201). பட்டினம்‌ பரதவர்‌ மிகக, மாடங்கள்‌ 
உயாந்த, 'பலவாய வேறுபட்ட தெருககளை 
யுடையது (பெரு, 325,336). திண்ணிய கேர்கள 
பலகால ஓடிககுழித்த தாழச்சியையுடைய நெடிய 
தெருவினையுடையது மூதூர்‌ (பெரு. 397,411). 
துழையாலே வேய்நத கூரை ஒழுங்குபட்ட 
தெருவிடத்து யானை காவலாக நினறது (முலலை. 
29-31). உணடு அமையாத உணவு மிகுகின்ற 
செலவததோடே நோககியமையாத கடகு இனிமை 
யினையும்‌ உயாந்த சிறகுகளையும (இரு புறத்‌ 
துமுள்ள வீடுகனின்‌ வரிசை) உடைய சீரிய 
தெருவில்‌ மாநதர்‌ வதிநதனா (மது. 16-20). யாறு 
கிடநதாற போன்ற அகனற நெடிய தெருககளிலே 
பல குழாஙகளின ஓசை மிக்கொலித்தது (மது. 359, 
360). புழுகு முதலியன நாறுகின்ற நாற்றம தெருவு 
களெல்லாம்‌ மணநதது (மது. 447). சிறியோரும 
பெரியோருமாகிய நெயதல தொழிலைச செயவார்‌ 
திரணடு நானகாய்‌ வேறுபட்ட தெருவுகள்‌ 
தோறும்‌ ஒருவர்‌ காலோடு ஒருவா கால நெருஙக 
நின்றனர்‌ (மது. ௧21,532). அலரும பருவமாக மலர்நத 
புதிய பூககள்‌ தெருவுகள எஙகும மணநதன (மது. 
௧64). தேரோடும தெருவினகணணே நீரா திரண்டு 
ஓழுகும்படி மழை மிகப பெயதது (மது. 648,849). 
மாடஙகளுயாந்த வளபபததையுடைய பழைய 
ஊரில்‌ யாறு கிடநதாற்‌ போன்ற அகனற நெடிய 
தெருவிலே மிலேசசா கள்ளுண்டு திரிநதனா (நெடு. 
29-35). குதிரைகள்‌ கரியசேறறையுடைய தெரு 
விலே தம்‌ மேலே வீசும்‌ துளிகளை உதறின (நெடு. 
180). புகாரில கடலருகினகண இருக்கும பரதவ 
ருடைய அகனற தெருவிடததுப பணடகசாலை 
இருநதது (பட்‌, 118,119,133), தெருவினகணணே 
யுளளதும நறிய பூககளைச சிதறிக கூததருடைய 
மததளத்‌ தாளததோடே யாழைக கேடகும திரு 
நாள்‌ இலலாததும ஆகிய முதாநத மனறம்‌ அசச 
மூடையது (பட்‌. 252-255). யாறெனனுமபடி 
கடநத பெருநதெருவினை யுடையது மூதரா (மலை. 
481,487). தலைவி தோவழஙகும தெருவில்‌ தன 
புதலவனைப பரத்தை அணை ததமையினைத தலை 
வனிடம கூறி அவளோடு அவனுககுள்ள 
தொடாபை வெளிபபடுத்தினாள்‌ (அசும. 165,6,10* 
11). பரத்தையரொடு தலைவனைக ௯ டடுவிக்கும 
பாணன, தெருவில, ரன்றணிமை யுடையதோ£ 
பசு, தன்னைப பாயநதமையாற்‌ கலக்கமுற்று 
யாழினைக கழே போட்டுத தம்மனைககு வநதமை 
யினைத்‌ தோழி தலைவிககுக கூறினாள்‌ (அகம, 56: 
9-12).தலைவன்‌, பரததை ஒருத்தியை வதுவைஅயர்‌ 
தற்குப புதிய அணியோடு தெருவழிச செல்லும 
போது தன்‌ புதலவனைக காணடறகுத தேரில 


தெரு/தெருவம்‌/தெருவு 


இருந்து இறங்கி வந்தமையினைத்‌ தலைவி தோழி 
யிடம்‌ கூறினாள்‌ (அகம்‌. 66:7-15). ஊரில்‌ பாணர்‌ 
களது வாச்சியங்கள்‌ தேர்‌ ஓடும்‌ தெருவில்‌ அறாது 
ஒலிக்கும்‌ (அகம்‌. 189:13-15). மேகங்கள்‌, பெரிய இடி 
முழக்கத்தோடு துளிகள்‌ மிக்குப்‌ பெய்தலால்‌ நீர்‌, 
தெருக்கள்‌ தோறும்‌ ஓடியது (அகம்‌. 264:7-10). 
“தலைவன்‌, இடைநெடுந்‌ தெருவில்‌, என்னை 
விரைந்து கண்டு என்‌ பொற்றொடி அணிந்த 
முன்கையினைப்‌ பிடித்தான்‌' எனத்‌ தலைவி தோழி 


யிடம்‌ கூறினாள்‌ (அகம்‌. 356;4-6), “ஊரவர்‌ 
சொல்லும்‌ பழிமொழியோடு எம்முடைய 
தெருவிற்கு வருதலை ஓழிவாயாக” எனத்‌ 


தலைமகற்குத்‌ தோழி வாயில்‌ மறுத்தாள்‌ (குறு. 
139:5,6). நாம்‌ தலைவியிடம்‌ விடுகின்ற தூது, 
மடல்‌ மாவின்‌ மேல்‌ ஏறி, நம்‌ நாணத்தையெல்லாம்‌ 
விடுத்துத்‌ தெருவினிடத்தே செல்லவும்‌ தருவது 
தான்‌ போலும்‌' எனக்‌ குறை மறுக்கப்பட்ட 
தலைவன்‌ நெஞ்சிற்குக்‌ கூறினான்‌ (குழு. 182:4-7). 
குற்றமில்லாத தெருவினிடத்தேயுள்ள நாயில்லாத 
அகன்ற கடைவாயிலிலே அறிவர்‌ பிச்சை 
எடுத்தனர்‌ (குறு. 277:1-3). “நீ எம்மைப்‌ பிரிதற்கு 
விரும்பினால்‌ எம்‌ தந்தையின்‌ களரினிடத்தே 
பாம்புகள்‌ திரியும்‌ தெருவில்‌ முன்பு நடுங்குதற்‌ 
குரிய மிகுந்த துன்பத்தை நீக்கிய நீ எம்மை வீட்டி 
னிடத்துக்‌ கொண்டு சேர்ப்பாயாக' எனத்‌ தோழி 
வாயில்‌ மறுத்தாள்‌ (குறு. 354:3-6). பாணன்‌ கையி 
லுள்ள சீறியாழ்‌ ஒலிக்கும்‌ தெருவிலே தலைவனைப்‌ 
பரத்தையர்‌ பற்றிக்‌ கொண்டனர்‌ (நற்‌. 30:2-5). 
“தலைவன்‌ துணங்கையாடுதலைக்‌ கையகப்படுப்பே 
மாகி யாங்கள்‌ செல்ல அவன்‌ அவ்வணிகளை 
யுடையனாய்‌ நெடிய நிமிர்ந்த தெருவின்‌ வளைந்த 
விடத்தே விரைந்து வந்து எதிர்ப்பட்டான்‌' எனக்‌ 
கூறித்‌ தோழி பாணர்க்கு வாயில்‌ மறுத்தாள்‌ (நற்‌. 
௧0:3-5). பூவிலைமடந்தை புதிய மலர்களைத்‌ 
தெருவுகள்‌ தோறும்‌ விலை கூறிச்‌ செல்லுவாள்‌ 
(நற்‌, 118:10,11). இரவின்கண்‌, சுறாமீன்‌ நீரைக்‌ 
கக்குதலால்‌ அந்நீர்‌ பெரிய தெருவின்கண்‌ மழை 
போன்று உதிரும்‌ (தற்‌. 782:2,8), குயவன்‌, ஆறு 
கிடந்தாற்‌ போன்ற அகன்ற நெடிய தெருவிலே 
விழாவினைப்‌ பலருக்கும்‌ அறிவிப்பான்‌ (நற்‌. 200: 
3,4). ஆர்க்காடு என்னும்‌ பதியிலே கண்ணை 
யுடைய சாடியின்கண்‌ வண்டுகள்‌ ஒலித்து நீங்காத 
தேர்கள்‌ இயங்கும்‌ தெருவினை ஒப்ப பெரிய 
கெளவை உண்டாயிற்று (நற்‌, 227:8-8). தெருவிலே 
முக்காற்‌ சிறு தேரைப்‌ பற்றிக்கொண்டு புதல்வன்‌ 
நடை பயின்றான்‌ (நற்‌. 250:2,9). மூதூரிடத்தே 
அகன்ற நெடுந்தெருவில்‌ கூகையின்‌ சேவல்‌ அதன்‌ 
பெடையொடு சென்று நாற்சந்தியிட த்தே குழறியது 


294 


தெரு/தெருவம்‌/தெருவு 


(நற்‌, 319:3-5), தழையணிந்த அல்குலையுடைய 
ளாய்த்‌ தெருவின்‌ கண்ணே பரத்தை சென்ற ஒரு 
காரணத்திற்காக, ஓரியைக்‌ கொன்ற மலையமான்‌ 
திருமுடிக்காரி அவ்வோரியினது ஒப்பற்ற பெரிய 
தெருவிலே புகுந்ததைக்‌ கண்ட, ஓரியைச்‌ 
சார்ந்த பலரும்‌ பேரிரைச்சல்‌ இட்டாற்போல்‌ 
ஊரிலே நகையொலி உண்டாயிற்று (நற்‌. 
380:8-7). தெருவில்‌ தான்‌ ஆடிய மணலாற்‌ செய்த 
சிற்றிலைத்‌ தலைவன்‌ முன்பு சதைத்தமையினை த்‌ 
தலைவி நினைவு கூர்ந்தாள்‌ (கலி. 51:1,2). தோழி 
தலைமகற்குக்‌ குறை நேர்ந்தபோது 'தெருவின்கண்‌ 
காரணமின்றிக்‌ கலங்குவோரைக்‌ கண்டு ஏதில 
வாயிருப்பனவற்றை நீ நின்மேல்‌ ஏற்றுக்‌ கொள்வா 
னேன்‌' எனத்‌ தலைவி தோழியிடம்‌ வினவினாள்‌ 
(கலி. 60:12-14), ‘உலக ஒழுக்கத்தைத்‌ தப்பி ஒருவன்‌ 
தெருவின்கண்ணே நின்று கூறும்‌ கூற்றை உண்மை 
என்று கொண்டு, உணராது தெளிதல்‌ எளிது” 
எனத்‌ தலைவி கூறினாள்‌ (கலி, 60:24.26). சிலம்பு 
ஆரவாரிப்ப வந்து தெருவிடத்தே தாக்கணங்கு 
போலத்‌ தாக்கித்‌ தலைவன்‌ நெஞ்சைப்‌ பரத்தை 
அகப்படுத்திக்‌ கொண்டாள்‌ (கலி. 69:8,9). “பெரும! 
தாய்மார்‌ (பரத்தையர்‌) பெரிய தெருவிலே 
நின்னைக்‌ கொண்டாடிக்‌ கற்பிக்க நீ அவர்பால்‌ 
கற்ற சொற்களை யாம்‌ கேட்கும்படி அதிலே 
சிலவற்றைக்‌ கூறு' எனப்‌ புதல்வனை நோக்கித்‌ 
தலைவி கேட்டாள்‌ (கலி, 1411-15). பிள்ளைகள்‌ 
தம்மிற்கூடி விளையாடும்‌ இடுமணலை இடத்தே 
யுடைய அகற்சியையுடைய தெருவிலே பிள்ளையை 
விளையாடுவித்துக்‌ கொண்டு வருதற்துத்‌ தலைவி 
பு தல்வனைத்‌ தோழியுடன்‌ அனுப்பினாள்‌ (கலி, 83: 
3,4). தலைவியின்‌ மகனை, தாய்மார்‌ (பரத்தையர்‌) 
தெருவிலே வந்து தடுப்ப அவன்‌ அவரிடத்தே 
தங்கினான்‌ (கலி, 84:14,75). தன்‌ கணவன்‌ இல்லாத 
தனிமை வருத்துகையினாலே, பொலிவழிந்த 
அழகினையுடைய தலைவி, கணவனைக்‌ கெடுத்தாள்‌ 
போலே தெருவிலே புறப்பட்டு வெயில்‌ தன்மேல்‌ 
உறும்படி சிலம்பொலிப்பத்‌ திரிந்தாள்‌ (கலி, 147: 
3-7). மதுரை நகரிலுள்ளோர்‌, தம்‌ உடம்பின்‌ 
விளக்கம்‌ தெருவில்‌ உள்ள இருளைப்‌ போக்கப்‌ 
பரங்குன்றம்‌ சென்றனர்‌ (பரி. 19:14). மாயோன்‌ 
கொப்பூழில்‌ தோன்‌ றிய தாமரையை ஒத்தது சீரூர்‌; 
அப்பூவின்‌ இதழ்களை ஒத்தன தெருவம்‌, (பரி, ஐ. 
711-3). 


2. இரா? வீதி. காத்திகையும்‌ திருவா திரையும்‌ 
பரணியும்‌ முதலாக அவற்றின்‌ கீழிருந்து தெருவால்‌ 
(இராசி வீதியால்‌) வேறுபடுக்கப்பட்ட ஓரொன்று 
ஒன்பது நாளாகிய மூவகை இராசிகள்‌ (பரி. 11:1-3). 


தெருவம்‌ 


தெருவம்‌ - வீதி 'தெரு./தெருவம்‌/தெருவு' காண்க, 
தெருவு - வீதி. *தெரு/தெருவம்‌ [தெருவு காண்க. 


தெருமரல்‌ - 1. சுழன்று திரிதல்‌/மனச்சுழற்கி, 'ஆதர 
வற்ற தனிமைத்‌ துன்பத்துடனே தெருமரல்‌ 
-(வளளியோரை) சுழன்று திரியும-வருத்தததையும்‌ 
போக்குவோம்‌' எனக்‌ கரும்பனூர்‌ கிழான்‌ 
பரிசிலரிடம்‌ கூறினான்‌ (புறம. 381:15-16). ஏவல 
செயயாத பகைவர்‌ நாடு தெருமரல மிகக்‌ கரிகாலன்‌ 
ஆண்டனன்‌ (பொரு, 134). தலைவன்‌ தெருமரல்‌ 
உள்ளமொடு வருந்தினான்‌ (அசும்‌. 90:7). தலைவி 
நம்‌ வயின தெருமரல்‌ உள்ளமொடு வருந்துதல்‌ 
அமையாது எனத்‌ தலைவன்‌ கூறினான்‌ (அகம்‌, 
289:5,6). “தலைவி தெருமரலில்‌ இருந்து உய்ய, 
பாகனே! தேரினை விரைந்து செலுத்துக' எனத்‌ 
தலைவன்‌ தேர்ப்பாகறகுரைத்தான (குறு,250:4-6). 
*உலகததைப்‌ பெறினும்‌ அரிய நெறியையுடைய 
ஆயர்‌ மகளிர்க்கு இருமணம்‌ உண்டாதல்‌ இயலபன்‌ 
றென்று நான்‌ தெருமருதலைச சிறிது கைவிட்‌ 
டிருக்கவா; கைவிட்டிருககன குடிப்பழுதுமாயக்‌ 
கற்பும்‌ நீங்குமன்றோ* எனத்‌ தலைவி கூறினாள்‌. 
(கலி. 174:18-20). 


2. மனம்‌ சுழலாதே. பொருள்வயிற்‌ பிரிந்தார்‌ 
மாட்டுத்‌ தெய்வத்துத்‌ திறன்‌ நோகூத்‌ தெருமரல்‌ 
-மனம்‌ சுழலாதே - எனத்‌ தோழி தலைவனிடம்‌ 
கூறினாள்‌ (கலி. 16:18,19). - தெருமரல்‌ - மனம்‌ 
சுழலாதே (கலி. 26:84) 


தெருள்‌ - தெளிதல்‌. “என்‌ இடும்பையினை அறிவித்‌ 
தேன்‌; இதனைத்‌ தெருளுற - தெளிதலுற-நோக்கத்‌ 
தலைவி எனனை அருள்‌ உறும்படி செயயின்‌ நுமக்கு 
அறனும்‌ புகழும்‌ உணடாகும்‌”' எனத்‌ தலைவன 
கணடார்ககுக கூறினான்‌ (கலி, 40:30-34). தலைவி 
யிடம்‌ தெருளும்‌ மயக்கமும கலநதிருததல (கலி, 
144:7). 


தெருளாமை - தெளியபபெறாமை. தலைவி அறிவு 
தெருளாமையின்‌-தெளியப்பெறாமையின்‌ - தோடு 
பொருந்தி, இரககமறறுப்‌ பொருள்‌ மேற்சேறலைத்‌ 
தலைவன விரும்பவில்லை (அகம. 379:1-4). 


தெவ்‌/தெவ்வு - பகை/பகைவர்‌, வன்கண்‌ ஆடவரது 
தும்பை மாலை தெவ்வழி - பகைவரிடத்தே - 
விளஙகச சேரலாதன்‌ அமர்‌ கடநதான (பதி, ௪2: 
7-10). நல்லியக கோடன்‌, வலியமைந்த _வெற்றி 
யோடே தெவ்வை (பகையை) தத்தம்‌ நிலததைக்‌ 
கைவிட்டுப்‌ போகச செய்தான்‌ (று. 246). செவ்‌ 


தெவ்வர்‌ 


வேள்‌ தெவ்வுப்‌ பொருநதிய மலையில்‌ வேற 
படையைச்‌ செலுத்தி அம்மலையை உடைத்தரா 
(பரி, 19:102,103). 


தெவ்வர்‌ - பகைவர்‌. முதுகுடுமிப பெருவழுதி “போர்‌ 


செய்தற்கு மாறுபட்ட தெவ்வர்‌ - பகைவர்‌ - 
தேயததின்கண்‌ யானைகளை ஏவி, அரணகள்‌ 
பலவறறையும்‌ கொண்டு, கொள்ளபபட்ட அணி 
கலன்களைப பரிசிலர்ககு நல்கினான்‌ (புறம. 8.21 - 
36). முதுகுடுமிப பெருவழுதி கழனிக்கண்ணே 
குதிரையினுடைய கவிநத குளமபுகள்‌ தாவத்‌ 
தெவவர்‌ தேயததுக்கண தேரைச செலுததினான்‌ 
(புறம. 15.4-8). *பேரா செய்யும கூறுபாட்டை 
யறியும வீரருடனே தெவ்வர்‌ மாய, அம மாறறா 
ருடைய மண்ணைக கொண்டுணணும தலைவன 
எனச்‌ சேரமான யானைககட்‌ சேய மாநதரஞ்சேரல்‌ 
இரும்பொறை சிறப்பிககப பெறறான (புறம. 20: 
13, 15). *காடடுக கோழிச சேவல தினைப்புனம 
காப்போரைத்‌ துயிலுணாததுவதாகக கூவு 
காடடினகண நலஙகிள்ளியின தெவவா இருநதனர்‌ 
(புறம. 28:8-10). அதியமானஞ்சி போ முனைக்‌ 
கண்‌ தெவவர்‌ முரண அவியப பொருதனன 
(புறம்‌, 98:1, 2). பொருநதாத தெவவரைத தடுக்கும 
நாட்டையுடையோன மலையமான திருமுடிக்காரி 
(புறம்‌. 126.22, 82). மனம ஒனறாத தெவவா 
முனனே நினறு அவர்‌ மேற செனறு தடுதது 
யானைகளைக்‌ கொனறு, வீழநது பட்டிறநத 
வீரர்ககு நடுகல எடுததல மரபு (புறம்‌. 335.9-11). 
மறக்கள வேளலியின்போது, மனம்‌ பொருநதாத 
தெவவருடைய, உடலினினறும நீங்கிய தலைகளால 
அடுபபமைததனா (புறம, 378-8), “செல்வக்‌ 
கடுங்கோ வாழியாதன எனறு தனபெயர்‌ கூறிய 
அளவில்‌, தெவ்வர்‌ தமமுடைய கொறறக 
குடையைத்‌ தாழத்தி வணஙகி, நெடிது தாழக 
காமல தாம செயதறகுரிய சிறப்புககளைச செயது 
இவண வரவிடுவா' எனச்‌ சேரமான சிககற 
பள்ளித்‌ துஞ்சிய செலவக கடுங்கோ வாழி 
யாதனைக குன்றுகட்‌ பாலியாதனார்‌ சிறபபிபபா்‌ 
(பறம. 387;30-32). களங்காயககணணி நார்‌ முடிச 
சேரல்‌, அடஙகாத தெவ்வரது மனவெழுசூ) 
நீஙகும்படி அவர்களை ஓட்டினன (பதி, 31:42), 
களஙகாய்ககணணி நார்முடிச சேரல்‌, துமபை 
மாலையைச்‌ சூடிய சினம கொண்ட தெவவரை 
அச்சததையுடைய பேோககளததில்‌ அலறுமபடி 
செயதான பி. 59:8-6). தெவ்வரது தலையை, 
மிளகைப போல உலசகையால இடித்தனா (பத, 
41:20,21). அரிய வழிகளை அடைததற்கு முள்ளிழி 
தலையறியாத எலலையையுடைய தெவவரது 


தெவ்வர்‌ 


வில்லிலிருந்து வரும்‌ அம்பின்‌ வேகத்தை அடங்கச்‌ 
செய்த சேனையை உடையவர்‌ அரசர்‌, (பதி, 45: 
75-17), சேரலாதன்‌ தன்னோடு பொருந்தாத 
தெவ்வரது போர்‌ கெடும்படி தடுத்து மதில்களைக்‌ 
கைக்கொண்டான்‌ (பதி. ௧3:10,11). மாறுபட்ட 
தெவ்வரது வீரம்‌ கெடும்படி வஞ்சியாது எதிர்‌ 
நின்று வென்றவன்‌ செல்வக்‌ கடுங்கோ வாழியாதன்‌ 
(பதி. 65:3). *பகைமையில்‌ நின்றும்‌ தவிர்தல்‌ 
இல்லாத தெவ்வர்‌ எதிரே நின்று, பாதுகாத்தலை 
ஏற்றுக்‌ கொள்பவனாகிய எம்‌ அரசனுக்குத்‌ திறை 
யிடுகா எனப்‌ பெருஞ்சேரல்‌ இரும்பொறையின்‌ 
வீரர்‌ கூறினர்‌ (பத. 80:9-11). “குற்றத்தைச்‌ செய்‌ 
தெழுந்த தெவ்வரைத்‌ திறை கொள்ளும்‌ கூறுபாடு 
களெல்லாம்‌ முடியப்‌ போன செல்வன்‌ கரிகாலன்‌ 
(பொரு. 120,121). முன்பு கரிகாலனது வலியறியாத 
தெவ்வர்‌ பின்பு வலியறிந்து ஏவல்‌ கேட்டனர்‌ 
(பொரு. 183). புலால்‌ நாறும்‌ வேல்‌ பொருந்தாத 
தெவ்வர்‌ அஞ்சக்‌ குத்தி, கூர்மையையுடைய முனை 
மழுங்கியது (பெரு. 717-180), கைவண்‌ தோன்ற 
லாகிய தலைவன்‌ (இளந்திரையன்‌) பெரும்‌ படை 
யுடனே சினந்து தன்மேல்‌ வந்த தன்‌ ஏவலைப்‌ 
பொருந்தாத தெவ்வர்‌ தோற்றவிடத்து வெற்றிக்‌ 
களிப்புத்‌ தோன்ற ஆரவாரித்தான்‌ (பெரு. 418-420), 
தன்‌ ஏவலைப்‌ பொருந்தாத தெவ்வர்‌ முதுகிட்ட 
விடத்து விட்டுப்‌ போன குதிரைகளுடன்‌ பொன்‌ 
னாற்‌ செய்த பக்கரைகளையும்‌ தொண்டமான்‌ 
பரிசிலாக அளித்தான்‌ (பெரு. 490-492). “பிரிந்து 
சென்ற தலைவர்‌, தெவ்வர்‌ மண்ணைக்‌ கொண்டு 
திறைபெற்றுக்‌ கொண்டு வருதல்‌ உண்மை' எனக்‌ 
கூறிப்‌ பெருமுதுபெண்டிர்‌ தலைவியைத்‌ தேற்றினார்‌ 
(முல்லை. 78-20). செறப்பட்ட தெவ்வர்‌ மனம்‌ 
கலங்கும்படி அவரிடத்தே சென்று அவர்க்கு அச்சம்‌ 
தோன்றத்‌ தங்கும்‌ வலியினை யுடையவர்‌ தென்‌ 
பரதவர்‌ (மது. 139,140). பாண்டியனால்‌ செறப்‌ 
பட்ட தெவ்வர்‌ அவன்‌ ஏவல்‌ கேட்டு நடந்தனர்‌ 
(மது. 189). “திங்கள்‌ நாள்தோறும்‌ தேயுமாறு 
போல நின்‌ தெவ்வருடைய ஆக்கம்‌ நாள்தோறும்‌ 
தேய்வனவாக' எனப்‌ பாண்டியன்‌ நெடுஞ்செழி 
யனிடம்‌ மாங்குடி மருதனார்‌ கூறினார்‌ (மது. 195, 
196). கரிகாற்‌ பெருவளத்தான்‌ தெவ்வரைக்‌ 
கொல்லுதற்கு அறுதியிட்டு வைத்த வேலினும்‌ 
காடுகள்‌ கடியவாயிருந்தன (பட்‌. 299,300). 
தெவ்வர்‌ தேயம்‌ சேணிகந்ததாயினும்‌ ஆண்டுச்‌ 
சென்று நன்னன்‌ அவர்‌ தூசிப்படையைக்‌ கொன்று 
குவித்தான்‌ (மலை. 86,87). பொருந்தாத தெவ்வர்‌ 
முதுகட்ட அளவிலே தமது வெற்றி தோன்ற 
வீரர்‌ ஆரவாரித்தனர்‌ (மலை, 386). நன்னனைப்‌ 
பொருந்தாதே நீங்கின அவன்‌ ஏவற்குப்‌ பொருந்‌ 


296 


தெவிட்டல்‌ - உமிழப்பட்டது. 


தெழி - 1, சை. 


தெழி 


தாத தெவ்வர்‌ இருக்கும்‌ அருநிலங்கள்‌ பல 
(மலை, 397, 398). பொருந்தாத தெவ்வருடைய 
கரிய தலைகள்‌ துணியப்‌ பருந்துகள்‌ படியப்‌ 
போரை வெல்லும்‌ இயல்பினர்‌ நன்னனின்‌ மறவர்‌ 
(மலை, 488,489). பாணன்‌ என்பானது நல்ல நாட்‌ 
டிற்கு அப்பாற்பட்ட, வழியிற்‌ செல்லும்‌ புதியர்‌ 


களைக்‌ கொன்ற தெவ்வர்‌ (ஆறலைப்‌ போர்‌) 
தாங்கள்‌ எறிந்த படைக்கலத்தைக்‌ கழுவினர்‌ 
(அகம்‌, 113:17-19). சேரன்‌ போர்‌ புரிந்தழித்த 


மாறுபட்ட தெவ்வரது மதில்‌ போலத்‌ தலைவி 
யின்‌ மேனி பாழ்பட்டது (அகம்‌, 381:15-17). பகை 
மிகுதலாலே ஆண்டு வந்த தெவ்வரை அழித்த 
விராஅன்‌ என்பவனுக்குரியது புனல்‌ வாயில்‌ (தற்‌. 
265:6,7). பாணன்‌, தலைவனை நோக்கி, ₹*நின்‌ 
கழலடி சேரா அச்சம்‌ அமைந்த தெவ்வர்‌ போலப்‌ 
பெரிதும்‌ தலைவி நடுங்கினள்‌' எனக்‌ கூறினான்‌ 
(கலி, 30;20,21). தலைவி தன்‌ மகனைப்‌ பார்த்து, 
“நீ மாறுபட்ட தெவ்வரை வென்று களம்‌ கொள்‌ 
ளுந்‌ தன்மையில்‌ நின்‌ தந்தையை ஒப்பாய்‌; அவன்‌ 
பரத்தமையை ஒவ்வாதே' எனக்‌ கூறினாள்‌ (கலி. 
86:13-16). செவ்வேளின்‌ கையிலுள்ளது பொருந்‌ 
தாத தெவ்வரைத்‌ தடிந்த வேல்‌ (பரி. 21,8,9). 


தெவ்விர்‌ - பகைவர்களே (தெவ்வர்‌ - விளி ஏற்றது). 


அவ்வையார்‌ அதியமான்‌ நெடுமானஞ்சியின்‌ பகை 
வர்களைப்‌ பார்த்துத்‌ *தெவ்விர்‌ போர்க்களத்தின்‌ 
கண்‌ புகுதலைப்‌ போற்றுமின்‌” எனக்‌ கூறினார்‌ 
(புறம்‌. 87:1). கூர்வேல்‌ பிட்டனைக்‌ குறுகல்‌ 
ஓம்புமின்‌ தெவ்விர்‌' என மருத்துவன்‌ தாமோ 
தரனார்‌ அவன்‌ பகைவரை முன்னிலைப்படுத்திப்‌ 
பாடுவர்‌ (புறம்‌, 170:8, 9). 


குதிரைகளின்‌, பால்‌ 
கடையுங்கால்‌ தோன்றும்‌ வெண்ணெயின்‌ 
மிதப்பினை ஒத்த வெள்ளியதான தெவிட்டலாய - 
உமிழப்பட்டதாய-பின்னே வழிந்திடும்‌ மெல்லிய 
நுரை, சிலம்பியின்‌ நூல்‌ போல நுணங்குவன 
வாய்ச்சிதறித்‌ தலைவன்‌ மார்பில்‌ மறுச்செய்தது 
(அகம்‌. 224:5-9). 


ஊர்‌, கடைந்தமோரைக்‌ கையால்‌ 
அலைக்கும்‌ தெழி - ஓசை- கேட்கும்‌ மிக அணிமை 
யுடையது (கலி. 108;35), 


2. உரப்பி ஒட்டுதல்‌. உமணர்‌ பகடு தெழி - உரப்பி ' 
ஒட்டுதல்‌ - உடைய தெள்விளி குன்றத்தியம்பும்‌ 
(அகம்‌, 17:18, 14), 


தெளி 


தெளி - தெளிவு கடல குறைபடுத்த நீர்‌, யானைய து 
குருதிக கோட்டின கண்ணுள்ள கறையைத்‌ தெளி - 
தெளிவு - பெறக்‌ கழுவிற்று (பரி, 20:1, 4, 5). 


தெளிவரல்‌ - தெளிவுபெறுதல்‌. வையை கார்காலத்துக்‌ 
கலங்கி வேனிற்‌ காலத்துத தெளிவரல - தெளிதல 
எஞ்ஞான்றும்‌ ஓத்திருப்பதில்லை (பரி, 11:72,78). 


தெளிவு 1, தேற்றம்‌. தோழி தலைவனை நோக்கி, 
“நீ இங்கு நயநது தெளிவிககும்‌ தெளிவு - தேறறம்‌ 
௪ முழுவதும்‌ அழிந்தொழிவதாக' எனத்‌ தெளி 
விடை விலகதினாள்‌ (தற. 345:70). 


2. கலங்கலின்மை. களிறுகள்‌ பொருதலுற்ற களம்‌ 
போன்று இனிய நீர்மையையுடைய புனல, தெளிவு 
- கலங்கலினமை - இன்றாயிற்று (பரி. 10,110,121). 


தெற்கு - தென்‌ இசை பாண்டியன பல்யாகசாலை 

முதுகுடுமிப்‌ பெருவழுதியின ஆட்சி எல்லையைச்‌ 
சுட்டும்‌ போது தென்பாலது, உட்கும திறம்‌ 
பொருந்திய குமரியாற்றின்‌ தெறகு எனக்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது (பறம, 6:2). வடககுத்‌ தெற்காகச 
செலலும்‌ வழியைத்‌ தடுத்து விளங்கும்‌ சிகரத்தை 
யுடையதாகி அழகு பெற்றிலங்குவது பனிமிகக 
இமயமலை (பஜ 31:76,17). விளக்கில்‌ எரினெற 
கொழுந்து வாடைக்காற்று அடிக்குந்தேரறும்‌ 
அசைநது தெற்கு நோக்கிச்‌ சாயந்த தலையினை 
யுடையதாய்‌ எரிந்தது (நெடு, 173-175), வெள்ளி 
யாகிய மீன்‌ தான்‌ நிற்றற்குரிய வடதிசையின்‌ 
நில்லாமல்‌ தெற்கு ஏகினும்‌ கரவிரி பொயயாமல்‌ 
ஓடும்‌ (ட்‌. 1-6), மழைக்காலத்தில்‌ மேகங்கள்‌ 
தேற்கே எழுநது போய்‌ மிகக மழையைப்‌ 
பொழியும்‌ (அகம்‌. 13:12,18). பெருமழை பொழிந்த 
எழிலி, தெற்கே எழுந்து செல்லும முனபனிக 
காலததில காதலரைப்‌ பிரிந்து செலலுதல்‌ அரிது 
(நற்‌. 6:5-7). 


தெற்றி - தண்ணை/மேடை. குறுநதொடி மகளிர்‌ 
பொனனாற செய்யப்பட்ட கழலான தெற்றி 
- திணணை-போல்‌ உயர்ந்த எக்கர்க்‌ கணணே 
இருந்து விளையாடுவர்‌ (புறம்‌. 36:3,4). விளங்கில்‌ 
நகரில்‌ மகளிர்‌ தெற்றிக்‌ கணணே விளையாடுவர்‌ 
(புறம்‌, 58.5,4). தெறறிமேல்‌ வைத்து விளையாடும்‌ 
பாவையை மணலிகைண வைத்து மகளிர்‌ 
விளையாட்டயர்நதனர்‌ (புறம்‌. 285.10,11). 'தெறறி 
யிடத்தேயுள்ள (மேடை) பூஞ்செடிகள காயந 
தாலும்‌ வயலைக கொடி வாடுதலுறறாலும்‌ கலங்‌ 
காத மனத்தோடு உடன போசகினைத்‌, துணிக! 


397: 


தெறல்‌ 


எனத்‌ தோழி தலைமகட்குக கூறினாள்‌ (தெறறியை 
மரம என்றும கூறுவா) (அகம. 259 11-14), உடன 
போகிய தன மகள்‌ விளையாடிய நீலமணி 
போனற பூவையுடைய நொசசியையும்‌ தெறறியை 
யும்‌ பாரத்துத்‌ தாய வருநதினாள்‌ (நற. 184:6-9). 


தெறல்‌ - 1. அழித்தல்‌/வருத்துதல்‌. சேரமான்‌ பெருஞ 


சோற்று உதியஞ்‌ சேரலாதன வலியும தெறலும்‌ - 
அழிததலும -அருளும உடையவன (பறம. 3.8). 
“கெறலரும்‌ மரபினையுடைய நின சுற்றத்துடனே 
பொலியும்படி கபிலன, புகழ்பரந்து நிற்ப 
நின்னைப்‌ பாடினான' என மலையமான இருமுடி க 
காரியை மாறோககதது நப்பசலையார்‌ பாடினார்‌ 
(பறம, 126:9-19). பகைவரைத்‌ தெறல வலலவார்‌ 
மறவர்‌ (புறம்‌. 8255), கடிய தெறலுடையவன 
இராமன (பறம. 378:18). வெயய தெறல தொழி 
இடையது ஞாயிறு (பெரு. 17). தொணடை 
மானுககுப்‌ பகைவரது ஊாகளிலுள்ள மன்றுகளில 
மககள்‌ இல்லையாயப பாழபடுமபடி அவறறைத்‌ 
தெறல எளிது (பெரு, 482,423), தெறலரிய 
கடிய வலியினையுடையவர்‌ வீரர (மத, சத. 
தெறலரும மரபினையுடைய கடவுள்‌ முருசுவேள்‌ 
(அகம்‌, 13:3). கடுநதெறலுடையது வேனில (அகம. 
121:1,2). பிறரால்‌ தெறலரிய மரபினையுடையவர்‌ 
கடவுள்‌ (அசம, 372.1). தலைவன தெறுலருக 
கடவுள்‌ முனனாத தெளிவிததுத தன கைப்பற்றி 
யமையைக காதற்‌ பரததை கூறினாள அகம்‌. 396: 
7,8). தெறலரும தானையுடையவன பொறையன 
(தற்‌. 18.4,5). பாணா, தெறலரும கடவுள முன 
நின்று அதன சினமடங்க யாழிசைததனர்‌ (தற. 
189:2-4). பசிபபிணி தெறலால்‌ வருதததநினை 
யுடையது பெருங்களிறு (கலி, 20,4) தெறலை 
இயல்பாக உடையவன கொடுங்கோல அரசன 
(கலி, 146.2,3). 


2. வெமமை. சேரமான்‌ யானைககட்சேய மாநதரஞ 
சேரலிரும்‌ பொறையின ஆடசி நிழலில வாழவே 
செஞஞாயிறறு த தெறல்‌-வெமமை-அலலது பிறிது 
தெறல அறியார (புறம, 20 8,9).(2). முனபு மகளிரது 
இழைசளை நெகிழதத மள்ளன இனறு கடுநதெறல 
செநத வேடடுச சடையினைப புலாததிய வாறு 
உளளான (பறம. 381:9-7), *உடமபு தீயுமிழினற 
தெறலால்‌ வெபபமுடைய தாயிறறு' என த தலைவி 
தோழிககுக கூறினாள (நற. 236:1,2). இருமால' 
*தீயினுள்‌ தெறலாக' உள்ளார்‌ (பரி. 5 63), 


3. தண்டித்தல்‌, செஙகோல செலுததும அரசாககு 
வேணடபபடாத குறறங்களுள்‌ தெறற கடுமையும- 


தெறு வரல்‌ 


மிகுதியாகத்‌ தணடித்தலும்‌- ஒனறாகும (பதி 22: 
2,4) 


தெறுவரல - வெகுட்டி தோன்றல்‌/௮ச்சம்‌ தோன்றல்‌, 
முரசு கட்டிறகண அறியாதேறிய மோச98ரனைத்‌ 
தெறுவர - வெகுட்சிதோனற - இருகூறாககாது 
ஓ[ழிதத தகடூரெ றிநத பெருஞ்சேரல்‌ இருமபொறை 
யினைப்‌ புலவர்‌ பாராட்டினார்‌ (புறம்‌. ௧07-10), 
‘தெறுவர (அச்சம உற) இரங்கத்‌ தககாளாகிய 
இவள்‌ எனனாகுவாளோ என என வருத்தததிற்கும்‌ 
இரங்கா நின்றாய' எனத தோழி தலைவியைப்‌ 
பார்த்துக கூறினாள்‌ (அகம்‌. 73:68), தம்‌ உயிர்‌ 
வேறொரு நற்பதலியிறபுக, நற்போரை வென்று 
பட்ட லீரரின்‌ குடரைப பருந்து தெறுவர இழுத்துச்‌ 
செல்லும்‌ (அகம, 77:9-12), கோசரை அழுந்‌ 
தூரிடத்துத தெறுவரக்‌ கொன்று அன்னி மிஞிலி 
இகல்தாந்தாள்‌ (அகம்‌. 196:9-12). *கர மம்‌ அலைப்பத 
தெறுலர நடுஙகிக்‌ கோலால அடிக்கப்பட்ட பாம்பு 
போல வேறு துணையின்றி யிருந்து வாடுவையோ” 
என அல்ல குறிப்பட்டுப்‌ போகசினற தலைமகன 
தனனெஞ்ூறகுக கூறினான்‌ (அகம்‌. 322:3-8), 


தெறுதல்‌ - அழித்தல்‌, ஞாயிறு தெறுதலால்‌ - அழித்‌ 
தலால - நிலம்‌ அழிந்தது (அகம்‌, 81:2,8), பெரிதாய 
பகைவெனறு பேணாரைத்‌ தெறுதலும 
பொருளினாற்‌ கைகூடும்‌ எனத்‌ தலைவன்‌ பிரிநதான்‌ 
(கலி. 11:2-4). 


தெறுவர்‌ - பகைவர்‌. உப்புவாணிகரால்‌ யாருமில்லா த 
இடத்தே கைவிடபபட்ட முடம்பட்ட பெரிய எருது 
போல மறவன தெறுவரது - பகைவரது - மிக்க 
உயிர்களைக்‌ கவர்ந்தான்‌ (புறம்‌. 307:7-10). 


தெறுழ்‌ - கொடி வகை. கார்‌ காலத்து மழை பெய்து 
மாறிய காட்சி இனிய காலத்துக களிறறு முகத்‌ 
தினகண்‌ புகர்‌ போலத்‌ தெறுழ்‌ பூத்தது (புறம்‌, 
19:1, 3), மழையை நோக்கி மலர்ந்த, கரிய புதர்‌ 
களிலுள்ள நல்ல கொத்துக்களையுடைய தெறுழ 
மலா, மழைக்காலம்‌ நீங்குதலாலே தனனிறம்‌ மாறி 
வெண்மையாயிறறு (நற்‌, 503.5 5). 


தென்கடல்‌ முத்து - தென்கடலிற்‌ பிறந்த முத்துக்கள்‌. 
தெனகடல முதது - தென்‌ (திசைக) கடலிற்‌ பிறந்த 
முத்துக்கள்‌ - படடினததே வநது குவிந்தன (பட்‌, 
189, 192) தென பவ்வத்து முதது' காண்க. 


தென்குமரி - தென நிசைக்கண்‌ குமரி. நிலம தென்‌ 
குமரியும்‌ - தென  இிசைக்கண்‌ குமரியும - வட 


தென்புலங்காவலர்‌ 


திசைக்கண்‌ இம௰மும கழததிசை மேறறிசைச்சுண 
கடலும்‌ எல்லையாகவுனடயது புறம. 7:1, 8; மது. 
70, 71). 


தென்திசை - தெற்குத்தசை. தென திசைக்கண்ணே 


வெள்ளி தோன றினும்‌ வயலிடம்‌ விளைவு மிகுந்தது 
(புறம்‌, 117:2,3). வடதிசையிலே இமயம்‌ உள்ளது: 
தென்‌ திசைககண்‌ ஆஅய்குடி இனறாயின உலகம்‌ 
பிறழ்ந்துவிடும்‌ என ஆஅய்குடியின்‌ பெருமை 
கூறுவர்‌ முடமோசியார்‌ (புறம்‌, 132:7-9), வெள்ளி 
வடதிசை நினறு தென வயிற்செலினும்‌ தென்திசை 
நின்று குறுகாது நீடினும்‌, யாம்‌ வேண்டுவன 
வற்றை எம்‌ குறிப்புக்‌ கணடுணர்ந்து நல்குவோ 
னாகிய வளவன்‌ தாள்‌ வாழ்க' எனச்‌ சோழன்‌ 
குளமுற்றத்துத்‌ துஞ்சிய கிள்ளி வளவனைக்‌ 
கோவூகழார்‌ வாழ்த்துவர்‌ (புறம்‌. 448:22-28). 
*தெறுகதிர்க்‌ கனலி, தென இசைக்கண்‌ தோன்றினும்‌ 
கிளளி வளவன்‌ தாள்‌ நிழற்கண்‌ வாழும்‌ யாம்‌ 
அஞ்சேம்‌' என எருககாட்டூர்த்‌ தாயங்கணணனார்‌ 
பாடுவர்‌ (புறம்‌, 397:24-27). வடுகர்‌ தமக்கு முன்னே 
துணையாகி வர, மோரியர்‌ தென்திசை நாடு 
களைப்‌ பற்ற எண்ணுவர்‌ (அகம்‌, 881:8,2), வையை 
யில்‌ நீராடிய பின்‌ யாவரும்‌ தென்திசை நோக 
மீண்டனர்‌ (பரி, 19:21). 


தென்பரதவர்‌ - தென்றிசைக்கண்‌ வாழும்‌ பரதவர்‌, (குறு 


நில மன்னர்‌). தென்பரதவர்‌ மிடல சாய 
வென்றவன்‌ சோழன்‌ (புறம்‌, 378:1,5), தென்‌ 
பரதவர்‌ போர்‌ ஏறே” என தலையாலங்கானததுப்‌ 
பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌ விளிக்கப்படுகிறான்‌ 
(மது. 144). 


தென்பவ்வத்து முத்து - தென்கடவில பிறந்த முத்துக்கள்‌. 


நாஞ்சில்‌ வள்ளுவன்‌ தென்‌ பவ்வதது முத்துப்‌ 
பூணடவன்‌ (புறம்‌. 380:1). “தென்‌ கடலமுத்து” 
காணக. 


தென்புலங்காவல்‌ - பாண்டி நாட்டு ஆட்சி பகை 


வரைப்‌ புறங்காணேனாயின தென்புலங்கா வலின - 
பாண்டி நாட்டு ஆட்சியின்‌ - நீங்கிப்‌ பிறருடைய 
வன்புலங்களைக்‌ காக்கும்‌ குடியில்‌ பிறப்பேனாக” 
என ஒல்லையூர்‌ தந்த பூதப்பாண்‌ டியன சூளுரைத்‌ 
தான்‌ (புறம, 72/5,78,72), 


தென்புலங்காவலர்‌ - தென்புலத்தை ஆட்€ செய்பவர்‌, 


தென புலங்காவலா குடியிலுள்ளோனாகிய சுடிய 
தேரைச்‌ செலுத்தும்‌ செழியனுடையது மதுரை 
(சிறு. 63-67). 


ச 


தென்புலம்‌ 


தென்புலம்‌ - தென்றிசை. வெள்ளி மீன தெனபுலத்தின்‌ 
கண செல்லினும்‌ காவிரி பலகாலாய்‌ ஓடி ஊட்டும்‌ 
(பறம. 35:7,8). வெள்ளி தெனபலத்து உறைதலால, 
விளைவயல்களும்‌ நீர்‌ நிலைகளும்‌ வற்றிப பயனில்‌ 
லாததாயின (புறம. 588:1,2). தென்புல மருங்கிலே 
மலைகளெல்லாம நிறையுமபடி வாணன்‌ எனபான்‌ 
வைதத பொருள்‌ திரளைப்‌ பெறினும்‌ பழிக்கஞ்சு 
பவன்‌ பாண்டியன்‌ நெடுஞ்செழியன (மது. 202- 
304). வாடை மிகுதியால, வட நாட்டிலுள்ளார்‌ 
கொணடு வந்து தநத சிலாவட்டம்‌ (சந்தனககல்‌) 
தெனபுல மருஙகில உள்ள சந்தன த்தோடே பயன்‌ 
படாமல கிடநதது (நெடு. 51, ௪2). பனிககாலததில்‌ 
இருண் டபெரிய மழை தெனபுலம்‌ படரும்‌ (அகம்‌. 
34:6-9). வாடைக காறறுககு அழிநத மேகம தென 
புலம்‌ படருதறகுரியது பனிபபருவம (குறு. 317:6,77. 
பெய்யும்‌ தொழிலைக்‌ கொண்ட இடியோடு கூடிய 
மேகம்‌ பெய்யும்‌ தொழில்‌ முடிநததும்‌ தெனபுல 
மருங்கின்‌ செனஹொழிந்தது (நற. 158:4,5). 


தென்புலவாழ்ரர்‌ - தென்றிசையில்‌ வாழ்பவர்‌ (பிதிர்கள்‌ ]. 
தெனபுல வாழ்நாக்கு தென்‌ திசையில்‌ வாழ 
பவர்க்கு (பிதிகளுக்கு) செய்தறகுரிய பிண்டேோ 
தகககிரியை பணணும்‌ பிள்ளைகளைப்‌ பெறா 
தாரைப்‌ போர்க்களத்திலிருந்து அகற்றிப பேரா 
செய்வர்‌ (புறம்‌, 9:8-5), 


தென்வளி - தென்றல்‌, இளவேனிற்‌ கரலத்துத்‌ துயிலும்‌ 
படுசுகைக்குத்‌ தென்‌ வளியினை-தெனறறகாற்றை- 
சாலேகம தரும்‌ (நெடு, 61,62). 


தென்றல்‌ - தென்றற்காற்று. பூஙகொத்துக்கள்‌ மலர்‌ 
கினற கொம்புகள்‌, அபபூசுகளை இழந்து தனிமை 
புறப்‌ பூக்கொள்ள வலலோன்‌ மரக கொம்பினை 
அடித்து அசைககும்‌ கோல போல, மராமரத்தை 
மலாகள்‌ உதிரத்தாககி அலைககும்‌ மணததைத 
தனனிடததுடைய தென றல, சுரநெறியிற செலலும 
வீராகளது மயிரில்‌ அமமலர்களைச சொரியும 
(அகம்‌. 21:9-14). பாதிரி மலர்‌ புனலியின மலரொடு 
மணலிடத்தே கோலம்‌ செயய, அருமபுகள்‌ முதிர்நத 
குராவினது வணடுகள்‌ ஒலிககும கிளையில தென றல 
ஊடறுததுச்‌ செலல, இளவேனிற காலத்தில 
குயில்‌ கூவுதலைப்‌ பயின்றது (அகம. 237:1-5), 
கூடல இடைவழியில தும்பியும வண்டும்‌ மிஞிறும்‌ 
ஆர்ப்பச சுனை பூககளை மலரக கொனறை 
இணாகளை மலரக காந்தட்பூ இடமெலலாம்‌ நாற 
அவற்றோடு பலமலர்களும்‌ கமழ அநத மணங்‌ 
களோடு தெனறலசையும்‌ (பரி, 8:25-28), 


தென்னங்குமரி - தென்றிசையிலுள்ள குமரி, இமயத்‌ 


தென்னவன்‌/தென்னன்‌ - பாணடியன்‌, 


தென்னவன்‌/தென்னன்‌ 


திற்கும்‌ தெனனங்குமரிக்கும்‌ இடைபபட்ட நிலத 
தேயுள்ள அரசர்களுள்‌ உயர்ததுக்‌ கூறபபடுபவரின 
மறததை வென்று சிறந்தவன்‌ இமய வரம்பன 
நெடுஞ்சேரலாதன்‌ (த. 11 78-25), வடதிசை 
எல்லை இமயமாகத்‌ தென்னங்குமரிக்கு இடைப்‌ 
பட்ட அரசர்‌ முரசையுடைய பெரிய போ செடும 
படி ஆரவாரம எழப்‌ பகைவர்‌ நாட்டை அழித 
தவன்‌ கடல்‌ பிறக்கோட்டிய செங்குட்டுவன 
(பதி. 43:7-11), 


தென்னம்‌ பொருப்பன்‌ - தென்றிசையிலுள்ள பொதியின்‌ 


மலைக்குத்‌ தலைவன்‌ (பாணடியன). தென்னம 
பொருபபனது-தென திசையிலுள்ள பொடுயின 
மலைக்குத தலைவன (பாணடியனது) நல்ல - நாட்‌ 
டுள்ளும அரணைக்‌ கைப்பறறிப புலிப பொறியைப 
பொறிக்கும்‌ ஆற்றலுடையவன சோழன நலங 
கிள்ளி (புறம. 22: 7-9), பிசிராநதையாருடைய 
களராகிய பிசிர்‌, வரனெது சோறறையும வேளை 
யினது வெள்ளிய பூவைத தயிரின்கண பெயது ஆய 
மகள்‌ அட்ட புளிங்கூழையும அவரை கொய்வார 
நிறைய உண்ணும்‌ தென்னம பொருபபன 
நனனாட்டில்‌ உள்ளது. (றம. 215 1-7). 


தென்னவர்‌/தென்னர்‌ - பாணடியர்‌ தெனனவருடைய - 


பாண்டியருடைய - வலிமிகக தானை ததலைவன 
நாஞ்சில்‌ வள்ளுவன்‌ (புறம. 580.5). நீண்ட தேரினை 
உடைய தென்னர்‌ கோமான கணைய மரததை 
மாறுபடும்‌ தண்ணிய தோளினையுடைய 
பாணடியன்‌ நெடுஞ்செழியன அலான (அகம. 209: 
3,4). வெற்றியுணடாக ஒலிக்கும முரசினையுடைய 
தெனனவர்‌ தானை, நெடு நிரையின்‌ நிமிரசசி 
ஒக்க வையை நீர்‌ செல்லுமிடம்‌ அரிதெனனாது 
செனறது (பரி, 7:6- 10), 


“பணணனை 
நாடோறும்‌ பாடேனாயின தெனனவன . . 


பாண்டியன - வழிததோன்றலான வழுதி என்பால 
அருளைச செயயாதொழிக' என மதுரை அளககர்‌ 
ஞாழலாா மகனா மள்ளனார்‌ கூறுவா (புறம, 
388:19-16), கரிகரலன, தெனனவன திறல கெடச 
சீறினான்‌ (பட, 277). தெனகடலில்‌ பிறநத 
முூததின ஆரத்தையும்‌ குறவா தநத சநஜின 
ஆரத்தையும அழகுற அணியும திருமகள விருமபும்‌ 
மாரபினையுடையவன தென்னவன (அகம, 13. 1-8). 
மாறுபட்ட பகைவரை வெனற கடலபேரலும்‌ 
சேனைகளையும, திருநதிய இலையினைக கொணட 
நெடிய வேலையும உடையவன தென்னவன (அகம 
138.6,7). ஆக்களைக கவாநது கொளளும பழைய 


தென்னாடு 


ஊரினராய களவாகடகு முதலவன; ஏவுதலைச 
செயயும லீராககுத தலைவன; பகைவரது அரிய 
அரணகளை அழிதத ஆறறலுடன, பருந்துகள வந்து 
கூநிமாறு பகைவரது பல போரையும்‌ வென்ற, இடி 
யுடன மாறுபடும்‌ பெரிய கையினையும்‌ கெடாத 
நலல காததியினையும உடையவன தென்னவன்‌. 
இவன துமலைக குகையில வரையர மகளிர்‌ உறைவர்‌ 
(அகம. 842: 6-12), இண்டேர்த தென்னவன நன்‌ 
னாடடு உளளது தேனூர£. (ஐங 54.1,8). குளிர்ந்த 
மாலையினையும்‌ பலர்நத சந்தனததினையும்‌ 
உடைய தெனனவனது கூடலநகரம்‌ (கவி, 57:8). 
தானையினையும்‌ கழறகாலினையுமுடைய தென 
னவனது வையையாறு கலி, 98:30,31). கடலின்‌ 
திரையூர்ந்து தன்‌ நாட்டைக்‌ கைக்கொண்டு 
விடுகையினாலே தனககு நாடு இடமுணடாம்‌ 
படி, மனத்தில இளைப்பின்றிப பகைவரை 
வலியினாலே தாழ்கசுவேண்டிஅவர்மேலே சென்று 
அவருடைய புலிப்பொறியையும்‌ விறபொறி 
யையும அவர்‌ நாட்டினினறும்‌ போகக்‌, 
கயலை அவ்விடத்தே பொறித்த அழியாத 
புகழையுடைய கெடாத தலைமையினையுடையவன்‌ 


தெனனவன்‌ (கலி. 104.1-4). *இவ்வுலகனைததும்‌ 
தெனனவனுடைய ஒரு மொழியைக்கேட்பதாக 
எனறு கூறி, சககரப்படையை யுடையானை 


வாழத்துவோம்‌ அதறகு நீயும்‌ வருக” எனத்‌ 
தோழி கூறினாள்‌ (கலி, 104:78-80). தெனனவனை 
உறவாகக கொணடு அவன மனத்தைத்‌ தெளிவிதத 
தேயத்திலுள்ளவர்‌ இன்பமுறறு வாழுமாறு 
போலத தலைவன திருமபி வரத தலைவி இனபுற 
றாள்‌ (கலி. 748.57-60], பகைவர்‌ நிலத்திடைத்‌ 
தென்னவன புகக தன்மையைப போல வையை 
கணணி, ஆழி, துகில்‌ முதலிய வறறைக கவர்ந்தது 
(பரி. 7248-௪0). தெனனவன வையை, துனியினையும்‌ 
புலவியினையும ஏறகப பண்ணும (பரி, 20.96,97), 
கூடல்‌ நகர்‌ தென்னவனுடையது, (பரி. இ, 6:3,4). 


2. இராவணன. தெனனவனை (இராவணனை) 
தமிழநாடடை ஆளாதபடி போக்கினவன்‌ தொல 
முது கடவுள்‌ (அகததியன்‌) (மது. 40,41). 


தென்னாடு - தெற்கு நாடு இம௰யவரமபன்‌ நெடுஞ்‌ 
சேரலாதன குமட்டூக்‌ கணணனார்க்கு முபபத்‌ 
தெடடியாணடு தென்னாட்டுள வருவதனிற 
பாகம பரிசிலாகக்‌ கொடுததான (பதி,ப,2, அடிக்‌ 
குறிபயு). 


தெனாஅது - தெறகன கணணது. பாணடியன 
பலயாகசாலை முதுகுடுமிப்‌ பெருவழுதியது ஆட்சி 


400 


தேஎம்‌ - 1, 


தேஎம்‌ 


தெனாஅது - தெற்கின்‌ கணணது-ஆதிய உட்கும 
திறம்பொருந்திய குமரியாற்றின தெற்கும்‌ பரவித 
திகழும (புறம்‌. 6:2-10). தெனாஅதாகிய ஆய 
என்பானது நலல நாட்டில்‌ தெய்வத்தை உடைய 
மலை உள்ளது (அகம. 198:13,14). தெனாஅது, 
போர்வல்ல கெளரியர்‌ நன்னாடு (அகம்‌. 842:8,4). 


தே 


தேயம்‌ (நாடு). பாண்டியன்‌ பல்யாக 
சாலை முதுகுடுமிப பெருவழுதி, மாறுபட்ட 
பகைவா தேஎததை - தேயத்தை - வெற்றி கொள்‌ 
வான (புறம. 6:11). பாண்டியன்‌ பல்யாகசாலை 
முதுகுடுமிப்‌ பெருவழுதி, பகைவர்‌ தேஎததுககண்‌ 
தேரைச்‌ செலுத்தி வெறறி கொள்வான (புறம்‌ 
75:6). பகைவர்‌ தேஎதது மககளும்‌ சோழன கிள்ளி 
வளனையே விரும்புவர்‌ (றம. 88:7௪), இமய 
வரமபன்‌ நெடுஞ்சேரலாதன்‌ மாறறார தேஎததின 
மேல படை நடத்தி வெறறி பெறுவானே 
யல்லாமல்‌ தோல்வியுறான (பத, 30:7). பல்யானைச்‌ 
செல்கெழு குட்டுவனின்‌ நாட்டில்‌ பகை தேளத்தர்‌ 
எளிதில்‌ படையெடுக்க இயலாதவாறு குறுககே 
அரணபோல அயிரைமலை உயர்ந்து நினறது (பதி. 
21:28,29). சேரனுடைய பகைவர்‌ தேஎம்‌ காவற்‌ 
காடும்‌ ஆழநக கிடஙகும அரணகளாகப பொருந்தி 
மிகவும்‌ பாதுகாப்பு உடையதாய்‌ இருநதது (பதி, இ. 
2:12,13). கரிகால வளவனுககு ஏவல்‌ செய்யாத 
மாற்றார்‌ தேஎம்‌ மனக கவற்‌ அடைநதது 
(பொரு. 134). தொண்டைமான்‌ இளந்திரையனை 
விரும்புவோர்‌ தேஎம்‌, பொன பூததுத திகழும்‌ 
(பெரு. 424). தலையாலங்கானத்துச செருவெனற 
நெடுஞ்செழியனுககு ஏவல்‌ செய்து வாழா 
தோருடைய தேசம்‌ பாழாய்‌ அழியும்‌ (மது. 175,176). 
நெடுஞ்செழியன, இவ்வுலகத்துப்‌ பகைவருடன்‌ 
வானுலகாகிய தேளத்துத்‌ தேவரும்‌ பகைவராய்‌ 
வரினும்‌ அஞ்சான்‌ (மது. 200). நெடுஞ்செழியன்‌ 
தனனை வழிபடாதோருடைய தேஎம்‌ ஏவல்‌ 
கேட்கும்படி செய்து திறைகளையும்‌ கொணரு 
வான்‌ (மது. 229,230). நெடுஞ்செழியன்‌ நாட்டிற்கு 
யவன தேளததார்‌ மரகசுலங்களில்‌ குதிரைகளைக 
கொணடு வருவர்‌ (மது 388), தலையரலங்கானத்துச்‌ 
செருவென்ற நெடுஞ்செழியனுடைய தலைநகரின்‌ 
கண்‌ வேற்று தேளத்தினின்றும்‌ கொணர்ந்த 
பண்டங்களை விற்கும்‌ வணிகா வாழும்‌ தெருவும 
இருந்தது (மது. 506), சோழன்‌ கரிகாலனின்‌ 


தேம்‌ 


காவிரிப்பூம்பட்டின த்தில்‌ பல தேயத்தினும்‌ செனறு 
பல மொழிகளையும்‌ பேசுகின்ற பிற தேளத்து 
வாணிகர்‌ வந்து குழுமியிருந்தனர்‌ (பட்‌, 216). 
நன்னன்‌ வேண்மான்‌, தன்‌ பகைவர்‌ தேஎம்‌ தொலை 
தூரத்தில்‌ இருந்தாலும்‌ வெற்றி கொள்வான்‌ 
(மலை, 86,87). பரிசிலர்‌ நனனனை நாடிச்செலலும்‌ 
தேஎத்தில்‌ நடுகற்கள்‌ நிறைநதிருக்கும்‌ (மலை. 394- 
395). தலைவன்‌ வேற்று மொழியினையுடைய 
தேஎத்திற்கும்‌ பிரிந்து செல்லுவான (அகம்‌. 31:18). 
தலைவியை அறிவார்‌ யாரும்‌ இல்லாத வேறு தேசத்‌ 
திற்கும்‌ தலைவன்‌ அழைத்துச்‌ செல்லுவான (அகம. 
35:18). வேந்தர்‌ வேற்று மொழிகள்‌ பேசும்‌ தேஎம்‌ 
களையும்‌ போர்செய்து வெல்லுவர்‌ (அகம்‌. 67:12). 
தலைவன்‌ பிரிநது சென்றுள்ள வேற்று தேஎததில்‌ 
மேகமானது மின்னி மழை பெய்தது (அகம்‌. 73:17). 
“வாடைக்காற்றே என்னையே வந்து வருத்துகின்‌ 
றாயே! என்னுடைய தலைவர்‌ சென்றுள்ள தேஎத்‌ 
இற்கும்‌ சென்று வருத்துவாயாக!'” என்று தலைவி 
கூறினாள்‌ (அகம. 163:10-12). பொருள்வயிற்‌ பிரிந்த 
தலைவன்‌, குன்றுகளிடையே செல்லும்‌ சிறுவழி 
களில்‌ கற்கள்‌ (சிறுகுன்றுகள்‌) இடையிடையே 
குறுக்கிட்ட மொழிவேறுபட்ட தேஎம்களுககுச்‌ 
செலலுவான்‌ (அகம்‌, 205:22-24;349,14). தலைவன்‌ 
பொருள்‌ ஈட்டுவதற்காக வேங்கட மலைககும்‌ 
அபபாலுள்ள வடுகருடைய தேளத்திற்கும்‌ சென்‌ 
றான்‌ (அகம்‌. 13:8) தமிழரசர்‌ பெரிய உசசியினை 
யுடைய மலைக்கு அப்பாலுள்ள வேறுபட்ட 
மொழிகளைப்‌ பேசும்‌ பகைவரின்‌ தேஎம்களையும்‌ 
படையொடு சென்று வென்று வருவர்‌ (அகம்‌, 275: 
1-8). வேறுபட்ட மொழிகள்‌ வழங்கும்‌ பல தேஎம்‌ 
களின்‌ வழிகளெல்லாம்‌ கடந்து செனறும்‌ தலைவன்‌ 
பொருள்‌ தேடுவான்‌ (அகம்‌, 259:7). தான்‌ வாழும்‌ 
தேளத்தை விட்டு நீங்கித்‌ தலைவியின்‌ தந்தையிடம 
செல்லுவதறகுத்‌ தலைவன்‌ எண்ணினான (அகம. 
380:7) வலிய விலலில செறிநத அம்பினைத்‌ 
தொடுத்தலில்‌ வல்லவராயெ வடுகர்‌, களளினை 
உணடு மகிழ்ந்து ஆரவாரிசகும்‌ வேறறு மொழி 
வழங்கும்‌ தேஎத்தைக்‌ கடந்து தலைவன்‌ சென்‌ 
றான்‌ (அகம்‌, 295:18-17), 'வினைமேல சென்றுள்ள 
தலைவர்‌, அவர்‌ சென்றுள்ள தேஎத்திலிருந்து ஒரு 
தூது அனுப்பினாரானால்‌ நலலது” எனறு தலைவி 
கூறினாள்‌ (அகம்‌ 233:20-23), சேரன, பகைவர்‌ 
தேஎம்‌ பாழாகுமாறு அழித்தொழிப்பான்‌ (அகம. 
338:12 13). படைக கலங்களையுடைய தலைவன 
அச்சமற்ற உளளததோடு அவள்‌ அறியாத வேற்று 
தே௭ ததில்‌ தலைவியைப்‌ பாலைநிலத்தில்‌ அழைத்துச 
செல்வான (அகம்‌. 369:18-20). பொருள்வயிற்‌ 
பிரிய எண்ணும்‌ தலைவனிடம்‌, “நீ வேற்று தேஎத்‌ 


தேஎம்‌ 


திற்குச்‌ சென்று பொருள்‌ ஈட்டிவருவதற்குள்‌ 
தலைவி இறநது லிடுவாளே, இவளுடைய உயிரை 
விடப்‌ பொருள்‌ சிறதததோ' எனறு தோழி கூறி 
னாள்‌ (கலி, 7:21). பாணடியனை வணங்கி வாழு 
கின்ற பகை தேஎததினர்‌ இன்பததுடன்‌ வாழவா 
(கலி. 143:59,60). . 


2. இடம்‌. பாணடியனுக்குத்‌ துணைவனாக 
இருநது, அவனுக்கு வேண்டிய தேஎமகளி 
லெல்லாம்‌ - இடங்களிலெல்லாம்‌ - நாலைகிழவன 
நாகன்‌ உதவினான (புறம்‌. 179.8). இமயவரமபன 
நெடுஞ்சேரலாதன்‌ பகைவர்‌ தேஎத்தும பொய்‌ கூற 


மாட்டான்‌ (பதி. 30.9). களஙகாயககண் ணி 
நார்முடிச்‌ சேரல்‌ பகைவர்‌ தேளத்தும்‌ சனங 
கொள்ளமாட்டான்‌ (பத, 72:16). மேகம வான 


வில்லை ஆகாயமாகிய தேஎததில வளைததுப 
பூமிக்குப்‌ பயன்‌ உணடாகுமபடியாக மழை 
பெய்தது (அகம்‌. 175:17, 18). அகனற தே எததை 
உடைய மலையிலே ஆண்புலியோடு ஆணயானை 
போர்புரியும (நற. 104.1, 2). அகனற தேஎத்தை 
உடைய மலைச்‌ சாரலிலே தினையின கதிர்களைக்‌ 
கிளிகள்‌ கவராமல்‌ மகளி பாதுகாபபர்‌ (தற்‌. 147: 
2,3). *பிரியலன்‌ என்று கூறிவிட்டுப பிரிநது 
போகிய தலைவர்‌ தேஎததிலே கூறுவதற்கு எனன 
இருக்கிறது” எனறு தலைவி கூறினாள (நற. 224: 
7, 8). “மேகங்கள்‌ மினனி, தலைவி இருககும்‌ 
தேஎத்திற்குச சென்று மழை பெய்யத தொடஙதின ” 
(தற்‌. 971.3-4). *அலருக்கு அஞ்சி வாராதிருககினற 
தலைவா முனபு இருநத தேளததை நினைந்து 
நானும வருத்தததை வெளிக காட்டாமல இருததல்‌ 
வேண்டும்‌' என்று தலைவி தோழியிடம கூறினாள 
(தற்‌. 388:5-7) தலைவன தேளததில சென்ற என 
நெஞ்சமானது திருமபவிலலை எனத்‌ தலைவி 
கூறினாள்‌ (தக. 317.3). 


3. இசை, சிற்ப நூல்‌ வலல தசசா, நூலை நேரே 
பிடித்துத தேஎம்‌ - திசை - குறிதது மனை 
அமைப்பர்‌ (நெடு. 76, 77). இரவில்‌ வழி நடபபேரா 
தேஎம்‌ தெரியாமல்‌ மயங்குவர்‌ (மலை. 272). மழை 
பெயதலின தேஎம்‌ தெரியாமல வழி நடபபேரா 
தடுமாறுவர்‌ (மலை. 363, 364). தலைவன்‌ செல்லும 
தேஎததைப்‌ பார்ததுத தலைவி (இவன இறநத 
ஆண்மகனே' என்று கூறினாள (அகம, 48:38, 24). 
மூலலை நிலத்தில்‌ தேஎம்‌ தோறும வண்டுகள்‌ 
பறநது ஆாககும்‌ (அகம. 104:1, 2). 


4. ஊர்‌. தொண்டைமான  இளநதிரையன, 
தன்னை எதிர்ததோர்‌ நாட்டிலுள்ள தேஎம - ஊர்‌- 


தேஎத்தர்‌ 


மன நுங்களில்‌ மக்கள நலலாதவாறு பாழ்‌ 
படூததினான (பெரு, 423). 


5, கள, வெள்ளிய மணடையில தேஎம்‌ - கள்‌ - 
நிறைததிருப்பர்‌ (புறம்‌. 552:1). 


தேஎத்தர்‌ - தேயத்தில உளளவர்‌. “பொருள்வயிற்‌ 
பிரிநத தலைவன மொழிவேறுபட்ட தேஎத்தரா 
யினும - தேயததில இருபபவராயினும்‌ - விரைவில 
வநது விடுவாரா என்று தோழி, தலைவிக்குக 
கூறினாள்‌ (அகம, 127:17;211:8). “வடுகருக்குப 
பகைத தேயமாகிய கட்டி எனபவனுடைய 
நாட்டுக்கு அபபாலுளள மொழிவேறுபட்ட 
தேஎததராயினும்‌ அவர்‌ உள்ள நாட்டிறகுப 
போவதறகு விரும்பினேன்‌' என்று தலைவி தன 
நெஞ்சிற்குக்‌ கூறினாள்‌ (குறு. 177), 


தேஎத்தள்‌ - தேயத்தில்‌ உள்ளவள்‌. *செல்வமிக்க 
தநதையின்‌ வீட்டில நாங்களெல்லாம்‌ மகிழுமாறு 
மணஞ்செயதுகொள்ளாமல்‌, சிலம்பு கழிதது 
முனபு அறியாத தேஎததள்‌ - தேயத்தில உள்ளவள்‌ 
- ஆகுதல கொடியது என்று மகட்போக்கிய செவி 
லிததாய தலைவியை நினைந்து கூறினாள்‌ (அகம்‌. 
285: 77, 18), 


தேக்கள்‌ தேறல்‌ - 1. தேனால்‌ ஆய கள்ளின்‌ தெளிவு. 
அவியன, தனனைப்‌ பாடி வநத தடாரிப்‌ பொரு 
நனுககு ஆம்பறபூவைப்போனற தேக்கள்‌ தேறலை 
- தேனால ஆகிய கள்ளின்‌ தெளிவை - மடாரில 
ஊறறிக கொடுத்து உணபித்தான்‌ (புறம. 884:8-8). 
வலவில்‌ கானவா நெடிய மூஙகிலிலே இருநது 
முறறிய தேககள தேறலைச்‌ சுற்றத்தோடு உணடு 
ஆடுவா (முரு. 195). மலைவாழ்‌ மககள்‌ மூங்கிற்‌ 
குழாய்ககுள்ளே பெய்து முற்றிய தேககள்‌ தேறலை 
நிரம்ப உணபா (மலை. 171). நன்னன வேண 
மானின கோபுரவாயிலில காணப்படும்‌ பல்வேறு 
கையுறைப பொருள்களில்‌, மூங்கிற்‌ குழாயிலே 
முறறிய தேக்கள தேறலும்‌ ஒனறு (மலை. 522). 
மைநதரும மகளிரும, அழகிய மூங்கிற குழாயுள்‌ 
பெயயப பெறறு நனகு முதாநத தேககள்‌ 
தேறலைப பருகுவர்‌ (அசம. 368:14,15), 


2, இனிமை பொருநதிய களளா&ய தேறல. பறம்பு 
மலையின ஒரு பகக ததிலிருந்து அருவியும மற்றொரு 
பககததில்ருநது தேககள்‌ தேறலும - இனிமை 
பொருநதிய கள்ளாகிய தேறலும - ஓழுகுகின்றன 
(புறம, 115:5) 


தேக்கு - தேக்குமரம்‌. எயிறறியா தேகதின்‌-தேககு 


தேம்‌ 


மரததின்‌-இலையில்‌ விருநதினாக்கு உணவு 
படைபபா (பெரு.104). புலி, பாறையில வைத்து 
உண்டபிறகு எஞ்சிய ஊனினைப பாலைநிலத்தில்‌ 
செலலும்‌ புதியவர்‌ மூங்கிலரிசியுடன்‌ அவ்வூனையும்‌ 
சேர்ததுச்‌ சமைத்துத்‌ தேககின்‌ அகன்ற இலையில்‌ 
இட்டு உண்பர்‌ (அகம.107:8-10). சுரத்தில்‌ வெப்பம்‌ 
மிகுதியால்‌ கிளைகளெல்லாம்‌ காயந்து வாடிய 
தேககின்‌ பெரிய இலைகள்‌ மேற்காற்றினால்‌ 
உதிர்ககப்பெறும்‌ (அகம்‌, 145:3-5). பாலை நிலத்து 
வழிகளில்‌ தேக்கு நிறைந்த காடுகள்‌ நிறைந 
திருக்கும்‌ (அகம்‌, 22519). வெண்கோட்டுயானை 
புலியைக கொம்பால்‌ குத்திக்‌ கொன்றுவிட்டுத்‌ 
தேசுகுச்‌ சோலையில செருக்கித்‌ திரியும்‌ (அகம்‌. 
251:15-18). பாலை நிலததில கடுங்காற்றினால்‌ 
காமபுகள்‌ கழன்ற தேகின்‌ இலைகள்‌ நிலமிசை 
வீழ்ந்து பரவி வழிகளை மறைககும்‌ (அகம. 299:5). 
இடையர்‌, மழைவளம்‌ தப்பிய காலததிலும்‌ 
விருத்தினாக்குத்‌ தம்‌ காளை மாடுகளின கழுததில்‌ 
கட்டியுள்ள மூங்கிற்‌ குழாய்களில்‌ அடைததுள்ள 
- புளிசசோறறினைத தேககிலையில இட்டு, அவர்தம்‌ 
செவி அடைபபுத தீரும்படி. உண்பிப்பர்‌ (அகம்‌. 
311:9-11). புதரைப்‌ போனற தம்‌ குடிலின்கண்‌ 
புழுக்கப்பட்ட ஊன்‌ உணவினைத்‌ தேக்கின்‌ 
பெரிய இலையில்‌ குவிததுக்‌ கானவர்‌ உண்பர்‌ 
(அகம்‌. 315:15-18). 


தேக்கொக்கு - இனிய மாமரம்‌. மலையில்‌ வாழ்கின்ற 
குரங்கு, தேக்கொக்கின்‌-இனியமாவின்‌-கனியை 
உண்ணும்‌ (குறு. 26:6-8). வேளிருக்குச்‌ சொந்தமான 
குன்றூரில்‌ வாழும்‌ வாளைமீன்‌ தேககொககின்‌ 
இனிய பழத்தினை உண்ணும்‌ (குறு. 164:1ஃ3). 
வெளவால்‌ பாலைக்‌ கலந்தாலொத்த தேககொககின்‌ 
இனிய கனியினை ' உண்ணும்‌ (குறு. 201:2,8). 


தேசு - செயற்கை அழகு. வையையாற்றின்‌ புது 
வெள்ளததில நீராட வரும மகளிர்‌ கண்ணாடியின 
அமுககு நீஙக நறுமண நெய்யைப பூசிக்‌ கற்‌ 
பொடியால துலக்கி அக்கண்ணாடியின்கண்‌ தமது 
இயற்கையழகும தேசும்‌-செயற்கையழகும்‌-கணடு 
களிபபர்‌ (பரி, 18:20,81), ' 


தேட்கடுப்பு - தேளின நஞ்சு கடுத்தல்‌. அதியமானின்‌ 
மகன பொருட்டெழினி . தேட்கடுப்பு - தேளின்‌ 
நஞ்சு கடுததல - போன்ற நாட்படப்‌ புளிப்பேறிய 
களளினைப்‌ பொற்கலததில்‌ பெய்து இரவலர்ககு 
ஊட்டுவான்‌ (புறம. 392:16-18), 


தேம்‌ - 1. தேன்‌. எவ்வியின்‌ நாட்டிலுள்ள ஆடவர்‌, 
கடல திவலையாலே தழைதத தேம - தேன்‌ - 


தேம்‌ 


பொருந்திய புனனை மலரால்‌ ஆகிய மாலையைச 
சூடுவார்‌ (புறம. 24:7-9). சீறியாழபபாணன்‌, “தேம 
போலும்‌ இனியநரம்புத்‌ தொடைபொருநதிய சிறிய 
யாழை உடையவன (புறம்‌. 70.1). தலையாலங்‌ 
கானத்துச்‌ செருவென ற நெடுஞ்செழியன ௨.ழிஞைக்‌ 
சொடியுடன வேபபநதளிரைக்‌ கலநது 
தொடுககபபட்ட தேம்‌ மிகக மாலையை 
வளையமாலையோடு சூடிப்பகைவரைப பொருது 
வென்றான்‌ (புறம்‌, 76:4-13). பொயகையில மீன 
களை உண்ட நாரைகள்‌ தேம்‌ பொருநதிய பூவை 
யுடைய மருதமரத்தின்‌ இளைகளில தங்கும்‌ 
(புறம்‌, 3519-12), பலயானைச செல்கெழு குட்டு 
வனுடைய நாட்டில்‌ வெள்ளமானது தேம்‌ நிறைநத 
மருதமரத்தை அடியோடு சாயத்துககொண்டு 
ஓடியது (பஇ.30:16). சறியாழப்பாணர்‌ கையில 
வைததுள்ள சிறிய யாழின்‌ நரமபு தேம்‌ ஒழுககைப்‌ 
போனறு இருநதது (று. 286-887). போர்‌ மறவர்‌ 
தேம்‌ பரககும்படியான வஞசிமாலை சூடியிருந 
தனர்‌ (முலலை, 71). பலவித மலர்களைப்‌ பறிக்கும்‌ 
தலைவியும தோழியும்‌ தேம்‌ தோனறுமபடியான 
பாதிரிப்பூவையும்‌ பறித்தனர்‌ (குறி. 74). மனைவி 
கொடுபபத்‌ தேம்‌ பொருந்திய கள்ளை உணடு 
கானவன்‌ காவல்‌ தொழிலை மறநதான குறி. 
755), கானவா, ஏற இயலாத மலையுசசியிலும 
கணணேணி கொண்டு ஏறித்‌ தேனடைகளை 
அழித்துத்‌ தேம்‌ கொள்ளை கொள்வர்‌ (மலை. 
317,318). நன்னன்‌ வேணமான்‌ தேம்‌ சொரிகினற 
கண்ணியை யுடையவன்‌ (மலை. 399). கூததன, 
பரிசு பெறப்போகும்‌ கூத்தனிட ம்‌ தேம உண்டாக 
மலர்நத, மராவினது மெல்லிய பூஙகொத்‌ 
தோடு மலர்களையும்‌ கலநது மாலையாகத 
தொடுத்து அணிநது கொண்டு நன்னன வேண்‌ 
மானிடம்‌ செல்லுக என்றான (மலை, 428-431). 
வணடுகள்‌ படியும்படியாகக கமழும தேம்‌ சொரி 
இன்ற முடிமாலையினை நன்னன அணிந்திருநதான 
(மலை. 466,467) குறவா நாட்டிய குடிசைகள்‌ மறை 
யும்படியாகத தேம ஒழுகும்‌ வேங்கைப்பூககள்‌ பரந 
துள்ளன (அகம்‌. 12:9-11). தெளிநத நீரினை ஏற்ற 
குவளைப்பூ, தேம உண்டாகி மிகக அழகுடைய 
தாய்‌ விளங்கும்‌ (அகம்‌. 37:12,13). மலை வேட்டுவன, 
பலவேறுபட்ட மணங்கள்‌ கமழும்படியான தேம்‌ 
ஓழுகும்‌ கண்ணியைச்‌ சூடியிருநதான்‌ (அகம்‌. 8826-4). 
இருஙகோவேண்மான தேமமணங்கமழும்மார்பிலே 
பூசிச்‌ புலர்ந்த சந்தனததை உடையவன்‌ (அகம. 
36'18,19). குறிஞ்சித்‌ தலைவன்‌ குவளைப்‌ பூசுகளி 
னாலாகிய தேம்பாயும தாரினைத தலையில்‌ அணிந 
இருநதான்‌ (அகம்‌. 88:1,2). ஆட்டனத்தி தேம்‌ 
ஒழுகும்‌ தாரினை மார்பில அணிநதிருநதான (அகம. 


403 


தேம்‌ 


76.7-9). குறிஞ்சித்‌ தலைவியின நெறறி தேம 
மணககும்‌ புதிய மலரைப போலக கமழும (அகம. 
78:24), உடனபோககிறகு முனபு தலைவிககுத தேம 
சொரிநது கலநத இனிய பாற்சோறறை ஊடடினும 
உணணாள்‌ (அகம. 89:19-21). உடனபோககிறகு 
முனபு, மணிகளிழைதத பொற்கலத்தில தீம 
பாலோடு தேம கலநது ஏநதிச்‌ செவிலித தாயா 
ஊட்டவும்‌ தலைவி உண்ணாத பேதைமையுடை 
யளாயிருநதாள்‌. (அகம. 105:4-6), எழினியின போர்‌ 
வீராகள்‌ பிழிநத தேம்‌ சமைநத நறிய கள்ளுணட 
ம௫ழசசியினால்‌ பகைவரை வென்று ஆனினததைக 
கவர்நது வருவர்‌ (அகம. 105:10-75). அருவிகள்‌ 
விளங்கும மலையில்‌ தேம்‌ கமழும்‌ கொததுககளை 
யுடைய வேங்கைபபூககளைக சூடிக கொணடு 
தொணடகப பறையின தாளததிறகேறப மகளி 
ரொடு ஆடவர்‌ ஆழிவா (அகம. 118:1-4). வேங்கட 
மலை தேம நாறுமபடியான உயர்நத சிகரங்களை 
உடையது (அசும, 141:28,29). தலைவியின கூந்தலிலே 
தேம்‌ மணககும நறிய மலரைச சூடுவா (அகம. 
177.3-6), கணணன்‌ எழினி எனபவனுககுரிய 
முதுகுனறததில தேம நிறைநது இருக்கும 
(அகம்‌. 197:7,8). உடனபோகதிறகு முனபு 
தலைவி தேம்‌ பெயத தீமபாலைக கூநதலைக 
கோதி நயமொழிகளைக கூறி ஊடடினும்‌ 
மறுதது உணணாதவளாயிருததாள்‌ (அகம. 207114 
17). வெளியன வேணமான ஆஅய எயினன 
என்ற வளளலுடைய குனறம்‌ தேம நிறைநத 
சிகரங்களை உடையது (அகம, 808:2-5). தலைவன 
வெணகடபபமரததின தேமபாயும மெல்லிய 
பூஙகொததுககளை த்‌ தளிருடன கொணடு வநது 
தலைவியின தலை முடியில சூட்டுவான (அகம. 
221:8- 107. தலைவி தேமபாயும கூநதலை 
யுடையவள்‌ (அகம. 240 10). அழகிய வெண கடமப 
மலர்களைச சூடியுள்ள தலைவியின தேமபாயும 
கூநதலில வணடுகள மொயக்கும (அகம, 257:8,9), 
சோலையின்கண நறிய மலாகள்‌, புனையபபடடன 
போலத்‌ தோனறித தேம நிறைநதிருநதன (அகம. 
259 5-7). தலைவி, பாதிரி, புனலி மலாகளோடு 
மெலலிய கொத்துககளிலுள்ள தேமபாயும மரா 
மரத்தின மலர்களையும தன கூந்தலில சூடுவாள 
(அசம, 261.2-4). தேமபாயகினற நறிய குவளை 
மலாகள்‌ சூடிய தலைவியின கூநதலாகிய மெலலிய 
பாயலில்‌ தலைவன்‌ உறங்குவான (அகம. 308:11-13), 
இளவேனிற பருவத்தில்‌ மாமரததிலிருநது குயிலகள 
கூவும்படியாக அமமரததில்‌ தேம்பாயநது மலர்கள்‌ 
மலர்நதிருககும (அகம, 341:2,8). மலைப பிளவுகளி 
லிருநது ஒழுகும்படியான நீரோடு தேம கலநது 
காட்டாறறை நிறைக்கும (அகம. 862:1,2), தேம 


தேம்‌ 


மணம்‌ கமழுகின்ற தலைவியின்‌ அழகிய நெற்றியில்‌ 
தலைவன்‌ திலகமிட்டு மகிழ்வான்‌ (அகம்‌. 389:2,8), 


தலைவி கூடியுள்ள தேம்‌ துளிக்கின்ற முல்லை: 


மலர்களைப்‌ புறத்தே நீக்கி அவளுடைய கூந்தலா யெ 
பாயலில்‌ தலைவன்‌ உறங்குவான்‌ (அகம்‌. 3914-6). 
கருக்கொண்டிருக்கும்‌ பெண்குருவி முட்டை 
யிடுவதற்குரிய இடம்‌ அமைக்கும்பொருட்டு ஆண்‌ 
குருவி தேம்‌ பொருந்திய கரும்பினது வெள்ளிய 
பூவைக்‌ கோதி எடுத்துவரும்‌ (குறு. 85:2-5). ஆம்பல்‌ 
மலரின்‌ மணத்தை வீசும்‌ தேம்‌ பொதிந்துள்ள உன்‌ 
சிவத்த வாயைப்‌ பிரியேன்‌' என்று தலைவன்‌ 
தலைவியிடம்‌ கூறினான்‌ (குறு. 300:2). மலையி 
னிடத்துள்ள சுனை நீரைத்‌ தேம்பொருந்திய அழகிய 
மலர்கள்‌ பரவி மூடும்‌ (குறு. 317:3,4). தேம்‌ 
பரவுகின்‌ ற துறையையுடையவன்‌ தலைவன்‌ (குறு. 
336:2). மழை பெய்தமையால்‌ மலர்மிக்க முல்லை, 
செம்முல்லையோடு தேம்‌ மணக்கும்‌ வண்ணம்‌ 
நெருங்கித்‌ தோன்றும்‌ (குறு. 382:5). தேம்‌ மணங்‌ 
கமழும்‌ கூந்தலையுடையவள்‌ கொடிச்சி (நற்‌. 85: 
8-10), சிவந்து விளங்கிய நெற்றி மேலே பொலிவு 
பெற்ற ஐம்பகுதியாகப்‌ பகுக்கப்பட்ட தேம்‌ பரவிய 
கூந்தலையுடையவள்‌ தலைவி (நற்‌. 160:6,7)- 
தலைவன்‌ மார்பிலே தேம்‌ உண்ணுகின்ற வண்டுகள்‌ 
ஒலிக்கும்‌ மாலையை அணிந்திருந்தான்‌ (தற்‌. 187; 
7,9). குன்றத்தினுடைய பக்க மலைகளில்‌ தேம்‌ முற்றி 
நிறைந்திருக்கும்‌ (தத்‌. 188:8). தேம்‌ மணம்‌ கமழும்‌ 
விரிந்த மாலையையுடையவன்‌ அழிசி (தற்‌. 190: 
2-4). குன்றத்தினுடைய பக்க மலைகளில்‌ தேம்‌ 
உண்டாகி நிறைந்திருக்கும்‌ (அகம்‌, 248:1). புதர்‌ 
களில்‌ சிறிய பூவையுடைய முல்லையின்‌ தேம்‌ மணம்‌ 
வீசும்‌ பசிய மலர்களெல்லாம்‌ மலர்த்திருந்தன (தற்‌. 
248:1-3). வெளவால்‌, வேம்பின்‌ பழத்தை வெறுத்து, 
இருப்பையின்‌ தேம்போலும்‌ இனிய பழத்தை 
விரும்பி உண்ணும்‌ (தற்‌. 279:1-8). குரங்குக்குட்டி 
வேங்கை மரத்தின்‌ தாழ்ந்த கிளைமீது மறைந்‌ 
திருந்து, தலைவியின்‌ கையிலுள்ள தேம்‌ கலந்த 
இனிய பாலைக்‌ கலத்தொடு பறித்துக்கொண்டு 
ஓடியது (தற்‌. 379:1-5). பரதவர்‌, கடலிலே மீன்‌ 
பிடித்துக்கொண்டு வந்து கானற்‌ சோலையிலே 
அவற்றைக்‌ குவித்துவிட்டுத்‌ தேம்‌ மணம்‌ கமழ்‌ 
கின்ற கள்ளினைத்‌ தம்‌ சுற்றத்தோடு உண்டு 
மதிழ்வர்‌ (தற்‌. 388:4-9). தேம்‌ மணமிக்க நெடிய 
மலையிடத்தில்‌ அருவிகள்‌ நீலமணிபோலத்‌ தெளி 
வடைந்தன (ற்‌. (385:1,2). தேம்‌ மணம்‌ கமழுகின்‌ ற 
மலையிடங்களிலெல்லாம்‌ குறவன்‌ சந்தன மரத்தை 
வெட்டிச்‌ சுடுவதால்‌ உண்டாகிய புகை பரவி 
மணம்‌ வீசும்‌ (ஐங்‌, 255:1,2). குன்றக்குறவனுடைய 
காதன்‌ மடமகள்‌, தனக்கு இருமணம்‌ நடைபெறத்‌ 


தேம்‌” 


தம்‌ குலதெய்வமாகிய முருகனு க்குத்‌ தேம்‌ பலியைச்‌ 
சொரிந்து வேண்டுவாள்‌ (ஐங்‌. 259:1-4), தேம்‌ 
துளிர்த்தற்குக்‌ காரணமான நறுமணமுள்ள கூந்‌ 
தலையுடையவள்‌ தலைவி (ஐங்‌. 3524:5). தலைவி 
பேசும்‌ பேச்சு தலைவனுக்குத்‌ தேம்‌ தோற்கும்‌ 
இனிய மொழியாக இருக்கும்‌ (ஐங்‌. 350:3). தேம்‌ 
பொருந்திய காயாம்பூ நீலமணி போன்று தோன்றும்‌ 
(ஐங்‌. 420:1,2). தலைவனுடைய மலையில்‌ தேம்‌ 
மணம்‌ எங்கும்‌ நிறைந்திருக்கும்‌ (கலி, 44:7), தேம்‌ 
பாய்ந்து இதழ்விரிகன்ற நீலோற்பல மலரினும்‌ 
சிறந்தன என்று தலைவியின்‌ கண்களைத்‌ தலைவன்‌ 
பாராட்டுவான்‌ (கலி. 57:9). மகளிர்‌ சூடியுள்ள 
முல்லைப்‌ பூக்களில்‌ வண்டுகள சூழுமாறு தேம்‌ 
நிறைந்து இருந்தது (கலி. 68:6), பாண்‌ டியனுக்‌ 
குரிய பொதியின்‌ மலை தேம்‌ மிகுதியாக உடையது 
(கலி, 108:58). நெய்தல்‌ நிலக்‌ கடற்கரையில்‌ தேம்‌ 
மணக்கும்‌ புன்னை மரம்‌ நிறைந்திருக்கும்‌ (கலி, 
127:1).  திருப்பரங்குன்றத்திலுள்ள முருகனுக்கு, 
அன்பர்‌ தேம்‌ விளைதற்கிடமான மலர்‌ முதலிய 
காணிக்கைப்‌ பொருள்களைக்‌ கொண்டு வழிபடுவர்‌ 
(பரி, 17:1).  இருப்பரங்குன்றத்திற்குச்‌ செல்லும்‌ 
ஆடவரும்‌ மகளிரும்‌ மசிழ்ச்சி மிக்க தேம்‌ துளிக்கும்‌ 
மாலையினை அணிந்து செல்வர்‌ (பரி, 17:26). 
வையையின்‌ நீர்‌, தேம்‌ கலக்கப்பெற்று வழுவழுப்‌ 
புடைத்தாயிற்று என்று பார்ப்பனர்‌ அந்நீரில்‌ 
வாய்‌ கழுவுதலைச்‌ செய்யார்‌ (பரி த, 2:62,69). 


2. இனிமை. வலைஞர்‌ வீடுகளில்‌ கொழியல்‌ 
அரிசியால்‌ களியாகச்‌ செய்யப்பட்ட கூழைத்‌ 
தட்டுப்‌ பிமாவில்‌ இட்டு உலரும்படியாக ஆற்றி 
நெல்லின்‌ முளையை இடித்து அதிலே கலந்து 
இரண்டு இரவும்‌ பகலும்‌ கழிந்தபிறகு வெந்நீரில்‌ 
வேகவைத்த நெய்யரியாலே வடிகட்டிப்‌ பிழிந்து 
தேம்‌ - இனிமை - பொருந்திய கள்ளை உண்டாக்‌ 
குவர்‌ (பெரு, 275-287). மதுரை நகரில்‌ வாழ்வோர்‌ 
விருந்தினர்க்குப்‌ பலவகை உணவுகளோடு பலாச்‌ 
சுளையையும்‌ தேம்‌ நிறைந்த மா ம்பழத்தையும்‌ 
படைப்பர்‌ (மது. 527, 528), தலைவியினாடைய 
கொங்கைகள்‌ தேமலையும்‌ தேம்‌ கொள்‌ 
மென்மையையும்‌ உடையன (அகம்‌. 26:18), குன்றக்‌ 
குறவர்‌ தம்‌ இல்லின்‌ முற்றத்தில்‌ தேம்‌ பொருந்திய 
கள்ளினைப்‌ பிழிவார்‌ (அகம்‌. 78:7), களவுக்‌ 
காலத்தில்‌ தலைவி, வேப்பங்காயைக்‌ கொடுத்‌ 
தாலும்‌ தலைவனுக்கு அது தேம்‌ பொருந்திய 
வெல்லக்கட்டியைப்‌ போல இனிக்கும்‌ (குறு. 196: 
1,2). தேம்பொருந்திய மணமுடைய சந்தனச்‌ 
சாந்து பூசிய அரிவை என்று வையையாறு குறிக்கப்‌ 
பெறுகிறது (பரி. 11:27, 28). 


தேமா 


3. மணம்‌. தெய்வமகளிரின திலகமிடபபட்ட 
அழகிய நெற்றி தேம்‌ - மணம்‌ - கமழும்‌ (முரு. 24) 
தெய்வப்பெண்கள்‌ தேங்கமழ்கின்ற மருதபபூவை 
அபபினாலொப்பத்‌ தம இளம்‌ கொங்கைகளில்‌ 
நறிய சந்தனக்‌ குழம்பை அப்புவர்‌ (முரு. 32-38). 
தலைவி தேம்‌ கமழும நெற்றியை உடையவள்‌ 
(குறு. 38:8). தலைவி, தேம்கமழ்கினற அழகிய 
நெற்றியையுடையவள (குறு. 205:7), தலைவி, 
திலகமிட்ட தேம்‌ கமழ்கனற அழகிய நெற்றியை 
யுடையவள்‌ (நற்‌. 62:6). வேங்கை மரங்கள்‌ உயர்ந்‌ 
துள்ள மலைச்சாரலெங்கும்‌ தேம்‌ கமழும்‌ (நற. 
259:2). மலைப்பிளப்பினையுடைய துறுகற்களின 
அயலிடங்கள்‌ தோறும்‌ சநதனமரஙகளினின்றும்‌ 
வெளிப்பட்ட தேம்‌ கமமும்‌ (நற்‌. 26118). 


4, வண்டு, யானைகள்‌ தேம்‌ - வண்டு - பாயநது 
உண்ணும்படியான மதநீரை உடையவை (பத, 
5௪:17), விறலியர்‌ தேம்‌ பாய்ந்து ஒலிக்கும்‌ 
கூந்தலையுடையவர்‌ (பதி. ௧4:5, 6). மலைச்சாரலி 
லுள்ள கோங்கினுடைய கொத்துக்களில தேம்‌ 
பாய்நது ஆரவாரிக்கும்‌ (அகம்‌. 153:16), கருமணல்‌ 
நீண்டு படிந்தாற்போனற தலைவியின்‌ கூநதலில்‌ 
தேம்‌ தாவிச்சூழும்‌ (குறு. 11631). வெண்‌ கடப்ப 
மரத்தின்‌ பூங்கொத்துக்கள்‌ கமழும்‌ தலைவியின 
கூநதலில தேம்‌ பாய்ந்து மொய்க்கும்‌ (நற்‌. 20:3), 


5, அடூல்நெய்‌. நீலமணிபோன்ற நிறத்தைக்‌ 
கொண்டுள்ள தன்‌ தலை முடியில்‌ தேம்‌ பசையை- 
அகில்புகையாலாகிய நெய்ப்பசையைத்‌ - தலைவன்‌ 
உண்டாககுவான்‌ (குறி. 111,112). தலைவி, தன்‌ 
தலையில்‌ தேம்‌ மணம்‌ கமமும்படியாகத்‌ தடவி 
யிருந்தாள்‌ (நற்‌, 100:4). தலைவி தேம்‌ நீங்காத 
மணம்‌ வீசுகின்ற கூந்தலையுடையவள்‌ (நற்‌. 501:9), 


6. (யானை) மதம்‌. பாசறைக்கண்‌ நாற்சநதியில்‌ 
காவலுக்கு நின்ற யானை தேம்‌ - மதம்‌ பாய 
இன்ற கதுப்பினை உடையது (முலலை, 29-31), 


7. தேனடை, மலையுச்சியில்‌ தேம்‌ - தேனடை - 
நிறைநதிருககும்‌ (அகம்‌. 94:1). 


தேமா - இனிய (கனிகளைத்தரும்‌) மாமரம்‌. நல்லியக 
கோடனின வேலூரில்‌ வாழும்‌ எயிற்றியர்‌ புளிச்‌ 
சோற்றுடன்‌ ஆமாவின சூட்டிறைசசியையும்‌ 
தேமாவின்‌ - இனிய மாமரத்தின்‌ - தளிர்‌ போனற 
மேனியையுடைய மகளிர்‌ உண்ணுமாறு அளிப்பர்‌ 
(சிறு. 175-177). தினைபபுனத்தைக்‌ காவல்‌ காக்‌ 


405 


தேய்புரி பழங்கயிற்றினார்‌ 


கின்ற மகளிர்‌ தேமாமபூ முதலிய பலவிதமான 
பூக்களைப்‌ பறித்துப பாறையில்‌ குவித்தனா (குறி. 
64). நனனன்‌ வேண்மான்‌ என்னும வள்ளலிடம்‌ 
ஆற்றுபபடுத்தும கூததன, நீ போகின்ற வழி 
தேமாவின்‌ பழச்சாறு உண டவர்களை மேறசெலலா 
வாறு தடுககும இனிமை யுடையது எனறான்‌ 
(மலை, 138). 


தேமொழி - 1. இனிய சொல்லையுடைய பெண. (அன 


மொழித்தொகை). பொருளவயிற பிரியசுகருநிய 
தலைவன்‌, 'தேமொழியினை - இனிய சொல்லை 
யுடைய தலைவியை - விட்டுப பிரித்துப்‌ பொருள்‌ 
முயற்சி எனனை இழுத்தலால்‌, எனனெஞசு 
இவளைப பிரிவேன்‌ எனறு கூறும; ஆகையினால 
வறுமை மிகக கொடியதேயாகும்‌' எனறு அழிநது 
கூறினான்‌ (தற்‌. 268:4-10), மகட்போக்கிய நறறாய, 
“ஒரு காளையோடு செனறுவிட்ட என மகளுக்காக 
மட்டும்‌ நான வருநதவில்லை, தே மொழியினைப 
பிரிநது துணையினறி வருநதியழும தோழியின 
பொருட்டே வருந்துகிறேன' எனறு கூறினாள்‌ 
(ஐங்‌, 378:3-5). பொருள்வயிற பிரிந்த தலைவனுக்கு 
ஊறு நேராவணணம்‌ தெயவஙகளைத தொழுது 


வேண்டுவோமா? எனறு கேட்ட தலைவிககுத 
தோழி, தேமொழி! தலைவனைக்‌ குறித்துச்‌ 
கவலைப்படாதே, வேணடும்போது மழையைப்‌ 


பெயவிககும கறபினளாகிய நீ துனபுற்று பசப்‌ 
புறுவாயே எனறு அறககடவுள்‌ கருதி அவருடைய 
முயறசியை விலகதிவிட்டது எனறு கூறினாள்‌ 
(கலி, 16:19-22), வரை வுநீடும தலைவனை நினைநது 
வருந்தும்‌ தலைவிககாகத்‌ தோழி தலைவனிடம, 
*மகிழசசியைச்‌ செயனெற தேமொழியின இள 
முலைகள்‌ அழகுபெறுமா று நீ அருள்வதை நினைநது 
கண்ணீர விடுகினறவளுச்கு அருளாது செல்‌ 
தின றவனே, நீ மிகக கொடியை, எனறு கூறினாள்‌ 
(கலி, 125,8-11). 


2. இனிய மொழி. தேமொழி - இனிய மொழி - 
உடைய தெரியிழை மகளிர்‌ (புறம. 209'16,17) தே 
மொழி - இனியமொழி (அகம. 16.15, குறு. 72.2; 


தற்‌. 161,13; 2208; 4729; ஐ௩. 4665, சலி, 29,26, 
௧54, 80 15). 

தேய்புரி பழங்கயிற்றினாா - புலவர்‌, இவரது இயற்‌ 
பெயர்‌ தெரிநதிலது. பொருள்‌ வயிறபிரிநத 


தலைவனது நெஞ்சு தலைவியிடம்‌ மீளுமாறு 
அவனை விரைவுப படுததும்‌ நிலையில, செயவினை 
முடியாது மீளுதல அறியாமையோடு இழிவையும 
தருமென அறிவு வற்புறுத்த, இடைநினறு வருநதும 


தேயவை 


தனனுடமபு இரு யானைகளால மாறு மாறாக 
இழுகக்பபடும தேயபுரிபழங்கயிறு இறறொழிவது 
போல அழிவதுதானே என்று அவன்‌ ஆற்றாது 
மொழிவதாகப பாடிய (நற்‌. 384). உலமைச்‌ சிறப்‌ 
பினால்‌ இவர்‌ தேயபுரி பழங்கயிற்றினார்‌ எனப்‌ 
பெயாபெற்றார்‌. இவருடையதாக அவ்வொரு 
பாடலே உள்ளது. 


தேய்வை - சந்தனக்குழம்பு சூரரமகளிர்‌ தம்‌ கொங்கை 
களில்‌ தேய்வையை - சந்தனக குழமபை ஃ 
பூசிச்கொள்வா (முரு. 33), 


தேய்‌ லை வெணகாழ்‌ - சந்தனக்கட்டை. கல்லில்‌ தேயத்த 
தேய்வை வெணகாழ - சந்தனக்கட்டை - தடாரிப்‌ 
பறையைப்‌ போலத்தோனறும (புறம்‌, 36919]. 


தேயம்‌ - 1, நாடு. கோபபெருஞ்சோ ழன தன்‌ ஆட்சி 
இல்லாத தேயததிலுள்ள-நாட்டிலுள்ள-அ.றிஞர்‌ 
சனையும கவர்ததிருததான (பறம, 277227, 


2, ஙாழவேளி, உடனயபோசுகில தலைவனுடன 
தலைவி, பலதரடுகளையும்‌ பல தேயங்களையும்‌- 
பாழலவெளிகளையும்‌-கடந்து சென்றாள்‌ (அகம்‌. 
S83:4}. 


தேயரமண்டிலம்‌ - ஞாயிற்றுமண்டிலம்‌, திருப்பரங்‌ 
குனறததில பூசைககண எழுகின்ற அலல்‌ புகை 
தேயா மண டிலததையும்‌ - ஞாயிற்று மண்டிலத 
தையும்‌-மறைக்கும்‌ (பரி, 17:32). 


தேர்‌ - 1, சக்கரங்களையுடைய ஊர்தி வகை (இரதம்‌]). 
சோழன்‌ உருவப்‌ பஃறேர்‌ இளஞ்சேட்‌ செனனி, 
அழகு பெறப்‌ பொறறேரில்‌ வருவது சூரியனைப்‌ 
போன்றிருந்தது (புறம்‌. 4:24), அழகாகச செயயப்‌ 
பட்ட தேரில்‌ சோழன்‌ கரிகரலன வருவான்‌ (புறம்‌. 
7:10), பாணடியன பலயாசசாலை முதுகுடுமிப்‌ 
பெருவழுதி, தன்னிடம வரும்‌ பரிசிலாக்குக 
தோகளை லழங்குவான (புறம. 18:2). சேரமான்‌ 
செல்லககடுஙகோ வாழியாதன தேர்மேலே நின்று 
. விலலை வளைத்து அம்பெயவான (புறம்‌, 14:8). 
பல்யாகசாலை முதுகுடுமிப பெருவழுதி, விரைந்த 
தேர்‌ குழிதத பகைவர்‌ தெருககளில கழுதை 
ஏர்‌ பூட்டிப பாழ்படுத்தினான; அவர்‌ வயல்களில 
குதிரையின குளமபுகள தாவத்‌ தேரைச்‌ செலுத்தி 
னான (புறம்‌. 15 7-6). தலையாலஙதானத்துச 
செருவெனற நெடுளுசெழியன உயர்நத குடையை 
யம கொடி பறக்கும்‌ தேரையும உடையவன 
(புற, 24:38). குயவர்‌ தேர்ககாலைய போனற 


406 


59:18). 


தேர்‌ 


திதிரியில மண்ணைக கொண்டு அவர்‌ நினைத்த 
வாறு கலங்களை உருலாககுவர்‌ (புறம்‌. 42:87, 
சோழன்‌ குளமுற்றத்துத்துஞ்சிய கிள்ளிவளவன்‌ , 
மாட்சிமைப்பட்ட தொழில்‌ பொருந்திய நெடிய 
தேரை உடைய சேரனை அழித்தான்‌ (புறம்‌, 99:16). 
சோழனமாவளததான்‌, பகைவரைவென்‌ று பெருஞ்‌ 
செல்வத்தைப்‌ பெற்றிருந்த தேர்வண்‌ இள்ளிக்குத்‌ 
தம்பியாலான (புறம்‌, 42:10) கொடியால்‌ பொலிந்த 
தேரை உடையவர்‌ அரசர்‌ (புறம்‌. 48:27]. வடவர்‌ 
சரை அழிக்கசுகூடிய ஆற்றல்‌ உள்ள பாணடியன்‌ 
கூட காரத்துத்‌ துஞ்சிய மாறனவமுதி, வலிமை 
யான தேரையடையவன (பறம. 53:8). பாண்டியன்‌ 
இலவநதிகைபபள்ளிததுஞ்சிய நன்மாறன்‌ நீண்ட 
சொடியையுடைய பெரிய தேரினை (புறம்‌. 
558). சோழன்‌ இலவதந்திகைபபள்ஸித்துஞ்சிய 
நலங்கிள்ளி சேட்செனனி திண்மையாக இயற்றப்‌ 
பட்ட தேரினையுடையவன்‌ (தம. 81: 18). 
குடகசகோநெடுஞ்சேரலாதன்‌ என்ற சேரனும்‌ 
வேற்பஃறடக்கைப பெருவிறற்கிள்ளி எனற 
சோழனும்‌ போர்செய்து இருவரும்‌ ஒருங்கே 
மடித்த பொழுது தேரில்‌ வந்த வீரரெல்லோரும்‌ 
இறநதனர்‌ (புறம, 65,5) சோழன நலஙகிளளியின்‌ 
வளதாட்டின்கண்‌ கள்னைக்குடிப்பவர்‌, கைதவறி 
ஊறறிய கள்ளால்‌ தேர்‌ ஓடுகனெறு லீதிகளெலலாம்‌ 
சேறாயின (புறம்‌. 58:14). சோழன குளமுறறத்துத்‌ 
துஞ்சிய  சிள்ளிவளவன பகற்பொழுதின்கண்‌ 
பரிசிலர்க்குத்‌ தேர்களை வழங்குவான (பறம, 
ஒலலையூர்‌ தந்த பூதபபாணடியன்‌, பகை 
வரைத தேரோடு ஒழிப்பேன எனறு வஞ்சினம்‌ 
செயதான்‌ (டிறம. 91,4). பாண்டியன்‌ தலையாலங்‌ 
கானததுச்‌ செருவென்ற நெடுஞ்செழியன “தேரை 
உடையோம்‌ யாம்‌ எனறு செருககி வருகின்ற 
பகைவரை வெல்வேன' என்று குளுரைத்தான 
(புறம்‌. 72/4). தலையாலங்கானததுச்‌ செருவென்ற 
நெடுஞ்செழியன, நீணட தேரினுடைய மொட்டுப்‌ 
பொலிவு பெற நினறான {புறம, 77:5). அதியமான்‌ 
நெடுமான்‌ அஞ்சி, ஒரு நாளைக்கு எட்டுத்தேர்‌ 
களைச செய்யும்‌ தச்சன்‌ ஒருவன்‌ ஒரு மாதத்திறகு 
ஒரு தேர்க்காலைச்‌ செய்தால அது எவ்வளவு 
வலிமையுடையதோ அவ்வளவு வலிமை உடைய 
வன (புறம்‌, 87:8). அதியமான நெடுமான்‌ அஞ்சி, 
திண்மையாகச்‌ செய்யபபட்ட தோகளை உடைய 
வன்‌ (றம, 701:40. வேள்பாரி, பரிசிவர்க்குத்‌ 
தேர்களை வழங்கும்‌ இருபபை உடையவன்‌ (புறம்‌. 
1748). வேள்பாரி தோவணமையைச்‌ செய்பவன்‌ 
(புறம்‌. 118;8), மலையமான்‌ திருமுடிக்காரி பரி 
சிவர்ககு ஈயும்‌ தேர்கள்‌ மழைததுளிகளிலும்‌ பல 
மாகும்‌ (பறம. 1333-4), தேரினையுடையவன்‌ 


தேர்‌ 


அண்டிரன்‌ (புறம்‌. 183:7). பரிசிலர்‌ எம்முடைய 
தெனத்‌ தேரை எடுத்துக கொண்டாலும்‌ 
அண்டிரன்‌ மீணடும்‌ அதனைப பெறமாட்டான்‌ 
(புறம்‌. 135:15,18). வையாலிக்‌ கோப்பெரும்பேக 
னிடம்‌ பரிசுபெற்றவன்‌ தேரோடு பொலிவு பெற்று 
விளங்குவதால்‌ அவனும்‌ ஓர்‌ அரசன போலவே 
தோன்றுவான்‌ (புறம்‌, 741:8), பேகன, ஒல்லென 
முழங்கும்‌ தேரையுடையவன (பறம. 144:18). பேசுன 
இனமணியையுடைய உயாநத தேரையுடையவன்‌ 
(புறம்‌. 145:9). பேகன்‌ வளவிய செலவையுடைய 
உயர்ந்த தேரையுடையவன்‌ (புறம்‌, 748:11). இள 
விசசிக்கோ பொன்னால்‌ செய்யபபட்ட தேரினை 
உடைய நன்னன்‌ மரபில்‌ வந்தவன்‌ (புறம்‌. 151:7). 
குமணவள்ளல வலிமையான தேரை உடையவன்‌ 
(புறம்‌. 158: 26). மோரியர்‌ கொடியணிந்த 
தேரினை உடையவர்‌ (புறம்‌ 175.6). பாணடியன இல 
வந்திகைப்‌ பள்ளித்துஞ்சிய நனமாறன்‌ திண்ணிய 
தேரை உடையவன்‌ (புறம்‌. 198:6.) வள்ளல்பாரி 
முல்லைக்‌ கொடிக்கு ஒலிக்கும்‌ மணியையுடைய 
நெடிய தேரைக்‌ கொடுத்தான்‌ (புறம்‌. 200;11;201:2). 
இருங்கோவேள்‌ இயற்றப்பட்ட தேரை உடையவன்‌ 
(புறம்‌. 802:13). சேரமான்‌ பாமுளூரெறிந்த நெய்த 
லஙகானல்‌ இளஞ்சேட்‌ செனனி இயற்றப்பட்ட 
தேரைஉடையவன (புறம, 205:6). கடிய நெடு 
வேட்டுவனிடம பெருநதலைச்சாத்தனார்‌ “நீ காலம்‌ 
நீட்டித்தாலும்‌ தேரைப்பெறாது போகேன' எனறு 
கூறினார்‌ (புறம்‌, 205:12), கோப்பெருஞ்சோழன்‌ 
திண்ணிய தேரை உடையவன்‌ (புறம. 220:6). 
சோழன்‌ குளமுற்றத்துஞ்சிய கிள்ளிவளவன்‌, 
திண்ணிய தேரினையுடையவன்‌ (புறம்‌. 2266). 
நம்பி நெடுஞ்செழியன்‌ நெடியவீ தியின கண்‌ தேரை 
இயக்கினான (புறம. 89:14). ஆயஅண்டிரன்‌ 
பாடி வருவோர்க்குத்‌ தேர்களைக்‌ குறைவறக்‌ 


கொடுத்தான்‌ (புறம்‌. 840:1-9). ஆய்‌ அண்டிரன்‌ 
திணணிய தேர்களைப பரிசிலர்க்கு ஈந்தான்‌ 
(புறம்‌ 241:1,2). தலைவன இயறறபபட்ட தேரை 
உடையவன்‌ (புறம்‌. 290.2). போருக்குச்‌ செனற 


மற்ற வீரர்கள்‌ வநதும தன்‌ மகன்‌ மட்டும்‌ தேரில 
வராததைக கண்ட ஒரு வீரத்தாய்‌ என்‌ மகன்‌ பகை 
அரசனை முற்றவும்‌ அழித்துவிட்டுத்தான்‌ வருவான்‌ 
போலும்‌ எனறு பெருமிதத்துடன்‌ கூறினாள்‌ 
(புறம்‌, 96:5). ஒரு தலைவன பெரிய நாட்டைப்‌ 
பெற்றிருந்தும்‌ வறியன ஆனதற்குக்‌ காரணம்‌ 
தன்னிடம்‌ வரும்‌ பரிசிலர்ககு அவர்‌ வேண்டுமளவு 
தேர்‌ முதலியவறறை வழங்கினதேயாகும்‌ (புறம்‌. 
318:4). வீரர்‌ உடும்பின்‌ தோலால்‌ செய்யப்பட்ட 
கைசசரடு அணிநது நெடிய தேரைச்‌ செலுத்துவர்‌ 
(புறம்‌, 333:16). மகட்‌ கொடை மறுததவரைத்‌ 


407 


தேர்‌ 


தாகக வநத பகைவரின கோகள செல்லுவதால்‌ 
தெருககள்‌ புழுதியால்‌ நிறைநதன (புறம, 345:2), 
மரங்களின்‌ நிழலகள்‌ தோறும நெடிய தேர்கள்‌ 
நின்றன (புறம. 35488). தேர்களின உசசியில்‌ 
கொடிகள்‌ நினறசைநதன (புறம, 51:2). தொல 
குடிமனனன மகளின அழகில ஈடுபட்ட ஒருவன 
தன தேரைநிறுததி இவள்‌ யாரெனறு பிறரைக 
கேட்டான்‌ (பறம. 3௪2.8). புலவர்‌ காவட்டனார்‌ 
அநதுவனரன எனனும தலைவனுக்கு நிலை 
யாமையை விளக்கி இரவலாககுத தேரை வழங்குக; 
அது உனககுப புகழுடமபைத தரும எனறு 
கூறினார்‌ (பறம, 559,15). தலைவன்‌ ஒருவன 
பகைவரைக கொன்ற தன வீரததைப பாராட்டிப்‌ 
பாடும்‌ புலவாககு உருணடு செலலும்‌ தோகளைப 
பரிசளிததான்‌ (பறம. 361.9). மூவேநதரும ஒருங்கு 
கூடி இருந்ததைக கண்ட ஒளவையாரா கொடி 
யுயர்த்திய தேர்களையுடைய-வேநதர்களே! எனறு 


விளிதது வாழத்தினார்‌ (புறம. 367.14) சேரமான 
குடககோ நெடுஞ்சேரலா தன போர்ககள ததில 
குறறுயிராயக்‌ கிடந்தபொழுது, அவனுடைய 


நிலைகண்டு வருநதிய புலவர்‌ கழாத்தலையார்‌ 
உனனிடம தோபெறலாமென்றாலோ, தேர்க 
ளெலலாம நொறுங்கி நிலத்தில உைககினறன '* 
எனறு வருநதிப பாடினா (பறம. 568 4). சேர 
மான கடலோட்டிய வெலகெழுகுடடுவனின 
போர்ககளத்தை ஏாககளமாசு ஒப்புமைபபடுதஇப 
பாடும புலவா தேரை ஏராக உருவ௫ததுப பாராட 
டினா£ (புறம்‌. 869:10), சோழன குராபபளளித 
துஞ்சிய கிளளிவளவனின்‌ போர்ககளததை ஏாக 
களமாக ஒபபிட்டுக கோவஷாகிழா£ா பாடும்போது 
தேர்கள்‌ மழைததுளிகளாக வீழநது செடடன 
எனறு பாடினா£ (புதம்‌, 785). சோழன இராச 
சூயம வேட்ட பெருநறகிள்ளி, உசசியில கொடி 
யையும்‌ வடிதத ஓசையினையுடைய மணியினையும 
வட்டமாக வளைநத உருளைகளையும உடைய 
தேர்களைப்‌ பெறறிருநத தலைவாகளைப பெற 
இிருத்தான (பறம. 377.260), சோழன நலங்கிளளி 
யைக கோவூாகிழாா பிறவேநதருடைய அவையின 
கண்‌ உன்னால வெலலபபட்ட தேர்களைச 
சொலலிபபாராட்டுவேன எனறார்‌ (பறம, 382325). 
அவியன என்ற தலைவன விரைநது செலலும்‌ 
தேரை உடையவன்‌ (புறம. 583:81). சோழிய 
ஏனாதி இருககுட்டுவன்‌ எனற வள்ளலின்‌ தநதை 
வலிமையாகச செயயப்பட்ட தேரினைப பெறறி 
ருநதான (புறம்‌. 5948). இம௰யவரமபன நெடுஞ்‌ 
சேரலாதன வயிரியர்‌, கணணுளா எனற இரு 
வகைக்கூததர்ககும தேர்களை ஓமபாது வீசுவாள 
(பதி, 20:16). இமய௰வரமபனின தமபி பல்யானைச 


தேர்‌ 


செல கெழுதடடுவன்‌ தோர்சசீலைகளால விரிந்து 
தோனறும தேரகளை யுடையவன (பதி, 22. 29). 
பலயானைச செலகெழுகுடடுவன பசைவருடைய 
நாடுகளில தேர்களைச செலுத்துபவன (பதி. 25: 
135). பல்யானைச செலகெழுகுட்டுவனுடைய கேர்‌ 
கள்‌ செனற பகைவருடைய வயலகளில ஏாகடடிச 
சேறாக்க வேணடியதிலலை (பத. 26:1). களங்‌ 
காய்க்கணணி நராமுடிசசேரல கொடியணிநத 
தேர்களையுடையவன (பத. 38: 7;84:5) அளங்‌ 
காயககணணிநாாமுடிசசேரல்‌ பொருத போர்க 
களத்தினகண நெடிய தேர்களின்‌ சக்கரங்கள்‌ 
சிதறிப பரநது கிடக்கும (பதி, 35.4). களங்காயக 
கணணி நாரமுடிசசேரல பொன்னால செய்த 
தேரை உடைய நனனனை வெனறான (பதி, 40: 
14). கடல்பிறககோட்டிய செங்குட்டுவன்‌ திணணீிய 
தேர்களை உடையவன்‌ (பதி, 41:15). செங்குட்டுவன, 
தேர்வீரரை யுடையவன (பதி, 42:20). கடல்‌ 
பிறககோட்டிய செங்குட்டுவனின்‌ தோர்மேல 
பறக்கும்‌ கொடி வானததைத துடைப்பதுபோல 
உயாநது அசையும (பத, ச4:2). செங்குட்டு 
வனுடைய கதோகள்‌, செலலும்‌ வழிக்கேறபச்‌ 
சுழனறும விலகயும செலலும்‌ (பதி. 49:8). 
ஆடுகோட்பா ட்டுச்‌ சேரலா தன வடித்த ஓசையினை 
யுடைய மணிகள்‌ கடடிய நெடிய தேர்களை 
யுடையவன்‌ (பதி. 52:2). ஆடுகோட்பாட்டுச்‌ 
சேரலாதன தன நாடடில்‌ இரவலர்‌ இல்லாமல்‌ 
போகவே பிற நாடுகளிலிருந்து இரவலரைத்‌ 
தேர்களில அழைத்து வநது உணபிப்பான (பத. 
55,911). தகடீரெறிநத பெருஞ்சேரல்‌ இரும 
பொறை கொடியுயர்‌ ததிய தேர்களை உடையவன்‌ 
(பதி, 72:11). பெருஞ்சேரலிரும்பொறை இய லுகின ற 
தேரையுடையவன (பதி. 78:8). பெருஞ்சேரல்‌ 
இரும்பொறை கடுகிச்செலலுதற்கேற்பப்‌ பணணு 
தலமைநத தேர்களை உடையவன்‌ (பதி. 77:6). 
பெருஞ்சேரலிரும்பொறை கடுஞசெலவினையுடைய 
நெடிய தேரையுடையவன (பதி. 80:14). குடக்கோ 
இளஞ்சேரல்‌ இரும்பொறையின தேர்கள்‌ கொடிகள்‌ 
அசைய நாறறிசையும்‌ சுழனறு திரியும்‌, அத்‌ 
தோகளைக குதிரைகள்‌ இழுத்துச்‌ செல்லும்‌ 
(பதி, 81.7,82). குடக்கோஇளஞசேரலிரும்பொறை 
கொடியசையும தேரை உடையலன (பத, 82 8). 
குடககோஇளஞ்சேரலிரும்‌ பொறையின நெடிய 
தேரில அழகுறறுக்‌ கொடிகள்‌ அசையும்‌ (பத. 
83:4). குடககோஇளஞ்சேரலிரும்பொறை பொன 
னாலியனற தேரையுடையவன (பதி, 84:6). 
இளஞசேர லிருமபொறை பொனனாலியனறதேரை 
யுடைய குருசிலாவான (பத. 88,20), சேரனுடைய 
வடித்து நனகு புனையப்பட்ட நெடிய தோ 


408 


தேர்‌ 


செலலுவது அருவியின ஒலிபோல இருக்கும்‌ (பத. 
இ.1:7). சேர அரசன்‌ இரவலர்க்குத்‌ தேர்களை 
வழங்குவான்‌ (பதி. இ 3.2). கரிகாலபெருவளத 
தானின்‌ தந்தையாகிய இளஞ்சேட்சென்னி பல 
வாகிய தேர்களைப்‌ பெறறிருநதான்‌ (பொரு. 180). 
சுரிகாலபெருவளததான தன்னிடம்‌ வந்த பரிசிலர்‌ 
களை யானைக்‌ கொம்பால செய்த தாமரை முகை 
யினையுடைய நெடிய தேரிலே ஏறறுவித்துச்‌ செல 
விடுபபான (பொரு, 163) குட்டுவன இயலகினற 
தேரை உடையவன்‌ (இறு. 49). பாண்டியன்‌ கடிய 
தேரினையுடையவன்‌ (சிறு. 65). செம்பியன்‌ 
(சோழன) நலல தேரினை உடையவன்‌ (சிறு. 82). 
பாரி சிறு முலலைக்குத்‌ தன பெரிய தேரினைக 
கொடுத்தான (ஒறு, 89). நல்லியககோ டன 
தன்னிடம வரும்‌ பரிசிலாககுப பெரியதேரை அளிப 
பான்‌ (சிறு. 142). ஏறி ஊாதல்‌ செய்யமுடியாத 
நல்ல சிறு தேரைச சிறுவர்‌ இழுத்து விளையாடுவர்‌ 
(பெரு. 249). தொணடைமான்‌ இளநதிரையனுடைய 
காஞ்சியில்‌ தெருககள்‌ திண்ணிய தேர்கள்‌ ஓடித்‌ 
தாழ்நத குழிகளை உடையனவாய்‌ இருந்தன (பெரு, 
397). தருமன்‌ முதலிய பாண்டவா ஐவரும்‌ பெரிய 
போரினை வென்ற, கொடிஞ்சியை யுடைய நெடிய 
தேரினை உடையவர்‌ (பெரு, 416,417). தொண்டை 
மான இளநதிரையன்‌ நானகு குதிரைகள்‌ பூட்டிய 
பொனனால செய்த தேரைப பரிசிலர்க்கு அளிப்‌ 
பான்‌ (பெரு. 490). வினைமுறறி மீளும்‌ தலைவன 
தலைவியை நினைநது குதிரைகளைப்‌ பூட்டிய 
தேரில்‌ விரைநது வருவான (முலலை. 103). 
போருககுச சென்றுள்ள தலைவன . குதிரைகள்‌ 
பூட்டிய திணணிய தேரில்‌ ஏறி வருவான (முலலை. 
வெ. 2:1). தலையாலங்கானத்துச செருவென்ற 
நெடுஞ்செழியனுடைய கடிய செலவினையுடைய 
திணணிய தேர்பபடை காற்று சுழற்றி அடித்தாற 
போன்று விரைநது சுழனறது (மது. 51), நெடுஞ்‌ 
செழியன பரிசிலாககுத தேர்களை அளிப்பான்‌ 
(மது. 224). நெடுஞ்செழியன காற்றென விரைந 
தோடும்‌ அழகினையுடைய தேரை ப பெறறிருநதான 
(மத. 388), மதுரையில இருந்த பெருநிதிககிழவர்‌ 
பிரமபினிடத்தே புரளுகின்ற மூனறானையினை 
யுடைய திணணிய தேரைப்‌ பெறறிருநதனர்‌ (மது, 
435). மதுரையில்‌ நள்ளியாமத்தில்‌ கூற்றுவனின்‌ 
கொலைததேராகியகமுது,மக்களின கட்பொ றிககுப்‌ 
புலனாமாறு உருவங்கொணடு திரியும்‌ (மது. 634). 
மதுரை நகரத்தெருககளில தேர்கள்‌ ஓடின (மது. 
648). புலலை உண்டகுதிரைகளால்‌ பூட்டப்பட்ட 
தோ வைகறையில மதுரையின தெருககளில்‌ ஓடியது 
(மது. 659), பாண்டியன பல்யாகசாலை முதுகுடு மிப 
பெருவழுதியால்‌ பரிசிலர்க்குக்‌ கொடிஞசியை 


தேர்‌ 


யுடைய தேர்கள்‌ வழங்கப்பட்டன (மது, 752). 
நெடிய தேரையுடைய என்‌ தந்தையின்‌ கரவலையும 
கடந்து சென்றேன எனறு தலைவி கூறினாள்‌ 
(குறி, 20) காவிரிபபூம்பட்டினத்தில்‌ சிறுவர்‌ மூன்று 
உருளைகளையுடைய சிறுதேரை உருட்டி விளை 
யாடுவர்‌ (பட்‌. 25). சோறறை வடித்தரற்றிய கஞ்சி 
ஆறுபோல ஓடும்‌ புகாரின தெருககளில பல 
தேர்கள்‌ ஓடுவதால்‌, அக்கஞ்சியின்‌ காய்நத 
துகள்‌ மாடங்களை அமுககாககும்‌ (பட்‌. 48-௪0), 


* ஞாயிறறினது தேர்பூண்ட குதிரைகள்‌ மடிந்‌ 
திராததுபோலக கரிகாலனின்‌ சுங்கவரி கொள்‌ 
வோரும்‌ மடிநதிரார்‌ (பட்‌, 128). தெருவில்‌ தேர்‌ 


ஓடிவரும்‌ ஒலியைப போனறு, மலைகளின மேல்‌ 
ஆறுகள்‌ ஓடிவரும்‌ ஒலி இருக்கும்‌ (மலை. 333). 
நனனன்‌ பரிசிலர்சுகுத தேர்களைச்‌ சிதறுவான 
399). நனனனை திண்ணிய தேரினை 
யுடையவன்‌ (மலை, 487). நனனன பரிசிலர்க்கு 
நீர்‌ இயங்குமாறுபோல நிரைத்து இயங்குகின்ற 
தெடிய தேர்களைசக கொடுப்பான (மலை, 571): 
தலைவனுடைய அணிசெயயபபெற்ற நீண்ட 
தேரின உருளைகள, கறகளில்‌ மோதி ஒலிக்கும்‌ 
ஒலி, கார்காலத்தின்‌ இடியோசையினை யொத 
இருக்கும்‌ (அகம்‌. 74:19:81), சிறுவர்‌ தெருவில 
சிறுதேர்‌ உருட்டி விளையாடுவர்‌ (அகம்‌, 
16:5,6). தலைவனுடைய தேர்‌, நிலாபபோனற 
வெள்ளிய மணலில்‌ *கல' என்னும்‌ ஓலியுடன 
சுழன்று இரியும (அகம, 20.16). பொதியில மலைக 
குரிய திதியன பொன்னாலாகிய தேரினை 
உடையவன்‌ (அகம்‌, 25:20). வினை முற்றிய தலைவன 
தலைவியிடம்‌ விரைந்து செலலவேண்டி, பாகனே! 
தேரை விரைநது செலுத்துக' என்றான (௮௧ம, 
34:10), மலையமான்‌ திருமுடிக்காரி நெடியதேரினை 
யுடையவன்‌ (அகம்‌. 35:15). தலையாலஙகானத்துச்‌ 
செருவெனற நெடுஞ்செழியன, குதிரைகள்‌ 
பூணட கொடி எடுதத தேரினையுடையவன (அகம்‌, 
36:15). வேளிர்‌ தலைவனாகிய பொருநன இயன்ற 
தேரை உடையவன (அகம, 36:19), “தலைவியிடம்‌ 
செல்லுதறகுப பாகனே! முற்படச்‌ செல்லும்‌ நின 
தேராகிய ஊர்தியினைப்‌ பினனிடா தபடி விரைநது 
செலுத்துக” என்று தலைவன்‌ கூறினான (அகம. 
4434), கணையன்‌ வலிய தேரை உடையவன 
(அகம்‌, 44:12), செழியனின்‌ தேர்‌, இழைகள்‌ 
அணியபபெற்று நீணடதாக இருநதது (அகம, 47: 
15). தலைவனுடைய தேர்‌, மாணட இழையினை 
யுடையதாய நீணடதாக இருநதது (அகம. 50:4). 
*தலைவியைக காண்பதறகு, தேரின உறுதிவாயநத 
உருளைநிலததே பதிந்து உருணடுவரப பாகனே! 
விரைந்து செலுத்துக எனறு தலைவன்‌ கூறினான்‌ 


(மலை. 


409 


தேர்‌ 


(அகம. 54.1, ௪, 6). பாண்டியனின்‌ தோ, கொய்த 
பிடரி மயிரினையுடைய குதிரைகளையும்‌ கடடிய 
கொடியையும்‌ பெற்றிருந்தது (அகம. கர: 14). 
பொறையன திண்ணிய தேரை உடையவன (அகம. 
807; நற்‌. 89). பரத்தையிற பிரியும தலைவன 
தெருவில்‌ தன தளர்நடைப பு. தலவனைசு கணடு 
தேரினை நிறுததுமாறு பாகனிடம கூறினாள 
(அகம்‌. 66.12,19). மோரியருடைய இயனற தேரின 
உருளைகள்‌ பொனனால செயயபபெறறவை 
(அகம்‌. 69:10, 11). பாகனே! திண்ணிய தேரினை 
விரைநது செலுதது எனறு கூறித்‌ தலைவா வந்து 
விடுவார்‌ என்று தோழி தலைவியிடம கூறினாள 
(அகம்‌, 74:11, 12). தலைவன தலைவியிடம இரவுக 
குறிககண்‌ செல்லுவதற்குக்‌ கடற்கரையிலுள்ள 
அடம்பினது மெல்லிய கொடிகள்‌ அறுபடுமாறு 
தன்‌ நெடிய தேரினைச்‌ செலுததிககொணடு 
வருவான்‌ (அகம்‌. 80:8-70). சேரன நெடிய தோப 
படை உடையவன்‌ (அகம்‌. 93 20). வளளலாகிய 
பெரியன்‌ குதிரைகள்‌ பூணட றந்த தேரினை 
யுடையவன்‌ (அகம. 200.11, 12). வினைமுற்றிய 
தலைவன மிகக வேகமுடைய நானகு குதிரைகள்‌ 
பூட்டப்பெறற நீணட தேரில விரை நது 
வந்தான (அகம. 104:6). தலைவன தனனுடைய 
தேரின கொடிஞசியினை ப பறறிககொணடு 
நினறான (அகம. 110.24). தலைவியைக காணப 
பொன்னாலாய சேணத்தினையணிதத செருககினை 
யுடைய குதிரைகள்‌ பூடடபபெறற தேரினை 
விரைந்து செலுததுமாறு பாகனிடம தலைவன 
கூறினான்‌ (அகம. 114 76). பாணடியன நலல 
தேரை உடையவன (அகம. 130.11). தோ, விரைநத 
குதிரைகளையுடையது (அகம. 13413), பாண்டியன 
திண்ணிய தேரினை உடையவன (அகம. 187:14). 
தேரின மணி ஓலிபோலச்‌ சிள்வீடு எனனும வணடு 
ஒலிக்கும்‌ (அகம்‌. 145:2), தலைவனுடைய தோ, 
ஒலிககும மணிபொருநதி நெடியதாக இருநதது 
(அகம. 146:5). மிஞிலி, நெடிய தேரினையுடையவன 
(அகம்‌. 148.8). ஓடும வேகம குறையாத கொயயப 
பட்ட மயிரினையுடைய குதிரையின தாளின அளவு 
தாழ்நத மாலையிடத்து மணிவிளங்கி ஒலிககுமபடி. 
தோவிரைதது செலலும (அகம, ௪4 11-13). குதிரை 
களின்‌ கடிவாளததின குறிபபினாலேயே தேரினை 
வேகமாகவோ, மெதுவாகவோ செலுததுவா (அகம. 
180:10,11,16). நனனன இயற்றப்பட்ட தேரினை 
உடையவன (அகம, 173:16). பாணடியன காறறுப 
போல இயலும்‌ நெடிய தேரினையுடையவன 
(அகம. 175:10), தலைவன விரைநத குதிரையை 
யுடைய வலிய தேரினைச செலுததினான (அகம. 
180:4). தேரின மணியின ஒலி, அருவியின ஒலிபோல 


தேர்‌ 


ஒலிகளும்‌ (அகம 18417), பெரிய தெருக்களில தோ 
ஓடும (அசும, 189 14). நெடிய தோ கொடிஞசி 
எனலும்‌ உறுபபினையுடையது (அகம. 194:17). 
திதியனுசகு விரைநத தேர்‌ உரியதாயிருந்தது 
(அகம, 196311). தலைவன நல்ல தேரினை 
யுடையவன (அகம்‌. 00:11). நீணட தேர்‌ நல்ல 
தொழில திறம்‌ அமைநது இருககும்‌ (அகம்‌. 204: 
9). மிஞீலி இயனற தேரினையுடையவன்‌ (அகம்‌, 


208.7), பாணடியன  நெழிஞ்செழியன இயனற 
தேரினையும நீணட தேரினையும உடையவன்‌ 
(அகம 2093, 4). தலைவனின கடிய தேர்‌, 


தாழையின தாழ்நத களைகளால தடைபபடும்‌ 
(அகம்‌, 210312), தேரோடு வந்து தலைவன்‌ திரிவான 
(அகம. 2202), உயர்ந்த தோ கடிய செலவினை 
யுடைய நல்ல குதிரைகளையும்‌, கொடிஞ்சி 
எனனும உறுபபினையும்‌ பெற்றிருநதது (அகம்‌, 
23011). தோ நூல்‌ நெறிப்படி இயன்று, வேகத்தால்‌ 
கணணின பராவையினைத தவிர்த்து, பண்ணுதல்‌ 
அமைநது நெடியதாயிருநதது (௮௪ம. 294.7, 8). 
நள்ளி, இரவலாககு அணிகள்‌ அணிந்த நெடிய 
தேர்களை வழங்குவான (அகம, 238113 - 74). 
குதிரைகள்‌ பூண்டு விரைநது நீண்டதேர்‌ செல்லும்‌ 
(அகம. 244.12, 15) முசுண்டை என்ற வள்ளல நீணட 
தேரினைப பரிசிலாககு அளிப்பான்‌ (அகம்‌, 249:8, 
9). நீண்ட தோ, கொடிஞ்சியினை (மொட்டினை) 
உடையது (அகம்‌, 260: 6), தேர்‌, வெல்லும்‌ 
கொடியையுடையதாய்‌ அணிசெய்யபபெறறு இருந்‌ 
குது (அகம்‌. 251:6,7). தேர்‌ புனையபபெறறிருநதது 
(அகம. 251,18). நீணட தேர்‌, குதிரைகள்‌ பூட்டியும்‌, 
முததாரம முதலியன அணிநதும்‌ இருககும்‌ 
(அகம. 25418.13). குட்டுவன்‌ நல்ல தேரினை 
யுடையவன்‌ (அகம்‌, 870:9), அலியன்‌ நல்ல 
தேரினையுடைவன (அகம்‌, 271:12). பாண்டியன 
நெடுஞ்செழியன்‌ நெடிய தேரினையுடையவன்‌ 
(அகம. 296:11). தேர்‌ விரைந்து செல்லும்‌ (அகம்‌. 
29815) தலைவன தேரைப்‌ பூட்டுமாறு ஏவினான 
(அகம்‌. 300:6) தலைவன விரைந்து செல்லும 
தேரை மறைத்து வைத்துவிட்டுத்‌ தலைவியிடம்‌ 
வருவான (அகம. 310.1). நீண்ட தோ 
மணிகள்‌ கலீரென்று ஒலிககப பாகன்‌ வாவிச 
செலலும்படி குதிரைகளை அடககி நடத்தியும்‌, 
தாவுகினற செலவினையுடையது (அகம்‌. 314; 
8-10). தலைவனுக்கு அவனுடைய ஏவலர்‌ பல 
பரததைமைப பெண்களைத்‌ தேரிலே அழைதது 
வருதல்‌ உணடு (அகம. 316.8). தேர்‌, மணலைப்‌ 
பிளநதுகொணடு வநது, தலைவியின்‌ விளை 
யாடடுப பாவையைச சிதைததது (அசும. 380:11,12), 
இதியன விரைநது இயங்குகின்ற கேர்பபடையினை 


410 


தேர்‌ 


யுடையவன (அசம்‌, 22:8). விரைநது ஒடும தேர்க்‌ 
கால செனற பள்ளங்களில்‌ நீ£ ஓடுவது, பாம்புகள்‌ 
ஒன்றன்பின்‌ ஒன்றாக ஓடுவதைப்‌ போலிருககும்‌ 
(அசும, 324:11-14). தேர்கள்‌ தெருககளில குழிகளை 
உண்டாககிக்‌ கொணடு செல்லும்‌ (அகம. 32624). 
தேர்‌ சென்று மறைவது, கடலிலே படகு 
சென்று மறைவது போல இருக்கும்‌ (அகம்‌. 
330.11,15-17). நெடிய தேர்‌, ஒரு சேரப்‌ பூட்டப்‌ 
பெற்ற காறறெனறு சொலலத தகுந்த நான்கு 
குதிரைகளையும கொடிஞசியையும்‌ உடையது 
(அகம, 338:11,12). தலைவன பரத்தையரைத தேரில 
ஏற்றிககொணடு, தன இலலத்திறகு வருவான்‌ 
(அகம.  336:10,11). மிகுநத விசையினையுடைய 
நெடிய தேரினது உருளைகள்‌ அழுந்தின பள்ளததில்‌ 
நீர்‌, விரைந்து செலலும்‌ பாம்புபோல ஓடும்‌ 
(அகம. 339:1-3). வளவிய தேரினை ஒப்பனை களை 
ஆராயநது பாகன செலுததுவான (அகம. 340;8,4). 
பழையன மாறன்‌ எனனும்‌ பாணடியன நெடிய 
தேரினையுடையவன (அகம. 346.18,19). மணியை 
யுடைய தேரில கோவேறு கழுதைகளைப்‌ பூட்டி 
ஓட்டுவர்‌ (அகம்‌. 350:6,7). அதியமானை நெடுமான 
அஞ்சி நெடிய தேரையுடையவன்‌ (அகும்‌. 358,18). 
வலலம்‌ என்னும்‌ ஊருககுத்‌ தலைவனும்‌ சோழர்‌ 
களின வழித்தோன்றலுமான மனனன அழகிய 
தேர்ப்படையினை உடையவன்‌ (அகம்‌ 356:11-13). 
*உனனுடைய நெடிய தேரினைச்‌ சேயமையிலேயே 
நிறுததிவிட்டு வருக” எனறு தலைவனிடம்‌ தோழி 
கூறினாள்‌ (அகம, 360;18), *தலைவியைக காண 
விரைந்து நமது தேர்‌ செல்லட்டும்‌' என்று 
பாகனிடம்‌ தலைவன்‌ கூறினான்‌ (அகம. 374:16-18), 
தேரினைத தொலைவிலேயே விட்டுத்‌ தலைவன்‌ 
தான மட்டும்‌ தலைவியிடம்‌ வநதான (அகம 380.1), 
முதலநாள்‌ தலைவியிடம்‌ வந்து வறிதே திரும்பிச்‌ 
சென்ற கேர்‌ மறுநாளும்‌ வரும்‌ (அகம்‌, 380.9). 
வினைமுறறிய தலைவனை வீரைந்து கொணடுவநத 
பெரிய தேரின பாகனைத்‌ தலைவனொடு உழையர்‌ 
முதலியோர்‌ வாழத்துவர்‌ (அகம்‌, 284:8,8). சோழா 
விரைந்தியங்கும்‌ தேர்களைப்‌ பெற்றிருநதனர்‌ (அகம்‌. 
85:3). நன்னன கொடியுயாத்திய தேரினையுடைய 
வன (அகம 3596:1,3). திணணிய தேரினை இழுத்துக 
கொண்டு, குதிரைகள்‌ அமபு பாய்ததாறபோனறு 
விரைந்து செலலும்‌ (அகம்‌. 400:15,14). விரைந்து 
செலலும்‌ தேரை ஏறுதறகேறப அமைத்தனர்‌ (குறு. 
48:1). தலைவன நல்ல தேரை உடையவன்‌ (குறு. 
61.4,5). அதியமான்‌ நெடுமானஞ்ச உயாந்த 
தேர்களையுடையவன்‌ (குறு, 91:6). தலைவன்‌ 
இயற்றப்பட்ட தேரை உடையவன்‌ (குறு. 11412). 
சேரன்‌ இணமையாகிய தேரையுடையவன்‌ (குறு, 


தேர்‌ 


128:2). பிளவுபட்ட வாயையுடைய தெளிந்த 
ஓசையுடைய மணிகள்‌ ஓலிக்கும்படி தேர்‌ வரும்‌ 
(குறு. 155:௪,7). யானைத்‌ தந்தத்தால்‌ செயத 
வெள்ளிய தேர்‌ குன்றிலிருதது வீழும்‌ அருவியைப்‌ 
போல ஒலிக்கும்‌ (குறு. 189.2). சைவணமையை 
யுடைய ஓரியின்‌ தேர்‌ வலிமையுடையதாய இருநதது 
(குறு. 199:2). தலைவன பொற்படைகளால்‌ பொலிவு 
பெற்ற யானை மருப்பால்‌ செய்த வெள்ளிய தேரை 
அலையின்‌ நீர்ததுளிகள்‌ தேர்க்கால்களில்‌ படுமாறு 
சடல ஓரமாகச்‌ செலுத்தினான்‌ (குறு, 205:5). நள்ளி 
திண்ணிய தேரினை உடையவன (குறு, 210:1). 
தலைவன ஏறிச சென்ற கொடிஞ்சியையுடைய 
உயர்ந்த தேர்‌ கடற்கரைககண்‌ மணிகள்‌ ஒலிக்கும்‌ 
படி செலலும்‌ (குறு. 21,1). அரசன ஏவலால்‌ 
தலைவன்‌ தேரில்‌ வேற்றூருக்குச செனறாலும்‌ 
விரைவில்‌ தன்‌ வினையை முடித்துககொண்டு தேரில 
குலைவியிடம திரும்பி விடுவான்‌ (குறு. 842:6). 
தலைவன்‌ நடு இரவில தலைவியைச்‌ சந்திக்கத 
தேரில வருதல உணடு (குறு. 246:4)* தலைவியின 
அழுகை தலைவன்‌ பொருள்‌ வேணடித்‌ தேர்மேல 
செல்லாமல செல்வதை நிறுத்தும்‌ (குறு. 286:8)- 
தொண்டையர்‌ வளவிய தேர்களையுடையவர்‌ 
(குறு. 260:6). *தூரத்தில்‌ கேட்கினற ஓலி, வினை 
முடித்துத்‌ இரும்புகின்‌ ற தலைவனின்‌ தேர்‌ ஓலியோ; 
கண்டு வருவோம்‌' என்று தோழி தலைவியிடம்‌ 
கூறினாள்‌ (குறு. 275:8), தொகுதியான மணிகளை 
யுடைய தலைவனின தேர்‌ தனது சக்கரத்தால 
மன்றத்தைப பிளத்து கொண்டு வரும்‌ (குறு. 301: 
5). பேரொலி எழுப்பிக்கொண்டு செல்லும்‌ 
தலைவனுடைய தேரைப்‌ பாகன்‌ மெதுவாகச்‌ 
செல்லுமாறு தடுத்தும்‌ அது நில்லாமல்‌ சென்றது 
(குறு. 417.2). சிறிய மணிகள்‌ விளரிபபண்ணைப்‌ 
போல ஒலிக்கும்‌ தலைவனுடைய தேரின காலகள்‌ 
பட்டு நெய்தற்பூ தனனழகு அழியும்‌ (குறு. 838.4). 
மிகுதியான வெற்றியையுடைய தலைவனுடைய 
தேர்‌ வாராதிருக்கவும்‌ வந்துவிடும்‌ எனறு துணிவு 
பற்றித்‌ தோழி தலைவியை ஆற்றுவிபபாள்‌ (குறு 
328:6), தலைவனுடைய பொற்படைகளால 
அணியப்பட்டுக்‌ கொடிஞ்சியையுடைய ஓடுனெற 
தேரை, உயர்ந்த மணல்மேட்டில்‌ நிறுததிவிட்டு 
இரவுக்‌ குறிககண்‌ வருமாறு தோழி தலைவனிடம்‌ 
கூறினாள்‌ (குறு, 34ச:1-2). விரைந்து வநதமையால்‌ 
பாகனிடம்‌ தலைவன்‌, நீ இன்று எனக்குத்‌ தேரை 
மட்டும்‌ தரவில்லை; தலைவியையும்‌ தந்தாய்‌ எனறு 
கூறினான (குறு, 400:6). சோழ வேநதர்‌ இழை 
யணிநத நெடிய தேர்களைப்‌ பெற்றிருநதனர்‌ 
(நற. 10:5). மிகக மணிகள்‌ கட்டிய நெடிய தேரைத்‌ 
தலைவனுடைய பாகன்‌ செலுததுவான்‌ (தற்‌. 19:6). 


411 


தேர்‌ 


“தலைவியிடம்‌ நாம செலற்கு, இதுகாறும 
தீண்டாத கூரிய தாற்று முள்ளாலே குதிரையைத்‌ 
தூணடித தேரைச செலுததுக' என்று பாகனிடம 
தலைவன்‌ கூறினான (தற, 21'4,5). “கழிய 
செலவினையுடைய தேருசகுரிய செல்வமன்னனின்‌ 
மகனாகிய நீ, தாழநதவளாகிய இத்தலைவியை 
விரும்புதல்‌ தகுமோ” எனறு தோழி தலைவனிடம 
கூறினாள்‌ (நற்‌. 8455), (தேரின) நுண்ணிய 
நுகததில்‌ குதிரைகள்‌ பூட்டப்பட்டுத தோ ஓடும 
(நற்‌. ௪௪:17). “தலைவியைக காணக்‌ குதிரைகளின 
பிடரியிற கட்டிய மணிகள்‌ ஒலிப்பத தேரிலே 
பூட்டிப்‌ பாகனே செலுத்துக எனறு தலைவன 
கூறினான்‌ (தற்‌, 81:4,5), புள்‌ ஒலிததாற போன்ற 
சுழற்சியையும பேரொலியையுமுடைய மணிகள 
பிணைத்த மாலையணிநத கடிதாகச்‌ செல்லும்‌ 
குதிரைகளைப்‌ பூட்டிய நெடிய தேரின்‌ மேல 
தலைவன வருவான (நற்‌. 91.11) மலையமான 
இரவலர்ககுத தேரை வழங்குவான (தற்‌, 700.9). 
கொண்கனது தோ பெரிய சுழி சூழநத பாககம 
*கல்‌' என ஓலிக்குமாறு வரும (தற, 111 9,10), 
குதிரைகளைக கோலால அடிததுத்‌ தேரைச 
செலுத்திக கொணடு தலைவன வருவான (தற. 


190:1), பெரியன்‌ எனபான நல்ல தேரை 
யுடையவன (நற்‌. 181:7). தலைவியின்‌ தநதை, 
நிலவு போனற வெள்ளிய மணறபரப்பில 
தேரைச்செலுத்துவான (நற 1406). தலைவன 


வருவதைத்‌ தாய அறிநதும கூட, அவன தேரில 
வருவதை நிறுத்தவிலலையே என்று தோழி தலைவி 
யிடம்‌ கூறினாள்‌ (தற. 145:10), விரைநது செலலும 
குதிரை பூணட நெடிய தேரைத தலைவன 
செலுத்திக கொண்டு நடுயாமததில தலைவியிடம 
வருவான (நற. 149.7,8). ஆய ஆணடிரன அணி 
மிகக நெடிய தோகளைப்‌ பரிசிலர்ககு வழஙகுவான 
(தற்‌. 767: 2-4), தலைவனுடைய தேரை முனபு 
கணணினாலாவது காணபோம; இபபொழுது 
அதுவும்‌ வருவதில்லையே எனறு தோழி வருநதி 
னாள்‌ (தற்‌. 178.6), பிரிநதிருநத தலைவனுடைய 
தேர்‌ வநததால, இனி தலைவியினுடைய நெற்றி 
அழகு கெடாது எனறு தோழி கூறினாள்‌ (தற. 
181: 12). தலைவியிடமிருந்து பிரிந்த தலைவ 
னுடையதேர்‌ மறைநது விட்டதைககணடு அவள்‌ 
வருநதினாள்‌ (நற. 187: 6). அழிசி என்பான 
அழகிய தேரினை வைததிருநதான (தற, 1904). 
இரவில்‌ தலைவன தேரில வநது, அலர்‌ 
எழுவதைக்‌ கண்டு, தலைவியைச்‌ சநதிககாமல்‌ 
செலலுவதும உண்டு (நற. 1916-12). ஊாமககள்‌ 
அலா தூற்றுவதைக்‌ கணடு தலைவன தேரில 
வராமல இருப்பான (நற்‌. 203.9). பாககமெஙகும 


தேர்‌ 


கல்‌ என்னும்‌ ஓசை உண்டாக நெடிய தேரினைச்‌ 
சமைத்துக்‌ கொண்டு தலைவன்‌ வருவான்‌ (நற்‌. 
207:3,4). வினைமுற்றி மீளும்‌ தலைவன்‌ பாகனிடம்‌ 
“ஏன்‌ மனைவி புதல்வனை எந்தாய்‌ வருக! என்று 
அழைக்கும்‌ அந்த இனிய மொழியைக்கேட்பதற்குத்‌ 
தேரை விரைந்து செலுத்துக” என்றான்‌ (நற்‌. 281: 
7). சோழர்க்குரிய ஆர்க்காடு என்னும்‌ நகரிலே 
உள்ள தெருக்களில்‌ தேர்‌ எப்பொழுதும்‌ ஓடிக்‌ 
கொண்டிருக்கும்‌ (தற்‌. 227:8). நல்ல தேரினை 
யுடையவன்‌ செம்பியன்‌ (நற்‌. 234:7). கார்காலத்‌ 
தைக்‌ கண்டு தலைவன்‌ தேரைச்‌ செலுத்து என்று 
பாகனிடம்‌ கூறினான்‌ (நற்‌. 242:5,8), தலைவன்‌ 
தலைவியைத்‌ தேடிப்‌ பூண்‌ நிரம்பிய நெடிய 
தேரிலே வருவான்‌ (நற்‌. 245:8). சேரியினர்‌ கல்‌ 
என்று அலர்‌ தூற்றுமாறு தலைவன்‌ தேர்‌ சென்றது 
(நற்‌. 249:10,11). சிறு குழந்தை தெருவில்‌ முக்கால்‌ 
சிறுதேரைப்‌ பற்றிக்கொண்டு நடைபயிலும்‌ (தற்‌. 
250:2,3). பாண்டியன்‌ பொன்னாலாகிய தேரை 
யுடையவன்‌ (நற்‌. 298:9). விறலி பாணனிடம்‌, 
தேரை அலங்கரித்து த்‌ தலைவியின்‌ வாசலில்‌ நிறுத்தி 
விட்டுப்‌ பரத்தையைத்‌ தேடிச்‌ சென்று விட்ட 
தலைவனுடன்‌ நீயும்‌ போகாது தேருடன்‌ வந்து 
நிற்கும்‌ நீ அப்படியே நில்‌ என்றாள்‌ (நற்‌. 300:5,7). 
குதிரை பூட்டிய தேரிலே மணிகள்‌ ஒலிக்கும்‌ (தற்‌. 
307:1), தலைவனின்‌ தேரோசை கேட்டல்‌ அரிது 
என்று தோழி கூறினாள்‌ (நற்‌. 317:11), தலைவியைக்‌ 
காண விரைந்து தேரைச்‌ செலுத்து என்று பாக 
னிடம்‌ தலைவன்‌ கூறினான்‌ (நற்‌ 321:8). தோழி 
தலைவனிடம்‌ எங்கள்‌ ஊரின்கண்‌ உள்ள 
சோலையில்‌ வண்டுகளின்‌ ஒலி உன்னுடைய தேரின்‌ 
மணிகளின்‌ ஒலியைவிட மிக்கிருக்கும்‌; ஆகவே 
வருவதற்கு அஞ்சாதே என்றாள்‌ (நற்‌, 323:9). 
நெடிய தேரின்‌ உருளை அடும்பின்‌ கொடிகள்‌ 
சிதையுமாறு விரைந்து செல்லும்‌ (நற்‌. 338:2, 8). 
செழியன்‌ விரைந்து செல்லும்‌ தேரினை உடையவன்‌ 
(நற்‌. 340:2). தலைவன்‌ விரைந்த தேரிலே சென்று 
தலைவிக்கு ஏவல்‌ செய்வான்‌ (நற்‌, 34911). 
மணியோசை ஓஒலிப்பத்‌ தலைவனது தேர்‌ மாலைக்‌ 
காலத்தில்‌ தலைவியின்‌ இல்லிற்கு வரும்‌ (தற்‌. 861: 
7). வினைமுற்றி மீளும்‌ தலைவனைக்‌ குறித்துக்‌ 
கண்டோர்‌, மணிகளொலிக்கும்‌ அருங்கலம்‌ 
விளங்கிய தேரினுடைய உருளைகள்‌ கார்ப்பருவத்‌ 
திலே குறித்தபடி வந்து விட்டன என மகிழ்ந்து 
அவனை வாழ்த்தினர்‌ (தற்‌. 394:4). குட்டுவன்‌ 
தெடிய தேரையுடையவன்‌ (தற்‌. 895:4). குளிர்ந்த 
நீர்த்துறையையுடைய ஊருக்குத்‌ தலைவன்‌ 
தேரோடு தலைவியிடத்து வருவான்‌ (ஐங்‌, 8:5). 
தோழி தலைவனிடம்‌ மிக்க அழகுடைய உன்‌ 


412 


தேர்‌ 


தலைவியைவிடுத்து, உன்னுடைய தேர்பரத்தையை 
நாடிச்‌ செல்லக்‌ கூடாது என்றாள்‌ (ஐங்‌, 5214). 
பாண்டியன்‌ திண்ணிய தேரினை உடையவன்‌ 
(ஐங்‌. ௧4:1). தேர்வழங்கும்‌ வள்ளன்மையுடை யவன்‌ 
பாண்டியன்‌ (ஐங்‌, 55:2). தலைவி, தலைவனிடம்‌ 
“பர த்தையரையே தேடி அலைகின்ற உன்னுடைய 
தேர்‌, இங்கு ஏன்‌ வந்தது” என்று வெகுண்டு 
கூறினாள்‌ (ஐங்‌, 62:4), தலைவி, தலைவனிடம்‌, 
“தேரோடு வந்து உன்‌ புதல்வனை என்றும்‌ 
பிரியாமல்‌ இருக்கும்‌ நீ, இப்பொழுது எந்த 
பரத்தையின்‌ காரணமாகப்‌ பிரிந்தாயோ” என்று 
கேட்டாள்‌ (ஐங்‌. 66:2-4). தலைவியினுடைய 
பிரிவாகிய நோய்க்குத்‌ தலைவனுடைய தேர்‌ 
மருந்தாக அமையும்‌ (ஐங்‌, 101:5). கடற்பறவை 
களின்‌ ஒலிபோன்று தேரில்‌ கட்டிய மணிகள்‌ 
ஒலிக்கும்‌ (ஐங்‌. 102:-4). ஊரார்‌ பலரும்‌ உறங்கிய 
நடுயாமத்தில்‌ தலைவியைக்‌ காண, இலக்கண 
மமைந்த தேரில்‌ தலைவன்‌ வருவான்‌ (ஐங்‌. 104: 
3). பிரிவினால்‌ அழகை இழந்த தலைவி, நெடிய 
தேரையுடைய தலைவன்‌ வந்தவுடன்‌ இழந்த 
அழகைப்‌ பெற்று விடுவாள்‌ (ஐங்‌, 134:2). பரத்தை 
மையில்‌ ஒழுயை திண்ணிய தேரையுடைய 
தலைவன்‌ தருந்தினும்‌ தலைவி நம்புவதற்கு 
மறுப்பாள்‌ (ஐங்‌, 17:8). அயலான்‌ தேரொன்று 
பலமுறை இப்பக்கம்‌ வருகன்றதால்‌, இல்லின்‌ 
புறத்தே செல்லாதீர்‌ என்று செவிலி தலைவி 
யிடம்‌ கூறினாள்‌ (ஐங்‌. 788: 4). தலைவ 
னுடைய தேர்‌ பொன்னாலாகியது (ஐங்‌, 200:2). 
தலைவியினுடைய அல்குல்‌ தேரின்‌ தட்டைப்‌ 
போன்று இருக்கும்‌ (ஐங்‌. 216:8) தலைவியை முயங்க 
வேண்டுமென்ற ஆவலால்‌, சுரத்தின்‌ வெம்மை 
யையும்‌ ஓராது குதிரைகளை விரைவுபடுத்தித்‌ 
தேரைச்‌ செலுத்திக்கொண்டு தலைவன்‌ வருவான்‌ 
(ஐங்‌. 360:4). கான்யாறு எர்த்துச்‌ செல்லும்‌ 
தலைவியைத்‌ தேரில்‌ வந்த தலைவன்‌ காப்பாற்றி 
னான்‌ (ஐங்‌, 36714). தமர்‌ வரைவு மறுத்துழி, 
தலைவி தலைவனுடன்‌ தேரேறி உடன்போக்குச்‌ 
சென்று விடுவதும்‌ உண்டு (ஐங்‌ 385:1). தலைவன்‌ 
தலைவியிடம்‌ கொண்ட பேரன்பு, தளர்நடை 
நடந்து சிறுதேர்‌ உருட்டி வரும்‌ புதல்வனிடம்‌ 
மேலும்‌ பெருகி விரியும்‌ (ஐங்‌. 403:5). கா ற்றுப்போல 
விரைந்து செல்லவல்ல குதிரைகள்‌ பூட்டிய நெடிய 
தேர்‌ முல்லைமலர்கள்‌ உதிரும்படியாக விரைந்து 
செல்லும்‌ (ஐங்‌. 438:1-8), தலைவியை விரைவில்‌ 
காண, நமது நெடிய தேரை விரைந்து செலுத்துக 
என்று தலைவன்‌ கூறினான்‌ (ஐங்‌, 425:3). வினை 
வயிற்‌ பிரியும்‌ தலைவனின்‌ தேரினை மழைவந்து 
தடுத்து விடுவதும்‌ உண்டு (ஐங்‌. 4281), போர்த்‌ 


தேர்‌ 


தொழில விரைவில முடியின்‌, விரை நதுசெல்‌ லுதலை 
யுடைய நல்ல தேரின்கண சென்று என்‌ 
தலைவியைக்‌ கண்டு மகிழ்வேன்‌ என்று தலைவன்‌ 
கூறினான்‌ (ஐங, 443:1). தேரானது கல நிலமும்‌ 
சிதையுமபடி உருளவல்ல காலகளையும்‌ பந்தியிலே 
நிற்றலை வெறுத்த குதிரைகளையும பெற்றுத்‌ 
திண்மையுடை ததாயும்‌ மாட்சிமையுடைததாயும்‌ 
விளங்கிற்று (ஐங்‌.  449.1-8). மண்ணாசையால்‌ 
பாசறைககண்‌ தங்கியிருக்கும்‌ வேநதரோடு, எம்‌ 
தலைவரும தங்கியிருத்தல சரியாகுமா; தேரோடு 
வந்து எமக்கு விருநதாக வேணடாமா என்று 
தலைவி கூறினாள்‌ (ஐங்‌, சீச1:2). கா£ப்பருவம 
தொடங்கியதைக கண்டு எனனுடைய கண்‌ நீர்‌ 
உகுககத்‌ தொடங்கிவிட்டது, தலைவனின தேர்‌ 
மட்டும்‌ வருதலைத தொடங்கவில்லையே என்று 
தலைவி கூறினாள்‌ (ஐங்‌. 453:5). முல்லைக 
கொடிகள்‌ கா௱ாபபருவததை நயப்பது போல, 
என்னுடைய உடல தலைவனின தேர்வருதலை 
நயககும்‌ என்று தலைவி தோழியிடம்‌ கூறினாள்‌ 
(ஐங்‌, 4844), வினைமுற்றிய தலைவன்‌ தலைவியை 


நினைந்து நீாவீழ்ச்சி போனறு விரைத்து 
செல்லும்‌ தன்‌ தேரினைச்‌ செலுத்தி வருவான்‌ 
(ஐங்‌. 4651). தலைவன, வடிதத மணிகள்‌ 


கட்டப்பட்ட தேரினைச்‌ செலுத்தி வருவான 
(ஐங்‌. 468:4). தலைவன்‌ தமது நெடிய தேரினைச்‌ 
சுவடு உண்டாகும்படி விரையச்‌ செலுத்திப்‌ பகை 
வரின  அரண்களைத்‌ தகர்ப்பான்‌ (ஐல. 474:8). 
பாசறைக்கண இருக்கும்‌ தலைவன பாணனிடம, 
நீ போயத தலைவியை ஆற்றுவிததிரு, என்‌ 
தேரையும்‌ விரைவில்‌ அங்குக்‌ காணபாய எனறான 
(ஐங்‌, 477:8). வினைமுற்றிய தலைவன பாகனிடம்‌, 
இன்றே போய்‌ என தலைவியைக்‌ காணவேண்டி 
யிருபபதால்‌ நமது தேரினை விரைநது செலுத்துக 
எனறான்‌ (ஐங்‌, 482:4). விரைநது செலலும்‌ 
தேரைக்‌ கண்டு மான முதலிய விலங்குகள 
மருண்டு ஓடும்‌ (ஐங்‌. 485:5). தலைவியைக்‌ காணப 
பாகனே! தேர்‌ விரைநது செலலுவதற்குக்‌ குதிரை 
களின விசைவாரினை ஆராய்நது கையிற்கொண்டு 
செலுததுக எனறு தலைவன கூறினான (தங 
48635). அறிவுடைய பாகனே! தேரினை விரைநது 
செலுத்து எனறு தலைவன கூறினான (ஐங்‌, 487.3). 
தேரினகண்‌ பிடரி மயிரை யுடைய சிறநத குதிரை 
களைப பூட்டி ஓட்டுவர்‌ (தக. 488:8,4). வினைமுறறி 
மீண்டுவரும்‌ தலைவன்‌, பாகனே குதிரையின 
கடிவாளததிடட விசைககயிற்றை இழுத்துப்‌ 
பிடித்து நெடிய தேரினை விரைந்து செலுத்துக 
என்றான்‌ (ஐங்‌. 489:6). நெடிய தேரில அழகிய 
மணிகள்‌ கடடபபட்டிருக்கும (ஐங்‌, 490 4). இயல்‌ 


413 


தேர்‌ 


பாகவே விரைவினையுடைய நெடிய தேரினை 
மேலும விரைவாகச செலுததுவர்‌ (தங. 49814). 
பிரிநத தலைவன்‌ பகைவர்‌ மயங்குதறகுக காரண 
மான கடிய திணணிய தேரை விரைநதுசெலுத்திக 
கொணடு தலைவியிடம்‌ வருவான (கலி. 27.25). 
நெடிய திணணிய தேர்‌ அழகோடு விளங்கியது 
(கலி, 30:19). வினைவயிற பிரிநத தலைவன 
பகையை வென்று திறையைப பெற்ற உடனே 
பாய்ந்து செலலுகினற திண்ணிய தேரைச 
செலுததிககொணடு தலைவியிடம வருவான (கலி, 
31:17).) பிரிநதிருநத தலைவன்‌ கடிய இண்ணிய 
தேரைக்‌ காறறைபபோல விரைநது செலுததிக்‌ 
கொணடு தலைவியிடம வருவான (கலி. 33.31). 
பறவையினது பறததல்‌ தனமையையுடைய கடிய 
இணணிய தேரினையுடையவன பாணடியன (கலி. 
95:83,24), தலைவன தனனை வநதடைநத 
பரிசிலர்க்குத தேரைக கொடுபபான (கலி, 42:81)- 
தேர்‌ காற்றைவிடபபோதல தொழிலிலே மிககுச 
செல்லும (கலி, 50:18). பாணடியன பநதியிலை 
நிறகும பாயந்து செலலும குகிரைபூட்டிய தேரை 
உடையவன்‌ (கலி, 57:14). இல்லினுள்‌ செனற 
தலைவன்‌, வருமளவும்‌ பாகன பூட்டிய தேரை 
நிறுததியே இருபபான (கலி, 68:24). பரததைமை 
உடைய தலைவனைப்‌ பாகன தேரோடும 
சென்று ஓவவொரு பரததையர்‌ ழிலலிலும 
தேடுவான்‌ (கலி. 68:17). ஒரு பரததை மேல ஆசை 
கொணடு அவளை அழைதது வரப பாகனைத 
தேரோடும தலைவன அனுப்பி வைததான (கலி 
69:12). பரத்தைமையில்‌ புரள்கினற தலைவனை 
நினைநது வருததததால்‌ உறங்காத தலைவியைப்‌ 
பரத்தையரைக கொணடு விடவரும அவனுடைய 
தேரின்‌ மணியோசை மேலும்‌ அவளின்‌ உறககததைக 
கெடுககும (கலி. 70.18). உனனைத தவிர தலைவன 
எநதப பெணணையும நாடவிலலை எனறு 
தலைவிககுப பாகன தேரைத தொட்டுச சூளுரைப 
பான (கலி. 71:10). தோபபாகனைப்‌ பற்றி ஊரவா, 
தலைவனுச்குப பரத்தையரைப பிடித்துததரும 
வலை இது எனறு பேசிககொளவா (கலி. 74 16). 
தலைவன தலைவியரின இலலததிறகு விருநதினா 
தேரில வருவா (கலி, 75.16). சிறு தோ உருட்டும 
தன புதல்வன முருகனைப்‌ போனறுள்ளான எனறு 
தலைவி மகிழவாள்‌ (கலி. 81 8) சிறுவா நுங்கு 
எடுககபபட்ட பனஙகுருமபையைக கொடியால்‌ 
கடடி, சிறு தேரை உருடடுவதுபோல உருட்டி 
விளையாடுவா (கலி. 83.10). தன செலவன சிறு 
தோ உருடடுமபோது நடககும தளா நடையைக 
கணடு தலைவி, உன நடை மிகக அழகு மகனே” 
எனறு கூறுவாள்‌ (கலி, 85 18) தேரோடு வரும்‌ 


தோ 


தலைவனைப்‌ பராதது, இவன ஒரு செல்வ மகன்‌ 
போலும எனறு பரத்தையா மயஙகுவா (கலி. 
88 18). பரததையை அழைத்து வருவதற்குத்‌ 
தலைவனின்‌ கோ  செலலும்யொழுதெலலாம்‌ 
ஊரவா அவனைப்பறறி இகழசசியாகப்‌ பேசிக 
கொள்வா, நீ பரததையருடன நீராட்ட போகும 
பொழுது உன்‌ தேரின உருளைகள்‌ மணலினுள்‌ 
புகாவாறு பாாததுக கொளக எனறு தலைவ 
னிடம தலைவி கூறினாள (கலி. 98 5-86). வேநதன 
இமையணிநத கொடியினையுடைய தஇணணிய 
தேரினைப பெறறிருந்தான (கலி. 99.7). பாயந்து 
செலலும பரிபூணட கடிய திணணிய தேரில்‌ வநது 
தலைவியை மணந்து கொள்‌ எனறு தலைவனிடம்‌ 
தோழி கூறினாள்‌ (கலி. 121:25). தேர்‌ புரிந்த 
உளையினை யுடைய கலிமாவைப்‌ பூண டிருநதது 
(கலி. 128:20), உன்னுடைய இணணிய தேரின்‌ 
மணியோசையைப்‌ பறவைகளின்‌ ஒலி என மயங்கும்‌ 
தலைவியின துயரம்‌ தீர நீ தேரில புறப்படு 
எனறு தோழி தலைவனிடம கூறினாள்‌ (கலி, 1256: 
6,22). அலையொலிகதின ற கடற்கரை யிலே தலைவ 
னுடைய தேர்‌ வரும்‌ பொழுது அறிநது தலைவி 
வருவாள (கலி, 127,10). தலைவியை மறநதிருநத 
தலைவனிடம அறத்தை எடுததுககூ றித * தலைவியின்‌ 
துன்பத்தைக களைய, உனனுடைய தேர்‌ குதிரை 
களைப்‌ பூணுூவதாக' எனறு தோழி கூறினாள்‌ 
(சலி. 133.19). நெடிய தேர்‌ ஓடுகினற ஒலியினையும்‌ 
இணமையையும்‌ உடையது (கலி. 135: 20). 
*தலைவியை விரை நது அருள த தேரில ஏறுவாயாக' 
என்று தோழி தலைவனிடம்‌ கூறினாள்‌ (கலி. 
138 31). காரகுற பிததேறிய தலைவி ஒருத்தி, 
காறறைப பாரத்து, உயவுத்‌ தேரை ஊர்ந்து வநது, 
எனக்குக காம நோயைத்‌ தந்துவிட்டு ஓடி ஒளிநது 
கொணட என்‌ தலைவனைக கொணடு வநது 
காட்டுவாயாக! இல்லையேல என்‌ கணணீத 
தீயால உனனைச சுடுலேன என்று கூறினாள்‌ (கலி. 
14437). வேதஙகளாகிய குதிரைகள்‌ பூட்டபபட்ட 


பூமியாகிய தேரில்‌ சிவபெருமான ஏறிச சென்றார்‌. 


(பரி. 6:23). மூருகபபெருமானின மனைவியா தேவ 
சேனையும, வளளியும தேருககு அழகு செய்யும 
அழகிய கயிறறைப பறறும முறை தெரிநது பறற 
வருவாரைப போல, ஒருவர்‌ சடையினை ஒருவா 
பறறி இழுததுப போரிட்டனர்‌ (பரி, 2:52), வையைக 
கரையில கொடியுடைய இணணிய தேர்களில 
ஆடவரும்‌ பெணடிரும்‌ ஏறினா (பரி, 11:81), 
வையையில பெரு வெள்ளம்‌ வநதபொழுது 
வெள்ளததில நீராடச்‌ சிலர்‌ தெளிநத ஓசையை 
யுடைய மணிகள்‌ கட்டபபட்ட நெடிய தேரினகண 
செனறனர்‌ (பரி, 12:89). சறறரசரின தோகளுககு 


414 


தேர்‌ 


நடுவே பாண்டியனுடைய மீனக்‌ கொடி பறககும்‌ 
தேர்‌ நடுநாயகமாக உயாநது விளங்கியது (பரி, 
17:45). தஇிருபபரங்குனறததிறகு நலல ஓட்டம்‌ 
அமைதத தேர்களைச செலுத்திய பாகர்‌, அத 
தோகளை வழியில்‌ நிறுத்தாமல்‌ ஓரமா கக கொணடு 
நிறுத்தினா (பரி. 19:12,௪2), வையை வெள்ளததில 
நீராடச செலவோர்‌ தூகக மயககததில இிணணிய 
தேரில பூட்டுவதறகுரிய குதிரையைக்‌ கொணடு 
போய வண்டியில பூட்டினா; வண்டியில பூட்டு 
வதறகுரிய எருதினைத்‌ தேரில்‌ பூட்டினர்‌ (பரி, 
20:16-17). வையையில நீராடச்‌ செலவோர்‌ மிக்க 
அழகுடைய ஓட்டமமைநத தேர்களிலே சென்று 
திருமருதக துறையின்‌ முறறததை அடைநதனர்‌ 
(பரி. 2:17). 

2, பேய்த்தேர்‌ (கானல்‌ நீர்‌). ஞாயிற்றின வெப்பம்‌ 
எரிபோலப்‌ பரந்து டெநத பாழிடததே வலிமை 
யழிந்த யானை தேரை - பேய்ததேரை - நீரென்று 
எணணி வழியெலாம்‌ ஓடி வருநதிக டெககும்‌ 
(அகம, 29:17) மழைவளம்‌ வறநத பாழிடததே 
உருவம இல்லாத ஊர்நதிடபபெறாத தேருடன 
நிலததே பொருந்திய பரலகற்கள பலவும ஒருங்கு 
ஓலி விடும்‌ (அகம, 87:15), யாவற்றையும்‌ அழிக்கும்‌ 
ஞாயிறறின்‌ ஒளிகாயும்‌ முதுவேனிலில மழையின 
மையான்‌ நீவறணட அகன்ற பாழிடத்தில்‌ தேர்‌ 
ஓடும (அகம. 89:9) வானையளாவிய மலையினது 
பக்க மனலககணணே வெண்‌ தேர்‌ ஓடும (அகம்‌. 
179:1,2). மூங்கல்களெலலாம்‌ காய்ந்து போகும்‌ 
படியாக மழை வறணட கானகத்தே நீரவேட்கை 
மிக்கு நீரெனறு கருதித்‌ தோ பின்னே ஓடிய 
சுலைமான வருநதிக கிடககும (அகம. 241:9), தேர்‌, 
பாலையில்‌ நீர்விளஙதினாற்போல விளஙகித்‌ 
தோன்றும்‌ (அசம, ௧9௧:9). மரங்கள்‌ இலலாது 
நீண்ட இடத்தில மான கூட்டம்‌ பெரிய நீர்ப்‌ 
பரபபையொதத வெளிய தேரை நீரென விரும்பிச 
செலலும்‌ (நற. 15:4). பாலையில்‌ வெளிய 
பேயததேர்‌ பெரிய நீர்ப்பரபபுப போலத தோன்றும்‌ 
(தற. 84:4). தலைவி கிட்டாமையினாலே 
தலைவன காமம காழகொணடு அறிவு மயங்க 
மாஎன மதிதது மடலூராந்து, மதிலென மதித்து 
வெளிய தோ ஏறினான (நற. 848:2), சுரததில 
ஆறலை கள்வரால கொல்லபபட்டாருடைய 
பிணததின ஊனை நிரம்ப உணட முதுநரி நீர்‌ 
வேட்கைமிககு நீரெனறு கருதித்‌ தோ உள்ள 
இடத்திறகுச்‌ செனறு வருந்தியிருக்கும்‌ (தற்‌. 3ச2:7). 
சுரததின்கண ஊரப்படாத தேரை தணணீரென்று 
களிறுகள அவாவும்‌ (கலி. 7:3). சுரத்தினகண 
யானை நீ வேட்கையினாலே விளங்குனெற 
தேரின பொருட்டு ஓடும்‌ (கலி. 84:10), 


தேர்ச்சி 


3. வண்டி. “ஏறிச செல்லுகின்ற தேர்‌ - வண்டி - 
சேற்றில அழுநதினாலும்‌ அதறகுத்‌ தளராத 
கொண்டையையுடைய எருது ஒன்று வேணடும்‌' 
என்று கூறி தாமான்‌ தோனறிககோனிடம அதனை 
ஐயூர்‌ முடவனார்‌ வேண்டுவர்‌ (புறம, 889:87). 
கொல்லரால்‌ இயற்றபபட்ட தேரை இளமையான 
_ எருது இழுத்துச்‌ செல்லும்‌ (கலி. 109:5). 


4. உவம உருபு. இளியைத்‌ தேர்‌ - ஒத்த - இனிய 
குரலுடன்‌ பருந்தன்சேவல தனபெடையை 
அழைசகும்‌ (அகம. 33:5-7). 


தேர்ச்சி - 1, ஆராய்தல்‌. அதியமான்‌ நெடுமான 
அஞ்சியின மார்பில்‌ தைத்த வேல அழகிய 
சொல்லையும்‌ நுண்ணிய தேர்சசியையும்‌- ஆராய்ச்சி 
யையும்‌ - உடைய அறிஞரின்‌ நாவினகண்ணே 
போய வீழ்ந்தது (புறம்‌. 885:13), 'மதுரையைக 
காககும காவலா நுண்ணிய செறிந்த நூலின்‌ 
வழியைத்‌ தபபாத நுண்ணிய தேர்சசியை உடைய 
வர்‌ (மது. 646). வையையாறு இனிய தன்மையில்‌ 
மேம்பாடுற்ற தேர்ச்சியினை உடைய இசையோடு 
கூடிய பரிபாடலாலே வாழ்த்தபபடுகினறது (பரி, 
1727௪7). 


2 தெளிதல்‌. திருமாலை விளக்கமாக அறிந்து 
கொளளுதல மயககந்தீர்நத தேர்ச்சியை - தெளி 
வினை - உடைய முனிவர்களுக்கும்‌ அரிதாகும்‌ 
(பரி. 1:30). 


தேர்மணி - தேரில்‌ கட்டியமணி. நன்கு வற்றிக்காய்ந்து 
போன மரத்திலிருந்து சிள்வீடு என்னும்‌ 
வண்டுகள்‌ தேர்மணி - தேரில்‌ கட்டியமணி - 
போல ஒலிக்கும்‌ (அகம்‌. 1458). வினை முற்றிய 
தலைவன்‌ வருகின்ற தேர்‌ மணியோசையோ, 
காண்போம்‌ வா' எனத்‌ தோழி தலைவியை 
அழைத்தாள்‌ (குறு. 2₹5:8). இறசெறிப்புற்ற தலைவி, 
நள்ளிரவில்‌ பறவைகளின ஒலியைக்‌ கேட்குந 
தோறும்‌, நம்‌ தலைவனின்‌ தேர்மணி. ஓசையோ 
என மயங்கித துயிலொழிநதாள்‌ (நற. 287.70). 


தேர்வண்‌ மலையன்‌ - மலையமான. இவன்‌ இறநத 
போராற்றல்‌ வாய்க்கப்‌ பெற்றவன. சோழன்‌ 
இராசசூயம்‌ வேட்ட பெரு நற்கிள்ளியும சேர 
மான்‌ மாந்தரஞ்சேரலிரும்பொறையும்‌ எதிர்ததுப்‌ 
போரிட்டபோது, இமமலையன்‌ சோழனுககுத்‌ 
துணையாகி அவனது வெற்றிக்கு வழி வகுததான்‌. 
இவன துணை வந்தமையாலேயே தனக்கு வெற்றி 
வாய்த்தமையால்‌ வென்ற சோழனும்‌ தன்னை 


415 


அமைந்திருககும எனற கருததுடன, 


தேரர்‌ - தேரை உடையவர்‌, 


தேரான்‌ - தேரை 


தேரான்‌ 


வெல்வித்தோன எனறு இவனை ம௫ூழதது போற்றி 
னான்‌; அசசோழனுககுத துணையாகி இவன 
வாராதிருநதிருபபின தான வெல்லுதல எளிதாய 
தோறறோ 
னான சேரனும தனனைத தொலைவிததோன்‌ 
என்று இவனையே புகழநதுரைததான்‌. இவவாறு 
இருவர்ககிடையே ஒருவனாய்‌ உயர்நது விளஙகிய 
இவன்‌ வடம வணணககன பெருஞ்சாத்தனாரால்‌ 
பாராட்டிப்‌ பாடப்‌ பெற்றான்‌ (புறம, 128). 


தேர்வு - அறிவு. “இது கார்காலமனறு; மேகம தவறிப 


பெயத மழைககுத்‌ தேர்வு - அறிவு - இலலாத 
பிடவும கொன்றையும்‌ காநதளும மலர்ந்து 
விட்டன” என்று தலைவியிடம தோழி கூறினாள்‌ 
(நற. 99 8). 


தேரதரனார்‌-புலவர்‌. இவரது இப்பெயா ககுப பொருள்‌ 


விளங்கவிலலை. மற்று இவா பெயா தாமோதரன 
என்ற பாட வேறுபாட்டுடனும காணப்படு 
கின்றது. குறுநதொகையின 195-ஆம பாடல்‌ 
ஒனறே இவருடையதாய உளளது. தலைவனது 
பிரிவிடையாறறாத தலைவி பருவ வரவு கண்டு 
மெலிநது கூறியதாக இவா அபபாடலை 
இயற்றியுள்ளார்‌. *நினைவுத துயரைச்‌ சுமநது 
வரும்‌ துன்பம மிகக இம்மாலைக்‌ காலததில 
அசைநது வருதலையுடைய தெனறற காறறு 
எனனுடம்பினில பாயநது தீணடுவதனால இவ 
வுடம்பு வேறுபட்டொழிதலை அறியாத தலைவா 
இக்காலதது யான வருநதுவேன என்பதை உணராத 
வராய எங்குள்ளாரோ' எனறு தலைவி இரங்கு 
வதனை இவர்‌ பாடல நனகு புனைனெறது, 


மதுரையிலிருநது திருப 
பரங்குன றததிறகு விரைநத ஓடடமுடைய தேரா - 
தேரை உடையவா -சிலா செனறனர (பரி 72 15). 


தேரன்‌ - தேரையுடையவன்‌ (தோ). செல்லும ஒலியைக 


கேட்டால சோலையிலுள்ள வணடுகள்‌ அஞசும 
எனக சருதிய தேரன - தேரையுடையவன்‌ - 
மணிகளுடைய நாவினை ஒலியாமல்‌ கடடிவிடுவான 
(அகம, 4:12). குதிரைகளின வேகததைத தளாததிய 
தேரன, தலைவியின கண்களைப்‌ பனமுறையும 
நோககிச செனறான (அகம. 48:20,21). 


உடையான. வையை நதிக்‌ 
கரையில ஆடவரும்‌ பெண்டிரும நீராடிக களிதத 
இடம விரைகின்ற தேரான - தேரினையுடையான 
(பாண்டியன)- போர்க்களம்‌ போலக காட்டி 


தேரினர்‌ 


யளிககும (பரி, 17:81). பாண்டியன கொடியை 
யுடைய தேரானாவான (பரி, 16,47) முருகவேள்‌ 
கணடோர்‌ நனறென்று ஆராய்தற்குக காரண 
மான தேரானாவான்‌ (பரி 18:14) வையையில்‌ 
நீராடிக களிபபதற்குச்‌ செனற மககளோடு 
பொறறேரானும்‌ (பாணடியன்‌ ) சென்றான்‌ (பரி, தி, 
3:28). மீன்‌ கொடியையுடைய தேரானாகிய 
பாணடிய மன்னனுககுரிய பொதியில்மலை இருக்‌ 
கும்‌ வரையிலும மதுரை தன புகழில்‌ குன்றாது 
(பரி தி. ௪.2), பாணடியன ஒப்பனை செயயப்‌ 
பட்ட தேரானாவான்‌ (பரி இ, 9:3). பாண்டியன 
மீனக்‌ கொடியையுடைய தேரானாவன்‌ (பரி, இ. 
10:5). 


தேரினர்‌ - தேரை உடையவர்‌. சோழன்‌ குராப்பள்ளித்‌ 
துஞ்சிய பெருநதிருமாவளவனிடம்‌ மதுரைக்‌ குமர 
னார்‌, பண்பறிநது ஒழுகாத கொடியசையும்‌ 
தேரினர்‌ - தேரையுடையவர்‌-என்பதற்காக மதிகக 
மாட்டோம்‌ என்று கூறினார்‌ (புறம. 197:7-8). 
வையை நீரிலே நீர்‌ விளையாட்டு விளையாடுதற்கு 
ஆடவரும்‌ பெணடிரும்‌ நிறம்‌ ஊட்டபபட்ட நல்ல 
நெட்டிகளாலே செய்யப்பட்ட தேரினராய்ச 
சென்றனர்‌ (பரி, 6:25) 


தேருநர்‌ - தெளிகன்றவர்‌. வையை நதிக்கு வந்த ஆட 
வரும்‌ பெண்டிரும அழகு பெற்றது வையையாலா? 
வையை அழகு பெறறது இவர்களாலா? என்று 
தேருநருககும - தெளிகினறவர்ககும்‌ - இது இயலாத 
காரியமாகும்‌ (பரி, 22:32-54), 


தேரை - தவளை. மழை பெய்தமையால நீர்‌ 
நிரம்பிய பள்ளங்களில்‌ உள்ள பிளநத வாயை 
யுடைய தேரைகள்‌ - தவளைகள்‌ - இசைககருவிகள்‌ 
ஒலிப்பது போல ஒலித்தன (அகம்‌, 784.8; 301119; 
ஐங்‌, 453:1). சுனையினகண்‌ உள்ள பிளநத வாயை 
யுடைய தேரைகள்‌ கிளி கடி கருவியாகிய தட்டைப்‌ 
பறையைப போல ஓஒலிததன (குறுந்‌, 193:2). 
வேனிறகாலத்து வெபபததைத்‌ தாங்க முடியாத 
தேரைகள்‌ மணலுள்‌ முழுகி மறைநது கிடந்தன 
(தற. 347:10). காராகாலததில நீர்நிலைகளில உள்ள 
தேரைகள்‌ ஒலிக்கும்‌ (ஐங்‌ 428), புதுப பெயல்‌ 
பெற்றமையால தேரை இனிதே ஒலித்தது (ஐங்‌. 
494.1). பிரிநதிருககனற தலைவி, ஆறறாமை 
யினால்‌ “ஞாயிறே! மதி ஆகாயததில தோனறுவது 
போல, நீ நீரினுள தோன்றுவாயானால்‌, நீரினுள்‌ 
இருக்கும்‌ தேரைகள இரை எனறு உனனை 
லிழுஙகாமல பாதுகாததுக கொள்‌? எனறு 
கூறினாள்‌ (கலி, 14738). 


தேரோர்‌ - தேரினை 


தேரோன்‌ - தேரினை உடையோன்‌. 


தேவர்‌ 


தேரைவாய்க்கிண்கிணி - தவளையின்‌ வாயைப்‌ போன்ற 
குழந்தையின்‌ சதங்கை என்ற அணி, தேரைவாய்க்‌ 
கிண்கிணி - தவளைகளின்‌ வாயைபபோன்ற 
குழந்தையின்‌ சதங்கை என்ற அணி - குழந்தை 
களின்‌ கால்களில ஒலிக்கும்‌ (கலி 86.8). 


உடையோர்‌. தேரோர்க்கு - 
தேரினை உடையோர்க்கு - வெம்மையைச்‌ செய்யும்‌ 
வேலினை உடையவன்‌ நலலியக்‌ கோடன்‌ (று. 
384). தலைவர்‌ வெளிய பிடரிமயிர்‌ பொலிவு 
பெறற புரவி பூட்டிய தேரோராவார்‌ (தற்‌. 1859), 


தேரோன 
தேரினை உடையோன (தலைவன்‌ ) - கானலின்கண்‌ 
நெய்தல சிதையுமாறு தேரில்‌ ஊர்நது வந்தான 
(குறு. 327:4). *குழநதையை ஈனற தலைவி 
தலைவனுக்கு ஏறறவளாகாள்‌; ஆகவே 
தேரோனைப பரததையரிடம்‌ அழைத்துச்‌ செல்‌” 
எனறு தோழி பாணனிடம்‌ கூறினாள (நற்‌. 8806). 


தேவகுலத்தார்‌-புலவர்‌. தேவகுலம்‌என்பது தேவாலயம்‌, 


இறைவன கோயில்‌ என்று பொருள்படுமாதலால்‌ 
அககோயில்‌ சார்பினால்‌ இவர்க்கு இப்பெயர்‌ 
அமைந்தது போலும்‌. தலைவனொடு தனககமைந்த 
நட்பு நிலத்தினும்‌ பெரிது; வானினும்‌ உயர்ந்தது; 
கடல நீரினும்‌ அளததற்கரிய ஆழமுடையது எனறு 
தலைவி, அவன சிறைப்புறத்தேயிருககையில இயற்‌ 
பழிதத தோழிக்கு இயறபட மொழிவதாக இவர்‌ 
பாடிய குறுந்தொகைபபாடல்‌ (3) அமைந்துள்ள து. 
*மலைப்பக்கததில்‌ குறிஞ்சி மலர்களின்‌ நிறைநத 
தேனைக கொண்டு வணடுகள்‌ கூடு செய்தற 
இடமான நாடன' எனறு தலைவி கூற்றில்‌ இவர்‌ 
தலைவனைக்‌ குறிப்பிட்டு, வழிமுறையே பெருகி 
வந்த அன்பினைக்‌ கொணடு பால்வரைத்‌ தெய்வம்‌ 
கூட்டி வளர்த்த அவ்விருவரின்‌ காதலுறவைப்‌ 
புலப்படுத்தும்‌ நுட்பம்‌ உணர்நது பாராட்டத்‌ 
தகுவதாம்‌. அவ்வொரு பாடலே இவருடையதாய 
அமைந்துள்ளது. 


தேவர்‌ - 1, விணணுலகத்தவர்‌. திருமாலை, வானு 


லகத்தை வாழிடமாகக்‌ கொண்ட நான்கு வகை 
எண்ணினையுடைய முப்பத்துமூன்‌ று வகைப்பட்ட 
தேவர்களும்‌ விணணுலகத்தவரும்‌ வழிபடுவர்‌ 
(பரி. 3.28). 


2, முனிவர்‌. திருமாலை இநநிலவுலகத்துத்‌ தேவர்‌ 
களும்‌ - முனிவர்களும்‌ பாடித்துதிப்பர்‌ (பரி. 3:37). 


தேவர்‌ உலகம்‌ 


தேவர்‌ உலகம்‌-விண்ணுலகம்‌, சோழனகுள முற்றத்துத்‌ 
துஞ்சிய கிள்ளிவளவன்‌ இறந்த போது ஐயூர்‌ 
முடவனார்‌ அவன்‌ தேவர்‌ உலகம்‌ - விண்ணுலகம- 
அடைந்து விட்டான்‌ என்று வருந்திப்பாடினார்‌ 
(புறம்‌. 328:10-11), 


தேவனார்‌ - புலவர்‌, தேவன்‌ என்ற தெய்வப்‌ பொதுப்‌ 
பெயரே இவர்க்கு இயற்பெயராய்‌ அமைநதது. 
இவர்‌ பாடியதாக நற்றிணையில்‌ மட்டும்‌ ஒரு 
பாடல்‌ (227) உள்ளது. வரையாது நெடுஙகாலம்‌. 
வந்தொழுகும்‌ தலைவனை எதிர்பபட்டுத தோழி 
அலர்‌ அறிவுறுததி வரைவு முடுககுவதாக இவர்‌ 
அபபாடலை இயறறியுள்ளார்‌. சோழரது ஆாக 
காட்டிலே தேரோடுகின்ற தெருவின ஆரவாரத்தை 
இவர்‌ அலரின்‌ ஆரவாரத்திறகு உவமித்துள்ளார்‌. 


தேவி - அரசி. ஆடுகோட்பாட்டுச்‌ சேரலாதன்‌ என்னும 
சேரவரசன்‌ வேளாவிககோமா னுடைய தேவியின- 
அரசியின - மைந்தனாவான (பதி, ப, 6:2). 


தேள்‌ - கொடுககனால்‌ கொட்டி வருத்தும்‌ நச்சுடை 
உயிரினம்‌. தலைவன்‌ காமவேட்கை கொண்டு 
தலைவியை வேண்டுமபோது, *கேள்‌ கடிககு - 
தேளின நஞ்சுக்கு - அப்பொழுதே மருந்திடுவது 
போல உன காம வேட்கையை உடனே போகக 
முடியுமா' என்று தலைவி வினவினாள்‌ (கலி, 
7103). 


தேற்றம்‌ - தெளிவு, மறையோர்‌ தேற்றம்‌ - தெளிவு - 
பெற்றவர்களாய இருபபா (குறி.வெ. 3:2), தலைவன்‌ 
தலைவிககு நலலனவறறைத தேற்றஞ்‌ செய்து 
(தெளிவடையச்‌ செய்து) கூடினான (தங. 29:3). 


தேற்றாதோன்‌ - அறியாதவன்‌. பிறரைக்‌ குற்றங்கூறிப 
பேசுதலைத்‌ தேற்றாதோன்‌ - அறியாதவன்‌ - 
எனறு, தலைவனைத்‌ தலைவியும்‌ தோழியும 
புகழநது பேசினா (கலி, 43:19), 


தேற்றான்‌ - தெளிவில்லாதான்‌. சகடத்தைச்‌ செலுத்த 
வல்லவனால்‌ குறித்த இடத்தை அடையமுடியும்‌; 
சகடம செலுத்துவதில்‌ தேறறானால - தெளி 
வில்லாதானால - குறித்த இடத்தை அடைய 
முடியாது (புறம்‌. 185:2-4). தலைவன்‌ ஏமாற்றுவதில 
வலலவனும்‌, தான கூறிய உறுதி மொழியைக்‌ 
காபபதில ஒருசிறிதும்‌ தேற்றானும்‌ - தெளிவில்லா 
தானும - ஆவான்‌ (ஐங்‌, 87:8-4). 


தேற்றாள்‌ - தெளியாதவள்‌, (அறியாதவள்‌ ). 
தலைவியே, நீ தினையை நன்கு காவல செய்யா 


417 


தேறல்‌ 


யாயின, கிளியை ஓட்டுவதற்குத்‌ தேறறாள்‌ - 
அறியாதவள்‌ - என எண்ணி வேறு யாரையாவது 
தாய்‌ அனுப்பி விடுவாள்‌ என்று தோழி கூறினாள்‌ 
(அகம்‌. 28:10-13). கள்ளுண்ட மயக்கத்தால ஒருததி 
மொய்க்கும்‌ வண்டுகளை ஓட்டும்‌ இடம்‌ தேற்றா 
ளாயக கைசோர்நதாள்‌ (கலி, 9848-50). நீரில 
விழுநதவளைக காகக முயனறேன, அதற்குள்‌ 
அவளே எழுந்து சென்றுவிட்டாள்‌; அவள்‌ காம 
நுகர்சசி தேற்றாள்‌ என்று தலைவன்‌ தலைவியிடம 
கூறினான்‌ (பரி. 6:88-90). 


தேறல்‌ - 1, மது (கள்‌). பாண்டியன தலையாலங்‌ 
கானத்துச செருவெனற நெடுஞ்செழியனை 
மாங்குடி கிழார்‌, £மகளி! பொற்கலததில பெயது 
கொடுத்த குளிர்நத நறுநாறறததையுடைய 
தேறலை - மதுவை - உண்டு நீ வாழவாயாக' 
என வாழத்தினார்‌ (புறம்‌, 84.81-92). பாணடியன 
இலவந்திகைப பள்ளித்‌ துஞசய நனமாறனை, 
*யவனரால கொண்டுவரப்பட்ட குளிர்ந்த நறு 
நாற்றததையுடைய தேறலைப்‌ பொறகலததில்‌ 
மகளிர்‌ கொடுப்ப உண்டு வாழவாயாக' என்று 
நகசீரனார்‌ வாழததினார்‌ (புறம்‌.  ௧6:18-20), 
சேரமான பெருஞ்சேரலாதன்‌, புறபபுணணிறகு 
நாணி வடககிருந்தானிடம, *நீ இலலாததனால்‌ 
சுற்றததார்‌ வண்டாநத தேறலை உணணா 
தொழிவா' எனறு கழாததலையாா கூறினா 
(புறம்‌. 685.8). வேள்பாரி இறநத பொழுது” 
நிலததினகண புதைக்கபபட்டு முறறிய தேறலை 
இனி குடிதோறுங கொடுபபோர்‌ யாா' எனக 
கபிலா கையறறுப பாடினார்‌ (புறம, 180:12), 
ஆய்‌ அணடிரனுடைய மலையில்‌ வாழகினற 
குறவர்‌, மூஙகிற குழாயிலிருநது முற்றிய தேறலை 
உண்டு வேஙகை மரததின முற்றததில குரவை 
யாடுவர்‌ (புறம, 189 1-3), பிடடஙகொறறன 
பாணர்க்கு நாரால வடிகட்டிய விருமபததகக 
கள்ளாகிய தேறலைக்‌ கொடுததான்‌ (புறம. 170 72, 
18). ஓ அரசனைப்பறறி, அவனுடைய வீரன, 
சிறநத மதுவை எங்களுககு அளிததுவிட்டு, 
சிறபபில்லாத தேறலை அரசன உணபான எனறு 
கூறிச சிறபபிததான (புறம.298.1,2). தருமபுததிரன 
எனனும அரசனை, மகளிர்‌ சிறநத கடடேறலைப 
பொறகலததில தர உண்டு செலவச சிறபபுடன 
விளஙகுவாயாக' எனறு கோதமனார்‌ வாழததினார்‌ 


(புறம்‌. 366.16). சேரமான மாரிவெணகோவும, 
பாணடியன கானபபேர்தநத உகதரெப்‌ பெரு 
வழுதியும்‌, சோழன இராசசூயம வேடட பெருநற 
கிள்ளியும்‌ ஒருங்கிருநதபொழுது, மகிழநத 
ஒளவையார்‌ மகளிர்‌ பொறகலததில்‌ கொடுதத 


தேறல்‌ 


நாரால வடிதத நல்ல தேறலை உண்டு விணமீன 
களினும, மழைததுளிகளி ம நீணடநாள பெற்று 
தீவிர வாழவீராக என்று வாழ்த்தினார்‌ (புறம்‌, 567: 
8,7). ஓயமான்‌ நலலியாதன்‌ தமககுப பாம்பு 
சீறினாற போனறு முழக்கமிடும நலல தேறலைக்‌ 
கொடுததான எனறு நனனாகனரா கூறினார்‌ 
(புறம. 876:14). வாட்டாறறு எழினியாதனின்‌ 
நாட்டில்‌ கோசா இனிமையான தேறலை உணடு 
குரவையாடுவா (புறம 596:7-9). சோழன்‌ குள 
முறறத்துததுஞ்சிய கிள்ளிவளவன, மணிகள்‌ 
இழைதத வள்ளததில்‌ நிறையப பெயத மணங்‌ 
கமழும தேறலைத தமக்கு அளித்தான என எருக்‌ 
காட்டூர்த தாயஙகணணனார்‌ கூறினார்‌ (புறம்‌, 
397:14). பாயல்மலைககு உரியவனான சேரமான 
வஞ்சன, உணணுகின்றவரின நிழல்‌ தோன்றும்‌ 
படியான தெளிநத தேறலைத தமச்குக்‌ கொடுத்‌ 
தான எனத திருத்தாமனாா கூறினார்‌ (புறம. 
398: 23, 88). இமயவரமபன்‌ நெடுஞ்சேரலாதன்‌, 
மலரருமபு பெய்து பககுவம்‌ செய்யப்பட்ட 
தேறலைத்‌ தங்களுககுக்‌ கொடுததான்‌ எனக்‌ குமட்‌ 
டூக்‌ கணணனரா கூறினார்‌ (பதி, 12:18). சோழன்‌ 
கரிகாற பெருவளததான்‌, பெறுதறகரிய பொற 
கலத்தில்‌ வேணடிய அளவு உண்ணுங்கள்‌ என்று 
கூறி இனிய மலர்‌ மணம்‌ கமழகினற தேறலை நாள 
தோறும உணணச்‌ செயதான என்று முடத்தாமக்‌ 
கணணியாா கூறினார்‌ (பொரு, 186-158). ஆறறுப்‌ 
படுததும பாணன, வறுமையுறற பாணனிடம்‌, 
நீவிர நலலியக கோடனைக காணச்‌ செல்லும்‌ 
வழியில எயிறபட்டினத்தை அடைவீர்களானால்‌ 
அங்கு அழகிய நுளைமகள்‌ காயசசி அரித்த நல்ல 
தேறலைப பரதவர்‌ நும்வாயிலே ஊடடுவர்‌ என்று 
கூறினான்‌ (று, 158,159). ஓயமானநா ட்டு நலலியக்‌ 
கோடன பரிசிலாககுப்‌ பாமபினது நஞ்சு ஏறி 
மயககினாற்‌ போன்று மயககும்‌ தேறலைத்‌ தானே 
இருநது உணணச்‌ செய்வான்‌ (று, 387). மதுரை 
நகரின புறத்திலே யானைப்‌ போரைக்‌ காண 
வந்தவர்‌ கடிய களளின்‌ தேறலை உண்டு திரிவர்‌ 
(மது. 599). தலையாலஙகானததுச்‌ செருவெனற 
நெடுஞ்செழியனைப பொனனால ஆகிய கலததில 
பெயது மகளி கொடுதத மணம நாறுனெற 
தேறலை உணடு நாள்தோறும்‌ மகிழ்வோடிருப 
பாயாக எனறு மாங்குடி மருதனார்‌ வாழததினார்‌ 


(மது 779 - 781), மதுரை நகரில பருத்த 
உடலினையும மிகக வலிமையினையுமுடைய சழ 
மக்கள, மாலையில வணடுகள்‌ மொயசகும 
தேறலை உணடு தமமேல்விழும்‌ மழைததுளிக 


ளுக்கும்‌ குளிருககும்‌ அஞ்சாராயச சுறறித்திரிவர்‌ 
(நெடு. 32 - 84) மாமபழததினாலும தேனடை 


418 


தேறலர்‌ - 1. 


தேறியாள்‌ - 


தேறு 


யாலும்‌, பலாப்பழத்தினாலும உண்டான 
தேறலை நீரெனறு கருதி உணடமயில்‌, கழாய்க 
கயிற்றில்‌ ஏறி ஆடுகினறவள்‌ தாளந்தவற, அடி 
தளருமாறு போலத்‌ தளரும்‌ (குறி. 188-194). பரிசு 
பெற்று வரும்‌ கூத்தன வறுமையுற்ற கூத்தனிடம்‌ 
நனனன வேண்மானைக காணப்போகும்‌ நீவிர்‌ 
போகும்‌ வழியில்‌ கள்விறகும்‌ பழையருடைய 
மகளி£ களிபபு மிகுதியால்‌ அசையும மிடாவி 
னினறும்‌ வார்த்த பசிய முளையாலாக்கின தேறலை 
உண்டு சென்மின எனறான (மலை, 463). 
தலைவியின்‌ உறவினர்‌ அரும்பினின றும்‌ உணடாகிய 
கள்ளின்‌ தேறலைப்‌ பருகினர்‌ (அகம்‌. 221:1). 
உழததியர்‌ தெளிந்த கள்ளாகிய தேறலைப்‌ பருகெ 
காஞ்சிமரததின நிழலின கண்‌ குரவைககூத்தாடுவர்‌ 
(அகம. 36:8). பரதவர்க்கும்‌ உழவர்க்கும்‌ போர்‌ 
உண்டாகியபொழுது அபபோரைப்‌ பெரியோர்‌ 
விலககிவிட்டுக குறறம்‌ இலலாத பரதவா மகிழும்‌ 
படி தேனால்‌ உணடாகிய தேறலை அளிப்பர்‌ 
(அகம்‌. 366:8-11). மீன்‌ வேட்டையாடிவிட்டு வந்த 
பரதவர்‌ தேன மணம்‌ கமழும்‌ தேறலைப்‌ புன்னை 
மரநிழலில்‌ உறவினருடன அருந்துவார்‌ (தற்‌. 788:7, 
8). வெண்மையான பகனறைப்பூவோடு சேர்ந்‌ 
திருந்த தாமரை மொட்டு, வெள்ளிக்கிண்ணததில 
வார்ததிருநத குளிந்த நறிய தேறலைக்‌ குடித்துக்‌ 
களிகொண்ட மங்கையின முகம்போல மலர்ந்தது 
(கலி. 72:8-5), தலைவன்‌ ஒருவன பரததையின்‌ 
இலலில களிபபுமிகக பழத்தேனால உண்டான 
தேறலை உணணாமல்‌ பரததையைக்‌ கூடிக்‌ 
களிபபதிலேயே நாடடமாய்‌ இருநதான (பரி, 18: 
28). 

2. தேன்‌. வாழைக்கனியிலும்‌ பலாக்கனியிலும்‌ 
உணடாகிய தேறலை - தேனை - குரங்கு உணட 
மயக்கத்தில சந்தன மரததில ஏறமுடியாமல்‌ மலர்ப்‌ 
படுககையிலேயே உறங்கும்‌ (அகம்‌. 2:1-7). குறவன்‌, 
இனிய பலாபபழததின்‌ சுளையால்‌ உணடாகிய 
தேறலை இளை யருடன சேர்ந்து பருகி 
வேட்டைககுச செல்வான்‌ (அகம்‌, 1822, 4), 


களளை உடையவர்‌. தந்துமாறன்‌ . 
எனனும்‌ வளளல தண்ணிய தேறலரை - கள்ளை 
உடையவரை - பாதுகாததான (புறம்‌. 360:8). 


தெளிநதவள்‌. தலைவன கூறிய 
சொற்களை விருபபமெனத்‌ தேறியாள்‌ - தெளிந்‌ 
தவள்‌ - தலைவி (கலி, 100:9). 


தேறு - தேற்றாமரம்‌, உழவருடைய இசையொலியைக்‌ 


கேட்டு, அடும்பு, பகன்றை, புன்னை முதலிய 


தேறுதல்‌ 


மரங்கள்‌ உள்ள சோலையில்‌ தங்கும்‌ நாரைகள்‌, 
வெறுப்பின தேறு - தேற்றாமரம்‌ - உள்ள சோலை 
யில்‌ போய்த்‌ தங்கும்‌ (பொரு, 300), 


தேறுதல்‌ - கருதுதல்‌, தலைவன்‌ கூறுவனவறறை 
யெலலாம்‌ மெய்யென்றே தலைவி தேறுதலை ஃ 
கருதுதலை - கொண்டு அவன்‌ அவளை வஞ்சிக்‌ 
கின்றான்‌ என்று தோழி கூறினாள்‌ (ஐங. 26718). 


தேன்‌ - 1, பூவிலிருந்து ஊறும்‌ $ஞ்சாறு, ஈககள்‌ 
மொய்க்கும்‌ மதநீரையுடைய யானை தேன 
சிதைந்த மலைபோலத்‌ தோன்றும்‌ (புறம. 22:5-8). 
பாணர்‌ சுற்றததோடு வரகரிசியில்‌ பாலைக்‌ கலநது 
சமைத்த சோறறில்‌ தேனையும கலநது உண்ணுவர்‌ 
(புறம்‌. 34:9-14). சோழநாட்டு உழவர்‌, கருமபி 
லிருநது கொண்டுவரப்பட்ட தேனை, வறணட 
நிலப்பகுதியிலிருந்து வரும்‌ தம்‌ உறவினர்களுக்கு 
அளிப்பர்‌ (புறம்‌, 48: 15, 17). பாரிவள்ளலின்‌ 
பறம்புமலை நன்கு முதிர்நத தேனைச்‌ சொரியும 
(புறம்‌. 109:8). ஓய்மான்‌ நலலியக்‌ கோடனது 
நாட்டில்‌, விளையாட்டுச்‌ சிறுமியர்‌ கேழற்பன்றி 
உழுத சேறறிலிருந்து ஆமை முட்டைகளைத்‌ 
தேன மணம லீசும்படியான ஆம்பல்‌ கிழங்கோடு 
எடுப்பர்‌ (புறம. 176:3,4). சோழநாட்டில வாழும்‌ 
மக்கள்‌ தேனையும்‌ கிழங்கையும்‌ விறறு அவற்றிறகு 
மாறாக மீன்‌ நெய்யையும்‌ நறவையுங்கொணடு 
செனறனர்‌ (பொரு. 214,218). மதுரையில்‌, வணடுகள்‌ 
படியுமாறு நன்கு முற்றிய தேன இருநத அழகிய 
பூக்களோடு புகையினையும்‌ பலியாகக கொண்டு 
சாவக நோன்பியர்‌ அருகனை வாழ்த்துவர்‌ (மது. 
476,476). சிறுகுடிக்‌ கானவர்‌ தேனினர்‌ (மலை. 
152,155). குறததியர்‌ தேன மணம்‌ வீசும்‌ கூந்தலை 
யுடையவர்‌ (அகம்‌. 58:5;189:15). தலைவன 
தேனொழுகும்‌ தாரணிந்த மார்பினன்‌ (அகம. 76:7). 
மலையில உள்ள வண்டுகள்‌ காந்தள்‌ பூவின்‌ 
தேனை உண்டு அதன்‌ குவிநத குலையில்‌ உறங்கும்‌ 
(அகம்‌. 188:18). வேட்டுவன கவணால்‌ எறிநத 
கல வேங்கை மரத்தின்‌ பூக்களைச்‌ சதறித தேனை 
யும்‌ அழிக்கும்‌ (அகம்‌. 292:10-12). குறவரின முன்றி 
லில்‌ உள்ள மாமரக்‌ கனியினுடைய சாறு தேன 
போன்று இனிமையுடையது (அகம்‌. 3548:1,2). 
மலையில உள்ள குறிஞ்சிப்பூக்களின்‌ தேனை 
வணடுகள்‌ எடுக்கும (குறு. 5:4). செவ்விய தேனை 
விருமபிப பல வணடுக கூட்டங்கள்‌ உலாவும்‌ 
(குறு. 175:1). பலமுறை உணடால்‌ தேன்‌ கூடத்‌ 
தெவிட்டும்‌ (குறு, 84:2). தாமரையின்‌ தண்ணிய 
தாதினையும்‌ சந்தனத்தின தாதினையும்‌ கொண்டு 
அசசநதனமர ததின்மேலே வண்டுகள்‌ இழைத்த 


419 


தேன்‌ 


இனிய தேன்போலத்‌ தலைவனின நட்பு மிகவும்‌ 
மேலானது எனறு தலைவி தோழியிடம்‌ கூறினாள்‌ 
(நற்‌. 1,8-5). கழிககரைச்‌ சோலையில்‌ புனனையின 
காம்பறற மலா மிகுதியாக உதாந்ததனால தேன 
மணம்‌ எங்கும்‌ வீசும்‌ (நற்‌, 76:7). வேங்கை மரக்‌ 
கிளைகளில்‌ உள்ள அடைகளில்‌ ஈக்கள மொயதத 
தால கசிநது வழிந்த தேனைக்‌ குறசசிறுவர்‌ வழித்‌ 
துணடு எஞ்சியதைக்‌ குரங்குக்‌ குட்டி நககும 
(தற்‌. 188:2-5). தலைமகனுடன சென்ற தலைவியை 
நினைநது நற்றாய, “நானும செவிலியும பாலொடு 
தேனைக்‌ கலநது ஊட்டினாலும உண்ண 
மாட்டாத, சிறியவள்‌ மனையறம்‌ ஆறற வல்லளோ” 
என அஞ்சிக்‌ கூறினாள (நற. 779:5-9)., கொலலி 
மலையிலுள்ள காநதப்பூககளின தேனை வண்டுகள்‌ 
கொண்டுவந்து அடைகளில்‌ சோககும (நற்‌. 185: 
8-10). கானற்‌ சோலையின்‌ மணற்பரப்பில்‌ தேன 
நிறைந்த ஞாழல்‌ பூக்கள்‌ பரவிககிடககும (நற்‌. 
191:1). ஆண்யானை வேங்கை மரததைக கீழே 
தள்ளி அதன பூக்களிலே தேனைச்‌ சோககினற 
ஈககளெலலாம பறநதோடுமாறு பூககளையும 
தழையையும்‌ பறித்துத்‌ தன்‌ கனறுக்கும , பிடிக்கும 
ஊட்டும்‌ (தற்‌. 803:8-6). சநதன மரததின கிளை 
களிலே சுற்றியிருககும்‌ தமாலக கொடியைத 
தேன்‌ எடுக்கவரும்‌ குறவாகள அறுத்துச செல்வா 
(நற. 292: 2, 8). கானறசோலையிலுள்ள பனை 
மரத்தின தேன நிறைநது முறறிககனிநது அழிநத 
பனம்பழம்‌, மூககு இற்றுச சேறறிலே விழுநது 
புதையுணடது (நற. 872:8-4). மனையறம மிகச 
தலைவி, தன சுணவனின ஊரிலுளள நீர்‌, 
மானுண்ட சிறிய கலஙகல்‌ நீரேயானாலும, தாய 
வீடடின்‌ தேன்‌ கலநத பாலினும இனிது எனறாள்‌ 
(ஐங்‌. 203:2-5) பலாப்பழம்‌ மலை வெடிபபிலுள்ள 
முழையின கண்‌ வீழ்ந்ததனால தேன நிறைநத 
அடை கிழிந்து சிதைந்தது (ஐங. 214: 2, 8). 
புனத்திலே ௮அகலபுகைமறைத்ததனா ல ஒளி குனறிய 
நிலவினை மலை முகட்டில இருக்கும தேன நிறைந்‌ 
துளள அடை எனறு கருதிக குறவா அதனை 
எடுகக முயல்வா (கலி. 89 7-9). முருகனைத 
தொழுகின்ற கொடிசசியரின கைகள்‌ போனற 
காநதள்‌ பூககளில இருககும தேன ஒழுகுமபடி 
அப்பூககள்‌ அசையும (கலி, 40:12,18) வையை 
யாறறில்‌ நீராடச செனறவருட்‌ சிலர்‌, முதல 
நாள்‌ இரவில்‌ ஊடல கொணடதை நினைநது 
நினைநது, அந்த இனபமாகிய தேனைப்‌ பருகி 
நின்றனர்‌ (பரி, 10.22). வையையில நீராடிவிடடு, 
மதுரைக்குத்‌ திரும்பும்‌ மகளி, கூநதலினகண்‌ 
நறுமணஙகமழும தேனை ஈட்டும்‌ வணடுகள்‌ 
ஓசையிடப்‌ புறப்பட்டனர்‌ (பரி, 10:18). வையை 


தேன 


யாற்றின பூமபொழிலகளிலும்‌, குளங்களிலும்‌, 
ஆறறிடைச்குறைகளிலும வணடுகள்‌ தேனுணடு 
களிதது இசைபாடின (பரி, 16,17,18). வையை 
யாறறில மகளி நீராடுமபொழுது, அவர்தம்‌ 
கூநதலினினறும லிழுனெற மலரிலிருந்து தேன 
சொடடியது (ப்ரி, 16 42,43). வையையின வெள்ள 
நீரினகண மலாகள தரும்‌ தேன மணமும்‌ 
கலநது வநதது (பரி, 20.9). திருபபரங்குன றததில்‌ 
மாணிக்கம போனற சிவநத நிறமுடைய தேனால்‌ 
உணடாகிய மதுவை உணடமையால்‌ களிப்பு 
மிருநது பூஙகொடிபோல அசைநது ஒருததி ஆடிக 
கொணடிருநதாள்‌ (பரி, 21:57,59), 


2 தேனடை எயினருடைய அரண களிலே, மலையில்‌ 
தொஙகும தேன - தேனடை - போனறு அம்புக்‌ 
கட்டுககள்‌ குதையோடு தொஙகும (பெரு, 188). 
கடலால சூழபபட்ட இந்த உலகம்‌ தேன்‌ 
தொங்கும்படியான உயர்நத உசசிகளை உடைய 
மலைகள  நிறைநததாகும்‌ (மது. 3,4). தோழி 
தலைவனிடம, “எமது தோட்டததிறகு அடுத்துள்ள 
வட்டமான தேன வைககப்பெறற உயாந்த 
மலைக்கண வருவாயாக எனறாள்‌ (அகம்‌. 19:4)- 
குறவர்‌ தேனை அறுத்து எடுகக முடியாத அரிய 
வழிகளமைநத உசசியையுடையது பொதியமலை 
(அகம. 822:12-14). பாழி என்னும மலை, தேன்‌ 
எங்கும நிறைந்ததாய இருக்கும (அகம. 378:8,3). 
புல்லி எனபானுக்குரிய மலையில தேன எங்கும்‌ 
தொங்கிக கொணடிருககும்‌ (அகம. 593:15,19). 
உயர்நத மலையின்‌ உசசியிலுள்ள தேனைக கணட 
முடவன அதனை நினைத்து உள்ளங்கையை 
நக்குவான (குறு. 60:2-4) மலையின உச்சியிலுள்ள 
தேன்‌ யாருசுகும்‌ பயன்படா மல முதிர்நது வீழநது 
அழிநது விடும்‌ (குறு. 176.4). உயர்நத மலையில 
உள்ள தேனை மூங்கில்கள்‌ அசைநதாடி கிழித்து 
விடும (தறு. 179:4,5). மலையின்‌ உசசியில உள்ள 
தேனை எடுப்பதற்குப்‌ பழைய ஏணியைக கொண்டு 
ஏறிய மடவோன அசசங்கொணடு இடையில 
இறஙகிவிடுவான (குறு. 278:ச,6) மலைகளில்‌ தேன்‌ 
தொஙகிககொணடிருககும (நற, 32851). அருவி 
ஆரவாரித்து வீழும மலையில்‌ தேன்‌ தூங்கும்‌ (நற்‌. 
398.2) குரஙகுககுட்டி, ஏறுதற்கரிய மலையின்கண்‌ 
உள்ள தேனை விரும்பி அதிலுள்ள ஈக்களை 
எழுபபி விட்டு, அவ்வீக்களின கொடடுககு அஞ்சி 
அருகில உளள மரககிளைகளில தாவி ஓடும்‌ (தங்‌. 
878:8,8). தலைவியின தாய தநதையர்‌, தலைவனுக்கு 
அவளைத தாராது மாறறானுககு மணம முடிககும 
அறமலலாச செயலைச செயவாரகளானால மலை 
முகட்டில தேன தொடா என்று தோழி கூறினாள்‌ 


420 


சதன்‌ 


(கலி.29:78). நீராடுவார்‌ புல்லக்‌ குழைந்து வடுப்படும்‌ 
மான்‌ மதசசாநது (கததூரிக்‌ குழம்பு) பொருந்திய 
தலைவனின்‌ மார்புததோறறம, மூங்கிலால்‌ கிழிக்கப்‌ 
பட்ட தேன்‌ உடைந்து ஒழுகுசின்ற மலையைப்‌ 
போன்றிருக்கும்‌ (பரி. 16:44-46). தேன்‌ பொருந்திய 
குவடுகளையுடைய சையமலையின்க௧ண மேகம 
மழையை மிகுதியாகப்‌ பெய்தது (பரி. தி. 1:1,2). 


3. தேனி, தேனீ - மலையென்று கருதிப்‌ பெரிய 
யானை மேல வந்து தங்கும்‌ (புறம்‌, 17 34,35), 
நெறபயிரின கணுவிடங்களில கட்டிய அடைகளி 
லிருநத தேன, நெல்லரியும்‌ தொழுவர்‌ இசைககும்‌ 
தண்ணுமை ஓசையைசு கேட்டு அஞ்சி வெகுண்டு 
பறந்தோடும்‌ (புறம. 348:1,2). கரிகாலனின புனல்‌ 
நாட்டில்‌ உள்ள வயலகளின்‌ நெல்‌ அரிகளில்‌ தேன்‌ 
அடைகட்டும்‌ (பொரு. வெ. 2:38). 


4. வண்டு, கரிய நீரோடையில்‌ மலர்நத நெயதற் 
பூவின்‌ மணத்தை அமிழ்தததைப போல விரும்பி 
அதன்‌ தாதினைத தேன - வணடு-உணணும (அகம. 
170:2). பாதிரி மலாகளிலும்‌ புனலியின்‌ மலர்‌ 
களிலும்‌ குராவினது மலர்களிலும்‌ தேன ஒலிக்கும்‌ 
(அகம. 237:1-4), தேன்‌ இசைபாடும்‌ கானற 
சோலையில பரதவர்‌ முத்துககளைப்‌ பங்கிட்டுக 
கொள்வர்‌ (அகம்‌. 280:12-14). சேரமனனன தேன்‌ 
முர லும்படியான மலர்மாலையை அணிந்திருந்தான்‌ 
(அகம. 381.18). வேனிலால்‌ வெதும்பிய மரா 
மரததினது மலர்ந்த ஒற்றைப பூஙகொத்தைத்‌ 
தேன ஊதி, அதில்‌ ஒன்றும்‌ இனமையால்‌ 
வேற்றிடம நாடும (குறு. 811.4-6), புலியின வரி 
போனற மணலதிடரில புன்னை மலர்களிலிருந்து 
உதிர்நத தாதினைத்‌ தேன்‌ உணணும்‌ நற்‌. 
323:7,8). மலையில தேன்‌ முரலுதல்‌ (ஐங்‌. 292:12). 
திருமருதநதுறையில்‌ எல்லாத்‌ திக்குகளிலும்‌ தேன 
ஆரவாரிக்கும்‌ (கலி, 26:19). மதுரையில்‌ இள 
வேனிற்காலததில்‌ முலலைமலர்களிலே தேன்‌ ஆர 
வாரிககும (சலி. 30:11,18). இளவேனிறகாலததில்‌ 
குளங்கள்‌ சூழநத சோலையில தேன்‌, வாச்சியங்கள்‌ 
ஒலிப்பன போல இம்மெனனும்‌ ஓசையை எழுபபும்‌ 
(கலி, 36:6). கானவன்‌ கவணில வைதது அடிககும 
கலலானது தேனால கட்டப்பட்ட அடையைத்‌ 
துளைததுச செலலும்‌ (கலி. 41:18). மலையிலிருநது 
அருவிநீர்‌ விழுவதுபோல, யானையின காதுகளி 
லிருந்து வழியும்‌ மதநீரைத தேன மொய்க்கும 
(கலி, 48:2), காவிலே தேனினம்‌ ஒலிககும்‌ (கலி, 
92:66) சோலையில புன்னை மலர்களில்‌ அமாந்து 
தேன்‌ இசை முரலும்‌ (கலி. 131 45), வையையாறறின 
புது வெள்ளததில்‌ மலர்கள்‌ மலிந்திருபபதால 


தேனூர்‌ 


திருபபதால்‌ எபபொழுதும்‌ தேன்‌ இசை பாடிக்‌ 
. கொண்டிருக்கும்‌ (பரி. 76:18), 


4. மணம்‌, தோழி தலைவியைத்‌ “தேன்‌ - மணம்‌ 
- கமழும்‌ கூந்தலையுடையவளே' என்று அழைத்‌ 
தாள்‌ (கலி, 40.9). 


தேனூர்‌ - ஓர்‌ ஊரின்‌ பெயர்‌. பாண்டிய நாட்டிலுள்ள 
தேனூர்‌, கோடைககாலத்திலும்‌ குளிர்தத நீரை 
யுடையதாயிருக்கும்‌ (ஐங்‌, ௪4:3), தேனூர்‌, கரும்‌ 
பாட்டும்‌ ஆலைப்பொறி ஆண்யானையின பிளிற்‌ 
றொலிக்கு மாறாக ஒலிக்கும்‌ வளமுடையதாகும 
(ஐங்‌ 55:1,8) தேனூர்‌ கதிரவன்‌ ஒளியைபபோன் ற 
வேள்வித தீயினையும ஆம்பல மலர்‌ பூத்திருக்கும்‌ 
படியான அழகிய வயலகளையும்‌ உடையது 
(ஐங. 87:1,2). 


தேனெய்‌ - தேனாகய நெய்‌, கரிகால்‌ வளவனின 
சோழநாட்டில்‌ தேனெய்யுடன - தேனாகிய நெய்‌ 
யுடன - கிழங்கை விற்ற குறிஞ்சி நிலமக்கள மருத 
நிலப்பொருளான மீன்‌ நெயயுடன மதுவையும்‌ 
கொண்டு சென்றனர்‌ (பொரு. 214). 


தை 


தைஇ - தைத்திங்கள்‌. பகனறையின அருமபுகள்‌ 
மழைத்துளிகள்‌ வீசுவதால்‌ மலரும்‌ காலமாகிய 
குளிர்நத பெயல்‌ நின்ற தைடயாகிய - தைததிங்க 
ளாகிய - முன்பனியின்‌ சடைநாளிலே வாடையுடன்‌ 
கூடிய விடியற்காலையில்‌ மாமழை, தென்புலம 
படர்ந்தது (அகம, 24:3-8). பிரிந்து செனற 
தலைவர்‌ தைஇ நின்ற குளிந்த பெயலின இறுதி 
நாட்களில்‌ விரைநது வருவர்‌ (அகம, 289:18, 14,257. 


தைஇத்திங்கள்‌ - தைத்திங்கள்‌. தைஇத்திங்களின்‌ கண 
குளிர்ந்த பொய்கையைப போலக கொள்ளக்‌ 
கொள்ளத தொலையாத சோற்றையுடையது 
அகனற நசுர்‌ (புறம, 70:6,7). *பாரியின பறமபு 
மலையிலுள்ள தைஇததிங்களில்‌ குளிர்நதனவாகிய 
சுனைநீரைத தந்தாலும்‌ வெப்பம்‌ உடையதாய 
உவர்பபுச்‌ சுவை உள்ளது என்று கூறுவீர்‌ 
என்று வாயில்‌ வேணடிவநத தலைவறகுத 
தோழி கூறினாள்‌ (குறு. 196:3-5), “தைஇத்‌ திங்களில 
தண்ணிய நீர்நிலையிலாடுகின்ற இளமகளே 
யானுற்ற நோய்ககு மருநது' எனத்‌ தலைவன 
கூறினான (நற. 80:7-9). 


தையல்‌ 


தைந்நீர்‌ - தைமாதத்துநீர்‌. வையையில நீராடுவோர்‌, 


*“தைநநீரே! யாம்‌ ஆடும்‌ அளவினையாய நிறம 
தெளிநதாய்‌; அதனால நீ தககாய' என மூழநது 
கூறினர்‌ (பரி. 11 115). 


தைந்நீராடல/தைந்நீராடுதல்‌ - தைமாதத்தில்‌ கன்னிப்‌ 


பெண்கள்‌ நீராடும்‌ நோன்பு. *இவனுற்ற நோய 
யாதெனறு கேட்கும்‌ அருள்‌ இவளுககிலலை எனறு 
கூறி அயலார்‌ பழிககும்போது, இளைய மகளிர்ககு 
நடுவே நின்று அணிகளால பொலிந்து நீ தைந 
நீராடிய தவத்தினை பயனைப பெறுவையோ; 
பெறாயகாண்‌ எனறு தலைவன தலைவியிடம்‌ 
கூறினான்‌ (கலி, 59:10-18). “புலன்களை அடககிச்‌ 
செயயும தவத்தை அடுத்தடுததுச்‌ செயததாலோ, 
தாயின அருகே நின்று தவமாகிய தைநநீராடலை 
நினகண்‌ பெற்றது” எனததோழி வையையை 
தோககிக கூறினாள்‌ (பரி. 14.90,91). “தைந 
நீராடலை முனபு செய்த தவததினாலே இப 
பிறபபிற்‌ பெற்றோம; அதனை மறுபிறபபிலும 
பெறுவோமாக” எனத தோழி தலைவன கேட்பக்‌ 
கூறினாள்‌ (பரி, 11.134-139). 


தைப்பு - தைத்தல்‌, செவ்வேள தம தாமரையடியில்‌ 


அணிநதது சருமததால்‌ தைபபு-தைததலஃ-அமைநத 
அடையற செருப்பாகும (பரி 81.7-7), 


தையல்‌ - 1. பெண, *கரியகணணையுடைய நெருங்கிய 


விருப்பத்தையுண்டா ககும மூலைகளைய/ம மையல 
விளைவிககும்‌ பார்வையினையும உடைய தையலை 
விரும்பியவா அளிசுகத்தககாா' என மகடபாற் 
காஞசிததுறையில அடை நெடுங்‌ கலலியார்‌ பாடுவா 
(புறம. 845: 10-12), *நம தலைவர்‌ பலபிறவி 
களிலும தொடாநதுவரும நடபினால, குறறமறற 
நெஞ்சததால கலநதோரபோலத *தையல, யாம 
பிரியேம' எனறு பொயமிக்க உள்ளததால யாம 
விருமபுமாறு கூறினா” எனத தலைவி கூறினாள்‌ 
(அகம. 3051-4). *மாலைககாலததே, துன பமுடைய 
நெஞ்சினளாய தையல உவபபப பாகனே! நெடுத 
தேரை விரைநது செலுததுக' எனத தலைவன 
உரைததான (ஐங்‌. 489 8-5), 


2. ஒப்பனை, அநதணரது வேத்நெறியால வளாநத 
அசைகினற அழலின்கணணே தையல - ஒப்பனை - 
உடைய மகளிர்‌ தம ஈரணியைப்‌ புலர்ததுவா 
(பரி, 11:84:86), பொனனாற செயத பாவை 
போனற தையலினையம (கட்டழகினையும) 
விரும்பபபடும  மெனமைத தனமையினையும 
உடையவள தலைவி (அகம. 392,5-7), 


தையலவர்‌ 


தையலவர்‌ - மகளிர்‌. *திருமாலிருங்‌ குன்றத்தை, நும்‌ 
தையலவரோடும (மகளிரொடும) இருமுதுகுரவ 
ரோடும குழவிகளோடும சுற்றத்தோடும்‌ கூடத்‌ 
தெய்வமாக மதித்துத திசைநோககித தொழுது 
செனமின' எனப பாடுவர்‌ இளம்பெருவழுதியார்‌ 
(பரி. 7548-78). 


தையலாய்‌ - அழகுடையாய்‌ (விளி). *தையலாய்‌/ 
முருகனை ஏத்துவாமபோல, அழகுபெறற மேகம்‌ 
படிநதுளள உசசியினையுடைய மலைநாடனைப்‌ 
பாடுவோம்‌: எனத தோழி கூறினாள்‌ (கலி, 43:8-7), 
*தையலாய! தலைவன சொலலியவற்றுக்கெல்லாம 
மாறாய யான்‌ மறுகக, இனிககளவு நிகழாது 
எனறு அலமநதான போல மீணடான்‌ எனத்‌ 
தலைவி தோழிக்குக்‌ கூறினாள்‌ (கலி, 111:19-81). 


தையலாள்‌ - அழகுடையான்‌. தையலாள்‌ - அழகுடை 


யாள்‌ - தன மெயயிடததே அழகுணடாக, மனத்‌ 
தினிடத்தே நசையுண்டாக நல்லெழில்‌ மார்‌ 
பனிடததே சேர்நதாள்‌ (சலி. 147:69-71). 

தையால்‌ - அழகுடையவளே (விளி). தினைப்புனத்தே 


ஊசலாடிக கொணடிருந்த போது தலைவன்‌ வரத்‌ 
தோழி “ஐய, சிறிது ஆட்டிவிடு” எனக்கூற அவனும்‌ 
“தையால! -அழகுடையவளே - நன்று' என ஊககி 
னான எனத தோழி படைத்துக்‌ கூறினாள்‌ (சலி. 
57:14-16). இரவிலே தனியாக நின்ற தனனிடம்‌ 


முடமுது பார்ப்பான “தையால்‌! தம்பலம்‌ 
தின்றியோ' என வநது கேட்டதாகத்‌ தோழி 
படைததுக கூறினாள்‌ (கலி. 85.13). *மனத்தில 
அறனிலலா தவனாகிய தலைவன்‌, தையால்‌! 


நினனைப்‌ பிரியேன்‌ நீ தெளி'என்று தெளிவிதது 
எனனை முயங்கினான்‌' எனறு தலைவி கூறினாள்‌ 
(சலி. 144.35, 36). 


தையூண்‌ இருக்கை - நோன்பியர்‌ தைந்‌ நீராடி நோன்பு 
முறறி இருந்து உண்ணுதல்‌, மநதி, தினைச்சுதர்‌ 
களைக்‌ கொயது கடுவனோடு மலைமீதேறிக்‌ கவுள்‌ 
நிறைய உண்டு மழைபெய்தலால்‌ நனைநத புறத்‌ 
தவாயிருத்தல்‌, நோனபுடையாா தையூண இருககை 
- தைந நீராடி நோனபு முறறியிருநது உணணுதல்‌- 
போலத தோனறும (நற்‌. 28,8-7., 


தொ 


தொகுதி - கூட்டம்‌, நரம்பு ஆரவாரிததாற போன்ற 
மிடறறையுடைய தொகுதியோடு - கூட்டததோடு 


422 


தொகுநிலை - கூட்டம்‌. 


தொடர்‌ - 1, 


தொடர்‌ 


(பாடுமகளிரோடு) - உளளான முருகன்‌ (முரு, 212- 
214). நாரையினம மணல்மேட்டில்‌ ஏறியிருந்து 
அரசருடைய படையின து தொகுதி போல விளங்கித்‌ 
தோனறும்‌ (தற்‌. 2912-4). 


வற்றல்‌ மரங்களின்‌ நிழலில்‌ 
தங்கி வாடிய மரலைக்‌ கவவிய செயலற்ற மானின 
தொகுநிலையில்‌ - கூட்டத்தில்‌ - புகுந்து செந்நாய்‌ 
தாககியது (அகம்‌. 199:5-9), 


தொகை - 1. திரள்‌, கோடியா தலையினைச்‌ சேர்த்துக்‌ 


கட்டிய பல தொகையாகிய - திரளாகிய - வாசசி 
யங்களையுடைய பையினர்‌ (௮௪ம. 807:22,24), 
பரதவர்‌ இறாவோடு தொகையாயுள்ள மீனகளைப 
பிடிககப்‌ படகேறிச செலலுவர்‌ (நற. 721:8,8). 


2 தொகுத்துக்கூறல.தொகையினையும்‌-தொகுததுக்‌ 
கூறலையும்‌ - வகுத்துக கூறலையும சானறோர்‌ 
அறிவர்‌ (கலி. 89.47). 


தொட்டி - பத்தர்‌, ஐம்புலத்தையும்‌ நுகர்வனவரகிய 


காமுகப பனறிகள நுகரும்‌ இதழ வாயையுடைய 
தொட்டி - பததா - எனப பரததையர்‌ சுட்டப்‌ 
பெறுவா (பரி, 20:50,51). 


தொடங்கற்கண்‌ தோன்றிய முதியவன்‌ - நான்முகன்‌ 


தொடங்கற்கண தோன றிய முதியவன- நான்முகன்‌ 
- முதலிய தேவர்கள்‌, சிவனிடம்‌ அவுணரது 


வலிமையைக கெடுததறகு வநது இரநதனர்‌ (சலி. 
2:1,2). 


சங்கலி. பகைவர்‌ வாளாற்படாது 
தொடரால - சங்கிலியால்‌ - பிணிக்கப்பட்ட நாய்‌ 
போலச்‌ சேரமான்‌ பிணிககப்படடான்‌ (புறம்‌. 74). 
மறவனொருவன்‌, வீரா தடுககவும்‌ அவரைக்‌ 
கடநது, தொடராகிய தளை பூணடு செல்லும்‌ 
யானை போலக்‌ கெரலையுணட மறவரது குடல்‌ 
தன்‌ காலைத்‌ தளைப்பப்‌ பகைவரால வளைப்‌ 
புண்டிருககும தோழனபால்‌ வநதான்‌ ரபுறம. 275: 
6-9). வீடு தெசடராலே நாயகளைசு கட்டிவைத்த 
காவலையுடையது (பெரு, 785). யவனர்‌ புலித்‌ 
தொடர்‌ விடபபடட புனைதல மாட்சிமைப்பட்ட து 
நலல இலலம்‌ (முலலை, 62). யானை, மெல்லிய 
பிணிபபினையுடைய வலிய தொடரைக்‌ காவ 
லென்று பேணாது அது கட்டின தறியை முறித்துக்‌ 
கம்பததைக கைவிட்டுச்‌ சுழலும்‌ (மது. 382,388). 
“வேற்று நாட்டிடததே போய, நின்னைப்‌ பிணித்த 
ஆசையாகிய தொடரை அறுத்துத தததுவப்‌ 


தொடர்பு 


பொருளைக்‌ கூடிய கூட்டததாலே தலைவியின 
இளமையை மீட்டுத்‌ தருதல்‌ பொருந்துமோ, எனத்‌ 
தோழி தலைவனை வினவினாள்‌ (கலி, 15:18,19,, 
பரத்தையாகிய புத்தியானை, மனைவாசலில்‌ கதவ 
மாகிய கம்பத்தைச சேர்நது நின்று அதனோடு 
துவககுண்டதே தனக்குத தொடராகக்‌ கட்டுணடு 
ஒருவரும போகாதபடி காலைத்‌ தடுத்து வீழககும்‌ 
(கலி, 97:16-18). யானைகளை வழியினின்றும்‌ 
அகற்றி அதன்‌ காலில்‌ உள்ள தொடரை ஆட்டிக்‌ 
கயிற்றால மரங்களில கட்டுவர்‌ (பரி, 19:30,31). 


2. பிணிப்பு/தொடர்பு. பரத்தை, தனது முன்‌ 
கையினால்‌ பிணிதத நெடிய தொடரினை - 
பிணிபபினை - தலைவன விட்டுச்‌ செனற 


அளவிற்கே வெகுண்டனளாய அ௮முதாள (அகம்‌. 
176:16-18). *நும்முடன்‌ இவட்குத்‌ தொடர்‌ மிகும்‌ 
காலததே நுகராமையாகிய துன்பம்‌ இடையே 
வந்தால்‌ அதனை யாம்‌ ,.கூறுவதறகு எனன 
இருககிறது' எனத தோழி கூறினாள்‌ (சலி. 82: 
20-22). “என்‌ தொடர்‌ நீஙகின இவள்‌ நலமிழப்பாள்‌' 
எனத்‌ தலைவன கூறினான்‌ (கலி, 78:18). 


3. மாலை, குவளையை அரும்புகளோடு கட்டின 
நெடிய தொடரை - மாலையை - வடிம்பிலே 
விழும்படி உடுத்துப்‌ பரததையர்‌ இளையரோடு 
விளையாடினர்‌ (மது. 587-589), வேங்கைப பூக்‌ 
களாலாய நிறைந்த தொடரை அணிந்து பொலி 
வுறற ஆயத்தாருடன்‌ அழகு பொருநத தலைவி 
நடநதாள்‌ (அகம்‌. 188:9,10). குவளைமலரின குறிய 
தொடரினைக்‌ கூந்தலிற்‌ செருகினர்‌ (அகம. 358:8,). 


4 தொடர்தல்‌. புலிககணத்‌ தன்ன நாய்‌ தொடர்‌ 
- தொடர்தல்‌ - (அகம்‌, 158:15), தொடர்‌-தொடர்தல்‌ 
(கலி, 41.3; பரி. 10:119; பரி. 19:30). 


தொடர்பு - 1. நட்பு. “அன்னையும்‌ நெடுவேளைப்‌ 
பரவும்‌; இனி, தலைவனொடு பொருநதிய நம்‌ 
தொடர்பு - நட்பு - என்ன நிலையினை அடை 
யுமோ' எனத்‌ தோழி தலைமகன சிறைப்புறத 
தானாகக கூறினாள்‌ (அகம்‌, 878:15-19), “நாட, 
நின்னோடு யாம்‌ கொண்டுள்ள தொடாபு தேயாது” 
எனத்‌ தலைவியை உட்கொண்டு தோழி உரைத 
தாள்‌ (குறு, 48:8,4), *மலை நாடனொடு அமைந்த 
நம்‌ தொடர்பு, உலகம்‌ இடம்‌ விட்டுப்‌ பெயர்ந 
தாலும்‌, நீரும தீயும்‌ தம்‌ இயற்கையினின்றும்‌ மாறு 
பட்டாலும்‌, பெரிய கடலுககு முடிவு நேர்நதாலும்‌ 
மகளிரின்‌ பழிச்சொல்லுக்கு அஞ்சிக்‌ கெடாது" 
எனத தலைவிக்குத தோழி கூறினாள்‌ (குறு. 378: 


423 


தொடர்பு 


1-48).  *கடறசேர்பபனோடு பொருநதிய நமது 
தொடர்பு, அன்னை இறசெறிததலால பசலையாகி 
விளியுமோ' எனத்‌ தோழி கூறினாள்‌ (நற்‌. 63:6,7, 
11). 'மடநதையினது அழகிய நெறறியிலே பசலை 
ஊருமாறு நீ அவளது தொடர்பை எவவாறு 
கைவிட்டாய' எனத தோழி தலைமகள்‌ ஆற்றாமை 
கூறி வரைவு கடாவினாள்‌ (தற்‌. 108:7-9). *வெறப 
னொடு அமைந்த நம்தொடாபு, பிரிவினால நுதலில 
பசலை பாயதறகுக காரணமாயிற்று எனத தோழி 
கூறினாள்‌ (நற்‌ 282,3-5,9), “ஊரன தொடர்பினை 
நீ விரும்பினால என சொல்லை ஏறறுககொள்‌” 
எனத தோழி, வாயிலாயப புகக பாணன கேடகச்‌ 
கூறினாள்‌ (நற. 290:8-5). “அனபு மிகக காமமே 
தலைக்கடாக யாம நாடனொடு கொண்ட 
தொடர்பு, அன்னை என்னை அமர்நது நோக்கிய 
தால்‌ யாதாய முடியுமோ' எனத்‌ தோழி நொநது 
கூறினாள்‌ (நற. 389:8,10,11). *தமமிடததே 
இருக்கும்போது அவாககுச்‌ சிறபபுச செயது 
புகழ்நது, வாழததி அவா நீங்கிய அளவிலே அவர்‌ 
பழியைப்‌ பலர்ககும்‌ கூறும புறஙகூறுவரா 
தொடர்புபோல, நீ£ கூடியிருககும காலதது மலர்‌ 
போன்று அழகிதாயத தோனறிச சிறிது பிரியும 
போது நுமபழியைத தூற்றி அழிதலமையாதது 
இவள்‌ கண' எனத தோழி கூறினாள்‌ (கலி, 25: 
15-16). ஒருவர்க்குச்‌ செல்வமுணடான போது 
நீங்காதிருநது அவா செலவ ததை நுகாநது வறுமை 
யுறற காலதது ஒன்றை உதவாத அறிவிலலாதரா 
தொடாபு போல்‌, தலைவன அருள்செயயும்‌ 
காலததுத்‌ தலைவிக்கு உணடாகிய அழகைத்‌ 
தானும பெறறுப பிரியும காலததுத தோள்‌ மெலிய 
வளை கழனறு போயிறறு (கலி. 25;17-20)” “மனம 
பொருநதிய கேண்மையினால ஒருவன கூறிய 
மறைப்‌ பொருளை உணாநது அவன நீஙகியவிடதது 
மறைபபொருளைப்‌ பிறர்ககுச சொல்லும்‌ பெருமை 
யறறவர்‌ தொடாபு போல, நீர அளிசெயயும 
காலத்து ஓளிமிககு, அளியாககாலத்து நும்‌ 
குணததைப பலாககும அறிவிதது நுதல பசநதது' 
எனத தோழி கூறினாள்‌ (கலி, 25.21-24). 'வெறபன்‌ 
நின்னைத துறநது செல்லான; அவன தொடாபின 
கண இத்தகைய கொடியவை தோனறின அது 
ஞாயிறறுள்ளே இருள தோன்றிய தனமைத்து' 
எனத தோழி கூறினாள்‌ (கலி, 41.35-38), *இளமைப 
பருவததே நீ கலநத தொடாயை அவள்‌ கணணீர்‌ 
சிநதுவதைக கணடு வைத்தும நல்காது விடும நீ 
கொடியை காண' எனத தோழி தலைவனிடம்‌ 
கூறினாள்‌ (கலி, 1259-11). இளமைப்‌ பருவத்து 
எழுசசி மேனமேல வளர நீ நல்கிய தொடர்பு, 
அவள்‌ மேனி சாயநது அழக்கண்டும கை வீடுனெற 


தொடரி 


நினநிலை கொடிது” எனத்‌ தோழி தலைவனிடம்‌ 
கூறினாள்‌ (கலி, 125:18-15) எந்நாளும்‌ கண்கள்‌ 
துயிலாமையைச செய்தவன்‌ தந்த தொடர்பின்‌ 
உணடான நோய மதுவுண்டாரைப்‌ போல 
மயஙகும்படி விடாது உயிரோடு பொருநதி 
விட்டது எனத்‌ தலைவி நிலைமையைக்‌ கூறினாள்‌ 
(கலி, 147.564-56), 


2, தொடர்தல்‌ ஈயாச்‌ செலவர்‌ தொனமைமாக்களின்‌ 
தொடாபு - தொடர்தல - அறியலர்‌ (பறம. 165:5), 
தொடா-தொடர்தல்‌ (நற. 116.8; பரி, 20:48). 


தொடரி - தொடரிப்பழம்‌. தயிரும்‌ -தொடரியும - 
தொடரிபபழமும போன்றவறறை உண்ணுதல, 
(புறம. 228. 7-22), 


தொடலை - தழையுடை. நொச்சித்‌ தழை, இளமகளி 
ருடைய அலகுலிடததே தொடலையா ௧க- தழையுடை 
யாக-அணியபபட்டது (புறம்‌. 271:8-4). அல்குல்‌ 
அழகுபெறத்‌ தரித்த பல தளிருடன கூடிய தொடலை 
அசைய, சேரிதொறும்‌ உப்பு விறகும்‌ மகளி 
செனறனர்‌ (அகம. 390:6-10). 


2. மேகலை. தொடலை - மேகலை - அணிநத 
அல்குலையும்‌ தொடியணிந்த தோளையுமுடைய 
மகளி கடலாடினர்‌ (புறம்‌. 589:6,7). 


3. மாலை. அழகிய பூக்கள விரவித்தொடுத்த தொட 
லையை - மாலையை - மகளிர்‌ அணிநதனர்‌ (புறம்‌. 
341:8), ஆம்பல்‌ மலராலாகிய அழகிய தொடலை 
யணிந்தவள ஐயை (அகம்‌. 6:1,8), நின பூக்கள்‌ 
பொருநதிய தொடலை அசைய அடிக்கடி எழுநது 
இளிகளை ஓட்டும்‌ ஓசைகளைத தலைவி இடை 
யிடையே எழுபபாது போயின, அன்னை தினை 
காத்தற்குப்‌ பிறரைக்‌ கொணர்நது நிறுததுவள்‌” 
எனத தோழி கூறினாள்‌ (அகம. 28:9-15). வேங்கை 
யின்‌ ஒள்ளிய இலை கலந்த தொடலையினை மலை 
நாடன அணிந்தான்‌ (அகம்‌. 1051-3). தொடலை 
போன்ற ஆயததாரோடு தலைவி கடலாடினாள்‌ 
(அகம்‌, 110:6). *முருகனை மனைக்கண்‌ வருவிததுப 
பாடி, அவன பனநதோட்டினையும்‌ தொடலை 
யினையும கையிற கொணடணிந்து இரவெல்லாம்‌ 
ஆடுதல நன்றோ' எனத்‌ தலைவி கூறினாள்‌ (அகம்‌, 
158:10-15), சுனையிலுள்ள பூக்களைப்‌ பறிததுத்‌ 
தொடலையாகக கடடித்‌ தலைவி சூடினாள (குறு. 
143:1,2). தொடலையணிநத மகளா கூட்ட ததோடு 
கூடித தலைவி குரவையாடினாள்‌ ஈ₹குறு. 294:₹). 
தலைவன, சுனையல்‌ மலர்ந்த குவளை மலராலான 
தொடலையைத்‌ தலைவிக்குக கொடுத்தான (குறு. 


424 


தொடி 


746:2-8).நெயதல்‌ மலருடன இலையை இடையிட்டுத்‌ 
தொடுத்த தொடலையைத்‌ தலைவிக்குச சூட்டினர்‌ 
(தற்‌. 138:5-7). ஆயமகளிருடன்‌ விளையாடவும்‌ 
செயயாது, நெய்தல மலராலான தொடலையையும்‌ 
புனையாது கடலருகுள்ள சோலையிலே தலைவி 
நின்றாள்‌ (நற்‌. 155:1-3). முலலையின்‌ நறுமலரை 
இடையன்‌ இரவிலே கொய்து பனங்‌ குருத்தின்‌ 
போழுடனே சேர்த்துத்‌ தொடுத்த அசைகின்ற 
தொடலையின்‌ நறியமணம தெருவிலே கமழந்தது 
(நற்‌. 169:5-9). சுனையிலுள்ள மலர்களைக்‌ கொய்து 
தொடலையாகத்‌ தொடுத்து முருகனுக்குச்‌ சார்த்தி 
வழிபட்டனர்‌ , (தம்‌ 272:7-2). வேங்கை மலராலே 
தொடுக்கப்‌ பெறற தொடலை போல்‌, குட்டிகளை 
ஈன்றது வயாநோய பொருநதிய பெண்புலி (தற. 
388:1-3). *இநநெய்தல மலர்களில்‌ சில பூக்களைக 
கொள்வதல்லது இதனையே தொடலையாகத்‌ 
தொடுபபாரில்லை' எனத தோழி தலைவனிடம்‌ 
கையுறை மறுத்துக கூறினள்‌ (ஐங்‌. 187:4,8). 
தொடலை போனறது ஒள்ளிய வாள்‌ (தங்‌. 2082), 
தலைவி, வேனிற்‌ காலதது மலாதின ற பாதிரியின து 
மலாகளைக்‌ குவித்துத தொடலை செய்தாள்‌ (ஐங்‌. 
361:2,3). 


4, தூக்கு. தொடலை - தூக்கு - இட்ட வாளினை 
யுடையவர்‌ விழித்தகண்‌ இமைக்கின்ற அளவிலே 
மறைகின்ற கள்வர்‌ (மது 636,642). ்‌ 


தொடி - 1. வளை/வீரவளை. விளங்கிய தொடியை - 


வளையை - அணிநதவா மகளிர்‌ (புறம்‌. 24:11,313 
58:20; 176:1; 229:28). தொடி (வீரவளை) அணிந்த 
தோளாகிய துடுப்பால்‌ துழாவி அடப்பட்ட 
உணவால களவேள்வி செயதவன தலையாலங்‌ 
கானத்துச்‌ செருவென்ற நெடுஞ்செழியன்‌ (புறம. 
36:8-11). நீண்ட கோல தொழிலால்‌ செய்யப்பட்ட 
குறிய தொடியினையுடையவா மகளிர்‌ (புறம்‌. 86: 
2,3; 113:8) ஆம்பல்‌ தண்டால்‌ செயத தொடி 
யணிநத கையினையுடையவர்‌ மகளிர்‌ (புறம. 
83:18). (இளையோன்‌ பொருட்டு எனது தொடி 
என்னைக கைவிடூதலான்‌ யானயாயை அஞ்சுவேன' 
எனச்‌ சோழன போர்வைக கோபபெருநற்‌ 
கிள்ளியைப்‌ பெருங்கோழி நாய்கன மகள்‌ 
நககண்ணையார்‌ கைககிளைத்‌ துறை அமையப்‌ 
பாடுவர்‌ (புறம்‌. 82:1,2). கழல இடப்பட்ட தொடி. 
பொருநதிய பெரிய கையினையுடையவன்‌ அதியர்‌ 
கோமான (பழம்‌. 91:2,3). மகளிர்‌ குறிய தொடியை 
யுடையவர்‌ (புறம்‌, 97.24)840:4;881:2). நுண்ணிய 
தொழிலையுடைய தொடியணிநதவர்‌ மகளிர்‌ 
(புறம்‌, 117410). ஆஅய்‌ கழல இடப்பட்ட தொடி 


தொடி 


(வீரவளை) அணிந்தவன்‌ (புறம்‌, 88:௪6). வெளிமான 
துஞ்சியதால்‌ தொடி கழிககப்பட்ட உரிமை 
மகளிரைப்‌ போலப்‌ பழைய அழகு தொலைந்து 
பாடுவாரது சுற்றமும்‌ ஒளி மழுங்கின (புறம்‌, 238: 
8,7). “இளைய மகளிரது தொடியணிநத தோளை 
முயங்கினான நம்பி நெடுஞ்செழியன்‌ (புறம்‌. 239: 
1). ஒள்ளிய தொடியினையும்‌ வச்சிராயுதத்தையு 
முடைய பரந்தகையினையுடைய இநதிரன்‌ கோயில்‌ 
(புறம்‌, 241:2,3). விறலியர்‌ முன்கையும்‌ தொடியினால்‌ 
பொலிதல்‌ இல்லை (புறம்‌. 344:8). "செல்வம்‌ 
பொருநதிய அழகிய நகரே, புதல்வாதநதை புறங்‌ 
காட்டை அடைநதபின்‌ மனையிடத்து மயிரைக்‌ 
குறைத்துக்‌ குறிய தொடியினை நீககி அலலியரிசி 
யாகிய உணவையுடைய மனையாளுடன்‌ இப 
பொழுது பொலிவழிநதுள்ளாய்‌' எனத்‌ தாயங 
கண்ணியார்‌ வருநதிப்‌ பாடுவர்‌ (புறம்‌. 260:4-9), 
தொடியையுடைய இளமகளிர்‌ அல்குலிடததே 
நொச்சியைத்‌ தழையாக அணிவர்‌ (புறம்‌. 273:1,8). 
பாணா போனறு பாடிச்‌ செனறோர்‌ வருந்தோறும்‌ 
மனம்‌ மகிழநது கொடுபபவன விளங்குகின்ற 
தொடியணிநத பெரிய கையையுடைய பாரி (புறம்‌. 
337:4-6). தொடியணிந்த தோளையுடையவர்‌ 
மகளிர்‌ (புறம. 39:6). இளையோள்‌ தொடியானது 
கையின முனனும்‌ பினனுமாக இயங்கும்‌ முன்‌ 


கையினையுடையவள்‌ (பறம. 450:10). மகளிர்‌ 
ஆம்பலின்‌ தணடால்‌ செயயப்பட்ட தொடி 
யணிந்த கையையுடையவர்‌ புறம்‌. 35826). 
கோடரியால்‌ துணிக்கப்பட்டுக கிடந்த தொடி 


யணிந்த பெரிய கை ஒன்றை எடுதது மேலே 
உயர்த்திப்‌ பேய மகள்‌ பாடிக கூத்தாடினாள்‌ 
(புறம்‌. 370:22-25). கழல இடப்பட்ட தொடி 
யணிந்தவன ஆஅய அண்டிரன (புறம, 374.16; 
376:11). தொடியணிநத தோளையுடையவர்‌ 
இயவர்‌ (பத, 17:88), இயவர்‌, குறுநதடியினைக 
கொண்டு முரசததை அறைய வேண்டித்‌ தொடி 
யணிநத தோளை ஓசசினர்‌ (பதி. 19:7,8). தோள்‌ 
வெற்றியாலாய தொடியணிநதது (பதி, 40:12). 
ஒளி மிகுகின்ற விளஙகிய தொடியை யணிநத 
முன்கையையுடையவர்‌ மகளிர்‌ பூதி. 46:2,4). 
தொடியணிததவர்‌ தோளிடைக குழைநத கோதை 
யினை அணிந்த மார்பினன்‌ (பதி, 79:6,7). கழலும்‌ 
படி இடபபட்ட தொடியை யணிந்தவன்‌ தலைவன 
(ப.இ. 64:15). தொடி. ஒளிவிடும்‌ வன்மையையுடையது 
முன்கை (பதி. 80:6). மறவர்‌ இரவிலும்‌ சிறநத 
தொடி ஒளிவிடத்‌ தோளைப்‌ பிணித்த, கைகளை 
உடையராய இருந்தனர்‌ (பதி. 81:10, 11). *ஒள்ளிய 
தொடியை அணிநதோளுடைய கணவ' என இளஞ்‌ 
சேரல இரும்பொறை விளிக்கப்படுகறொன (பதி, 


தொடி 


90:50). ஒள்ளிய தொடியினையுடைய பெருமை 
யுடைய கையிலே கரிய தலையை எடுதது, வெற்றிக 
களத்தைப்‌ பாடிப்‌ பேயமகள்‌ துணங்கைக்‌ 
கூததாடுவாள்‌ (முரு, 51-56) முருகனது ஒருகை, 
தொடியொடு மேலே சுழனறு களவேள்விககு 
முததிரை கொடுத்தது (முரு. 118, 114). முருகன 
தொடியணிநத தோளையுடையவர்‌ (முரு. 211). 
மாயோளுடைய முன்கையில்‌ அழகினையுடைய 
நேரிய தொடியை ஓககும்‌ வார்க்கட்டினையுடைய 
யாழ (பெரு. 74, 16) பகைவர்‌ தூங்கு எயிலை 
அழித்த தொடி விளஙகும பெருமையையுடைய 
கையினை உடையவன்‌ செம்பியன (ஒறு. 81, 83). 
கழலும்‌ தொடியினை அணிந்த பெருமையுடைய 
கையினன்‌ காரி (று. 95) மகள்‌ தொடியணிதத 
கையினையுடையவள (று. 192). மகளிரின்‌ 
முன்கையில்‌ குறிய தொடியை ஓசகும, நெகிழ 
வேணடிய வழி நெகிழந்து: இறுக வேணடியவழி 
இறுகும்‌ வார்ககட்டினையுடைய யாழ (பெரு. 
12,13). மணலிலே மெத்தெனக கையிறபுனைநத 
குறுந்தொடி யசைய மகளி பொன்னாற செயத 
கழலைக கொணடு விளையாடுவர்‌ (பெரு 534). 
குறுந்தொடி யையுடைய முனகையினையுடையவர்‌ 
மங்கையர்‌ (முலலை ச5). தொடியை உடையவாகிய 
தோளையுடைய கைகளைத துடுபபாகக கொணடு 
துழாவி ஊனாகிய சோற்றை அடுவர்‌ (மது. 84, 
35). விறலியர்‌ வறுஙகையிலே தொடிகளை 
இடுவர்‌ (மது. 218). பூததொழிலையுடைய 
தொடியினை உடைய மகளி அழகிய திரடசியை 
யுடைய விளங்குகினற தொடி மிக விளங்கும்படி 
கையை வீசி விளையாடுவா (மது. 565). மகளி 
ஓடவைதத பொனனாற்‌ செயத விளங்குகினற 
தொடியினையும பசிய பூணினையுமுடையவா 
(மது, 578, ௧79). நனறாசு ஆயநத தொடியினை 
யுடையவா மகளிர்‌ (மது. 712), பொனனாற 
செயகையினாலே பொலிவு பெறற மணிகள்‌ 
அழுத்தின மோதிரம வலிபொருநதிய பெரிய 
கையில தொடியோடு விளங்கியது (மது 719, 720). 
முன்கை பொன்னாற செயத தொடி கிடநது தழும்‌ 
பிருததது (நெடு. 141), இளையர்‌ ஒள்ளிய தொடி 
யினையுடையவர்‌ (குறி. 229-122) பொலிவு பெறற 
தொடியினையுடையவர்‌ மகளிர்‌ (குறி 224) வரிசை 
யாகத்‌ தொடியணிநத பெணணும்‌ பண்புடையள 
(நிரை தொடி - இஙகுத தொடியணிதத பெண 
ணைச்‌ சுட்டிறறு) (குறி, வெ. 1:1). மயிலபோனற 
மெனமையான சாயலையுடைய மகளிர்‌ செறிநத 
தொடியினை உடைய முனகை குவிததுத தொழு 
தனர்‌ (பட்‌. 1௧4). புதல்வா பொனனாற செயது 
தொடியினை அணிநதனர்‌ (பட்‌ 296). யாழ தொடி 


தொடி 


யினது உறழசசயை ஓத்த வார்ககட்டினையுடை 
யது (மலை 21). செறிநத தொடியினையுடையவா 
விறலியா (மலை 201). கழலும தொடியணிநத 
பெரிய கையினையுடையவன நாடுகிழவோன (மலை, 
௪77-௪௪௪), அரிவை ஆராயநத தொடியினையுடை 
யவள்‌ (அகம. 4.17). ஒண்தொடி (ஒள்ளிய தொடி 
யணிநத தலைவி) தலைவன்‌ அருகிருககும போதும 
வருநதுவள (அகம, 5:26,27). தொடிமாண உலககை 
(அசும 9:12), தலைவன நெஞ்சம்‌ தனககு முன 
செனறு தலைவியின்‌ தொடியணிநதகை பொருந்தத்‌ 
தழுவியதோ என எணணினான்‌ (அகம, 9:25,26). 
கணடார்‌ அனைவரும்‌ பொற்றொடி அணீந்த 
புதல்வனை விருமபுவர்‌ (அகம்‌. 16:6), தொடியை 
யுடையவா சிறநத ஆயத்தார்‌ (அகம. 17:6). குறிய 
தொடியினையுடையவள்‌ மடந்தை (அகம்‌. 36:11), 
“எனனுடைய ஒளளிய தொடி நெகிழினும்‌ நெகிழக, 
நீ நினைத்த இடததிறகுச்‌ செல்க” எனத்‌ தலைவியை 
உள்ளத்திற கொண்டு தோழி தலைவனிடம்‌ 
கூறினாள (அகம. 49:15,16). மகளிர்‌ ஒளி பொருந்திய 
தொடியணிநதனா (அகம 47.10), விளங்கும்‌ தொடி 
களை அணிநத முனகை வளைந்து புறத்தினைச்‌ 
சுறறிக கொள்ள தலைவி தலைவனை முயங்கினாள்‌ 
(அகம்‌. 58:8,9). 'சேரனது தொணடியைப்‌ போன்ற 
எமது ஒள்ளிய தொடியினைத்‌ தழும்புறுமபடி 
அமுக்கற்க எனத தலைவியை உள்ளததிற்‌ 
கொணடு, தோழி தலைவனிடம கூறினாள்‌ (அகம 
60:7,8), விளங்கும்‌ தொடியணிநத முனகையி 
னையும ஆயநத அணிகளையும்‌ உடையவா மகளிர்‌ 
(அகம. 75:11). ஒள்ளிய தொடியினை உடையவர்‌ 
பரததையா (அகம. 96: 9). நனனன்‌ கழலும்‌ 
தொடியினை யுடையவன (அகம, 97:11,12). *நம்‌ 
தலைவா நமக்குத்‌ ததத அல்லலைக கணடு 
செவ்வேள அருளைச செய்வானேயானால்‌ 
செறிநத, தொடியினை யணிந்த தலைவி உற்ற 
அலலல்‌ பிறிதொரு காரணததாலாயது எனத்‌ 
தலைவன கருதுவன, அந்நிலையில யான்‌ உயிர்‌ 
வாழேன்‌' எனத்‌ தலைவி கூறினாள்‌ (அகம்‌, 98,26- 
30). ஆராயந்த தொடியினையுடையவள்‌ தலைவி 


(அகம.  104:16). செறிநத தொடி ஒலிததிடக்‌ 
கையை வீசிப பரததை ஒருததி தலைவியின்‌ 
முன்னர்‌ உலாவி வருதறகு விருமபினாள்‌ 


(அகம்‌, 106:8,9). தலைவி தலைவனுடன பொன்‌ 
னாலாகிய தொடி ஒலிக்கக்‌ கையினை வீசிச 


சென்றாள்‌ (அகம, 117:8,9). மகளிர்‌ சிறிய 
தொடியினை அணிநதனர்‌ (அகம. 141.18;22614). 
தொடியினால்‌ வடுவுண்டாகுமபடி தலைவி 


தலைவனை முயஙகினாள (அகம. 143;35). தலைவி, 
அழகு வாயநத ஏறநத தொடி விளங்கக கையை 


426 


தொடி 


வீசி வநது தலைவனை முயங்கினள்‌ (அகம. 162:14, 
36). கழலும்‌ தொடி அணிந்தவன்‌ அதிகன்‌ (அகம்‌, 
162:18). தலைவலியின்‌ விளங்கும்‌ திரட்சிபொருநதிய : 
அழகிய தொடி சுழன்று விழப்‌ பொருளை 
விருமபித்‌ தலைவர்‌ பிரிததார்‌ (அசம்‌. 171:6,18). 
பரத்தை, தனது குறிய தொடியணிந்த முன்‌ 
கையினால்‌ பிணித்த பிணிப்பினைத்‌ தலைவன்‌ 
“விடுத்துச்‌ சென்றதற்கு உடன்றனள்‌ (அகம, 176: 
36-18), ஒளளிய தொடியினையுடையவர்‌ மகளிர்‌ 
(அகம்‌ 186:10). மடநதை ஓளி பொருநதிய 
தொடியினையுடையவள்‌ (அகம, 204:14). கழல 
இடப்பட்ட தொடியினையுடையவன காரி (அகம்‌. 
209:12). சோழர்‌ கழலும்‌ தொடியினை அணிநத 
பெரிய கையினை உடையவர்‌ (அகம, 213:80,25,24). 
பொன்னாலாகிய தொடியணிநதவள்‌ இளையோள்‌ 
(அகம, 219:9). செறிநத தொடியணிநத முன்‌ 
கையினையுடையவள்‌ காதலி (அகம்‌. 225:16), 
தொடியணிந்த முனகையினையுடைய தலைவன 
தான விருமபிய பரததையோடு புனலாடினான்‌ 
(அகம்‌. 22611,12). நள்ளி கழல இடப்பட்ட 
தொடியினையணிந்த பெரிய கையினையுடையவன்‌ 
(அகம்‌. 2838:14). தலைவியின ஒள்ளிய தொடி 
நெகிழநது விழத்‌ தலைவன்‌ பிரிந்தான்‌ (அசும்‌, 265: 
9,10). “தலைவர்‌ நின்னை ஆற்றுவிகக விரைந்து 
வநதுள்ளார்‌; ஆதலின நின்‌ தொடிகள்‌ தோளில 
செறிவனவாக; நின்துனபமும்‌ தீர்க எனப்‌ 
பிரிவிடை வேறுபட்ட தலைமகளைத்‌ தோழி 
வறபுறுத்தினாள (அகம்‌. 869:1,25), *தலைவியின 
பெரிய தோளினகண்‌ உள்ள, திருநதிய திரண்ட 
அழகிய தொடி நெகிழ்நது வீழ்நதால்‌ நீ பிரிநது 
செலலும்‌ நாட்டில அதனை மாறறும்‌ மருந்தும்‌ 
உண்டோ?” என்த்‌ தோழி தலைமகனைச்‌ 
செலவழுங்கக்‌ கூறினாள்‌ (அகம. 271,15-17). 
ஆய்நத தொடியினை யணிநதவள்‌ குறுமகள்‌ 
(தலைவி) (அகம 280:4). தொடியணிநத முனகையில்‌ 
தொகக விரலைக்‌ குவிதது, விரதம்‌ கொணட 
நெஞ்சத்துடன தலைவி பிரிநது செனற தலைவனை 
நினைதது வருந்தினாள்‌ (அகம்‌, 287:1, 2). பகறகுறிக்‌ 
கண்‌ வந்து திரும்பும்‌ தலைவன, தலைவியின்‌ 
நெடிய திரணட நெருஙகய தொடியினைத்‌ 
இருநத அணிவித்து, *மனைககுச “செல்க எனத 
தோழியுடன விடுத்தான்‌ (அகம. 809.6-8), ஒள்ளிய 
தொடியணிந்தவள்‌ குறுமகள்‌ ( தலைவி) (அகம. 925: 
26). தலைவியின நுணணிய திரண்ட விளங்கும்‌ 
தொடி, தனது வளமை பொருநதிய முதுகனைச்‌ 
சுற்றிக கொள்ளத்‌ தலைவன்‌ முயங்கினான (அகம. 
338:8-10), சிறிய தொடியினையணிநதவள மடநதை 
(அகம்‌. 346:18). “ஊரன்‌ நீண்டதெருவின்‌ நடுவிலே, 


தொடி 


என்னைக்‌ கண்டு என பொற்றொடி அணிநத 
முன்கையைப்‌ பிடித்தான்‌ எனத்‌ தோழி தலை 
மகளைக்‌ குறைநயப்பக்‌ கூறினாள்‌ (அகம, 856:4-6), 
ஒளி பொருந்திய தொடியணிந்தவர்‌ மகளிர்‌ (அகம்‌. 
368:4). ஒளி பொருநதிய தொடி செறிந்த முன்‌ 
கையினால்‌ கொண்டு கிளிகளுக்குப்‌ பெணகள்‌ 
பால ஊட்டினர்‌ (அகம்‌. 569:2-4) தொடியோய்‌ 
எனத்‌ தலைவி விளிக்கப்பட்டாள்‌ (அகம்‌, 869:10, 
நற்‌. 178:10). வயலைக கொடியிடம்‌ தழைக்கு 
வேண்டிய தளிர்களைப்‌ பெறத்‌ தலைவி விழுத்‌ 
தொடி. அசையவும்‌ சிலம்பு ஒலிககவும்‌ சென்றாள்‌ 
(அகம்‌, 28919-12). சமல இடபபட்ட தொடியினை 
யுடையவா முருகன (குறு, 1:8). தொடியோள்‌ 
காலில்‌ சிலம்புகள்‌ இருந்தன (குறு. 7 1,2). கழல 
இடப்பட்ட தொடியினையுடையவன்‌ ஆஅய்‌ (குறு. 
84:3). ‘தோள்கள்‌ மெலியத தொடி நெதிழப்‌ 
பெற்று இநநிலை அடைதல நும்மால ஏற்பட்டதே' 
எனத்‌ தலைவனிட.ம கூறுமாறு தோழிக்குத்‌ தலைவி 
கூறினாள்‌ (குறு.185:2,4). வரிசையாகவுள்ள திரண்ட 
குறுநதொடி யணிந்த தலைவியது தந்தையின்‌ ஊர்‌ 
முல்லை நிலத்தது (குறு. 283:4.7). ஒள்ளிய தொடி 
யணிந்தவர்‌ மகளிர்‌ (குறு 238:3;248.3). மலை 
கிழவோன்‌ பொருட்டாகத தொடிகள்‌ நெகிழ்ச்சி 
யுறறு நழுவின' எனத தலைவி கூறினாள்‌ (குறு, 289: 
1,6). திரட்சியான குறுகிய தொடியையுடையவள்‌ 
இளையள்‌ (தலைவி) (குறு, 267:8). *தொடியினை 
யணிந்த தலைவி (தொடியோள்‌) இத்தன்மைய 
ளாகும்படி பிரிதல்‌ தகாது எனத்‌ தலைவனைக்‌ 
கண்டால்‌ கடிநது கூறாதிருப்பாயாக' எனத்‌ 
தலைவி தோழியிடம்‌ கூறினாள்‌ (குறு, 296:6,8). 
தலைவி திரட்சியுடைய குறுகிய தொடியையுடைய, 
குளிரை ஒத்தவள்‌ (குறு. 356:8). பொன்னாலாகிய 
திரட்சியும்‌ விளக்கமும்‌ உடைய தொடியணிந்தவள்‌ 
பரத்தை (குறு. 364:5). தலைவியின தோள்கள்‌ 
தொடி விளஙகுகினற சந்துகளையுடையன (குறு, 
367:2). 'செறிதொடீ (செறிநத தொடியினையுடைய 
தலைவிமய) எம்‌ இலலததிற்குத்‌ தலைவியாக வரு 
வாய்‌' என அவள்‌ கூநதலைத்‌ தலைவன்‌ தடவினான்‌ 
(குறு: 379:4-6), மகளிர்‌ குறிய தொடியினை 
யணிநதவர்‌ (குறு. 8848). பரததை செறிந்த 
தொடிகள்‌ ஒலிககும்படி கைகளை வீசிக்‌ கொண்டு 
தெருவிற சென்றாள்‌ (நற்‌. 20:5,6). தலைவி தனனைப்‌ 
பிறர்‌ கூறும்‌ பழிக்கஞசித்‌ தொடி கழலாதவாறு 
செறிதது மறைத்தலாலே அவள்‌ தோள்களில்‌ 
வாட்டம்‌ தோனறவில்லை (நற. 23:1). 'வணடின்‌ 
தன்மையை ஓத்த தலைவனது தோற்றப்‌ பொலி 
வினைக கண்டு வைத்தும கழனற தொடியை 
மீணடும செறித்த எனது பண்பிலலாத செயசை 


427 


தொடி 


யைக கருதியது என்னுள்ளம' எனத தலைமகளைத்‌ 
தோழி குறை நயப்பக்‌ கூறினாள்‌ (நற. 25 10-12). 
திரண்ட தொடி அணிநதவர்‌ மறவர்‌ (நற 48:6), 
தொடியணிநத பரததையர்‌ (தொடியோர்‌) துயில 
கினறமையால்‌ துறைகள்‌ தனிமையடைநதன (தற்‌. 
49:2). குழைபெயது மாலை சூடிக குறிய பசிய 
தொடியணிநதவனாகி விழாக்‌ களததுத்‌ தலைவன 
துணங்கை யாடினான்‌ (நற்‌, 80:2,8). குறிய தொடி 
நெகிழினும்‌ குறுமகளாகிய தலைவி கலுழவாள்‌ 
(நற்‌. 66: 8,10). அகன்ற தொடி செறிதத முன்‌ 
கையினையுடையவள்‌ குறுமகள்‌ (நற. 77:10, 11), 
குறிய தொடியணிநதவா மகளிர்‌ (நற. 79:8). 
“மாமை நிறமுடைய தலைவிககுத தோளகள்‌ தாம 
அணியப பெற்றுள்ள தொடி சுழன்று கழலுதலை 
விடவில்லை” எனத தலைவியின்‌ பிரிவாறறாமை 
சுட்டப்பெறும்‌ (நற. 1338: 1) குறுமகள நிரைதத 
தொடியணிநதவள்‌ (நற. 7847), *£தலைவன, யான 
வேண்டாமெனறு கழற்றினாலும சுழனறு நீங்காது 
ஒரு பொழுது கழன்றாலும தன எல்லை கடவாமல்‌ 
தங்கி என தோளின பழியை மறைககினற உதவியை 
யுடைய, பொனனாலாகிய தொடியினைச செயது 
தந்து செறிககச செயதனன' எனச சிறைபபுறமாகத 
தலைவி தோழிக்குத்‌ தன்‌ பிரிவாறறாமையைக 
கூறினாள (நற்‌, 1867-9). பொனனாலாகிய தொடி 
யணிநதவன புதல்வன (நற்‌. 16867), தோள்கள 
தொடிநெகிழநதன எனக கூறி அழாதே, மகளிரின 
முன்கையிலணிநத சிறிய கோல்‌ தொழிலமைநத 
பொலநதொடி போல மினனி மேகம விசுமபிலே 
செல்கிறது எனப பருவ வரவு கூறித தோழி தலை 
மகளை ஆறறுவித்தாள (தற்‌. 197) *நமகையிலுள்ள, 
செமபொனனாற செயது பூடடபபெறறு, இப 
பொழுது கழனறு வீழனெற தொடியை நோககி 
நம புதலவன நம்மை அணைததுக கொண்டு அழு 
கினற இனிய குரலைககேட்கும தோறும மன 
மகிழசசி உணடாகுமபடி தலைவர்‌ நமமிடதது 
வநதனா' எனத தோழி கூறினாள்‌ (நற. 218 7-10). 
விளங்குதின ற தொடியணிநதவள கோமகள (தற்‌. 
300: 1). ஆராயநதணிநத தொடியையுடைய அழயெ 
மாநதளி£ போன்ற மேனியையுடையவர்‌ மகளி 
(நற்‌, 320.8,9). மகளி பசிய தொடியணிநதவர்‌ 
(நற்‌. 330:9). *நாள்தோறும காதலனுடைய தோள 
களை முயங்கிய வழியும தொடி முனபு நிலைத 
இருநத இடத்தினின்றும கழன றன' எனத்‌ தலைவி 
கூறினாள்‌ (தற்‌. 382.3-8). கார்பபருவம்‌ கண்டு 
நிழல்‌ விளங்கிய ஒளியை யுடைய தொடி 
கழனறு விழ ஏஙகிததலைவி அழததொடஙகினள 
(நற்‌. 371: 5-7). ஒளளிய தொடி யணிந்தவா 
மகளிர்‌ (நற்‌, 391.5). பொலததொடி ஒலிக்க 


தொடி 


மகளி தலைவனை முயஙதினர்‌ (தங. 24:47. 
ஒள்ளிய தொடி. நெகிழத்‌ தலைவியின்‌ மென 
கோள பசநதது (ஐங்‌. 28:3,4), ஒள்ளிய தொடி 
யணிநத முன்‌ கையினையுடைய தலைவி அழத்‌ 
தலைவன பிரிநதான்‌ (தங. 38:4;40:2). உட்புரை 
பொருநதிய குறிய தொடியினை அணிநதவள்‌ 
காதலி (ஐங. 71:1,2). ஒள்ளிய தெொடியணிந்தவள்‌ 
மடவரல (ஐங்‌, 76:3,194:2). ஓளளிய தொடியணிந்த 
முன்கையினையுடையது ஆயம (பரததையர்‌) (ஐங்‌, 
83.3). மடநதை ஒள்ளிய தொடியணிந்தவள்‌ (ஐ௩, 
924). ஒளளிய தொடியணிததவள மடமகள்‌ 
(ஐங, 98 3). ஒள்ளிய தொடியணிநதவள்‌ அரிவை 
(ஐங்‌, 171:4,172:1). ஒள்ளிய தொடியணிநத கொய 
தளிர்‌ மேனியுடையவள தலைவி (ஐங்‌, 176:2,4). 
ஆராயநத தொடியணிநதவள்‌ மடவரல்‌ (ஐங. 196: 
2). ஓஒலிவிடுகின்ற தொடியணிந்தவள குறுமகள்‌ 
(ஐங, 506.5). விளங்குகின்ற தொடி சுழலப்‌ பேய்‌ 
உணவருநதியது (ஓங்‌. 314:1). ஒண்டொடி (ஒள்ளிய 
தொடியணிநத தலைவியின்‌) குணன ஒழிதல்‌ 
செலலாது (ஐ. 321:5). நன்கு செறிக்கப பெற்‌ 
திருநத தொடி கழிந்து உகுகின்ற நிலையை 
உடையனவாகத்‌ தலைவனைப்‌ பிரிநது வாழபவள்‌ 
தலைவி (ஐங்‌ 329:9-8). விளஙகுகின்ற திரட்சி 
உடைய ஆயதொடி (ஆராய்ந்த தொடியணிந்த 
தலைவி) உளளததுத்‌ துன்பததைத தலைவனது 
பிரிவு தநதது (ஐங்‌, 820:5). செவிலி அநதணரிடம்‌ 
ஒணடொழி (ஒள்ளிய தொடியணிநத தலைவி) 
பறறி வினவினாள்‌ (ஐ௩. 387.2,3). செறிந்த தொடி 
யணிநத பொனனை ஒத்த மேனியையுடையவள்‌ 


மடநதை (ஐங. 388.3,4). மடநதை ஆராய்ந்த 
தொடியணிந்தவள்‌ (ஐங்‌, 389). சுடர்‌ விடுகின்ற 
தொடியணிநதவள்‌ மடவரல்‌ (ஜக. 416:8). 


தலைவியின தொடி நிலை கலங்க வாடிய தோளைப்‌ 
பார்த்துப்‌ பாணன புலம்பினன (ஐக 475:1,3). 
செறிதொடி (செறிநத தொடியினையுடைய 
தலைவியின்‌) உள்ளம்‌ உவககுமாறு, தேரை 
விரைந்து செலுத்தத தலைவன தேர்ப்பாகற்குக்‌ 
கூறினான (ஐங, 48728). நாடன்‌ மீணடு வநத 
காரணததால்‌ தலைவியின்‌ தொடி கழலாது நிலை 
நின்றது (ஐங. 498.7,5). ஆராயநத கோறதொழிலை 
யுடைய செறிநத தொடியணிநத முனகையினை 
யுடையவள்‌ தலைவி (கலி, 84:7,8) *கணகள 
உறககததைக கொணடு ஆற்றியிராமல தனிமை 
யால உணடான நோய மிகுமாயின்‌ பைந 
தொடி (பசியதொடியினையுடையாய) நம்மாட்டுத்‌ 
தலைவர்‌ செயயும்‌ அளி என்ன பயனதரும்‌” எனத்‌ 
தலைவி கூறினாள்‌ (கலி, 28:18,19). *தொடியை 
நிறனெ.ற நிலையினின்றும நெகிழச்‌ செய்த 


தொடி 


தலைவனிடததே நினறு என்‌ அரிய உயிர்‌ 
தோயும்‌” எனத்‌ தலைவி மொழிந்தாள்‌ (சலி. 29.18). 
மகள்‌ தொடியணிந்தனள்‌ (சலி, 36:4). அரக்கர்‌ 
கோமான (இராவணன்‌) தொடி பொலிவு பெற்ற 
தடக்கையினாலே கீழே செருகிக்‌ கயிலை 
மலையை எடுக்கத்‌ தொடங்கி, எடுகக மாட்டாது 
வருநதினான (சவி, 22:3-8) *சுடர்த்‌ தொடீடு' எனத்‌ 
தோழி விளிக்கப்‌ பெறுவள்‌ (கலி. 51:1) தொடி 
செறிநத கட்டு வடங்கள்‌ அமைந்த அழகினை 
யுடைய முன்கையினை யுடையவள்‌ தலைவி (கலி. 
54:2). *காலிற்பொருந்தின சிலம்பின்‌ உள்ளிடு 
மணி ஆரவாரிப்ப, நிரைத்த தொடியையுடைய 
கையை வீசினையாய்‌ என உயிரைக்கவர்ந்து 
செல்கின்றவளே' எனக்‌ காமஞ்சாலா இளை 
யோளைப்பார்த்துத்‌ தலைவன்‌ தருக௫க்‌ கூறினான 
(சுவி. 58:5,6). தாமரையினது முளை நிமிர்ந்தவை 
போன்ற முத்தை அழுத்திச செய்த திரட்சியை 
யுடைய விளங்குகனற தொடியினையுடைய 
முன்கையுடையவள்‌ தலைவி (கலி, 59: 1, 2) 
தலைவியை ஒணடொடீ' என விளித்தல்‌ (கலி. 60; 
18,61:20). தலைவியைச சுடர்த தொடீஇ என 
விளிததல (கலி, 63:9). தலைவன்‌ கமழுத்தின்கணணே 
பரததையின்‌ தொடித்‌ தழும்பிலிருநது (கலி. 71: 
15,16). தலைவன்‌ நீங்குதலான்‌ ஞெகிழ்ந்த தொடி 
யினை யுடையவர்‌ பரததையர்‌ (சலி. 73:8). நிரைத்த 
தொடியினையுடையவர்‌ நல்லவர்‌ (பரத்தையர்‌) 
(கலி, 73,16). ஒள்ளிதாகிய தொடியினையுடைய 
பெருத்து அமர்த்த கண்ணினையுடையவர்‌ பரத்‌ 
தையர்‌ (கலி. 74:18,14). பரத்தையரது தொடியினா 
லுற்ற வடு தெரியுமாறு தலைவன்‌ இல்லிற்குத்‌ 
திரும்பி வந்தான்‌ (கலி. 78:31,22). பரததை, தலை 
வனைக்‌ கைக கொண்டபோதே தொடியும்‌ உதிரும்‌ 
போனறவற்றைப்‌ படைக்கலமாகக்‌ கொண்டு 
வடுக்களை உண்டாக்கினாள்‌ (கலி, 8287-30). 
முன்கைத தொடியை புதலவன கையில இட்டவர்‌ 
யார்‌' எனப்‌ புதலவனை முன வைத்துத்‌ தலைவி 
தலைவனை இகழந்தனள்‌ (கலி. 84:31,32). தொடி 
யினையுடைய மகளிர்‌ (தொடியோர) (கலி, 86:8). 
தொடியை யணிந்தவனே என விளித்தல்‌ (கலி, 88: 
3). ஒண்தொடி” எனத்‌ தலைவி சுட்டப்படுவள்‌ 
(கலி 90:4). தொடி பொலிநத தோளினை 
யுடையவள்‌ தலைவி (கலி, 90:7) . பரத்தையருடைய 
தொடி அழுத்தியதால்‌ உற்ற வடுவினைத தலைவன்‌ 
பால்‌ கண்டு தலைவி ஊடினாள்‌ (கலி, 91:10). 
வண்டுகள்‌ மகளிர்‌ நலததை நுகர்வபோல 
மொய்க்க அதனால்‌ தோன்றிய பூசலில்‌ அவருள்‌ 
ஒருத்தயுடைய பூமாலையும முததுமாலையும்‌ 
வேறொருததியுடைய அசைதலார்நத தொடி 


தொடி 


யோடே தடுத்தன (கலி, 9251-34). தலைவன்‌ பரத 
தையின தொடி செறிநத தோளாகிய மருமத்தே 
முயங்கித்‌ தழுவினான (சலி 97:22,23). தலைவியை 
*நிரை*'தொடீஇ' என விளிததல (கலி, 98 80). 
தலைலவிய்து தொடிகள்‌ சுழன்று கழலுமபடி 
யாகத தலைவன்‌ அவளைக கைவிட்டான்‌ (கலி, 99: 
19,20). தலைவன்‌ மார்பை விரும்பிய தலைவியின்‌, 
விளங்குகின்ற கோறறொழில விளங்கும தொடி 
முனகையினின்றும கழன்று வீழதலைக கண்டால்‌, 
தலைவன புகழகெடும எனறனர்‌ (கலி, 10014). 
தலைவியை *நிரை தொடி” எனறல்‌ (கலி, 14:27) 
“நின்பால்‌ தனனை இழநத தலைவியைத தொடி 
நெகிழனெற தோளள்‌ ஆகும்படி கைவிடுகினறாய்‌, 
எனத தலைவனைத்‌ தோழி வரைவு கடாவினாள்‌ 
(கலி. 135 6,7) தலைவியை ஒணடொடீ' எனவிளித்‌ 
தனா (கலி. 140 19). தனனைத துறநது தொடியை 
நெகிழ்த்த தலைவன்‌ சென்ற காட்டில மழை 
பொழியத தலைவி வேணடுவள்‌ (சலி, 145,18-21). 
திங்களை முன்னிலைப்படுததித்தலைவன்‌ ஆராய்நத 
தொடி கழலுமபடி அருளாது கைவிட்டுச செனற 
தனைத்‌ தலைவி கூறினாள (கலி. 148: 47, 48), 
கருடனது தொடியாகப பாம்பு விளங்கியது (பரி, 4: 
44). கைகள்‌ தாம்‌ பூரிததலால கொடிகள்‌ கைகளை 
அழுததின (பரி, 6:14). பணைத்‌ தோளினையுடைய 
குறியதொடி அணிந்தவர்‌ மகளிர்‌ (பரி, 8.89). ஒண 
தொடியார்‌ நீராடியதால்‌ கண்‌ சிவநதன (பரி, 10; 
94). ஆராய்ந்த தொடியணிநதவர்‌ கனனியர்‌ (பரி. 
11:81). தொடியணிநத முனகையாலே மகளி 
கூந்தலில்‌ கண்ணியை அழகுபெறத திருததினர்‌ 
(பரி, 12;90,91). திருமாலின்‌ தொடியும்‌ திருவுநதியும 
வாகுவலயமும்‌ திருததாளும தோளும்‌ பிடரியும்‌ 
பெரியன” (பரி, 18:52,68). 


2. இம்புரி. அதியமான நெடுமானஞ்சியின களிறு 
கணைய மரத்தால்‌ தடுசகபபடட கதவைப்‌ 
பொறாது அரணை அழித்தலால்‌ பரிய பிணித்தலை 
யுடைய தொடிகள - கிம்புரிகள - கழன்றன (புறம்‌. 
97:8-10) முகததினகண உயாந்துள்ள பெரிய 
தொடியணிநத கோட்டினையுடையது களிறு (புறம. 
336:3,4). தொடிசிதைந்த கொம்பையுடையது போர்‌ 
வல்‌ யானை (ப, 15;22,23). தொடியணிநத மருப 
பினையுடையது யானை (பதி. 38:6). அங்குசத்தின்‌ 
எலலையைக கடவாமல்‌ தொடியணிநது நினறு 
பகைவர்‌ ஏவுதலால்‌ யானைகள பேராததொழிலை 
விருமபின (பதி, 4027-31). யானையின தொடி 
யணிநத கொமபை லீரா வெட்டினர்‌ (பதி. ௧1:29,30) 
விளங்குகின்ற தொடியணிநத மருப்பினையுடையது 
குஞ்சரம (பத.ப. 2:1) வளைந்துகிடக்கும்‌ தொடியை 


429 


தொடித்தலை விழுத்தண்டினார்‌ 


யானையின்‌ துதிக்கையிலே கொல்லன சோததான்‌ 
(பெரு. 436,437). மதிற்கதவினைப! ப்ரயதலினால்‌ 
தொடி பிளககப பெறறு மழுங்கிய கோட்டினை. . 
யுடையது யானை (அகம. 24:12,12), மதிற கத. 
வினைப்‌ பாயநது பிளநது யானையின்‌ கோடுகளில 
பொருந்திய இருமபினாற்‌ செயயப பெறற தொடி 
யின (கிமபுரியின) அழகினையுடையது தலைவியின 
மார்பகம்‌ (அகம்‌, 26:6-8). போர்ககளததுப்‌ பாயநது 
போர்‌ செய்தலால தொடி சிதைநத கோட்டினை 
யுடையது களிறு (அகம. 99,17,19). சேரனது 
யானையின தொடி பூணட பெரிய மருப்பு ஓடியும 
படி அழிககபபட்டது (அகம, 159:15-17). பகை 
வரது மதிற்‌ கதவினைச சிதைததலான யானையின 
கோட்டிலுள்ள தொடி சிதைநதது (அகம்‌, 164:12,18), 
யானை அரணததில செனறு பாயநததால தொடி 
பிளநது கொம்பின நுதி மழுஙகியது (ஐங. 444383). 


3. பூண. தொடி - பூண - செறிநத தலைமையை 
யுடையது தண்டுகோல (பறம. 243.12). தொடியால்‌ 
மாட்சிமைபபட்டது பருதத உலககை (புறம. 843: 
39952). ஒலிததலையுடைய தொடி மழுஙதியது 
உலககை (பதி, 24:19), வெள்ளியினாலாகிய சிறநத 
தொடியினையுடையது கருமபாகிய உலககை (அகம்‌. 
286.1). தொடி மாட்சிமைப்படடது உலககை (அகம்‌, 
398 11). 


தொடித்தலை விழுத்தண்டினார்‌ - புலவா. முதுமையில 


நடததற்கு உதவும்‌ ஊனறு கோலைத *தொடித்‌ 
தலைவிழுத்தணடு” பூணணிநத தலையையுடைய 
பருதத தணடு எனச சிறபபிதத தொடாமொழி 
யினால்‌ இவா இப்பெயா பெறறாா. இபபெயர்‌ 
பெறறபின்‌ இவரது இயறபெயரே வழங்கப பெறா 
தொழிநதது. இவர்‌ பாடியதாகவுள்ள ஒரே 
பாடலில (புறம. 243). இளமை நிலையாமையை 
இவா அழகாகவும்‌ அழுததமாகவும உணாததி 
யுள்ளார்‌. (பொய்கையில்‌ விளையாடும மகளிரொடு 
கைகோததுத தழுவியும அசைந்தும ஆடி, 
வஞ்சனையிலலாத இளமைநதருடனே கூடி மருத 
மரததின தாழகிளையிலேறிக கீழுள்ள மடுவினகண 
அலைகளின திவலைகள்‌ எழவும கரையில நினறு 
காணபோ வியககவும துடுமெனப பாயநது 
குதிதது, மூழகி மணலெடுததுக காட்டிய கலலா 
இளமை இரங்கததக்கது; தொடி செறிநத தலையை 
யுடைய விழுததணடினை ஊனறித தளாநது 
நடநது, இருமலிடைபபட்ட சிலசொறகளையுடைய 
பெருமூதாளரேமாகிய எமக்கு அவவிளமை இப 
போது எஙகேயிருகதின்றது, இதனை இபபோது 
நினைநது இரககபபட வேணடியுளளது' எனறு 


தொடுதோல்‌ 


சொல்நயம்‌ பொருள்‌ நயங்கள்‌ அமைய இவர்‌ அப்‌ 
பாடலைப பாடியுள்ளார்‌. 


தொடுதோல்‌ - செருப்பு, தொடுதோல்‌ - செருப்பு - 
கடநத அடியினையுடையவன்‌ இடையன்‌ (பெரு. 
169,175). தூககிட்ட வாளினையுடையராய்த தொடு 
தோல்‌ அணிந்த அடியினையுடையராய ஆடவர்‌ உள்‌ 
ளனா (மது. 636,642). கொடிய வில்லினையுடைய 
வேடாதொடுதோல அணிந்த அடியினையுடைய 
ராகத துடியொலிபபத திரணடனர்‌ (பட்‌. 365). 
கானவன தொடுதோல அணிநதவன (அகம்‌. 34:8; 
368.1). மழவர்‌, ஆனிரைகள்‌ உள்ள இடததுத்‌ தம்‌ 
அடியை மறைததுள்ள தொடுதோல்‌ தேயச்‌ 
செனறு கன்றுகளுடன்‌ கூடிய ஆனினத்தைக 
கவர்நதனர்‌ (அகம. 101:5,9,10). 


தொடுப்பு - விதைப்பு. தொடுப்பினை -விதைப்பினை - 
அடுத்து இடையே உழுதனர்‌ (பெரு, 201). ஒரு 
தொடுப்பில விதைத்த விதை ஆயிரமாக விளைந்தது 
(மது. 11). 


தொடை - 1. யாழ்‌ நரம்பு. நரம்பின்‌ கட்டு தேன்‌ 
போல இனிய தொடை - யாழ்‌ நரம்பு - பொருநதிய 
சிறிய யாழையுடையவன்‌ பாணன்‌ (புறம. 70:1). 
ஓசை மிக வேணடுமென்று எறியினும்‌ ஓசையை 
உள்‌ வாஙகி வேறுபட்டு இரங்கற்பண்ணாகிய 
விளரியைச்‌ செனறு உறுகின்ற இனிய 
தொடையினது தீங்கை நினைந்து நெஞ்சம்‌ 
நடுங்கும்‌ (புறம்‌, 260.1-8). சீறியாழ வளைந்த 
கரிய கோட்டையும்‌ இனிய தொடையையும்‌ 
உடையது (புறம்‌. 285.3).  இவ்வுலகததோர்‌ 
ஆககத்தின பொருட்டு நீ வாழக எனச்‌ சொல்லித்‌ 
திருநதிய தொடையினையுடைய யாழோடு சேரன்‌ 
வாழத்தப்படுவான்‌ (பதி, 15:24-26). நலயாழ 
மத்தளத்தின தாளத்தோடு கூடின, முருக்கிய 
நரம்பின தொடை (கட்டு) முதிர்ந்த வளைதல்‌ 


அமைந்தது (பதி, 41:1,3). விறலியர்‌, தொடை 
(நரம்புக்‌ கட்டு) பொருந்திய பேரியாழில 
பாலைப்பணணை வாசிப்பர்‌ (பதி. 464,56). 


பாணரது கையின கண உளளது, பணிநத தொடை 
(கட்டு) யினையுடைய நரம்பினைக கொண்ட 
விரலால வாசித்துப்‌ பழகிய பேரியாழ்‌ (பத, சர: 
7,8). வல்லோன்‌ இனிய தொடை (கட்டு) அமைநத 
நரம்புகளையுடைய பாலையாழை வாசிததான்‌ 
(பதி. 65 14). வளைநத கரிய தணடினையுடைய, 
இனிய தொடை (நர மபுககட்டு) இசையில்‌ முதிர்ந்த 
இடமுடையது பேரியாழ்‌ (பஜ, 66:1,2). பொன்‌ 
கமபியாய்‌ ஒழுனாலொத்த முறுக்கடங்கின 


430 


தொடை 


நரம்பினதொடை அமைந்தது யாழ்‌ (பெரு. 15,16) 
இசையேழும்‌ தன்னிடததே கூடின தலைமையினை 
யுடைய இனிய தொடையினையுடையது யாழ்‌ 
(மது. 859). குளிர்சசியாலே தன்‌ நிலைகுலைந்த 
இனிய குரலாக தொடையினை (நரம்பினை) 
முலையின்‌ வெப்பத்தே தடவிச்‌ சீறியாழைப்‌ 
பண்‌ நிற்கும்‌ முறையிலே ஆடல்‌ மகளிர்‌ 
நிறுத்தினர்‌ (நெடு. 67-70). கூததருடைய மத்தளத்தில்‌ 
தாளததோடே கூடின முறுக்குதல்‌ புரிந்த நர மபின்‌ 
இனிதாகிய தொடையினையுடைய யாழை விழா 
நாளில்‌ கேட்கலாம்‌ (பட்‌, 254-2௪5) இனிய 
தொடை அமைந்த விளரி நரம்பினையுடையது யாழ்‌ 
(அகம. 279:10,11) இனிய தொடையினையுடைய 
நல்ல யாழில வருததத்தைத்‌ தரும்‌ செவவழிப்பண்‌ 
தோனறும்‌ (அகம. ௪14:11,12). தீநதொடை யாழ்‌, 
நரம்பு போன்று ஒலிக்கும்‌ (நற்‌. 17:10,11). விரும்பப்‌ 
படும்‌ தொடை (பாலைக கோவை) ஒலிக்க அதன்‌ 
எதிராகச்‌ சோலையில வணடினம்‌ ஒலிக்கும்‌ 
(பரி, 22:38,39).  வணடும்‌ தும்பியும்‌ வளவிய 
தொடையோடு கூடிய யாழாக ஒலித்தன (பரி, இ, 
1:50). 


2. தொடுத்தல்‌/அம்பு செவ்விய தொடை - தொடுத்‌ 
தல்‌ (அம்பெய்தல்‌) - பிழையாத தறுகணமையை 
யுடையவா மறவர்‌ (புறம்‌, 8.20). ஆனையைக்‌ 
கொன்று வீழ்ததிய சிறநத தொடையையுடைய 
அமபு புலியைக கொனறது (பறம, 752:1), மறவர்‌ 
போரில்லாமையால கதழ தொடையை (விரைந்து 
அம்பு தொடுத்தலை) மறசகுமபடி சேரன நாடு 
காவலை இனிதாகச செயதான்‌ (பரி, 28.4,5), 
தொடையினால (அம்புகளைத்‌ தொடுத்தலால்‌) 
மடிதலைக்‌ களைநத வில்லையுடையவர்‌ மறவர்‌ 
(பதி, 60:9). சிறநத தொடையினை (அமபினை ) 
யுடையவர்‌ மறவர்‌ (அகம்‌. 35:6;53:10;105:15; ஐங்‌. 
353:1). தொடை (தொடுத்தல்‌) அமைந்த மயில்‌ 
தோகையால்‌ விளக்கமுற்ற காம்பினையுடையது 
வேல்‌ (அகம்‌, 119:12,18). சீழ்க்கைபோலும ஓலி 
யுடன்‌ செலலும்‌ அம்பினது தபபாத தொடையினை 
யுடையவர்‌ , மறவர்‌ (அசும, 181:6). வலியவில்லில்‌ 
வைத்து இழுத்துவிடும்‌ தொடை குறிதபபுதல்‌ 
இல்லாதவர்‌ வன்கண்மையினையுடைய ஆடவர்‌ 
(அகம்‌, 175:1,2), வலிய விலலில்‌ தொடை (தொடுத்‌ 
தல்‌) அமைந்த அம்புகளின செறிவினையுடையவர்‌ 
வடுகர்‌ (அகம்‌. 295:14,18) அம்பு தொடையின 
(தொடுத்தலின்‌) சிறப்பினைக்‌ காணப்‌ புதியராய 
வருவோர்‌ அணிகலன இல்லாதவராயினும்‌ அவர்‌ 
களைக்‌ கொன்று பறவைகளை  உணபிககும்‌ 
ஆறலைத்தலையன றிப பிறதொழிலைக்‌ கல்லாதவா 


தொடை 


இளையர்‌ (அகம்‌, 8785-5), குரங்குகள்‌ வேட்டு 
வனது குறிபிழையாத தொடைக்கு (அம்புகளுக்கு) 
அஞ்சிச்‌ சாரலிலுள்ள மூங்கிலில்‌ பாய்ந்தன (குறு 
385.2,5). செவ்விய தொடையை (அமபை) உடை 
யவர்‌ மறவர்‌ (நற்‌. 38:6). மழவர்‌, பயிலாது ஏந்திய 
செந்தொடையினை விலலினின்றும்‌ விடுதலால்‌ 
மக்கள்‌ அஞ்சி வழி ஒதுங்குவர்‌ (நற, 887:8-5), 
களிற்றின்‌ முகத்தைப்‌ பிளந்த விழுத்தொடையினை 
யுடையவர்‌ இளையர்‌ (நற்‌. 389:4,5). நாணொலி 
யாலே அரசரைப்‌ புறங்காண்டலன்‌ றிக்‌ கணைத்‌ 
தொடை. (அம்பு தொடுததலை) நாணுபவர்‌ மறவர்‌ 
(கலி, 18:2-7). 


3. துடை (உறுப்பு). வளைந்த தொடை - துடை 
(உறுப்பு) - உடைய - கன்றுடன்‌ கறவை மரத்தில 
கட்டப்பெற்றிருந்தது (அகம, 494, 5). 


4, மூடை, வேட்டுவன்‌ பலவேறு பண்டங்கள்‌ 
பொதிநத தொடை - மூடை - உடையவனாக 
இருந்தான்‌ (நற்‌. 69:8, 4) 


5. "கட்டுகள்‌/கடடுதல்‌, மெலலிய தொடைகளை - 
கடடுகளை - உடைய வலிய நீரிறைக்கும்‌ கருவி 
(மது, 98). முத்துவடத்தைத தொங்கவிட்ட 
தொடை - கட்டுதல்‌ - மாண்டது பாண்டில்‌ (நெடு. 
123-125). 


6. படிகள்‌. அணுனெ தொடைகளை - படிகளை - 
யுடையன நெடிய ஏணிகள்‌ (பட்‌. 142). 


7. சந்து. வளைநத தொடைகளால-சந்துகளால- 
பொலிந்த வலிபொருந்திய போரினகண்‌ நிலை 
தளராதது பொறையினையுடைய தாள்‌ (புறம்‌, 78:1) 
திருந்திய தொடையினையுடைய வலிய தாளில்‌ 
செருப்பை அணிந்தனர்‌ (பெரு. 68, 69). 


8. கோவை, மாலை (மாலையாகத்‌ தொடுததல்‌). 
பொன, பவளம்‌, முத்து, மணி எனபன வெவ்வேறு 
இடததுத தோன்றினும்‌, தொடை -கோவை - 
பொருந்தி, அணிகலன்களைச்‌ செயயுங்காலத்து 
ஓரிடததுத்‌ தோனறினாற்‌ போலச சானறோ 
சானறோர்‌ பாலராவர்‌ (புறம்‌, 218:1-6). தொடை 
அமைந்த கண்ணியினையுடையவன்‌ சோழன்‌ (புறம்‌. 
578:3, 6). வண்டுகள்‌, பிடாமரததின்‌ தொடைக்‌ 


குலையிடததே (தொடுத்தலையுடைய பூககுலை 
யிடத்தே) தங்கும்‌ (பதி, 66:16, 17). பொன்னின்‌ 
தொடையமைநத மாலையினை யணிந்தவர்‌ 
விறலியா (பெரு, 485, 486). பிசசிப்‌ பூவைத்‌ 


431 


தெொடையல - 1, 


தொண்டகச்‌ சிறுபறை 


தொடுத்த அழகினையுடைய தொடையாகிய ஒரு 
வடத்தைச்‌ சுறறி மணி நிறங்கொணடது குஞ்சி 
(குறி. 113, 117, 118). ஆம்பற பூவின முறிககப 
பட்ட இதழகளாலாய பருதத நிறம்‌ பொருந்தியது 
தொடை (மாலை) (அகம. 136:27). தணணிய 
நறிய குவளை மலரை வைததுத தொடுததது 
தொடை (மாலை) (அசும, 228 15), மயிலின சிறகால 
அமைநத தொடை (தொடுத்தல்‌) பெறற தாரினை 
யுடையவர்‌ மழவா (அகம, 24912). கமுக மரத்தின்‌ 
தொடை (தொடுததல) அமைநத பல மலர்களின 


தொகுதியை மூடிக கட்டியது குடை (அகம. 395: 
13-14). அழகிதாகத்‌ தொடை (தொடுத்தல்‌) 
மாண்டது மாலை (குறு, 62:8). நெய்தற்பூவா 


லாயெ நெடிய தொடையை (மாலையை) கூந்தலில 
அணிநதனர்‌ (குறு, 401.2), தலைவன மலரின 
கூட்டம்‌ நன்மணம கமழும்‌ பெருநதொடை 
புரளும்‌ மாபினனாகத தலைவியைக கூடினான 
(தற்‌. 254:7-9). தலைவன தொடை மாணட 
கண்ணியன்‌ (கலி. 8712, 9). மகளிதம ஆணி 
முததினாகிய தொடை (மாலை) கலஙகிப பூசிய 
சநதனம முதலியவற்றால்‌ நிறம மழுக, வையை 
வந்துது (பரி. 6:12,16/, 


9, உடமபு, (நின வீரா எல்லாரும்‌ புகழதறகுக 
காரணமான யாககையாயை நிரமபிய மெயவலி 
தாஙகும நோய்‌ நீங்கிய வலிய தொடையினை- 
உடமபினை-பாடு மகள்‌ காணக' எனக கடல 
பிறககோட்டிய செஙகுட்டுவனைப பரணா 
பாராடடுவா (பதி, 45.7-9). 


தொடர்சதி. குறறமிலலாத விரலால்‌ 
அசைக்கும நரமபினையுடைய  இசைமுறறுப 
பெற்ற நெடிய விசிததலையுடைய தொடையலை- 
தொடாசசியை - உடையது பாலை_யாழ (பொரு. 
17,18,22) 


2. மாலை. மலரை ஆராய்நது தொடுககப 
பெற்றது தணணிய நறிய தொடையல - மாலை 
(குறி, 114,115). நீமோதி அலைததலானே 


கலைநதது குளிர்ந்த இதழையுடைய தொடையல 
(தற. 339:7). 


தொண்டகச்‌ சிறுபறை - தொண்டகப்பறை (குறிஞசி 


நிலபபறை) கானவர்‌, தம நிலத்துககுரிய 
தொண்டகச்‌ சிறுபறையினது - தொணடகப 
பறையினது - தாளததிறகு ஏற்பக குரவையாடினா 
(முரு. 194,197). தொணடகச சிறுபறைபாதி, 
இரவிலும்‌ இராக காவலர்‌ தூஙகாமையால 


தொண டகபபறை 


ஒலிததது (குறு. 478.4,5). குறச்‌ சிறுவர்‌, பாறையின்‌ 
உசசியிலே மனச்‌ செருக்கோடு ஏறித்‌ தமது 
கையிலுள்ள தொண்டகச சிறுபறையை ஓலிக்கும்‌ 
ஓசை, தினைபபுனததில்‌ கிளிகளை அசசுறுத்தி 
ஓட்டும (நற்‌, 104.8-6). தொணடகபபறை காண்க. 


தொண்டகப்பறை - (குறிஞசிநிலப்பறை) மலைச்‌ 
சாரற்கணணே, குனறவா வேங்கைப பூககளைச்‌ 
சூடித தொணடகப  பறையின தாளத்திற்கு 
இசையப்‌ பெணடிரொடு கலந்து தெருக்களில்‌ 
ஆடுவா (அகம, 118.1-4). தொண்டகச்‌ சிறுபறை 
காணக, 


தொண்டி - சேரநாட்டு ஊர்‌. (கோதையின்‌ மார்பிற்‌ 
சூடிய மாலையானும அககோதையைப்‌ புணர்ந்த 
மகளிர்‌ சூடிய மாலையாலும்‌ கழியினகண்‌ மலர்ந்த 
நெய்தற்‌ பூவானும்‌, கானலையுடைய தொண்டி 
தேன மணககும; அஃது எஙகள்‌ ஊா; அசுகோதை 
எங்கள்‌ தலைவன்‌!” எனச்‌ சேரமான்‌ கோககோதை 
மார்பனைப்‌ பொயகையார்‌ பாடுவர்‌ (புறம்‌. 48: 
1-5). ஆடு கோட்பாட்டுச்‌ சேரலாதன்‌ தண்ட 
காரணியததில்‌ பகைவரால்‌ கொளளப்பட்ட மலை 
யாடுகளைத்‌ தொண்டி நகரத்தே கொண்டு 
வந்தான்‌ (பத, ப.6 5,4). கடலின்‌ ஓசையாகிய 
முழவினையுடைய தொண்டு என்றும்‌ பட்டினத்‌ 
துள்ளராககு (தொண்டியோர்‌) தலைவன்‌, இளஞ்‌ 
சேரல இருமபொறை (பதி. ௪௪:21). “குலை தாழந்த 
தெங்கினையும கழனியையும்‌ மலையாகிய வேலியை 
யும்‌ நிலாப போனற மணலையுடைய அகன்ற 
கடறகரையையும்‌ தெளிந்த கழியிடத்துத தீப்‌ 
போலும்‌ பூவினையுமுடைய குளிர்நத தொண்டியில்‌ 
உள்ளோருடைய அடுபொருநன்‌ பாண்டியன்‌ 
தலையாலங்கானத்துச்‌ செருவெனற நெடுஞ்‌ 
செழியன்‌ (புறம்‌. 17:9,18). பரதவர்‌ உயர்நத 
மணலையுடைய அடைகரையில்‌ வநதுகிடககும்‌ 
சுறாமீனின கொள்ளையினைப்‌ பாக்கத்தினகண்‌ 
பலாக்கும்‌ பகுத்துக்‌ கொடுக்கும்‌ வளம்‌ மிக்க 
தொணமடி எனனும பட்டினததை ஒததது தலைவி 
யின அழகு (அசம. 20:10-18). பெரிய கடற்பரப்பில்‌ 
இறால மீன நடுங்க, வலையோடு நீண்ட படி 
லிருந்து மீனபிடிககும்‌ தந்தைக்கு, உப்புவிற்றுக்‌ 
கொணட வெண்சோறறை, அயிலை மீனை 
இட்டாககிய புளிககறியினைச சொரிந்து கொழு 
மீன கருவாட்டுடன்‌ இளைய மகள்‌ இடும 
இடமாகிய சேரனுடைய தொணடியை ஓத்த 
மலனுடையாள்‌ தலைவி (அசம, ௪0:17). குட்டுவனது 
தெளிந்த அலைகள்‌ பொருநதிய பரப்பினை 
யுடைய தொண்டியின துறை முற்றத்தே, வண்டு 


432 


18.2-5). 


தொண்டி 


தேனுணண நெய்தற்பூ மலர்ந்துள்ளது (அகம்‌. 
290:18-14). கழைக்கடலின அலையிட ததேயுள்ள 
சிறகுகளின்‌ வலிமையை இழந்த நாரை, சேரனது 
மேலைக்‌ கடற்கரையில்‌ அமைநத தொண்டி 
யென்னும்‌ கடற்றுறையிலுள்ள அயிரை மீனைப 
பெற விரும்பும்‌ (குறு. 128;1-5). தொண்டி எனறும்‌ 
ஊரிலுள்ள வயல்களில விளைந்த வெணணெல்‌ 
அரிசியால்‌ சோறு ஆககினர்‌ (குறு. 210:8,8), பச்சை 
நெல்லை அவலாக இடித்த உலககையை வயல்‌ 
வரம்பாகிய அணையிலே படுகசு வைத்துப்‌ 
பெண்கள்‌ வண்டல விளையாட்டைச்‌ செய்யும்‌ 


தொணடி போனற நலமுடையவள்‌ தலைவி 
(குறு. 828:1-4), “அகன்ற வயலின்‌ கண்ணே 
மன்னரால்‌ அரியப்பட்ட, அரிச்சூட்டை எடுப்‌ 
போராற்‌ கொண்டு வரப்பட்ட, தண்ணிய 
சேறுபரந்த, நெயதல்‌ நெறபோரின்‌ கண்ணே 
மலரும்‌ திண்ணிய தேரையுடைய பொறை 


யனது தொண்டி நகர்‌ போன்ற இறப்பினைத்‌ 
தலைவியை ஈனற தாய பெறுக' எனத்‌ தலைவன்‌ 
கூறினான (நற்‌. 9,5-10), மூவன எனபவனைப்‌ 
போரில்‌ வென்று, அவனது பற்களைப்‌ பிடுங்கிக்‌ 
கொணர்ந்து வைத்து இழைத்த வாயிற்கதவினை 
யுடைய, கடறகரைச்‌ சோலையையுடையது 
தொண்டி; இநநகரின்‌ தலைவன பொறையன (தற்‌. 
கலலென ஒலிககனற புள்ளினங்களை 
யுடைய கடற்கரைச்‌ சோலை சூழ்ந்த தொணடி 
யின்‌ கணணதாகிய வயலிலே உழவரது அரிவா 
ளால அறுபட்டதனால நெயதல்மலர்‌ நீரில்‌ மூழ்கி 
அலைந்தது (தற்‌. 198: 5-8), திரை ஒலிககின்ற 
இனனிசையோடு சுலநது முழவு ஒலிககும்‌ இன 
னிசை தொண்டியின தெருவுதோறும்‌ முழங்கும்‌ 
இத்தொண்டி தலைவியின தோளுக்கு உவமை 
(ஐங்‌, 171: 7-2), வண்டுகள்‌ ஒலிகதின்ற குளிர்நத 
நீர்த்துறையினையுடைய தொண்டியிடத்தே கடல 
அலை ஒலிததுக கொண்டிருககும்‌ (ஐங்‌. 178:2,2). 
தொண்டியிடததேயுள்ள தண்ணிய நறிய நெய்தல்‌ 
மலர்‌ போல்‌, தலைவியின்‌ கூந்தல்‌ மணம்‌ நாறும்‌ 
(ஐங. 178:3-4). வருத்தும்‌ தெயவததையுடைய 
குளிர்நத நீர்த்துறைகளையுடைய தொண்டி 
அனன பொழிலிடம்‌ குறியிடமாக அமைநதது 
(ஐங்‌. 174:1,2). தலைவியின பண்பு தொண்டி 
யனையது (ஐங்‌. 175:4). தொணடியிடததுள்ள 
தணணியவாகக்‌ கமழ்கினற புதிய மலர்‌ மணம்‌ 
தலைவியிடத்தே கமழும்‌ (ஐங. 176: 1, 2), கழி 
முள்ளிச்செடியின மணம பொருந்திய மலா மணம்‌ 
கமழும்‌ தொண்டி நகரை ஒத்தவள்‌ தலைவி (ஐங்‌. 
177:3,4), செங்கோன்மையோடு கூடிய குட்டுவனது 
தொண்டியை ஒத்தவள்‌ தலைவி (ஐங. 17௪2-4), 


தொண்டி ஆமூர்ச்‌ சாத்தனார்‌ 


நண்டு தாக்குதலால்‌ துறையிடத்தே இறா மீன்‌ 
பிறழும்‌ இனிய ஒலியினையுடைய தொண்டியை 
ஒததது தலைவியது நுதல (ஐங்‌. 179:8-4), கடலி 
லிருநது வலைவர்‌ கொண்டு வநது தந்த கொழு 
மீன வல்சியிடத்தே பறத்தலை இழநத முதிய 
குருகு இருக்கும்‌ துறை பொருநதிய தொண்டியை 
ஒத்தது தலைவியின்‌ நலன்‌ (ஐங்‌. 180). (ஐங்குறு 
நூற்றின்‌ இப்பத்துப்‌ பாடல்களுக்கும்‌ தொண்டிப்‌ 
பத்து என்பது பெயர்‌) 


தொண்டி ஆமூர்ச்‌ சாத்தனார்‌ - புலவர்‌. சாததனார்‌ 
எனபது இவருடைய இயறபெயர்‌. ஆமூர்‌ இவரது 
பிறந்த ஊ௱ எனற கருத்து விளங்க, இவரை 
ஆமூர்ச சாத்தனாா எனககொணடு, தொணடியை 
இவர்‌ வாழந்த ஊராக  உரைககும்‌ ப.மு. 
தமிழ்‌ அட்டவணை (ப. 468). இவர்‌ அகநானூற்று 
169-ஆம்‌ பாடலொன்றையே பாடியுள்ளா 
தலைவியைப்‌ பிரிநது செல்லும்‌ தலைவன இடைச 
சுரததே அவளை நினைநது அவளது வருத்தத்‌ 
இறகு இரங்கித்‌ தனனெஞ்சொடு கூறுவதாக 
இவரது அபபாடல இயன்றுள்ளது. மரம்‌ தலை 
கரிநது நிலம வளங்கெடுமாறு வெயில்‌ பரநது 


வெமமைமிகக பாலை நிலத்தே, புலியால 
கொல்லப்பட்டு உண்டொழிந்த யானையின 
எஞ்சிய ஊனில்‌ ஆறலை களவா கொண்டு 


சென்றது ஒழிய மிகுநது கிடந்ததை, அவ்வழியே 
செல்லும்‌ உமணர்‌ எடுத்துத தீயிலே வதககிச்‌ 
சோற்றுலையுடனே கூட்டியாக்குவா எனறு பாலை 
நிலப்பண்பினை இவர்‌ தம்‌ பாடலில்‌ பதித்து 
உள்ளார்‌. பிரிந்த தலைவனையெணணிப பசலை 
பாயந்த மேனியளாய நெடிது நினைநது, மாலைக்‌ 
காலததே கண்ணீர்‌ ஒழுகத தோள்‌ மெலிந்த 
துயரொடு வருந்தும்‌ தலைவியின்‌ இரகக நிலையை 
இவர்‌ நன்கு புனைந்துள்ளார்‌. 


தொண்டு - ஒன்பது. தொண்டு - ஒன்பது - என்னும்‌ 
எண்‌ அமைந்த வராக்கட்டினையுடையது யாழ 
(மலை. 21,37). நால்வகை ஊழிகளிலும ஒன்றென 
இரண்டென, மூன்றென, நானகென, ஐந்தென, 


ஆறென. ஏழென, எட்டென தொண்டென 
எணணப்படும்‌ சிறபபினையுடையவர்‌ திருமால்‌ 
(பரி, 3:77-80), 

தொண்டைமான்‌ - குறு நில மன்னன்‌. தொண்டை 


நாட்டையாளும மனனன தொண்டைமான எனப்‌ 
பெயா்‌ பெறுவான்‌. இததொணடைமானின 
இயறபெயர்‌ தெரிந்திலது. இவன்‌ அதியமான்‌ 
நெடுமானஞ்சியிடததுப பகை கொண்டு தன்னை 


்‌ 494 


தொண்டைமான்‌ இளந்திரையன்‌ 


யும்‌ தன்‌ படையையும்‌ மிகைபட மதித்துப 
போருக்கு ஆயத்தமாயிருந்த நிலையில்‌ அவவதிய 
மான்‌ விடுதத தூதாக ஒளவையார்‌ இவனிடததே 
வந்தார்‌, அவரை வரவேறற இவன செருககொடு 
தன படைககலைக்‌ கொடடிலை அவாககுக 
காட்டினானாக, இவனது செருக்கடங்குமாறு 
அவர்‌, இவன படைகளின கொலுவிருபபைப 
புகழவார்போல பயனின்மையைப புலபபடுததி 
இகழ்நதும்‌ அதியமான்‌ படைகளின சிதைவு 
நிலையை இகழ்வார்போல்‌ பயன்பாட்டைப 
புலப்படுததிப புகழந்தும்‌ பாடினார்‌ (புறம. 95). 


தொண்டைமான்‌ இளந்திரையன்‌ - குறுநில மன்னன்‌. 


இளநதிரையன்‌ என்பது இவன பெயர்‌, தொணடை 
நாட்டு மனனன்‌ ஆதலால்‌ தொணடைமான்‌ 
இளநதிரையன எனறு குறிககப பெற்றான்‌. 
“திரை தரு மரபின உரவோன உமபல்‌...பல்வேல 
திரையன்‌ (பெரு. 31-57). எனறு குறிககப 
பெறுமிடத்து நச்சினராககினியர்‌ கூறும்‌ பெயா 
வரலாறும இஙகே காணததகும: (நாகபடடினததுச 
சோழன்‌ பிலத்துவாரததால நாகலோசததே 
செனறு நாக கனனியைப்‌ புணர்நத காலதது, 
அவள யானபெறற புதலவனை என செயவே 
னென்ற பொழுது, தொணடையை அடையாள 
மாகக கடடிக்‌ கடலிலே விட, அவன வநது கரை 
யேறின அவறகு யான அரசவுரிமையை எயதுவிதது 
நாடாடசி கொடுபபலெனறு அவன கூற, அவளும்‌ 
புதலவனை அஙஙனம வரவிடத திரை தருதலின 
திரையனென்று பெயா பெற்ற கதை கூறினரா' 
எனபது அவர்‌ தரும விளககம்‌. இவவிளக 
கத்தில தொணடையெனபது ஆதொணடைக 
கொடி. இத தொணடைக்‌ கொடி கட்டிவிடப 
பட்டுத்‌ திரையினால்‌ தரப்பட்ட திரையன 
தொண்டைமான்‌ என்றும்‌ அவன குடி தொணடை 
யர்‌ குடி என்றும்‌ வழககுணடானமை மேறகணட 
விளககத்தால உணரப்பெறும. இவ்விள நதிரையன, 
*தொண்டையோர மருக' (பெரு, 484). எனக 
குறிககப பெறுதலால்‌, மேறகணட வரலாறு நேரடி 
யாக இவனுககுரியதனறு எனபதும இவன 
மூன்னோன ஒருவனுக்குரியதெனபதும விளஙகும 
எனவே, இளநதிரையனெனபதை இவனது இயற 
பெயராகவே கொள்ள வேணடும. இத தொணடை 
மான்‌ இளந்திரையன்‌ கசசிபபதியிலிருநது அர 
சாணடவன (பெரு.420). வேஙகட.மலையும பவததிரி 
யெனனும கடறகரை நகரும்‌ இவனுககுரியனவாயக 
கூறபபட்டுள (அகம. 85,340). இவனிடம்‌ பெரும 
பாணரை ஆறறுபபடுததிக கடியலூர்‌ உருததிரங 
கணணனாா பாடிய பெருமபாணாறறுப படை 


தொண்டையர்‌ 


யினால்‌ மேற்கணட இவனுடைய வரலாற்றுக்‌ 
குறிபபுககளும்‌ பிற பணபுகளும்‌ புலனாகின்றன. 
சோழன மகன்‌ வழி வததமையால போலும இவன்‌ 
முநநீா வண்ணனான திருமால மரபினனெனறும்‌ 
குறிககப பெறுகின்றான்‌ (பெரு. 30). சங்குகளுள்‌ 
மேமபட்ட வலம்புரிபோல பூ.வேந்தருள்ளும்‌ மேம்‌ 
பட்ட வசைநீங்கு சிறபபினையுடையவன்‌ எனவும்‌ 
மறஙகடிந்து அறமபுரியும்‌ செஙகோலினன்‌ எனவும்‌ 
இவனைப்‌ புகழ்வா உருததிரங்‌ கண்ணனார்‌ 
(பெரு. 38-57). நூறறுவரும்‌ அவர்‌ படைகளும்‌ 
களத்தே யொழியுமாறு பொருதுவெனறபாண்டவா 
ஐவாபோல, இவன தன பகைவரை வென்று 
ஆரவாரித்தவன; கைவணமை மிக்கவன்‌; தனனை 
விருமபி வருவேராக்கு இன்பமளிக்கும்‌ அருளும்‌ 
எதிர்தது வருவோரை அழிககும ஆற்றலும்‌ 
வாய்ககப பெறறவன என்றும்‌ இவன பாராட்டப 
பெறு றான (பெரு. 475-428). இததகைய ஆட்சித்‌ 
திறஙகளுடன்‌ இவன்‌ புலமை நலமும்‌ அமையத 
திகழநதான்‌. இவன பாடல்கள்‌ புறநானூற்றில 
ஒனறும (185) நறறிணையில மூனறும்‌ (94,99 
106) ஆக நானகுளளன. உலகாளுதலைச்‌ சகடம்‌ 
செலுததுதலாக உருவகிதது அதனைச செலுதது 
வோனாகிய வேநதள மாடசிமையுறின்‌ அச்சகடம 
ஊறுபாடினறி வழியை இனிதே கடக்கும்‌; அவன்‌ 
செலுததுதலைத்‌ தெளியமாட்டாதவனாயின்‌ அது 
நாள்தோறும்‌ பகையாகிய சேறறிலே அழுநதி 
மிகபபல துனபததை உணடாசகும என்று 
பொருண மொழிக்‌ காஞ்சியாக இவன்‌ பாடிய 
புறபபாடலால இவனது அரசியலறிவையுணரலாம்‌, 
*பெண்மையால காமததை நுண்ணிதின்‌ தாஙகி 
யிருக்குமு என்‌ நிலையையுணரா தோனாகிய 
தலைவன்‌ எனன மகனோ” எனறு தலைவி அவன்‌ 
சிறைபபுறத்தானாயிருக்கையில்‌ தோழியை வினவுவ 
தாகவும்‌ (நற. 94) தலைவன்‌ குறித்துப்‌ பிரிநத 
பருவ வரவுகணடு தலைவி ஆற்றாத நிலையில்‌, 
அதனைப பருவமனறெனத தோழி திறம்பட 
வற்புறுததுவதாகவும்‌ (நற. 99) பருவ வரவின கண 
மீளும தலைவன, தலைவியிடம்‌ முன்பு நிகழநத 
தோர்‌ குறிபபினைத தோபபாகனுககுச்‌ சொல்லுவ 
தாகவும (நற்‌. 106) இவன அகத்துறைப்‌ பாடல்‌ 
களைப்‌ பாடியுளளான. காமத்தையடககிப பொலி 
வறறிருககும்‌ தலைவிககுக கம்மியனால்‌ கழுவப்‌ 
பெறாது ஒளிமழுங்கியிருக்கும முத்தினையும்‌ 
(நற்‌. 94) கோடைவெயிலுககு (கான லுக்கு) 
வெள்ளாடை விரிபபினையும்‌ (தற்‌. 99) இவன 
பொருநத உவமிததுளளான. 


தொண்டையர்‌ - தொணடைமான குடியினர்‌. 


தொய்யில்‌ 


தொண்டையர்‌ போர்த்தொழில்‌ பயிறசியமைந்த 
யானைப்‌ படை கொண்டு வெற்றிதரும்‌ போ 
செய்ய வல்லவர்‌; அவர்க்கு உரியது வேங்கடமலை 
(அகம்‌, 213:1-3). பகைவருடைய நாடுகளை வென்று 
அவற்றை அடிப்படுத்தியாளும்‌ தொண்டையர்‌ 
தலைமையமைநத யானைகளையும்‌ வளம்‌ 
பொருந்திய தேர்களையும உடையவர்‌ (குறு. 260: 
4-6), 


தொண்டையர்‌ மருகன்‌ - தொண்டைமான்‌ குடிமரபினன்‌ 
(இளநதிரையன்‌ ). புலவாக்குப பூணட கடமை 
களை யாறறிப பினனர்‌ வலிய பகையரசருடைய 
முடிகளைக கவர்நது கொள்ளும்‌ வெற்றியையே 
விரும்புவதல்லது அவருடன்‌ சநது செய்லிததுக்‌ 
கொள்ள உடனபட்டு முயறைவிடத்தும்‌ அதற்கு 
மனம பொருநதாதவனும வலிய வாளேந்திய 
தடககையினையும பகைழாட்டுக கொள்ளையாகிய 
உணவினையும உடையவனுமாகிய தொண்டை 
யோர்‌ மருக - தொணடைமான்‌ குடிமர பினனே- 
எனறு இளநதிரையனைப போறறி விளிபபர்‌ 
உருததிரங்கண்ணனார்‌ (பெரு. ௪50-424], 


தொத்து - கொத்து. மணககும்‌ விரிநத தொத்தினை- 
கொத்தினை - உடையது பெருமூங்கிறபூ (குறி. 65). 


தொய்யகம்‌ - தலைக்கோலம்‌/தலைக்‌ கோலத்தின்‌ ஓர்‌ 
உறுபபு. தலைமயிரில்‌ தொய்யகம-தலைககோலம்‌- 
அணியப்‌ பெறறது (கலி, 28:6), தொய்யகமாகிய 
தோட்டியினையுடையவள்‌ பரத்தை (கலி, 97:18), 
வையை, மகளி தொயயகமும உடுத்த துகிலும்‌ 
பிறவும்‌ கொளளும தனமையை உடையது (பரி, 7: 
46-50). 


தொய்யல்‌ - நெழைச்‌ச, தலைமக்களுககு (காதலாககு) 
தொயயலை - நெகிழசசியை - உண்டு பண்ணும்‌ 
மழைக்காலம்‌ (குறு. 367:4). 


தொய்யா உலகம்‌ - இருவினையும்‌ செய்யப்படாத உம்பர்‌ 
உலகம்‌, உயர்நத விருபபததையுடைய உயர்ந 
தோரக்குத்‌ தாம்‌ செய்த நல்வினையின விளைவாக 
அதனை அனுபவித்தல்‌ உணடாயின்‌ அவாக்கு, 
தொய்யா உலகத்து - இருவினையும்‌ செய்யப 
படாத உம்பருலகததினகண்‌ - இன்பம 
அனுபவித்தலும கூடும்‌; தொய்யா உலகததின கண 
நுகர்ச்சி இலலையாயின மாறிபபிறத்தல்‌ இலலா 
மையும்‌ (வீடுபேறும்‌) கைகூடும்‌ (புறம, 214,610). 


தொய்யில்‌ - சந்தனக்குழம்பு/சந்தனக்‌ குழம்பால்‌ எழுதுங்‌ 
கோலம்‌. தெரய்யிலால்‌ - சநதனககுழம்பால - 


தொய்யில்‌ 


வல்லியாக எழுதபபெற்றது இளமுலை, (மது. 416). 
தலைவியின்‌ ஆகத்தில்‌ வருத்தும்‌ இயலபுடைய 
அழகிய முலையிற்‌ பரந்த சுணங்கினிடையே 
தொய்யில்‌ எழுதுதலை நினைந்து தலைவர்‌ திரும்பி 
வநதார்‌ (அகம்‌. 177:13,18-20) புள்ளி வடிவினதாக 
எழுதப்பட்ட தொய்யிலையும்‌ (கோலத்தினையும்‌) 
பொறிகள்‌ பொருந்திய தேமலையும்‌ உடையமகளிர்‌ 
மாலைக்‌ காலத்துப்‌ பிறையினை வணங்குவர்‌ (அகம்‌, 
239:8-10) தலைவன்‌, புதிய மலர்களைக்‌ கிள்ளி 
அவ்விதழ்களுடன்‌ நிறம்‌ வேறுபட அவற்றின 
பொடிகளையும்‌ தலைவியின்‌ முலைகளில்‌ அபபியும்‌ 
பெரிய தோளில்‌ தொய்யில்‌ எழுதியும மனையில்‌ 
தங்கியிருப்பான (அகம, 889:4-6,10), (தலைவியின்‌, 
அரும்பி மேலெழுந்த அழகிய முலை நிறமுண்டாகத்‌ 
தான எழுதிய தொய்யிலையும்‌ தலைவியைப்‌ பாது 
காதது நிறபவா அறியா” எனத தலைவன 
கூறினான்‌ (குறு. 2762-4). தலைவன்‌ பிரிவால 
தலைவியின தொயயிறகுழமபால்‌ எழுதப்பட்ட வன 
முலையினகணுள்ள வரிகள்‌ அழகதகிழந்தன (நற்‌, 
235:6,7). தலைவன்‌ பிரியாதிருத்தறகு அவன்‌ 
தலைவியின்‌ தோளில எழுதிய தொய்யிலையும்‌, 
மார்பிலுள்ள சுணங்கின அழகினையும்‌ நினைத்துப 
பார்க்குமாறு தோழி கூறினாள்‌ (கலி. 18:2ஃ4). 
“தலைவி மார்பில்‌ தொய்யிலை நீங்காதவர்‌ இப 
பொழுது துறந்தார்‌” என்று மகளிர்‌ பழி கூறினர்‌ 
(கலி, 24:10,18). தொயயில்‌ எழுதின இளைய 
முலையை இனிதாகத்‌ தடவி அத்தொயயிலைக 
கொண்டு வந்த தடககையினாலே, மெய்‌ முழு 
தினையும்‌ தடவியதால்‌ தலைவி வருததம்‌ ஒஓழிந்‌ 
ததைத தலைவன்‌ தோழியிடம்‌ கூறினான்‌ (கலி, 
54:12-16) தோழி, தலைவியின தோள்மேல்‌ எழுதும்‌ 
தொய்யிலைத்‌ தேடுவாள்‌ போல்‌ தலைவனிடத்துச்‌ 
செனறு தலைவியைக்‌ கூட்டுவித்தாள்‌ (கலி, 
63.7,8). தலைவி, தன தோள்மேல்‌ தொய்யில்‌ 
எழுதிக கனவு போல, ஓரொரு கால தங்கின 
தோற்றப்‌ பொலிவைத்‌ தலைவனிடம்‌ கூறினாள்‌ 
(கலி, 64:8,9). தலைவன்‌ தலைவியிடம்‌, நீ வரி 
எழுத அறியாய்‌ என்று கூறி வளைந்த மூன 
கையைப்‌ பிடித்துத்‌ தோளிலே கரும்பை எழுதித 
தொய்யிற்‌ குழமபால்‌ மற்றும்‌ எழுதுதற்குரியன 
வற்றை எழுதினான்‌ (கலி, 76:14,16). தொய்யில 
பொறித்த வனமுலையுடையவள்‌ பரத்தை (கலி. 
97:12,10). தலைவன தலைவியிடம்‌, “மாதராய்‌, 
வியககத்தக்க சுணங்கணிநத மென்முலைமேல்‌ 
தொயயில எழுதவோ” எனக்‌ கேட்டான்‌ (கலி, 
14:18:77). தலைவி தொய்யில்‌ பொறித்த வன 
முலையினள்‌ (கலி, 117:4), தேமொழியாரின்‌ 
தொயயில எழுதிய இளைய முலை தோன்றும்‌ 


435 


தொல்கடன்‌ - பழைய 


தொல்‌ கபிலர்‌ 


ச்‌ 


இளமைபபருவத்தே தலைவன்‌ அவளோடு 
தொடர்பு கொண்டனன்‌ (கலி, 125 8,9) பிரிவினால்‌ 
தொய்யில சிதைததானைத தலைவி தேட 
விருமபினாள்‌ (கலி. 143:44). “என தோளைத்‌ 
தொழில்‌ கொள்கனற அவன்‌, நெய்தற பூவால 
மாலைகட்டிச்‌ சூடவும்‌ வலலன: தோளிலே 
கரும்பை எழுதவும்‌ வல்லன; இளமுலைமேல்‌ 
தொய்யிற்‌ குழம்பால்‌ கொடி எழுதவும்‌ வலலன” 
எனத தலைவி தலைவனைப்‌ பறறிக கூறினாள்‌ 
(சலி. 143:31-33). “எமக்குத்‌ தான தொயயிலை 
எழுதிய இடத்தை அதோ பாராய எனத்‌ தலைவி 
தலைவனைத்‌ தேட வேண்டிய இடத்கைச்‌ சுட்டிக்‌ 
காட்டினாள்‌ (கலி. 144:84), 


2. நீரில்‌ வளரும்‌ தாவரக்‌ கொடி. நீலமணியென று 
மருளும்‌ நெய்தற்பூ தொய்யிலோடு - கொடியோடு 
- கூடி மலர்ந்தது (மது, 282,283). 


கடன்‌. *இளதநதுணையாகிய 
புதலவர்களைப பெற்றமையால நினகுலதது 
முனனோரான பிதிராகளைக்‌ காபபாறறி இல்லறத்‌ 
தாராக்குரிய தொல கடனை - பழை கடனை - 
செயது முடிதத வெலலும்‌ போரைச செய்யும 
தலைவன்‌' எனச்‌ செலவக்‌ கடுங்கோ வாழியா 
தனைக கபிலா குறிப்பிடுவர்‌ (பத, 70.30-22). 


தொல்‌ கபிலர்‌ - புலவர்‌. இவரது இயறபெயர்‌ கபிலர்‌ 


எனபதே, காட்டாற்றங்கரையைத *தொல்கரை” 
எனறு குறித்த அடைச சிறபபினால இவர்‌ *தொல 
கபிலா' எனறு அழைககப பெறறார எனபா 
பி. நா (தற, பாடினோ வரலாறு) குறிஞ்சிப 
பாட்டினைப பாடிய கபிலரும்‌ இத்தொலகபிலரும 


வேறானவர்‌ என்பர்‌ உ.வே.சா. (குறு, பாடினேோ 


வரலாறு). இவர்‌ பாடியனவாய உள்ள ஆறு 
பாடல்களும்‌ (அகம. 282, குறு. 14; நற்‌, 114; ௨76, 
3283399). குறிஞ்சித்திணையிலேயே அமைந 
துள்ளன. தலைமகன சிறைபபுறததானாய நிற்‌ 
கையில தலைவியும்‌ தோழியும பேசுவதே 
பொருளாக மூன்று பாடலகளை (அகம, 282; 
நற. 774;899) இவா பாடியுளளாா. நினனைத 


தலைவனுக்கு மணம முடித்துக்‌ கொடுககத தநதை 
யும்‌ நோநதனன; தாயும அவனையே மொழிவாள்‌; 
ஊரும அவனோடே நினனைத்‌ தொடர்புறுததிப 
பேசும்‌; அதனால்‌ மணநாள விரைநது வருவதாக 
என்று நாம்‌ இலலுறை கடவுளுககுப பலி 
கொடுபபோம வருக' எனத்‌ தோழி தலைவியை 
அழைப்பாள்‌ போலச சிறைபபுறத்‌ தலைவனை 
விரைந்து மணமுடி கக த்‌ தரண்டும நயமொழியையும்‌ 


தொல்‌ கடி 


(அகம்‌. 285)  *நேறறிரவு பிடியானை வருநது 
மாறு களிறறியானையை இடியேறு தாககிக 
கொன்ற நெறியிலே தலைவன வருதலை யான 
அஞ்சுகின்றேன' எனறு அவன்‌ வரும்‌ வழி 
யேதத்தை தோழி அறிவித்துரைக்கும்‌ அச்சக்‌ 
குறிபபையும (தற்‌. 114) இவா நனகு புனைந்‌ 
துள்ளார்‌, தலைவன்‌ மடலேறித தலைவியைப 
பெறவிழைநது பேசுவதையும இவர்‌ பாடலில்‌ 
(துறு. 14) காணலாம்‌. பகறகுறிககண்‌ வநது 
மீளும்‌ தலைவனைத தம்‌ ஊர்ககு வநது தஙகிச்‌ 
செலலுமாறு தோழி உலகியல உரைபபாள்‌ போல 
அவனை வரைவுமுடுககும்‌ குறிபபினையும்‌ இவர்‌ 
பாடியுளளார (நற்‌. 878). வேட்டைமேற சென்ற 
கானவன போரிட்டு வீழ்த்திய யானைக்‌ கொம்பி 
னால மலையில பொனனைத தோண்டுகையில 
அபபொன்னொடு கிடைத்த மணிகளும்‌ யானைக 
கொமபு ஒடிதலால அதிலிருந்து உதிர்ந்த முததுக 
களும்‌ ஆகிய மூவகைப பொருள்களையும்‌ சந்தன 
மரத்தையே காவு மரமாகக்‌ கொணடு சுமந்து 
மீளுதறகிடமான மலைநாடு என்று (அகம்‌. 282) 
இவர்‌ குறிஞ்சி வளததைப்‌ புனைந்து பாடும்‌ அழகு 
உணாநது இனபுறததகுவதாம்‌. ஒரே பாடலில 
உள்ளுறைகள பலவறறை அடுககிப்‌ பாடும்‌ 
சிறபபையும (நற்‌, 828) இவரிடததே காணலாம்‌, 


தொல்குடி - பழையகுடி, *இவர்கள்‌ எவ்வியின்‌ தொல 
குடிககண்‌ - பழையகுடிககண - படுவார்களாக 
எனறு தெளியாது கூறிய என புன்சொலலைப்‌ 
பொறுகக' என, இருங்கோவேள்‌ பாரிமகளிரைக 
கொள்ளானாகக்‌ கபிலர்‌ அவனை வேணடினார்‌ 
(புறம. 202:14-16). பெருமைபெறற தொலகுடியில 
பிறந்தாரிடத்து வழிவழி அடிப்பட்டுவரும நற்‌ 
பண்புகள்‌ அனைததையும்‌ சோர்வு படாது காதது 
வருபவர்‌ முதுகுடிமறவர்‌ (புறம்‌. 289:4,8). *இவள்‌ 
வலவில்‌ இளையர்ககு இட்டுவைத்துண்ணும்‌ 
உணவினை ூல்லையெனனாத தொல்குடி மனனன்‌ 
மகள்‌' என மூதின முலலைத துறையில காவிரிப 
பூம்பட்டினத்துச்‌ காரிககணணனார்‌ பாடுவர்‌ 
(புறம்‌, 352:10, 11). இருபிறப்பாளர்‌ தாயும தநதையு 
மாகிய இருவர்குலததையும்‌ உலகத்தார்‌ நனறென்று 
மதித்த பலவாய வேறுபடட தொல்‌ குடியில்‌ 
பிறநதவர்‌ (முரு. 178,182). கடற்கரையை உடைய 
தலைவன சிறிய பலவாய தொல்‌ குடிகளைக்‌ 


கொணடவன (அகம்‌. 290.8). பாண்டி மண்டலம்‌ 
தலைமை மிகுகனற ிறப்புககளையுடையோ 
னுடைய தொலகுடிக்கு உரியது (கலி, 105:3-4). 
தொல்லாணை நல்லாசிரியர்‌ - 


பழைய ஆணைகளை 


436 


தொல்லூழி - பழையதாஜய ஊழிக்‌ காலம்‌. 


தொல்லெழில்‌ - இயற்கை நலன்‌. 


தொல்வினை - பழவினை. 


தொழில்‌ 


யுடைய நல்லாசிரியர்‌ (அந்தணா). நல்ல வேள்வித்‌ 
துறைகளெலலாம்‌ முனனர்‌ முற்ற முடித்து விட்ட 
தொல்லாணை நல்லாசிரியர்‌ - பழைய ஆணை 
களையுடைய நல்லாசிரியர்‌ (மது. 760,761). பல 
வாகிய கேட்டல்‌ தொழிலையுடைய நூற்றிரளை 
முற்றக்கற்றவர்‌ தொலலாணை நலலாசிரியர்‌ (பட்‌. 
169,170), 


தொல்லியல்‌ புலவ - பழைய இயல்பினையுடைய அறிஞ 


(விளி) (திருமால்‌). பொருளனைததின அடி 
இயல்பை அறிநதவர்‌ எனற நிலையில்‌ திருமால்‌ 
“கொலலியல புலவ” என விளிக்கப்‌ பெறுகிறார்‌ 
(பரி, 3:86). 


அயனாய்‌ 
நினறு இவ்வுலகைப்‌ படைத்த முதல்வன்‌ அரனாய்‌ 
நினறு உயிர்கள்‌ எல்லாம்‌ தனனிடத்தே மீண்டு 
வநது ஒடுங்குதலை தொல்லூழி - பழையதாகிய 
ஊழிககாலம்‌ - விரும்பும்‌ (கலி. 129:1,2). 


“தலைவி தொல்‌ 
லெழில - இயறகை நலன்‌ - கெட்டு வருததததே 
அழுந்த நீ பிரினெறாய' எனத்‌ தோழி தலைவ 
னிடம்‌ கூறினாள (லி. 17:5). கருப்பம்‌ தங்கிய 
காலத்துப பிறக்கும்‌ வயவுநோய்‌ இளமைககாலத்‌ 
துள்ள தொலலெழிலைக்‌ கெடுத்தது (கலி, 29:1) 
தான்‌ கூடின மகளிருடைய தொல்லெழில்‌ 
தொலைந்தால்‌ அவரினும்‌ தலைவன்‌ அல்லறபடு 
வான (கலி, 40:17,18). 


“நாம்‌ செய்த தொல்‌ 
வினைககு - பழவினைக்கு - நீ எதனால்‌ மயங்கு 
கின்றாய; வருநதாதே' எனத்‌ தோழி தலைவியிடம்‌ 
கூறினாள்‌. (தற்‌. 88:1,2). 


தொல்வினைப்பயன்‌ - பழைய வினையின்‌ பயன்‌. அரசன்‌ 


நல்ல தரும நூல்‌ நெறியாலே பல்லுயிர்களையும்‌ 
பாதுகாத்துத தீவினையால உளதான நடுககம்‌ 
மனததில இலலையாம்படி தாம்‌ செய்த தொல்‌ 
வினைப்‌ பயனை - பழைய வினையின பயனை 
துகர்தற்குத்‌ துறக்கத்தை விரும்பிப்‌ போனாற்‌ 
போலக கதிரவன்‌ மறைந்தான (கலி. 118:1-4). 


தொழில்‌ - வினை, “பரிகார மில்லாத கூறறத்தினது 


அருநதொழிற்கு - கொலைத்தொழிலுக்கு-இளையா 
தவன பாண்டியன்கருஙகைஓளவாட்‌ பெரும்‌ பெயர்‌ 
வழுதியாவன்‌ (புறம, ; 5:12,18). செலவக்கடுங்‌ 
கோவைப்‌ பாடுவருடைய கைகள, கறியையும்‌ 


தொழில்‌ 


சோற்றையும்‌ உண்டு வருந்தும்‌ தொழில அல்லது 
வேறு செயல்‌ அறியாவாகலான்‌ அவை தாம்‌ 
பெரிதும்‌ மெல்லியலாயின' எனக்‌ கபிலர்‌ குறிப்பர்‌ 
(புறம்‌,  18:18-16,19). கடலின்சுண்ணே நாவாய்‌ 
ஓட்டி, காற்றின்றி நாவாய்‌ ஓடாத போது வளிச்‌ 
செல்வனை விளித்துத்‌ தொழிலாண்டவன (ஏவல்‌ 
கொண்டவன்‌) கரிகால்‌ வளவன்‌ (புறம்‌. 88: 
3-2). சோணாட்டுப்‌ பூஞ்சாற்றூர்ப்‌ பார்பபான்‌ 
கெளணியன்‌ விண்ணந்தாயனின்‌ கா தலிமார்‌ தத்த 
மக்குரிய (ஏவல்‌) தொழிலை அவனைக்‌ கேட்டுச 
செய்தனர்‌ (புறம, 768:17,18), “தான்‌ விருமபின 
படியே தன்னுடைய அரசன்‌ உவப்பச்‌ செய்தற்‌ 
கரிய தொழிலை (போர்த்‌ தொழிலை) செயது 
முடிப்பானாக' எனப்‌ பிட்டங்கொறறனைக 
காவிரிப பூம்பட்டினத்துக்‌ காரிக்கண்ணனார்‌ 
வாழ்த்துவர்‌ (புறம, 171:8,7). களமர்‌, மதுவுண்ட 
மயக்கத்தால்‌ வைகுந்தொழில்‌ ஒழியும்‌ நீங்காத 
விழவினைய/டையது சோழ நாடு (புறம்‌, 2152-6), 
வேதததாற்‌ சொல்லப்பட்ட வேள்வியாகிய தொழி 
லைக கரிகாலன்‌ செயது முடித்தான்‌ (புறம்‌. 224.9). 
வேந்தருடைய அரசியல தொழிலைச்‌ செய்யும்‌ 
அரிய தலைமையுடைய (அமைசசர்‌ முதலிய) 
சுற்றத்துடனே அரசன நகருக்கு வந்தான்‌ (புறம்‌. 
265:1,85. வளியின்‌ தொழிலைத்‌ தனசுகு நிகரினறி 
விரைந்த செலவையுடைய குதிரை செய்யும்‌ (புறம. 
304237, சீறூர்‌ மனனன்‌ பெருவேநதன்‌ பொருட்டுத்‌ 
தொழிலை (போர்த்‌ தொழிலை) மேறகொணடு 
செனறான்‌ 319:32,13), வேட்டுவன உறங்கப்‌ 
பார்வையாகிய இளையபெணமானைத்‌ தழுவி 
வேறு தொழிலொன்றும்‌ இல்லாத கலைமான்‌ 
விளையாடியது (புறம, 330:3-5), சோழன்‌ குள 


முற்றத்துத்‌ துஞ்சிய கிள்ளி வளவன, பரிசிலர்‌ 
வெய்துண்ட லியர்பபல்லது, செயதொழிலான்‌ 
வியர்பபறியாதவாறு அவர்களுக்கு ஈநதான 


(புறம்‌. 3867-9). திருந்திய தொழில செயயவலலன 
யானைகள்‌ (புற, ₹87:11), ஆறுவகைத்‌ தொழில்‌ 
களையுடையவர்‌ அத்தணா (புறம்‌. 97:80). பிறி 
தொன்றால்‌ கொடுமையில்லாத கூறறுவனைப்‌ 
போனற திருந்திய தொழில்‌ (போர்த்‌ தொழில்‌) 
வல்ல வயவர்‌ சீறியநாடு சிறுமைகூர்நதது (பத. 
26.9,18,14). நாடுகாவலை இனிமையாகச செயது 
பயிர்‌ விளைவுகள்‌ குறையாமல்‌ மககள்‌ வருநதாது 
வாழும்‌ வகையில்‌; பகை, பசி, பிணி என்னும 
வருததங்களைப்‌ போககிப புரககும்‌ தொழிலைச்‌ 
சேரன செய்தனன யதி, 39:5,8), சினதத்யை 
விட்டுப பாகா ஏவலினோடு பழகிய வனமையை 
யுடைய போர்த்‌ தொழிலை விரும்பிய யானை 
களைச்‌ சேரன பரிலாக அளித்தான (பதி, 


437 


தொழில்‌ 


40:29-31). அழகிய விழாவைப்‌ போல்‌ எல்லார்ககும 
இன்பத்தைச்‌ செய்யும தனது தொழிலை 
ஒழித்து, மாறுபட்ட பகைவருககு, வடவைத்த 
போனறைவன்‌ பெருஞ்சேரலிரும பொறை (பத. 72: 
13-16), யானை தொழில்‌ செயது பழகியது (பதி, 
44:47) துன்பததைச்‌ செயயும தொழிலாகிய 
போரை மேறகொண்ட. மாற்றாரின வேற்படைகள்‌ 
படைபபரபபில்‌ நெருங்கின (யத. ௪4:75), பெய்ய 
வேண்டும காலத்தில மழையைப பெயது உழவு 
முதலான தொழில்களைச்‌ செய்விதது மலை 
யினிடத்தே மேகம்‌ சென்றது (பதி, 84:27). இளஞ்‌ 
சேரலிரும்‌ பொறை உலகில அரசாககுரிய 
தொழிலின்‌ முறையில்‌ தவறா திருநதான (பத. 88:1). 
அரசர்‌ ஆண யானைசளோடு அணிகலனகளைத 
திறையாகக கொடுத்துப்‌ பழமை சொல்லிச சேரன 
ஏவிய தொழிலைச செயதனா (பத, 9016-8), 
வருத்தமிலவாத விரதங்களையுடைய தவத்‌ 
தொழிலை முூடிபபாருடைய மனத்திலே முருகன 
ஒளி மூகஙகள்‌ பொருநதித தோன்றும (மர. 
89, 90). ஒள்ளிய தொழிலகளையுடைய வீரக்‌ 
கழலணிந்த காலினையுடையவன மலைநாடன 
(பெரு. 108,103). குதிரை இனங்களேோடே கூடும்‌ 
தொழிலை உடையது (பெரு. 489). மேகம்‌ பெயதல 
தொழிலைச செய்து உதவும (மது. 10). தென குமரி 
வடவிமயம்‌ குணகுட கடல எல்லையாக நாட்டில 
வாழ்வோரெலலாம தம்முடன பழமையைச 
சொலலித்‌ தொழில்‌ (ஏவல) கேட்குமபடி வெறறி 
யோடே செறிநது நடந்த கொறறவர்‌ தம்‌ கோன 
நெடுஞ்செழியன (மது. 210). பாண்டியன்‌ 
நெடுஞ்செழியன நானகு நிலதது வாழவோ 
ரெல்லாம்‌ பழமைகூறி நின்று தொழில (ஏவல) 
கேட்பத தலையாலங்கானததில பகைவா அஞ்சும 
படி தஙகியவன (மது, 124-187). பலரோடு 
முரணிய பாசறையிடததுப போததொழில 
பாணடியன்‌ நெடுஞ்செழியனுக்கு வெற்றிதந்தது 
(நெடு. 467, 188). பழைய புகழினையுடையவர்‌ 
தொழில்‌ மாக்கள்‌ (சுங்கம்‌ கொள்வோர்‌) (பட்‌. 
121). கரிகாலனிடம பழைய அருவாளரும்‌ தாங்கள்‌ 
செய்யும்‌ தொழிலை வநது கேட்பர்‌ (பட்‌, 275), 
உழவா தொழிற செருககால வதத மயககம்‌ நீங்க 
மாகஙகாயிட்டுப்‌ புளிபபதன அமைதத புதுசுகுட 
மலாநிறை பருகினா (அகம. 87.8-11), பெரிய 
கடறபரபபில்‌ இறால நடுஙக முககரும கொடிய 
தொழிலையுடைய வலையைக கொணடு படி 
லிருந்து மீன பிடிககும்‌ தொழிலில்‌ தஙகிய தநதைக்கு 
மகள்‌ உணவிடுவாள (அகம. 6031-8). மாடசியுறற 
தொழிலிற செததது குதிரை (அகம. 88:10), 
எழினி ஏலி விட்ட தொ.திலை முடிததறகு மறவர்‌ 


தொழில 


பசைபபுலம்‌ சென்று ஆனினத்தைக்‌ கொணாந்து 
வருவர்‌ (அசும. 705:10-15). தாவிசசெல்லும்‌ தாளச 
சா விளஙகும தொழிலை உடையது கலிமா (அசம்‌. 
1384.7). கலபபைகள மடிநது உலகன்‌ கண்‌ 
தொழில (உழுதொழில) முடிநதுவிட மழை பெய்தல்‌ 
ஒழிநதது (அகம. 141:5, 6), அம்பின தொழிலை 
(வேகமாகச செலலுதலை) பழகிய அழகிய நடை 
யினை யுடையன குதிரைகள்‌ (அகம. 60:19). 
அரிய தொழிலை முடிதத செம்மல உள்ளமொடு 
தலைவன திரும்பி வநதான (அகம்‌. 184:5,19). 
தேர்பபாகன்‌ செலவினை நிறுததலால்‌ குதிரைகள்‌ 


எழுசசியும்‌ பயனும குனறி, பூட்டு அழிந்த 
தொழிலை உடையவாயின (அகம. 190:12-14), 


எருமையின முதுகில்‌ குறுந்தொழில்களைச்‌ செய்யும்‌ 
சிறுவா ஏறி, தொலைலிலுளளோர்ககுக்‌ கல்லின்‌ 
மீதுள்ள மநதிபோல தோன்றினர்‌ (அகம்‌. 206 
3-6). பெயதல்‌ தொழிலையுடைய மேகம்‌ நடுநாள்‌ 
இரவில்‌ நீரினை வீசிச சொரிந்தது (அகம்‌. 252:12, 
12). தலைவன, வேந்தறகு உற்றுழி உதவும்‌ 
தொழிலினால்‌ வேற்று நாட்டினகண செனறு 


தங்கினான்‌ (அகம 854: 10). படகுகள்‌ தம்‌ 
தொழிலை (வேடடமாடலை) மறநதன (அகம்‌. 
2௦0.5). ஞாயிறு, விளங்கும்‌ தொழில்களை 


உலூறகுத்‌ தருதற்குக்‌ கடலிடததே தோன்றும்‌ 
(அகம. 298,1-3). வானினகண்ணே மழை, தொழில்‌ 
செயது முடிந்தது (அசும, 317.1). மீன்பிடிப்போ 
பகலிலே படகுடன்‌ சென்று மீன்பிடிக்கும்‌ 
தொழிலை மேறகொள்ளுவர்‌ (அகம, 340:18,19). 
கொலையை விரும்பும்‌ கோடபாட்டினையும்‌ 
கொடிய தொழிலையும்‌ உடையவா மறவா (அகம்‌. 
363:10). பாசறைககண இருந்த அரசன்‌ அரிய 
தொழிலை (போர்த்‌ தொழிலை) வெற்றியோடு 
முடிததான (அகம, 384:1). தலைவன்‌ வேநதனால்‌ 
ஏவபபெறற தொழிலோடு வேறறூர்‌ செனறான 
(குறு. 242:4,5). மேகம, பெருமழை பொழிதத 
தொழிலுடையது (தற. 518), நீரின்மையால 
வறட்சியுறற உயிகள்‌ மகுிழச்சியோடு தத்தம 
தொழிலை மேறகொணடு நிகழ்த்துமாறு மழை 
பொழிநதது (நற. 42:1-5), குறுமகளை ஊசலாடு 
கனற மிகக தொழிலின ஆரவாரத்தில்‌ ஈடுபடச்‌ 
செய்யாத வேநதனது அவைக்களம்‌ பயனற்றது 
(தற 90:10-12). வேறு விளையாட்டு அயர்தறகுரிய 
தொழிலையும்‌ தலைவனைப பிரிநது செனறு தங்கி 
யிருபபதறகுரிய சோலையையும, தலைவி பெற்றி 
ருசுகவிலலை எனத தோழி கூறினாள்‌ (நற. 181: 
1-3). இடியுடைய மேகம . எங்கும்‌ தன்‌ பெயயும 
தொழிலை மேறகொணடது (நற. 788:4). இவ்‌ 
வுலகினகண உயிகளுக்குரிய நெருங்கிய 


438 


தொழில்‌ 


தொழிலைக்‌ கொடுத்துப்‌ பெருமழை பெயதது 
(நற. 157:1,2). அரசன்‌ செயதறகரிய போர்த 
தொழிலை முற்றுவிததான்‌ (நற்‌ 161:1). ஓந்திப்‌ 
போத்து, பாணர்‌ யாழினைக்‌ கேட்டு வருத்தம்‌ 
தீர்ந்து மாமரத்தில ஏறும்‌ தொழிலை உடையது 
(நற்‌, 186:5-7) “நெய்தல்‌ நிலத்தலைவனுக்கு, யாம்‌ 
மனமொத்து இதுகாறும அவனிட்ட தொழிலைக்‌ 
கேட்டு அதன படி நடந்தோமிலலை' எனத தோழி 
தலைமகன சிறைபபுறமாகக்‌ கூறினாள்‌ (நற்‌. 889: 
8,9). எருது, முன்புள்ள நடையின்‌ சிறப்பு நீங்கியதே 
என்று அதனை உழவர்‌ தோட்டத்திலே தொழில்‌ 
செய்யாதபடி விட்டொழித்தனர்‌ (நற 315.4,5). 
எருமைக்கடா காலையில கழுத தொழிலின்‌ 
வருத்தம்நீங்குமாறு பொயகையில பாய்ந்துகிடந்தது 
(நற்‌. 330:1-5) மேகம்‌, தான்‌ செய்ய வேண்டிய 
பெய்தல்‌ தொழிலை விட்டொழித்து ஆகாயததே 
சென்றது (நற்‌ 282:1). வேநதன அருந்தொழில்‌ 
துறந்து செலவொழிநதான்‌ (ஐய 426:1,2). 'வேநத 
னால்‌ ஏவபபட்ட விழுமிய தொழில ஒழிநதமையின்‌ 
யான நின்னைப புறநதரத்‌ தொடஙகினன்‌” எனத்‌ 
தலைவன்‌ தலைவியிடம்‌ கூறினான்‌ (ஐங்‌. 498:3,4) 
வேந்தனது அருந்‌ தொழில்‌ முடிவுறின்‌, புதல்வன்‌ 
தாய லிருநதுபெறுதலும்‌ உரியள்‌ (ஐ௩. 442). 
*வேந்தனது தொழில்‌ முடிவுறின்‌ தலைவியைச்‌ 
செனறு காணபேன்‌' எனத தலைவன்‌ கூறினான்‌ 
(ஐங. 443:3,8). அரிய தொழிலமைந்தது பாசறை 
(ஐங்‌, 445:2). “பாசறையிடத்து _ அருநதொழிற்கு 
உதவி நம்‌ நாட்டுககுத திருமபும்‌ போது நலல 
காணகுவம்‌' எனத தலைவன்‌ தலைவியின்‌ உருவ 
வெளிபபாடுகணடு பாசறையில கூறினான (2௩. 
446). மனனவன தொழில பிணிப்பினினறும்‌ விடு 
பெறுவானாகில்‌ யாம்‌ தலைலியின்‌ வாணுதலைக்‌ 
கணடுமகிழவேம்‌ எனத்‌ தலைவன கூறினான்‌ 
(ஐங. 447:7,4). *வேநதன தொழிலை ஏற்றுக்‌ 
கொண்டான்‌; யாம்‌ தூசுகமின்றி மனம்‌ சுழலு 
தலை ஏறறுக கொணடோம்‌' எனபது ' தலைவன 
கூற்று (ஐங்‌. 448:8,6) “முரசு மாறிமாறி இரட்டும 
அருநதொழிற்‌ பகை தணிதது வேந்தன்‌ 
தன்‌ நாட்டினை நினைப்பானாக; என கண 
தலைவியைக்‌ காண்க' எனத்‌ தலைவன கூறினான 
(ஐங்‌. 450). பாசறைக்கண தஙகியிருத்தல வேநதனது 
தொழில (ஐங்‌. 457:4), வேந்தனால விடப்‌ 
பட்ட விழுத்தொழிறகண தலைவன செனறான 
(ஐங, 46631). வேநதன தொழிலை விட்டானாக, 
தலைவன்‌ தேரைச செலுததித திருமபி வந்தான 
(ஐங்‌. 498.3-5), தலைவி வருநதுவள எனப பெருந்‌ 
தொழிற்கு அகலாது தலைவர்‌ வநதனர்‌ (ஐங்‌, 499; 
3,4), “இனி நின்னுடைய புறததுப போமதொழில 


தொழ்‌இஇ 


முடிநதது' எனத்‌ தலைவன்‌ சிறைப்புறத்தானாகத்‌ 
தலைவி புதல்வனை நோக்கிக்‌ கூறினாள்‌ (கலி: 
௪2:௪5). “பரத்தையர்‌ நெஞ்சத்தைப பிணிததலைத 
தொழிலாகக்‌ கொண்டு திரிதரும்‌ நுநதை' எனத்‌ 
தன்‌ மகனிடம்‌ பாலூட்டும்‌ போது தலைவி 
கூறினாள்‌ (கலி. 85:84,88). மதவேழம்‌ பாகனுக்குச்‌ 
செய்யும்‌ தொழிலகளைத்‌ தவிரநது, தோட்டி 
யையும்‌ கை கடந்து செல்லும்‌ (கலி. 138'1,2), 
மடலேறுதல்‌, அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ என்ற 
மூன்றில அறத்தின்‌ கூற்றைச்‌ சேராதவர்‌ செயது 
திரியும்‌ தொழில்களில்‌ ஒன்று (கலி, 741: 6). 
ஞாயிறு பொருள்களை விளககும்‌ தொழிலிலே 
ஊன்றி நடந்து பினனர்க்‌ காமனுககு உதவுவது 
போலக குடமலையில்‌ மறைந்தது (கலி, 148:1-2). 
உலகில்‌ முதலினும இடையினும்‌ இறுதியினும்‌ 
படைப்பு அளிபபு அழிபபு என்னும்‌ தொழில்‌ 
வேற்றுமை பறறித்‌ திருமால்‌ பிறவாத பிறபபிலலை 
(பரி, 3:71,72). மாலைப்‌ பொழுதில்‌ மதி இருளைப்‌ 
போக்கக கூடற்கண வதியும இயல்பை நோககி 
மீளும்‌ தொழிலுடன்‌ அதற்குரிய அணிகளை 
அணிந்து மககள்‌ மீளத்‌ தொடங்கினா (பரி, 10: 
412,113). வேறு வேறாகிய நிறத்தினையும்‌ 
பிரிவிலலாத சொல்லும்‌ பொருளும்‌ போல வேறு 
படாத தொழிலினையும உடையவர்‌ மாயோனும 
அவன்‌ முனனோனும்‌ (பரி. 15:11-13). செவ்வேள்‌ 
குன்றததின்கண்‌ எழுதிய அழகையுடைய அம்பலம்‌, 
காமவேள்‌ அம்பின்‌ ஏததொழில்‌ வீறறிருநத நகரை 
ஓக்கும்‌ (பரி 18:27-29). தம்‌ எருதை உழுதல்‌ 
தொழில்‌ செய்யாமல்‌ ஓடலிடும முறைமை 
வேளாளர்ககு இனறு (பரி, 20:62,63). முழவொலிக்‌ 
கெதிரே இடி முழங்க, வீணைக்கு எதிரே 
வண்டொலிகக, குழலுககெதிரே தும்பி ஒலிகக 
இவ்வாறு தம்முள்‌ மாறுகொள்ளும்‌ தொழில்கள்‌ 
வையைககண்‌ உள்ள திருமருத முனறுறையில 
நிகழ்நதன ' (பரி, 23:44,48). மகளிர்‌ நீலமணி 
போன்ற நிறமுடைய மயிலைத தொழிலானும்‌ 
அழகானும்‌ மாறுபடுவர்‌ (பரி.தி. 1:62). யானை 
பயின்ற தொழிலினையுடையது (பரி.தி. 2:68,69), 


தொழீஇஇ - 1, காண்டல்‌ தொழிலை உடையவளே, 
*தொழீஇஇ' எனத்‌ தலைவி விளிக்கப்படுதல (கலி, 
103:40) 


2. தொழில்‌ செய்கன்றவளே. *'தொழீஇஇ' எனத 
தலைவி விளிககப்படுதல்‌ (கலி. 104:69), 


தொழு / தொழுவம்‌ / தொழுவு | தொழுஉ - 


மாட்டுத்‌ 
தொழுவம்‌, 


தொழுககளை யுடையன களாகள்‌ 


% 


439 


தொழுதி 


(பெரு. 188). அருஞ்சுரததுக்‌ கள்வர்‌, ஆககளைத 
தொழுவினின்‌ றும்‌ கொண்டகன்றனர்‌ (அகம்‌. 7:14). 
வடுகர்‌ கோவலரது தொழுவாகிய அறையைக 
கவர்ந்து ஆனிரையைக கொணர்வா (அகம. 253: 
16-18). பசுக்களையுடைய தொழுவததில ஆனேறு 
அப்பசுக்களை நாடிச செல்லுநதோறும்‌ மணி 
ஓலிததது (குறு. 190:8,7), வாடை வீசும்‌ இருள்மிகக 
இராபபொழுதில்‌ சேற்றையுடைய தொழுவிலேயே 
ஆவினைக கட்டியிருநதனர்‌ (தற்‌, 109.6,79. ஆயா 
கொமபுகளைக்‌ கூரியதாகச்‌ சீவி ஏறுகளைத 
தொழூஉ விடத்தே புகவிடுவா (கலி, 101.14). 
பொதுவர்‌, ஏறறைத தழுவிக்கொண்டுதொழமூஉவை 
விட்டு நீங்கினா (கலி, 103:57,58). ஏறுகளை, 
மேகங்கள்‌ திரண்டு முழங்குவது போலத்‌ திரண்டு 
முழங்குமபடி தொழூ௨ விடததே புகுதவிட்டனர்‌ 
(கலி, 104:18,17). போரை விருமபி மேலே சென்ற 
நூற்றுவர்‌ (துரியோதனா தியர்‌) படுமபடி ஐவா 
(தருமன்‌ முதலியோர்‌) பொருகினறகள த்தை ஒததது 
தொழூஉ (சலி. 104:87-89). பல்லுயிாகளையும 
உண்ணவேணடி ஊழித்த முதலியன ஊழிக 
காலத்தே சுழனறு திரிவது போல ஆயர்‌ ஏறுகளைச 
சுழன்று திரியுமாறு தொழூஉ விடத்தே சேரப 
புகுதவிட்டனர்‌ (கலி, 105-20-22). ஏறுகளும 
இடையரும்‌ தம்மில மாறுபடுகையினாலே தொழுஉ 


இரு பெரும வேநதா மாறுபட்டுப்‌ பொருத 
போர்ககளததை யொககும (கலி, 105.47-49). 
“ஆடடிடையர்க்கும்‌ பசுவிடையாககுமாக நம 


சுறறத்தார்‌ கொலலேறு தழுவுதலே காரியமெனறு 
தொழுஉவிடததே ஏறுகளைப புகுதவிடடனர்‌' 
எனத தலைவி கூறினாள்‌ (சலி. 107:1-4). தொழு 
வததில்‌ ஏறறைத்‌ தழுவினா (கலி, 107:5,6). பசு, 
வளைந்த தொழுவினுள்ளே கட்டி வைதத தன 
கன்றின பொருட்டு விடிநத பினனரும மேயப 
போகாது சூழநது திரியும்‌ (கலி. 110:13-14), *முனனே 
செட்ட எம எருதைத்‌ தேடித திரிநது விளையாடடு 
மகளிர்‌ நடுவே காண வணககி, வையையாகிய 
தொழுவத்துப புகவிட்டு எம எருதாதலை யாரு 
மறியத தொடர்ந்தேம' எனப பரததை தலைவனை 
எருதாகக கொணடு உரைததாள (பரி 20 59-68), 


தொழுதி - ஈடடம்‌/கூட்டம்‌. கரிய பிடியினது தொழுதி 


யொடு - ஈடடததோடு - பெரிய கயததினகண 
படியாமலும்‌ உணவு பெறாமலும்‌ களிறுகள்‌ ஆவூர்‌ 
முற்றுகையின்‌ போது வருநதின (புறம்‌, 44:1-5), 
பல்களிறறுத்‌ தொழுதியொடு வெல்கொடி அசையும்‌ 
படையை ஏராக உடைய உழவன இமயவரம்பன 
நெடுஞ்சேரலா தன (பதி. 14:16,17).  செலவக 
கடுங்கோ பல்களிறறுத்‌ தொழுதியொடு எயிலை 


தொழுதி 


வளைததான பதி 681,2), பெருஞ்சேரலிரும 
பொறை புணபடட யானைத்‌ தொழுதியின்‌ துயர்‌ 
போககி இரநதேராக்கு நலகினான்‌ (பத. 78:6-8). 
ஆண யானைகள்‌ நெருங்கிய பல கேடகங்களின்‌ 
தொழுதியோடு தேரில்‌ அசைகினற கொடிகள்‌ 
விளங்க இளஞ்சேரலிரும்பொறை பொலிவொடு 
விளஙகினான (பதி, 88.2,4). ஓசையையுடைய 
புளளின்‌ ஈணடிய சுறறத தொழுதி மரககளையில்‌ 
தஙதம (பெரு 406,407), பசிய காலையும்‌ மெலலிய 
சிறகையுமுடைய நாரையின தொழுதி கயலமீனை த்‌ 
தினனும்‌ (நெடு, 1௧,17). வேறபடை திரணட 
தொழுதி (தானை) இரிந்தோடுதலைப்‌ போன்று 
காற்று வீசுகினற ஆரவாரத்தாலே கரும்பு சாய்ந்து 
இறைஞ்சி அலமந்தது (மலை, 116-119). கரிய 
மேகத்தொழுதி துவலை தூறறும்‌ (மலை, 268,803). 
மராமரத்திடத்தே கடநத தொழுதி (இனம்‌) 
எலலாம கெடடுப போக ஆமானினது குழவி அகப்‌ 
பட்டுககொணடது(மலை,.498,500). மீனையுண்ணும்‌ 
மெல்லிய சிறகினையுடைய பறவைத்‌ தொழுதி 
புன்னை மரததிலுள்ள கூடுகளிற சென்று சோந்தது 
(அகம 403,48). யானையின கனனததிலிருந்து 
இழியும மதநீரில வணடின தொழுதி ஒலிக்க 
அதனை யாழின்‌ இசையெனறு கருதி அசுணமா 
உறறுக்‌ கேட்டது (அசம்‌. 88:9-12). களிறறியானை 
களின தொழுதி, காடாகப்‌ பரந்த நீணட மரங்‌ 
களையுடைய சோலையில தங்கும்‌ (அகம. 109:4,5). 
கூனிய முதுகினையும்‌ குறுநடையினையும உடைய 
கரடிகளின தொழுதி, கறையான புறறின நீணட 
௨௪௪ உடைநதிடப்‌ பெயாத்துப்‌ புற்றாஞ்‌ 
சோற்றினை விரும்பிச்‌ சூழும்‌ (அகம. 112:1௭4). புற 
விடததே கூட்டம்‌ கூடடமாக வரும்‌ அழகிய 
சிறையினையுடைய வணடின, தொழுதி, மாலைக்‌ 
காலததே முலலை மலரிடத்தே ஆரவாரிக்கும்‌ 
(அகம, 204 5-7), அழகிய சிறையினையுடைய 
வணடின,மெல்லிதாகப பறததலையுடைய தொழுதி 
முலலை மலரின தாதினை விரும்பி ஊதும்‌ (அகம. 
* 234:12,18). பெரிய பெண யானைகளின தொழுதி 
யாகிய இனத்துடன்‌ கலவாமல்‌ மதத்தால்‌ செருக்‌ 
குற்றுப பெரிய களிறு காட்டில்‌ இயஙகியது (அகம, 
298:8-10). மேகம, கரிய பிடிகளின்‌ தொழுதி 
போன்று சோநது திரண்டது (அகம. 334:6) இனிய 
சுளைகளையுடைய பலாமரத்தின்‌ தொழுதியை 
யுடையது உம்பற்காடு (அகம. 357:9,10). ஆண 
பருநதினது கிளையுடன கூடிய தொழுதி, ஊனின 
மிகுதியைத தெரிவிததுப பறநதெழுந்து செவ்‌ 
வானம போல லிசுமபினை அழகு செயதது (அகம. 
487:10-72) தேனை விருமபிப பறந்த வண்டின்‌ 
தொழுதி புனனை மரததின நிளையிலே வந்து 


440 


தொழுமகளிர்‌ - குற்றேவல்‌ மகளிர்‌, 


தொழுவர்‌ - உழவர்‌/தொழில்‌ செய்வோர்‌. 


தொழுவர்‌ 


கூடும்‌ (குறு. 175.1,3). கழியின்கண்‌ உள்ள மீனாகிய 
இரைகளைக தின்ற குருகுகளின்‌ பறவை ததொழுதி, 
பனை மடலினகண்ணே உறைந்தது (நற்‌. 123.2,8). 
எககரிடத்தே உளள பெரிய சுற்றததையுடைய 
நணடின தொழுதி, மாதர்‌ வெயிலிலே காயும்‌ 
தினையைக்‌ கைவிரலாலே துழாவி வருதல போல, 
ஞாழலில்‌ உதிர்ந்த மலரைக்‌ காலால வரித்துக்‌ 
கோலஞ்‌ செயயும்‌ (தற்‌. 267:8-5). மகளிர்‌ விளை 
யாட்டு ஆரவாரததிறகு அஞ்சியெழுந்த அழகிய 
சிறினையுடைய பறவைத்‌ தொழுதி மரக்‌ 
கொம்பிலே ஏறியிருநது, மகளிர்‌ தம்மை 
அலைத்ததை அவர்தம்‌ சுற்றத்தார்க்குக கூறுவது 
போல்‌ குரல எழுப்பும்‌ (கலி, 75:3-8). பெரிய புலித்‌ 
தொழுதியும்‌ யானைத்திரளும்‌ தம்முள்‌ மாறு 
மாறாய்ப்‌ பொருதாற்‌ போலப பொதுவர்‌ பொருது 
ஏற்றைத்‌ தழுவிக கொண்டு தொழுவை விட்டுப்‌ 
போயினர்‌ (கலி, 105'56-ச8). தலைவியரால்‌' தூதாக 
ஏவப்பட்டுத்‌ தலைவரோடு மீணட வண டின்‌ 
தொழுதியது முரறசி அத்தலைவியர்‌ காதலை 
மூதூர்ககண்‌ அரவமாக்கிறறு (பரி. 8:36,37). 


தொழுகை - மமுனையாறு. வடககின்‌ கண்ணதாகிய 


நீர்வளம்‌ அறாத தொழுநை - யமுனை - யாற்‌ 
றின்‌ அகன்ற துறையில்‌ நீராடிய ஆயர்மகளிர்‌ 
தழையை உடுத்திக கொள்ளக்‌ கண்ணன்‌ குருந்த 
மரம்‌ வளைய மிதித்தான (அகம்‌. 593-6), 


வேழத்தினது 
உட்டுளை பொருந்திய தண்டின்கண சிறுதொழு 
மகளிர்‌ - குற்றேவல்‌ மகளிர்‌ - மையைபபெய்து 
வைத்தனர்‌ (ஐங்‌, 16:2), 


நெல்லை 
யரியும்‌ பெரிய தொழுவர்‌ - உழவர்‌ - செஞ்‌ 
ஞாயிற்றினது வெப்பததை வெறுததால தெளிந்த 
கடல்‌ திரையில பாயவர்‌ (புறம்‌. 84:1-8). வய 
லிடததே நெல்லரியும்‌ தொழுவர்‌ ஆம்பலின்‌ அழகிய 
இலையிலே மதுவையுண டு, கடலலையின்‌ இனிய 
சீராகிய தாளததிறகேற்ப ஆடுவர்‌ (பறம. 209:2-5). 
நெலலரியும்‌ தொழுவர்‌ தம்முடைய கூர்வாள்‌ வாய்‌ 
மழுங்குமாயின மீணடும்‌ மறங்குனறாது அரிய 
வேணடித்‌ தீட்டுக்‌ கலலாகக கருதிச்‌ சேற்றிலே 
படி நதிருக்கும்‌ யாமையின்‌ முதுகிலே தீட்டுவர்‌ 
(புறம்‌, 379:8-6). வயல தழைககுமபடி நீரை நிறைத்‌ 
தற்குக்‌ காரணமான குளங்களில்‌ நீரை இறை 
கூடையால்‌ முகநது கொள்ளும தொழுவரிட ததே 
ஆரவாரம்‌ எழுந்தது (மது. ௪9,90) சிறுகுடி பெருந்‌ 
தொழுவர்தம்‌ ஒழியாத ஆரவாரத்தினை உடையது 


தொழுவை 


முதுவெள்ளிலை என்னும்‌ ஊர்‌ (மது. 188), 
காவலையுடைய அகனற மனைகளில்‌ சிறியராகிய 
குறுநதொழுவர்‌ கூட்டு அரைத்தனர்‌ (நெடு. 49,50). 
வயலிலே நெற்கதிர்‌ அறுக்கும்‌ தொழுவருடைய 
கூரிய வாளால்‌ நெயதல்‌ அறுபட்டது (நற. 195: 
6,7). 


தொழுவை - மட. தலைவன்‌ பரத்தையரை நுகர்ந்து 
அவருடனே அழகிய புனலையுடைய தொழுவை 
யில்‌ -- மடுவில்‌ - புனலாடினன்‌ (கலி, 30.5,6), 


தொள்ளை - 1. வளை. குறுமுயல ஊருககுள்ளே 
யிருக்கும்‌ குறிய புதலிடததே துள்ளிவிளையாடும்‌ 
தொள்ளை - வளைகள்‌ - பொருநதியது மனறும்‌ 
(புறம 333:3-8). 


2. தொளை. கரடிக்‌ கூட்டம்‌ கறையான புற்றினை 
வெறுததால்‌ இருப்பை மரததின தொள்ளை 
(தொளை ) உடைய பூவைக்‌ கவர்ந்துண்ணும்‌ (அகம்‌. 
149:3-4). இருப்பை மரத்தின்‌ தொள்ளையுடை.ய 
பூக்களை கரடிக குட்டிகள்‌ கவர்ந்து உண்ணும்‌ 
(அகம்‌. 275:11,12). 


தொளி - சேறு. ஏறுகள்‌ தம்முள்‌ பொருத செயயின்‌ 
கண்‌ உழப்படாத நுண்ணிய தொளியை - சேற்றை 
- நிரவி உழவர்‌ முடியாகக்‌ கடககின்ற நாறறை 
நட்டனர்‌ (பெரு. 311,212). புறவிடததே தொளியின்‌ 
கணணே பொருதலால்‌ எழும்‌ குமிழிகள்‌ 
தோன்றி மறையத்‌ தேர்‌ விரைநது சென்றது (அகம்‌. 
324:5,7). 


தெறு - ஆடு, தொறு - ஆடு - கிடை கட்டிய வயல்‌ 
களில்‌ ஆரல மீனகள்‌ பிறழ்ந்தன (பதி, 15:1). 


தொன்மை - பழமை (வழிவழிவரும நல்லியல்பு), 
வீரன ஒருவனைத்‌ (தொன்மை ஃ பழமை - சுட்டிய 
வண்மையோன' எனச சிறப்பிப்பர்‌ மதுரைக 
கணக்காயனார்‌ (புறம்‌, 530:7), ‘உயர்நதசெலவர்‌, 
இரபபோர்ககு ஈயாத காரணத்தால தொனமை 
மாக்கள்‌ (பழைய வண்மையுடைய மாககள்‌) 
போலப்‌ பின்னும்‌ தம்‌ பெயரை உலகோடு ஒட்டி 
வாழ்தலை அறியாா' (புறம்‌. 185:8-5), 


தொன்று - பழையது; பழமை, நாட்டின மேற்கின்‌ 
கண்ணது தொனறு-பழைமை-முதிர்நத பெளவம்‌ 
(புறம்‌. 6:4). நின்னொடு தொனறுமுதிர்நத உயிரி 
னும்‌, உயிரொடு நினறு மூதத உடம்பு போன்றது 
நினகுடி' எனத்‌ தலையாலங்கானத்துச செருவென ற 


441 


தொன்‌ மருங்கு - 1, 


தொன்‌ மருங்கு 


பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌ குடியைச்‌ சுடடுவர்‌ 
(புறம, 24,26-28). “நினனோடு போர்‌ செய்ய 
வநதோர்‌ தொன்று உறை வலியையுடைய பகை 
வருமலலர்‌' எனக்‌ கோப்‌ பெருஞ்‌ சோழனிடம 
புலலாற்றூர்‌ எயிறறியனார்‌ கூறுவா (புறம்‌. 273:5), 
தொன்று இசையுடையவன கோபபெருஞ்சோழன 
(புறம. 817.11). தொனறு தாமுடுத்த அழகிய பகைத்‌ 
தழையாய்‌ உதவிய ஆமபலிடததுண்டாகும்‌ அல்லி 
யரிசியைக்‌ கைமபெணடி உண்டனர்‌ (றம. 280: 
18-14). தொனறுபடு துளையுடன கூடியது ஆடை 
(புறம. 376.10). தொன்றுபடு சிதாஅர்‌ (புறம. 293: 
16,400'10), பைதிரம்‌ இன்று அன்று, தொன்று 
நல்ல (பதி. 19:18,24,85), சேரனுடன தமக்குளள 
தொனறினைக கூறி அரசர்‌ ஏவல தொழிலைச 
செயதனர்‌ (பதி. 908). தலையாலங்கானததுச்‌ 
செருவெனற பாண்டியன நெடுஞ்செழியனிடம 
தமக்குரிய தொனறு மொழிநது நாடடில வாழ 
வோரெலலாம தொழில்‌ செயதனர்‌ (மது. 70-72). 
பாண்டியன நெடுஞ்செழியனிடம பெருநதொழுவர்‌ 
நானிலவரொடு தொனறுமொழிநது தொழில 
கேட்டனர்‌ (மது. 722-124). அகனற மாாபிடததே 
தொனறுபட்டுவரும்‌ பேரணி கலஙகளோடே 
நறுந்தா பொலிய வீராகள்‌ விலலேநதி நினறனர்‌ 
(குறி, 122,129), தொன்று ஒழுகும்‌ மரபினை 
யுடையது யாழ (மலை, 39). கூத்தர்‌ தொனறு 
ஒழுகும்‌ மர பினையுடைய இலகசணததில தபபாமல 
கடவுளை வாழத்தினர்‌ (மலை. 537,538). வளனறற 
காட்டைக்‌ சுடநது செல்லுதல்‌ அறனனறு என்று 
கூறுவதுதொன்றுபடு கிளவியாகும (அகம 5 16,17). 
தொனறியல்‌ சிறுகுடி (அகம, 75:7), தலைவியின 
களவினை அறியாத பெற்றோ தொனறியல 
மரபின திருமணம நடதத விருமபினர்‌ (அகம. 118: 
15,16). உயிர்‌ கலந்தொனறிய தொனறு படு 
நட்பில்‌ செயிர்தீர்‌ நெஞ்சமொடு செறிநதோர்‌ 
என்றும்‌ பிரியார்‌ (௮௧ம. 208.1-3)  இமமையில 
நன்று செயயுமிட ததில்‌ தீது வருவதிலலை எனறு 
கூறப்படும்‌ தொனறுபடு பழமொழி இனறு 
பொயத்து விடடதோ எனத தலைவி கூறினாள்‌ 
(அகம, 1011-8). ஆரியா அலறத தாககித தொனறு 
முதிர்நத வடவரையில்‌ சேரன விலபொறித்தான 
(அகம, 896. 16-18) வேளிரின குனறூா தொனறு 
முதிாநதது (குறு. 164 3,தற.280.8). யானை தொனறு 
படு துபபோடு பகை மிகுதலால்‌ புலியைக 
கொன்றது (தற்‌. 247:1,2). தொனறியல புகழுடை 
யது மாலிருஙகுனறம்‌ (பரி, 75 86), 


பழைய குலம்‌. *தொனமருங்‌ 
கினை-பழைய குலத்தினை-நீ அழிததலை அஞ்சித்‌ 


தொன்முது பெண்டிர்‌ 


தம அரணகளைக காபபாகக்‌ கொணடு தூங்காத 
பகையரசரும்‌ தங்கவும்‌ நீ நின்‌ தேவியைக 
காணவும்‌ தேரில்‌ செலவாயாக' எனறு இளஞ்‌ 
சேரலிரும்‌ பொறையிடம்‌ பெருங்குன்றூர்கிழார்‌ 
கூறினாரா (பதி. ச1.32-87), 


2. பழைய நூல்‌. தொன்‌ மருங்கினை-பழையதாகிய 
நூலினை-அறியும தெயவ இருடிகள்‌ (குறி. 17,18), 


தொன்முது பெணடிர்‌ - பழைய மூதத பெண்டிர்‌: 
கோதுபபினனே முடிதது இட்ட பெரிய நரை 
மயிரினையுடையவா தொன்முது பெண டிர்‌-பழைய 
மூததபெண டிர்‌- (மது, 407-409), 


தொன்னகர்ச்‌ செல்வி - பெருந்தேவி (சேரன்தேவி) 
களங காயக கண்ணி நார்முடிச்‌ சேரலின 
தொனனைகர்ச செல்லி - பெருந்தேவி - அருநதத 
அனையன்‌ (பதி, 31:28). 


தொன்னாண்மீன்‌ - மறையும்‌ நாண்மீன்‌, பங்குனி 
மாதத்தினது முதற்‌ பதினைநதின்கண்‌ தலைநாண 
மீனாதிய உததரம்‌ உச்சியினின்‌ றும்‌ சாய, அதற்கு 
எட்டாவது நாண்மீனாகிய மூலம்‌ தோன்றிடத்‌ 
தொனனாணமீனாகிய-மறையும நாண்‌ மீனாகிய- 
மிருகசீரிடம்‌ துறையிடத்தே மறைய இவ்வாறு 
வானநிலைகள்‌ அமைந்த பொழுதின்கண, எரி 
நட்சத்திரம்‌ ஒனறு வீழ்வதனைக்‌ கண்ட 
சானறோர்‌ யானைககட்‌ சேஎய்‌ மாந்தரஞ்சேர 
லிரும்பொறைககு ஊறு நேருமென அஞ்சினர்‌ 
(புறம்‌, 2296-15). 

தொன்னிலக்‌ கிழமை - பழைய நில உரிமை, "சோழன்‌ 
நலங்கிள்ளியின தொன்னிலக கிழமையை - பழைய 
நில உரிமையை - குறிப்பின, குயக்குலதநிளை 
யோர்‌ கலம்‌ வனைதற்குத்‌ இஜரியில்‌ வைத்த பசு 
மண்‌ போல அவன்‌ கருததிற்‌ கொண்ட முடிபை 
உடையது இத்தண்பணை நாடு” எனக்‌ கோவூர்‌ 
கிழார்‌ கூறுவர்‌ (புறம. 82:7-10)., 


தொன்னிலை மரபு - பழைய நிலைமை பொருந்திய 
முறைமை. தொன்னிலை மரபினை - பழைய 
நிலைமை பொருநதிய முறைமையினை - உடைய 
முனனோர்‌ போனறு அதியமா னும அரச 
உரிமையைத தப்பாமற பெறறான்‌ (புறம்‌. 99:48), 


தோ 


தோகை 1, மயில்‌, பலவின்‌ பழத்துள்‌ விளைந்த 


442 


தோகை 


தேறலை நீராகக்‌ கருதி உண்ட தோகை-மயில- 
சாரலிடத்தே தளரும (குறி. 190,191,194). விறலியர்‌ 
திரட்சியைக்‌ கொணட தோகைபோல மயிரைத்‌ 
தாழ்த்து இளைத்தனர்‌ (மலை. 44-46), துளுநாடு 
பாகற்‌ பழத்தைத்‌ தின்னுதலையுடையதும்‌ பறை 
போல வட்டமான பீலிகளையுடையதுமாகய 
தோகைகள்‌ மிக்க சோலைகளையுடையது (அகம்‌. 
18:4,5), வரகின்‌ கதிர்களை உண்ட குடுமி 
பொருந்திய தலையினையுடைய நீண்ட கரிய 
தோகை அழகிய பீலியினை விரித்துக்‌ குருந்தின்‌ 
கிளையிலிருந்து இளி ஒட்டும்‌ மகளிர்‌ போல அகவும்‌ 
(அகம்‌, 1949-15). தோகையின்‌ தூவியால்‌ 
தொடுத்தலையுடைய மாலையை மழவர்‌ அணிந்‌ 
தனர்‌ (அகம்‌. 849:11). உழவர்‌ செருககு மிககு 
எழுப்பிய ஆரவார த்தினை அஞ்சிப்‌ பறந்து சென்ற 
தோகை தெயவத்தையுடைய குன றிடததே பொலிய 
வந்து தங்கியது (அகம்‌. 266;17-19). நீல மணியை 
ஓக்கும்‌ நிறம்‌ விளங்கும்‌ கமுத்தினையும்‌ அழகியை 
பீலியையுமுடைய மயிலாகிய தோகைகள்‌ இனிய 
குரலினையுடையவாய்‌ நெருங்கின (அகம்‌ 358:1-3). 
விருப்பம்‌ தரும்‌ பீலி பொருநதிய மயிலாதிய 
தோகைகள்‌ வருடைக்‌ கடாவின ஒலியைக்‌ கேட்டு 
அஞ்சிக்‌ கொம்புபோல ஒலித்துப பறந்துசென்று 
மூங்கிலில தங்கும்‌ (அகம. 578.3-7), வேங்கைச்‌ 
சினையில்‌ இருநத தோகை மரததின்மேல ஏறிப்‌ 
பூப்பறிககனற மகளிர்‌ போலக்‌ காட்டி தரும்‌ 
(குறு. 26:2,9). வாகை மலர்‌ இளமையான கரிய 
தோகையின உச்சிக்‌ கொண்டை போலத்‌ தோன்றும்‌ 
(குறு,  347:1-8), நாட்காவையில்‌, வேங்கைக்‌ 
கிளையிலிருநது நறுமணம்‌ வீசும்‌ பூக்களின 
மகரநதததில்‌ அளைநது அழகுபெற்ற தோகை, 
தன்‌ கூட்டத்தோடிருந்து இளவெயிலைத்‌ துயத்தது 
(தற்‌. 298: 3-7). நீர்விளையாட்டிடத்தே பாய்‌ 
வோளது கூந்தல்‌, வானிலிருந்து இறங்குகின்ற 
தோகையினது அழகு போனறது (தங. 74:1,4), 
தோகை போனற மாட்சியையுடையவள்‌ தலைவி 
(ஐங்‌, 298:4). வேங்கை மரத்தில்‌ இருநத தோகை, 
இழையணிநத மகளிர்போல்‌ தோனும்‌ (ஐங்‌. 294: 
1,2). மலார்நத வேங்கைச சினைக்கண்‌ இருந்த 
தோகை, மலர்‌ கொயயும்‌ மகளிரைப்‌ போலத்‌ 
தோன்றும்‌ (ஐம்‌, 297:7, 2). கொடிச்சியின்‌ கூந்தலைப 
போலத தோகை சிறகை விரித்தது (ஐங்‌. 300:1,2), 
தலைவர்‌ செனற வழியில்‌, மலையில்‌ நீலமணி 
போனற அழகுடைய தோகையும்‌ உணடு (2ங்‌.221), 


வாகையின பூவைபபோன்ற உசசியையுடைய 
தோகைகளின்‌ நிறைநத குரல்‌, கூடிப்பிரிந்தோரை , 
*நீடன்மின மீண்டுவருக” என அழைப்பது 


போலிருந்தது (பரி, 14:7-9), 


தோட்டி 


2. தோடு. நெறகதா வளம்‌ மிக்கவயலில்‌ தீயின 
கொழுந்தினை ஒத்த தோகைகளை - தோடுகளை - 
ஈனும்‌ (அகம, 18:17-19), 


3. கூந்தல்‌. சோததுக கட்டிய தோகையினையும்‌- 
கூந்தலினையும - மூங்கில்‌ போனற தோளினையு 
முடைய மகளிர்‌ கடலில்‌ நீர்விளையாடுவர்‌ (குறு, 
326:1,2). 


4. வால்‌, கூரிய பல்லினையும வலமாகச்‌ சுரிந்த 
தோகையினையும்‌ வாலினையும - உடைய நாய்‌ 
இரவில்‌ குரைததது (அகம்‌. 128:7,8). 


5. மமிறறோகை. பாஙகியர்‌ மயிலாக நினறு 


தோகையை விரித்து ஆடினர்‌ (இஙகுத தோகை 
என்பது தொகை என நின்றது) (பரி, 9:64) 


தோட்டி - 1. தோட்டிமலை. இருமபாற புனைந்து 
செயயபபடாத மிகக புகழுடைய தோடடியாகிய 
மலையைக்‌ காப்பவன்‌ நள்ளி (புறம்‌. 150:28-28), 


2. அங்குசம்‌. இரும்பாற செய்யபபட்ட அழகிய 
தோட்டியால்‌-அங்குசததால-யானையை முனனர்ச 


செலுத்தினா (புறம. 14 1-8). பகைவர்‌ மதிலின 
இடங்கள்‌ அழியும்படி தோட்டியினால 
யானையைப்‌ பாகன ஏவினான்‌ (பதி. 38:5), 
தோட்டியின்‌ எல்லையைக்‌ கடவாமல, பாகர்‌ 


ஏவலினோடு பொருநதி நின்று போர்ததொழிலை 
யானைகள்‌ விரும்பும்‌ (பதி. ௪027-22), களிறு 
மதத்தால்‌ தோட்டியைக கடநதது (பத. 55:17, 19, 
21). அறனல்லவறறை எனறும்‌ விருமபா உள்ளம்‌ 
ஒரோவழி மயங்கி விரும்பினும கேட்ட கேள்வி 
தோட்டியாக உள்ளமாய யானையை மீட்டல 
பெரியோர்‌ ஒழுககம்‌ (அகம. 286:8-18). *நீ கூறிய 
புததியானை தலைக்கோலமாகிய தோட்டி 
யுடையது' எனத்‌ தலைவி பரத்தையை யானை 
யாகக கூறிப புலநதாள்‌ (சலி. 97:13). வேழம 
மதமிகுதியினால்‌ தோட்டியைக கைகடந்து 
செலலும்‌ (கலி. 138:1, 82) புலிமுகமாடத்துப 
' பணணிவைதத வேங்கையைக கணட அளவில்‌ 
பிடி சிதைய, அச்சிதைவிற்காற்றாது களிறு 
தோட்டியைக்‌ கைகடநது சென்றது (பரி, 10.45-49). 


3. காவல்‌. பல்யானைச செல்கெழுகுட்டுவன 
போர்‌ செயத பகையரசரது எயிலகளில மககள்‌ 
இன்மையின தோட்டி - காவல - வைககப்பட 
விலலை (பதி. 28:8), பெருஞ்சேரலிரும்பொறை 
அருமையான மதிலின தோடடியைக்‌ கைபபறறிக 
கொண்டான்‌ (பதி. 71:13). 


443 


தோடு - 1. 


தோடு 


4. வணக்கம்‌. *தம்‌ பசைவரை வருத்துதலையுடைய 
பெரிய கையையுடையராயத தோடடி - வணககம்‌- 
சொல்லிப பணிதது நின்‌ பகைவர்‌ திறை தருவா” 
எனச செலவக கடுங்கோ வாழியாதன மறச 
சிறபபைக கபிலர்‌ கூறுவர்‌ (பதி. 62:11,12). 


5. கதவு. மதுரையில அகநாடடைச சூழவுடைத்‌ 
தாகிய முழுவரணகளிலிட்ட வருத்தத்தையுடைய 
தோட்டிகள்‌ - சுதவுகள்‌ - பல (மது, 693,697). 


6. ஆணை. முருகன கூற்றினது மிகக தோட்டியை- 
ஆணையை - இகழும்‌ ஆற்றலையுடையவன (பரி. 
8:86). 


இதழ்‌. பொன்னாற செய்யப்பட்ட 
தோட்டை - இதழை - உடைய பசிய துமபை 
யுடனே பனமபுடையலைச செருகி வீரர்‌ வெறி 
யாடுவர்‌ (புறம. 88:20-88), வெள்ளிய தோடு வரிசை 
யாக அமைந்தது போருக்குரிய துமபைப்பூ (பத, 
40:10). படுககை,துகில்‌ விரிதத செங்கழுநீர்‌ முதலிய 
வற்றின தோடு பொருநதியது (நெடு, 144,185), 
தாழையின மூளளாகிய பறகளையுடைய நெடுந 
தோடு காப்ப, அதன அகட்டினை இடமாகவுடைய 
பூ தூயதாக விரிநதது (அசும. 180 8-7). வணடுகள்‌ 
தோடடிடததே செனறு தேனை உண்டன (அகம்‌, 
161.9,10). தாழை முள்ளுடைய நெடுநதோடு 
உடையது (அகம. 180:11,12). தலைவி வணடு 
ஓலிககும முச்சியினையம, தோடு பொருநதிய 
கூநதலையும உடையவள்‌ (அசும. 251,148,128). 
வெள்ளியாலாய வெணதோடு போனறது கயல்‌ 
மீன (அசம்‌, 846:4), தோடு வளாநத பசிய இனை 


யின்‌ நீணட கதாகளை மகளி காத்தனா (அகம்‌. 


368:3,4). நெல வளங்கெழு தோட்டினை உடையது 
(அகம. 576.18). வரகு புதுககொலலையில்‌ தழைதத 
ஈரிய இலையின்‌ நெடிய தோட்டினையுடையது 
(அகம்‌, 393.4,8). தாமையின செழிபபான அருமபு, 
நாரைகள்‌ கோதுகினற சிறினைபபோல தோடு 
அவிழநதது (குறு. 228'1,2). தோடு விரிகின்ற மணம்‌ 
கமழும்‌ கணணியைக கட்டி மகளி சூடுவா (கலி. 
285). தோட்டாலே நிறைநத கதுபபினையுடைய 
வள்‌ தோழி (கலி, 117:10), எருவை நறுந தோட்டை 
யுடையது (பரி, 19:77). 


2. தொகுதி/திரட்டி, தோடு - தொகுதி - கொணட 
வேலினது காட்சியை ஒபபக கருமபின வெணபூ 
அசைநதது (புறம. 35 9,10).  தோடுகொணட 
முரசங்களும கணதிழிநதன (புறம, 238 8). பாசறை 
யிடத்துச சிறப்புடை மறவன வேலைப்‌ பகைவா 


தோடு 


பால இருப்பி, தோடு (மறவர்‌ தொகுதியை) 
உகைத்து எழுந்து சென்று போர்க்களத்தில்‌ 
சிதைநது வேறாயினான (புறம்‌. 898:3-6). அரிமான்‌ 
வழங்கும சாரறகண்‌ வேறுவிலங்குகளின்‌ தோடு 
கொண்ட இனநிரை நெஞ்சு நடுங்கும்‌ (பத, 12: 
5,6). வளப்பமற்ற நாடுகளில்‌ ஊரினர்‌ ஒருங்கே 
எழுந்து, இனத்தினரும்‌, தோடும்‌ (பசு முதலிய 
வற்றின்‌ தொகுதியும்‌) விட்டு நீஙகினர்‌ (பதி, 19: 
16-18). காட்டில தோடுகொண்ட மடமான்‌ ஆண்‌ 
மானோடு கூடிச செலலும்‌ (பதி. 89:2). தோடு 
நிறைநத தோனறி, உதிரம்‌ போன்று பூத்தது 
(முலலை, 96). தோடு அமைந்த பரலினையுடைய 
இலம்பு ஒலிக்கத தலைவி விளையாடும்‌ (அகம்‌. 
49.17). அருவியின இனிய ஓசை, தோடமைந்த 
முழவின்‌ இசையாக ஒலித்தது (அகம்‌. 82.3,4). 
ஞாயிறறின்‌ வெப்பம்‌ மறையப்‌ புதிய புட்களின்‌ 
ஒலிபொருநதிய பெரிய தோடு விசும்பிடம்‌ மறைய 
வட்டமிடடுப பின துறையில செனறு தங்கும்‌ 
(அகம. 181 8-10,19). தோடுகொண்ட கரிய தலை 
மயிரை உடையவன ஆட்டனத்தி (அகம 286: 
15,16). அசையும தலையினையுடைய செமமறி 
யாட்டின தோடு பாதுகாவல்‌ அடைந்தது (அகம. 
274 4). ஆடு பரநதாலொத்த ஈனற பெண்‌ கரடி 
களின்‌ தோடு இருபபைமலரை உணடது (அகம. 
331:7-4), தொடுததல்‌ அமைந்த பலமலர்களின்‌ 
தோடு (தொகுதியை) பொதிநது யாதத குடை 


போனறது கமுகம்பாளை (அகம. 355:12-14). 
அழகிய மயிலின தோடு கொணட தழைதத 
தோகை (அகம 393 21,22). யானையங்குருகின்‌ 


(வணடாழஙகுருகின) பெரிய தோடு மள்ளரின்‌ 
ஆரவார ஒலியைக கேட்டு அஞ்சும்‌ (குறு, 34:8,6). 
றிய தலையினையுடைய வெள்ளாட்டின்‌ தோடு 
பரந்தாலொதத மீனுண்ணும்‌ கொக்குகளை 
யுடையது சோலை குறு. 183:8,8), மரககிளை 
யிலிருநத பெரிய தோடுகொண்ட புள்ளினம்‌ தாம்‌ 
துணையோடு கூடியிருநதமையின்‌ துணைவரைப்‌ 
பிரிந்தவரின்‌ துன்பததை எணணாது இனிய 
குரல எழுப்பியது (குறு. 191:2-4). (யான்‌ தோடு 
நிறைநத ஒளி படைதத வளைகள்‌ நெகிழுமபடி, 
படுககையிலே கிடந்து துனபமுறறேன' எனத்‌ 
தலைவி கூறினாள்‌ (குறு. 216:4-6), அழிசி 
விலஙகுத தோட்டினை (தொகுதியை) வேடடை 
யாடுவான (குறு, 258:5,7), பரதவர்‌ சுறாமீனை 
எறியக கரையிலேயிருநத அன்னப்‌ பறவைகளின்‌ 
வெள்ளிய தோடு அஞ் ஓடும்‌ (குறு. 304,2-6). 
காககையினது பெருநதோடு, கடலலைகளின்‌ 
திவலைகள்‌ தம்‌ ஈரமான சிறகுபபுறத்தை நனைக்க 
அககுளிரினை வெறுத்துச்‌ சோலைகளைச்‌ சென 


444 


தோடு 


றடையும்‌ (குறு. 334:1-8). உப்புவாணிகரின்‌ வண்டி 
களின தோடு வரிசையாக வைததாற்போனறு, 
உலாந்த மரககிளைகள்‌ தோன்றும்‌ (குறு. 388:4,5). 
ஆடுகின்ற தலையையுடைய ஆட்டின்‌ தோட்டினை 
இடையன்‌ மேய்ககச்‌ செலுத்தினான்‌ (நற்‌, 169,8,7). 
தோடு அமைநத தூவியினையும்‌ நீண்ட காலகளையு 
முடையது நாரை (நற்‌, 178:2). தாழையின்‌ 
முள்ளையுடைய நெடுந்தோட்டு (தொகுதியாகிய 
இலையிலே) உள்மடலிலே வெண்பூ தோன்றும்‌ 
(நற. 208: 2,3). வெற்பனோடு கொண்ட 
தொடர்பின்‌ விளைவாகத்‌ தலைவியின்‌ தோடாக, 
அமைத்துச்‌ செறிந்த வளை நெகிழ்ந்தது (தற்‌. 
282:1,9). நெருங்கிய தோடாக உடைய ஒளிமிக்க 
வளையணிந்தவள்‌ தலைவி (நற்‌. 306:10). யாடு 
களின்‌ தோடு தாம்‌ மேயவதை ஒழித்துததொழுவம்‌ 
புகுத்தது (நற்‌. 321.1,2). கறையான்‌ தோடு 
புனைநது உயர்ததிய புற்றில்‌ சிதலை ஒழியும்படி 
ஆணகரடி இரவில்‌ உறிஞ்சி இழுத்தது (நற. 4282 
1-5). புன்னையின்‌ நறுநதாது உதிரும்படி அதன 
கிளைகளில்‌ தங்கிய நாரையின்‌ தோடு இரை 
வேண்டிப்‌ பெயர்நதது (நற்‌. 375.1,2). “தலைவன்‌ 
பிரிநது சென்ற இடததிலுள்ள புளளினங்களின்‌ 
பெருநதோடு, *யாம்‌ புணர்ந்துறைதும்‌; நீ யாங்குப்‌ 
பிரிநதுறைத” என அவனிடம்‌ கூறவில்லையே”” 
எனறு தலைவி புட்களை நொநது கூறினாள்‌ (ஐங்‌. 
ச33:3-5, கொம்புகள்‌ மகளிரிடததே தலைமை 
யினையுடைய பூக்களைத தோடு உறத்‌ தாழ்நது 
கொடுததன (கலி, 28:1-2), 


3. இலை/ஓலை. சோழன கரிய பனையின்‌ 
வெளளிய தோட்டை - ஓலையை - சூடினோ 
னலலன (புறம்‌. 48:1). அதியமான, இளைய 


பனையினை உச்சியில கொணட ஊசித்தனமை 
பொருநதிய வெள்ளிய தோட்டை வெட்6, 
வேங்கைப்‌ பூக்களுடனே பொலிவுபெறத்‌ தலையில்‌ 
சூடியவன்‌ (புறம. 100:3-6). ஈர நிலத்தே உழுது 
வித்திக்‌ களையைக களைதலான்‌ தோடு (இலை) 
தழைததுக்‌ காயத்து வரகு சீரிதாக விளைநதது, 
(புறம, 180:8-9)., வேங்கை மலரினைப பனந்‌ 
தோடடில தொடுத்துக கோவலா நடுகல்லுககுச்‌ 
சூட்டுவர்‌ (புறம, 285:8-௪), கழனிவளவிய தோட்டி 
னையும்‌ ஒனறோடொன்று தம்மிற்‌ பினனிக்‌ 
கிடக்கும்‌ கதிர்களையுமுடையது (புறம்‌. 358:9,10). 
சேரன, வீரம்‌ பொருநதிய பனையின வெள்ளிய 
தோட்டை அணிந்தான (பத, 81:81). மறவர்‌ 
வெள்ளிய பனந்‌ தோட்டிலே தொடுத்த குவளைப்‌ 
பூவைச்‌ சூடினர்‌ (பதி. 58:3). சேரன பனையினது 
குவிநத அரும்பு போனற ஊசி வெண 


தோடு 


தோடடினை அணிநது போர்க்குச்‌ சென்றான 
(பதி. 70:6,7). கரிய பனங குருத்தில்‌ அலர்நத 
தோட்டினை அணிநத சேரனைக கரிகாலன 
வென்றான (பொரு, 148-148), தெங்கினுடைய 
வளவிய தோட்டின்‌ வாடிய மடலால வேயப்‌ 
பெற்றது தனி மனை (பெரு, 355-8585). நெல்‌ 
வளவிய தோட்டினையுடையது (நெடு. 28). கட்டு 
விசசியும்‌ வேலனும்‌ முருகனை மனைககண்‌ 
வருவித்து அவனது கடம்பினையும்‌ களிற்றினையும்‌ 
பாடிப்‌ பனந்தோட்டினையும்‌ கடப்ப மாலையை 
யும்‌ கையிற்‌ கொணடணிநது அசைநது அசைநது 
ஆடினர்‌ (அகம. 198:10-13). பாதிரிப்‌ பூவை 
அலரியொடு விரவித்‌ தாழம்‌ பூவின வெண 
தோடடில வைததுக கணணி கட்டினர்‌ (அசம்‌. 
191:1-3). மலையில நீண்டு வளர்நத செவ்வாழை 
யின்‌ அசையும்‌ அழகிய தோடு, காற்று மோதுந 
தோறும துயில கொள்ளும யானையின்‌ 
உடமபினைத தடவும்‌ (அகம்‌. 802:1-5), தலைவன 
பனைமரத்தின்‌ உச்சியிலே உள்ள வெண்மையான 
' தோட்டிலே வேப்ப மலரைக்‌ கடடித்‌ தலையி 
லணிந்தனன்‌ (குறு, 281:2-4). சுறாமீன்‌ கொம்பு 
போன்று இரு புறமும்‌ முள்ளையுடைய தாழை 
யினதோடு முறிநது சாயும்படி நாரையின 
கூட்டம வநது தங்கியது (நற்‌, 151:4-6), தனைக்‌ 
கதிர்கள்‌ எல்லாம்‌ பால்‌ நிறைந்து முற்றித்‌ தலை 
சாய்ந்து மேலே உள்ள தோடுகள்‌ அலைநதன 
(தற்‌. 206:1,2). மணல மேடாகிய நெடிய கரையில 
கடலின்‌ புறத்திலே, தோடு பொதிந்த தாழை தலை 
,சாயநதன (தற்‌, 211:6,7). தினைபபுனமெல்லாம 
தோடு புலர்ந்து, மலையருவி ஒலிததாற்போல்‌ 
ஒலித்தன (நற்‌. 313:9-11). குருகு மன்‌ றத்தின்கண, 
உயாந்த பனையின்‌ தோடாகிய மடலில ஏறி 
யிருந்து தன துணையினைக்‌ கூவியழைத்தது (நற்‌. 
338:8-12). 


£4. முழ்‌ (பனங்‌ குரும்பையின்‌ மேலுள்ளது). பனை 
யின சருச்சரையுடைய தோட்டு - முகிழையுடைய- 


குரும்பையைக்‌ கொடியாற்‌ கட்டிப்‌ பினனின 
பின்னலைச்‌ சிறுவர்‌ இழுத்தனா (கலி. 85:81-0). 
5. காதணி, தோடு-காதணி-அணிந்து பாடுதற 
குரியார்‌ பாடினர்‌ (பரி, 10;115,116), 

க்‌ கதிர்த்தாள்‌. தலைவி .இனையை நோக்கி, 


“தோடு - குதித்தாள்‌ - தலை சாயாது நிமிர்த்து 
நினறு நெடுநாள்‌ கழித்துக்‌ கதிரீன்று விளைக" 
எனக கூறினாள்‌ (நற. 251:9-11). 


7. தாறு, வாழையின்‌ மெல்லிய தோட்டின- 


445 


தோணி - படகு, சீறூர்‌ 


தோப்பி/தோப்பிக்கள்‌ - 


தோல்‌ 


தாற்றின-நுனியில நாலும்‌ பூவை 
அசையச செய்தது (நற்‌, 400:1,2). 


நெற்கதிர்‌ 


மன்னன புரவி கடலிற்‌ 
செல்லும்‌ தோணி போலப்‌ படையினைப பிளந்து 
சென்றது (புநம்‌. 299.18), கப்பல்‌ கொணடு வநது 
தந்த பொற்‌ பரிசத்தைக்‌ கழிகளில இயங்கும்‌ 
தோணியால கரையில்‌ கொண்டு சோத்தனர்‌ 
(புறம. 343.5,6). மீன பிடிக்கும்‌ படகின்‌ மேலேறிக்‌ 
கொண்டு கடற்பரப்பின்கண்ணே கடநது 
சென்று, சுறாமீனையும்‌ பிற மீன்களையும்‌ பிடி த்து, 
அவறறைத்‌ துண்டித்து, இறைச்சிகளை நிரபபிய 
தோணியராயப்‌ பரதவர்‌ இருமபினர்‌ (தற. 1113, 
6-8) 


நெல்லாற்‌ சமைத்த கள. 
தலைவன்‌ பகைவர்‌ பசுக்களை அடிததுக கொண்டு 
செனறு அவற்றைக்‌ கள்ளுக்கு விலையாகப்போக்கி 
இல்லிலே சமைத்த களளில இனிதாக௫ய நெல்லாற 
செயத தோப்‌.பியினை உண்டான. (பெரு. 138,141, 
142). கரந்தை வீரர்‌, நடுகல்லில்‌ மயில தோகை 
களைச சூடடித துடியை அடிததுத தோபபிக கள 
ளோடு செமமறிக குட்டியைப பலிகொடுததனா 


. (அகம. 35,6-9) மறவா எருதினைக கொன்று அதன 


, அரியலாகிய 


தோமரம்‌ - தணடாயுதம்‌. 


தோரை - நெல்லில்‌ ஒருவகை 


இறைசசியைத்‌ தினறு அவ்வூனைத தினறதனா 
லாய வேட்கை தீரக குறறமறற மூதாநத தோபபிக 
கள்ளைக குடித்தனா (அகம. 365 12-17). மாங்‌ 
கனிகளுடன, பலவினது சுளைகளையிடடுத 
தேனுடன கூட்டி ஆககிய, வண்டு மொயககும 
மூங்கிற குழாயில்‌ நெடிதிருநது 
முதிர்தலின கடிய வேசுஙகொணட பாமபினது 
வெகுட்சியை ஒதத தோபபியினைத தெயவம 
உறையும மலைககுப்‌ படைததுக குறவா தம 
மகளி தரப்பருகினர்‌ (அசும்‌. ௫48.2-9). 


தோமரததை - தண்டா 
யுதத்தை - வலபபககத்தே ஏநதியவராயப பகை 
வர்ககு அச்சததைச செயயும பொருட்டு இளையர்‌ 
எழுநதனா (பதி, 5414-16), 


(யூஙகலெ நெல்‌), 


அகிலையும சநதனததையும வெட்டி மேட்டு 


 நிலததே விதைத்த குறிய கதாகளை யுடையது 


தோல்‌ - 1, 


தோரைதெல - மூஙகில்நெல (மது. 286,287). காட்டி 
டததே மழையால ஈனறணிமை தீாநது முறறிய 
அழகிய குலையினையுடைய தோரை அவல 
இடிககும செவ்வியைக கொணடன (மலை, 120,181). 


கேடகம்‌/பரிசை. தோலகள்‌ - பரிசைகள - 
ஒலித்துத்‌ தைதத அமபுகளால துளை தோன்றுவன 


தோல்‌ 


நிலையில்‌ தப்பாத இலக்கத்தை ஒத்தன (புறம்‌. ச: 
5,6) சோழன இராசசூயம்வேட்ட பெருநற்கிள்ளி 
முகிலபோலும்‌ நிறததையுடைய தோல்‌ பரப்பி 
முனையிடம்‌ கலங்க மேறசென்றான்‌ (புறம்‌. 18:8,8). 
*திரணட முகிலெனக கருதி மயங்கும்‌ பல தோற்‌ 


படையினையுடைய, வேநதன்‌ யானைக்கட்சேய்‌ 
மாந்தரஞ்‌ சேரலிருமபொறை (புறம்‌. 17:94, 40). 
தேர்‌ கொடுவர வந்த போரிற்கமைந்தோர்‌ 


எலலாம்‌ தாம்‌ பிடித்த தோல்‌ தம்‌ கண்களை 
மறைப்ப ஒருசேரப்பட்டனர்‌ (புறம்‌. 63:8, 6). 
அதியமான்‌, கடல்‌ போன்ற படையுடனே, கழல்‌ 
வடிவாகவும கிணகிணி வடிவாகவும்‌ செய்து 
செறிககபபட்டு அம்பு படுதலால்‌ துளைபட்ட 
தோலை உடையவன (புறம்‌. 97:14-16). அதியமான்‌ 
வேலைக்‌ கணட பகைவர்‌ தமது தோலைக்‌ 
காம்புடனே, கைநநீட்டிச்‌ செறித்தனர்‌ (புறம்‌, 98: 
10, 11). தோல்‌ சீறியாழ்ப்பாணன கையதாயிற்று 
(புறம. 85:8, 4). *தோலதா, தோலதா எனறு 
கேட்னெறாய; தோலோடு துறுகல்‌ ஒன்றைக 
கொணடு நின்‌ மார்பை மறைப்பாய்‌ ஆயினும்‌ 
உயகுவாய அல்லை” என வீரன்‌ ஒருவனை அரிசில 
கிழா பாடுவா (புறம. 30:1, 2). குதிரையின்‌ 
உளைமயிர போலும குடுமியுடனே தோலமிசை 
வீழநது கிடக்கும வீரன்‌ ஒருவனைப்‌ பொன்‌ 
முடியார்‌ பாராட்டுவர்‌ (புறம. 310:8-8). சிறப்‌ 
புடைய செங்கண புகையெழ நோக்கித்‌ தன்‌ ஒரு 
தோலைக கொணடு பகைவா எறியும்‌ படைகளைத்‌ 
தடுககும வீரனை ஒளவையார்‌ சிறப்பிபபர்‌ (பறம. 
311:5-7). பகைவரது வில்லிலிருந்து வரும்‌ அம்பின்‌ 
வேகத்தை அடங்கச்‌ செய்த வன்மையையுடைய 
வெள்ளிய தோல்‌ போன்ற பண்பினையுடைய 
சேனையையுடையவர்‌ அரசர்‌ (பதி. 4515-17). 
சேனையைப புனலாக உருவகம்‌ செய்யும்‌ போது 
உயாநத தோல்‌ எல்லையின்மேல்‌ வேலாகிய மீன்‌ 
விளங்குதல்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது (பத, ௧0:9). 
மேகததை ஒததுக கரிய பெரிய தோற்படை 
தோனறும்‌ (பதி, ௧3:6;62:2). விடியற்காலத்து மேகக்‌ 
கூட்டததின உச்சியை ஒத்த தோற்றத்தையுடைய 
தோலின்‌ மேல்‌ வேல எழும்‌ (பத, 66:11,13). இளஞ்‌ 
சேரலிரும்பொறை தேரின்‌ கொடி நுடஙகத்‌ 
தோல்‌ பககததே போர குறித்து ஆர்பபப்‌ 
பாசறையில இருந்தான (பத 83:8,9). ஆண்யானை 
நெருங்கிய பல தோல தொகுதியொடு தேரில்‌ அசை 
கினற கொடிகள்‌ பொலிவு பெறறு, நின்னைக 
காணபராக்கு நினது படை செல்லும்‌ செறிவு 
மிகவும இனியது' என இளஞ்சேரல்‌ இரும்‌ 
பொறையின படைச சிறபபைப்‌ பெருங்குன்றூர்‌ 
கிழா பாராட்டுவர்‌ (பதி, 84.8-5), ஒனறோ 


446 


தோல்‌ 
டொன்று கலத்தலையுடைய, முரசுகள்‌ ஒலிக்‌ 
கின்ற, வரிசையாக அமைந்த, தோல வரைப்‌ 
பினையுடைய கொங்கு நாட்டிலுள்ளார்ககுத்‌ 


தலைவன்‌ இளஞ்சேரல்‌ இரும்பொறை (பத. , 88: 
16,19). கழிகளுடன பிணிக்கப்பட்ட கரிய 
தோலிடததே பொழியும்‌ அம்புகள்‌ தைத்தலால்‌ 
எழும்‌ ஓசை, யானை மணி ஒலியுடனும்‌ முரசொலி 
யுடனும்‌ சேர்ந்து நள்ளிரவில்‌ ஒலித்தது (அகம்‌. 24: 
13-15). கழியாற்‌ பிணிக்கப்பட்ட கரிய தோலின்‌ 
நிரைகணடாலொத்த, இறந்த ஆட்களை இட்டுத்‌ 
தழைகளைக்‌ கொண்டு மூடிய கற்குவியல்கள்‌ 
தோன்றும்‌ (அகம்‌. 67:18,14). சோழர்‌ கரிய மேகம்‌ 
போனற நிறமுடைய பல தோறபடையினை 
யுடையவர்‌ (அகம, 783:10), பழையன்‌ மேகம்‌ 
போலும கரிய தோலினை உடையவன்‌ (அகம்‌. 
386:15). நீலம ஊட்டப்பெறற தோலினது நிறம்‌ 
மறையும்படி பதித்த வட்டக கண்ணாடி போலப்‌ 
பகன்றை வெள்ளியனவாக மலரும்‌ (அகம்‌, 277: 
8-8). மேகம்‌ போன்ற தோலினையுடையவர்‌ 
சோழர்‌ (அகம்‌. 358:19,20). அரசரது வரிசையாகச்‌ 
செலலும்‌ நுண்ணிய வேலைப்பாடமைந்த தோல்‌ 
போலத்‌ தேனடைகள்‌ தொங்கும்‌ (குறு. 598:7,8). 
மதில்‌ மேல பகைப்படை பாயாதவாறு காதது 
நிற்கும்‌ தோல போல விசும்பிலே மேகம்‌ செல்லும்‌ 
(நற. 197:10,12). 


2. உறை, தோலின்‌ கண-உறையின்கஃண்‌ -செறித்தல்‌ 
இல்லாத வேலை உடையவன்‌ அதியமான (புறம்‌, 
98:10). பாணன்‌ இறைச்சி இட்டு வைத்த 
தோலினைத்‌ தோளிடததே கோத்துத்‌ தொங்க 
விட்டுள்ளான்‌ (பெரு. 888,884). கமுவோடே சூட்டுக்‌ 
கோலகளையும்‌ இட்டுச சுருககிய தோல்‌ உடையவா 
கோவலர்‌ (கலி. 106:1,4). 


3. மேந்தோல்‌. பாலின்மையின்‌ தோலாம்‌ தன்மை 
யோடு திரங்கித துளை தூர்ந்தது வறிய முலை 
(புறம்‌. 164:3,4). குறும்பூழச்சேவல்‌ தோல்‌ களைநத 
எள்ளையுண்டது (புறம்‌. 521:2-9). புள்ளிமான 
தோலினை, ஊனை ஒழித்துத்‌ தீய பாகத்தைக்‌ 
களைநது எஞ்சிய ஒளிவிடுகின்ற விளிம்பிலே, 
அருங்கலத்தையும முததததையும்‌ கட்டி யாகஞ்‌ 
செயதறகுச்‌ சூடுவர்‌ (பஇ,74:10-14), பிள்ளையைப்‌ 
பெற்ற எயிறறி மான்‌ தோலாகிய படுககையிலே 
அபபிள்ளையோடே முடங்கிக கிடந்தாள்‌ (பெரு, 
89,90). இரும்பைத தகடாககினாலொத்த திரை 
யாத மெல்லிய தோலினையுடையவா கருங்கை 
வினைஞரது காதலஞ்‌ சிறாஅா (பெரு, 223, 388). 
இருள்‌ கரிய பிடியினகண்ணே பொருததின 


தோல்‌ 


தோலையொத்தது (மது, 684). நறவை நாட்காலத்தே 
குடித்த குறவர்‌, தம்‌ பெண்டிரோடே கூடி மான்‌ 
தோல்‌ போர்த்த சிறுபறை ஒலிப்பக்‌ குரவைக்‌ 
கூத்தாடுவர்‌ (மலை, 880:382). முதலையின்‌ மேந்‌ 
தோலையொத்தது கரிய அடியினையுடைய ஓமை 
மரம்‌ (அகம்‌. 8:1,2). ஆண்‌ கரடியின்‌ தொங்கும்‌ 
தோலுள்‌ (உறைக்குள்‌) பொருந்தியிருக்கும்‌ நகம்‌ 
பற்றிக்‌ கொள்வதால்‌ பாம்பு வலிமையற்றொழியும்‌ 
(அகம்‌. 8:8-4). தோலாம்‌ தனமையோடு திரங்கிய 
முலையுடையது பெண்‌ கரடி (அகம. 201:16-19). 
எருமையின்‌, முதுகு மயிரால்‌ அழகு பெற்ற கரிய 
தோலினையுடையது (அகம்‌. 206:8,4). ஆறலைப்‌ 
போர்‌ கல்லெடுத்து எறிதலின, வழிச செல்வோர்‌, 
புலியின தோல போன்ற பல கிழிவுகளைக 
கொணட உடையினராயச சென்றனர்‌ (அகம. 
2858-10). உதிர்ந்து கெககும்‌ நெல்லிககாயகளைப 
பிணைமான உணண வேண்டிக கலைமான 
தோலாற பொதியப்‌ பெற்ற கொம்புகள்‌ அதாத்‌ 
இடக்‌ கூவி அழைககும்‌ (அகும்‌. 291:16-20). ஓமை 
மரத்தின தோலினைக காட்டு யானை உணணும்‌ 
(குறு, 79:1,2). அருவி பாம்பின்‌ தொங்குகின்ற 
தோலை ஓததிருக்கும்‌ (குறு, 285:1,2). ஆண்‌ பன்றி, 
தோலாய வற்றிய முலையையுடைய பெண்‌ பனறி 
யுடனே சென்று தினைக கதிரைத்‌ தின்றழிசகும்‌ 
(தற்‌. 288:1,2) பால்வற்றிய தோலாதிய முலையை 
யுடையது செநநாய (தற. 108:5,6). தோலை 
யுடையது பகன்றை மலா (தற்‌. 86 8,8). புலியைக 
கொன்று அதன தோலை உடுததுச சிவன கபாலம 
ஆடுவா (கலி. 1:11). செவ்வேள்‌ காலில்‌ அணிநதது 
தோலால தைதத முதுகுடையதும்‌ பீலிபபோழால்‌ 
அலங்கரிககபபட்டதுமாகிய செருப்பு (பரி, 27:2-7) 


4. துருத்தி. கொற்றொழில செய்கின்‌ றவன்‌ மெத 
தெனற தோலை - துருத்தியை-அமுக்கி ஊதுவான 
(பெரு. 206:207). பிரபபங்கொடி ஆம்பலின இலை 
யினைச்‌ சுற்றிட, அதனை வாடைக காறறு 
அசைததலால, அவ்விலை ஊதப பெறும்‌ கொலலன 
உலைக்‌ களத்து விசைத்து இழுத்துவிடும்‌ தோல்‌ 
போன்று புடைத்துச்‌ சுருங்கும (அகம்‌. 96:8-7). 
ஏழு ஊரில்‌ உள்ளார்ககும்‌ பொதுவான தொழிற்‌ 
பாட்டுக்காக ஓர்‌ ஊரில்‌ அமைககப்பெற்ற உலை 
யிடததில பொருத்தப்‌ பெறற தோல்‌ போலத்‌ 
தலைவியின்‌ நெஞ்சம்‌ எல்லையின்றி வருந்தும 
(குறு. 172:5-7). தப்‌ 


5. யானை. தோலை-யானையை - பெயர்த்த மிக்க 
வலியையுடையவன கரிகாலன (புறம்‌. 7:6). அணி 
யாய்‌ நின்ற தோல ஓட்டிப்‌ புகழை உணடாக்கி 


447 


தோழி 


எடுத்தது வெற்றிக்கொடி (மது. 870-871). உயர்ச்‌ 
சியையுடையதோல்‌ அணிந்து நிறகின்‌ ற அணியிலே 
சென்று வீராபொருதனர்‌ (மலை. 88), மேகங்கள 
எனறு மருளும பல தோல உடையது அரண 
(மலை. 377,378). மேகங்கள்‌, படைகளின கண்ணே 
நிரைக்கப்பட்ட தோலை ஓபபனவாகி வலமாக 
எழுந்தன (அகம்‌. 278:1-3). கல்வரையின தோல 
வழங்கு சிறுநெறி உள்ளது (குறு. 807:5). 


6. குதிரைச்சேணம்‌. தோலினை-குதிரைச சேணத்‌ 
தஇனை-துமித்துக கூரிய முனையினைடைய அமபுகள 
வநது அழுத்துகையினாலே, குதிரைகள்‌ செவி 
சாயத்துப புல்லுணணாது வருநதின 
72-74). 


(முலவை, 


7. செருபபு. பொதிநத தோல-செருபபு - ஒலிக்கும்‌ 
அடியினையுடையவா உமணர்‌ (அகம. 194.4), 
*தொடுதோல்‌' காணக, 


தோழம்‌-பேரெண. திருமால்‌ பாறகடலைக கடைதறகு 


நாணாகி அககடலைக கடையக்‌ கழிநத ஒரு 
தோழம்‌ காலமும பூமுடி நாகராகிய ஆதிசேடன 
தமது அழியா ஆறறலாலே இடையறாமல மத்நின 
கண நாணாகிக கிடநது அழகு செயதா£ (பரி, இ, 
168-71), 


தோழன்‌ - நரையன்‌, 'யான இமமகளிர்த/௦ தநதையின 


(பாரியின) தோழன' எனப பாரி மகளிரை 
இருங்கோ வேளுமைக கொண்டு செனற கபிலா 
கூறினார்‌ (புறம. 201:௧,6). போரிலே பகைவரை 
எதிர்தத தம தோழறகு உதவ வீரன ஒருவன 
விரைநது வநதான (புறம. 2759), *புலவா தோழ" 
எனத தலைவன தன பாங்கனை விளிததான குறு, 
129:2). 


தோழி - 1, தலைவியின்‌ தோழமையைப்‌ பெறறவள; 
வேநதன பொருட்டுப்‌ புணணுறற மறவரைப 
பேய தொடாது காததறகு மனைவி *காபபோம 


வருக அனபுடைத தோழியே' எனத தன பாங்கியை 
அழைததாள்‌ (புறம, 281 7-9). “சாணைக்கல செய 
வோன அரக்கொடு சேர்த்தியற்றிய கல்லைப்‌ 
போல்‌ பிரியேம எனறு கூறிய சொலலையும தோழி, 
தலைவா மறநதனரோ?” எனப பாஙதியை 
விளித்துத தலைவி, சன ஆற்றாமை கூறினாள்‌ 
(அசும்‌, 1 5-7). “தோழி என விளிததுத்‌ தலைவி, 
தலைவன்‌ சுட்டிச செனற பருவ வரவினைக 
கூறினாள்‌ (அகம. 23.10).  “ஊரனைப புலத்தல 
கூடுமோ தோழி, எனத தலைவி உரைததாள்‌ 
(அகம்‌, 26:1,5). தோழி, வேறறு மொழியினை 


தோழி 


யுடைய தேயங்களிலுள்ள பல மலைகளையும்‌ 
கடந்து தலைவர்‌ சென்றார்‌ எனறு கூறுதல 
இலலாதவராக எனனையே குறை கூறுகின்றனர்‌” 
எனத தலைவி உரைத்தாள்‌ (அகம. 841:12,75). 
*நமதோளின உரிமை தனககே உரிமையரதலை 
அறியானாய்‌, எனனை இரந்து பின்னிறறற்கு 
முயலும்‌ நம்‌ தலைவனைத தோழி, நகுதற்குச்‌ 
செலவோம' எனத்‌ தலைவி மொழிந்தாள்‌ 
(இதனைத தோழி தலைவிககுக்‌ கூறலாகவும்‌ 
கொள்வர்‌) (அகம. 88.17-21). *தோழி, தலைவர்‌ 
நமக்குப பிரிதல்‌ துன்பினைச்‌ செய்து நம்மை 
அருளார்‌ ஆயினும அவருடைய நட்பு நமக்கு 
ஓழியாதிருபபதாக' எனப பாங்கியை விளித்துத்‌ 
தலைவி கூறினாள்‌ (அகம்‌. 49:9-12). ஞாயிறு 
மறையும்‌ பொழுதிலே தலைவன்‌ மறையும்‌ திசையை 
நோககித (தோழி, இவன ஓர்‌ ஆடவனே' எனத 
தலைவி கூறித தன காதல்‌ உணர்வை வெளிப 
படுததினாள (அகம 4884-26), “தோழி, வாழி; 
நம தாயககு நின்‌ மகளது கண்ணிறபடர்நத 
பசலையானது காம நோய்‌ என இன்னுயிர்‌ கழிவ 
தாயினும உரையாதே' எனப பாங்கியை விளிததுத்‌ 
தலைவி உரைத்தாள்‌ (அகம. 58:/2-75), “வாழி 
தோழி; நம்‌ காதலா காதலிததது நமமினும்‌ 
பொருளே; நீயோ அவர்‌ காதல நம்பால அருள்‌ 
செய்தலே எனதஇிறாய; நீ அறியாய” எனத தலைவி 
கூறினாள்‌ (அகம, ௧3:1,18,16). “தோழி, தலைவன்‌ 
மாரபில பரத்தையரைப புணர்க்கப பரிவுடன்‌ 
வரும்‌ பாணன, பசு தன்னைப்‌ பாய்ந்தமையால்‌ 
யாழினைக்‌ கீழே போகட்டு எம்மில்லின கண்‌ 
புகுநதான்‌; அது நகை விளைபபதாயுள்ளது' எனத 
தலைவி கூறினாள (அகம, 89:1,10-12). “தோழி, 
மககளைப பெற்றார்ககு இவ்வுலகததே புகழும்‌ 
மறுமையும்‌ வாழவும்‌ எயதும என்பது உண்மை 
எனபதை உணாநதேன; நம்‌ தலைவன நேற்றுப 
பர. ததை ஒருத்தியை மணம செய்தறகு இததெரு 
வழியே செனற போது வழியில மகனைக கணடு 
அவனோடு நம இலலத்திறகே வநது விட்டான்‌” 
எனத்‌ தலைமகள்‌ கூறினான்‌ (௮௪ம. 661-18). 
“தோழி, நம நலததைத்‌ துறநது போனவர்‌ சென்ற 
நெறி, பறநதலையில்‌ பேயத்‌ தேரோடு பரல்‌ 
இமைக்கும எனபர்‌; யான்‌ என செய்வேன்‌” எனத 
தலைமகன பிரிந்த வழி வறபுறுத்தும்‌ பாங்கெகுத 
தலைமகள்‌ கூறினாள்‌ (அகம்‌, 67.1,14-18), “வாழி 
தோழி; என்னுயிர்‌ துறககும்‌ பொழுது இது கொல்‌* 
எனத்‌ தலைவன பிரிவிடதது ஆறறாளாய்த்‌ தலை 
மகள்‌ பாங்கிககுக கூறினாள்‌ (அகம. 7116-18), 
அஞ்சததகக வழியே வநதோன கொடியனுமலலன்‌; 
அவனைக குறிவழி வரச்‌ செய்த நீயும தவறுடையை 


448 


தோழி 


யல்லை; நின்பால்‌ அரிய துன்பினை ஆக்கிய 
யானே தோழி, தவறுடையேன' எனத்‌ தலைமகன 
இரவுக குறிக்கண்‌ சிறைப்‌ புறத்தானாகத்‌ தலை 
மகள்‌ பாங்கிக்குக்‌ கூறினாள்‌ (இதனைத்‌ தோழி 
தலைமகட்குக்‌ கூறியதாகவும்‌ கொள்வர்‌) (அகம்‌. 
72:17-28), “வாழி தோழி; மாலையினை அணிநத 
மார்பனைத்‌ இனைப புனத்தில கண்டோர்‌ பலர்‌; 
அவருள்‌ இரவில்‌ அணையொடு பொருந்தி, நீர்‌ 
சொரியும்‌ கண்ணினொடு மெலிநத தோளை 
யுடையவளாக யானொருத்தியுமே ஆயது 
என்னையோ” எனக கூறி, தலைவி பாங்கிக்கு 
அறத்தொடு நினறான்‌ (அகம்‌. ௪2.74-78), தோழி 
வாழி; நம்களவொழுககத்தினை உணர்ந்து வைத்து 
அமைதியுறறிருககும்‌ அன்னை முன்‌ யாம்‌ இக்கள 
வொழுக்கத்திறபடடு ஒழுகுதல எவ்வாறு இயலும்‌” 
எனப்‌ போககுடன்பட்ட தலைமகள்‌ பாங்கிக்குக 
கூறினாள்‌ (அகம, 95,5,14,15). “தோழி, பலவும்‌ 
நினைநது துன பததில்‌ ஆழநதிடாதே என்தன்றாய, 
என்‌ கணபனி நிறுத்தல எளிதேர' என வற்புறுககும்‌ 
பாஙகிககுத்‌ தலைமகள கூறினாள்‌ (அகம. 97:14-16). 
*தோழி, என்வளை நெகிழ்நத நிலையினைப்‌ 
பார்த்து, வெறியாடுதலின்‌ விளைவாகச்‌ செவ்வேள்‌ 
அருள்‌ செயதால, யானுறற துன்பம பிறிதொன்‌ றால்‌ 
வநதது எனத தலைவன கருதுவன; அந்நிலையில்‌ 
யான உயிர்‌ வாழ்தல்‌ இலலை' எனப்‌ பாங்கிககுத்‌ 
தலைமகள்‌ கூறினான்‌ (தோழி தலைமகட்குக 
கூறியதாகவும்‌ கொள்வர்‌) (அகம. 98:81,87-40), 
“வாழி தோழி, நான கூறுவதனைக கேட்பாயாக; 
பல ம்லைகளையும்‌ கடந்து சென்ற தலைவர்க்கு 
வெறுககத்‌ தகக செயல யாதும்‌ நாம்‌ செய்திலமே” 
எனக கிழத்தி பாங்கிக்குக கூறினாள்‌ (தோழி 
கழததிககுக கூறியதாகவும்‌ கொள்வர்‌) (அகம. 
101:1,17,18). (தோழி, தலைவன என தோள்‌ 
மணந்து இனசொல கூறிச்‌ செனறனன்‌; இனறு 
அவன நல்காத காரணத்தால்‌ நாம்‌ நெறறியின்‌ 
பசப்பினைக்‌ காண்கிறோம்‌” என இரவுக குறிக்கண 
தலைமகன்‌ சிறைப்‌ புறமாகப பாங்கிககுச்‌ 
சொலலுவாளாய்த தலைமகள்‌ கூறினாள்‌ (அகம. 
302:14-19). “ஏடி தோழியே, ஞாயிறு மறையும 
சிறுபுன மாலையும்‌ தலைவர்‌ நமமை உள்ளார்‌” 
என நம்மைப்‌ புலநதுறையும்‌ தலைவியின்‌ துன்பம 
நீஙகத தேரை விரைநது செலுத்துக எனத்‌ 
தலைவன்‌ பாகனிடம கூறினான (அகம,114:1-௪, 16), 
“தோழி, நம்‌ களவு, தித்தன எனபானது மதிலாகிய 
வேலியையுடைய உறையூரைச்‌ சூழ்நதுளள கறகள்‌ 
நிறைநத காவற்‌ புறங்காடு போனற பல 
தடைகளை உடையது” எனத்‌ தலைமகள்‌ மொழித 
தாள்‌ (அசும, 188:81-22), “வாழி தோழி; காமம்‌ 


தோழி 


கரை கடந்து செலலும்‌; ஆயினும என்‌ நெஞ்சம்‌ 
கை கடந்து அறநெறியில அவரது தளரா நின்ற 
அடியைத்‌ தாங்கும்‌ பொருட்டுச சென்று விட்டது” 
எனத்‌ தலைமகன சிறைப்புறத்தானாகத தலைமகள்‌ 
பாங்கிக்குக்‌ கூறினாள்‌ (அகம. 128:8-7,14,15), 
“தோழி தலைவர்‌, எம்மொடு வருதல்‌ வலலையோ” 
என்று எனனை வினவினர்‌ எனத்‌ தலைமகள 
உரைததாள்‌ (அகம்‌. 133:13,13). 'காதலையுடைய 
அழகிய தோழியே, ஆதிமந்தி போல அறிவு 
இரிந்து யான்‌ மயங்கியுள்ளேன்‌' எனப்‌ பிரிவின்‌ 
கண வேறுபட்ட தலைமகள்‌ பாஙகிக்குக்‌ கூறினாள 
(அகம்‌. 785/5, 8), *இகுளையே, காதலையுடைய 
அழகிய தோழியே, கேட்பாயாக; நாடன்‌ குறி 
வருதலை என்‌ நெஞ்சு நினையும; என்‌ துன்பத்‌ 
தினைக கணடு அனனை ஐயமுறறு, முருகனை 
மனைக்கண தருவிததுக சுடடுவிசசியும வேலனும 
அசைநகசைநதாடுதல்‌ நனறோ”்‌ எனத தலைமகள்‌, 
தலைமகன இறைபபுறததானாகப்‌ பாங்கிககுக 
கூறினாள்‌ (அகம்‌. 188). வாழி தோழி; நான்‌ 
கூறுவதனைக கேட்பாயாக; சுரன்‌ இறந்தோர்‌ 
முதிய ஊரினகண்‌ பலரும்‌ ஒனறு சேர்ந்த விழவினை 
நம்முடன்‌ கொண்டாட வருவாராக' எனறு, 
பிரிவிடை ஆறறாள்‌ எனக்கவனற பாங்கிககுக்‌ 
கழததி உரைத்தாள்‌ (அகம்‌. 741:7, 10, 11, 39). 
வாழி தோழி; காடிறநது சென்ற தலைவர்‌ 
பொருள்‌ நினையும்‌ நெஞ்சததால நமபால்‌ மிகவும்‌ 
அவளுடையர்‌ அல்லர்‌ ஆவர்‌” எனப பிரிவினகண்‌ 
வேறுபட்ட தலைமகள்‌ கூறினாள்‌ (அகம. 751.4, 5, 
15). “தோழி தலைவரது பிரிவால நாம நோயுழப்‌ 
போமாயினும்‌ தாம தம பொருள ஈட்டும வினை 
யினை முடிதது வருவாராக' எனத தலைமகன்‌ 
பிரிவின்கண்‌ வேறுபட்ட தலைமகள்‌ கூறினாள்‌ 
(அகம. 158.5, 6). “தோழி, மனையின்கண்‌ தலை 
வரைப பிரிந்து தனிததிருத்தலை வலலராககுத 
,. தலைவர்‌ அவர்‌ மனம விரும்பி ஏற்றுக 
கொள்ளும்படி சொல்வர்‌; யான அவவாறு தனித்‌ 
இருத்தலை ஆறறுகிலேன' எனப்‌ பிரிவுணர்ததிய 
பாஙதிககுத தலைமகள்‌ கூறினாள்‌ (அகம. 151! 
9, 10,14). “தோழி, வெஞ்சுரம இறநத காதலர்‌ 
வினை முடிதது வருவேன எனறனரன்றோ” 
(வந்திலரே என செய்வல்‌) எனத்‌ தலைமகள்‌ 
வருந்தியுரைததாள்‌ (அகம, 178:8, 2). “தோழி, 
தலைவர்‌ சேயமைககண . உள்ளாராயினும்‌ 
தாழ்ககாதுவருவர்‌ எனகிறாய; கார்‌ காலம்‌ வந்து 
விட்டதே” எனத தலைமகன குறிதத பருவ வர 
வினகண தலைமகள்‌ பரகதிககுக கூறினாள்‌ (அகம. 
183;4,6,10). “தோழி, பொருள்கடைக்‌ கூட்டிய 
நெஞ்சமொடு தலைவர்‌ நம்‌ உயர்வு உள்ளினா; 


449 


தோழி 


பொலிவினையுடைய அழகிய மனையின முற்றம்‌ 
தனிமையுறுமோ' எனபபிரிவுணாததிய தோழிககுத 
தலைமசள்‌ கூறினாள்‌ (அசம. 787.4,௪,9,10). 
"தோழி, இன்ன போழதில வருவோம எனத 
தலைவர்‌ தெரிவிதத காலம இதுவே' எனப்‌ பருவம்‌ 
கண்டு ஆறறாது தலைமகள்‌ கூறினாள்‌ (அகம. 
194:16-19). “தோழி, ஊரனாகிய நம தலைவன்‌ 
பரததையின மனையில்‌ மணததினைப பொருந 
துதல உடையன; அதனை வெறுதது என்‌ வளைகள்‌ 


.நெகிழப்‌ பெற்றன; இவ்வா றாகவும இவ்விறலியின்‌ 


கூறறு யாதெனப்படும' என வாயில வேண்டிச்‌ 
செனற விறலிககுத்‌ தலைமகள்‌ வாயில மறுத்தாள்‌ 
(அகம்‌. 206:1,6,16), 'தோழி, நமது இனிய உயித்‌ 
துணைவராய காதலர்‌ வருவர்கொல்‌ எனறு நம 
காதலி வருநதுவள்‌; ஆதலின பாகனே, விரைநது 
நம்‌ தேர்‌ செலவதாக' என வினை முற்றிய 
தலைமகன தேர்பபாகற்குக கூறினான (அகம்‌. 
224:1,15-18). 'வாழிதோழி'. நுதல பசநதுள்ளது, 
தோள்கள்‌ மெலிநது விட்டன, அல்குலின வரிகளும்‌ 
வாடிப்‌ போயின; இனி இவள்‌ எநநிலை அடை 
வாளோ” என, நீ நெடிது நினைநது வருநதாதே' 
எனப்‌ பிரிவின்கண வேறுபட்ட பாஙகிககுத்‌ 
தலைமகள்‌ கூறினாள்‌ (தலைமகட்குத தோழி கூறிய 
தாகவும்‌ கொள்வர்‌) (அகம. 287.1-5). “எனது 
மேனியின அழகு தொலைதலை நோககி வருத 
தாதே எனகிறாய, தோழி, இப்பொழுது வருவேம 
எனத தெளிவித்துச செனறவா, இளவேனிற 
காலததிலும வநதிலரே' எனப்‌ பிரிவினகண 
வேறுபட்ட தலைமகளை வற்புறுத்தும பாஙகிககுத்‌ 
தலைமகள வனபுறை எதிரழிநது கூறினாள (அகம்‌. 
229:14,18,20,81). 'வாழி தோழி;நான்‌ கூறுவதனைக 
கேள்‌; நம தலைவா பொருள்‌ தேடுதலை விருமபி 
நம்மை நினைநதிலரோ, நினைநதும வினையின 
மிகுதியினால்‌ மறநது விட்டனரோ” எனப பிரிவின 
கண, தலைமகள்‌ ஆறறாமை மீதூரப பாஙகிககுக 
கூறினாள (அகம, 228'1-3), *ஊரனது காமம 
பெருமை இவறறினை அறியாதேன, துனபததைச 
சொலலி மயங்குதலினின்றும பெரிதும தபபினேன, 
வாழி தோழி' என ஆறறாமை வாயிலாசுப புகக 
தலைமகன நீககததுககண புகக பாங்கிககுத 
தலைமகள்‌ கூறினாள்‌ (அம. 296.8-10,31). “வாழி 


தோழி, எனறும நமமை விடடுப பிரியாத 
காதலுடன நம பககலில உள்ளாராகிய நம்‌ 
காதலர்‌, மலையினைக கடநது செனறார்‌, 
ஆதலின ஆறறகில்லேன எனப பிரிவிடை 
வேறுபட்ட தலைமகள வறபுறுககும பாங்‌ 
இககுக கூறினாள்‌ (அகம. 241 4,5,16). “தோழி, 
தலைமகனோ டிருக்கும்போ து இனபததிறகுக 


தோழி 


காரணமான வாடை நாம்‌ நீரொழுகும்‌ கண்களை 
உடையேம ஆசு நமககே துனபம தருவதாக 
ஆகின்றது; நம தொலவினைப்‌ பயன்‌ அத்தன்மைத்‌ 
துப போலும' எனப்‌ பிரிவின்கண்‌ வற்புறுத்தும்‌ 
பாஙகிககுத்‌ தலைமகள்‌ ஆற்றேன்‌ என்பதுபடக்‌ 
கூறினாள்‌ (அகம. 243:13-15). “வாழி தோழி; 
குளிரநத செவ்வியையுடைய கார்‌ காலத்தே நம்‌ 
தலைவர்‌ வரினும்‌ வரராதிருபபினும்‌ அவர்‌ சென்ற 
இடம அவர்ககு இனியது போலும' எனத்‌ தலைவி 
கூறினாள (அகம 284;ச-19) தோழி வாழி; துறந்து 
செனறேர அருளிலர்‌' எனத தலைமகளது வேறு 
பாடு கணடு வேறுபட்ட பாங்கிக்குத்‌ தலைமகள்‌ 
கூறினாள (அகம. 247:2,9). “வாழி தோழி; நான 
கூறுவதனைக கேட்பாயாக, மலை இறந்த நம 
தலைவர எனதுஇளமை நலம்‌ தொலைந்த வழியம 
அருள்‌ செயகிலர்‌; அவ்வாறாகவும்‌ இவ்வூரார்‌ 
செயயும அம்பல எனனையோ” எனத்‌ தலை 
மகளதுவேறுபாடு கண்டு ஆற்றாளாய பாங்கிக்குத 
தலைமகள்‌ கூறினாள்‌ (அகம. 249:1,,3,10) ‘தோழி, 
பெரிய மலைச சாரலினகண வேல்‌ ஒன்றனையே 
கொண்டு தனியனாக வருதலைத்‌ தலைவனும்‌ 
அஞ்சான்‌; தனித்திருததலை யானும்‌ ஆறறகில்‌ 
லேன; யாம்‌ என்‌ செய்வாம்‌' எனத்‌ தலைமகன 
சிறைபபுறத்தானாகப்‌ பாங்கிக்குச்‌ சொல்லுவா 
ளாயத தலைமகள்‌ கூறினாள்‌ (அகம்‌. 252.5-9). 
“தோழி, பொருளீட்டும்‌ முயறசி மேறகொணடு 
' செனற நம்‌ தலைவர்‌, வாடை வருத்துதலால வளை 
நெகிழ்தலைச்‌ சென்று சொல்லும அனபு உடை 
யாரைப பெறின காலம்‌ தாழ்த்தாது விரைநது 
வருவர்‌; அங்ஙனம்‌ சென்றுரைப்பார்‌ இலரே” எனப்‌ 
பிரிவிடை வேறுபட்ட தலைமகள்‌ ஆறறாமை 
மீதூரப பாங்கிசகுக்‌ கூறினாள (அகம. 255:7-9,15- 
19). “தோழி, வாழி; சுரததினைக்‌ கடநது சென்ற 
தலைவர்‌ நம்மினும்‌ உறுதியடையதாக ஆய்தது 
துணிந்த பொருள்‌, இமயமாய செவ்விய மலை 
யினை ஓச்குமோ; கங்கையின்‌ நீர்‌ அடியில்‌ 
மறைவுறற செலவமோ; என்னை கொல்‌” எனத 
தலைமகள்‌ ஆற்றாமை மீதாரப பாஙகிக்குக்‌ 
கூறினாள (அகம, 266:3-7,82,22). “தோழி, காடு பல 
வறறையும கடநது செனறவராய தலைவர்‌ பழி 
யுடையரலலர்‌; வளையலை நெகிழவிட்ட தோன்‌ 
களே தவறுடையன”' எனத தலைமகளது பிரிவாற 
றாமை கணடு ஆற்றாளாகிய பாங்கிககுத்‌ தலை 
மகள கூறினாள்‌ (௮௪ம. 267:18-17). இளவேனில்‌ 
வநதது; தோழி, நம்‌ காதலர்‌ வாரார்‌” எனத்தலை 
மகள பருவங்‌ கணடழிதது பாங்கிக்குக கூறினாள்‌ 
(அகம. 277: 18-30). “தோழி, தலைவர்‌ அவரை 
நமக்கு விட்டு விட்டு மலையிறநது செனறனர்‌; 


450 


தோழி 


இனிச்‌ செயற்பாலதனை ஆராய்ந்து பார்‌' எனப 
பிரிவின்கண்‌ தலைமகளது வேறுபாடு கண்டு 
ஆற்றாளாகிய பாங்கிக்குத தலைமகள்‌ கூறினாள்‌ 
(அசம்‌. 281:1,12,19). தோழி, சேர்ப்பன்‌ நம்மை 
மணத்தற்கு முன்பும்‌ என்‌ கண்கள்‌ நெயதலின 
நிறததினை நீங்கப்‌ பொன்‌ போலும்‌ நிறத்தைக்‌ 
கொண்டன; இஃது என்னையோ” எனத்தலைமகன்‌ 
சிறைப்புறததானாகப்‌ பாங்கிக்குச்‌ சொல்லு 
வாளாய்த தலைமகள்‌ கூறினாள்‌ (அகம்‌. 2908-16). 
'தோழி, வளை நெகிழதற்கு ஏதுவாய துன்பத்‌ 
தினைக கண்டு, வெறியாடுதலையும்‌ நாணுவேன்‌; 
மலைநாடன்‌ நம்மை மணந்து கொள்ளாதவழி தாம்‌ 
செய்வதனைககூறுவாயாக'என வெறி அசசுறுததித்‌ 
தலைமகள்‌ பாங்கிககுக்‌ கூறினாள்‌ (அகம்‌. $93:1, 
5,5,15). *தோழி, வேனிலால்‌ வெபப மிக்க சுரத்தில்‌ 
தனித்து நம்‌ காதலா செல்வார்‌ என்று ஊரார்‌ 
கூறுகனறனா” எனப பிரியக்‌ கருதிய தலைமகன்‌ 
குறிபபறிநது தலைமகள பாங்கெகுக்‌ கூறினாள்‌ 
(இதனைத்‌ தோழி கூறறாகவும்‌ கொள்வர்‌) (அகம்‌. 
293:7,10). “தோழி, நம்‌ துனபினை அறியாத 
அறனிலாத தலைவர்‌ நம்‌ துயர நிலையினை நீக்க 
வருவாரோ எனழுறணணி, வாடைக்‌ காறறால்‌ 
எனது தனிமையை யான்‌ பொறேன ஆதினறேன்‌” 
எனப்‌ பருவ வரவின்கண வற்புறுககும்‌ பாங்கிககுத்‌ 
தலைமகள்‌ கூறினாள்‌ (அகம. 294: 15-186), 

தலைவியின தொடி திருததி, “நின்‌ தோழியொடு 
மனை செல்க” எனச்‌ சொல்லிய அளவில தலைவி, 
வருந்துதற்கு யான அஞ்சுகிறேன' எனப்‌ பகற 
குறிவநது நீங்தம்‌ தலைவறகுப்‌ பரங்கி கூறினாள்‌ 
(அகம. 300;7-12). “தோழி, துனபம்‌ மிகப்‌ பிரிந்த 
தலைவரைப்‌ பலகாலும்‌ நினைந்து வருந்துதலைச்‌ 
சிறிது அமைந்திருபபோம்‌ எனக கூறுகின்றனை; 
காதலர்‌ செய்த காதலை மறததல கூடுமோ” 
எனப்‌ பிரிவிடை வற்புறுத்தும்‌ பாங்கிக்குத்‌ 
தலைமகள்‌ கூறினாள்‌ (அகம்‌. 301:1-3,37,28). 
“தோழி, அருளில்லாத நம்‌ தலைவர்‌ பொருள்‌ 
ஈட்டும்‌ வினைககுச்‌ செல்ல, வருததமுற்ற 
நெஞ்சுடையேனாகிய யான எங்ஙனம்‌ ஆறறி 
யிருபபேன்‌' எனப்‌ பிரிவுணாததப்பட்ட பாஙகிககுத்‌ 
தலைமகள்‌ கூறினாள்‌ (தோழி தலைமகட்குக்‌ 
கூறியதாகவும்‌ கொள்வா) (அசம்‌, 205; 9-11). 
“தோழி, நம்‌ தலைவர்‌ செனற நாட்டின்சுண்‌ நாம 
சென்றால எனனையோ' எனப பிரிவிடைத்‌ தலை 
மகளது வேறுபாடு கண்டு வேறுபட்ட பாங்கிககுத்‌ 
தலைமகள்‌ கூறினாள்‌ (அகம 309:12,17), “வாழி 
தோழி யான கூறுவதனைக்‌ கேட்பாயாக; நம்‌ 
காதலர்‌ களவொழுககமும்‌ வரம்பிகந்து நீண்டது; 
அனனையும்‌ இதனை உட்கொண்டு சாவல்‌ செய்‌ 


தோழி 


திருக்கும்‌; எனவே இங்குத்‌ தங்கியிருத்தல்‌ எங்ஙனம்‌ 
இயலும்‌; இவள்‌ இரங்கத்தககாள்‌ எனறு 
அருளிச்‌ சில நாள்‌ அமைந்திருப்பாயாக எனக்‌ 
கூறிச்‌ சென்றுள்ளார்‌' எனக்‌ கொண்டு 
நீங்கக்‌ கருதி ஒழிநத தலைமகன்‌ பிரிவின்‌ 
கண்‌ தலைமகள்‌ பாங்சிக்குக்‌ கூறினாள்‌ 
(அகம்‌, 325;1,4-6,12,14), (தோழி, இரவெல்லாம்‌ 
இனிதாக இயைந்த தலைவர்‌ நட்பு, நம்‌ வளை 
நெகிழ அவர்‌ வெறுத்தலைத்‌ தெளிவாக உணர்வோ 
மாயின, அததலைவன்‌ மார்பினை நாம்‌ முயங்கு 
தொறும்‌ நம மார்பின்‌ கண்ணே அடககியிருப 
போம; அது கழிநததே' என இரவுக்‌ குறி சிறைப்‌ 
புறமாகப பாங்கி சொல்லெடுபபத தலைமகள்‌ 
கூறினாள்‌ (அகம 328.5-11). *தோழி, பல நாடுகள்‌ 
பினனே ஒழியச சென்றோர்‌ அன்பிலர்‌' எனத்‌ 
துலைமகன பிரிவின்கண பாங்கியிடம தலைமகள்‌ 
கூறினாள (அகம. 231:8,9). வாழி தோழி; நாடன்‌ 
நினது உயாவுக்கு ஏற்ற மெனமைத்‌ தனமையன்‌ 
என நீ அனபால்‌ உரைத்து என்‌ மனம்‌ அமைதி 
யூறக்‌ கூறிய இன சொறகள்‌ எலலாம்‌ வாய்மை 
யாய்‌ முடிநதன” என இரவுக்‌ குறிச்‌ சிறைபபுற 


மாகப்‌  பாங்கயிடம தலைமகள்‌ இயற்பட 
மொழிந்தாள்‌ (அகம. 382:9-12). “வாழி தோழி; 
மலையைக கடந்து சேயமைக்கண்‌ சென்றன 


ராயினும்‌ தாம்‌ கூறிய கால எலலை நீடாது வருவர்‌ 


என நீ கூறும இனிய மொழிகள்‌ உண்மை 
யாக, வருவாராயின நன்றே; அவ்விடததில்‌ 
தங்குவராயினும தாது வரப்பெறின்‌ நமது 


பசலை மறைதல எளிதாகும்‌' எனப பிரிவிடை 
வற்புறுத்தும பாங்கிககுத்‌ தலைமகள்‌ கூறினாள்‌ 
(அகம்‌. 328:12-28). “தோழி சிறநத இன்பததினை 
நுகரும்‌ துணையினைப பககததில உடையார்க்கு 
வேனிற்பருவம அழகியதாகும. துணையைப 
பிரிநதுள்ள நாம்‌ உயயுமாறில்லையே' எனப 
பிரிவினகண பாங்கியிடம தலைமகள்‌ கூறினாள 
(அகம்‌. 341:1,12,13). “தோழி, நாம உடன 
செல்ல விழைநதனமாக, சின்னாள்‌ கழிக 
எனறு முன்னாள்‌ நம்மொடு பொய்ததனர்‌; 
ஆயினும்‌ அவர்‌ செல்லும்‌ நெறி இளைபபாறிச்‌ 
செலவதறகுக்‌ காடு கவின பெறுவதாக' எனப 
பாஙகியிடம்‌ தலைமகள்‌ கூறினாள (அகம, 345:5,10, 
11,18-21). “வாழி தோழி; தலைவர்‌, மூதூரின 
கண சேரிப்‌ பெணடிருடைய அம்பலும்‌ அலரும 
நமமிடத்தே தஙகியிருகக நம்மைப பிரிநது 
செனறனராயினும அவாககுச செய்யும வினை 
கை கூடுவதாக' எனத்‌ தலைமகன பிரிவின்கண்‌ 
தலைமகள்‌ பாஙகியிடம கூறினாள (அகம. 347:6-9), 
“தோழி, சுரநெறியைக கடந்த தலைவர்‌ தாம்‌ 


451 


தோழி 


வரைந்து கொண்டு பற்றியதாலாய பழைய அழகு 
கெட என்ன பொருளைக்‌ கருதினரோ' எனத 
தலைமகன்‌ பிரிவினகண்‌ பாங்கியிடம்‌ தலைமகள்‌ 
கூறினாள்‌ (அசம்‌, 349.2,8,14). “காதல்‌ மிகச அழகிய 
தோழி, ஆராயுமிடத்து நீ மிகவும்‌ நல்லை; குன்ற 
நாடன்‌ உயர்குடிப்பிறப்புடையவன்‌, கூடுனெற 
வரைப்‌ பிரியான்‌, நாவால கெடு மொழிகளைக்‌ 
கூறுவானல்லன்‌; அன்புடையவன்‌' எனறு அவன்‌ 
சிறப்புககளைக்‌ கூறிக கூட்டி வைததனை; அவன 
வதுவை செய்த நாளினும்‌ எமககு இனியனாக 
உள்ளான்‌' எனத்‌ தலைமகள்‌ பாங்கியிடம கூறி 
னாள்‌ (அகம. 358:7,11,17). *இளவேனிற காலம 
வநதுளளது, அதனால வளையினை நெகிழதத 
துன்பினைத தலைவற்குக காடடி, இவவாது 
ஒழுகுதல நின தகுதிக்கு ஒத்ததன்று எனறு கூறி 
வருதறகுத்‌ தோழியே செலவோம” எனப பிரி 
வுணாததிய பாஙகிக்குத தலைமகள்‌ கூறினாள்‌ 
(அகம. 388 7-14). “காலம -கார்ப பருவததைத்‌ 
தொடங்கியது; வேந்தன்‌ பாசறைக்கணணே உளள 
நம்‌ தலைவர்‌ வென்றி கொளளும விருபபததால்‌ 
நமமை நினைத்தலும்‌ செய்திலா; யாது செயவாம 
தோழி' எனப பருவம கணடழிநத தலைமகள்‌ 
பாங்கியிடம்‌ கூறினாள்‌ (அகம்‌. 364 9-12). *கொடிய 
சுரநெறியைக கடந்து செனற நம தலைவா இஙக 
லராய மீண்டுவருதலை அறியின தோழி, என 


கண்கள்‌ அழமாட்டா” எனப பிரிவிடை 
வேறுபட்ட தலைமகள்‌ பாஙகிககுக்‌ கூறினாள 
(அகம 375 16-18). (தோழி, தலைவன பிரிநத 
மையால ஆயெ  தனிமையும, மாறுபட்ட 
அனனையின பொருநதாத பாவையும்‌, துனப 
மிகக மாலைப்‌ பொழுதும கூடி நினறு 
வருததவும எஙஙனம வாழகனறாய எனக 


கேட்கிறாய; தலைவா நம்மை நினையாராயினும 
அவர்‌ நாட்டில வானை அளாவிய மலை காணப்‌ 
பெறுதலின உள்ளேன ஆகினறேன' என இரவுக 
குறி சிறைபபுறமாகப பரஙகி சொலகெடுபபத 
தலைமகள்‌ கூறினாள்‌ (அகம. 87௪:11-24). “வாழி 
தோழி, யான கூறுவதனைக கேட்பாயாக, 
தலைவனது மார்பினையும அழகினையும விரும்பி 
நாம வருநதும துன பினை உணராளாய அனனை 
வெறியாடலில்‌ விருமபி வேலனை அழைகக, அவன 
இதனைத தணிககும மருநதினை யான அறிவேன 
எனக கூறுவான்‌; நாம்‌, முருகன வேட்டை 
யாடுதற்குச செலலுதலும  உணடே என 
வினவின எனனையோ” என இரவுக்குறி சிறைப 
புறமாகத தலைமகள பாஙகியிடம கூறினாள்‌ 
(தோழி தலைமகட்குக கூறியதாகவும கொள்வா) 
(அகம்‌, 388:1,15-26). “தோழி, எனது கூநதலிடததே 


தோழி 


துயின்ற தலைவா புனைந்த கூந்தல்‌ முடியைக்‌ 


காணுநதோறும முனபுளள எனது பழைய அழகு. 


நினை ககபபடுனெறது; அவர்‌ சென்று சின்னாட்‌ 
களே ஆயினும என்‌ கண்கள்‌ துயிலா' எனப 
பிரிவிடை வறபுறுததும பாங்கியிடம்‌ தலைமகள 
கூறினாள்‌ (அகம்‌. 391:6-10). *காடிறநதோராகிய 
தலைவர்‌, மழைக்கண நீரொழுகும்‌ துன்பம்‌ ஒழிய 
இபபொழுது வரின்‌ நன்று, வாழி தோழி எனப்‌ 
பிரிவிடையே பாஙூககுத்‌ தலைமகள்‌ கூறினாள்‌ 
(அசும,  995:8-௪,7௪). தோழி தலைவன பீரிநது 
செனறானாக, கணகள்‌ இமை பொருந்தாவாயின ; 
காம நோய என்பது இததகு தனமையுடையதோ” 
எனப பிரிவிடை ஆறறாள்‌ எனக்‌ கவன்ற பாஙகி 
யிடம கிழத்தி உரைத்தாள்‌ (குறு, 5.1,4,5). “தோழி, 
நாடன எனனை விட்டு நீஙகத தலைபபட்டனன; 
அதனால்‌ என கணகள பசலை நிறததை நிரமபப்‌ 
பெறறுவிடடன' எனக்‌ கிழததி பாஙதியிடம்‌ 
கூறினாள்‌ குறு. 78:8-5), *தோழி, கேட்பாயாக; 
தலைவன கூடியது போனற பொயககனா 
மயகக, அவன அருகில்‌ இருப்பதாக எண்ணிப்‌ 
படுககையைத்‌ தடவினேன' எனத்‌ தலைமகள்‌ 
கூறினாள்‌ (குறு. 50:1-4). தோழி, குன்ற நாடன்‌ 
நறறோள்‌ மணநத ஞானறு பிரியேன என 
வஞசினம உரைததது நின்‌ வருத்தததிறகுக்‌ காரண 
மாகுமோ' என ஆறறாள்‌ எனக்‌ கவனறு வேறு 
பட்ட பாஙகியைத தலைமகள்‌ ஆற்றுவித்தாள 
(குறு. 36). *தோழி, தலைவனது நடபு, அவன்‌ 
பிரியக கணணீரோடு அப்பிரிவைப பொறுத்துக்‌ 
கொள்ளும வனமையுடையராக்கு எபபோதும்‌ 
நலலது' எனத்‌ தலைமகள்‌ தனது ஆறறாமை 
தோனறப பாககியிடம்‌ கூறினாள்‌ (குறு. 28:8-6), 
“தோழி, காதலர்‌ பககததில்‌ இருநதால்‌ விழாக்‌ 
கொள்ளும ஊரினர்‌ போல மூழவேன; ஆயின 
அவன்‌ பிரிநதபோது பொலிவழிதது வருததுவேன” 
எனப பிரிவிடை “வேறுபாடுகணடு சுவன்ற 
பாங்கிககுக கிழததி கூறினாள குறு, 41), *தோழி, 
அவா பிரிந்து சென்ற நாட்டில துனபததைத்‌ 
தரும மாலைக காலமும தனிமைத்‌ துயரும்‌ இலலை 
போலும்‌' எனப பிரிவிடை ஆறறாள்‌ எனக 
கவனற பாஙகியிடம கிழததி ஆறறுவல்‌ எனபது 
படக கூறினாள்‌ (குறு. 46:6,7), 'தோழி, தலைவர்‌ 
பிரிவினால நாம துன பததையுடையேமாய்‌ இருத 
தலை அறிந்தும்‌ சேயநாடு பிரிநதவர்‌ இன்னும்‌ 
சேயராகவே உள்ளார்‌' எனப பாங்கிககுக கிழத்தி 
கூறினாள்‌ (குறு 64 4,5). (தோழி, காடு இறநதோர்‌ 
உள்ளார்‌ கொல்லோ? எனப பிரிவிடை ஆற்றாத 
தலைமகள பாங்கியிடம கூறினாள்‌ (குறு. 67:1,5). 
“வாழி தோழி; ஒனறு சொலவேன கேட்பாயாக; 


452 


தோழி 


அரிய பாலை நிலத்துப பிரிந்து சென்ற தலைவர்‌ 
திறதது என தோள்கள்‌ எளியவாயின' எனப்‌ 
பிரிவின்கண்‌ ஆற்றாளாகிய தலைமகள்‌ பாங்கி 
யிடம்‌ கூறினாள்‌ (குறு. 77:1,5,6). “தோழி, முன்‌ 
பனிக்‌ காலத்திலும்‌ வாராத தலைவர்‌ பிரியும்‌ 
முன்பு அழுதலைத தவிர்‌ என்று நம்‌ அழுத 
கணணீரைத்‌ துடைப்பவர்‌ இபபொழுது எத்‌ 
தனமையுடையராவரோ” (மறநதனர்‌ போலும்‌) 
எனப -பருவம்‌ கண்டழிந்த தலைமகள்‌ பாங்கிககுக்‌ 
கூறினாள்‌ (குறு. 82) “தோழி, நம்‌ உயிர்‌ நீஙகு 
மாயினும்‌ அவர்மாட்டுப பரிவுரை பகராதே; 
அத தலைவர்‌ நமககுத்‌ தாயும்‌ தநதையும்‌ 
அலலரோ; அன்பு இலலாதவிடததுப புலவி எதன 
பொருட்டு என வாயிலாகப்‌ புகக பாங்கியிடம்‌ 
தலைவி வாயில்‌ மறுததாள (குறு, 93). தோழி, 
பிச்சியின்‌ அருமபுகள்‌ சிவநது காணபபடுதலைக்‌ 
கணடு யானே கராப்பருவம என்று மயங்குவேன; 
பிரிந்து தனித்தருபபவராகிய தலைவர்‌ மேகங்கள்‌ 
முழஙகும ஒலியை நள்ளிரவில்‌ கேட்பின்‌ பிரிவுத்‌ 
துயரால எநநிலையினை எய்துவரோ' எனப்‌ 
பருவம்‌ கண்டு தலைமகள்‌ கூறினாள்‌ (குறு. 94). 
“வாழி தோழி; பீரககம்‌ மலர்களுள்‌ சிலவற்றைக்‌ 
கொண்டு, தலைவரிடம்‌ சென று தலைவி இம்மலர்‌ 
போனற நிறமுடைய பசலைபடரப்‌ பெறறாள்‌ 
என்று அவரிடம சொலலுவாரைப்‌ பெற்றால்‌ 
மிகவும நன்மை தருவதாசுவிருககும்‌' என று பருவம்‌ 
கணடழிநத தலைமகள்‌ பாஙகியிடம கூறினாள்‌ 
(குறு. 98). *தோழி, துனபம மிகக வாடைக காலத 
திலும நம்‌ காதலர்‌ வாரா; யானும்‌ இனி உயிர்‌ 
வாழேன்‌' எனப பரறுவ.ம கணடழிதத தலைமகள 
பாஙகியிடம்‌ கூறினாள (குறு. 1074-8), * வாழி 
தோழி, ஒனறு சொலவேன | கேட்பாயாக; நம்‌ 
காதலர்‌ பனீவீழதினற காலத்திலே பிரிந்தனா; 
அங்ஙனம்‌ அவா பிரிநது செனற நாட்களும்‌ பல 
வாகினறன' எனப பிரிவில்‌ ஆறறாளாகிய தலை 
மகள்‌ பாங்கிககுக கூறினாள்‌ (குறு. 101). “வாழி 
தோழி; தலைவனது சொற்களையுரைக்கும்‌ தூது 
நம்மிடத்து வநதுள்ள து; அதனை ஏறறுக்‌ கொணடு 
தாம எம்முடன்‌ கூடிககலந்த காலத்திருநத அன்பு 
உடையராயினேம என்று கூறித்‌ தூது விடுவோம்‌” 
எனத்‌ தலைமகன்‌ தூது கண்டு கிழத்தி பரங்கிக்குக்‌ 
கூறினாள்‌ (குறு, 106). *தோழி, முலலை நிலத்தில்‌ 
முல்லையினது வெணணிற மலர்கள்‌ செக்கர்‌ 
வானததின அழகைக கொண்டன; இவறறைக்‌ 
காணும்‌ யான்‌ இனி உயிர வாழேன்‌' எனப பருவம்‌ 
கணடழிநத தலைமகள்‌ பாஙகியிடழ கூறினாள்‌ 
(குறு, 308). “தோழி, துன்பம்‌ தருவதாய வீசும்‌ 
வாடைக காறறினால எத்தனமையள்‌ ஆயினளோ 


._ பாங்கியிடம 


தோழி 


எனக்‌ கவலையுறாத தலைவர்‌ வாராவிடினும்‌ 
வரினும்‌ நமக்கு எததகைய உறவினராவர்‌' எனப 
பருவம்‌ கண்டழிந்த தலைமகள்‌ பரங்கிக்கு உரைத்‌ 
தாள்‌ (குறு, .110:1,2,7,8). “தோழி, பிறர்கூறும்‌ 
பழிக்கு அஞ்சின காமம்‌ மெலிவடையும்‌; அதனைக 
கைவிட்டால்‌ நாண ஒன்றே எஞ்சும்‌; அவர்‌ உண்ட 
நலன்‌ பட்டையையுடைய ஒடிந்த கிளையைப்‌ 
போன்றுள்ளது; இதனைக்‌ காணபாயாக' என 
வரைவு நீட்டித்த வழித்‌ தலைமகள தோழிக்குக்‌ 
கூறினாள்‌ (குறு. 128), ‘தோழி, மாரிக்‌ காலததே 
பலரும புகுவதறகுரிய லீட்டுக்‌ கடைவாயிலை 
அடைப்போர்‌,இனனும்‌ உள்ளே வருகின்‌ றவர்‌ இருக்‌ 
கின்றீரோ எனறு கூவிக கேட்கவும நம்‌ தலைவர்‌ 
வாராராயினா' என வரைவு நீட்டிததவழித 
தலைமகள்‌ பொழுது கண்டு பாங்கிககுக்‌ கூறினாள்‌ 
(குறு 118): *தோழி, தலைவன்‌ இபபொழுது வந்ததாக 
நீ கூறியது உணமை தானோ; தலைவன குறியை 
வாயப்பச செய்யாத தவற்றினால்‌ என்னுடைய 
தோள்கள்‌ பசலையடைநதன” எனத தலைமகன்‌ 
வரவுணர்ததிய பாங்கியிடம்‌ தலைமகள்‌ கூறினாள்‌ 
(குறு. 121). “வாழி தோழி, என பெண்மை நனை 
என தலைவனோடே என்னை விட்டு இடம்‌ 
பெயர்ந்துள்ளது; அங்ஙனமாகவும யான்‌ மட்டும்‌ 
வளை நெகிழுமபடி மெலிந்து இனனும்‌ உயிர்‌ 
வாழ்கின்றேன்‌' என வரைவு நீட்டிததவிடததுத்‌ 
தலைமகள்‌ பாங்கிக்குக கூறுவாளாய்த்‌ தலைவன 
சிறைப்புறமாகக்‌ கூறினாள்‌ (குறு. 188). *தோழி, 
பிரிநத தலைவா மீணடு வநதாரிலலை; மழையால்‌ 
பாதுகாககபபட்ட முல்லைக கொடி, தன அரும்பு 
களையே பறகளாகக கொணடு எம்மைப்‌ பார்ததுச்‌ 
சிரிககும்‌' எனப பருவம்‌ கண்டழிந்த “தலைமகள்‌ 
கூறினாள்‌ (குறு. 126), “தோழி, 
கிளி ஓடிதது உண்ணுதலால்‌ குறைபட்ட 
தினைத்தாள்‌ மழை பெயதமையால தழைததாற 
போல, என்‌ பெணமை நலத்தைத்‌ தலைவா உணடு 
பிரிந்ததனால நோந்த தனிமை வருத்தததோடு 
அவர்‌ வநதருளவாா எனனும்‌ துணிவினால்‌ உயிர்‌ 
தாங்கியுள்ளேன்‌' என வரைவு நீடடிததவிடததுத்‌ 
தலைமகள்‌ கூறினாள்‌ (குறு. 133). “வாழி தோழி, 
ஒன்று சொலவேன்‌ கேட்பாயாக; மலை நாடனோடு 
கூடிய நட்பானது நமககுப்‌ பிரிவினறி இருக்கு 
மானால்‌ மிகநன று' என வரைவிடை ஆறறாளாகிய 
தலைமகள ஆறறுவிககும பாங$இககுக்‌ கூறினாள்‌ 
(குறு. 134:1,2,7). “சாரல்‌ நாட, நீ நடுயாமததில்‌ 
வருகினறாய; அவ்வாறு வருதலை ஒழிக; அன்னை 
கிளிகள்‌ தினைக கதிரைக கவர்நது செல்லாமல்‌ 
ஓட்டும பொருட்டுத்‌ தினைப்புனததிறகுச்‌ செல்‌ 
. வீராக எனக்‌ கூறியுள்ளாள' எனறு தோழியே, நீ 


453 


தொழி 


எடுத்துரைத்தால்‌ வரும குற்றம்‌ யாது” எனத 
தலைமகன்‌ சிறைபபுறமாகப பாஙஇககுத தலைமகள்‌ 
கூறினாள்‌ (குறு, 141:1-3, 7 ௪), (தோழி கடத்தற 
கரிய பாலை நிலத்தைக்‌ கடநது நெடுந தொலைவில 
தங்கியிருத்தற்கு வன்மையுடைய அததலைவா்‌ 
எவ்வாறு அவ்வனமையை அறிநதவராவா' எனப 
பொருள்‌ வயிற்பிரிநத தலைமகனை நினைந்து 
தலைமகள்‌ பாங்கெகு உரைததாள்‌ (குறு, 184:1,7, 
8). “கோழி, யாமப பொழுதில்‌ வாடைக காறறு 
வீசும கூதாக காலததிலும தலைவர்‌ வநதாரிலலை; 
நம்‌ காதலர்‌ வருகை இததன்மையதுதானோ” எனப்‌ 
பாங்கி ஆற்றுவிபபுழித்‌ தலைமகள்‌ கூறினாள்‌ 
(குறு. 6014-6). “தோழி, குளததினிடததே வீசிய 
மீனுககுரிய வலையில்‌ விலங்கு அகபபடடாற 
போல, அயலாரிடத்தே தோன்றும வரைவுககுரிய 
இந்த முயறசி எனன பயனைத தரும, இதனை 
நீயும்‌ பராபபாயாக' எனப பாஙஇககுத்‌ தலைமகள்‌ 
கூறினாள்‌ (குறு, 171). *தோழி, கடறகரைத 
தலைவன பொருட்டு வருநதேன்‌; பிறா கூறும 
அம்பலாகிய பழிப்புரைகள்‌ எனன துனபததைச 
செய்துவிடும்‌ எனப பிரிவிடை கடுஞ்சொல்‌ 
சொலலி வறபுறுத்தும்‌ பாஙகிககுக கிழததி 
கூறினாள்‌ (குறு. 175), “தோழி, தலைவனுடைய 
மனை வாழவுசகு உரிய கடபபாடுகளையும கைக 
கொண்டுளள நமககுப புலவிக காலததில இத 
தலைவா இததன்மையா எனற இனிமையிலலா த 
பேசசு எனன பயனைததரும்‌' எனத தலைவன 
பரததையிற பிரிநதவழி ஆறறாளாகிய தலைமகள்‌ 
இயறபடமொழிததாள (குறு. 181). *தோழி, கோள்‌ 
மெலிநதனவாய வளைகள்‌ நெகிழப பெற்று, 
இத்தகைய மாறுபாடடை உடையளாகுதல 
நும்மால விளைநதது எனறு சொனனால எனன 
குற்றம்‌ வநதுவிடும்‌' எனத தலைமகன இரவு வநது 
நினற காலத்துக கிழத்தி கூறினாள்‌ (குறு, 185.1-4). 
“தோழி, நாடறகுத துயில்‌ துறநதன என கணகள” 
னப பருவ வரவினகண ஆறறாள எனக கவனற 
பாங்கிககுக கிழததி கூறினாள (குறு, 186,38, ௪). 
“தோழி, நாடன கல்லினும வலியன, அவன 
வலியன எனறு கருதாமையால என நெஞ்சு 


மெலியும' எனத தலைமகளை ஆறறுவிககப 
பாஙகி இயறபழிக்கத தலைமகள்‌ இயறபட 
மொழிநதாள (குறு, 1878-8), “வாழி தோழி, 


தோளைத்‌ தடவி, வளை நெகிழப பொருள்வயிற 
பிரிநதோர்‌ தொழுவதது அரையிருள நடுநாள்‌ 
இயம்பும்‌ மணிக குரலை, அறிவாகொல்‌” எனப 
பிரிவிடை ஆறறாளாகிய தலைமகள பாங்கியிடம 
கூறினாள்‌ (குறு. 190), *தோழி, மினனலோடு 
மேகம்‌ இடிககும செயல மட்டுமா, அதனெதிர்‌ 


கோழி 


காட்டிலுள்ள மயிலும்‌ ஆரவாரிக்கும; இங்கனம்‌ 
தொடாபறற இரணடு பொருள்களாலும்‌ என்‌ 
பேதை நெஞ்சம பெரும்‌ கலக்கத்தை அடையும்‌” 
எனப பருவ வரவினகண ஆறறாளாம்‌ எனக்‌ 
கவனற பாஙகிக்குக கிழத்தி கூறினாள்‌ (குறு. 194). 
‘தோழி, வருநதும்படியாகக்‌ கூறறம்‌ கூதிர்க்கால 
உருவில காதலனைப பிரிநத என்னைக்‌ குறியாகக்‌ 
கொண்டு வருகனறது; இதற்கு என்ன செய்‌ 
வேனோ” எனப பருவ வரவின்கண்‌ வற்புறுத்தும்‌ 
பாங்கியிடம கிழத்தி கூறினாள்‌ (குறு. 197). தோழி, 
மழை பெய்த குன்றததில அருவி இழிகின்றது; 
மேகங்கள்‌ முழஙகும்‌ காாகாலததுககு முன்‌ 
வருவேம எனக கூறிச சென்ற தலைவர்‌ வர 
வில்லை' எனப பருவ வரவின்கண கூறினாள்‌ 
(குறு. 200) *தோழி தலைவன இப்பொழுது 
பிரிநது செனறுளளான்‌; அதனைப்‌ பசலையானது 
எவ்வாறு அறிந்ததோ, அழகிய நெற்றியிடத்தே 
பரவத்‌ தொடங்கியுள்ளது” என வரைவிடை 
ஆற்றாள்‌ எனக கவன்ற பாங்கிக்குக்‌ கிழத்தி 
உரைத்தாள்‌ (குறு. 208:8-7), “தோழி, நான்‌ 
தலைவனோடு பொருந்தாத தன்மையள்‌ அல்லேன; 
அவனோடு பொருந்தும்‌ இயல்பினை உடையேன்‌; 
ஆயினும்‌ ஒரு காரணததால அவனோடு பொருந்‌ 
தேன' என வரைவிடை ஆற்றல்‌ வேணடும்‌ எனற 
பாங்கியிடம கிழத்தி உரைத்தாள்‌ (கறு. 208), 
தோழி, தலைவர்‌ காடு இறந்துள்ளா; நானோ 
படுகையில்‌ துன்புற்றுக கட ககின்றேன;; அத்தகைய 
துனபினள்‌ இரங்கததக்காள்‌ எனனாது என 
உயிரைப்‌ பறிததலைககருதி மழை முழஙகி மின்னும்‌” 
எனப பருவ வரவின்கண்‌ ஆற்றாள்‌ எனக கவன்ற 
பாஙகிக்குக்‌ கிழத்தி கூறினாள்‌ (குறு. 216). “தோழி, 
தலைவர்‌ நம்‌ உயிருக்கு உயிர போன்றவர்‌ 
ஆதலின நமமை மறநது அங்கே தஙகவல்லராகிய 
அவர்‌ திறததுக கொறறவைககுப்‌ பலி கொடுக்க 
லில்லை; கையில்‌ காப்பு நூல்‌ கட்டவில்லை; புள்‌ 
நிமித்தத்தையும்‌ பார்ககவில்லை; நற்சொல்லும்‌ 
கேட்டு நிற்கவில்லை' எனப பிரிவிடை ஆற்றாள்‌ 
எனக கவன்ற பாஙகியிடம்‌ கிழத்தி கூறினாள்‌ 
(குறு. 218). *தோழி, தலைவருக்கு நீர்‌ எநநிலையி 
ஓளளீரோ எனறு கேட்டு என குறை தீர்பபா 
ராயின்‌ சொலவதற்கேற்ற செவவி இதுவே” எனத்‌ 
தலைவி சிறைப்புறமாகக்‌ கூறினாள்‌ (குறு. 219:6,7)- 
*தோழி, பொருள்வயின பிரிந்த தலைவர்‌ மாலைக்‌ 
காலததும்‌ வாரா£; அவா வாராதிருககின்ற நிலை 
யினை நீயும காணபாயாக' எனப பருவ வரவின்‌ 
கண்‌ கிழத்தி பாங்கெகுக்‌ கூறினாள்‌ (குறு. 220.6,7). 
“என்‌ பொருட்டுத்‌ தோழி படும்‌ துயரத்தைப்‌ 
பொறுக்கும்‌ ஆறறல்‌ இல்லாதவள்‌ ஆயினேன; 


454 


. பொறுத்துக கொளவர்‌' 


தோழி 


பிரிந்து சென்றவராகிய தலைவரது கொடுமையை 
நினைந்து தூங்காதிருககும்‌ துனபத்தை விடவும்‌ 
இது மிகக துனபமாகினறது' எனப்‌ பாங்கி 
கேட்பக்‌ கிழததி கூறினாள்‌ (குறு. 224), “வாழி 
தோழி, சோப்பனோடு அளவளாவி நகுதற்கு முன்‌ 
கண்ணும்‌ தோளும்‌ நுதலும்‌ மிகவும்‌ நல்லனவாய்ப்‌ 
பொலிவுற்றிருநதன' என வரைவிடை ஆற்றாள்‌ 
எனச்‌ கவன்ற பாங்கிக்குக்‌ கிழத்தி உரைத்தாள்‌ 
(குறு. 286). 'தோழி, மலை கழவோனாகிய தலைவன்‌ 
பொருட்டுத்‌ தொடி நெகிழ்ந்தன; தோள்கள்‌ 
மெலிநதன; நாணும்‌ போயிற்று” எனத தலைவி 
சிறைப்புறமாகக்‌ கூறினாள்‌ (குறு. 289:1,2,௪). “வாழி 
தோழி, வாடைக்‌ காற்று வீசுகின்றது; அதன்‌ 
மேலும்‌, வருத்தம்‌ எனனை அலைககும வண்ணம்‌, 
தலைவர்‌ குன்று மாலைக காலததில்‌ மறைகினறது, 
இதனை நீயும்‌ காண்பாயாக" என வரைவிடை ஆற 
றாள்‌ எனக கவன்ற பாங்திக்குக்‌ இழத்தி உரைத்‌ 
தாள்‌ (குறு. 240), *தோழி, யாம்‌ எமது காமத்தைப்‌ 
பொறுததுக்‌ கொண்டு ஆற்றியிருக்கவும்‌ தலை 
வனைககண்ட எம்‌ கண்கள்‌ நட்பு முதிர்வின்‌ காரண 
மாக அவர்‌ பிரிநதமை கருதி அழுதன” எனப்‌ பிரி 
விடை ஆறறாள்‌ எனக்‌ கவனற பாங்கிக்குக்‌ கிழததி 
உரைத்தாள்‌ (குறு. 341:1,2,7). “தோழி, பெருங்‌ 
கடற்‌ சேர்பபனை இனி நினையேன்‌; ஆதலால்‌ என்‌ 
கண்கள்‌ துயில்‌ கொள்க' எனத்‌ தலைவி வன்புறை 
எதிரழிந்து கூறினாள்‌ (குறு. 243:4,8). “தோழி; 
தலைவருடைய நாட்டிலுள்ள குன்றத்தைப்‌ பார்த்‌ 
தேன்‌; அதனால என்‌ பசப்பூநத நெற்றி தன்‌ 
பணடைய விளக்கத்தைப்‌ பெறறுள்ளதல்லவோ * 
என வரைவிடை வைப்ப ஆற்றுகனறாயோ என்ற 
பாங்கிக்குக கிழத்தி உரைததாள்‌ (குறு. 249:3-6). 
*வாழி தோழி; நின்‌ தோள வளை நெகிழதத, 
கொடியனாகிய குன்று கெழுநாடன (பரத்தையர்‌ 
இல்லம்‌ சென்று) திரும்பி வருங்காலத்து இன்‌ 
முகம்‌ திரியாது அவனைப்‌ பேணிப்‌ புறந்தந்த 
மையின்‌ மடவை என வினவி வருத்தமுறாதே; 
சான்றோர்‌ தன முன்‌ புகழ்தலையும்‌ நாணுவர்‌; 
அத்தகையோர்‌ பழிச்‌ சொல்லை எங்கனம்‌ 
எனத்‌ தலைமகன வர 
வறிந்த பாங்கியிடம்‌ கிழததி கூறினாள்‌ (குறு. 252). 
தோழி, கோங்க மரத்தில்‌ மலர்கள்‌ தோன்றின; 
தலைவர்‌ மீணடு வரவை அறிவிததற்குத்‌ தூதும 
வரவில்லை; உடன துயிலுதலையும மறநதனர்‌' 
எனப பருவம்‌ கண்டு வற்புறுத்தும்‌ பாங்கிககுக்‌ 
கிழத்தி உரைத்தாள்‌ (குறு. 254). “தோழி, நமபால்‌ 
தோன்றும்‌ காமமாகிய பகை, தலைவன இங்கே 
வருநதோறும்‌ வெளிப்படும்‌; அவன அகன்று 
சென்றாலும்‌ போகாமல்‌ மாறுபடும்‌' என வரை 


தோழி 


வுணர்த்திய பாங்கியிடம்‌ கிழத்தி கூறினாள்‌ 
(குறு, 857:4-6), “வாழி தோழி; கார்‌ காலத்தில 
எருமை நள்ளிரவில்‌ ஐயென ஒலிக்கும்‌ ௮௪௪ம 
உணடாகின்ற காலத்திலும்‌ என்னுடைய கணகள்‌ 
துயிலாவாயின' என இரவுக்‌ குறிககண்‌ தலைமகன்‌ 
சிறைபபுறமாகத்‌ தலைமகள்‌ பாங்கியிடம சொல்லு 
வாளாய்க கூறினாள்‌ (குறு. 821). “வாழி தோழி; 
மலை இறந்தோர்‌, சிறிய பாவையையும்‌ எம்மை 
யும்‌ உள்ளார்‌; கொடியா' எனப்‌ பிரிவிடை வற்‌ 
புறுததும்‌ பாங்கிக்குத்‌ தலைமகள்‌ உரைத்தாள்‌ 
(குறு. 278). (வாழி தோழி; தாமே பொருள்‌ 
தேடாதார்‌ வாழககை இரத்தலை விடவும்‌ இளிவு 
எனச்‌ சொல்லிய ஆணமைத தனமையைத தெளியும்‌ 
படியாகச சொலலிப பாலை வழியிடத்தே செனற 
னா; அவர்‌ வாழக' எனத்‌ தலைவி கூறினாள்‌ (குறு. 
283). தோழி, காமநோயால்‌ மிக மெலிந்து, தலைவர்‌ 
பககத்தில்‌ இல்லாமையால்‌ துனபப்படுவதல்லாமல 
மழையும்‌ மயங்கிப பெய்தது; இவ்வூரினர்‌ அவர்‌ 
பொருட்டு இரங்கும நம்மினும்‌ நம்பொருட்டு 
இரங்குவர்‌' எனத்‌ தலைமகள்‌ கூறினாள்‌ (குறு. 289). 
“வாழி தோழி, நான கூறுவதனைக்‌ கேட்பாயாக, 
தலைவனைக கண்டால்‌ தலைவி மெலியும்படி 
பிரிந்து செல்லுதல தகுமோ என்று கடிய சொற 
களைக கூறி இடிததுரைத்தலைச்‌ செயயாதிருப 
பாயாக” என ஆறறாளாய தலைமகள்‌ தலைமகன 
சிறைப்புறத்தானாகப்‌ பாங்கிக்குக்‌ கூறினாள்‌ 
(குறு, 296). “தோழி எக்கர்‌ நிழலிடத்தே குறி 
யிடம்‌ வாயககப பெற்றபோது என கண்கள்‌ 
தலைவனைக கணடன; என செவிகள்‌ அவன 
சொற்களைக்‌ கேட்டன; அவன மணந்தால்‌ அழகு 
பெற்றுத தணநதால்‌ நெகிழும்‌ என தோள்கள்‌” 
எனச்‌ சிறைப்புறமாகப பாங்கியிடம்‌ இழததி 
கூறினாள குறு, 299). “தோழி, பெண்‌ அனறிற்‌ 
பறவை தன துணையை நாடி அழைக்கும 
நள்ளிரவில, மணியையுடைய தலைவனது தேர்‌ 
வாராதிருபபினும வருவது போலக்‌ காதினிட த்தே 
ஒலிததலால கண்கள்‌ துயில்‌ துறநதன' எனப்‌ பாங்‌ 
கிக்குக கிழததி கூறினாள்‌ (குது. 301 5-8) “தோழி, 
ஊரிலுள்ளார்‌ துயிலும்‌ நடுயாமத்தும்‌ என்‌ நெஞ்‌ 
சிடதது வருதலேயன றி நேரில்‌ வருதலை அறியான்‌; 
அங்ஙனமாதல்‌ உயர்வுடையதனறு; நீ கூறுவாயாக” 
என வரைவிடைக கவை பாங்கிககுக்‌ கிழத்தி 


கூறினாள்‌ (குறு. 802:1,7,8). “தோழி, கானலும்‌ 
தனிமை உடையதாயிறறு, வானம்‌ நமமைப 
போன்ற மயககத்தை உடையதாகிப பகற்‌ 


பொழுது நீங்கப்‌ பொலிவிழநது தோனறுகிறது; 
இதனைத்‌ தலைவனுக்கு உரைப்பாரைப்‌ பெற்றால்‌ 
உயிர்‌ வாழ்வேன' என வரைவிடை முனிநது கிழத்தி 


455 


தோழி 


பாங்கிககுக்‌ கூறினாள்‌ (குறு, 510). *தோழி, 
பாகன தடுககவும நில்லாமல விரைநது செனற 
தலைவன்‌ தேரை நான்‌ மட்டும்‌ கணடேனிலலை; 
ஆயமகளிர்‌ எல்லோரும்‌ பராததனர்‌, அலா எல 


வாறு நீங்கும்‌' என அலரஞசிய தலைமகள 
தலைவன சிறைப்புறத்தானாகப்‌ பாங்கியிடம 
கூறினாள்‌ (குறு. 311) “தோழி, சுரன இறநது 


செனற தலைவர்‌ மழை பெய்து இருணட மாலைக 
காலததும்‌ வாராராயினர்‌' எனப பிரிவிடை 
வேறுபட்ட கிழததி, வற்புறுத்தும்‌ பாங்கியிடம 
பருவம காட்டி அழிநது கூறினாள்‌ (குறு. 814). 
“என தோழி, தலைவன்‌ ஞாயிறறைப போன ஈவன) 
என தோள்கள்‌ ஞாயிற்றை நோககியிருககும 
நெருஞ்சி மலர்கள போனறவை' எனப பாங்கிககுக 
கிழத்தி கூறினாள்‌ (குறு. 815). “வாழி தோழி, 
தலைவன்‌ சொன்ன சொறகள்‌ மாறுபடடுவிடடன; 
என்‌ வருததததைத்‌ தாய அறிவாளாயின உயிரோடு 
இரேன' எனப்‌ பாங்கிககுக த்தி கூறினாள்‌ 
(குறு. 516:2,3,8). “தோழி, கார்‌ காலததுககுரிய 
பெரு மழையும்‌ மாலைக காலததில வநதது, என 
மேனியின்‌ நலம்‌ சிதைததோர்‌ இனனும வாரா"; 
நம்‌ இனிய உயிர்‌ நிலை இனி எததனமையதாகும” 
எனப பருவ வரவின்கண வேறுபட்ட &ழத.$ 
வன்புறை எதிரழிந்து கூறினாள்‌ (குறு, 519.5-8); 


“தோழி, தலைவரோடு கலநது பழகுதலைக்‌ 
காட்டிலும்‌ இனியவை உணடோ; நாமும இயனற 
அளவில நடநது அவர்‌ இருப்பிட ததிறகுச 


செலவோம்‌' எனத தலைமகன வரவுணர்நது தலை 
மகள்‌ இயற்பட மொழிநதாள (குறு. 538:6,7). 
“தோழி, சிறறில இழைதது விளையாடிய 
காலததிலே பொருநதிய நட்பு, தலைவன ஒரு நாள்‌ 
பிரியினும்‌ பல நாள்‌ வரும துன பததை உடையதாக 


வுள்ளது' எனச்‌ சிறைபபுறமாகத தலைவி 
கூறினாள்‌ (குறு. 386:3-௪), “தோழி, துனபததைத 
தரும மாலைக காலமும தனிமை நிலையும 


அத்தலைவர்‌ பிரிநது செனற நாட்டில இலலை 
போலும்‌' எனப பிரிவிடை வேறுபட்ட நிழெததி 
தோழிக்குக கூறினாள்‌ (குறு. 330 6,7). “தோழி, நம 
தலைவன பிரிததால்‌ நாம இழபபது ஒப்பற்ற நம 
இனனுயிரலலது வேறு யாது' எனப பாஙதிககுத 
தலைவி கூறினாள்‌ (குறு 354.4-6). “தோழி, 
தலைவா லீறறிருநத என்னெஞ்சம அலைபபுணடு 
வருந்தும்‌' என, இரவுக்‌ குறி உணாததிய 
பாங்கிககுக கிழததி மறுததாள குறு, 340.7). 
“தோழி, குரவமும புனகும பூத்து அழகிதாகத 
தோனறும இசுகாலததும தலைவாபேணாராயினும 
என உறுதிப்‌ பாட்டினாலே உயிரோடு வா முவேன' 
எனப்‌ பருவ வரவினகண்‌ பாஙதிக்குக திழதடு 


தோழி 


உரைததாள்‌ (குறு. 841). தோழி, துன்பத்தைத்‌ 
தரும மாலைக காலத்தில்‌ பொருட்பிணிபபாலே 
பிரிநது செனறுறைந்த தலைவர்‌ திரும்பி வரக்‌ 
காணும மகளிர்‌ தவஞ்செய்தவராவர்‌” எனப்‌ பிரி 
விடை வறபுறுததும்‌ பாங்கிக்குத்‌ தலைமகள்‌ 
கூறினாள்‌ (குறு, 844,7,6-8). (தோழி, தலைவனைச்‌ 
சூழந்து வளைததுசு கொண்டு நாம இழநத 
பெண்மை நலத்தை மீண்டும்‌ பெறுவோம்‌ என 
உரைகதினறாய; இரநதவர்‌ விரும்பியவற்றைக்‌ 
கொடுதது அவற்றைத்‌ தருக எனச்‌ சொல்வதை 
விடவும நம்‌ இனிய உயிரை இழபபது துனபம 
தருவதோ” எனப (பரத்தை மாட்டுப்‌) பிரிநது 
வநத தலைமகன கேடகும்‌ அணமையனாகப 
பாங்கிக்குக கிழததி கூறினாள (குறு. 349). *தோழி, 
வெளவால்கள்‌ தாம்‌ தங்கியிருந்த பழைய மரம்‌ 
தவிககும்படி செல்லும்‌ சிறிய புல்லிய மாலைக்‌ 
காலம்‌ உளதாதலை அததலைவரைக்‌ காணாத 
காலததிலே அறிவேன” எனப்‌ பிரிவிடைப 
பாங்கிககுக்‌ கிழத்தி மெலிந்து கூறினாள்‌ (குறு. 352). 
“தோழி, என நோய்ககு மருநது வெறியாடுதலனறு 
எனபதை அனனை அறிய நாம்‌ துன்புற்றாலும, 
தலைவன இராக்‌ காலத்தே இங்கு வாராதிருப்‌ 
பானாக; இஃது என விருபபம்‌' எனத்‌ தலைமகன 
சிறைப்புறததானாக வெறியஞ்சிய பாங்கிக்குச 
சொலலுவாளாய்த்‌ தலைவி கூறினாள்‌ (குறு, 3560) 
"வாழி தோழி, நான்‌ கூறும்‌ ஒன்றைக்‌ கேட்பா 
யாக; தலைவா மலையிலிருநது ஆற்று நீர்‌ வழி 
வநத காந்தள்‌ இலைகளைத தழுவுதலையும்‌, 
காந்தட்‌ செடியினை வீட்டில்‌ கொண்டு நடுதலை 
யும்‌ விலககாத அன்னைககுக கைமாறாகத்‌ தேவருல 
கததைசு கொடுப்பினும்‌ சிறிதே' என வரைவு 
மலிநதவழிப்‌ பாங்கி நன்கு ஆறறினாய்‌ என்‌ 
றாட்குக கிழத்தி கூறினாள்‌ (குறு. 561). *தோழி 
தலைவனால என்‌ கைகளிலுள்ள வளைகள்‌ கழலு 
தலையும்‌ மேனியில்‌ பசலை பரத்தலையும்‌ அடை 
யேன்‌; ஆயினும்‌ அககாமமோ பெரிதாக உள்ளது” 
என  வரைவிடை வற்புறுத்தும்‌ பாங்கிககுத்‌ 
தலைமகள்‌ கூறினாள (குறு 871). “தோழி, நாட 
னோடு நாம செயது கொண்ட சிறிய நட்பானது, 
கணகள்‌ அழகு கெடத்‌ தோள்கள்‌ மெலிந்ததன்‌ 
மேலும அதனை மாறறும்‌ பொருளாகவும்‌ 
அமைகினறது, அதனால்‌ யான்‌ பொறுத்திருந்தேன்‌; 
நீ பொறுககும திறன்‌ பெற்றாயில்லை' என வரை 
விடை ஆற்றாள்‌ எனக்‌ கவன்ற பாங்கிககுக்‌ தஇழத்தி 
அழிநது கூறினாள்‌ குறு. 377). 'வாழி தோழி, 
மாலைக காலததை உயிரை எலலையாகக்‌ 
கொண்டு கடநதேன்‌; அதன்பின்‌ வரும்‌ இரவின்‌ 
மிகுதி கடலினும்‌ பெரிது; மாலைக்‌ காலத்தை 


456 


தோழி 


மட்டும்‌ கடத்தலால்‌ யாது பயன' எனப பிரிவிடை 
வற்புறுததும்‌ பாங்கிக்குக்‌ கிழத்தி வன்புறை 
எதிரழிந்து கூறினாள்‌ (குறு. 387), *தோழி, 
மழை இனிதாகப்‌ பெய்தது; மயில்கள்‌ தனித்‌ 
இருந்து வருத்தமுறக்‌ கூவுன்றன; அவைதாம்‌ 
பேதைமையுடையன” எனப்‌ பிரிவிடை, பருவ 
வரவின்கண்‌ ஆற்றாள்‌ எனக்‌ கவன்ற பரங்கெகுக்‌ 
கிழததி கூறினாள்‌ (குறு. 391). தோழி, மாலைக்‌ 
காலததில்‌ தலைவர்‌ வந்தாராக, மகளிர்‌ விருந்து 
செயது உடம்பு பூரிக்கும்படியான உவகைக 
கண்ணீரை விளைபபோராவர்‌; நம்‌ தலைவன்‌ 
பிரிவால்‌ அவற்றை நாம்‌ வெறுத்தோமாவோம்‌” 
எனப பிரிவு உணர்ததிய பாங்கி பிறா தலைமகன்‌ 
பிரிதது வினை முற்றி வருநதுணையும ஆற்றி 
யுள்ளாராவர்‌' என்று உலகியல மேல்‌ வைத்து 
உரைத்தாட்குத்‌ தலைமகள்‌ ஆற்றாமை கூறினாள்‌ 
(குறு. ௪98). “வாழி தோழி; காட்டின்‌ கண்ணே 
செறை நங்காதலர்‌ தோள்‌ நலம்‌ தொலைய 
கைவிட்டொழிந்தாராயினும்‌, அவர்‌ எழச்‌ சென்றன 
ராயினும்‌ எனபால்‌ நட்பு வைத்தனர்‌; எனவே 
குறித்த பருவத்து வந்து தலையளி செய்வர்‌ என 
இயற்பழிதத பாங்கிககுத்‌ தலைவி இயற்பட 
மொழிநதாள்‌ (தற்‌. 74:1-6,11), தோழி தலைவன்‌ 
குன்றத்து அருவி நோகநிக கண்‌ கலுழ்தலின்‌ 
அன்னை, ஏன அழுகின்றாய நின்‌ எயிறறினை 
முத்தங்கொள்வன்‌ என இனியமொழிகளைக 
கூறுதலானே, நாணையும்‌ மறந்து தலைவனது 
மார்பைப்‌ பிரிந்தமையால வந்த வருத்தததிறகு 
அழா நின்றேன்‌ எனக்‌ கூறததொடங்கி நினைவு 
வரத்‌ தவிர்ந்துய்ந்தேன்‌' என முன்னிலைப்‌ 
புறமொழியாகத தலைமகள்‌ பாங்கிககுக கூறினாள்‌ 
(நற்‌, 17). தோழி, எம்மூரானது நிரம்பிய புது 
வருவாயினையுடையதாயினும்‌, நமது தலைவன்‌ 
நம்மை விட்டுப்‌ பிரிநத காவததுப்‌ பொலிவழிந்தாற்‌ 
போல வருத்த முடையதாயிராநினறது (ஆதலின 
யான்‌ எங்ஙனம்‌ வருந்தாது ஆற்றியிருபபேன்‌) 
எனத தலைவி வனபுறை எதிரழிநது கூறினாள்‌ 
(தற்‌. 3824-6), தோழி, வானம்‌ பெயதலை நிறுத்து 
கினறிலது; அதனால்‌ யான்‌ உற்ற துன்பததை 
அறியாது அனனை வெறியெடுக்கக கொண்டையிற்‌ 
பூவைக்‌ காத்தலும்‌ அரிதாயிற்று; மலை கிழவோற்கு 
எனன செய்ய மாட்டுவேம்‌ கூறாய்‌' என ஆறறது 
ஏதமஞ்சி வேறுபட்ட தலைவி வெறியாடல்‌ உறற 
விடததுச்‌ சிறைப்புறமாகக கூறினாள்‌ (நற. 51). 
*தோழி, நம்‌ காதலர்‌ எவ்வளவு சிறப்புடைய 
ராயினும்‌ அவர்பால தூது விடக கருதுவதனைக்‌ 
கைவிடுக; நம்மைக சைவிட்டார்‌ என்று வருந்தாதே; 
நாம்‌ வருந்துமாறு நம்மைத்‌ துறநதோர்‌ நட்புதான்‌ 


தோழி 


நமக்கு யாது பயன்படும்‌; என்‌ அறிவும்‌ உள்ளமும்‌ 
அவரிடததுச்‌ சென்றொழிந்தனவாதலின்‌ என்‌ 
உடம்பு உள்ளில யாதும்‌ இல்லையாய்‌ நின்றது; 
இனி அவர்‌ வரினும்‌ நோய்க்கு மருந்தாகார்‌; நமது 
நோய்‌ மிக்க “ஏதப்பாட்டினை நம்‌ சுற்றத்தார்‌ 
காணாதொழிவாராக' எனப்‌ பிரிவிடைத்‌ 
தலைவியதருமை கண்டு தூதுவிடக கருதிய 
பாங்கிக்குத்‌ தலைமகள்‌ கூறினாள்‌ (நற்‌, 64:1-3,8- 
13). ‘வாழி தோழி, நான்‌ கூறுவதனைக்‌ கேட்பா 
யாக; பிரிந்தோர்‌ வந்து முயங்கியுறைய வேணடிய 
பருவத்தில்‌ எம்மைக்‌ கூடியிருந்த நீவிர்‌ பிரிநது 
போதலை எண்ணுவதினும்‌ கொடுமைவேறுணடோ 
எனறு நம்‌ விருபபத்தைச்‌ சொல்வோம்‌; 
சொலலாதிருபபின்‌ பிரிவர்‌; பிரியின என்னுயி 
ருககே ஏதம்வரும்‌; நேரில்‌ கூறி நிறுத்துவதன றி 
வேறெதனால காதலர்‌ பிரிவைத்‌ தவிர்ப்போம' 
எனப்‌ பிரிவுணர்ந்து வேறுபட்ட தலைமகள்‌ 
பாஙகிக்குக கூறினாள்‌ (நற்‌, 79:5-10). “தோழி, 
பகற்பொழுதின்கணணே அவரோடு முயங்கின 
தாகக்‌ கனவு காண அவ்வின்பமெல்லாம்‌ விழிதத 
வுடன்‌ ஒழிந்து போயிற்று' என வரைவிடை 
வைத்துப்‌ பிரிய ஆறறாளாய தலைவி கனாக 
கண்டு பாங்கிக்குக்‌ கூறினாள்‌ (நற்‌. 87:5,9). 
தோழி, காம நோய்‌ நிலைகுலைத்த பொழுதில்‌ 
அருகிருந்து நயமொழி கூறல்‌ ஆணமகனுக்குரியது; 
யான என்‌ பெண்மை தடுப்பப புலப்படாமல 
தாஙகியுள்ளேன்‌; அவன்பால்‌ ஆர்வ. ழமுடையேனாக 
வேண்டி அவனது மார்பால வருத்தமுறற என்‌ 
இயல்பை அறியாத காதலன்‌ என்ன மகன்‌ எனக 
கூறப்படுவானோ' எனத்‌ தலைமகன்‌ சிறைப்புற 
மாகத தலைவி பாங்கிககுரைபபாளாய்க்‌ கூறினாள்‌ 
(தற்‌. 94). (தோழி, சுரநெறியிலே சென்ற காதலர்‌ 
பால்‌ அவரை வழிபடடுப்‌ பினனே சென்ற 
நெஞ்சம்‌ முன்பு செய்த நலவினைப்‌ பயனை 
இப்போது துய்ப்பதாயிற்று. இங்கே தஙகி அடங்‌ 
காத பழிச சொல்லை எய்திய யானே தோழி, 
தீவினையின்‌ பயனாகிய 
எனப பிரிவிடை மெலிந்த தலைவி பாங்கிக்குக 
கூறினாள்‌ (நற்‌. 107:1,6-10). “வாழி தோழி, துன்பம்‌ 
செய்யும்‌ மாலைபபொழுதில என்னை நினையா 
ராகிப பிரிந்ததால்‌, நானுற்ற வருத்தத்தைப்‌ பிறி 
தொன்றால்‌ வநததாக ஊரார்‌ கூறுவர்‌; அவவாறு 


கூறதல பண்புமன்று; அதனால்‌ இனி யான்‌ 
பலநாள்‌ உயிவாழேன' என வரைவு நீட 
ஆற்றாளாய தலைவி வனபுறை எதிரழிநது 


கூறினாள்‌ (நற்‌, 117: 7-11), *எனபால விருப்ப 
மிகக தோழி மாமை நிறததினளாய தலைவிககுத்‌ 
தோள்களிலிருநது வளைகள்‌ கழலகின றன; 


துனபததோடுள்ளேன! . 


457 


தோழி 


கண்கள்‌ வடிவை இழந்தன; நெற்றியிலும்‌ பசலை 
பரவியுள்ளது எனப்‌ பெணடிர்‌ அலர்‌ தூறறு 
கின்றனர்‌; காதலர்‌ நமக்குத்‌ துன்பம்‌ செயபவ 
ரல்லர்‌; விரைய வருவர்‌ என நீ கூறும சொல்‌ 
என்‌ வருத்தமிக்க நெஞ்சிற்குச்‌ சிறிது பாது 
காவலாயுள்ளது என, வரைவிடைவைத்துப பிரி 
வாற்றாளாய தலைவி வற்புறுத்தும்‌ பாங்கிககுக 
கூறினாள்‌ (நற்‌. 1383). “தோழி, கானயாறறின 
புனலின்‌ கண்ணே தமியராய நீநதி இரவில்‌ வருதல்‌ 
அறியாத எனக்கு, புலியால்‌ ஆண்‌ யானை தாக 
கப்பட, பெண யானை பிளிறுகினற ஓசையைக்‌ 
கேட்டு நடுங்கி, கண்கள்‌ கலுழவும்‌ நெஞ்சம 
கவலையால வருந்தவும எனனிலைமை இவவணண 
மாயிருந்தது, என ஆறறது ஏதத்நிற்குக கவனறு 
சிறைப்புறமாகத தலைவி கூறினாள்‌ (நற்‌. 144). 
“தோழி, அரிய வழியிடத்தே செனற காதலர்‌ வந்து 
முயங்கி உறைகின்ற போதும, நெஞ்சழிநது வருநது 
கின்றாய்‌ எனக கூறுகின்றனை, உணமையை 
அறியாதார்க்கு அவ்வாறே தோனறும்‌, பிற 
பெண்டிரை மூன பு விருமபாத தலைவன்‌ இப்போது 
பரத்தையிடத்துத தன மார்பை மடுப்பானா 
யினான்‌; அனபில்லாதவிடததுத்‌ தழுவிக்‌ கொளவ 
தால்‌ யாது பயன” என, வினைமுறறி வநதெயதிய 
காலத்து ஆறறாளாய தலைவியைப்‌ பாஙகி வற்‌ 
புறுத்தி நினறாட்கு அவள்‌ கூறினாள்‌ (நற, 174.4- 
11). ‘தோழி, நம காதலர்‌ சுரததினகண்ணே 
சென்று விட்டனா; இதனை அவா செயயும 
குறிபபினால்‌ யான்‌ கணடறிநதேன்‌; கண்ணீ 
வெள்ள ததில்‌ நீநதி உழலும்‌ நாள்‌ இனனே வநதது' 
எனச செலவுக குறிபபறிநத தலைமகள பாங்கிக 
குரைத்தாள்‌ (தற. 177:2,4,8-10). “வாழி தோழி; 
தலைவனது முயக்கம காணாதபோது,நடுயாமத்தே 
நாரை நரலுநதோறும்‌ ௨௫௫, என உள்ளத 
தோடு மனமும்‌ உடைநதுமஇன்னும உடையேனா 
யுள்ளேன எனத தலைவி வனபுறை எதிரழிநது 
கூறினாள்‌ (நற்‌. 199:1-5,10,11). “தோழி, கரா 
காலத்து வநதுவிடுவே என வஞ்சினம்‌ கூறிச 
செய்பொருட்கு அகனற நம காதலர்‌, என வளை 
நெகிழும்படி செயததனாலாகியதுனபததை நோககி 
நகை புரிவது போல்‌ மினனி மழை பெய்யும 
மேகத்தின்‌ இடி முழககததைக கேட்டிலரோ?” 
எனத தலைமகன குறிதத பருவ வரவுகணடு 
தலைமகள்‌ கூறினாள (நற. 3146-12). “தோழி, 
நாடன மிக இனியன ஆயினும ஊடலுறுவேன; 
புலவியைப போககுமாறு எனனைப பணிந 
துணர்ததல்‌ முதலாகிய வனமையைச செயதலான' 
எனத்‌ தலைமகள்‌ வாயில்‌ மறுததாள்‌ (தற. 317:8-9), 
“வாழி தோழி; என்‌ அழகு நீங்கி உயிர்‌ கெடுவ 


தோழி 


தாயினும காதலன, தமியனாய்‌ வந்து மகிழுமாறு 
புணாநது தலையளி செயததனால்‌ சிறிதும்‌ 
அவன மீது புலபபேன அலலேன' என வரைவிடை. 
வைததுபபிரிய ஆற்றாளாய தலைமகள்‌ பாங்கிக்குக்‌ 
கூறினாள்‌ (நற. 219:1-4,9,10). ‘தோழி, பெரிய 
மலைநாடனபாற சென்று, விரும்பின எமக்குதவாத 
அனபறற அவனது மார்பை நமமில்‌ இரந்து 
கேட்டனர்‌ உளரோ (அவனே வநது தலையளி 
செயது இப்பொழுது கைவிடடொழிதந்தனன 
கணடாய) எனத தலைவி வனபுறை எதிரழிநது 
கூறினாள்‌ (நற. 2388-9), (வாழி தோழி; என 
காம நோயும பெரிதாயுள்ளது; என உடம்பும 
வெயதாக உள்ளது; எனது வளையைக்‌ கழலச்‌ 
செயத தலைமகனது மலையில்‌ அளாவிய காற்‌ 
றானது என பசலை மெயயிலே சிறிது படவேண்டி 
நமது மூனறிலிலே சிறிது கடததினால இவள 
நோய நீங்கப்‌ பெறுவாள்‌ எனறு அன்னைக்கு 
உரைபபாயாக” என, தலைமகன சிறைபபுறமாக 
வறபுறுககும பாங்கிக்குத்‌ தலைமகள்‌ கூறினாள 
(நற. 836), “தோழி, பனி நிலத்தில விழத்‌ 
தொடங்கிய துன்பத்தைத்‌ தருகின்ற நடுயாமததில 
கணகள்‌ நீர்வடியும்படி பொருள்‌ ஈட்டுதலில 
உள்ளம்பிணிபபுணடு எம்மைப பிரிநது செனற 
காதலா எம்‌ துயரைக கருதியிருப்பாரல்லரோ' எனத 
தலைமகள்‌ வனபுறை எதிரழிந்து கூறினாள்‌ (நற.341: 
1,10 12). “தோழி, எனது உடலில்‌ பசலையினைக்‌ 
கணடு வைததும்‌ மலைநாடறகு உரைத்தாயலலை, 
அனனைக்கும்‌ இது தணியுமாறு இது என உரைத்‌ 
தாயலலை, ஆதலின்‌ நீகொடியை' என அறத்தொடு 
நிலை வரிதத பாஙகியைத்‌ தலைவி முகம்புக்குக 
கூறினாள்‌ (நற 844:8-11). தோழி, கடறகரைத்‌ 
தலைவனுககாக, யான படுகினற துனபததையும்‌ 
கடந்து அவனை நினைநது இரக்கமுறுவேனலலேன்‌; 
அவனை வெறுத்தேனுமலலேன; அவ்வறனிலாளன்‌ 
தனனை அயலார்‌ புகழுமபடி என்னை மீட்டும்‌ 
பெறுவதாயினும அதறகும்‌ இயைகன்றேன்‌; 
அதுவும்‌ இலலையாயிற்று' எனச்‌ சிறைபபுறமாகத 
தலைமகனது வரவுணாந்து வற்புறுபபத தலை 
மகள்‌ வனபுறை எதாமொழிநதாள்‌ (தற 27௪ 8-9), 
“தோழி, ஊரனது அமையாத பரததமையை நீ 
புலவாதேகொள்‌ என ஆற்றுகினறனை; எனது 
மனையின கணணே வருகினற விருந்தினரை 
ஓம்புதலில்‌ கையொழியாமையால்‌ அவனை எதிர்ப்‌ 
படபபெறறிலேன; அதனால புலவாது வைகனேன” 
என வாயில வேண்டிச சென்ற பாங்கிககுத்‌ 
தலைமகள்‌ மறுதது மொழிநதாள்‌ (தற்‌, 280:4-10), 
“தோழி, மழை பெய்த நள்ளிருளில்‌ அவர்‌ 
நமபககததவராகவும்‌, நாம குளிரின கடுமை 


458 


தோழி 


யால்‌ வருத்தமுற்றுத்‌ தூங்கா திருநதனமா தலையும்‌ 
அறிந்தவர்‌ இபபொழுது நமமைக்‌ கைவிட்டு 
அகன்றனர்‌ கண்டாய்‌; சிறிதும்‌ அன்பிலாதவ 
ரல்லரோ” என வன்புறை எதிரழிந்த தலைமகள்‌ 
பாங்கிக்குக கூறினாள்‌ (ஆற்றாள எனக கவனற 
தோழி தலைமகட்கு உரை த்ததாகவும்‌ கொள்வர்‌) 
(நற்‌. 287:7-11), “வாழி தோழி; யான கூறுகின்ற 
தனைக்‌ கேட்பாயாக; நிலமபுடை பெயரினும்‌ 
காதலர்‌ சொற்பெயர்தல்‌ இலர்‌; குறித்த பருவத்தின்‌ 
முன்‌ வானம்‌ கார்‌ காலத்தைச்‌ செய்து விட்டது; 
அதனால காம நோய்‌ கனற்றலானே அவரால்‌ 
அருள்‌ செய்யப்பெறேனாயினேன' எனப்‌ பிரிவிடை 
தலைவி பருவம்‌ கணடு கூறினாள்‌ (நற்‌. 289). 
“தோழி, பிரிந்தோர்‌ வருந்தும்‌ கார்‌ காலத்திலும்‌ 
வினையே நினைந்த உள்ளமொடு காதலர்‌ வீரைநது 
செலவாராயினர்‌; நாம வருந்துனெற துன்பத்தில்‌ 
உழனறு இங்கேயே தங்கியிருககக கடவேமாயினும்‌ 
இது என்ன கொடுமை எனப்‌ பா௩கதியால்‌ பிரிவு 
ணர்த்தப்பட்ட தலைமகள்‌ கூறினாள்‌ (நற்‌. 298). 
“வாழி தோழி; துணைபுணரும்‌ அன றிலின்‌ வருத்தம்‌ 
தரும்‌ குரலைக கேட்குநதோறும்‌ காதலி துஞ்சாது 
துயருற்று நம்மீது வருததமடைவள்‌ என்பது 
சேர்ப்பன்‌ நெஞ்சததில தோனறுமோ' எனவேட்கை 
தாங்காது பாங்கிககுத்‌ தலைமகள்‌ கூறினாள்‌ (தற்‌. 
303.1-8,12). “வாழி தோழி; எனனால இவளுககு 
இத்துனபம்‌ செய்யபபட்டது என்று கூறி அன்பின 
மிகுதியினால்‌ அழாதே; மலைநாடன்‌ நட்பு நமககுத 
துன்பமாயிருப்பவும்‌ அதனை அறியுநர்‌ இலலை 
எனக்‌ கூறுவை அவர்‌ நட்பை நான்‌ நனறாகத்‌ 
தெரிந்திருபபதால்‌ ஆற்றியிருபபேன்‌” என, வரை 
விடை ஆற்றாள்‌ எனக்‌ கவன்று தான்‌ ஆற்றா 
ளாகிய பாங்கியைத தலைமகள்‌ ஆற்றுவிததாள்‌ 
(நற்‌ 309). “அன்புடைய தோழி, நம்மை நாடிவரும்‌ 
சான்றோராகிய தலைவரை நம்புதல்‌ பழியுடைய 
தாமெனில நீரொழுகுகின்ற கண்ணோடு இறந்து 
போதலும்‌ இனிதே; சான்றோர்‌ கடமையிலே 
குறைபடார்‌ என உலகம்‌ கூறுவதால்‌ துறைவர்‌ 
மார்பை நிலையாகப்‌ பெறத்தகக தன்மையுடையே 
மானாலும்‌ அஃது உரியதே' என ஆற்றாளாய 
தலைமகள்‌ வன்புறை எதிரழிந்து கூறினாள்‌ 
(தற்‌. 387). *இகுளைத்‌ தோழி, நினனுடைய 
தோள்கள்‌ நாள்‌ தோறும காதலனுடைய தோள்‌ 
களை முயங்கிய வழியும கைவளைகள்‌ கழலுனெறன 
என உரைகதின்றனை; இயங்குதறகரிய இருளிலே 
வருதலைக காணகின்ற எனககு வளை செறிப்பது 
எவவணணம்‌ ஆகும்‌' எனப பிரிவிடை மெலிநத 
தலைமகளைப்‌ பாங்கி களவுககாலத்து வறபுறுப்பத்‌ 
தலைவி கூறினாள்‌ (ற்‌. 382), “வாழி தோழி, 


தோழி 


நம்மைத்‌ துறந்து போய பொருள்‌ தேடுதலை 
விரும்பி உறையும்‌ நம்‌ காதலர்‌ சென்ற 
நாட்டின்‌ கண்ணே நோயைச்‌ செய்யும்‌ இம்மாலை 
செல்வதில்லையோ' எனத்‌ தலைமகள்‌ பிரிவிடை 
ஆற்றாளாய்க்‌ கூறினாள்‌ (நற்‌. 843:7-10), ‘தோழி, 
உடம்பினுள்ளே கரந்துறையும்‌ என்நலன்‌, என்னை 
ஒறுத்துக்‌ கொன்றொழிவதல்லது, மழையாண்டும 
பெய்தொழிந்த பொழுது, பரிசிலர்‌ அவனைப்‌ 
பேரன்பினன்‌ எனக்‌ கூறும நெடிய மொழிகளை 
என்னைக்‌ கேட்டுக்‌ களிககுமளவு உயிரோடு 
விடுமோ” என, வரையாது நெடுங்காலம்‌ 
வநதொழுக ஆற்றாளாகிய தலைமகளைப்‌ பாங்கி 
வறபுறுக்கத்‌ தலைவி மறுத்துக்‌ கூறினாள்‌ (தற்‌. 
347). ‘தோழி, என்‌ கருத்து எனனோடு பொருந்தா 
தாயினும்‌ சாரல்‌ நாடனுடன்‌ அருவியில ஆடிய 
நாளினை நினைந்து, எக்காலத்தும்‌ நெஞ்சைப்‌ 
புண்படுத்திக கொண்டு கெட்டொழிய அறியாத 
தாயிருந்தது; நின்‌ குறிப்பு யாது' எனத்‌ தலைமகன 
வரைவு நீடிய இடத்து ஆற்றுவல்‌ எனபதுபடத்‌ 
தலைவி கூறினாள்‌. (தற்‌. 557), *வாழி தோழி; 
தலைவர்‌ வருவேம்‌ எனறு சொல்லிப்‌ போன 
பருவமோ வநது நீங்கலாயிற்று; இடி முழக்கத்தை 
யுடைய மேகம்‌ நீர்‌ நிறையப பெற்று இயஙக, 
ஆனிரையை நமது தெருவிலே செலுத்தி வநத 
ஆயர்‌ தம வேயங்குழல ஓலிக்கப பிரிநதோரின்‌ 
உயிர நீங்குமபடி வருகினற மாலையும வந்து 
கூடினால நான உயிர்‌ வாழ்ந்திரேன்‌' எனத்‌ 
தலைமகள்‌ வரைவிடை மெலிநது கூறினாள்‌ 
(தற. 364). “வாழி தோழி; மாலைக்‌ காலமானது 
நேறறுத்‌ துனபுறுத்தியது போல, இன்றும்‌ 
வருமாயின்‌, அணையை உடைத்துச்‌ செலலும்‌ 
வெள்ளம்‌ போனற என்‌ நிறையை அழித்துப்‌ 
பெருகுகின்ற காமவெள்ளததை நீந்துமாறறியேன்‌” 
எனத தலைமகள்‌ வன்புறை எதிரழிநது கூறினாள்‌ 
(நற்‌. 369:4-11). ‘வாழி தோழி, யான கூறுகின்ற 
தனைக கேட்பாயாக; தலைமகன எம்‌ நெஞ்சதது 
நினறும்‌ பிரிதலை அறியான்‌: அங்ஙனம்‌ உறை 
தலானே எமது நுதலின்‌ கண்ணே பசலை 
எவ்வாறு உண்டாகும்‌' என வரைவு நீட 
ஆறறாளாகிய பாங்கிககுத்‌ தலைவி கூறினாள்‌ 
(நற. 388:1,2,9,10). “வாழி தோழி; ஒனறு சொலலு 
வேன்‌ கேட்பாயாக; தலைமகன, நீர்த்‌ துறையின்‌ 
கண புனலாடும்‌ போது ஆயததாரோடு கூறிய 
சூளுறவினைக கடனனறு எனக்‌ கூறிவிடுவானோ?* 
எனறு தலைமகள்‌ பாஙகெகுக கூறினாள்‌ (தங 41), 
“வாழி தோழி; ஒனறு கூறுவன கேட்பாயாக; 
ம௫ழநன்‌ நம்மிலலத்திறகு ஒரு நாள்‌ வநததற்கே 


. அவன பெணடிர்‌ (பரத்தையா) ஏழு நாள்‌ அழுவா 


459 


'கேட்பத 


தோழி 


எனக்‌ கூறுவர்‌' என வாயில்‌ வேண்டிப்‌ புகுநதார்‌ 
தலைமகள்‌ பாங்கிக்குக கூறினாள்‌ 
(ஐங்‌. 82). “வாழி தோழி, ஒனறு கூறுவன்‌ கேட்பா 
யாக; மகிழ்நன்‌, அவன்‌ பெண்டிரொடு (பரத்தைய 
ரொடு) பெருந்துறைககண்‌ நீராடுவான்‌ எனபர்‌' 
என வாயில்‌ வேண்டிப்‌ புகுந்தார்‌ கேட்பத்‌ 
தலைமகள்‌ பாங்கிக்குக கூறினாள்‌ (தங்‌. 53). 
*வாழி தோழி; ஒன்று கூறுவன கேட்பாயாக 
தலைவன்‌ செயத கொடுமைக்கு ஆற்றாத என்‌ 
கண்கள்‌ பசலை பூத்துப்‌ பொனனிறமுடைய 


வாயின” என வாயில வேண்டிப்‌ புகுந்தார்‌ 
கேட்பத தலைமகள்‌ பாஙநகிககுக கூறினாள்‌ 
(ஐங்‌, 84). “வாழி தோழி; என மேனியின பேரழகு 


இப்பொழுது பசந்தது' என வாயிலாயப்‌ புகுநதார்‌ 
தலைமகன்‌ குணங்கூறியவழித தலைமகள்‌ பாங்‌ 
கிசுகுக்‌ கூறினாள்‌ (ஐங. 55), “வாழி தோழி; 
ஒனறு கூறுவன கேட்பாயாக; ஊரன நமமை 
மறநது பரததையரிடத்துப்‌ பொருநதுவனாயின்‌ 
அவனை நினையாது அமைதலும செயவேம; 
எனத்‌ தான்‌ வாயில்‌ நேரும குறிபபினளானமை 


_யறியாது பாங்கி வாயில மறுத்து நி அவள நேரும 


வகையால்‌ அவடகுத்‌ தலைமகள கூறினாள்‌ 
(ஐங்‌, 88). *வாழி தோழி; ஒன்று கூறுவன கேட்பா 
யாக; அரிய தவத்தினை முனனர்ச செயயாத 
காரணததினால தலைவனைப்‌  பிரிததிருநதும 
உயிர்வாழதுமோ என இறசெறிபபரெனக 
கேட்ட தலைமகள்‌ வரையாது வநதொழுகும 
தலைவன சிறைப்புறத்தானாகப  பாஙகிககுக 
கூறினாள்‌ (ஐ௩. 111). “வாழி தோழி; ஒனறு 
கூறுவன கேட்பாயாக, தலைவன வரைவொடு 
வருதலை ஒருதலையாகக கணடு மகிழ்‌ 
வோங்காண்‌; நாணம்‌ நிறைநத நெஞ்சம்‌ மறகக, 
அஃது இபபொமுது நினைவுககு வருகிறது” எனக 
களவு நீடுவழி வரையலன கொல்‌ எனறு அஞ்சிய 
பாங்கிககுத தலைமகன்‌ வரையுநநிறம கெளிககத்‌ 
தெளிநத தலைமகள்‌ கூறினாள (ஐங, 112). “வாழி 
தோழி; ஒன்று கூறுவன கேட்பாயாக; எனனை 
ஊரார்‌ துறைவற்குப பெணடு எனக கூற, 
அன்னை அத்தனமையையோ எனக கேட்க, யான 
கொடிது என எனனுள்ளேயே சொலலிசு கொண 
டேன' என, வரையாது வநதொழுகும்‌ தலைமகன 
சிறைபபுறத்து நினறு கேட்பத, தலைமகள்‌ 
பாங்கெகுக்‌ கூறினாள்‌ (ஐங்‌. 113). “வாழி தோழி; 
ஒனறு கூறுவன கேட்பாயாக; தலைமகனை எதாப்‌ 
படாது போயினும அவனுடைய நாட்டிறகுச 
செல்குவமோ' “எனத தலைமகன வநது சிறைப்‌ 
புறத்தான ஆனமையறிநத தலைமகள்‌ அவன 
கேட.கு மாறறால பாங்கிக்குக்‌ கூறினாள்‌ (ஐங. 114). 


தோழி 


“வாழி தோழி; ஒன்று கூறுவன்‌ கேட்பாயாக; 
நீரடைகரையினகண்‌ நமமோடு விளையாட்டயர்ந்த 
தலைமகன்‌, அன்னையின அரிய காவலிலும்‌ 
மறைநது வநது நினறான' என இற்செறிப்புணட 
பின்னும்‌ வரைநது கொள்ள நினையாது தலைமகன்‌ 
வநதானாக அதனையறிந்த தலைமகள்‌ அவன 
கேட்குமாற்றால்‌ பாங்கிக்குக கூறினாள்‌ (ஐங்‌, 115). 
“வாழி தோழி; ஒனறு கூறுவன கேட்பாயாக; 
யமனைப்‌ போனற தென்றலை முன்னால்‌ வீட்டுக்‌ 
கொடிய மாலையானது நரம்‌ அழுமாறுவந்துள்ள து” 
என எறபாடடினகண தலைமகன சிறைப்புறத்து 
நினறு கேடபத்‌ தலைமகள்‌ பாங்கிககுக்‌ கூறினாள்‌ 
(ஐங 116) 'வாழி தோழி ஒன்று கூறுவன கேட்பா 
யாக, அறனிலாளனாகிய தலைவனைக்‌ கணட 
போது சினங்கொணடு தடுகசுச்‌ செனறேன்‌; பின்‌ 
இர ககமுறறு மீணடேன' எனச்‌ சிறைப்புறமாகத்‌ 
தலைமகள்‌ பாஙகிககுக கூறினாள்‌ (தோழி வாயில்‌ 
மறுதத தலைமகள்‌, பின்பு தலைமகன்‌ வத்துழி 
நிகழநததனை அவடகுக்‌ கூறியதாகவும்‌ கொள்வர்‌) 
(ஐவ. 118). *வாழி தோழி; ஒன்று கூறுவன கேட்பா 
யாக, தலைவனது தண்ணளியைப பெற்றுப்‌ 
பீனனர்‌ மறவாதிருக்கும்‌ நலலோருடைய நலன்‌ 
இஙஙனம சிதைதல்‌ கொடியது' என, வரையாது 
வநதொழுதும தலைமகன சிறைப்புறத்தானாகத்‌ 
தலைமகள்‌ பாங்கிககுக்‌ கூறினாள (ஐ௫. 227.) “வாழி 
தோழி; ஒனறு கூறுவன கேட்பாயாக; நம்‌ நிலையை 
உணராது வரையாது காலம நீட்டிததலின 
அனபிலன' என, வரையாது வநதொழுகும்‌ தலை 
மகன்‌ சிறைபபுறததான ஆனமையறிந்த தலைமகள 
பாங்கிககுக கூறினாள்‌ (ஐ௩. 119), “வாழி தோழி; 
ஒனறு கூறுவன்‌ கேட்பாயாக; தலைமகன்‌ நம்மை 
நினைநது அணிசெய்ய வந்தமையால, மெலிந்த 
தோள்சுள்‌ நல்லனவாய்ப்‌ பொலிதின்றன' என, 
வரைவிடைவைத்துப பிரிந்த தலைமகன வந்து 
சிறைபபுறத்தானாகத்‌ தலைமகள்‌ பாங்கிககுக்‌ 
கூறினாள (ஐங்‌, 120), “தோழி, தலைவனை 
உள்ளேன; எனகண துயிலக' என்று வரையாது 
வநதொழுகும தலைமகன இரவுககுறிககண 
சிறைபபுறததானாக நின கண்‌ துயிலுதற்‌ 
பொருட்டு நீ அவனை மறகக வேண்டும்‌ எனற 
பாங்கிக்குத்‌ தலைமகள்‌ கூறினாள்‌ (ஐங, 
368). தோழி, துறைவன என நெஞ்சத்திலே 
எப்போதும்‌ இருததலை அறிநது வைததும்‌, என 
கண யாது செயதறகுப பசநதனவேோ யான 
அறிகிலேன' எனக காதற பரததையை விட்டு 
மறறொருததியுடன்‌ ஒழுகிய தலைமகன்‌, வாயில 
வேணடி விடுததுழி வாயிலநேர்தல்‌ வேண்டி, 
நினகண பசநதனகாண எனறு முகம்புகு பாக 


460 


தோழி 


கிக்குத்‌ தலைமகள்‌ கூறினாள்‌ (ஐங்‌, 169), ‘தோழி, 
தலைவன பிரிந்தானாக வளைகள்‌ நெதிழ்நதன; 
அவன திருமபி வந்ததை அறிய இபபோது 
கையின்கண்‌ கிடந்து விம்முவனவாயின' என 
வரைவிடை வைததுப பிரிந்த தலைமகன்‌ வததுழித்‌ 
தலைவி முனிந்து கூறுவாள்‌ போலத்‌ தன்‌ மெலிவு 
நீங்கினமை பாங்கிக்குக கூறினாள்‌ (ஐங்‌. 192), 
“வாழி தோழி; நான கூறுவதனைக்‌ கேட்பாயாக; 
காதலர்‌ என அழகு கெட மேனி பசப்பத்‌ தம்‌ 
நாட்டிற்குச்‌ செலவர்‌ எனக கூறுகிறார்‌” என, ஒரு 
வழித்தணந்து வரைதற்கு வேண்டுவன முடித்து 
வருவல்‌ எனறு தலைமகன கூறக கேட்ட தலைமகள்‌ 
பா ஙகிககுக்‌ கூறினாள்‌ (ஐங. 281). “வாழி தோழி; 
நான கூறுவதனைக கேட்பாயாக; நறிய தணணிய 
மார்பினனாகிய தலைவன, வாராதிருத்தலே 
எனனுதல்‌ பசத்தறகுக காரணம” எனக்‌ குறி 
யிரணடினும்‌ வநதொழுகும்‌ தலைமகன்‌ இடை 
யிட்டுவந்து சிறைபபுறத்து நினறுழி, நினனுதல்‌ 
பசத்தற்குக காரணம்‌ எனனை எனற பாங்கிககுத்‌ 
தலைமகள்‌ கூறினாள்‌ (தங, 8829. “வாழி தோழி; 
நான்‌ கூறுவதனைக கேடபாயாக; நம்மலை 
யிடத்தேயுள்ள அருவியினை நம்மோடு ஆடுதல 
முனனால்‌ அவாககு எளிதாகவிருநதது; இப்போது 
இறசெறிபபினால அரியதாகுதலின யான்‌ பெரிதும்‌ 
மயங்குகின்றேன ' என;  இறசெறிபபுணர்நத 
தலைமகள்‌ ஆறறாளாய்த தலைமகன்‌ சிறைப்புறத்‌ 
தானாகப்‌ பாஙகிக்குக கூறினாள்‌ (ஐங்‌. 324). 
“தோழி தலைவன்‌ வரைந்து கொணடால்‌ யாய 
மகிழசசியும்‌ உடையள்‌ ஆவளோ” என வரைவிடை 
வைத்துப பிரிநத தலைமகன வரைவொடு வந்தான 
எனப பாங்கி கூறககேட்ட தலைமகள்‌ அவட்குக்‌ 
கூறினாள்‌ (ஐ 253). “தோழி, மலைநாடன, காதல 
(பிரிநது நோய செயதலேயனறி) அவன திரும்பி 
வருதலாகிய மருந்தும்‌ அறியுமோ” எனத்‌ தலைவி 
பாக்கியை வினவினள்‌ (ஐங்‌. 368). “தோழி, 
நாடன்‌ தானும்‌ வநதனன; என நலமும்‌ வந்தது” 
என வரைவிடை வைத்துப்‌ பிரிந்த தலைமகன 
மீணடமையறிந்த தலைமகள்‌ பாங்கியிடம 
கூறினாள்‌ (ஐ௩. 368) *தோழி நாடன இரவில 
வருதல அறியான; யாய்‌ வரும, வரும்‌ என்பள்‌' 
என, அல்ல குறிப்பட்டு நீஙகும்‌ தலைமகன்‌ 
சிறைபபுறததானாக முனனை நாள்‌ நிகழ்ந்த 
தனைப்‌ பாங்கியிடம்‌ சொல்லுவாள்‌ போனறு 
தலைமகள்‌ கூறினாள்‌ (தங. 272). “வாழி தோழி; 
நாடன தோளின அழகினையும்‌ துயிலையும்‌ 
கொண்டு செனறனன என வரைவிடை வைத்துப்‌ 
பிரிநதுழி ஆற்றுவிககும்‌ பாங்கியிடம்‌ தலைமகள்‌ 
கூறினாள்‌ (தங்‌. 274). “தோழி மலைநாடன்‌ 


தோழி 


இங்கு ஒன்றைச்‌ செய்ய விரும்பினன போலும்‌; 
எனனுடைய புத்தழனெைத்‌ தானே கவர்கினறான' 
என உடன்போக்குத்‌ துணிந்த தலைமகன 


அஃதொழிநது தானே வரைவிடை வைத்துப 
பிரிய நினைநததனைக்‌ குறிப்பினான உணர்ந்த 
தலைமகள்‌ பாங்கிக்குக்‌ கூறினாள்‌ (ஐல்‌. 288), 
தோழி, கொடிய சுரநெறியைக்‌ கடந்து செனற 
தலைவர்‌ பால்‌ (தூதாக) சென்ற நெஞ்சம்‌ 
வாராது காலம்‌ தாழ்த்த காரணததை ஆராய்‌ 
வோம்‌ வருவாயாக எனத்‌ தலைமகன்‌ பிரிநது 
நீட்டித்துழி நெஞ்சினைத்‌ தூதுவிட்ட தலைமகள்‌ 
அது வாராது தாழ்ந்துழிப்‌ பாங்கிககுக கூறினாள 
(ஐங, 317) *வாழி தோழி; நான்‌ கூறுவதனைக்‌ 
கேட்பாயாக; ஐய! பிரிதல கொடிது; செலலாதே 
என்னாத காட்டிடததே உள்ள விலங்கின்‌ கூட்டம்‌ 
அறனிலலாதது, கொடியது” எனப பிரிநத 
தலைமகன சுரததிடைச்‌ சென்றான்‌ எனபது 
கேட்ட தலைமகள அங்குள்ள மாககளை தொதது 
பாஙகிககுக கூறினான்‌ (ஐங்‌, 882) 'வாழி தோழி; 
யாம துணையோடு கூடிவாழகிறோம; நீ எவ்வாறு 
பிரிநதுறைனெறாய்‌ எனக கூறாத புள்ளினஙகளின்‌ 
தொகுதி வல்லமையிலலாதனவோ' எனத்‌ தலைவி 
நொதது கூறினாள்‌ (ஐ. 382). “வாழி தோழி; யான 
கூறுவதனைக கேட்பாயாக, என்‌ பேதை நெஞ்சம 
பின செலலப்‌ பிரிநது சென்றோர்‌, உறுதியாகக 
கல்லினும்‌ வலியர்‌' எனப பிரிவு நீட ஆறறாளாகிய 
தலைமகள்‌ பாஙகிககுக கூறினாள (ஐங, 334), வாழி 
தோழி; யான்‌ கூறுவதனைக கேட்பாயாச; காலம 
நீட்டிதது இங்கு வருபவராதிய தலைவர்‌ பிரிநது 
காட்டில்‌ செனறவழி மிகவும அஞ்சததககது 
எனபர்‌' எனத்‌ தலைமகன்‌ செனற சுரத்தினி 
டததுக கொடுமை பிறர்‌ கூறக கேட்ட தலைமகள்‌ 
ஆறறாது பாஙகிக்குக கூறினாள்‌ (ஐ 825), 
“வாழி தோழி, யான்‌ கூறுவதனைக்‌ கேட்பாயாக; 
நம்மை விட்டுப்‌ பிரிய மாட்டாதார்‌ போலக 
. கூடிய தலைவர்‌, நிலையற்ற பொருள்‌ முயறசிக 
கண்‌ உளள உள்ளப்பிணிபபால கோடை நீடிய 
சுரவழியிலே பிரிநது செனறுள்ளார்‌' எனப 
பிரிவதறகு முனபு தமமுடன்‌ அவனொழுகிய தறம 
நினைநது தலைமகள்‌ பாங்கிக்குக்‌ கூறினாள்‌ 
(ஐங்‌. 33௪). “வாழி தோழி; யான கூறுவதனைக்‌ 
கேட்பாயாக; நமது முயசகததை விடவும 
கொடிய குனறததைக கடநது செனறேராக்குப்‌ 
பொருளே இனிது' எனத தலைமகன்‌ பொருள்‌ 
வயின பிரிநதுழித தன முயககனும்‌ அவறகுப்‌ 
பிறகாலததுப பொருள்‌ சிறநததெனத்‌ தலைவி 
இர ஙகிப பாங்கிககுக கூறினாள்‌ (ஐங்‌, 227). “வாழி 
தோழி; யான்‌ கூறுவதனைக கேட்பாயாக; பிரிதற்‌ 


461 


தோழி 


கரிய காலையிலும்‌ நம காதலர்‌ நம்மைப்‌ பிரிதறகு, 
அரிய ஆறறலுடையவர்‌' எனத்‌ தலைமகன பிரிந 
துழித்‌ தலைமகள்‌ இரங்கிக கூறினாள்‌ (தங. 338), 
“வாழி தோழி; யான்‌ கூறுவதனைச்‌ கேட்பாயாக; 
காதலா செனற நாட்டிலே, மாலைக காலமும 
இல்லையோ' எனத தலைமசன குறிதத பருவ 
வரவினகண மாலைப்‌ பொழுது கணடு ஆற்றாளா 
கிய தலைமகள்‌ பாஙகிக்குக கூறினாள்‌ (தங்‌. 539), 
“வாழி தோழி; யான கூறுவதனைக கேட்பாயாக. 
காதலர்‌, ஊரார்‌ அலர்‌ தூற்ற விட்டு? செனறனா. 
அவர்‌ இதனை நினையாரோ, அலலது மயககம 
அடைநதோமோ' எனத தலைமகன்‌ பிரிததுழிக 
கடிதின வருவா என ஆறறியிருந்த தலைவி அவன 
நீட்டிததுழி ஆறறாத பாஙடிக்குக கூறினாள (ஐ௩. 
340). 'வாழி தோழி, அழகிழநத தோளையும்‌ 
துதலையும்‌ பார்தது வருநதாதே; வருநதினால, 
நாடனொடு வநதமை இடுமபை தரும ஒைாகி 
விடும' என உடனபோய மீணடு வநத தலைமகள்‌ 
வழிவரல்‌ வருததம கண்டு ஆறறாளாதிய 
பாங்கிககுக்‌ கூறினாள்‌ (ஐல, 298). 'தோழி, கூதிர்க 
காலதது இங்கு ஒருஙகுறைதலைப பிரிநத தலைவா 
நினையாரோ? எனக, குறிதத பருவம்‌ வரவும்‌ 
துலைமகன வநதிலனாக ஆற்றாளாகிய தலைமகள்‌ 
பாஙகியிடம கூறினாள (ஐக, 456). “உள்ளாரா 
கொல்லோ தோழி; காடிறநதோ' எனத தலைவலி 
பாங்கியிடம கூறினாள (ஐ௩. இ, 1,2,3,4). “தோழி, 
துறைவன்‌ கொடியன ஆயினும ஆக, அவனே 
என உயிக கரவனை' எனத தலைவி பாஙகியிடம 
கூறினாள (தங. இ. 6). “தோழி, வாழவாயாக, 
நாம பாடுவோம வா” எனத தலைவி வளளைப்‌ 
பாட்டுப்‌ பாடப பாங்கியை அழைததாள (கலி, 
41:14). “நறறோழி, நீ வாழவாயாக, தோழி" 
எனத தலைவி பாஙகியை விளிததுப்‌ பாடினாள 
(கலி. 47:17). *தலைவன, தாழிருங்கூநற தலையுடைய 
என்‌ தோழியிடம தன வரலினைக கூறாமல 
கையைக கலிதது, என்‌ சிறிய புறததைசசேர என 


மேனியில பசப்பு நீங்கிறறு எனத தலைவி 
கூறினாள (கலி, 43.28-32)., தோழீ, தலைவன 
செயலாலே யான கைபபடடுக | கலங்கிய 


வருததததைப போசகனேன, தோழி, நீயும யாயககு 
அறத்தொடு நிலைவகையாற கூறின அது நமச்கு 
நல்லது, நிலலாத உலகததிலே நிலை நிறபதேரா 
புகழ நமககுப பொருநதும எனக கைபபடடுக 
கலங்கிய வருததததைக சுளைநதேன என உரை 
எனப பாங்கிககு உரைத்தறகண தலைவி கூறினாள 
(கலி. 84:18-20). (தோழி, தலைவன எனனைப 
பலவாகப்‌ பாராட்டித தொழுவதும செயவான்‌, 
தஇணடுவதும்‌ செய்வான்‌; அவன குணத்தில்‌ 


தோழி 


அறியாமை இல்லை' எனத்‌ தலைவி பாககிக்குசு 
கூறினாள்‌ (கலி. 88 16,22,23). “நம தெருவினின்றும்‌ 
போகாது ஒளித்துத திரியும இடமாகிய முதிர்ந்த 
பராப்பானைத தோழி, நீ பேணுவாயாக' எனத்‌ 
தலைவி தனனிடம கூறியதாகப பாங்கி தலைவன்‌ 
சிறைபபுறமாகப்‌ படைத்துக கூறினாள்‌ (சலி. 65. 
8,9). ‘ஊரன புதிய பரததையரை மணஞ்‌ 
செயதலை எககாலமும விருமபுவனாயின, அவ்‌ 
வொழுக்சுததிற்குத தோழி, யான்‌ வருநதுவேன” 
எனவும, தோழி, மகளிரின நலத்தைக கெடுககும்‌ 
பொயவலல மகிழநன்‌ பரததைமையாலே வதுவை 
அயர்நது வநத மனைதோறும்‌ அவர்‌ புலவியாற 
செயத வடுககளைக்‌ கணடிருகக நமக்கு முறைமை 
யாயிறறு எனறு கருதி யான நொநதிருபபேன' 
எனவும்‌ பாங்கககுத்‌ தலைமகள கூறினாள்‌ (கலி 75: 
97-72 20-93) “தோழி, நம்‌ ஆயர்‌ மகளிரோடு நாம்‌ 
ஒருங்கு விளையாட அவ்வழி வநத பொதுவன 
மையல கொணடு சொல்லியவற்றுககெல்லாம்‌ நான 
மாறாய மறுக்க, அலமந்தான்‌ போல மீண்டு 
போயினான, அவனுககு நம்‌ ஆயர்‌ மகளிரை 
வரைந்து கொள்ளுமாற்றையும்‌ கூறி நம 
பெறறோர்ககும அறத்தொடு நிலை வகையால்‌ 
உரைத்தல அவன உறற நோயேயன றி யான்‌ உறற 
நோயினையும்‌ களைகுவை”' எனத்‌ தலைவி 
பாககியிடம்‌ தலைவனை வரைவு கடாவி யாய்க்கு 
அறத்தொடு நிறகக்‌ கூறினாள்‌ (கலி, 1114-24). 
“தோழி, வாரிமுடித்து, முதுகிலே தாழவிட்ட 
மயிரினையுடைய புதலவன (தலைவன ) அழுதனன 
என்கனறனர்‌; நீ அவனிடம்‌ செனறு எம்‌ 
சுறறததவர்‌ புது மலர்‌ சூட்டித திருமணம்‌ 
செயய ஏற்பாடு செய்வதைக சுணடும்‌, வரைந்து 
கொள்ளும்‌ மதியை அறியாத ஏழைத்‌ தன்மையை 
யுடையை எனறு சிரிததுவாராய' எனத்‌ தலைவி 
பாங்கியிடம்‌ கூறினாள்‌ (கலி. 114:1-6), “தோழி, 
நம ஆய மகன்‌ சூடிவந்த முல்லைககண்ணியைக்‌ 
கூந்தலுள பெயது முடித்தேன்‌; தோழி, நற்றாயும்‌ 
நாணும்படியாகச செவிலிமுன வீழ்நதது அபபூ” 
எனத தலைவி களவு வெளிபபடடதெனறு 
பாங்கியிடம கூறினாள்‌ (கலி. 1151-9) *இனிக 
காணபாயாக; இவை, எனதோழி ஆயததாருடனே 
காட்டிடததே பறிதத சிறு முல்லை' எனத தலைவி 
தலைவறகுரை ததாள்‌ (கலி. 117:10,11), “தோழி, 
அலமருதலை உடையையாய இருநதாய என்று 
சொல்லுகின றாய, அவவலமரலைக கேள்‌' எனக 
கூறித துனபததின காரணததை விளக்கிப்‌ 
பாங்கியை வரைவுகடாவக்‌ கூறினாள (கலி. 188.6), 
“தோழி, தலைவன அளிபபான போலவும, 
பணிவான போலவும, தெளிப்பான போலவும 


தோழி 


கனவிடத்தே கண்டேன” என வரைவிடை ஆற்றா 
ளாயச்‌ செல்கின்ற தலைவியது கவின கணடு 
வினாய பாங்கிக்கு அவள்‌ தான்‌ கண்ட கனவு 
நிலை கூறினாள்‌ (சலி, 128:9-23), *தோழி, திரைகள்‌ 
அருளினவேோ தோழி, அருளினவேோ தோழி; 
இரவெலலாம்‌ அருளின” எனத தலைவி இயற்பட 
மொழிந்தாள்‌ (சவி, 131:2ச,396). தோழி, நாம்‌ 
நாணினை நம்மிடத்தே நிறுத்துதலைச்‌ செய்தல்‌ 
அரிது; அதற்குக்‌ காரணம்‌ வேட்கை பெரிதா 
யிருந்தது; தோழி, இயற்கைப்‌ புணர்ச்சியன்று 
அவர்‌ உறுததின நோயைத்‌ தான்‌ பொறுத்தலைத 
துணிந்த துணிவு நம்‌ இனிய உயிரைப்‌ போக்கும” 
எனத தலைவி பாஙகியிடம்‌ கூறினாள்‌ (கலி 187: 
1,2,24-28), 


2. தோழி தலைவியைத்‌ தோழி எனச்‌ சுட்டுவதுண்டு, 
பாங்க அறததொடு நிறகும்போது தன தாயிடம்‌ 
தன தோழியின - தலைவியின -வருத்தம்‌ கூறினாள்‌ 
(குறி. 2), “ஒரு நாள்‌ விழுமம்‌ உறினும்‌ வழிநாள்‌ 
வாழகுவள்‌ அல்லள்‌ என்‌ தோழி” எனத்‌ 
தலைவியைச சுட்டிககூறினாள்‌ (அகம. 18:9,10). 


தன்‌ தோழி (தலைவி) இற்செறிககபபட்டமை 
யினைத்‌ தலைமகன இறைபபுறமாகப்‌ பாஙகி 
உரைததாள்‌ (அகம, 20:18), “தலைவர்‌ விரைநது 


வருவர்‌ வாழி தோழி' எனக்‌ கூறித்‌ தலைமகளைப்‌ 
பாங்கி வறபுறுததினாள்‌ (அகம. 2௪:18), 'தோழி, 
நீ காமத்தால அறியாயாயினும அதனாலவரும 
ஏதததினைக கூறுவேன்‌; நீ கிளி கடியாதிருப்பின்‌ 
அனனை தினை” காத்தற்குப்‌ பிறரைக கொணர்நது 
நிறுததுவள்‌; அநநிலையில தலைவன்‌ மார்பு 
அடைதற்கரிதாகும£ எனத்‌ தலைவியின்‌ பாஙதி 
கூறினாள்‌ (அகம்‌. 28). தோழி, நின சிறுபுறம்‌ 


, பாராட்டிய காலையினையும்‌ உள்ளாது பிரிநது 


சென்றவர்‌ வருவா' எனப்‌ பிரிவின்கண வேறுபட்ட 
கிழத்திககுப பாஙகி கூறினாள (அகம. 89:9,14-17), 
*ஆழல்‌, வாழி தோழி; புல்லியின்‌ வேங்கடம 
பெறினும்‌ தலைவர்‌ ஆங்கு உறையார்‌ வருவர்‌” 
எனத தலைவியைத்‌ தோழி தேறறினாள்‌ (௮௪ம்‌. 
615,135,190), “கேளாய்‌, வாழியோ மகளை! நின 
தோழி (தலைவி) தலைவனோடு உடன சென்ற 
தற்கு நான்‌ வருநதவில்லை; வழியில தலைவன்‌ 
தோள்‌ துணையாகத துயிறறத துஞ்சாது 
ஆறுகொளளுங்கால அடிக்கும்‌ பறையின ஒலி 
யினைக கேடடு அழுவளோ என நோவேன” எனச்‌ 
செவிலி தன மகளிடம்‌ கூறினாள்‌ (அகம, 83 7-2, 
16-19), *உதியஞ்சேரலைப பாடிச்‌ செனற பரிசிலர்‌ 
போல மூழக; தோழி வாழி! தலைவர்‌ நமமொடு 
உடன செலல வீருமபினர்‌' எனத தலைமகன 


தோழி 


உடன்‌ போக்கு வலித்தமை பாங்கி கூறினாள்‌ 
(அகம்‌. 6528-9), தோழி வாழி; அன்னையும்‌ துயினற 
னள்‌; ஏனைய உயிர்களும்‌ துயினறன; தலைவர்‌ 
வருதற்குரிய பருவம்‌ இது” எனத்‌ தலைமகட்குப்‌ 
பாங்கி கூறினாள்‌ (அகம. 68:9-14). குன்றங்களைக்‌ 
கடந்து சென்றாராயினும்‌ தலைவர்‌ சிறிதும்‌ தாழ்த்‌ 
்‌ தரார்‌; வாழி தோழி' எனக்‌ கூறித்‌ தலைமகளைப்‌ 
பாங்கி ஆற்றுவித்தாள்‌ (அசம. ௪9:7272, காதலை 
* யுடைய தோழியே! தலைவர்‌ சென்ற நாட்டில்‌ 
மழை பெய்து நிறகின்றது; நம்‌ இருவருடைய 
வருததமும்‌ நீங்க நம்‌ தலைவர்‌ வருதலைக காண்‌ 
டற்கு எழுநது வருவாயாக' எனத தலைவன 
குறிதத பருவ வரவு கண்டு அழிந்த தலை 
* மகடகுப பாங்கி கூறினாள்‌ (அகம. 73:10,11,17), 
*நமமைத்‌ துறந்து சென்றோர்‌ அறவரல்லர்‌ 
எனக்கூறி அழாதே, வாழி தோழி; காப 
பருவத்தே திருமபி வருவேன்‌ எனக கூறிய பருவம்‌ 
வநதுவிட்டது; மழையும்‌ பரவா நின்றது” 
“எனத்‌ தலைமகளைப்‌ பாங்கி வற்புறுத்தினாள்‌ 
(அகம்‌. 8௪:4-௪,18-15, *தோழி, தலைவர்‌ பொருள்‌ 
வேட்கையினால்‌ பிரிந்து செலலினும்‌ பேரன்‌ பினர்‌; 
குட நாட்டினையே பெறினும்‌ தின மாரண்தமை 
மறந்து ஆங்குத தங்குவாரல்வர்‌' எனப்‌ பிரிவிடை 
மெலிநத தலைமகளைப பாங்கி வற்புறுததினாள்‌ 
(அகம, 91:8-18). “மணம்‌ நிகழும்‌ மனைபோன்று 
மணக்கும்‌ காட்டில நின்னுடன, கடையொதத 
குளிர்ந்த கூநதலையுடைய எம்தோழியும 
(தலைவியும்‌) வருவள' எனப்‌ பாங்கி தலைமகள்‌ 
குறிப்பறிந்து வந்து தலைமகறகுக்‌ கூறினாள்‌ 
(அகம்‌ 107:21, 22). *தோழி வாழி; நம்‌ தலைவன்‌ 
மழைபொழிந்த நள்ளிரவில்‌ விலங்குகள்‌ திரியும்‌ 
இருளிடையே தனிய வருதலானே இறிதும்‌ அருள்‌ 
செயின்‌ றானல்லன்‌' எனத்‌ தலைமகன : சிறைப்‌ 
புறத்தானாகத்‌ தலைமகட்குச்‌ சொலலுவாளாயப்‌ 
பாங்கி சொலலியது (அகம்‌. 108:8-11). “வாழி 
தோழி, மலையினைக்‌ கடந்து பொருளீட்டச 
சென்றவராய நம்‌ தலைவர்‌ விரைய வருவர்‌” எனப 
பாங்கி தலைமகளை ஆறறுவிததாள (அகம. 111: 
5, 78), “நீ வாராது ஒரு நாள்‌ இடையீடு உறினும்‌ 
என்‌ தோழி (தலைவி) உயிர வாழாள்‌' எனச்‌ 
சொல்லிப பாங்கி தலைமகனை வரைவு கடாவினர்ள்‌ 
(அகம, 118:9), ‘தோழி வாழி; சேரலாதன திறை 
யாகப பெற்ற நிதியம்‌ போன்ற பொருளை ஒரு 
நாளில ஒரு பகறபொழுதில்‌ பெற்றாலும்‌ குறற 
மறற நம காதலர்‌ தாம சென்ற நாட்டில்‌ தங்க 
மாட்டார்‌' எனப்‌ பிரிவிடை ஆறறாளாகிய 
தலைமகளைப பாங்கி வறபுறுததல (அகம்‌, 187; 
30-12). காதலை உடைய அழகிய தோழியே; 


463 


தோழி 


காதலர்‌ பிரிந்து சென்றனர்‌ என்று துன்புறாதே” 
எனப்‌ பிரிவிடை வேறுபட்ட தலைமகளைப பாங்க 
வற்புறுத்தினாள்‌ (அகம்‌. 759:17, 72), “வாழி 
தோழி; நாள்தோறும்‌ அவர்‌ அருட்பணபினை 
யான நினைவேன்‌ என்று கூறி வருந்தாதே; அவர்‌ 
விரைவில்‌ வருவர்‌' எனப பிரிவின்கண்‌ வேறுபட்ட 
தலைமகளைப்‌ பாங்கி வறபுறுத்தினாள்‌ (அகம்‌. 
2744-2. வாழி தோழி; அரிய துன்பததால்‌ 
வருந்துதலைச்‌ சிலகாலம்‌ பொறுததுக கோடல 
வேணடும்‌ எனறு கூறி நின ஒளி பொருததிய 
வளையினைத்‌ திருத்தித்‌ தலையளி செயதன 
ராதலால விரைவில வருவர்‌” எனப பிரிவினகண்‌ 
வேறுபட்ட தலைமகளைப பாங்கி வறபுறுததினாள்‌ 
(அகம்‌. 173:5-8), “தோழி, நீ நின்தோள்‌ கவின 
அதியாது துணை புணர்நது பின மறுமை 
உலகததும்‌ தங்கி வாழவீராக' எனப பாங்கி 
தலைலியிடம வரைவு மலிதது கூறினாள (அகம. 
178:14-16). ‘தலைவன்‌ தேரைச்‌ செலுத்தி வநது, 
மாலையினைத்‌ தலையில சூட்டிச செனறான. 
அவ்வளவிற்கு இவ்வூர்‌, புன்னையது பொனனை 
யொ த்த தா தினைப்‌ பாதது எனனையும பார்ககும; 
தோடி, இது மிகவும்‌ தகையினைத்‌ தருவதாகும” 


எனப பாஙக தலைமகளைக குறை நயபப 
(படைத்து) கூறினாள்‌. (இதனைத தலைவி 
தோழிககுக கூறியதாகவும்‌ கொளவர்‌) (அகம. 
180). “வாழி தோழி, வருநதாதே, தலைவா 
முதுகுன றம இறநதனராயினும நீடலா' எனப 
பிரிவிடை வேறுபட்ட தலைமகளைத தோழி 
வறபுறுததினாள்‌ (அகம. 197.8-9). 'வாழி தோழி, 


நான சொலவதனைக கேடபாயாக, சுரன இறத 
தோர்‌ சோழர்‌ நலநாடு பெறினும அஙக மனமு 
வந்து தஙகி விடுவாரல்லா; இகுளை ஏன செயலற 
றனை* எனப பிரிவிடை வேறுபட்ட தலைமகடகுப 
பாங்கி கூறினாள்‌ (அகம. 201,1,13-14), “வாறி 
தோழி; அலர்‌ பெரிதென அழாதே, தலைவா 
அறையிறநது அசன்றனராயினும்‌ நின நலனை 
உள்ளாராதல அரிது' எனப பிரிவிடை. வேறுபட்ட 
தலை மகளைத்‌ தோழி வறபுறுத்தினாள்‌ (அகம. 
209:3,6-11,17). “தோழி நம தலைவன, முன்பு 
நம்மூரின்‌ கணணே பெருநதுறையின அழகினைப்‌ 
பாராட்டிப்‌ புகழநதனன; இப்பொழுதோ, தாழை 
யின கிளைகளால தனது தோ: தடைபபடுதலால்‌ 
செலலுதல்‌ அரிது என்று கூறுவன; இதனை நாம 
பல முறையும்‌ கேட்டோம அலலமோ” எனப 
பாங்கி தலைமகன சிறைப்புறமாகத்‌ தலைமகட்குச 
சொலலுவாளாயக கூறினாள்‌ (அகம, 210:8-14). 
“ஏடி தோழி, கேளாய; அலர்‌ நமககு ஒழிய நாம 
அழபபிரிந்த தலைவர்‌ மொழி பெயா தேஎததா 


தோழி 


ஆயினும்‌ நல்குவா' ஏனபபிரிவினகண தலைமகள்‌ 
வேறுபாடு கணடு பாங்கி கூறினாள்‌ (அகம. 31111, 
8,17). 'வாழி தோழி, மருதியை ஒத்த சிறந்த 
புகழைப பெறும பொருட்டு, இரவெல்லாம்‌ மழை 
சொரிதலின ஈரம்‌ மிகக சேற்றுநெறியில்‌ நம்‌ 
தலைவனைத்‌ தேடிச்‌ செலவோமாக்‌ எனத 
,கலைமகன சிறைபபுறத்தானாகப்‌ பாங்கி தலை 
மகட்குக்‌ கூறினாள்‌ (அகம.288:18-15), 'வாழி தோழி, 
நமமைப பிரிநது சென்ற தலைவர்‌ மறந்தும்‌ 
அமைகுவர்‌ கொல்‌ என்றெண்ணித்‌ துயரில 
அழுநதாதே எனப பிரிவிடை வேறுபட்ட தலை 
மகளைப்‌ பாங்கி வறபுறுத்தினாள்‌ (அகம்‌. 822: 
3-3). “தலைவர்‌ கொடிய சுரததைக கடநதனர்‌ 
அயினும நின்‌ கூநதல்‌ துயிலினை நினைந்து தம்‌ 
நெஞ்சம்‌ உருகுதலால விரைநது வருவர்‌ வாழி, 
தோழி” எனத்‌ தலைமகன பிரிவிகைண வேறுபட்ட 
தலைமகடகுத்‌ தோழி கூறினாள்‌ (அகம. 287;9,10). 
தோழி வாழி; இபபொழுது யான்‌ கூறுவதனை 
உணாவாயாக; தலைவன நடபினால ஏற்பட்ட 
நமது வேறுபாடு கண்டு அன்னை முருகனால்‌ 
அஃது உணடாயதென்று வேலனை அழைககும்‌ 
காலமாக இநநட்பு நமககு விளைநதது' எனப்‌ 
பாஙகி, தலைமகன சிறைபபுறத்தானாகத்‌ தலை 
மகட்குச்‌ சொல்லுவாள்‌ போனறு கூறினாள்‌ (அகம. 
338:1,5,18-15), “தோழி, அழாதே; தலைவர்‌ நினது 
கூநதலிற்‌ பெறும்‌ இனிய துயிலை மறநது காலம்‌ 
தாழககாது விரைநது வருவர்‌” எனப்‌ பிரிவினகண்‌ 
வேறுபடட தலைமகட்குப பாங்கி கூறினாள்‌ 
(அகம, 238:2,14,15). *தோழி, அன்னை வெறியாடும்‌ 
களம்‌ பொலிவுறுமாறு ஏததி ஆட்டுக்குட்டியின 
உயிரைப பலியிடும்‌ முன்பே, மலைநாடனது மார்‌ 
பினை முயங்கல தககது' எனத தலைமகன்‌ சிறைப 
புறததானாகப்‌ பாங்கி தலைமகட்குச்‌ சொலவது 
போனறு கூறினாள்‌ (அகம. 248, 10-12, 17,33). 
*தோழி, நேறறு இரவு நடநத நகைககிடனாய 
செயதி ஒனறைக கேடபாயாக; நம்‌ இலலின்கண்‌ 
வநது நினற தலைவனை அனனைகணடு, என்‌ 
முகம நோககி நீ மிகவும நலலள்‌ என்று நகைத்‌ 
துப புறம போயினள்‌; என்‌ செயவாம்‌' என இரவுக 
குறி சிறைபபுறமாகத்‌ தலைமகட்குச்‌ சொல்லு 
வாளாயத்‌ தலைமகன கேட்பப பாங்கி கூறினாள்‌ 
(அகம. 248:1,14-16). “தோழி வாழி; ஒருவன 
தேரினை நீககி, அணுக வநது நாம்‌ இயறறிய 
வணடல்‌ மனையைப புகழநது மறுமொழி 
பெறாது மீண்டு செனறான்‌;, அதனால தோள்‌ 
மெலிய, பெணடிர்‌ அலரால்‌ உள்ளம்‌ கலங்க, நம்‌ 
முடன கடல்‌ துறையும்‌ துஞ்சுகின்றிலது; இதற்குக 
காரணம எனனையோ' எனத தலைமகறகுக்‌ 


தோழி 


குறை நோர்தத பாங்கி தலைமகட்குக குறை 
நயப்பக்‌ கூறினாள்‌ (அகம்‌. 2௧0), *நாம்‌ படர்கூரும்‌ 
அருந்துயர்‌ கேட்பின்‌, நந்தன்‌ என்பான்‌ தொகுத்து 
வைத்த செல்வத்தையே எய்துவதாயினும்‌ தலைவர்‌ 
இனி அங்குத்‌ தங்கியிரார்‌; வாழி தோழி' எனப்‌ 
பிரிவினகண தலைமகளது வேறுபாடு கணடு 
பாங்கி கூறினாள்‌ (அகம்‌. 2814-6). 'தோழி வாழி, 
பலவறறையும்‌ நினைந்து அழாதே; அயிரியாறு 
இறந்து சென்றாராயினும்‌ அவர்‌ மறதி நீங்க 
எனறும்‌ நினைப்பர்‌' எனப்‌ பிரிவின்கண வேறுபட்ட 
தலைமகட்குப்‌ பாங்கி கூறினாள்‌ (அகம்‌, 253:8,9: 
20,21). “வாழி தோழி; யான கூறுவதனை மனத்‌ 
தான்‌ ஆராய்நது பாராய்‌; தலைவனோடு அன்பு 
கலநத கூட்டம்‌ உளதாயின்‌ நனறு; அதனை 
ஆராய்ந்து பார்‌ (தலைவி அதறகு இசையாமை 
யின்‌) உலகதது நாணும்‌ நட்பும இலராயினாரை 
ஆராயின்‌ என்னை ஒழிய யாருமிலர்‌” எனத்‌ தலை 
மகனுக்குக குறை நோநத பாங்கி தலைமகடகுக்‌ 
குறை நயப்பக கூறினாள்‌ (அகம்‌. 268,1,5-9), காட்டு 
நெறிகளிலே மையுண ட கண்களையுடைய இவளும்‌ 
நம்மொடு வருவள்‌ எனறனர்‌ தலைவர்‌; ஆதலால 
நாம பனமுறை முயங்குவோம்‌ தோழி, வாராய' 
என உடனபோக்கு உடன்படுவித்த பாங்கி தலை 
மகட்குக கூறினாள (அகம. 285:18-15), “தோழி, 
வருந்தாதே நம்‌ தலைவர்‌ காலம்‌ தாழ்க்காது 
வருவர்‌ என இரவில்‌ என்‌ தோழியாகிய இவள்‌ 
மகிழ்ந்தது நீ வந்ததைவிடவும்‌ எனககு இனிதாக 
உளளது' என இரவுக்குறிக்கண தலைமகற்குத்‌ 
தலைமகள்‌ கூறினாள்‌ (அகம, 298:14,20-24). 
“அன்புடைய தோழி, நல்வரை நாடனொடு அருவி 
யாடியும சுனையில்‌ மலர்‌ பறித்தும்‌ சோலையில்‌ 
விளையாடல்‌ அரிதாகும்‌ போலும்‌; அறவுணர்ச்சி 
யிலலாது பலமுறையும்‌ நோக்கும எனத்‌ தலை 
மகன்‌ பகலே சிறைப்புறமாகப்‌ பாங்கி தலை 
மகட்குச சொல்லுவாளாக உரைததாள்‌ (அகம்‌. 302, 
4-8,18). “காதல்‌ மிகக தோழி, பெரிய மலை 
நாட்டினனாகிய தலைவன வரைந்து கொள்ளலை 
எணணும ஆகலின அருவியில்‌ மகிழநது விளை 
யாடுவோம்‌ வருவாயாக” எனத தலைமகன்‌ 
சிறைப்புறமாகப பாங்கி கூறினாள்‌ (தலைமகள்‌ 
சொல்லியதாகவும்‌ கொள்வர்‌) (அகம்‌. 312:3-8), 
“வாழி தோழி! தலைவா பொருளை விரும்பிச்‌ 
சென்றனராயினும்‌ நம்பால்‌ அருள்செய்து வருவர்‌” 
எனப்‌ பிரிவிடை வேறுபட்ட தலைமகளைப்‌ பாங்கி 
வற்புறுத்தினாள்‌ (அகம்‌. 819:9,10). “சேர்ப்பனே! 
மலரினை ஒத்த மையுண்ட கணணினையுடைய 
எம்தோழியின துன்பமும ஊரார்‌ அலரும நீஙக நீ 
அருள்‌ செய்யாது பொய்ததாலும்‌ கடலானது 


தோழி 


அறியும்‌ சான்றாக நீ கூறிய குளும்‌ பொயயோ 
எனப பகற்குறிக்கண்‌ வந்த தலைவனைப பாங்கி 
வரைவு கடாவினள்‌ (அகம்‌. 320:5,7,14). “வாழி 
தோழி; காதல்‌ கொண்டு வருதலால்‌ வந்த 
நன்மையாளனாகிய நம்‌ தலைவன, தன்‌ எண்ணம்‌ 
பயனிலதாக நம்மைக்‌ கூடாது மீளின இன்று 
இவ்விரவும்‌ யான்‌ உயிர்‌ தரித்திரேன்‌; நாம்‌ 
செய்வது என்னையோ” என இரவுக்குறிச்‌ சிறைப்‌ 
புறமாகப்‌ பாஙகி கூறினாள்‌ (அகம. 863:8-11). 
*தோழி, சுரநெறியைக கடநது சென்ற தலைவர்‌, 
உன்‌ கண்கள்‌ அழகினையுற இங்கே வந்து 
சேர்நதனர்‌' எனப்‌ பிரிவிடை வேறுபட்ட தலை 
மகட்குப்‌ பாஙகி கூறினாள்‌ (அசும, 363:15-19), 
“வாழி தோழி; நாடன்‌ நம்மொடு நீராடி நமமைப 
பிரிந்து வேறிடம்‌ சென்று சில நாள்‌ கழிவதற்கு 
முன்பே, அநநிகழ்ச்சி அலரா கின றது; இஃதெனனை 
யோ' எனபபகலே சிறைப்புறமாகத்‌ தலைமகட்குச்‌ 
சொல்லுவாளாய்ப்‌ பாஙகி கூறினாள்‌ (அகம்‌. 
868:7,19) (தோழி, நான கூறுவதனைக்‌ கேட்பா 
யாக; துறைவன்‌ நெடிது நினைந்த நெஞ்சததோடு 
மீணடு செனறான்‌; இனறும அவனது தேர்‌ 
தோன்றும; இன்னும்‌ ஏறகாது போனால 
அனபிலேம எனறு துணிநது ஒழுகுவன்‌' எனப 
பின்னின்ற தலைமகறகுக குறை நோநத பாங்கி 
தலைமகட்குக குறை நயப்பக கூறினாள்‌ (அகம்‌. 
380:3,8-11). “தோழி, நீ தலைவனது சொல்லை 
வீரும்பி ஏற்றனை; நமர்‌ வெறியாடுதலை 
விரும்பினர்‌ எனத்‌ தலைவனைச்காணுமிடத்து 
அவனுக்கு நீ உணரக்கூறுதல தககது” என இரவுக்‌ 
குறிச சிறைப்புறமாகப்‌ பாங்கி தலைமகட்குக்‌ 
கூறினாள்‌ (அகம. 382:6-8,13). “வாழி தோழி, 
இப்பொழுது யான்‌ கூறுவதனை மனம்‌ பொருநதிக 
கேட்பாயாக; தலைவன்‌ நம்மைப்‌ பிரிந்து செலவா 
னாதல்‌ இல்லை; தனககுரிததல்லாத பண்பினால்‌ 
ஒரோ வழிப்‌ பிரிவானாயின்‌ யான்‌ நினது 
நலத்தினை மீண்டும்‌ கூட்டி வைபபேன” எனப்‌ 
பின்னினற தலைமகறகுக்‌ குறை நேர்நத பாஙகி 
தலைமகட்குக்‌ குறை நயப்பக கூறினாள்‌ (அகம்‌. 
392:11,18-30,28), 'வாழி தோழி, வேங்கடம்‌ 
இறந்தனராயினும்‌ நினது இன்பம வாய்நத கூட்ட 
மாகிய இனிய துயிலினை மறநது தலைவர்‌ 
்‌ ஆங்கண்‌ தாழ்ந்திருப்பாரல்லர்‌' எனப பிரிவிடை 
வேறுபட்ட தலைமகளைப்‌ பாங்கி வற்புறுத்தி 
னாள்‌ (அகம. 393:20,21,26), “தோழி, காடு இறந்த 
தலைவர்‌ உள்ளார கொல்லோ' எனத்‌ தலைமகள்‌ 
ஆற்றாமை கண்டு பாங்கி கூறினாள்‌ (குறு. 16:1,5), 
*தோழி, தலைவர்‌ பிரிந்து செனற நெறி அன்பைப்‌ 
 புலப்படுததும்‌ இடமாயுள்ளது; அதனால நின்பால 


465 


தோழி 


நசையுடைய தலைவர்‌ மீண்டுவந்து உனக்கு 
நல்குதலைச்‌ செய்வார்‌' எனப பாஙகி உரைத்தாள்‌ 
(குறு. 87:1,4). “வாழி தோழி; நீ மதிழ்நன மாரபை 
விரும்புகின்றாய்‌; வன்கணமையுடைய ஆராய்சசி 
யும்‌ சிறிது காலத்திற்கு வேண்டும்‌; அதன்‌ பொருட்டு 
வருந்தறக” எனத தலைமகட்குப்‌ பாஙகி கூறினாள்‌ 
(குறு. 78), “தோழி, மலைநாடன்‌ சோலையின 
வழியே இடையிரவுபபொழுதில்‌ வருதலையும்‌ 
செயதான்‌; அஙஙனம்‌ அவனவருதலால்‌ உண டாகும 
பழிக்கு நாண மாட்டோம்‌' என இரவுக்‌ குறி 
நேர்நத வாயபாட்டால்‌ பாங்கி தலைமகட்குக 


' கூறினாள்‌ குறு. 88). (வாழி தோழி; குனற நாடன 


கேணமை மெனமையான தோள்களை மெலியச்‌ 
செய்தும்‌ அமைதியைத தந்தது; இஃது எத்‌ 
தன்மைத்தோ' என வரைவு நீட்டிததவழி ஆதறா 
ளாகிய தலைமகட்குத தலைமகன்‌ சிறைபபுறமாசுப 
பாங்கி கூறினாள (குறு, 90:1,6,7). ‘தோழி, தோள 
நெகிழநத துன்பத்தை வேலன்‌ நெடுவேளால 
வந்தது எனக்‌ கூறுவன; அனனையும்‌ அவவாறே 
உணாவாளாயின, தலைவன நமலீட்டிலுள்ளாரது 
நகைப்பிறகிடமான செயகையைக காணும 
பொருட்டுச்‌ சிறிது நேரம்‌ இங்கே விரைநது வருக" 
என வரைவு நீட்டிததவழித தலைமகள்‌ வேறுபாடு 
கண்டு வெறியெடுப்பக்‌ கருதிய தாயது நிலையைத 
தலைமகட்குச்‌ சொல்லுவாளாயத்‌ தலைவன சிறைப 
புறமாகப பாங்கி கூறினாள்‌ (குறு. 111). *தோழி, 
வினையே ஆடவர்ககுயிர; மனையுறை மகளிர்ககு 
ஆடவர்‌ உயிர்‌ எனத தலைவரே நமககுரை ததார்‌: 
அதனால்‌அழாதே; அவா செலலுதலைத தவி£வார்‌' 
எனத்‌ தலைமகன்‌ பிரியும்‌ என வேறுபட்ட தலை 
மகட்குப்‌ பாங்கி கூறினாள்‌ (குறு, 138). *வாழி 
தோழி,கேட்பாயாக; நமமைச சோநத கூடடததார்‌ 
தலைவனைச்‌ சாாநத பெரியோருடன மணம்‌ 
குறிதது வந்தமையால்‌ நீவிர்‌ வநத இநநாள்‌ 
பெருமையுடையதென்று கூறுவர்‌; ஆதலின நம்மூரில 
பிரிந்தவரைச்‌ சேர்த்து வைபபோரான சரனறேரா 
இருநதனர்‌' எனத தலைமகன தமா வரைவோடு 
வநது சொல்லாடு கினறுழி வரைவு மறுபபரோ 
எனக சுவனற துலைமகட்குப பாங்கி கூறினாள்‌ 
(குறு. 746), “முன்பு என தோழி வேம்பின 
கட்டியைத தநதாலும வெல்லககட்டி எனறு 
புகழநதீர்‌; இப்போது குளி மிகக சுனை நீரைத்‌ 
தநதாலும வெபபம உடையதாய்‌ உவாபபுசசுவை 
தந்தது என்கிறா; நுமது அனபின இயல்பு இத்‌ 
தனமையது” என வாயில்‌ வேண்‌ பு பபுசக கழவறகுப 
பாங்கி கூறினாள (குறு, 196) *என்‌ தோழியது 
பெரிய தோள்களை மெலியச செயத துன்பததைப 
போககும பொருட்டாக விருந்தினர்‌ வருமாறு 


தோழி 


கரைநத காககைக தரிய பலிச்சோறு ஏழுகலததினும்‌ 
சிறித” எனப பிரிநது வந்த தலைமகன்‌ தலைவியை 
நனகு ஆறறுவிததாய்‌ என்று கூறியபோது -பாங்கி 
கூறினாள (குறு, 210:8-8). 'வாழி தோழி, பாலை 
நிலத்தைக்‌ கடந்து செனறிருககும்‌ தலைவர்‌ நீ 
வளை நெகிழுமபடி வருநதியும்‌ அருள்‌ செயயாது 
பிரிநதார்‌; அவர்‌ பொருட்டு அச்சம்‌ கொள்ளுதலை 
நாமும விடுததோம” எனக்‌ கிழத்திககுப பாங்கி 
கூறினாள்‌ (குறு. 211). *தோழி தலைவர்‌ உன்னிடம்‌ 
விருப்பம்‌ மிக உடையவா, இனியதுயிலை வெறுத்து 
அவா பிரிநது சென்ற நெறியில்‌ முதிய ஆண்‌ மான, 
தனகுட்டி உண்டு எஞ்சியதைத தான உணபதோடு 
அதற்கு நிழலாகவும்‌ அமைந்து வெயிலை நீங்கச்‌ 
செயயும்‌' எனத்‌ தலைமகட்குப பாங்கி உரைத்தாள்‌ 
(குறு. 218). “வாழி தோழி; உன துனபமும்‌ 
மெல்லமெலல நீங்கும்‌; கதிரவனும்‌ மலையில்‌ மறை 
வான; சுரன இறநதோராகிய தலைவர்‌ இன்று 
வருவர்‌” எனப பிரிவிடை பாங்கி வறபுறுததினாள்‌ 
(குறு. 215:1-8 7). “வாழி தோழி; ஒனறுரைப்பேன்‌ 
கேடபாயாக; தலைவன வருநதி இங்கே வாராத 
வண்ணம செய்த செயல ஒன்றனை யான 
உடையேனோ” எனப பாங்கி வலிதாகக கூறிக்‌ 
குறை நயபபிததாள்‌ (குறு. 230). “தோழி, மலை 
யினைக்‌ சுடந்து செனற தலைவர்‌ நம்மை நினையா 
திருபபரேோ; நம்மை நினைததும்‌ வாய்ப்பினை 
உணராமையின வாராராயினரோ' எனப்‌ பிரி 
விடைப்‌ பாங்கி வறபுறுததினாள்‌ (குறு 282:7,8,6). 
“தோழி, தலைவனது மார்பை உரிமையாகப்‌ 
பெறற குறறமற்ற நட்பானது அழகு மிக உடையது” 
என வரைவு உடனபட்ட பாங்கி தலைமகட்குக்‌ 
கூறினாள (குறு 247.1,6,7). “தோழி, அவன்‌ 
மார்பை அடையும நாள்‌ அண்மையாக வந்தும 
இப்படி ஆற்றாமை உண்டாவது என்னையோ” 
என வரைவு நீட்டித்தவழி ஆற்றாளாகிய கிழத 
இயைப பாங்கி ஆறறுவிததாள்‌ (குறு. 248). “தோழி” 
மலையிறநது செனற தலைவர்‌ நின்‌ துயரைக்‌ 
கேளாதவராவர்‌; கேட்பின்‌ நீடலா” எனப்‌ பிரி 
விடைப்‌ பாங்கி வறபுறுததினாள்‌ (குறு. 283:1-4). 
“தோழி பொருள்‌ முயறசிககண்‌ தோய்நத உள்ளப்‌ 
பிணிபபினால தலைவர்‌ பிரிந்து சென்ற வழியில்‌ 
பெண யானைகளின பசியைபபோககும்‌ ஆண 
யானையைக கண்டனர்‌; ஆகவே இடை நின்று 
மீள்வர்‌ எனககவனற கிழத்தியைப்‌ பாஙகி 
வற்புறுத்தினாள்‌ (குறு. 255). *வாழி தோழி; நாரை 
களும்‌ உயரப்‌ பறசகும்‌; போதுகளும்‌ வாய்‌ 
மலாநதன, தோள்களும்‌ வளையொடு செறியும்‌ 
அதனால சுரன இறநதோர்‌ வருவர்‌” என அவர்‌ 
வரவிறகு நிமிததமாயின கண்டு ஆறறாளாகிய 


466 


தோழி 


தலைமகட்குப பாஙகி கூறினாள்‌ (குது. 280); 
“தோழி; தவறு இழைக்காதவராகிய நாம கள 
வொழுககத்திலே ஈடுபட்டு நிற்க வேறான பல 
தெய்வங்களை வாழ்த்திவிட்டு இத்தலைவி பேயால்‌ 
பிடிககபபட்டாள்‌ எனறு சொலவது வருந்துதற 
குரியது” என அன்னை வெறி எடுக்கக்‌ கருதினாள்‌, 
இனி நாம்‌ இதற்கு என்‌ செயவது எனப்‌ 
பாங்கி தலைமகட்குத்‌ தலைமகன்‌ சிறைபபுறமாகக 
கூறினாள்‌ (குறு. 263:4-8). *தோழி, வெறபனிடம்‌ 
யான்‌ நினனுடைய நிலையை எடுததுச்‌ சொன்னே 
னாக, இநதக களவொழுககம்‌ நீட்டித்து நிகழாத 
படி அவன்‌ நாணமுற்றான; அவன நினனை 
வரைந்து கொள்ளும்‌ நல்ல நெஞ்சத்தை உடைய 
னாவான்‌” அவர்பிரிந்த காரணம்‌ நினனை வரைந்து 
கோடல்‌ காரணமாகத்தான எனப்பாங்கி தலை 
மகட்குக்‌ கூறினாள்‌ (குறு. 265:5-8). “தோழி, நள்ளிர 
வென்றும்‌ எண்ணாமல தோள்களை அடைந்து 
இனபுறுகின்றார்‌; அவரைச செலகின்‌ நீரோ எனச்‌ 
செபபுதற்கும்‌ வன்மை யிலலாதவராயினோம்‌; 
செல்லின்‌ மீணடும்‌ வருலீரோ எனக்‌ கேட்டலையும்‌ 
செய்யோம்‌; எவ்வாறு நாமதனைச செய்வோம்‌” 
எனத்‌ தலைமகன்‌ சிறைப்புறத்தானாகத்‌ தலை 
மகட்குப்‌ பாங்கி கூறினாள்‌ (குறு. 288). *தோழி, 
அங்கே ஒலிபபவை மாலைககாலத்தில்‌ மீண்டு 
வரும்‌ பசுக்கள்‌ பூண்டுள்ள மணி ஓசையா, 
வினைமுற்றி மீளும தலைவன்‌ வருகின்ற தேரின்‌ 
மணி ஓசையா, மலையின்‌ மேல்‌ ஏறிக்கண்டு 
வருவோம, வருவாயாக! எனப்‌ பருவ வரவின்கண்‌ 
வரவு நிமித்தம்‌ தோன்றப்‌ பாங்கி தலைமகட்கு 
உரைத்தாள்‌ (குறு. 275). “வாழி தோழி; நான்‌ 
கூறுவதனைக்‌ கேட்பாயாக; கார்ப்பருவத்தை 
இப்பொழுது பார்த்த பின்பும்‌ தலைவர்‌ நம்மைப 
பிரிந்திருபபாரோ எனப்பருவம்‌ காட்டித்‌ தலைவி 
யிடம்‌ அவர்‌ வருவார்‌ எனப்‌ பாங்கி கூறினாள்‌ 
(குறு. 287), “தோழி, தலைவனது துன்பத்தை 
வெளிப்படுததும்‌ பார்வையை நினைத்துப்‌ 
பார்ப்பாயாக; நம்மைக்கண்டு கூறிய உரைகளும்‌ 
வேறொனறை எண்ணியவாகும்‌' எனக கிழத்திக்குப்‌ 
பாங்கி குறை மறாமல்‌ கூறினாள்‌ (குறு. 898:3-8) . 
“துறைவ, என்‌ தோழி (தலைவி) பழைய செறிவு 
நிலையிலிருந்து நெகிழ்ந்து பெயரும்‌ வளைகளை 
யுடையளாய, மிகவும்‌ பசலை படரப்‌ பெற்றாள்‌” 
எனப்‌ பாஙகி செறிபபறிவுறீட வரைவு கடாயினள்‌ 
(குறு. 303:4-5). “வாழி தோழி; நல்ல மேனியின்‌ 
மாமைநிறம்‌ பசலை அடையும்படி நம்மினும்‌ 
சிறந்த அரும்பொருள்‌ தரற்குக்‌ காட்டைக்‌ கடநது 
செல்வரோ” எனச்‌ செலவுக்‌ குறிப்பறிந்து வேறு 
பட்ட தலைமகட்குப்‌ பாங்கி கூறினாள்‌ (குறு. 821 


தோழி 


௪-8), *தோழி' பொறுததற்கரிய நின துன்பம்‌ 
நீங்க, நீ விரும்பிக்‌ கூறத்தக்கவறறைத்‌ தலைவனுக்கு 
எடுத்துக்‌ கூறினால என்ன' என வரையாது 
வந்தொழுகாநின்ற காலததுக கிழவன்‌ கேட்பக்‌ 
கிழத்திக்குப்‌ பாங்கி கூறினாள்‌ (குறு. 532:1-8). 
*தோழி, தலைவனுடைய வினை நிறைவேறாமை 
யால்‌ உண்டாகிய வருத்தம்‌ நீங்கும்‌ வண்ணம்‌ 
நம்முடைய மறையைத தாய்ககுத தெரிவித்தால 
எனன” யான்‌ அறததொடு நிறபல்‌ எனக்‌ 
கிழததிக்குப பாங்கி கூறினாள்‌ (குறு. 8884-6). 
*வாழி தோழி, நாடன்‌ மார்பு முயங்கல, மையுண்ட 
உணகண்‌ அழுமபடி பசலை தோனறுதறகு முன 
இனிதாயிருந்தது” என வரைவிடை வேறுபட்ட 
கிழததியைப பாங்கி கடுஞ்சொற்‌ சொலலி 
வற்புறுததினாள்‌ (குறு. 3593-7). “வாழி தோழி; 
உயாவரை நாடனோடு போகுமவழியை நீ 
நினையாய” எனப்‌ பாங்கி கிழத்தியை 
உடன போக்கு நயபபக கூறினாள்‌ (குறு. 
348:1,7)." ‘தோழி, தலைவன பகலிலே குவளை 
மாலையைத தநதும, தினைபபுனத்தில நம்மட 
னிருந்து கிளி ஓபபியும்‌, மாலையில நின்‌ மாபை 
அணைய விரும்பியதைச்‌ சொல்லவும்‌ பெறானாய்க்‌ 
குறைவுற்றான்‌' எனப பாங்கி கிழத்தியை இரவுக 
குறி நயப்பக்‌ கூறினாள்‌ (குறு. 846:3-8). “வாழி 
தோழி; ஒன்று கூறுவேன்‌ கேட்பாயாக; நிலை 
யற்ற பொருள்‌ மீது கொண்ட வேட்கையால்‌ 
பிரிந்து செலலும்‌ தலைவனமுன்‌ நின்று, *யாம 
பனியினது கடுமை உடையேம்‌; ஆதலின்‌ செல்லா 
தீர்‌' எனக கூறின்‌ பிரிநது செலவார்கொல்‌, எனப்‌ 
பிரிவு நேர்நத தலைமகளைப பாங்கி வற்புறுததி 
னாள்‌ (குறு, 350,1-2,8). “தோழி, தலைவர்‌ 
தண்ணளி செயயாவிடினும்‌, நின்‌ தோள்கள்‌ 
அழகுபெறும்‌ வண்ணம்‌ தலைவர்‌ மலையை வநது 
பார்பபாயாக' என வரைவுணாத்திய பாங்க 
தலைமகட்குக்‌ கழியுவசை மீதூராமை உணர்த்‌ 
தினாள்‌ (குறு. 267), *தோழி, நமமவராகிய தலைவர்‌ 
அருள்‌ புரிநதரா; எனவே பாலை நிலததில 
அவருடன்‌ செலவோமா' எனப்‌ பாங்கி திழததிககு 
உடனபோககு உணர்த்தினாள்‌ (குறு. 569:3,4). 
“தோழி, மலை நாடனொடு அமைந்த நம்‌ நட்பு, 
உலகம புடைபெயர்ந்தாலும்‌ நீர்‌ தீயாக மாறினும்‌ 
கடலுககே முடிவு நேர்நதாலும்‌ மகளிர்‌ பழிச்‌ 
சொல்லை அஞசிக கெடுதல எவ்வாறு உண டாகும' 
என அலர்மிக்கவழி ஆற்றாளாகிய தலைமகட்குப்‌ 
பாங்கி கூறினாள (குறு. 972; 7-4,8). “வாழி தோழி; 
ஒன்று கூறுவன்‌ கேட்பாயாசு; இராக்‌ காவலாளிகள்‌ 
தூங்காமையினாலே பாதி இரலிலும்‌ பறை 
ஒலிக்கும்‌; இன்று அத்தலைவா வாராதிருப்பின 


467 


தோழி 


நன்று என இரவுககுறிக்கண்‌ சிறைப்புறமாகப 
பாங்கி தலைமகட்குச சொலலுவாளாய இரு 
பொழுது மறுதது வரைவு கடாவினாள்‌ (குறு, 375). 
“தோழி, நின்னுடைய அறிவு முதிர்சசி பெறுங 
காலதது எம்முடைய இலலத்திற்குத்‌ தலைவியாக 
நீ வருகுவை எனக கூறித்‌ தலைமயிரைத்‌ தடவிய 
தலைவன இன்று எவ்விடத்தில உள்ளான்‌” என 
நொதுமலர்‌ வரைவுழிப பாங்கி அறததொடு 
நினறாள்‌ (குறு. 879). *தோழி, மேகம்‌ மழை பெய 
தலை நீங்கா து; தலைவரோ மிகவும தொலைவான 
நாட்டிலுளளார்‌; நம்மை நினைநதாரல்லர்‌; இனி 
கடுமையான பனி நாள்‌ தோன்றும்‌; அதறகு யாம்‌ 
எனன செயவோம; எனக்‌ கூதாப பருவததுத்‌ 
தலைமகள கேட்பத தனது ஆறறாமை விளஙகப 
பாங்கி கூறினாள்‌ (குறு, 280). தோழி, தலைவன 
வரைவு முயற்சியுடையனாக, அவனுககெதிராக 
நினற குறறேவல மகனை யான விளிததவளாக, 
நலமோ மகனே எனறேன்‌; : அவனும்‌ நனறே 
எனறுரைத்தான்‌; அவன இறநத உணவினைப 
பெறுவானாக' எனத தலைமகன்‌ குறறேவல 
மகனால்‌ வரைவு மலிநதமை பாங்கி தலை 
மகட்குக கூறினாள்‌ (குறு. 389). *சோப்ப, 
நினனால காகசகபபடும எல்லைககு உடபட்டவள 
என தோழி; நினனையனறித தனது மிகக 
துனபததைப போககுவாரைப பெறுறிலள்‌' என 
வரைவிடை வைத்து நீங்கும்‌ தலைமகறகுப்‌ பாஙகி 
கூறினாள (குறு. 597). “தோழி, தலைவா 
பாற செனறு நமககுண்டாகிய பழிசசொலலை 
அனனை அறிந்தால இங்குக களவொழுககத்து 
வாழதல அரிது என்று கூறின தம உறை 
விடமாகிய ஊருக்கு நம்மை அழைத்துக கொணடு 
போவாரோ' எனத தலைமகன சிறைபபுறத 
தானாகப்‌ பாங்கி அலர்‌ அசசம தோனறச சொல்லி 
வரைவு கடாவினள்‌ (நற்‌. 4.4-7,12). ‘தோழி, 
முகிலகள்‌ இபபொழுதே மழை பெயயவேணடி 
மினனும, விரைநது வநது வரைநது கொள்வரா 
தலின்‌ வருநதாதே' எனத்‌ தலைவன பொருள்வயிற 
பிரிய ஆறறாளாய தலைலிசுகுப பாங்க கூறினாள்‌ 
(தத்‌. 7:8,6). “வாழி தோழி; குனறிறநதேரா நீ 
வருததமுறற உள்ளததோடு கொண்ட பலவாகிய 
கவலையும நீங்க வருவா' எனப பிரிவிடை ஆறறா 
ளாகிய தலைவியைப பாங்கி வற்புறுத்தினாள்‌ 
(தற்‌. 18:1,8,10). “வாழி தோழி, வாடிய நெற்‌ 
பயிருக்கு மழை பெயதாறபோல நாடன வந்தனன” 
என வரைவு மலிதத பாங்கி தலைமகட்குக்‌ 
கூறினாள்‌ (நற்‌. 23 7-11). “கா தலையுடைய தோழி; 
மலைநாடன நேறறைபபொழுது நமமோடு 
தினையில வீழும்‌ கிளிகளைக்‌ கடிநது தங்கியிருநதும 


தோழி 


தன குறையைச்‌ கூறுமிடம பெறானாயப்‌ பெயர்ந்து 
போயினான; அஃது அலலல அனறு; தேனை 
உணணும்‌ வேட்கையாலே நறுமலர்‌ இன்னதென 
ஆராயாது யாண்டும்‌ போய்‌ விழுகின்ற வண்டின்‌ 
தன்மையை ஓத்த அவன தோறறப்‌ பொலிவினைக்‌ 
கணடுவைத்தும கழன்ற தொடியை மீண்டு செறிதத 
எனது பணபிலலாத செய்கையைக்‌ கருதுனெறது 
எனனுள்ளம்‌; இஃதெனன வியபபு' எனத்‌ தலை 
மகளைப்‌ பாஙகி குறை நயப்பக்‌ கூறினாள்‌ 
(நற. 2515-129) “வாழி தோழி; மலைகிழவோன்‌ 
நமமை விரும்பி வருநதுகனறான்‌ என்று கூறு 
தினற என வாயமொழியைத்‌ தெளிந்தாயல்லை; 
அவனை நீயும்‌ கணடு நுமரோடும்‌ ஆராய்ந்தறிந்து 
அளவளாவுதல்‌ வேணடும்‌; அவன்‌ கூற்று 
மறுததற்கரியன; நட்புச்‌ செயதுவிட்டு இபபோது 
வெறுத்தல்‌ தகாது' எனபபாங்கி தலைவிககுக குறை 
நயபபுக கூறினாள்‌ (நற, 32:3-9), ஐயனே, என 


தோழியின மார்பகம்‌ வருந்த சுரத்திற்போய 
நிலையறற பொருள்‌ எட்டுதலில்‌ பிணித்த 
உள்ளத்தோடு “யாம பிரிதும்‌' எனறு கூறுவீர்‌; 


இனபமும்‌ இளமையும்‌ கழியுநதுணை இவளைப்‌ 
பீரியீராய உறைவீராக' எனப பிரிவுணர்த்திய 
தலைமகறகுப பாங்கி கூறினாள்‌ (நற்‌. 46). 
“தோழி, அனனை மேற்கொள்ளும்‌ வெறியாட்டு 
நின பசலையைப போசகுவதற்குப பயன்படாமை 
யாலே கானக நாடனை நெருங்கி, நீ 
தலையளி செயயாததனால இப்பசலை தோன 
றிறறு' எனறு கூறினால்‌ ஏதும்‌ குறறமுளதோ” 
எனச சிறைப்புறமாகப பாஙகி தலைவிககுரைத்‌ 
தாள (நற. 47.611). *தோழி, தலைவன்‌ வாழும்‌: 
ஊரினகண செனறு, £துறை தனிமையுடைய 
தாயிறறு; பகலும சுழிநதது; எமரும்‌ மீன்‌ 
வேட்டைககுச செலலாது மனையகததே தங்கினர்‌; 
யாமும நீயிலலாமையால்‌ மயககமுடையேமாய 
இருககின3றம்‌' எனக கூறி அவன கருததை 
யறிதலால குறறமுளதோ' எனறு பாகி 
தலைமகளை இரவுககுறி நயபபித்தாள்‌ (தற. 49), 
“தோழி, தலைவன கைவிடுதலாலே நீ 
துன புறறமைமையான்‌ மறைப்பவும்‌ அன்னை, “புது 
நீர ஆடபபெறின இவளுற்ற மெய்யின நடுககமும்‌ 
அகலும்‌; ஆங்குச்‌ செலவீராக' எனக்‌ கூறினள்‌; 
அவள நம்‌ ஒழுகலாற்றை முனனமே அறிந 
துளளாளோ; அலலது அருளினால்‌ கூறினாளோ; 
அனனை கருதியது யாது'” என வரைவு நீட்டிப்பப 
பாங்கி சிறைபபு றமாகத தலைவிககுக கூறினாள 
(தற. 63). “ஏடி தோழி, யான கூறுகனறதனைக 
கேட்பாயாக, நேறறிரவில்‌ வேட்கை மிகுதியால 
பெருமூசசெழிநது வருநத அனனை யானுறற 


465 


தோழி 
துன்பமிகுதியை அறிந்தாள்‌ போல, “என்‌ இள 
மகளே, நீ தூஙகுவாயலலையோ” எனறாள்‌ 
நானே எனனெஞ்சினுள்ளே தலைமகனைக்‌ 


கருதியிருப்போர்க்குக்‌ கண்ணுறக்கமும்‌ வருமோ” 
எனறேன்‌"' எனத்‌ தலைவனது வரவுணர்நத பாங்கி 
தலைவிககுக கூறினள்‌ (நற்‌. 61). “தோழி பெரியோர்‌ 
விரும்பி ஒழுக வேண்டுவனவறறில அங்ஙனம்‌ 
ஒழுகார்‌ எனறு கூறுவது நாணததககது; உயிர்‌ 
ஒனறாய்‌ இருந்தாலொத்த குற்றமற்ற நட்பினை 
யுடைய உனக்கு யான மறைப்பது மானக்கேடாகும்‌; 
முன்பு அனனைககு அஞ்சி அகன்று போகக்‌ 
கூறினும்‌ போகப பிரியான்‌; இப்போதோ “இக்‌ 
களவொழுக்கம்‌ வெளிப்படுமோ' என அஞ்சுவன; 
ஆதலின அவன்‌ நட்பு இல்லையாய்‌ விடுமோ என 
அஞ்சுகினறேன்‌'” என்று பாங்கி சிறைபபுறமாகத்‌ 
தலைவிக்குரைததாள்‌ (நற. 72). “வாழி தோழி 
சேர்பபனது தேரின மணிககுரலைக கேட்பாயாக, 
துன்பம்‌ வநது வருத்தும்‌ மாலைப்‌ பொழுதில காம 
நோய்‌ மிகுதலானாகிய மிகக துன்பத்தினின்றும 
நாம இனி உய்நது வாழவோம்‌' எனப பாங்தி 
வரைவு மலிந்து கூறினாள (நற 78:5-11). ‘தோழி! 
மலைநாடன்‌ நின பால்‌ உளள விருப்பத்காலே இருள்‌ 
மிகக நெறிககணணே வாராதொழிவானாக' எனத்‌ 
தலைவனது வரவுணர்ந்த பாங்கி தலைவிககுக்‌ 
கூறினாள்‌ (நற்‌. 85:6-11), “வாழி தோழி; 
இளவேனிற்‌ காலத்து நம்மைக கருதி வநதாராகலின 
தலைவர்‌ அறவர்‌' எனத்‌ தலைவிககுப்‌ பாங்கி 
யுரைத்தாள்‌ (நற்‌. 86:1,9). “வாழி தோழி; நாம்‌ 
செயத பழவினை அவ்வாறு இருப்ப நீ எதன்‌ 
பொருட்டு மயங்குகின்றாய்‌; இத்துன்பததை அவர்‌ 
பால செனறு கூறிவருவோம்‌, எழுக; நீ உள்ளம்‌ 
உருகி உகுதறகு யான அஞ்சுவேன்‌; தலைவனின்‌ 
கொடுமையை நினைந்து அவர்‌ பழமுதிர்குன்று 
கண்ணீர்‌ அருவியாக அழாநிறகும; அதனைப்‌ 
பாராய்‌ “எனச்‌ சிறைபபுறமாகப்‌ பாங்கி 
தலைவிக்குரைததாள்‌ (நற. 88). (தோழி, வாடைக்‌ 
காறறு தலைவரோடு ஒருபடியாய அமைந்து 
துனபத்தைச்‌ செய்யும மாலைப்‌ பொழுதையும்‌ 
தனிமையையும்‌ முறபட விட்டுககொண்டு இன்னும்‌ 
வருமோ' எனப்‌ பாங்கி தலைவிக்‌ குரைத்தாள்‌ 
(நற்‌, 89:7-11). *தோழி, நீண்ட கடற்கரைத்‌ 
தலைவனாகிய நம்‌ காதலன்‌ பகற்பொழுதிலே 
பலரும்‌ காண இங்கு வருவதனை நீ உணர்ந்‌ 
தனையோ' எனப்‌ பாஙகி தலைவிககு வரைவு மலிந்‌ 
துரைததாள்‌ (நற்‌. 91:1,11,12). “தோழி, சுரம்‌ 
இறநதோர்‌ உள்ளார்‌ கொல்லோ” எனப்‌ பிரிவிடை 
வேறுபட்ட கிழததிக்குப்‌ பாங்கி கூறினாள (நற. 
92:1,9). “தோழி, கழி சூழந்த பாககம்‌ கல்லென 


தோழி 


ஓலிககுமாறு கொண்கனது தேர்‌ வரும்‌ ஆதலின 
நீ வருந்தாதே' என விரிச்சி பெற்றுப்‌ புகன்ற 
பாங்கி தலைவிக்கு உரைத்தாள்‌ (நற்‌. 1119,10). 
தோழி, மலை நாடன்‌ வருவதையறிந்து விருப்ப 
முற்று இடியேற்றுடனே கலநது வநத இம்மழைக்கு 
யான்‌ யாது கைம்மாறு செய்வேன' எனப்‌ பாஙகி 
தலைவிககுரைத்தாள்‌ (தற்‌. 118). *தோழி' சிறு குடியி 
லுள்ள தெருவுதோறும்‌ உண்டாகும்‌ ஆரவாரத்தை 
இராமுழுதும்‌ துயிலாதிருந்து கேட்டு வருந்தினேன; 
அத்தகைய இரவிலே குன்ற நாடனும இரவுக்‌ 
குறி கருதி வந்தனன்‌, அவன வரும நெறியில்‌ 
அலைகளோடு வரும்‌ கானயாறறினைக்‌ கருதி 
அஞ்சுகின்றேன ; ஆதலின அவன்‌ இரவுக்‌ 
குறிவருதல்‌ இரங்குவதறகுரியதொனறாயிருந்தது' 
என ஆறு பார்த்துற்ற அச்சத்தால பாங்கி 
தலைவிக்குரைபபாளாயச சிறைப்புறமாகக்‌ கூறி 
னாள்‌ (தற்‌. 114:1-8). ‘வாழி தோழி; அன்னையும்‌ 
சிறிது சனம்‌ தணிநது உயிர்பபுடையளாயினாள்‌; 
கார்ப்‌ பருவமும்‌ தொடஙகியுள்ளது; காதலா 
மிகச்சேய்மைககண்‌ உள்ள நாட்டாராயினும்‌ 
பருவ வரவின்கண்‌ வாராது ஆண்டுறைபவரல்லர்‌; 
வருந்தாதே எனப்‌ பிரிவிடை ஆற்றாளாய 
தலைமகளைப பாங்கி பருவம்‌ காட்டி வற்புறுத்தி 
னாள்‌ (தற்‌. 115). *வாழி தோழி; சறுவிளையாட லும்‌ 
இல்லையாம்படி வருத்தம்‌ எயதுமாறு நீ உற்ற 
துயரமாகிய நோயைக்‌ கூறாய்‌' எனத்‌ தலைவன 
சிறைப்புறத்தானாகப்‌ பாங்கி தலைவிக்கு உரைப்‌ 
பாளாய்க கூறினாள்‌ (நற்‌. 128:1,11,12). (தோழி, 
இரவு நடுயாமத்தில நீவிர்‌ வருதலை யாம்‌ அஞ்சு 
கின்றோம்‌ எனறு கூறி வரைநது எய்துமபடி 
இரந்து கேட்பின்‌. நம்மலையிலே நாள்‌ நீட்டாது 
மணநது கொண்டு தமது மலை நாட்டகத்து 
நம்மொடு செலவர்‌' என வரைவு நீட்டிப்ப 
ஆற்றாளாய தலைவியைப்‌ பாங்கி வற்புறுத்தினாள்‌ 


(நற. 125:5-12). “தோழி, காதலர்‌ ஒரு நாள்‌ 
'பிரியினும்‌ உயிரின தன்மை வேறுபடுகின்ற 
' கூந்தலை உடையாய; ஒரு நகைச்‌ செயதியினைக 


கேட்பாயாக; நம்மைவிட்டுவிட்டுத தாம்‌ பிரிநது 
செலவதாகக்‌ கூறுவர்‌; அவர்‌ மீணடு வரும்வரை, 
மழையின்‌ இடி முழக்கததை நள்ளிரவில கேட்டு 
நமது மனையினகண உ.யிர்‌ வாழ்நதிருககக கடவே 
மென்று கூறுவா; இஃதென்ன கொடுமை? எனப 
பிரிவுணர்ததபபட்ட பாங்கி தலைமகளை முகம்‌ 
புககுக கூறினாள்‌ (நற. 129). “வாழி : தோழி, 
யாய தினைப்புனம்‌ காவலுககுத தடடையைக 
கொண்டு செலக' எனக கூறினள்‌; எநதையும 
செல்லாயோ ' என இனிய கூறினன; யானும்‌ 
செல்ல மாட்டேன போல உரையாடுவேன; இனித்‌ 


469 


' செறிபபறிவுறுததினாள்‌ 


தோழி 


தஇனைக்கொல்லையிலே செனறு காதலனைக 
கூடியிருப்பேம்‌ எனபதறகு அறிகுறி இதுதானோ; 
இஃது இனியமையினும்‌ இனியதாயிருநதது' என 
இற்செறிப்பார்‌ என ஆற்றாளாய தலைவியிடம 
பாங்கி கூறினாள்‌ (தற. 184). “தோழி, தலைவர்‌ 
அரிய சுரததிடத்தே பிரிநது செலவா எனககூறுப; 
யான்‌ வருநதேன்‌; அவா செல்லும்‌ காரியம 
கைகூடுவதாக' எனப பிரிவுணர்ந்து வேறுபட்ட 
தலைவியைப பாங்கி வறபுறுததினாள்‌ (தற்‌. 148: 
11,12). “வாழி தோழி, பெண்டிர்‌ தெருவில்‌ பழிச 
சொல கூற, அன்னை கோல்‌ கொணடு அடிபப, 
மிக்க துன்பமுடையேன ஆயினேன, தேரைச 
செலுததி நள்ளிரவு வரும தலைவனொடு செல்ல 
உடனபட்டுளளேன; நீ எழுக; இவ்வூர்‌ அலா 
தூற்றிக கொணடு போகக கடவதாக* எனப 
பாஙகி தலைவியை உடனபோககு வலிததாள 
(சிறைபபுறமாகச சொலலியதாகவும கொளவா) 
(நற்‌. 349). *தோழி, நுதல்‌ பசபபினும தோள 
நெகழினும்‌ மலைநாடன சாரல நெறியில இரவில 
எஞ்ஞானறும்‌ வாரறக' என இரவுககுறிச்‌ சிறைப 
புறமாகப பாங்கி கூறினாள்‌ (நற. 181 1-5,12). *வாழி 
தோழி இதனைக கேட்பாயாக; புலி யானையைத 
தாககி அதன குருதியை வேஙகையின அடிமரதூல்‌ 
துடைககினற மலைநாடன வரும நெறியை யான 
கணடதே இல்லை; ஆயினும அநநெறி தானாக 
எனமுன வநது நிற்கிறது, அவன வருகின ற இருட்‌ 
பொழுதும்‌ என கணகளைக கொலலுனெறது, 
இத்தகைய காட்டின்‌ கண இருட்பொழுதில அவன 
வருவதறகு யாது செயவேன' என ஆறு பார்த 
துற்ற அசசததால்‌ (தோழி) சிறைபபுறமாகக கூறி 
னாள்‌ (நற 158), *தோழி, நிலவும மறைநகுது; 
இருளும வந்தது; அனனையும துஞசினள்‌, 
தனியாக வநத தலைவன்‌ நிலையைச செனறு 
நோக்கி நன்‌ மாபு அடைய முயஙகி மதிழநதிருநது 


வருவோமாக' என வரைவு நீடடிபபத தலை 
மகளாற்றாமையறிநத பாஙகி சிறைப்‌ புறமாகச 
“சொல்லி வரைவு கடாவினள்‌ (நற 182) “வாரி 


தோழி; யான கூறுவதனைக கேடபாயாசு; குன்று 
களையுடைய மலைகிழவோனுடன நாம முயங்கி 
விளையாட்டயருமளவும தினைகக திர்களையழித்து 
விடாத யானைக்கும, தினைக கதிரைக கொணடு 


' போகாதொழிநத கிள்ளைச்கும யாது கைமமாறு 


செயயககடவேம எனபபாஙகி சிறைபபுறமாகச 


(நற. 194) “தோழி; 
தோள்கள்‌ வளை நெகிழந்தன; நுதல்‌ பசலை 
பரநதது; கணகளும நீர பெருகின; இஙஙனமாதல 
எம உயிர இறநதொழிதறபொருட்டே எனத 
தெளிந்தனம்‌ என அழாதே, அவரது மலை 


தோழி 


நாட்டின்கணணே மழை தவழும்‌ என வரைவு 
நீட ஆறறாளாகிய தலைமகளைப பாங்கி ஆறறு 
விததாள (தற. 197:1-5,12), தோழி, எந்தை வநது 
சினியாப்பக கூறினன்‌; அன்னையும்‌ வேங்கையும்‌ 
மலாக எனறு கூறி என முகத்தைக்‌ குறிப்பாக 
நோககினன்‌, அவளது எணணம்‌ இன்னதென்ற 
றிநதிலன' எனத்‌ தலைமகன சிறைபபுறத்தானாகப்‌ 
பாங்கி கூறினாள்‌ (தற்‌. 306:5-11). “வாழி தோழி; 
தலைவர்‌ நெடுமபெருங்குனறம்‌ நீநதி நம்கையி 
லிருநது கழனறு விழும்‌ தொடியை நோக்கி நம்‌ 
புதலவன நமமை அணைத்துககொணடு அழுகின்ற 
இனிய குரலைககேட்குந்தோறும்‌ ஆசை கொள்ளும 
மனத்தையுடைய நமககு மனமகிழ்சசி உணடாகும்‌ 
படி நமவயின வந்தனர்‌ எனப பொருள்‌ முடித்துத்‌ 
தலைமகனோடு வந்த வாயிலகள்வாய்‌ வரவு 
கேட்ட பாங்கி தலைமகட்குக்‌ கூறினாள்‌ (நற்‌. 212: 
6-10). “தோழி; நீ ஆடும்‌ ஊசலை இழுத்து, 
வானில பறககும்‌ மயிலைபபோல நின்னை ஆட்டி 
நீளசசெனறு மீளும்படி விடுவேன்‌; தலைவருடைய 
தொலைவிலுள்ள நெடிய குன்றததைக்‌ காண்க” 
எனப்‌ பாங்கி தலைமகன வரவுணர்நது சிறைப்‌ 
புறமாகச செறிபபறிவுறுத்து வரைவு கடாவினள்‌ 
(நற.222). “ஐயனே, நீ குறித்த குறிவயின வந்துநினற 
என தோழிககு நீ செய்த தலையளிதான்பழிசசொல்‌ 
ஆகின றது; அவ்வலா அவளது இனிய உயிர்‌ கழியி 
னும்‌ இனனாமையைத்‌ தருகனற தனமையுடைய து” 
என வரையாது நெடுங்காலம்‌ வநதொழுகப்‌ 
பாங்கி தலைமகனை வரைவு முடுகக கூறினாள்‌ 
(தற்‌. 227:1-4,9). “தோழி, நம்‌ காதலன, செறிந்த 
இருளையுடைய நடு யாமத்தில, அரிய வழியில்‌ 
வநது எம்மாட்டு அருள்‌ செய்யானோ; அவன்‌ 
தலையளி செய்யாதிருததற்குக்‌ காரணம்‌ யாதோ” 
எனப்‌ பாங்கி சிறைபபுறமாகத்‌ தலைமகட்குச்‌ 
சொலலுவாளாய்த்‌ தலைமகன கேட்பக்‌ கூறினாள்‌ 
(நற்‌. 228:1-5). “வாழி தோழி; நீ மலைநாடனபால்‌ 
காதல கைமிக்கு அருளுடையை ஆயினை; இனி 
என சொல்லை ஏற்றுக கொள்வாயல்லை; எனவே 
பயனறறதாயினும ஒரோவொன்று கூறுவேன; 
அவன ஆனறோர்‌ செல்நெறியிலே வாழாதவன 
எனபதை அறிந்து கொள்‌' எனத்‌ தலைவன வரை 
யாது நெடுங்காலம்‌ வநதொழுக இவள்‌ ஆற்றாள 
எனபதுணாந்து சிறைப்புறமாகத்‌ தலைமகட்குப்‌ 
பாஙகி கூறினாள்‌ (தற. 333:4-9), *தோழி தலைவன 
கானலிடததே பகறகுறிக்கண வநது நலனுகர்ந்து 
நமது அழகு கெடுமபடி பெயர்நது போயினும, 
அச்சோப்பன வரும்‌ நெறியை மணல்‌ மேட்டில்‌ 
ஏ றிககண்டு வரச செல்வோம்‌” என வரைவு நீட 
ஆறறாளாஙகாலததுப பாங்கி வரைவு மலிந்து 


470 


தோழி 


கூறினாள்‌ (தற. 285:4-10), தோழி, என்‌ இனிய 
உயிரைக்‌ கைக்கொண்ட நீ யார்‌ என்று தலைவன்‌ 
தேரைச செலுததி வந்து, அவன்‌ நம்மை வருத்து 
தலை அறியானாய வினவினான்‌; அவன்‌ நமது 
நெறறியை நோக்கித்‌ தொழுது நின்றது நகை 
யுடைத்து' எனக்‌ குறை நேர்நத பாங்கி தலை 
மகளை முகம்புக்குக்‌ கூறினள்‌ (நற்‌. 845:1,8-18), 
“வாழி தோழி, தலைவர்‌ செய்பொருட்கு அகனறன 
ராயினும்‌ பொய்‌ கூற மாட்டார்‌; வருவர்‌; அவர்‌ 
வருதும்‌ என்ற பருவமும்‌ இதுதான்‌ போலும்‌” 
எனப்பிரிவிடை மெலிந்த தலைமகளைப்‌ பாங்கி 
வற்புறுத்தினாள்‌ (தற்‌. 246:6-10). *நாட, நீ அருளா 
யாயினும்‌ அவள்‌ விரும்பாதவறறைச்‌ செய்யினும்‌; 
என்‌ தோழி நின்‌ உள்ளம்‌ சென்றவழி நடப்பவள்‌; 
அவள்‌ நெற்றியிலுள்ள பசலைக்கு நீயன்றி வேறு 
மருந்தில்லை எனபதனை அறிந்து செலவாயாக” 
எனப்பாங்கி தலைவனிடம்‌ கூறினாள்‌ (தற. 247:8-9)., 
“தோழி, தனைக்‌ கதிர்கள்‌ பருவம்‌ எய்தின; இனி 
நின்னை இற்செறிபபர்‌; இனித்‌ தலைமகனோடுள்ள 
நட்பு மிகச்‌ சிறுகி அதுதானும்‌ இல்லையாம்படி 
காண்பேன்‌; ஆதலால்‌ நாம்‌ என செய்வோம்‌” 
எனப்‌ பாஙகி தலைமகளைச்‌ செறிப்பறிவுறுத்தி 
வரைவு கடாவினள்‌ (நற்‌.259:1,7-10). “வாழி தோழி; 
பெருமலையிலுளள சிறு நெறியில வருதலான்‌ 
நம்‌ தலைவர்‌ நம்பால அருளுடையாரல்லர்‌” 
(இனி அங்ஙனம்‌ வாராதிருக்கககூறு) எனச்‌ 
சிறைப்புறமாகப்‌ பாங்கி இரவுக்குறி விலக்கி 
வரைவு கடாவினள்‌ (தற. 887ப,10), *தோழி, 
பிறை வனப்பு இழந்த நுதல, முன்கையில்‌ நிலலாது 
நெகிழும்‌ வளை, ஊரார்‌ தூற்றும்‌ பழிச்‌ 
சொல்‌, இவற்றை நாணததினால்‌ தலைவறகு 
உரைத்திலமாயினும்‌ நிலை கொள்ளாமல்‌ வெளி 
வரும்‌ கண்களின்‌ நீர்‌ அவருக்கு உரைதது 
விட்டது' எனச சிறைப்‌ புறமாகப்‌ பாங்கி தலை 
மகனை வரைவு கடாவினள்‌ (நற்‌. 2635:1-4,8-10). 
“தோழி! தலைவற்குப்‌ பலபடியாகக்‌ காதல்‌ 
உண்டாக்கியிருந்தும்‌ அவனால்‌ காதலிக்கப்படும்‌ 
தன்மையேமலலாதிருத்தல்‌ எக்காரணததினாலோ; 
இந்த ஒரு காரியத்தை அநத வேலன்பால்‌ கேட்‌ 
போமாக' எனப்‌ பாங்கி தலைமகட்குக்‌ கூறினாள்‌ 
(நற்‌. 268:8-9). “தோழி, நம்‌ துயரத்தை நோககி 
முருகவேளுக்கு வெறியெடுத்த அனனையைப 
பார்த்து! “முருகணங்கு” என வேலன கூறும்‌ 
என்பா; தலைவனை நினைக்குநதோறும்‌ அவன்‌ 
இயலபு தந்த துன்பம்‌ எனது நெஞ்சை நடுஙகச்‌ 
செய்கினறது; இஃது இனி எப்படி முடியுமோ” 
எனப்‌ பாங்கி தலைமகனது வரவுணர்ந்து தலை 
மகட்கு உரைபபாளாய்க கூறினாள (ற்‌. 279). 


தோழி 


“வாழி தோழி; குன்றநாடன்‌ நள்ளிரவில்‌ வருவ 
தலலாமலும்‌, அயலோர்‌ கூறும்‌ பழிச்சொல்லுககு 
அகன்று போகானாகித்‌ தினைப புனத்தின 
கண்ணே பகற்பொழுதினும்‌ வருகிறான்‌; ஆதலின 
அவன்‌ நட்பு நல்லதோ; (அன்று), எனப்‌ பாங்கி 
சிறைப்புறமாகத்‌ தலைமகட்குச்‌ சொலலுவாளாயத்‌ 
தலை மகன்‌ கேட்பக்‌ கூறினாள்‌ (தற்‌. 888:1,8, 
8-11). *தோழி, பொலிவழிந்த குன்றதது 
என்‌ காதலர்‌ சென்றனர்‌ ஆதலின்‌ எனனுயிர்‌ 
சென்றொழிவதாக எனறு அணிகலனகள விழும்‌ 
படி விம்மியமுது வருநதுகின்றனை; நட்புக்‌ 
கொண்டவர்‌ செல்வம்‌ அடைய வேண்டியும, 
அடைககலமாகப்‌ புகுநத நின தோள்கள்‌ அணி 
கலன்களை அணியபபெறுவதறகாகவும்‌ அனறோ 
அவர்‌ சென்ற தனமையாகும' எனப பிரிவிடை 
மெலிநத தலைமகளைப்‌ பாங்கி வறபுறுத்தினாள 
(நற. 286). தோழி, மலை நாடனது அகனற மார்பு 
களவுககாலதது அணித்தாக எபபொழுதும்‌ இல்லா 
மையால்‌ அப்போது துனபததையும்‌ இபபோது 
வரைந்து கொணடு முயஙகியிருததலானே இன்பத 
தையும்‌ தராநின்றது; இது பொய்மையன்று' என 
மணமனை உட்புகக பாங்கி தலைமகளது கவின 
கண்டு கூறினாள்‌ (நற்‌. 294:1-8,9). நின்‌ தோழி 
மலை குறுக்கிட்ட அரிய நெறியிடத்தே புறாவின 
புலம்புகொள்‌ ஓசையைக்‌ கேட்டு அமர்த்த நோக்‌ 
கத்தால்‌ தலைவனைத்‌ துன்புறுத்துவளோ என 
வருநதுகினறேம்‌' எனறு நறறாய பாங்கிககுக்‌ 
கூறினாள்‌ (நற்‌. 805:9,10). ‘தோழி, தேர்மணியும்‌ 
.ஓஒலிககும்‌; வீரரும்‌ ஆரவாரிப்பா; சேர்பபன்‌ நின 
நலம்‌ பாராட்டுதறகுப்‌ புணர்குறிககண்‌ வந்து 
நம்மைக்‌ காணாது அவன்‌ படும்‌ அலலலைச்‌ சிறிது 
காண்போம்‌; புனனையின்‌ அடிமரத்தின்‌ பினனே 
சென்று மறைந்து கொள்வோம்‌; நீ வருவாயாக” 
எனக குறிநீட ஆறறாளாகிய தலைமகளைப்‌ 
பாங்கி வற்புறுத்தினாள்‌ (தற்‌. 807). ‘தோழி, 
வளம்‌ வாய்ந்த நம்மூர்ககண்‌ உள்ள சோலை 
ஒன்றே ஊரார்‌ எடுக்கும்‌ ஒரு பழியை உடையது; 
தலைவர்‌ தேரின்‌ இன்னொலியைக கேட்பதுதான 
அரிதாயிற்று' என அலர்‌ கூறபபட்டு ஆறறாளாகிய 
தலைமகளைப்‌ பாங்கி ஆற்றுவிததாள (நற. 311). 
“தோழி, நாம்‌ காத்து வநத தினைப்புனம்‌ 
இலை காய்நது இருவிபோல்‌ ஓலி எழுபபுகின றது) 
எனவே பொழில்‌ புலம்ப ஊருக்குத்‌ திரும்புவோம்‌ 
போல்‌ தோன்றுகிறது; காண்பதறகு அளவு 
கடந்த விருப்பம்‌ மிகுதலாலே நமமை இப்‌ 
பொழுதுகைவிட்டிருகனெற தலைவனை எவ்வாறு 
செனறு சேர்வோம்‌' எனப்‌ பாங்கி சிறைப்புற 
மாகத தலைமகட்குச்‌ சொல்லுவாளாய்ப்‌ புனம 


471 


- தாகக்‌ 


தோழி 


அழிவுரைத்துச்‌ செறிபபு அறிவுறுத்தினாள்‌ (நற்‌. 
313). “வாழி தோழி; நாடன பிறப்பு உயர்வுடைய 
தன்றி ஒத்ததன்று என்பதை அறிந்தோம; அது 
இனி வாழ்க; நம்‌ தினைப்புனததில்‌ மேகம ஒரு நாள 
பொழிக, (பெய்த அன்றே வருகுவனாதலின நீ 
வருந்தாதே)” எனப்‌ பாஙகி வரைவிடை ஆற்றா 
ளாய தலைமகளை வற்புறுத்தினாள்‌ (நற. 328: 
8-7). வாழி தோழி; நயமுடையராயத தீய 
நெறியைக்‌ சைக்கொள்ளாது ஒழுகும்‌ நம காதலர்‌, 
கொடிய  மலைவழியிலே செனறனராயினும 
நம்மைக்‌ கைவிட்டு அங்கே தங்குபவரலலா; கரிய 
மேகம்‌ கடல்நீரை முகந்து வநதன (அவர்‌ இப்‌ 
போதே வருகுவா)' எனபபிரிவிடை மெலிநத 
தலைமகளைப்‌ பாங்கி பருவங்காட்டி வற 
புறுததினாள்‌ (தற்‌. 329:1,8-11). “தோழி நாடன 
மழை பெய்கின்ற இயங்குதற்கரிய நள்ளிரவிலே, 
அருவியையுடைய மலைபபசகத்து நெறியில 
வேலேநதியவாறு மினனல்‌,' விளககததில வருவ 
கருதினன எனறால்‌ நம்‌ உயிர இனி 
எவ்வாறு நிலைத்திருககுமோ' எனப பாக்கி 
இரவுக்குறி முகம்புககுக கூறினாள (நற்‌. 2847 
5-9). அன்னாய, வாழி; நான கூறுவதனைக 
கேட்பாயாக; இவள்‌ இளமை தீர்நதனள்‌ என 
இற்செறிததனை; ஆயினும இவள்‌ பசநதனள்‌ 
என்பதுணராய; துனபுறற நெஞ்சததோடு தெயவம 
பேணி வருநதாதே; தினைபபுனம காத்தால்‌ என 
தோழி தன நலனைப்‌ பெறுகுவள, அது வீணே 
கழிதினறது' எனப பாங்கி கூறினள்‌ (நற 351). 
*நாடனே, முந்தை இருநது நட்டேோ கொடுபபின 
நஞ்சும்‌ உண்பர்‌ நனிநாகரிகர்‌; அழகிய சிலவாயெ 
ஓதியினையுடைய என தோழியின தோளில்‌ துயிலு 
தலை நெஞ்சினால இனபுறாய ஆயினும, 
என்பால்‌ உள்ள கண்ணோட்டத்தினாலாவது 
தலையளி செய்வாயாக” எனப பாஙகி கூறினாள 
(நற. 358.811). ‘தோழி, நம்‌ ஆய்கவின தொலையப 
பிரிந்து போகிய தலைவா முனபு நின்னைப 
பிரியேன்‌ எனறு சூளுரை கூறிப்‌ பொயததன 
ராதலால்‌ அது காரணமாக அணங்காதிருககும 
பொருட்டுக கடறறெயவததிறகுப பரவுககடன 
கொடுப்போம, வாராய்‌ எனத்‌ தலைவியைப 
பாங்கி அழைததாள (தற்‌. 358). *சோபபனே, 
நின்னோடு அலவனைப பிடிததாட்டிய என 
தோழியின்‌ சிலமபு உடைபட்டதனாலே, கமமியன 
சநது ஊதிக கூட்டுதறகு மணலைக்‌ கொணடு 
வநது தந்து செலவாயாக' எனப பகறகுறி வநது 
நீங்கும தலைமகனிடம்‌ பாங்கி கூறினாள்‌ (நற்‌. 
363:4-10). “வாழி தோழி; அனனையின்‌ காவலைக 
கடநது மன்றததினையடைநது தலைவன ஊர்‌ 


தோழி 


வினவி நீ சானறோயல்லை எனககூறி வருதற்குச்‌ 
செலவோம எனப பாஙகி தலைமகன்‌ சிறைப்புறத்‌ 


தானாகத்‌ தலைமகட்கு உரைபபாளாய்‌ இயற்‌ 
பழிததுக கூறினாள்‌ (நற்‌. 865). 'தோழி, நின்‌ 
காதலன இயங்க வீருமபிய உள்ளத்தோடு 


வருநதியதனை அன்னை நினககுக கொடுத்த 
கோடு குலைதலாலே நீ வருநதுவது போலக்கருதி; 
வருந்தாதே என்று இவவூர்‌ கூறும்‌; அதனால்‌ 
உனனை இவ்விடத்தே செறியார்‌ ஆதலின்‌ மனம்‌ 
அழிவது தகுதி உடையதனறு' எனப்பாங்கி 
தலைவியிடம்‌ கூறினாள்‌ (நற 372). *தோழி, 
இராபபொழுதைக கடந்து ஞாயிறு தோன்றின 
பாடில்லை; தலைவனோடு ஆராயாது கொண்ட 
நட்பின அளவானது, அயல வீட்டுப்‌ பெண்டிர்‌ 
பசலையைக்‌ குறித்து இழிந்த பாடலசளைப்‌ பாட 
இவ்வாறு  இழிதகவெயதிற்று” எனப்பாங்கி 
சிறைபபுறமாகக கூறினாள்‌ (நற்‌. 578). தோழி; 
மலைநாடன்‌ நினனை மணநது கொள்வேன்‌ எனச 


சூள்‌ செயதுதருவேன என்றா லும்‌ அதனைக கேட்ட ' 


நீ, நினனொடொதத ஒருவர்‌ இவ்வாறு சூள்‌ 
புகலார்‌; பெருந்தகைமை என்பது நின்னிடம்‌ 
இலலையா தலின சூளுறத துணிநதனை எனசகூற, 
அவர்‌ சிறுகுடி பொலிய மணம்‌ செயய வநதபோது 
இவர்‌ ஒபபாரும்‌ மிக்காரும்‌ இல்லா ஒருவர்‌ என 
வியநதனன எனப்‌ பாங்கி தலைவியிடம்‌ கூறினாள்‌ 
(நற. 3865-10), *வாழி தோழி; பெரிய மலையைச 
சூழநது முழக்கம்‌ மிக்க மேகம மழையைப்‌ 
பெயதது; அருஞ்சுரம்‌ இறநதோர்விரைவில வருவர்‌; 
அதற்குள்ளாக வருததமுறறுக்‌ கூந்தலிலும 
தோளிலும்‌ உள்ள அழகினைக்‌ கெடுத்து விடாதே” 
எனப பிரிவிடை மெலிந்த தலைமகளைப பாங்கி 
பருவம்‌ காட்டி வற்புறுததினாள்‌ *(நற்‌ 887). “வாழி 
தோழி நம்‌ காதலர்‌ இரவில்‌ வருதலாகிய துன பததி 
னின்றும நாமுயய அவர்‌ புதியராக வருகின்ற 
வருகையும நின வதுவைககாக நீ நாணி: ஒடுங்க 
யிருக்கும்‌ ஒடுககமும்‌ கண்டால, வரைய வந்ததற்கு, 
நம சுற்றததார்‌ மகட்கொடைக்கு உடன்‌ படுவா 
போலும்‌' எனப்பாங்கி வரைவு மலிநததுகூறினாள்‌ 
(தற. 299:7-19). *தோழி, நினது சிறப்புடைய 
நெறறியின அழகு மலைநாடன தானே விரும்பின 
னாகி வருகின்ற பெருமையுடையவள்‌ எனபதைத்‌ 
தருமன்றோ; (அங்ஙனம்‌ தருமாதலின்‌ ' அதனை 
வேறுபடுததுக்‌ கொள்ளாது விரைய வரையுங்‌ 
காண)' எனப பாஙகி தலைவியிடம கூறினாள 
(நற்‌ 399:8-10), “நேரிறை வளைத்தோள்‌ நின்‌ 
தோழி செயத வருததம களையாயோ' எனத 
தலைவன பாங்கியிடம்‌ வேண்டினான்‌ (நற்‌. இ. 
3,4), “தாயே, யான கூறுவதனைக கேட்பாயாக; 


472 


தோழி 


எனதோழி, நுதல்‌ பசபப மெலிந்து உறக்கமின றி 
யிருத்தலைக கேட்குந்தோறும்‌ நோவேன்‌ எனப்‌ 
பாங்கி செவிலிக்கு அறததொடு நிலை குறித்துக்‌ 
கூறினாள்‌ (ஐங்‌, 107). *தோழி, தலைவன்‌ 
வரைவொடு வந்தனன்‌ ஆதலின்‌ என்கண்‌ 
நலலவாயின' எனத்‌ தலைவிக்குப்‌ பாங்கி கூறினாள்‌ 
(ஐங்‌. 189). “தோழி, செறிந்திருந்த வளைகளை 
நெகிழ்த்தோனது நாட்டை மணற்குன்றில்‌ ஏறிக்‌ 
காண்போம்‌ வருவாயாக” எனத தலைமகன்‌ 
ஒருவழித்தணந்துழி ஆற்றாளாகிய தலைமகளை 
ஆறறுவிக்கும பாங்கி கூறினாள்‌ (ஐங்‌, 199). 
*அனனாய்‌ நான கூறுவதனைக கேட்பாயாக; என 
தோழி மிகக நாணுடையள்‌; நினனையும்‌ 
அஞ்சுவள்‌; நாடன்‌ மரபில்‌ துஞ்சுதறகு விருபப 
முடையவள்‌; யானும்‌ இவள்‌ நிலை குறிதது வருநது 
கிறேன்‌' என நொதுமலர்‌ வரைவு வேண்டி 
விட்டுழித்‌ தலைமகளின்‌ வருததம்‌ நோக்கிச்‌ 
செவிலிக்குப்‌ பாங்கி அறத்தொடு நின்றாள்‌ (ஐங்‌. 
205). “வாழி தோழி; நான கூறுவதனைக்‌ கேட்‌ 
பாயாக; காதலரைப்‌ பிரிநதோர்‌ செயலற்று வருந்‌ 
தும்படி துனபுறுத்தும்‌ அச்சிரம்‌ (முனபனி) வந்து 
சேர்தறகு முனபே தலைவர்‌ வநது விட்டனர்‌” என 
வரைவிடை வைத்துப்‌ பிரிந்த தலைமகன்‌ குறித்த 
பருவத்திறகு முனனே வருகின்‌ றமையறிந்த பாங்கி 
தலைமகட்கு மூழ்நது கூறினாள்‌ (ஐங்‌, 323) “வாழி 
தோழி; நான்‌ கூறுவதனைக்‌ கேட்பாயாக; அழகு 
விளங்கும்‌ நுதல பசததலை நம்‌ காதலர்‌ அறியார்‌ 
கொல” எனத்‌ தலைவியைப்‌ பாஙகி வினவினாள்‌ 
(ஐங்‌, 225). (வாழி தோழி; நான கூறுவதனைக்‌ 
கேட்பாயாக; நினது அழகினைக்‌ கவர்ந்து 
கொணட அன்பற்றவனாதிய தலைவன்‌, இப 
பொழுது வந்தனன' என, வரை விடை வைத்துப்‌ 
பிரிந்த * தலைமகன்‌ நீட்டித்து வந்துழிப்‌ பாங்க 
தலைமகட்குக்‌ கூறினாள்‌ (ஐங்‌ 226). “வாழி தோழி, 
நான்‌ கூறுவதனைக கேட்பாயாக; நுதல்‌ பசப்‌ 
பூரவும, தோள்கள்‌ மெலியவும்‌ நாம்‌ பொறுக்க 
மாட்டோம்‌ என நாம்‌ மதிக்குமாறு கூறி நம்மைப 
பிரிந்து தங்கியவர்‌ கூறிய சூளினையும்‌ பொருளாகக 
கொள்ளாது விட்டு விட்டாயோ' ( அலலையேல்‌ 
இபபொழுதே மறந்து விடு) என ஒரு வழித்தணந்து 
வந்த தலைமகன்‌ சிறைபபுறத்‌ தானாகப பாங்கி 
கூறினாள்‌ (ஐங்‌, 227). “வாழி தோழி; நான்‌ கூறுவ 
தனைக்‌ கேட்பாயாக, தலைவன நம்‌ சுறறததார்‌ 
முன்னினறு இரந்து தனது குறையைசகூறி முடித்‌ 
தலுறானாயப பெயாநது சென்றால்‌ நம்‌ இனிய 
உயி யாதாகுமோ அறியேன்‌” எனப்‌ பாங்கி அறத 
தொடு நினறாள்‌ (ஐ௩. 228). “வாழி தோழி; நான 
கூறுவதனைக கேடபாயாக; நாம்‌ அழப்‌ பல 


தோழி 


நாட்கள்‌ பிரிந்து சென்ற அறனிலாளனாகிய 
தலைவன்‌ வரைவொடு வந்தனன்‌ கொல; நின 
நுதல்‌ பொன்போல்‌ அழகினைக்‌ கொண்டது, என, 
வரைவிடை வைத்துப பிரிநத தலைமகன்‌ மீண்டான 
என்பது கேட்டுத்‌ தலைமகட்கு எயதிய கசுவினைப்‌ 
பாங்கி அறியாதாள்‌ போனறு அவளை வின 
வினாள்‌ (ஐங்‌, 289). *வாழி தோழி; நான்‌ கூறுவ 
தனைக்‌ கேட்பாயாக; நம்மோடு தினைக்காவல 
னாக இருநது தோள்‌ நெகிழவும்‌, நுதல பசபபவும்‌ 
செய்து பொன்‌ போனற அழகைத்‌ தொலைத்த 
தலைவற்கு நம்‌ சுறறததார்‌ மணன்‌ அயாவா 
எனத்‌ தலைவிக்குப பாங்கி கூறினாள்‌ (ஐங்‌, 230). 
“வாழி தோழி; நான கூறுவதனைக கேட்பாயாக 
நெடுநதகையது குனறம பாடானாயின வேலறகு 
அவவெறி எனனபயனைச செயயுமோ; யான்‌ 
அறியேன' எனப பாங்கி செவிலி கேட்கு மாறறால 
தலைமகட்குக கூறினாள (ஐங்‌. 244). “வாழி தோழி; 
தலைவன உயாநதோன; வாடைக்காலத்திறகு 
முனபே வநதுவிட்டான' என, வரைவிடை 
வைததுப்‌ பிரிந்த தலைமகன குறிதத பருவத்திறகு 
முன்னே வநதானாக உவநத பாங்கி தலைமகனுக 
குக்‌ கூறினாள (ஐங, 252), (வாழி தோழி; நான 
கூறுவதனைக கேட்பாயாக; தலைவர்‌ செனற அருஞ்‌ 
சுரம்‌ கடநது செனறோர்‌ தத்தம துணைவியரை 
நினையும்படி இனியவாக மணம வீசும மலை 
களோடு, கடத்தறகரிய துன்பத்தையும்‌ தருவது” 
என தலைமகன்‌ பிரிநதுழி தலைமகனுககுப பாங்கி 
கூறினாள (ஐங்‌, 331) “தோழி, கொடிய பாலை 
நில வழிகள்‌ அரியவென்னாது நம்காதலா 
வநதனர்‌ எனப பிரிநத தலைமகன வரவுணாநத 
பாங்கி தலைமகட்குக கூறினாள்‌ (ஐங்‌. 252). *தோழி, 
நம காதலர்‌ (இளவேனிலால) அழகு பெறற 
கானததைககண்டு, பொருள்வயிற பிரிவைத்‌ 
தவிர்நது உன மாமை நிறம மேலும அழகுபெற 
வநதனா' எனப பாஙகி தலைமகடகுக கூறினாள 
(ஐ௩. 357), *“அனனாய, நான கூறுவதனை விருமபிக 
கேட்பாயாக; என தோழி பசந்தனள்‌; யாது 
காரணம்‌ என வெகுணடு வினவுனெறாய; 
முனனாள்‌ (தலைவன) தந்த கோங்கம்‌ பூவால 
விளைநதது” எனத்‌ தலைமகளை நோக்கி இவ்வேறு 
. யாடு எதனாலாயிறறு என்று வினவிய செவி 
லிககுப பாங்கி அறததொடு நின்றாள (ஐங்‌, 366). 
“தோழி, நீ திருமபி வருதற்கு ஏறபச சுரம மிகவும்‌ 
இனியதாகுக எனறு நினைககுநதோறும கலஙகு 
கின்ற எனனினும்‌ நம்மூர பெரிதும்‌ புலம்பியது” 
எனத்‌ தலைமகள்‌ மீணடு வநதுழி அவட்குப 
பாங்கி கூறினாள்‌ (தக. 598), “வாழி தோழி; 
வருநதாதே, கார்பபருவம தொடங்கி விட்டது; 


473 


தோழி 


வெற்றிவேந்தன்‌ பாசறையிடத்துள்ள தலைவர்‌ 
நின்னைத துறந்து அமைகுவரலலர்‌' எனப பாகி 
தலைவியிடம்‌ கூறினாள்‌ (ஐங. 461). ‘தோழி, நின 
கூநதலில மலர்‌ புனைய வாராது அமையார்‌; 
பகைவர்‌ நாட்டிலுள்ள நலல அணிகலனகளைக 
கொணர்தற்காக நம்‌ காதலர்‌ நீடினா” எனக 
குறித்த பருவம்‌ வரவும்‌ தலைமகன தாழ்த்துழிப 
பாங்கி காரணம்‌ கூறி வற்புறுததினாள்‌ (ஐங்‌, 483). 
“வாழி தோழி; போரை விரும்பிய குருசில்‌ பகை 
தணிநதனன; எனவே அவர்‌ மார்பை நீ இனிது 
முயங்க வருவா” எனப்‌ பருவஙகண்டு வேறுபட்ட 
தலைமகளை வேநதன வினை முடித்தான எனக 
கேட்ட பாங்கி வருவா என வறபுறுததினாள்‌ 
(ஐங. 465). “என தோழி, பொருளைத தேடும்‌ 
விருபபததில உள்ளீர்‌ எனறு நும்‌ செயலை 
அறிநதாள, நீர செயயும பெரிய தலையளி ஒரு 
பிரிவை உடைத்து எனறு என தோழி கலங்கிய 
வருத்தததை உடையள' எனப பொருள்‌ வயிற 
பிரிவேன எனற தலைமகறகுப பாங்கி கூறினாள 
(கலி. 4:8,82). வாழி தோழி, நம காதலா 
செருவில்‌ மேம்பட்ட வெறறியை யுடையராக 
வருவர்‌ என அவர்‌ வாய்மொழி போன்று இககாலம 
தூதாக வநதது' என இளவேனிறகால வரவினகண 
தலைவியிடம பாங்கி கூறினாள (கலி. 26,29-25). 
“தோழி, நோய மிகக நெஞ்சோடு வருநதாதே£ 
இளவேனிறகாலத்தில ஊரிலுள்ளாா எடுககும 
காமவேள்‌ விழாவைககணடு தலைவி பெரிதும 
கலங்குவள்‌ எனத தலைவர்‌ தேரை விரைநது 
செலுததித துணையாம்‌ தனமையை நமககுத 
தநதார்‌' எனறு தலைவிககுப்‌ பாஙக தலைவன 
வரவுணாநது கழி உவகையாற கூறினாள்‌ (கலி. 
27:2-86). தோழி, இளவேனில காதலருடைய 
தூதாய வநத்து; இனி அககாலததிறகு விருநதான 
வற்றை நாம செயவோம' எனப பாஙதி 
தலைவியிடம்‌ கூறினாள (கலி. 82 18-19). “தோழி, 
காமனுக்கு நிகழததும்‌ விழாவை எதாகொள்ளும 
இளவேனிற செவலியும்‌ வநதது; நம காதலா 
இனனும வாராா' எனக காலங்‌ கணடு ஆறறாத 
தலைவியது நிலைமை சுணடு ஆற்றாத பாஙகி 
தலைவிககுக்‌ கூறினாள்‌ (கலி, 36.9-11). *தோழி, 
நின்னுடைய வருததததை யான கூறக கேட்டுத 
தலைவன நின பணைத்தோளை வரைநது 
கோடறகு வரும எனப பாங்கி தலைவிக்கு 
வரைவு மலிந்து கூறினாள்‌ (கலி. 38.23-26). ‘என 
தோழி, நீராடும போது அநநீரோடே போச, 
அருளினாலே தலைவன இவள மா£பைத்‌ தன 
மார்போடே அணைத்துக்‌ கொணடு கரையிலே 
விட அவன மார்பைத்‌ தலைவியின முலைகள்‌ 


தோழி 


கூடின எனப பிறா கூறுவதால்‌ மழையைப்‌ பெய்‌ 
விகக நாம விரும்பின்‌ அதனை நமககுத்‌ தரவலல 
கறபின்‌ பெருமையள்‌ ஆயினாள்‌ எனக்‌ கூறிப்‌ 
பாங்கி அறத்தொடு நினறாள்‌ (கலி, 89:1-6). *தோழி, 
நம்‌ கருததிறகு வேணடியவாறெல்லாம்‌ அழைத்தே 
மாயப பாடக கடவேம' எனத தலைமகனது 
மலையை வாழ்ததிப பாடுகினற வள்ளைப்‌ 
பாட்டில பாங்கி கூறினாள்‌ (கலி, 40:1) “நற்‌ 
றோழி, பாடுவோம்‌ வா” எனப பாங்கி வள்ளைப்‌ 
பாடடில்‌ தலைவியை விளித்துப பாடினாள்‌ 
(கலி, 41 4,17) தோழி, வள்ளைபபாட்டிடததே 
நாம்‌ ஒனறிப்‌ பாடத்‌ தலைவனும மறைந்து நின்று 
கேட்டு அருள்‌ பணணி வரைவு வேண்டி 
வநதனன; உன்‌ தநதையும்‌ அமமலை கிழ 
வோனுககு மணஞ்செயதலை விரும்பிக்‌ கூறினான” 
எனப பாங்கி தலைவிககுக்‌ கூறினாள்‌ (கலி, 41: 
40-44). 'வாழவாயாக தோழி; நமமையருளாத 
நாணற்றவனுடைய மலையாயிருந்தும்‌ அம்மலை 
அருவியை யுடைத்து' எனப்‌ பாங்கி இயற்‌ 
பழித்தாள்‌ (கலி. 42:10-18). *யானும்‌ தலைவியும்‌ 
கூடித தலைவன்‌ திறததையும்‌ முருகன திறததையும்‌ 
பாடினேமாக, எனனுடைய தோழிக்கு வெற்பன 
அளிததபொழுது போனறு மெலிநத தோள்கள்‌ 
வீங்கின '' என வள்ளைபபாடலுள்‌ முருகனைப்‌ 
ஈழிவார்‌ போலத்‌ தலைவனைப பாடத தலைவி 
ஆறறினமையைப பாங்கி தன்னுள்ளே கூறு 
வாளாய்த்‌ தலைமகன சிறைப்புறமாகக கூறினாள்‌ 
(கலி, 43:29-31). *வெற்பனே! நீ செயத அருளின்‌ 
மையினை அறிநதால்‌ பிறர்‌ நின்னைக்‌ குறை 
கூறுவர்‌ என நாணி, என தோழி என்னிடமும்‌ 
மறைததாள; என தோழி சேரியிடமும்‌ மறைத்தாள்‌; 
என தோழி ஆயததிடமும்‌ மறைத்தாள்‌; என 
வரையாது வநதொழுகும தலைவனைப்‌ பாங்கி 
வரைவு கடாவினாள்‌ (கலி, 44:9-16), “வெற்பனே! 
நீ என தோழியின்‌ கண பசப்பச்‌ சிதைத்தாய்‌; 
என தோழியின்‌ தோள்‌ வாடச்‌ சிதைத்தாய்‌; 
என்‌ தோழியின கவின்‌ வாடச்‌ சிதைத்தாய்‌' 
எனப்‌ பாங்கி கழறியதால்‌ அவள்‌ தோழியின்‌ 
களவு நட்பு அருகா திருததற்கு அஞசித தலைவன்‌ 
வேணட, அவன வேண்டிய நாளிலே மணம்‌ 
நடநதது (கலி, 45:7-24). 'வெற்பனே, நிரைத்த 
வளையணிநத முன்‌ கையையுடைய என தோழியைக்‌ 
காமக்‌ குறிபபு அவட்கு நிகழும்படி நோக்கி, 
அவள்‌ கிளி கடிதலை மறப்பித்தாய; மானின்‌ 
மறியை வளர்பபாரைபபோல, முனனர்‌ நீங்காமற்‌ 
பாராட்டி அவளிடதது நினறும பிரிவையாயின்‌ 
மேகலையணிநத அலகுலையுடைய என தோழியது 
கவினும நீஙகும' எனப பாங்கி கூறினாள்‌ (கலி, 


474 


தோழி 


50:8௭10,22-24). ‘கெடாத நோயாலே வருநதி 
அமையாத என்‌ தோழி, மலையிடத்து முளிதலுறும்‌ 
படி வருந்திய சிறிய தினை, மழையைப்‌ பெற 
அழகு பெற்றாற்‌ போல, இவள்‌ ஆய்நுதற்கவின்‌ 
நின்‌ அளியைப்‌ பெற அழகு பெறும்‌' என ஒரு 
வழித்தணந்து வநத தலைவற்குப்‌ பாங்கி தலைவி 
ஆற்றாமையும்‌ ஆற்றுவித்தலது அருமையுஞ்‌ 
சொல்லி வரைவு கடாவினள்‌ (கலி, 58:21-24), 
“பெரிய அமர்த்த உண்கண்ணினையுடைய நின்‌ 
தோழி உறுததின வருத்தம்‌ உயிரை வாங்கும்‌; 
அது தீர்தற்குக்‌ காரணமான மருந்தை அருளாய” 
எனத்‌ தலைவன பாங்கியிடம்‌ கூறினான்‌ (சலி, 
60:16-18). “கூறிய கூற்றின்‌ குறிப்பறியாதவளே; 
என்னிடத்துப்‌ பொருளை இரக்கும்‌ மிடியில்லை; 
நின்தோழி எனனை அருளுதலை இரபபேன்‌” 
எனத்தலைவன பாங்கியை நோககிக்‌ கூறினான்‌ 
(கலி, 61:15-17). ‘கண்‌ சேயமைககண்‌ உள்ள 
பொருள்களைக்‌ காணினும்‌ தனனிடத்தே உற்ற 
வடுவைப்‌ பிறர்‌ காட்டவும்‌ காணாத தனமை 
போன்று என்‌ தோழியின தொடிகள்‌ கழலும்‌ 
படியாக நீ கைவிட்ட கொடுமையை நீ கடிதெனறு 
உணராதிருததல்‌ நினககுச்‌ சானறோரால கடியப்‌ 
பட்டவற்றில ஒனறோ? எனப்பாங்கி தலைவனை 
வினவினாள்‌ (கலி, 99:18-21). (தோழி, நின்‌ மேனி 
சிதைத்தான துறையிலுள்ள நண்டுகள்‌ வளையில்‌ 
புகுதலின அவை நம்முன நிறறலை நாணினவோ 
தோழி, நாணினவோ தோழி' எனப்‌ பாங்கி 
இயறபழித்தாள்‌ (கலி. 121: 15,16,19) “தோழி, 
தோளை மெலிவித்தவன துறையிடத்து அன்‌ றில்கள்‌ 
தம்‌ வருததத்தைப்‌ பார்த்துத தாம்‌ வருத்தமுற்றன 
வோ தோழி; பார்ததுற்றனவேோ தோழி” எனப்‌ 
பாங்கி கூறினாள்‌ (கலி, 131:25,26). “தனக்கு வலி 
என்று நினனை வழிபட்ட என்‌ தோழியிடம்‌ நீ 
செய்த பழி எங்கும்‌ பரநது அலர்‌ தரற்றுகையி 
னாலே உண்டான மிக்க நினைவு வருத்த நீங்குதல 
கொடிது எனப்‌ பாஙக வரைவு கடாயினாள்‌ 
(கலி, 133:31-24). கொண்கனே, என்‌ தோழி நல 
னுணடு துறத்தல்‌ இனிய பாலை உணணுவோர்‌ 
அதனைக்‌ கொண்டிருக்கும்‌ குலத்தைக்‌ கவிழ்த்து 
விடுதல போல்வதொனறு; நினதேர்‌ புரவியைப்‌ 
பூண்பதாக' எனத்‌ தெருட்டிப பாங்கி வரைவு 
கடாயினாள்‌ (கலி, 183:18-19). *வருந்தினளாய்‌ 
நெட்டுயிர்ப்புக்‌ கொள்ளும்‌ என்‌ தோழியின 
பொருட்டுத்‌ தேரை விரைந்து செலுததுவாய்‌ 
எனப்பாங்கி வரைவு கடாயினாள்‌ (கலி, 156. 19,20). 


3. தோழமையுறவு (பரததையின்‌ தோழி/விறலி), 
“தோழி, ஊரனது மனைவி தன்‌ கணவனை 


தோழி 


நம்மோடு கூட்டி வெறுத்துப பேசுகிறாள என்பர்‌” 
எனப்பரத்தை கூறினாள்‌ (அசம. 106:5,6). “வாழி 
தோழி; நின்னால்‌ ஐயுறப்‌ பெற்றாளுடன 
யான்‌ புனலாடி வந்தேனாயின தெய்வம்‌ எனனை 
வருத்துவதாக எனச்‌ சூளுரைத்துத்‌ தன்‌ 
மனைவியைத்‌ தெளிய வைபபானாயின்‌ நேற்று 
நம்மோடு புனலாடினோர்‌ யாரோ” எனப்‌ பரத்தை 
தன பாங்கிககுக்‌ கூறினாள்‌ (அகம்‌, 166:7-15). 
“தோழி, தலைவி தன அறியாமையால்‌ புலப்‌ 
பதற்குக்‌ காரணமாகிய அததனமையேமாகத்‌ 
தலைவனுக்கு யாம்‌ ஆயினேம்‌ ஆயின பெரிய 
கடல்‌ எம்மை வருத்துவதாக” எனக்‌ காதற்‌ 
பரததைத்‌ தலைமகட்குப பாஙகாயினார்‌ கேட்பக 
கூறினாள்‌ (குறு, 1644-6). “தோழி, ஊரன்‌ என 
கூநதலைப்‌ பறறி வளையைக்‌ கழறறிக கோடலி 
னாகிய பூசலாலே, இங்கு நிகழநததனை நின 
மனைவிககுக்‌ கூறுவேன எனறவுடன அதாசசி 
யுடன்‌ நடுங்கிய நிலையை நினைக்குநதோறும்‌ 
நகுவேன்‌” எனப்‌ பரத்தை தலைவிக்குப பாங்கா 
யினார்‌ கேட்ப விறலியிடம்‌ சொனனாள்‌ (தற்‌. 
100). “தோழி, எம்‌ நலத்திற்குக்‌ காரணமா 
யிருக்குமு தலைவனை அத்தலைவிபால்‌ யாம்‌ 
சால்பினாலே கொடுத்ததறியாது ஊரார்‌ தலைவி 
பால்‌ அப்பரத்தை மிக்க காதலையுடையள்‌ ஆதலின்‌ 
அத்தலைவி விருப்பத்தின படி தலைவனை விடுத 
தனள்‌ எனக்‌ கூறிழிற்பரோ; ஆராய்நது ஒன்றனைக 
கூறுக” எனப்‌ பரத்தை தலைவியின்‌ பாங்கிககுப 
பாங்காயினார்‌ கேட்ப விறலிககுக்‌ கூறினாள்‌ (நற. 
176:1-4). “தேோரழி, ஆம்பலின தழையை அல்குலின்‌ 
மேலே -அழகுபெற உடுத்து விழாக்‌ களததின 
கணணே செலல வேணடும்‌; முனனமே கருதாமை 
யின்‌ அது வீணே கழிநதது; இப்போது இவ்விள 
மகள்‌ தோற்றபபொலிவோடு செலலுதலைக்‌ 
கணடால்‌ ஊரன்‌ ஏனையோரைப பாராது 
இவளையே கொணடு செலலும; கொண்டு சென 
றால்‌ இலலுறை மாதர்கள்‌ பலா நலனிழபபர்‌ 
எனப பரத்தையின பாஙகாயின வாயில்‌ கேட்பக்‌ 
காமககிழததி நெருங்கிக்‌ கூறினாள (தலைமகள 
தோழிககுரைபபாளாய்‌ வாயிலாகப்‌ புககாா 
கேட்பச்‌ சொல்லியதாகவும்‌ கொள்வர்‌) (நற. 590: 
4-11). “வாழி தோழி; ஒன்று கூறுவன்‌ கேட்பாயாக; 
மகிழ்நன்‌ தன்னை விருமபிய மகளிர்கண நீர்‌ 
மல்கச்‌ சூளின்படி நடத்தலைத்‌ தேற்றாதவன” 
எனத தலைமகளைச்‌ சூளினால்‌ தெளிததான 
என்பது கேட்ட காதற்பரத்தை, தலைமகட்குப்‌ 
பாங்காயினார்‌ கேட்பத தன்‌ பாஙகிக்குக கூறினாள்‌ 
(ஐங்‌. 57). “வாழி தோழி; ஒன்று கூறுவன்‌ கேட்பா 
யாக; யாம' அழுமபடி பிரிநது போதல்‌ 


475 


தோழிமா£ 


தலைவனுக்கு இயல்பே; அவன தன்‌ மொழியை 
உண்மையெனறு நம்பி அது கொண்டு வாழும 
இயல்புடைய மகளிரின பண்பை உணாந்தொழுகு 
வானலலன்‌' எனத்‌ தலைமகன்‌ மனைவயிற போக்க 
கருதினான்‌ எனபது சொல்லிய தன பாங்கெகுப 
பரததை கூறினாள்‌ (ஐங. 88). “வாழி தோழி; 
ஒனறு கூறுவன்‌ கேட்பாயாக; தலைமகன்‌ நம 
தோள்‌ நெகிழப பிரிந்தனனாயினும்‌, உலகியல்‌ 
நோக்கியனறி உணமையில்‌ பிரித்தவனல்லன்‌ * 
எனத்‌ தலைவன (பரத்தையர்பால்‌) காதல்‌ நீங்கிப்‌ 
பிரிநதான்‌ எனத தலைவி கூறினாள்‌ 


என்பது 
கேட்ட பரத்தை அவட்குப பாங்காயினரா 
கேட்பப்‌ பாங்கிக்குக கூறினாள  (ஐ௩. 59). 


“வாழி தோழி; ஒனறு கூறுவன கேடபாயாக, 
நம்மைப்‌ பிரிநது ஒரு நாள்‌ தலைவன தன 
மனைக்குச்‌ சென்றானாக நமமை வெறுததுச 
செனறதாகக்‌ கூறுவா' * எனக காதறபரத்தை 
அவ்வாறு கூறிய சேரிப பரததையரின பாங்காயி 
னார்‌ கேட்பத தன பாங்கிககுக்‌ கூறினாள்‌ (ஐங. 
40). *துறைவனே, எம தோழியாகிய பரததையின்‌ 
(காமக்கிழததி) துயரஙகணடோம' (நீ செனறு 
அதனைப போக்குக) எனப பரததை புலததுழிப 
புலவி நீசகுவானாய வநதமை அறிநத பரங்கி 
தலை மகற்கு வாயில்‌ மறுததுக கூறினாள்‌ (ஐ. 158). 


4. செவிலியின்‌ தோழி (நறறாய). *தோழி, 
விடலையாகிய தலைவனோடு மடநதையின நட்பு 
உண்மையாயிற்று' எனச செவிலிததாய நற்றாயக்கு 
அறததொடு நினறாள்‌ (குறு. 15 3-5), 


5. ஊரார்‌ தம்முள்‌ ஒருவரையொருவர்‌ தோழியெனச்‌ 
சுட்டுதல்‌. “தோழி, இவளுறற (தலைவியுறற) 
வருததததை நாம இவவிடததே செனறு கேட்‌ 
போம்‌' எனக கூறியவாறு ஊரா ஒனறு கூடுதல 
(கலி, 147:10,11). 


தோழிமார்‌ - தோழியர்‌ (தோழிமாரும்‌ யானும புலமப, 


மென்தோளினையுடைய என அனனை (மகள்‌) 
சென்ற நெறி முகமறிந்த மககளை உடையதாகுக' 
என மகட்‌ போகதிய தாயகூறினாள்‌ (அகம. 15 8- 
19). “என்‌ தோழிமாரோடு வேங்கை மலா 
கொயயச்‌ சென்றபோது, தேரைச செலுததுவதைத 
தவிர்த்து ஒருவன (தலைவன) நின மகளின 
மையுண்ட கணகளை நோககியவாறு செனறான; 
அவனை நோககி இவள்‌, “இவன ஒரு ஆடவனே” 
என்றனள்‌” எனசகூறிச்‌ செவிலிததாயககுத தோழி 
அறததொடு நினறாள்‌ (அகம. 48,5-26), தோழியா 
காணக. 


தோழியர்‌ 


தோழியர்‌ - தோழிமார்‌. *தலைவி யான நெடிதொன்று 
நினைததுக கூற அதற்கு ஒனறும்‌ கூறாதே 
கவிழநது நிலததைப்‌ பார்த்துப்‌ பின்‌ தோழியர்க்குப்‌ 
பொருநதின கண்ணை யுடையளாய்‌ என்‌ அறிவை 
அகபபடுத்திக கொணடு மனையிடத்தே மீண்டு 
போனாள' எனத்‌ தலைவன சொல்லெதிர்‌ பெறாது 
இனபுறறமை கூறினான்‌ (கலி. 57: 21- 34). 
தலைவியிடம்‌ தலைவன வருகின்றதனைக்‌ கண்ட 
தோழியர்‌, தலைவி அரககுநீர்‌ பட்டதைக்‌ கொண்டு 
நகைதது இவள பூததனள்‌; நீஙகுக' எனறனர்‌ 
(பரி. 16 24-26). தோழிமார்‌ காணக, 


தோழீஇ - தோழி. தோழி என்றும்‌ பாடம்‌ (அகம்‌, 


762:11). தோழி காண்க, 


தோள்‌ - புயம்‌/கை, உலகத்தைக்‌ காப்பாரது தோள்‌ 
வலியைக்‌ கெடுத்துப்‌ பாணடியன நெடுஞ்செழியன்‌ 
தலைவனாக விரும்பினான்‌ (புறம்‌. 18:14,15). 
கள வேளலியின்‌ போது லீரவளையையுடைய 
தோளாகிய துடுப்பால்‌ துழாவி உணவு அடப்‌ 
பட்டது (புறம. 26:10). “நின சாநதுபுலர்‌ அகலம்‌ 
மகளிரின்‌ தோளை முறறுக' எனச்‌ சோழன நலங்‌ 
கிள்ளி இனபச்‌ சிறபபுற வாழத்துவர்‌ (புறம. 29: 
8,7). வளைநத சநதினையுடைய முன்கையினையும்‌ 
வேய போன்ற தோளினையுமுடையவர்‌ விறலியர்‌ 


(புறம 82: 8,4). போரை வெனறு கணைய மரத்‌ . 


தோடு மாறுபடும தசை செறிநத தோளினை 
யுடையவன்‌ வளவன்‌ (புறம்‌. 5910-12). முரசு 
கட்டிலில்‌ அறியாதேறிய மோ9ி8ரனைச்‌ சேரமான்‌ 
தகடூர்‌ எறிநத பெருஞ்சேரல்‌ இரும்பொறை, 
தனது வலிமையுடைய முழவு போலும்‌ தோளி 
னால சாமரம்‌ கொணடு குளிர வீசினான (புறம. 
50:18,15). “சோழன்‌ இலவந்திகைப்‌ பள்ளித்‌ 
துஞ்சிய நலங்கிள்ளி சேட்‌ சென்னியின்‌, கணைய 
மரததோடு மாறுபடும்‌ திணிந்த தோளை மாறு 
பட்டோ வாழககண்டலும்‌ இலம்‌” என அவனைக்‌ 
கோனாட்டு எறிசசிலூர்‌ மாடலன மதுரைக்‌ 
குமரனார்‌ பாராட்டுவர்‌ (புறம்‌. 61:15-17). வேநதன 
தம்மைப்‌ பகையிடதது ஏவாத நிலையில்‌ மறவர்‌, 
“எம்மிறபொருது மடியக்கடவேம” எனறு 
தம்முடைய பூரிதத தோள்களைத தட்டுவார்‌ (புறம. 
68:18,13). இறையோன்‌ பகையைக்‌ கொல்லும்‌ 
தோளைத தழுவுதறகு அவையின்கண்‌ உள்ளாரை 
நாணுவேன' எனப பெருங்கோழிநாய்கன்‌ மகள்‌ 
நககணணையார கூறினார்‌ (புறம்‌. 85). பகைவர்‌ 
அஞ்சததகக பெரிய தோளை உடையவன சோழன 
போவைககோபபெருநறகிள்ளி (புறம. 84:1). நலல 
பாரைச செயயும முழாப்போலும்‌ தோளினை 


தோள்‌ 


யுடையவன தலைவன (புறம்‌. 884-6). அதியமான 
மகன்‌ பொகுட்டெழினி தோள்‌ மெலியத்‌ 
தன்னைப்‌ பார்த்த மகளிரை நெஞ்சு பிணித்தான்‌ 
(புறம்‌. 96:4,5). நெடுமானஞசிக்குத்‌ திறை கொடா 
தார்‌ மகளிர்‌ தோள்‌ பிரிந்துறைதல்‌ இறும்பூதனறு 
(புறம்‌. 97:84). அரண்களை அழிக்கின்ற ஆழியைத்‌ 
தாங்கிய தோள்களையுடையவன்‌ அதியமான (புறம்‌. 
99: 13, 14). மனையாள்‌ பெருந்தோளுடையவள்‌ 
(புறம்‌, 130:18). *அரிவையுடைய தோள்‌ அலலது 
நினதெனக கூறிக்‌ கொள்ளுதற்கு ஒன்றுடையை 
யல்லை' என மலையமான திருமுடிக்காரியின்‌ 
கொடை பாராட்டபபடுகிறது (புறம்‌. 182: 9,10). 
“இளைய மகளிரது வளையணிநத தோளை முயங்‌ 
கினான்‌' என நம்பிநெடுஞ்செழியன்‌ இனபச்‌ 
சிறப்பைப்‌ பேரெயில்‌ முறுவலார்‌ பாடுவர்‌ (புறம்‌. 


239:1). பெரியதோளை உடையவன்‌ கணவன்‌ 
(புறம்‌. 246:12,18). முதியவள்‌ நரம்பு தோன்றி 
வற்றிய நிரம்பாத மெல்லிய தோள்களை 


யுடையவள்‌ (புறம்‌. 278:1,2). மெனறோள்‌ மகளிர்‌ 
நன்று புரந்தனர்‌. (புறம்‌, 283;11; மெனறோள்‌ மகளிர்‌ 
மன்றம்‌ பேணார்‌ (872:12). பெருமை பொருந்திய 
வெள்ளிய தோளினையுடையவர்‌ செம்மல்‌ 
(புறம்‌. 285:9,10). மகளிர்‌ தொடியணிந்த தோளை 
யுடையவர்‌ (புறம்‌. 39:6). பெருந தோட்குறுமகள்‌ 
(புறம்‌. 848:8), பெருந்த சந்து பொருந்திய மூங்கில்‌ 
போலும தோளையுடையவள மடந்தை (புறம்‌. 
௪54:9). வேய்‌ போன்ற மென்றோள்‌ உடையவர்‌ 
மகளிர்‌ (புறம்‌. 295:12,72), வளைந்த மூங்கில்போன்ற 
மெலலிய தோளினையுடையவர்‌ மகளிர்‌ (பத, 12: 
88,225).  தொடியணிந்த தேரளினையுடையவர்‌ 
இயவர்‌ (பத. 17:7). வளளுவர்‌, வீரமுரசின்‌ அடிக்‌ 
கும்‌ பககததைத்‌ திறந்த தொடியணிந்த தோளால்‌ 
அடிததனர்‌ (பத. 19.1,8). நீரழுவத்திலுள்ள 
வேயினைப்‌ போன்று குளிர்நதேயிருக்கும பருத்த 
தோளினையுடைய இவளோடு ஆயிரம்‌ வெள்ளம்‌ 
வாழக' எனப்‌ பல்யானைச்‌ செல்கெழுகுட்டு 
வனை வாழததினா (பத. 21:87). பருதத அழகிய 
வலிமையுடைய முழவனைய சேரன்‌ தோளகள்‌, 
வானிடததே இயங்குகின்ற அரணத்தின்‌ கதவைக்‌ 
காககின்ற கணையமரம்‌ மேலெழுநதாற்போன்‌ றன 
(பதி. $1:18-20). சேரன்‌ கதவுகளைக காக்கும்‌ 
திரண்ட கணைய மரத்தைப்‌ போன்றதும்‌ 
பகைவன்‌ நிலத்தைப்‌ பெறுதற்குக்‌ காரணமான 
துமாகிய திணிந்த தோளை (கையை) 
உயரவீசித்‌ துணங்கையாடினான (பதி. 4510-12) 
வீங்கிய, சததுகளையுடைய திரண்ட, மூஙகிலைப்‌ 
போனற பெருதத தோளையுடையவள்‌ விறலி 
(பதி, 54:8,6), நலல ஆபரணங்களைத தருதினற 


தோள்‌ 


நாடுகளை நினது பெருதத தோள்களில வைத்‌ துப 
பாதுகாததல்‌ நின சுடனாகும்‌' என ஆடுகோட்‌ 
பாட்டுச்‌ சேரலாதனைக்‌ காககை பாடினியார்‌ 
நச்செள்ளையார்‌ பாடுவர்‌ (பத, ௧9.17-19). மூங்கிலை 
யொத்து அழகு பெற்று விளங்கிய முட்டுக்களை 
யுடைய பெருதத தோள்களையுடையவள்‌ சேயிழை 
(பதி, 65:8,10). வலியுடைமையால்‌ கல்லையலைத்த 
தோளினையுடையவன தலைவன (பதி. 70:4,11). 
அழகிய மணிசேர்ந்த நல்ல தோளையுடையவள்‌ 
சேரன்தேவி (பதி, 74:16,17). பொறையன்‌ அரசரைக்‌ 
களத்திலே கொனறு தோள ஓச்சித துணங்கை 
ஆடினான்‌ (பதி 77:8,4), “வளையை யணிநதமகளி 
ருடையதோளினிடத்தேகுழைத்தமாலையையணிநத 
மார்பையுடையவன்‌ சேரன' (பதி, 79:6,7). பகைவர்‌ 
எப்பொழுதும போர்‌ செயதலால புண்களை 
யுடைய வன்மையைப்பெறற தோள்களையுடைவர்‌ 
(பதி.80:7,9) மறவர்‌ குளிராலே தோளைப பிணித்து 
அததோள்‌ மீது உளவாகிய கைகளையுடையவர்‌ 
(பதி, 81: 11). *தூங்காத பகையரசரும தூங்குக; 
நின்‌ பெருந்தோள்களுக்கு விருநதுமாகுக; நின 
நெடுநகேர்‌ புரவியைப பூண்பதாகுக” என இளஞ்‌ 
சேரலிரும்பொறையைப்‌ பெருங்குன்‌ றூர்கிழார்‌ 
கூறுவர்‌ (பதி. 81:36,57). போரில்‌ முதுகு காட்டினார்‌ 
மேல செலலாத, இணையான தோள்களையுடைய 
பூழி நாட்டார்க்குக்கவசம்‌ போனறவன இளஞ்சேர 
லிரும்பொறை, (பதி. 90:27). பேய்மகள்‌ தோளை 
யசைத்துத்‌ துணங்கைக்‌ கூத்தாடினாள்‌ (முரு. 87, 
55,56). செவவேள்‌ ஆரம்‌ தஙகிய மார்பிடத்தே 
கிடக்கின்ற உத்தம இலககணமாகிய சிவநத மூன்று 
வரியினையும்‌ தனனிடத்தே வநது விழும்படி 
வாங்கிக்கொண்ட, மொயம்பினாலே புகழ நிறைந்த 
படைசுகலங்களை யெறிநது பகைவர்‌ மாபைப 
பிளநது அவற்றை வாங்கிய நிமாநத தோள்களை 
யுடையவர்‌ (முரு. 104-106), பலரும்‌ புகழகின்ற 
சிக்கெனற தோளினையுடையவா முககட்செல்வன்‌ 
(முரு. 151-154) முருகன்‌ தொடியணிந்த தோளன்‌ 
(முரு. 211). இமயததில்‌ வில்பொறித்த கணையததை 
மாறுபடும திணிநத தோளையுடையவன குட்டுவன 
(சிறு. 48, 49). உமட்டியர்‌ கூநதல அவரது தோள்‌ 
புறத்தை மறைககும்‌ (சிறு. ௧9,60). விலலையெடுத்த 
சந்தனம்‌ பூசிப்புலரும திண்ணிய தோளினை 
யுடையவன்‌ ஆய்‌ (று. 98, 99). தம்மேலே வருகினற 
போர்களைக கடநத, கணையததோடு மாறு 
படுகின்ற திணிந்த தோளினையுடையவர்‌ எழு 
வள்ளலகள்‌ (று, 113, 113). சுரபுனனையையும்‌ 
அகிலையும்‌ சந்தனத்தையும்‌ துறையிலே புனலாடு 
மகளிருடைய தோள்களுககுத தெபபமாகப்‌ புனல்‌ 
தரும்‌ (சிறு. 116-119). செமமலின சிலையை ஒதத 


477 


தோள்‌ 


தோள்‌, அணியிழையார்க்கு அணங்காகி, அது 
தாக்கும்‌ மருந்துமாகும்‌ (று. வெ, 1), கொடிய 
வில்லை வாங்கின இடமகன்ற வலியினையுடைத்‌ 
தாகிய தோளினையுடையவன முருகன்‌ (பெரு. 74, 
75), மறவா, விலலுபபயின்ற வலியையுடைய 
இடத்தோளையெடுதது ஓசசிப பகறபொழுதிலே 
மகிழசசியுடனே ஆடுவர்‌ (பெரு. 148, 146). கோடை 
நீடினும்‌ கையை மேலே கூபபி மூழகி நீரநிலை 
காட்டுங்காலத்துத்‌ தோள அழுந்தும்‌ வள 
முடையது குளம்‌ (பெரு, 273). வாடபோரான்‌ 
மிகுகின்ற மறததையுடைய வீரருடைய தோள்‌ 
வெறறி முறையாக வெட்டுதலான்‌ முறறுப 
பெறறது (மது. 53,54). முதுகிடடார்‌ மேறசெலலாத 
தோளினையுடையவர்‌ படைஞர்‌ (மது. 177, 180). 
வாளைத தோளிலே கோதத தறுகணமையை 
யுடையவன்‌ வீரன்‌ (நெடு, 182, 183, 187) வாடை 
வருத்த அழகிய கண்ணையுடையவளின தோளை 
விருமபி உள்ளாது அரசன்‌ பாசறையிடததே 
உள்ளான்‌ (நெடு. வெ), தலைவியின வேயை ஓத்த 
பருதததோள்‌ மெலியுமாறு தலைவன பிரிநதான 
(அகம்‌, 1:8). மிகக அழகினையுடைய மூங்கிலை 
யொத்த பருத்த தோளினையுடையவள்‌ தலைவி 
(அகம்‌. 2:11), ஐயை அணிகலன அணிநத மூங்கிலை 
ஒத்த தோளினையுடையவள்‌ (அகம, 6 3), 
இளையோளது (தலைவியது) மெலலிய தோளை 
அடைதற்குத தலைவன்‌ நெஞ்சம  விரும்பிச 
செனறது (அகம்‌. 9:2௪, 26), குனறதது மூங்கிலைப்‌ 
போலத்‌ திரண்ட மெல்லிய தோளையுடைய 
தலைவி தலைவனோடு உடன்‌ செனறாள்‌ (அகம்‌. 
15, 18, 19). “யாய்‌ போற்றி வளாத்த தலைவியின 
பெரிய மெனமை வாய்நத தோளைப்‌ பகலவரினும 
புணர்குவை' எனத்‌ தலைவனிடம தோழி கூறினாள 
(அகம்‌. 18:16-18). பெரிய மெனமை வாய்நத 
மூங்கிலைஒதத தோளினையுடைய மடநதையது 
அழகுகெடத்‌ தலைவன பிரிநது செனறான (அகம. 
31:4-6). உறையில நினறு உருவி மீணடும 
உள்ளிடாத வாளினைக கோத்த வலிய தோளினை 
யுடையவன்‌ வேந்தன்‌ (அகம, 24.16, 18) தலைவியது 
வளைந்த சநதினையுடைய பெரிய தோளின 
உரிமை தலைவனுக்கே உரியது (அகம்‌, 42: 
18, 19). சிறிய மூஙகிலையொதத, வளைந்த 
முன்கையினையுடைய பெரிய தோளினையுடை 
யவள்‌ தலைவி (அகம. 33:15,16), ஆடைகளிலே 
தோய்நதுள்ள கஞசிப பசையினைக கரைததுவிடும 
மெலலிய விரலகளையும்‌ பெரிய தோள்களையும 
உடையவள்‌ புலைததி (ஆடை ஓலிபபவள) (அகம்‌, 
34:11). பிரிவு எனபதே அறியாமல்‌ இயறகை 
அழகினோடு கூடி மிகச சிறபபுறறிருநத தலைவியது 


தோள 


நலல தோள்கள்‌ தலைவள்‌ பிரிந்திட்ட தனிமையால்‌ 
அவலியற்கை அழகுகெட மிகவும மெலிந்து 
நெெநதது (அகம 41'11,12). தலைவியின்‌ மூங்கிலை 
ஓதத்‌ பெரிய தோளில்‌ பரவியுள்ள நோய்‌ வருத்தம்‌ 
மீஙகப பிரிநத தலைவன விரைந்து வந்தான்‌ (அகம்‌. 
47.17-19) தலைவியின பருதத இறையினையுடைய 
மூங்லெ போலும்‌ தோள்‌ மெலியும்படி, தலைவன்‌ 
பிரிநது சென்றான [அகம 59:16-18). முழவினை 
யோத்த வலிய தோளினையுடையவன்‌ வேள்‌ ஆவி 
(அகம 61.15). மூங்கில்‌ போன்ற தோளினை 
யுடையவள்‌ தலைவி (அகம்‌, 62 3,5;129:15,186). 
தலைவியைத தலைவன்‌ தன தோளில்‌ அணைத்துத்‌ 
துயிலச செய்தான்‌ (அகம. 63:15,16". மூங்கில்‌ 
போனற தோளினையுடையவர்‌ மகளிர்‌ (அகம்‌. 65: 
17,19). தோளிலே தொங்கவிடும்‌ சோற்று முடியைக்‌ 
கோத்த வலிய கையினையுடையவர்‌ ஆடவர்‌ (அகம்‌. 
79:1). தலைவியின்‌ பெரிய தோள்‌ மெலிந்‌ 
திடத்‌ தலைவன பிரிந்தான்‌ (அகம்‌, 85:18), 
தலைவியின நீணட மூஙகில போனற அழகினை 
யுடைய தோளினையணை ந்து தலைவன்‌ மசிழ்ந்‌ 
தான (அகம்‌, 87:12,15,16) மறவர்‌ 
பொருநதிய வலிய தோள்கள்‌ பூரிகக, வணிகர்சுளின்‌ 
தலையைத்‌ துணித்தனர்‌ (அகம. 89:10-12) நீணட 
மெலலிய மூஙகில்‌ போலும்‌ தோளினையுடையவள்‌ 
தலைவி (அகம. 8922;92,8) தலைவன்‌ தலைவியின்‌ 
தோள மணநது பெயாநதான்‌ (அகம. 202:24, 15). 
பெரிய மெல்லிய மூஙகில்‌ போலும்‌ தோளினை 
யுடைய மடபபம்‌ வாயந்தவர்‌ மகளிர்‌ (அகம்‌. 
10:10). தோளிடை முயககததைத தலைவன்‌ 
விரும்பினான்‌ (அசம. 118:10). தலைவியின்‌ தோள்‌ 
மணந்து காதலன்‌ பிரிநதான்‌ (அகம, 118:7,9). 
மூங்கிலை ஒதத பருத்த தோளினையுடையவள்‌ 


தலைவி (அகம 174:14,15) தலைவியின தோள்‌ 
அழகு கெடத்‌ தலைவன பிரிநதான (அகம. 
119:1,2). அழகிய வளைகள்‌ தலைவியின்‌ 


தோளில்‌ நிறறலினின று நெதிழ்நது விழத்‌ தலைவர்‌ 
ஓதற்குப பிரிந்தார்‌ (அகம 125:1,2,14,15), அழயெ 
மூங்கிலை ஒதத மெல்லிய தோளினையுடையவள 
கொடிச்சி (அகம. 182 6,7). பொதியிலின பகக 
மலையிலுளன நல்ல அழகிய நெடிய மூங்கிலை 
ஓக்கும்‌ தலைவியின தோளும்‌ பழைய அழகு 
கெட்டது (அகம, 137:12-16), தலைவி, தோளின 
தொல்கவின தொலையத்‌ தலைவன பிரிவுக்கு 
இரங்கினாள்‌ (அகம, 147:12,19). தாய்‌ தலைவியின 
பெரிய தோளை முழுவதும முயங்கி அவளை 
அரிய காவலில்‌ வைததனள்‌ (அகம்‌. 150:8,6). 
தலைவியின்‌ தோளகள்‌ ஆஅயின்‌ மலையிலுள்ள 
மூங்கிலிற பொருநதிய கணுக்களின்‌ நடுவிடத்தை 


கருமை. 


478 


தோள 


ஓதது௪ சேய்மைககண்‌ உள்ளனவாயினும்‌ பிரிநத 
தலைவன்‌ நடுங்கததக்க துயரினைத்‌ தந்தன (அகம்‌. 
752:74,82-24). பிரிநது சென்ற தலைவியை 
நினைந்து தாய்‌, மகளது பாவையை எடுத்து 
“எனது அரிய மகளே, நின்‌ இனிய தோளைத்‌ 
தருவாயாக" எனக்‌ கூறி முயங்கினாள்‌ (அகம 198: 
7,8,12,13). தலைவனைப்‌ பிரிந்த தலைவி, பெரிய , 
தோள்‌ மெலிந்ததாலாய துன்பத்துடன்‌ வருந்தி 
னாள்‌ (அகம. 169:18,14). தலைமகன்‌ பிரிவின்‌ 
கண்‌ தலைவியின தோள்‌, மலையிலுள்ள காட்டில்‌ 
ஆராய்ந்து கொண்டு அறுத்த மூஙகில்‌ துண்டை 
ஒத்த அழகு ஒழிய வாட்டமுறும்‌ (அகம்‌. 172:1-9). 
"நினது தோளின்‌ மூங்கில்‌ போலும்‌ அழகு ஒழியாது 
நின தலைவனுடன்‌ என்றும்‌ சேர்நது வாழந்து 
பின என்றும்‌ கெடாத மறுமை உலகத்துத தங்கி 
வாழக்‌ எனத்‌ தோழி வரைவு மலிநது கூறினாள்‌ 
(அகம்‌. 178.13-18). மூங்கிலின்‌ தகுதியை . உடைய 
தாய்‌ வளைந்த, காண்டறகு இனிய, மெல்லிய 
தோளினையுடைய அழகு மிககவள்‌ தலைவி (அசம்‌. 
181:24,25). தலைவியின ஆயந்தெடுதத அணிகளை 
யும்‌ நல்ல அழகினையுமுடைய மூங்கில்‌ போலும்‌ 
தோள்‌, வளை நெகிழுமபடி மெலிந்து அழகு 
கெடுமாறு தலைவன பிரிநது செனறான (அகம. 
185:1-8). 'தலைவள ஒண்டொடி மகளிர்‌ யாழினைப 
பாடவும்‌ முழவு ஒலிக்கவும்‌ தண்ணிய நறிய 
சந்தனம்‌ நாறும்‌ தோளைக கூடிப பிறரிடததே 
இருக்க, அவன்‌ மனைவி எனனைப்‌ புலககும்‌ 
எனபா' என இல்லிடைப்‌ பரத்தை கூறினாள்‌ 
(அகம்‌ 186:9-13). தலைவியின தோள்‌ தனிமையகல 
அவளுடன்‌ துயின்று களவுபபுணர்சசியில்‌ பலநாள்‌ 
நீட்டிததறகு நாணித்‌ தலைவன்‌ பொருள்வயிற்‌. 
பிரிந்தான (அகம. 1871-3), *இளையோளுடைய 
பெருநதோளில்‌ பெறும்‌ இன்‌ துயிலைக கைவிடுகலன ” 
எனக கூறித தலைவன்‌ செலவழுங்கினான்‌ (அகம்‌. 
193:15,14). பெரிய தோளினையுடைய தலைவி, 
தலைவனுடன்‌ சுரநெறியைக்‌ கடநது சென்றாள்‌ 
(அசம்‌, 19:1). பிரிவினால்‌ தலைவி அழகு நெகிழநது 
திரைந்த அணை போனற மெலிந்த தோள்களை 
உடையளாய்‌ வருந்தினாள்‌ (அகம்‌.  197:2,5). 
தலைவியின கூந்தல்‌ தோள்களில்‌ தாழ்நது கடந்தது 
(அகம, 197:10). மூங்கிலைப்‌ போல வளைந்தன 
வாகிப்‌ பொருந்தும்‌ குளிர்தத திரண்ட பெரிய 
தோளினையுடையவள்‌ தலைவி (அகம. 1991618). 
தலைவியின தோளிணையை முயங்குதற்குத்‌ 
தலைவன்‌ விரைந்து வந்தான்‌ (அகம. 204:8,9, 
34). உப்பு மழையினால உருகினரற்போன்று, 
தலைவியின்‌ பெரிய மெல்லிய தோள்கள்‌, வளைகள 
நெகிழப்‌ பெற்றன (அகம, 206:14-16). தலைவன்‌ 


தோள்‌ 


பிரிவால்‌ தலைவியின்‌ தோளின தொல்கவின 
தொலைநதது (அகம்‌. 209:1). கணைய மரததை மாறு 
படும்திண்ணிய தோளினையுடையவன்‌ பாண்டியன்‌ 
நெடுஞ்செழியன்‌ (அகம்‌, 209:4). நள்ளிரவில 
தலைவியின மூங்கிலைஓதத தோளினை நினைந்து 
தலைவன்‌ வந்தான்‌ (அகம்‌. 210:7,8).. சேரனது 
கொல்லிமலையின்‌ மேற்குப்‌ பககத்தேயுள்ள 
மூங்கிலின்‌ நேரிய பகுதியை ஒதத வளைநத முன்‌ 
கையுடன கூடிய பருத்த தோளின பெரிய அழகு 
சிதைந்திடத தலைவியைத்‌ தலைவன பிரிநதான்‌ 
(அகம்‌. 813:15-17), (தலைவியின்‌ வளைநது திரண்ட 
தோளைச்‌ சேர்நதால்‌ அல்லது என்‌ கண்கள்‌ 
துயிலா' எனக கூறித்‌ தலைவன்‌ இரவு வநதான 
(அகம்‌, 218 8-18), *கடறசோலையில்‌ தோழிமார்‌ 
ஆயந்து பாராட்டிய வளைந்த முன்கையினை 
யுடைய பருத்த இவள்‌ தோள்கள்‌ அழகு 
கெடாமைககு ஏதுவாகிய பாதுகாவலை யாம்‌ 
தெளியுமாறு கூறுவாயாக' எனத தலைவனிடம்‌ 
தோழிவேண்டினாள்‌ (அகம, 220,19-22). தலைவியின்‌ 
கூநதல, புறத்தில தாழ்ந்து அழகிய மூங்கில்‌ போனற 
நீண்ட தோளில்‌ படிநதிருந்தது (அகம்‌, 223,10-12), 
வலிய வில்லைத்‌ தாங்கிய வலிமைபொருந்திய 
தோள்களையுடையவன பரதவர்‌ கோமான்‌ 
(அகம்‌. 826:7). தலைமகன்‌ பிரிவின்கண்‌ தலைவியின்‌ 
தோள்கள்‌ மெலிந்தன (அகம்‌: 227:1). தலைவியின்‌ 
நேரிய சந்தினையுடைய பணைத்தோள அழகு 
கெடாமல்‌ பழைய அழகினைப பெறுமாறு 
தலைவன்‌ செனறு தழுவ விரும்பினான்‌ (அகம்‌, 
242:18-17). வரிவிளஙகும்‌ பருத்த தோளினை 
யுடையவர்‌ கள்‌ விற்கும்‌ பெணடிர்‌ (அகம்‌. 245:8,9). 
தலைவன்‌ கனவில வநது திரும்பத்‌ தலைவி அரிய 
நினைவாலாய துன்பததால பெரிய தோள்‌ மெலிய 
ஊர்ப்பெண்டிர்‌ அலர்‌ தூற்றினர்‌ (அகம, 250:7-18), 
தலைவன திரும்பி வரத தூது சென்றதன விளை 
வாகத தலைவி, “இனி நம்‌ தோள்‌ வளை செறியப்‌ 
பெறும்‌' என்றாள்‌ (அகம்‌. 21:1). ஒப்பில்லாத 
வலிய தோளினையுடையவன்‌ வடுகர்‌ பெருமகன 
(அகம்‌. 253:18). பணைத்தோளினையுடையவள்‌ 
தலைவி (அகம்‌. 258:81). “வாடை வருத்துதலால்‌ 
தோளிலுள்ள வளைகள்‌ நெகிழந்து விழபபெறும்‌ 
எனனும உரையினைத்‌ தலைவனிடம்‌ சென்று 
சொல்லும்‌ தூதைப்‌ பெறுவோமாயின்‌ நம்‌ துன்பம 
நீங்கும' எனத்‌ தலைவி கூறினாள்‌ (அகம. 255: 
15-19). “வளை ஓஒலிககும முன்‌ கையையுடைய 
மெல்லிய சந்தினையுடைய மூங்கிலபோ லும்‌ 
தோள்களை விளசுகமுற வீசிப்‌ பெரிதும்‌ நடத்தல 
வன்மையை உடையையாகினறாய”' என உடன 
போகா நினற தலைமகடருத தலைமகன்‌ கூறினான 


479 


- வளையல்‌ 


தோள்‌ 


(அகம்‌. 257:9-12), “சுரம்‌ கடந்து செனற தலைவா 
பழியுடையரல்லர்‌; எஞ்ஞான்றும தமமை விரும்பி 
வந்தாரை விடாது பற்றிக கொள்ளுதலை 
அறியாத, வளையலை நெகிழவிட்ட தோளே 
தவறுடைய' எனத்‌ தோழிக்குத்‌ தலைமகள்‌ கூறினள்‌ 
(அகம்‌. 267:18-17). “தலைவர்‌ வீரைநது வநதனா; 
ஆதலின்‌ நின்‌ வளைகள்‌ தோள்களில்‌ ஏறுவனவாக; 
நின்‌ துன்பமும்‌ தீர்க எனத தோழி தலை 
மகட்குக்‌ கூறினாள்‌ (அகம்‌, 269:1,25) தலைவியின்‌ 
தோள்கள்‌ நெகிழ்ந்தன எனக்‌ கூறித்‌ தோழி 
வரைவு கடாவினாள்‌ (அகம. 270:4). “மூங்கிலின்‌ 
இரு கணுக்களின இடைபபகுதியை ஓககும்‌ 
நீண்ட மெலலிய பணைததோளின்கண்‌ உள்ள 
நெகிழநது வீழின நீ பிரிந்து 
செலலும்‌ நாடடில்‌ மருநதும உண்டோ” எனத்‌ 
தோழி தலைமகனைச்‌ செலவழுஙகக கூறினாள 
(அசும்‌. 871:14-17). ஆரியர்‌ 'பழககி வைததுள்ள 
பெண்‌ யானை தான பழதிககொணர்நது தரும 
ஆண்‌ யானை போலத்‌ தோள்‌ கட்டுததறியாக 
அதன்‌ கண்‌ கூந்தலாற்‌ கட்டித தலைவன்‌ மார்‌ 
பினைச்‌ சிறை செய்வதாகப பரத்தை சூளு 
ரைத்தாள்‌ (அகம்‌. 276:9-15) தாயும்‌ தலைவியின 
வளைந்த சந்தினை யுடைய திரணட தோள்களைப்‌ 
பாராட்டி, நினக்கு உரியவன அவனே (தலைவி 
விரும்பும்‌ தலைவனே) எனககூறினாள (அகம, 282: 
14,18). தலைவன தலைவியின நலல நீண்ட கூநத 
லோடு பெரிய தோளினைத்‌ தடவினான (அகம்‌. 
883:1). பணைத்தோளினையுடையவள தலைவி 
(அகம்‌. 285:18,18). காதலியின மெலலிய இறையினை 
யுடைய பருதத தோளின மாணபுறற அழகினைத 
தலைவன இடைசசுரதது நினைததான (அகம்‌. 291: 
21-25) வேஙகைபபுலியினை வென்ற அசசம்‌ வரும்‌ 
பணைதத தோளினை (கையினை) உடையது 
யானை (அகம்‌. 298.5,6) “தலைவா நினது அழகு 
நிலைபெற்ற பெரிய மெல்லிய தோளின்‌ குறறமற்ற 
சிறந்த நலத்தினை மீணடு வநது தநதருள்வா' 
எனத்‌ தோழி தலைவியிடம கூறினாள (அகம. 895: 
18-23). பிரிவுணர்ந்த நிலையில்‌ தலைவியின பெரிய 
தோள்‌ மெலிநதது (அகம. 307:1) விளங்கும அணி 
நெகிழ்நத தோள்களையுடையவா பரததையா 
(அகம்‌. 3516:8,9). பெரிய தோளினையுடையவள 
தலைவி (அகம்‌, 19:10). தலைவன தலைவியின 
தோள்‌ நலததினைப புதுவதாக நுகர்நத நாளில்‌ 
சூளுரைத்தான (அகம்‌. 320:18,14). பெரிய மெனமை 
வாயந்த மூங்கில்‌ போலும்‌ தோளினையுடையவள்‌ 
தலைவி (அகம்‌, 324.2). பெருநதோளினையுடை 
யவள்‌ இளைய பரத்தை (அகம்‌. 262,53). பகை 
வரது போ செய்யும தறுகணமையைக கெடுதது 


தோள 


வளாநத வெறறி மிகக திணணிய தோளினை 
யுடையவன பசுமபூண பாணடியன (அகம்‌, 338: 
4,8), வளைநத மூஙகிலை ஓக்கும்‌ மிக்க இறையினை 
யுடைய பெருதத தோளினை உடையவள்‌ தலைவி 
(அகம்‌, 343 1). தலைவன பிரிவினால்‌ தலைவியின்‌ 
தோள்கள பழைய அழகு கெட்டன (அகம. 3471), 
*வருநதும தோளின வருத்தத்தைப்‌ போக்கும்‌ 
மருநது இது” எனப பலலி, நிமித்தத்தைப பரவி 
யிருககும்‌ தலைவியின காதினகததே அறிவுறுத்தி 
யது (அகம. 341:18-17). “தலைவர்‌ பெருஙகாட்டைக்‌ 
கடந்து செனறாராயினும்‌, நினது திருநதிய 
அணிகளை அணிநத மூங்கலை போனற பெருத்த 
தோள்கள்‌ வருநதி இளைககுமாறு நினையாதிரரா” 


எனத தோழி தலைமகளை வற்புறுத்தினாள்‌ 
(அகம. 857:10-18), பிரிவினால்‌ பசலையுறற 
தோள்கள்‌ வாடின (அகம்‌ 859:1,8) “அரிவை 


தோளை இனி உள்ளுதல்‌ ஒம்புமதி' எனப்‌ பிரிந்து 
போதனை ற தலைமகன தன்னெஞ்சிற்குக கூறினான்‌ 
(அகம, 361:13,14). எவ்வி என்பானது நீழல 
எனனும்‌ ஊர்‌ போனற அழகு பெறற மூங்கில்‌ 
போனற தோளுடையவள்‌ பரத்தை (அகம. 366: 
12,13). தலைவன பிரிந்த நிலையில்தலைவி வருததம்‌ 
மிகுநது, பெரிய தோளினை நனையச செய்யு 
மாறு கணணீர்‌ சிந்தி அழுதாள்‌ (௮௪ம. 373:25,14). 
பெரிய தோளினையுடைய தலைவி விருந்தாக 
ஏறறுககொள்ளுமாறு தலைவன்‌ விரைநது வநதான்‌ 
(அகம. 9741618). போரின்‌ வெறறி நீங்காத 
திணணிய தோளினையுடையவன்‌ சோழா பெரு 
மகன (அகம 57ச:10). தலைவியின அணிகளாற்‌ 
பொலிவுறற தோளை அணைந்து பெறும்‌ 
முயககததிலும்‌ மேம்பட்ட பொருளைக்‌ கண்ட 
தில்லை எனத தலைவன்‌ உரைத்தான்‌ (அகம 379: 
13-16). ஆரியபபொருநன எனபானது வலி நிறை 
குலைக கொணட, திரண்ட முழவு போனற 
தோள்கள்‌ மறபோர வல்ல பாணன்‌ கையகப்‌ 
படடுக கடததலைக கண்டு கணையன நாணினான்‌ 
(அகம. 386:3-8). தலைவியின பெரிய தோள்‌ 
மெலியத்‌ தலைவன பிரிநதான்‌ (அகம. 887:1,2), 
தலைவன்‌ தலைவியின்‌ பெரிய தோளில தொயயில்‌ 
எழுதினான (அகம. 889:6). வரிகள்‌ பொருநதிய 
பணை தஃதாளினையுடையவர்‌ தாயர்‌ (அகம்‌ 893: 
4). பிரிவினால தலைவி மெல்லிய தோள்‌ நெகிழ 
வருநதினாள்‌ (அகம. 898,8). தலைவன்‌ தலைவியின்‌ 
நறறோளை மணநத காலத்துத தலைவியைப்‌ 
பிரியேன என வஞ்சினம்‌ உரைத்தான (குறு 36: 
3-5). “அவர்‌ முனபு சேர்நது தழுவி இனபுறற 
தோள்‌, வளைகள மூட்டுவாய்ச சநதினைக்‌ 
கடநது நெகிழ்தது விழத தனிமைத தனமையைப்‌ 


480 


தோள்‌ 


பூணபதாயிற்று' எனத்‌ தலைவி கூறினாள்‌ (குறு, 
௧0:3-8). பெருநதோளினையுடையவள்‌ கானவர்‌ 
மகள்‌ (குறு 71:8,4). திரண்ட மெல்லிய தோளினை 
யுடைய தலைவி (குறு. 78:2,4). “அரிய கானம்‌ 
சென்ற தலைவாக்கு எளியவாகிய என்‌. 
தடமென்றோள்கள்‌ தவறுடையன அல்ல” எனத்‌ 
தலைவி கூறினாள்‌ (குறு, 77:8,6). பிரிந்து சென்ற 
தலைவனிடம்‌ மனம்‌ நெகிழ்ந்தமையால்‌ தலைவியின்‌ 
பரநத மெல்லிய தோள்கள்‌ மெலிவுற்றன (குறு. 
87:5). தலைவன்‌ கேண்மை தலைவியின்‌ தோள்‌ 
களை மெலியச்‌ செய்தும்‌ அமைதியைத தந்தது 
(குறு. 90:6,7). குறுமகள்‌ பெருததோளினள்‌ (குறு. 
95.3). தலைவியின மூங்கிலைப்‌ போன்ற பெரிய 
பெரிய தோள்கள்‌ தழுவுதற்கு அரியன' எனத்‌ 
தலைவன்‌ கூறினான்‌ (குறு. 100:6). தோளோடு 
தோளபிணைந்து பெறும்‌ இன்பத்திற்குப்‌ பூவுலக 
இன்பமும்‌ தேவருலக இன்பமும்‌ ஈடாகா (குறு. 
202) தலைவன பிரிவால்‌ தலைவி மெனதோள்‌ 
நெதிழந்து , வருந்தியதற்கு வேலன்‌ முருகக்‌ 
கடவுளைக்‌ காரணமாகக்‌ கூறினான்‌ (குது, 111! 
1,3). தலைவன்‌ குறியை வாய்ப்பச்‌ செய்யாத 
தவறறினால்‌ தலைவியின மெல்லிய தோள்கள்‌ 
பசலையை அடைந்தன (குறு. 187:5,6). அசைகின்ற 


மூங்கலை ஒத்த அழகினையுடைய பருத்த 
தோள்களையுடையவள்‌ தலைவி (குறு, 151:1,2)' 
தோளைத தோயும்‌ காதலரை வைகறை 


பிரிததது (குறு. 187:8,4). நீரிற்‌ செலுததப்படும்‌ 
தெப்பததைப்‌ போன்ற வளைந்த சந்தினையுடைய 
வேய்‌ அனைய தலைவியின்‌ தோள்களைத்‌ 
தலைவன கூடியிருந்தான்‌ (குறு. 288:5-7). நீண்ட. 
மெல்லிய பணைத்தோள்‌ மெலிந்தனவாய்‌ 
வளையலகள்‌ நெகிழப்‌ பெற்று மாறுதல்‌ 
அடை. தலைத்‌ தலைவணிடம்‌ கூறுமாறு தலைவி 
தோழிக்கு உரைத்தாள்‌ (குறு, 185:8-4). தலைவியின்‌ 
பெரிய தோளகளைத்‌ தடவித தேறறி வளை 
நெகிழும்படிதலைவன பொருள்‌ தேடச்‌ சென்றான்‌ 
(குறு 190:1,2), *நாடன முநதைய இங்களில 
மிவணணிலா ஒளியில்‌ என்‌ நெடிய தோள்களைத்‌ 
தழுவினான; அதனால்‌ இப்பொழுதும்‌ அவன 
மேனியில்‌ அணிந்திருநத முல்லை முகையின்‌ மணம்‌ 
(என்‌ தோள்களில) கமழும்‌' எனத்‌ தலைவி 
கூறினாள்‌ (குறு. 193:2-6), “ஏன்‌ தோழியது பெரிய 
தோள்களை மெலியச்‌ செயத துன்பததைப்‌ 
போக்கும்‌ பொருட்டு விருந்தினர்‌ வருமாறு 
கரைந்த காககைக்கு இடும்பலியாக வெண்ணெற் 
சோற்றினை எமுகலத்து ஏந்தனும சிறிதே” 
எனததோழி உரைத்தாள்‌ (குறு, 210:2-5). 'சேர்ப்ப 
னொடு நகுவதற்கு முன்னம, மூஙகிலைப்‌ போல 


தோள்‌ 


வெற்றியையுடைய அழகைப்‌ பெறற தோள்கள்‌ 
நலலனவாய்ப்‌ பொலிவுறறிருந்தன' எனத்‌ தலைவி 
கூறினாள்‌ (குறு. 886). (தலைவன பொருட்டாக 
வளைகள்‌ நெகிழ்ந்தன; தோள்கள்‌ மெலிந்தன; 
இனி விடுவதற்குரிய நாணம்‌ என்பால இல்லை" 
எனத்‌ தலைவி உரைத்தாள்‌ (குறு, 239:1,2). நெடிய 
வாயும்‌ திரட்சி பெற்றனவாயும்‌ உள்ள தோள்‌ 
களிலுள்ள வளைகளை நெகிழச செய்த கொடிய 
தனமையனான தலைவன்‌ திரும்பிவரும்போது 
தலைவி இன்முகத்தோடு வரவேற்றாள்‌ (குறு. 288: 
1-4). தலைவி வளையினால .. விளங்கிய தோள்‌ 
களும்‌ நெகிழ்சசி நீங்கி வளையொடு செறிதலைத்‌ 
தலைவன்‌ திரும்பி வருதற்குரிய நன்னிமித்தமாகக்‌ 
கருதினாள்‌ (குறு 260:8,4). இடியேறறோடு கூடிய 
நள்ளிரவு எனறும்‌ பாராமல்‌ வநது தலைவியின்‌ 
நீண்ட மெல்லிய தோள்களைத்‌ தலைவன்‌ அடைந்து 
இன்புற்றான்‌ (குறு, 268:4-6). *தலைவனைத்‌ 
தெளிந்து அவனோடு சேர்நதிருந்தது ஒரே நாள; 
அதனால்‌ மிகபபல நாள்கள்‌ தோளோடு கலநது 
அழகைக்‌ கொள்ளை கொள்ளும்‌ தன்மையினை 
யுடைய நோய ஆகின்றது” எனத்‌ தலைவி தோழி 
யிடம்‌ உரைத்தாள்‌ (குறு. 871). ‘'கொடிசசி தோள்‌ 
தண்டலும்‌ இயைவதோ” எனப பாங்கற்குக்‌ 
கிழவன்‌ கூறினான்‌ (குறு, 878:1,8), குறுமகள்‌ 
பணைத்தோள்‌ உடையவள்‌ குறு. 78:1). தலைவி 
பிரிந்து சென்ற தலைவனைத்‌ திருத்தமான சந்து 
களையுடைய மூங்கிலைப்‌ போனற தன்‌ தோள்‌ 
களை நினையாதவனாகக கூறினாள்‌ (குறு. 879: 
7,8). பெருந்தோட்‌ குறுமகள்‌ தலைவி (குறு. 280:3) 
தலைவியின்‌ தோள்கள்‌, தலைவன கூடினால்‌ 
மாட்சிமைப்பட்ட அழகினை அடைநதன; அவன்‌ 
பிரிந்தால்‌ சோர்வுற்று மெலிந்தன (குறு. 299:6-8). 
“கதிரவனை , நோக்கியிருக்கும்‌ நெருஞ்சி மலர்‌ 
போலக்‌ தலைவனையே என தோள்கள்‌ நோக்கி 
யுள்ளன' என்பது தலைவி கூற்று (குறு. 816:8-4) 
மூங்கிலும்‌ நாணும்படியான பருத்த அழகிய 
மென்மையான தலைவியின தோள்களையடைந்த 
நாளிலே தலைவன்‌, பிழையாமையைப்‌ புலப 
படுத்தும்‌ வஞ்சினம கூறினாள்‌ (குறு. 318:5-7). 
கடலாடு மகளி பணைப்பெருந்தோளினர்‌ 
(குறு, 326:1,2). கொடிசசி பெருந்தோளினள்‌ (குறு. 
355:7). பணைத்தோள்‌ அரிவை தலைவி (குறு. 5383 
6,8). மூஙகிலினது அழகு நெகிழ்ந்த தலைவியின்‌ 
தோள்கள்‌, தலைவனை மணத்தற்கு முன்‌ “நலல” 
எனனும்‌ சொல்லைப்‌ பொருந்தி இருநதன 
(குறு. ௪௪7), மகளிர்‌ வளைந்த சந்தையுடைய 
மூங்கிலைபபோன்ற தோள்களில்‌ வளையை 
யணிந்திருந்தனர்‌ (குறு, 364:8). “நாடனொடு 


481 


-தொடியினைச்‌ 
' தலைவன சிறைபபுறமாகத தலைவி தோ ழிக்குக்‌ 


தோள்‌ 


கொண்ட நட்பு, வளையையுடைய அழகிய 
மெல்லிய தோள்‌ நெதிழந்ததன மேலும்‌ மாறறாசு 
(பரிகாரமாக) ஆகின்றது' எனத்‌ தலைவி கூறினாள்‌ 
(குறு. 377). உழுத்தங்காயை அடித்தற்குரிய கழுந்‌ 
துள்ள தடியைப்‌ போல உள்ள கரும்பெழுதிய 
தொய்யிலையுடைய பருத்த தோளையுடையவள்‌ 
பரத்தை (குறு.ச84:1,2). பெரிய தோளையுடையவள 
தலைவி (குறு, 400:2). தலைவர்‌ எனறு. ம என தோள்‌ 
பிரிபறியலர்‌ எனத்‌ தலைவி கூறினாள்‌ (ற்‌. 1.8). 
தலைவர்‌ என தோளின்‌ பழைய அழகெலாம கெடு 
மாறு பிரிநதார்‌ எனத்தலைவி கூறினாள்‌ (நற்‌. 4,2). 
நீட்டித்த பிணியுள்ள இரண்டு தோளகளையும 
உடையவள்‌ பரததை (நற. 20.7,10), தலைவி, 
தனனைப்‌ பிறர்‌ கூறும்‌ பழிச்சொற்கஞ்சி வளை 
களைக கழலாதவாறு செறிதது மறைததலாலே 
தோள்கள்‌ வாட்டம தோனறாவாயின (நற. 23.1), 
*செழியன மதுரையை ஒதத தலைவியின்‌ தொய்யில்‌ 
எழுதப்பட்ட  கருமபையுடைய தோள்களும 
தன்னை வருத்துதல்‌ உடையன” எனத தலைவன 
கூறினான்‌ (தற்‌. 39:10,11). தலைவன இரவிடை 
வநது தலைவியது மாாபை முயஙகி மழ அதனால்‌ 
உணடாகிய புதுமணத்தைக கருதித தலைவியின 
தோளைச்‌ சார்நது வணடுகள்‌ மொயததன 
(தற. 55:3-5). *வேய வனபபுறற தோளையுடையை' 
எனத்‌ தலைவன்‌ தலைவியிடம்‌ கூறினான்‌ (தற. 42. 
1,2). தலைவன்‌ தலைவியின தோளைப பாராட்டி 
னான்‌ (நற்‌, 84:1,2), “பிரிந்து சென்ற தலைவா 
நெகிழ்நத தோளை எண்ணி எததனமையளா 
யினாள என வினவி அறிநதாருமிலலை' எனத 
தலைவி கூறினாள்‌ (தற்‌, 180:7,10). பிரிவாறறாத 
நிலையில்‌ தலைவியின தோள்கள்‌ தாம்‌ அணியப 
பெற்ற வளைகள்‌ சுழன்று கழலுதலை நீஙகிறறில 
(நற்‌. 133:1). “ஒளி பொருநதிய (தோள) வளையை 
விரும்பி நான அழுதேன; அதற்கு என தநதை 
என்‌ காதலன்‌ பிரிவுண்மை அறிநதவன போல, 
யான்‌ வேண்டாமெனறு கழற்றினாலும்‌ கழனறு 
நீங்காது கழனறாலும தன எல்லை கடவாது தங்கி 
என்‌ தோளின்‌ பழியை மறைககின்த பொலந 
செறிககச செயதான' எனத 
கூறினாள்‌ : (தற்‌. 186.) மீணடும வருதலை அறிந்து 
தலைவி மகிழநதிருததலைக கணட தலைவன, 
*தோள்களிலே வலி பிணிதது நினறாறபோல மிக 
நெருங்கி வருகின்ற நமமுடைய வருகையைப 
புள்‌ அறிவுறுததினவோ' எனத தோபபாகன 
கேட்ப்க்‌ கூறினான (நற. 161'8,9). பணை போன்ற 
அழகினையுடைய தலைவியின தோள்களைக 
காணுந்தோறும்‌ தலைவன அகமதிழநதான (நற. 


தோள்‌ 


1668-5). ஆர்க்காடு என்னும்‌ ஊரை ஓத்த விரும்பத்‌ 
தக்க, தோளின்‌ அழகுடையவள்‌ தலைவி (நற்‌. 
190:6-8). தங்களை நோக்கித்‌ தலைவன்‌ இருக்கு 
மிடத்தைக்‌ காட்டுமாறு தலைவி கேட்க, அது காட்‌ 
டாத நிலையில்‌, நீ அறிந்த அளவு சான்று கூறாது 
பொய்யை மேற்கொள்வதன்‌ காரணமாக, நல்ல 
அழகிழந்த என்‌ தோள்‌ போல்‌ வாட்டமுற்று 
நாள்தோறும்‌ சிறுகிச்‌ சிறுகக்‌ குறைந்து நின்விழிப்‌ 
புலம்‌ மறைபடுதலாலே உன்னால்‌ அது இயலாது 
என வெகுண்டு கூறினாள்‌ (நற்‌. 196:3-9). *தோளே 
தொடி நெகிழ்ந்த னவே எனக்‌ கூறி அழாதே 
எனத்‌ தலைவியைத்‌ தோழி ஆற்றுவித்தாள்‌ (நற்‌ 
197:1, 5). தலைவியின்‌ தோளிடத்துள்ள இலங்கு 
வளை நெகிழ்ந்தன (நற்‌. 214:9, 10). *கண்ணும்‌ 
தோளும்‌ பழநலம்‌ இழந்து, இன்னுயிர்‌ போவ 
தாயினும்‌ புலவேன்‌' எனத்‌ தலைவி தோழியிடம்‌ 
கூறினாள்‌ (நற்‌. 219:1-4). தோழி தலைவியிடம்‌, 
*தலைவர்‌ கூறிச்சென்ற பருவமும்‌ வந்தது; அது 
காறும்‌ தோளும்‌ மிகப்‌ பசந்து வாட்டமடையத்‌ 


தலைவர்‌ பிரிவையெண்ணி ஊடுகின்‌ றதும்‌ 
இல்லையோ!” என ஆற்றுவிக்கும்‌ முகமாகக்‌ 
கூறினாள்‌ (நற்‌. 287). அடைக்கலமாகப்‌ புகுந்த 


தலைவியின்‌ தோள்கள்‌ நல்ல கலன்களை அணியப்‌ 
பெறுதற்காகத்‌ தலைவன்‌ பிரிந்தான்‌ (நற்‌. 286:7-9). 
“தோழி, என்‌ நெகிழ்ந்த தோளை நோக்கி அழாதே, 
எனத்‌ தலைவி தோழியை ஆற்றுவித்தாள்‌ (நற்‌. 
309:1-4). “நீரிலிறங்கி நின்று குவளை மலர்‌ 
கொய்பவர்‌ நீர்‌ வேட்கையால்‌ வெய்துற்றாற்‌ 
போல, நின்னுடைய தோள்கள்‌ நாள்தோறும்‌ 
காதலனை முயங்கி வைகியவழியும்‌ நின்‌ கைவளை 
கழலுகின்றன எனக்‌ கூறுதின்றனையே' எனத்‌ 
தலைவியைத்‌ தோழி வினவினாள்‌ (நற்‌. 482:1-5), 
என்‌ தோழியின்‌ தோளிலே துயிலுவதை நின்‌ 
உள்ளத்து இன்பமாகக்‌ கொள்ளாது போயினும்‌ 
என்‌ பாலுள்ள கண்ணோட்டத்தினாலாவது 
இவளுடைய (தோளிலே) துயிலுவதை இன்பமாகக்‌ 
கொண்டு தலையளி செய்க” எனத்‌ தோழி 
தலைமகனிடம்‌ வேண்டினாள்‌ (நற்‌. 855:8-10). 
*கொங்கையில்‌ பால்‌ சுரப்பப்‌ புதல்வனைப்‌ புல்லிக்‌ 
கொண்ட தலைவியின்‌ தோளும்‌ ஈன்ற அணிமை 
யானாகிய முடை நாறறம்‌ ,வீசும்‌ எனக்‌ கூறிப்‌ 
பாணற்குத்‌ தோழி வாயில்‌ மறுத்தாள்‌ (நற்‌. 380: 
2-4). “புதியள்‌ ஒருத்தியையும்‌ தலைவன்‌ வரையின்‌, 
முடியனது மலையிலுள்ள மூங்கில்‌ போன்ற 
இல்லுறை மாதர்களின்‌ நல்ல தோள்கள்‌ பல 
தம்நலம்‌ இழப்பனவாகும்‌' எனக்‌ காமக்கிழத்தி 
கூறினாள்‌ (ற்‌. 350:8-11). ‘ஊரன்‌ கொடுமைக்கு 
நாணி, யான நல்லன்‌ என்பேன்‌; ஆயின்‌ என்‌ தட 


482 


தோள்‌ 


மென்றோள்‌, நல்லன்‌ அல்லன்‌ என்னும்‌” எனத்‌ 
தலைவி கூறினாள்‌ (ஐங்‌. 11:2-4), *தலைவன்‌ பரத்‌ 
தமைக்கு என்‌ தோள்கள்‌ மெலிவடைக” எனத்‌ 
தலைவி கூறினாள்‌ (ஐங்‌. 12:2-4). ஊரனை எண்ணித்‌ 
தலைவியின்‌ தோள்கள்‌ ஒன்றிய தொடி நெதிழு 
மாறு சாய்ந்து பசப்பு எய்தின (ஐங்‌. 28:2-4). 
தலைவன்‌ தலைவியை முயங்கித்‌ திருந்திழைப்‌ 
பணைத்தோள்‌ நெகிழப்‌ பிரிந்தனன்‌ (ஐங்‌. 39). 
“யான்‌ புதுப்புனலாடுகின்றேன்‌; என்‌ தோளை 
ஒத்த புணையினை என்னோடு கொள்க என்று 
பரத்தை தலைவனிடம்‌ கூறினாள்‌ (ஐங்‌, 78: 
3, 4). பரத்தையர்க்குத்‌ தோள்‌ துணையாகத்‌ 
தலைவன்‌ புனலாடியதனால்‌ சிவந்த கண்களைக்‌ 
கண்டு தலைவி புலந்தாள்‌ (ஐங்‌, 80). “தலைவி 
நோய்க்கு மருந்தாகிய பணை த்தோளோள்‌ 
எனத்‌ தலைவன்‌ கூறினான்‌ (ஐங்‌. 99:3, 4). 
சேர்ப்பன்‌ தலைவியின்‌ தோளைத்‌ துறந்தா 
னாயின்‌ அவன்‌ விரும்பும்தோள்‌ யாது' எனக்‌ கூறி 
தோழி அறத்தோடு நின்றாள்‌ (ஐங்‌. 108:2-4). 
“தலைவன்‌ எமது தோளைத்‌ துறந்துறைகின்ற 
காலத்து, அவன்‌ எம்மைத்‌ தேற்றுரை கூறி அளி 
செய்த அந்த ஒரு பொழுதே பலநாளும்‌ எம்‌ நினை 
வின்கண்‌ வரும்‌' எனத்‌ தலைவி தலைவனைப்‌ 
பற்றிய தெளிந்த உணர்வை வெளிப்படுத்தினாள்‌ 
(ஐங்‌. 109:2-4). 'அளிக்கத்தனவாகிய மென்றோள்கள்‌ 
தலைவன்‌ திரும்பி வந்த காரணத்தால்‌ அழகு 
பெற்று நல்லவாயின” எனத்‌ தலைமகள்‌ கூறினாள்‌ 
(ஐங்‌ 120) *தலைவன்‌ பிரிந்ததனால்‌ முறுக்குண்ட 
சங்குகளாலான என்‌ தோள்கள்‌ பொலிவழிந்தன” 
எனத்‌ தலைவி கூறினாள்‌ (ஐங்‌. 133:2,3). பணைத்‌ 
தோளையுடையவள்‌ பரத்தை (ஐங்‌, 185). தலைவி 
யின்‌ பரந்த மெல்லிய தோள்கள்‌ துறையிடத்தே 
முன்பு இனிய செய்து பின்‌ முனிவு செய்தன” எனத்‌ 
தலைமகற்குத்‌ தோழி கூறினாள்‌ (ஐங்‌. 148). 
தொண்‌ டியன்ன பணைத்தோள்‌ உடையவள்‌ 
அரிவை (ஐங்‌. 171:3,4). பணைத்தோள்‌ உடையவள்‌ 
நன்னுதலரிவை (ஐங்‌, 175:1,2). “தொண்டியன்ன 
தலைவியின்‌ தோளுற்றோர்‌ தவறிலராயினும்‌ நடுங்‌ 
குவர்‌' எனத்‌ தலைமகற்குத்‌ தோழி நகையாடிக்‌ 
கூறினாள்‌ (ஐங்‌, 177). நீ நல்காது போனால்‌ 
தோளைப்‌ பலவாகப்‌ பாராட்டி வாழ முடியுமா” 
எனத்‌ தலைவன்‌ தோழியைக்‌ குறையிரந்து 
கூறினான்‌ (ஐங்‌. 178). மகளிர்‌ நேரிய முன்‌ 
கையினைக்கொண்ட பணைத்தோள்‌ உடையவர்‌ 
(ஐங்‌. 181:1,2). நெடுந்தோள்‌ அண்ணல்‌ (ஐங்‌. 198: 
4). தலைவியின்‌ நறியதோள்‌ நெகிழ்தலை ஆற்றேம்‌' 
எனத்‌ தலைவன்‌ கூறினான்‌ (ஐங்‌. 227:2,3). நின்‌ 
மென்தோள்‌ நெழெப்‌ பிரிந்த குன்‌ றநாடகுற் 


தோள்‌ 


உன்னைத்‌ தமர்‌ மணம்‌ செய்து வைப்பர்‌' எனத்‌ 
தோழி தலைவியிடம்‌ கூறினாள்‌ (ஐங்‌. 230:3-5). 
“பெருமானே, நீ நின்‌ நாட்டுக்குச்‌ சென்ற பின்‌, 
எம்பெருமாட்டியுடன்‌ நேரிய வரைகள்‌ (சந்துகள்‌ ) 
அமைந்த மூங்கில்‌ போன்ற தோள்கள்‌ மெலியுமாறு 
வாராது காலம்‌ நீட்டித்தால்‌ யாங்கள்‌ வாழேம்‌' 
எனத்தோழி தலைமகற்குக்‌ கூறினாள்‌ (ஐங்‌,239:3-5). 
மென்தோளினாள்‌ கொடிச்சி (ஐங்‌. 260:2). *நாடன்‌ 
என்‌ மென்றோளின்‌ அழகினை க்‌ கொண்டு 
சென்றான்‌” எனத்‌ தலைவி தோழிக்குக்‌ கூறினாள்‌ 
(ஐங்‌. 274:3-5). “என்காதலி, தனது பெரிய தோளாற்‌ 
செய்யும்‌ தினைப்புனம்‌ காத்தல்‌ தொழிலைத்‌ 
தோற்றுவித்தன ஆதலான்‌ கிள்ளைகள்‌ நெடிது 
வாழ்க” எனத்‌ தலைவன்‌ அவற்றை வாழ்த்தினான்‌ 
(ஐங்‌. 281). காதலி பணைத்தோளினள்‌ (ஐங்‌. 291 
2.4). மடந்தை பணைத்தோளினாள்‌ (ஐங்‌. 293:8,4). 
பெருந்தோளினள்‌ அரிவை (ஐங்‌. 302:2). தலைவியின்‌ 
மெல்லிய தோளின்கண்‌ செறிவுற்றுத்‌ திகழும்‌ 
வளைநெகிழத்‌ தலைவன்‌ பிரிந்தான்‌ (ஐங்‌. 10:23). 
நம்முடைய தோளின்பால்‌ வெறுப்புடையராய்த்‌ 
தலைவர்‌ நம்மைப்‌ பிரிந்து சென்ற நெறி, கடத்‌ 
தற்கரிய பாலைநிலம்‌ என்பர்‌ எனத்‌ தோழி 
யிடம்‌ தலைவி கூறினாள்‌ (ஐங்‌. 3:4:4,5). தலைவி 
யின்‌ மூங்கிலோ என்று மருள்வதற்குக்‌ காரண 


மான பருத்த தோளினின்றும்‌ தொடி முதலிய 
இழை நெகிழுமாறு தலைவன்‌ பிரிந்தான்‌ 
(ஐங்‌. 878:8,5). “மடவரல்‌ மகளே, நின்‌ கண்ணி 


னும்‌ சினமுடைய நின்முலை; நின்‌ முலையினும்‌ 
சனமுடையன நின்‌ பெரிய மெல்லிய தோள்கள்‌” 
எனத்‌ தலைவன்‌ தலைவியைப்‌ புகழ்ந்தான்‌ (ஐங்‌. 
361:3-5) “எனது நல்ல தோள்களை நயந்து 
பாராட்டி என்னை இழந்து அலமரும்‌ என்‌ 
தாய்க்குக்‌ கொடுநெறிகளைக்‌ கடந்து சென்றனள்‌ 
எனக்‌ கூறுவீராக' என்று வழிப்போக்கரைப்‌ 
பார்த்தத்‌ தலைவி கூறினாள்‌ (ஐங்‌, 385). திண்ணிய 
தோளையுடைய காளையாகிய தலைவனோடு 
தலைவி உடன்‌ போயினாள்‌ (ஐங்‌. 390:3,4). தோழி, 
மூங்கிலினது வனப்பை இழந்த தோளைப்‌ பார்த்து 
வருந்தாதே எனத்‌ தலைவி கூறினான்‌ (ஐங்‌. 998). 
மட்மகளது அழகு கிளர்ந்து விளங்கும்‌ மூங்கில்‌ 
போன்ற தோள்கள்‌ தலைமகன்‌ செலவைத்‌ தடுத்‌ 
தன (ஜங்‌. 421:3,4). பெருந்தோளினள்‌ மடவரல்‌ 
(ஐங்‌. 44:1). தலைவனது போர்‌ முயற்சி தலைவியின்‌ 
மெல்லிய தோள்களில்‌ நுண்ணிய கவின்‌ மறையப்‌ 
பீர்க்கம்‌ பூப்போன்ற பசலையை மிகுதியாகத்‌ 
தந்தது (ஐங்‌. 458:8-57. எழிலி கார்ப்பருவத்தைத்‌ 
தொடங்கியது; அதனால்‌ என்‌ தோள்கள்‌ ஒளி 
மழுங்கிப்‌ பசலைபாய்ந்து அணிகலன்கள்‌ நெகிழ்ந்‌ 


483 


்‌ கூறினாள்‌ 


தோள்‌ 


துருகும்படி மெலிந்து தமது பேரழகினை இழந்தன; 
அவை பெரிதும்‌ அளிக்கத்தக்கன' எனத்‌ தலைவன்‌ 
பிரிவின்கண்‌ தலைவி தோழியிடம்‌ கூறினாள்‌ 
(ஜங்‌. 455:8-5).- “ஊரனுடைய. தண்ணிய. மார்பு 
அகங்கையினையுடைய மூங்கில்‌. போன்ற நம்‌ 
தோள்களில்‌ பரவியுள்ள பசலை தரும்படி நாம்‌ 
தழுவிக்கொள்ள வாய்க்குமோ” எனப்‌ பிரிவின்‌ 
போது தலைவி தோழிக்குக்‌ கூறினாள்‌ (ஐங்‌, 459). 
“நின்‌ நற்றோளை முயங்கற்கு, மனம்‌ சுழன்று 
திரியும்‌ தலைவர்‌ இவ்வற்சிரக்காலத்தே மறக்குந 
ரல்லர்‌ எனத்‌ தோழி தலைவியிடம்‌ கூறினாள்‌ 
(ஐங்‌, 464:3,4). “கார்‌ தொடங்கிவிட்டது; இனி 
நின்னுடைய நேரிய கோடுகளமைந்த மூங்கில்‌ 
போன்ற தோள்கட்கு இனிது நுகரும்‌ நல்விருந்‌ 
தாம்படி நம்‌ காதலர்‌ இன்று வருவர்‌' எனத்‌ 
தோழி தலைவியிடம்‌ உரைத்தாள்‌ (ஐங்‌. 4682-5), 
“சீறியாழ்ப்பாணன்‌, தொடி நிலை கலங்கிய, 
வாட்டமுற்ற என்தோளைப்‌ பார்த்து பெரிதும்ப்‌ 
வருந்தினன்‌' எனத்‌ தலைவி தோழியிடம்‌ கூறினாள்‌ 
(ஐங்‌. 4751-2). நுண்ணிய கோடுகள்‌ அமைந்த 
மூங்கில்‌ போன்ற தோளினையுடையவள்‌ தலைவி 
(ஐங்‌, 481:1,2). தலைவியின்‌ பெரிய தோள்களின்‌ 
அழகு மீண்டு வந்தெய்தும்படி அவற்றைத்‌ தழுவிக்‌ 
கொள்ளத்‌ தேரை விரைந்து செலுத்துமாறு 
தலைவன்‌ பாகனிடம்‌ கூறினான்‌ (ஐங்‌. 485:2,37- 
பிரிந்து சென்ற தலைவர்‌, மெலிந்த நின்‌ 
தோள்கட்கு ஆக்கம்‌ செய்யும்‌ துணையாதற்கு 
மீண்டுவந்தனர்‌' எனத்‌ தலைவியிடம்‌ தோழி 
கூறினாள்‌ (ஐங்‌. 496:8, 4). தேரைச்‌ செலுத்தி 
நாடன்‌ திரும்பி வந்தமையினால்‌ தலைவியின்‌ 
தோள்கள்‌ கவின்‌ எய்தின; முன்னர்க்கழன்று 
வீழ்ந்த தொடிகள்‌ செறித்த இடத்திலேயே நின்றன 
(ஐங்‌. 498). “நீ விரும்பித்‌ தலைவி தோளில்‌ எழுதிய 
தொய்யில்‌ தருகின்ற அழகினை நினைத்துப்‌ 
பார்த்துப்‌ பிரிதலை நினையாதிரு' எனத்‌ தலைவ 


னிடம்‌ தோழி கூறினாள்‌ (கலி. 183-4), தலைவனை 


இன்றி இமைப்பொழுதும்‌ வாழாத மடவோளின்‌ 
மூங்கிலினுடைய அழகைத்‌ தன்னிட த்தேகொண்ட 
தோள்‌ இரண்டனையும்‌ மறந்து பொருள்‌ தேடச்‌ 
செல்வதைத்‌ தோழி மறுத்துக்‌ கூறினாள்‌ (கலி. 21: 
12-14). ‘தோளின்‌ நலம்‌ நுகர்ந்து கணவரால்‌ 
துறக்கப்பட்ட -மகளிர்‌ தண்ணீர்‌ குடிக்கப்பட்ட 
எச்சிலாற்‌ பயன்படாத குடை ஓலையை ஒப்பர்‌” 
எனப்‌ பிரியலுறும்‌ தலைவனை நோக்கித்‌, தலைவி 
(கலி. 23:8,9). படுக்கையில்‌ புணர்ந்த 
புணர்ச்சியிடத்தே தலைவி தோளிலே துயில்‌ 
கொண்டு தலைவன்‌ கனவு கண்டான்‌ (கலி, 24:6,7). 
தோள்கள்‌ குளிரால்‌ நடுங்கி மார்பைச்‌ சேரும்படி 


தோள 


மழை துவறறின (கலி, ௪1/18), தலைவி தலைவன்‌ 
பிரிவால்‌ ஏற்பட்ட துனபததை மறைபபினும்‌ 
தோள்கள்‌, சுறறம்கெட வாழ்பவன்‌ ஆக்கம்‌ பொலி 
வழியுமாறு போலப்‌ பொலிவழிந்து வளை கிடத்தல்‌ 
அமையாவாய்‌ நெகிழ்நது கழன றன (கலி. 3417-19), 
தலைவன்‌ குறித்துச்‌ சென்ற பருவம்‌ வந்த பின 
னரும அவன்‌ மீண்டு வாராத நிலையில்‌ தலைவியின்‌ 
தோள்கள்‌ மெலிந்து வந்து பினனர்‌ மிகவும்‌ 
மெலிநதே விட்டன (கலி. 96:10-13) “தோழி, ஒரு 
நாள்‌ என தோள்கள்‌ மெலிநது யான்‌ உற்ற 
வருததததாலே துணியாத ஒன்றைத்‌ துணிந்து ஒரு 
நாண மில்லாமையைச்‌ செயதேன்‌” எனத்‌ தோழி 
தலைவியின்‌ களவொழுக்கமறியப்‌ படைதது 
மொழிந்தாள (சலி. 5710-12). “என தோழியினு 
டைய பெருததனவாகிய திரண்ட தோள்களை 
அழகு வாடும்படி நீ கெடுத்தது, நின மலையின 
அடுககததனவாகிய மூங்கிலை ஓக்கும்‌ என்னும்‌ 
பொறாமையோ; அது வினறேல அருளின்மையோ” 
எனததோழி தலைவனிடம்‌ இடித்துரைத்தாள்‌ (கலி. 
45:18-18), தலைவன்‌ தலைவியிடம்‌ 'நீ போகாதே 
நில' எனறு கூறி அருகு வநது அவள்‌ தோள்‌ 
முதலியவறறை நோக்கி (தோள்‌) “வேயின்‌ தன 
மையைக்‌ கொணடுள்ளதாயினும்‌ அது பிறக்கும 
இடம்‌ மலையன்று எனறு பாராட்டினான (கலி, 
55.6-16). வேயெனத்‌ திரணட தோளினையுடை 
யவள்‌ தலைவி (கலி ௧7:1). தலைவியைத்‌ தலைவன்‌ 
பால்‌ அழைத்துச்‌ செல்லுதலைத்‌ தலைவன்‌ 
உணராத வகையில தோழி “யான அவனிடத்தே 
நீ எனதோள்‌ மேற கருமபாக எழுதும்‌ குழம்பிற்‌ 
கெனறு செல்வேன்‌, நீ ஆண்டு என்னைத்தேடி 
வந்தது போன்று வந்து குறியிடம்‌ போ” எனறு 
(தலைலியின கூட்டமுணமையினை உணர்ந்ததைத்‌ 
தோழி நகையாடி) கூறினாள்‌ (கவி, 6516-9), 
“ஏடா! என அவயவங்களில்‌ தோற்றபபொலிவு 
உண்டெனறு கூறாமல வேணடுமானால என 
தோள்களில நீ எழுதிய கரும்பிறகுத்‌ தோற்றப்‌ 
பொலிவு உணடென்று கூறு; அதறகு இயைந்‌ 
தேன' எனத்தலைவி தலைவனோடு மாறு 
பட்டுக கூறினாள்‌ (கலி, 64:19,30). காமகதிழததி, 
நமக்கு அவன்‌ (தலைவன்‌) உறவல்லன்‌; அவனை 
முயஙகாதே கொள்*' எனச சொல்லி முயங்கக 
கருதின தோள்களுடன மாறுபட்டுக்‌ கூறினாள்‌ 
(கலி, 68:10,11) காமகதிழததி, தம்மனைக்கணணே 
ஒரு காலத்தில்‌ தலைவன வந்த போது அவனைப்‌ 
பெற்று மகிழநது, நீங்கிய பின தோள்மெலிந்து 
நின்றாள்‌ (கலி, 68:22,23), நம்மைப்‌ பேணு 
கின றிலன எனத்‌ தலைவனைச்‌ சனநத பரத்தையர்‌ 
பின்னுள்ள நாளிலே அவன தோனளச்‌ சேர்நதனர்‌ 


484 


தோள்‌ 


(கலி. 72:11,12). தொடி பொலிந்த தோளுடையவள்‌ 
பரத்தை (கலி, 90:7). யாமையை எடுத்து 
நிறுத்தினாற்போல நெடியனாய்த்‌ தோளிரண்டை 
யும்‌ விலாவுக்குள்ளே வீசி, யாம்‌ விலக்கவும்‌ எம்மை 
விரும்பி வருகினற காமனார்‌ நடக்கும்‌ நடையைக்‌ 
காண்க' எனச்‌ கூனி (தலைவி) குறளனைப்‌ பார்த்து 
நகையாடிக்‌ கூறினாள்‌ (கவி, 9431-84), நீ 
காடைப்‌ போரைக்‌ கண்டாய்‌ போலும்‌; அப்‌ 
போரினால்‌ நின்‌ தோளில்‌ ஏற்பட்ட புண்‌ 
களெல்லாம்‌ புலராமல ஈரமாயே கிடநதன' எனப்‌ 
பரத்தைமைத தலைவனிடம்‌ தலைவி கூறினாள்‌ 
(கலி. 95:17,18). “ஏடா; தொடியைச்‌ செறிநத 
தோளாகிய மருமத்தைத்‌ தழுவிககொண்டு 
பின்னர்த்‌ தத்தி ஏறினாயும்‌ நீ' எனத்‌ தலைவி 
தலைவனிடம்‌ பரத்தையைப்‌ புத்தியானையாக்கி 
அதன்‌ மீது ஏறினாய்‌ எனப்‌ புலந்து கூறினாள்‌ 
(கலி. 97:82,22). மூங்கில்‌ தன்‌ நலன்‌ இழத்தறகுக்‌ 
காரணமான தோள, பழைய அழகு கெடும்படி 
வருநதுகின்ற இவளை இவ்விடத்தே அருளிப்‌ 
பாராய” எனச்‌ சான்றோர்‌ தலைவனிடம்‌ கூறினார்‌ 
(கலி. 99:18,16). நள்ளிருள்‌ என்று கருதாது வந்து 
தந்தையைக்‌ கொனறானை துரேோணாசாரியனைக்‌ 
கொன்ற சிகண்டியை தன்‌ முயற்சியாலே வென்று 
கொன்று தன்‌ தோளால்‌ தலையைத இருகனான 
(அசுவததாமா) (கலி. 101,30-32), *ஏறறை நீ 
கைநெகிழவிடாது கொள்வையாயின்‌ இவ்வாயர்‌ 
மகள்‌ தோள்‌ வெற்றிக்கொடியை உணடாக்கின 
வாம்‌' எனத்‌ தோழி தலைவனிடம்‌ தலைவி பற்றிக்‌ 
கூறினாள்‌ (கலி 101:38-38). கொலையேறு 
கொள்பவரல்லாமல்‌ பிறர்‌ தோய்தற்கரிய ஆய 
மகள்‌ தோள்‌; எருத்தின்‌ மருப்பஞ்சும்‌ நெஞ்சினார்‌ 
தோயதற்கு எளியவல்ல ஆயமகள்‌ தோள்‌ (கலி, 
103:68-70). ஆயர்‌, தோள்‌ வலியாலே துணிந்த 
ஏறு தழுவுதலில்‌ எக்காலமும்‌ மனததைச்‌ 
செலுத்தினர்‌ (சலி, 104:46). ஏறு தழுவுவோர்‌, 
தோளுககு நடுவே ஏற்றின்‌ கழுததைப்‌ 
புகுதவிட்டுப்‌ பிடிததனர்‌ (கலி. 105:32), “எம்‌ 
முடைய தோழி' தயிரைக கடைகையினாலே 
பாய்ந்த புள்ளிகளின மேலே ஏற்றைத்‌ தழுவின 
வனுடைய குருதி மயககமுறும்படி தழுவுதல்‌ 
எமது தோளிற்கு அழகு மட்டுமோ; அதிலும்‌ 
சிறநததன்றோ' எனத தலைவி கூறினாள்‌ 
(கலி. 106:37-39). எம்முடைய தோழி, ஆயர்‌ 
பொருதின்ற ஏற்றினது சேருதற்கரிய தலையை 
அஞ்சுதலும்‌ ஆய்ச்சியர்‌ ஏறுதழுவாதவருடைய 
காரிகைத்‌ தோளை விரும்புதலுமாகிய இவ்விரண்டு 
நிலையும்‌ இக்குடிபபிறநதார்ககு ஆகாவோ” எனத்‌ 
தலைவி கூறினாள்‌ (கலி. 106:40-42), தலைவியின 


தோள்‌ 
தோள்‌ பெருததிருந்தது (கலி, 108:2). தலைவி 
நெல்லை உடைய வட்டியை ஒரு கையால்‌ 


அணைத்து மற்றைத்‌ தோளை இளமைச செருககுத்‌ 
தோன்ற வீசிச்‌ செனறாள்‌ (சலி. 109.18,14). “நல்ல 
மகளிரைக்‌ கண்டால்‌ அவரைத்‌ தடுத்து லிரும்பி 
அவர்‌ கண்ணும்‌ தோளும்‌ புகழபாட உனக்கு 
நல்ல தொழிலைக கற்பித்தார்‌ நின்‌ சுற்றததரா' 
எனத்‌ தலைவி தலைவனிடம்‌ நகையா டிக்‌ கூறினாள்‌ 
(கலி. 118.8-10). *தலைவி நின்னை நினைந்து சிறிது 
துயின்றவிடததே தன்‌ தோள்மேற்‌ கிடந்தாயாக 
நின்னை மிகவும துணியும்‌' எனத்‌ தோழி 
தலைவனிடம்‌ கூறினாள்‌ (சலி, 186:14,15). முன்பு 
செறிநத வளை தோளினீனறும கழன்று விழுமபடி 
தலைவியைத்‌ தலைவன்‌ பிரிநது சென்றான (கலி. 
127:13). மூங்கில தன்னஃன்‌ இழத்தறகுக்‌ காரண 
மான தோள்களில்‌ கிடந்து விளஙகுகின்‌ ற பூணகளை 
(அத்தோள்‌) பொறுததலைச்‌ செயயாது மெலிந்து 
பசப்பூரத்‌ தலைவியைத தலைவன பிரிநது 
செனறான (கலி.  127:16,17). தலைவியின 
தோளைத்‌ துறந்து அருள்‌ செய்யாதவர்‌ போல 
அருளின்றி நாரை தலைவி வருந்துமாறு நரலும 
(கலி, 128:1,2). *புனனையின்‌ கீழ நின்னைப 
புணர்நத . தலைவியைத்‌ தொடி நெகிழ்கின்ற 
தோளள்‌ ஆகும்படி கைவிட்டனை' எனக கூறி 
தலைவனைத்‌ தோழி வரைவு கடாவினாள்‌ (கலி, 
135.6,7) “என்‌ தோளைத தொழில கொள்கின்ற 
(ஆள்கின்ற) தலைவன பல வலலன' எனத தலைவி 
கூறினாள (கலி, 143:94,35). மகளிர்‌ தோளைச்‌ 
சேர்நத ஆடவர்‌ அவர்கள்‌ வருத்தம மிகுமபடி 
பிரிநதனா (கலி. 45:18). தலைவன கூடிபபிரிந்த 
நிலையில்‌ தலைவி தோள்‌ நெகிழ்ந்து கண்ணீர்‌ 
மல்க நின்றாள்‌ (சலி, 146:8-7). தலைவி, தோள்‌ 
நலம உணட கணவனை இழநதவள்‌ போல்‌ 
தெருவில வந்து நினறான்‌ (கலி. 14717), “கண, 
புருவம்‌, தோள்‌ எனகின்றவறறின விலையறிந்து 
வாங்கத்‌ தெரியாமல ஒருவன பொய வலையில்‌ 
மாட்டிக்‌ கொணடது என்‌ நெஞ்சு” எனத்‌ தலைவி 
கூறினாள்‌ (கலி, 14731821). தலைவி தோள்‌ 
தளர்நது வளை கழனறு வருநதினாள்‌ (கலி. 
147 63). வையை வரவின்போது அகககிளர்சசி 
யினால்‌ மகளிர்‌ தொடிகள்‌ தோளில செறிநதன; 
தோள்‌ வளைகள்‌ முன்கையில வநது அலைநதன 
(பரி. 6:14). வையையில நீராடும மகளிர்தம்‌ 
தோளாகிய பொறகயத்துக கையாகிய தாமரைப்‌ 
பூ மலர்ந்தது (பரி, 8:114,118). முருகன, மான 
மறியாகிய வளளியின்‌ தோளை மணநதபோது 
தேவசேனையின கண்‌ நீரைப பொழிந்தது (பரி, 
9:8,9). தலைவன புதிதாகத தோள்‌ நுகரப்பட்ட 


485 


தோளர்‌ - தோளினையுடையவர்‌, 


தோலாய்‌ - தோளினையுடையாய்‌ 


தோனார்‌ 


பரத்தை இல்லின்சுண்ணே தலைவி ஒருத்திககுச 
செவ்வணி அணிநதுவிட்டுப்‌ பூபபு அறிவிததாள்‌ 
(பரி. 9:19,20). வள்ளியின்‌ தோழியர்‌ தம தோளின 
கண்‌ அணியபபட்ட வளையங்களையே ஆழிப 
படையாகககொண்டு அவற்றைப்‌ பகைவா மேவ 
சுழற்றினா (பரி, 9.௪8). நீராடுவோர்‌ தோளினகண 
தொடியணிந்து செனறனர்‌ (பரி. 10 175). நீராடும 
மகளிர்‌ சிலர்‌ செறிசுகுப்படும தோள்‌ வளை 
யினையுடையவர்‌ (பரி. 12:23). தலைவன்‌ 
பரத்தையின தோள்நலம உண்ணத தலைவியைப்‌ 
பிரிந்தான்‌ (பரி, 12:45,46). இருமா லுககுக்‌ தோளணி 
வலயமும தாளும்‌ தோளும கழுத்தடியும பெரியன 
(பரி, 13.52,53). செவவேளின அடியுறை மகளிர்‌ 
தோள்கள்‌, வேய போனறன' பரி, 74.5,8), 
செவ்வேள்‌ குன்றததைக குறுகச சிறபபுணவை 
உணணாதொழிந்தால கனனிமை கனிநத காலத 
தார்‌ குறைவற்ற மைந்தர்‌ தோளைக கூடார்‌ 
(பரி, 19:90-94). செவ்வேள்‌ குனறில்‌ அடியினைத்‌ 
துடி ஒலிக்கு இயையப்‌ பெயர்ததுத்‌ தோளசைதது 
ஒருததி அடுநறாவுண்ட மசி தடுபப ஆடி 


னாள்‌ (பரி, 81:19,20). துடியின சாககு இசைய 
தோளைப்‌ பெயர்பபவன கண அமபு புடை 
பெயர்வன போலும (பரி, 21: 64,65). முருகன 


பனனிரு தோள்களை உடையவன (பரி, 21:87). 
மகளி! கூநதல தோளில தாழநது தழையும்‌ 
மலரும்‌ துவணடன (பரி. 88:22-48). நீரததுறையிலே 
ஆடும மகளிர்‌ காதலா தோள்‌ புணையாகக 
கொண்டு ஆடினர்‌ (பரி, இ, 2:28,50). முழவோடு 
உவமிககும அளவு திரண்ட தோளினையுடையவள 
காரிகை (பரி, இ. 4:1,2). 


தலைவியைக காண 
விரவு மலர்‌ பொறித்த தோளர்‌ (தலைவா) 
இரவில வநதரா (தற்‌, 744:9,10). 


(விளி). அமைத்‌ 
தோளாய்‌ - மூங்கில்‌ போன்ற தோளை உடையாய- 
என ததலைவியை விளித்தல்‌ (அகம்‌. 590.10). 
மாணெழில வேய்‌ வெனற தோளாய (கலி, 20.15). 
தொடி செறிதத _ கட்டுவடஙகள்‌ அமைத்த 
அழகினையுடைய முனகையினையுடைய அணை 
போலும்‌ மெல்லிய தோளாய (சலி, ௪4:3). மென 
றோளாய்‌ (கலி. 90:36). அணைமெனறோளாய 
(கலி, 91:6). பெரிதும்‌ பெருதத மெலலிய தோளாய 
(கலி. 93:5). 


தோனார்‌ - தோவினையுடையார்‌. “எழுது கரும்பு நெருங்‌ 


கன தோளாரை - தோளினையுடைய மகளிரை. 


தோளாள்‌ 


காணில போகவிடாதே அவர்‌ செய்த நோயை 
அவரைக கொணடே பரிகரித்துக்‌ கொள்‌ என 
என சுறறததார்‌ கூறினர்‌' எனத்‌ தலைவியைப்‌ 
பார்ததுத்‌ தலைவன்‌ கூறினான (கலி, 118:6,7). 


தோளாள்‌ - தோளினையுடையாள்‌ (தலைவி). “வேய்‌ 
வென்ற தோளாள்‌-தோளினையுடையாள்‌ (தலைவி) 
எமககு ஈநத பூ, பூளைப்பூவும ஆவிரம்‌ பூவும்‌ 
ஆகும்‌' என மடலஓூரநத தலைவன கூறினான்‌ (கலி, 
138.18,19). “பரந்த சுணங்கினையுடைய பணை 
போலும தோனாள (தலைவி) தான்‌ மறைந்த 
பொழுதே பொறுத்தற்கரிய தோயைச்‌ செய்யும்‌ 
என்று தலைவன்‌ கூறினான (கலி, 743:15,76). 

தோளி - 1, தோளையுடைய பெண. *கானத்திடத்தே 
வரிதிழலில தஙகித தடமென்‌ - தோளி - தோளை 
யுடைய பெண(தலைவி) நம்முடன வரும்‌ எனபர்‌; 
ஆதலின்‌ நாம்‌ நகையுடையேமாய்‌ நின்றேம்‌' எனத்‌ 
தலைவன கூறினான (அகம்‌, 121:9,10,18), 
2. ஓர்‌ விளையாட்டு. மகளிரது ஒழுங்கு மரட்சிமைப்‌ 
படட தோளி எனனும்‌ விளையாட்டை ஒப்ப, 
மயிற்கூட்டஙகள்‌ காட்டுநெறியில இயலும்‌ (கலி. 
3444-8). 

தோளீர்‌ - தோளினனையுடையீர்‌ (விளி). நீள்‌ தோளீரே 
- தோளினையுடையீர்‌ - எனத்‌ தலைமகன்‌ தினைப்‌ 
புனஙகாபயோரை விளித்தான (தற்‌ 818:10,10. 

தோளோய்‌ - தோளினையுடையோய்‌ 
தோளோயே - தோளினையடையோய - எனத்‌ 
தலைமகனைப்‌ பாங்கன்‌ விளித்தான்‌ (குறு. 204:5). 
*நல்ல பெருந்தோளோயே” எனத்‌ தலைவியைத்‌ 
தோழி விளித்தல (நற்‌. 18:5). 

தோற்றம்‌ - 1. காட்சி. பொருளும்‌ இனபமும்‌ அறத்து 
வழிப்படும்‌ தோறறம்‌-காட்சி-போலச்‌ சேர 
பாண டியருடைய இரணடு குடைகளும்‌ பினனாகச்‌ 
சோழனுடைய வெண்‌ கொறறககுடை காட்சியளித்‌ 


(விளி). பெருந்‌. 


486 


தது (புறம, 31:1-4). தொகுதி கொணட வேலினது .- 


தோற்றததை ஒப்ப அசைநத கண்ணினையுடைய 
கரும்பினது வெண்‌ பூ அசையும்‌ (றம, 3514-10), 
சோழனும பாண்டியனுமாகய நீவிர்‌ பனைக்‌ 
கொடியையுடையோனும்‌ ஆழியையுடையோனும்‌ 
என்று சொல்லப்படும்‌ இரண்டு பெரிய தெயவமும்‌ 
ஒருங்கு நின்றாறபோல அச்சம்‌ பொருநதிய 
தோறறததோடு விளங்குவீராக* எனச்‌ சோழன்‌ 
குராபபள்ளித துஞ்சிய பெருந்திருமாவளவனும்‌ 
பாணடியன்‌ வெளளியம்பலததுத்‌ துஞ்சிய பெரு 
வழுதியும ஒருங்கிருநதாரைக காவிரிபபூம்பட்டினத 
துக காரிசகணணனார்‌ வாழ்த்தினார்‌ (புறம்‌, ௧8: 
74:19), *கழலதொடி  அணணலே, கழியில்‌ 


தோற்றம்‌ 


மலர்நத நெய்தற்‌ பூவினது இதழின்‌ அழகை ஓத்த 
தோற்றத்தோடு உயர்ந்த மேகத்தைக்‌ காட்டிலும்‌ 
பயனை இரவலர்க்குப்‌ பொழிதலை உடையாய்‌" 
எனச்‌ செலவக்கடுங்கோ வாழியாதனைக்‌ கபிலர்‌ 
பாராட்டுவர்‌ (பத, 64:15-18), வல்லோன சூடுதல்‌ 
நிலையுற்றதனால ஒளிவிடுகின்ற தோற்றமுடையது 
தோல்‌ (பதி. 74:13,14) இளைய குலையுடையோளது 
அழகினையுடைய வயிற்றின்‌ மெல்லிதாகிய மயிர்‌ 
ஒழுங்குபடக்‌ கிடந்த தோற்றம்‌ போல இரண்டு 
தலையும்‌ கூட்டித்‌ தைத்த மரத்தைப்‌ பொதிதலுறும்‌ 
போர்வையினையுடையது யாழ்‌ (பொரு, 6-8,22). 
முரசுமுழங்கு தானை மூவரும்‌ கூடி அரசவை இருநத 
தோற்றம்‌ போலப்‌ பாடல்‌ பற்றிய பயனுடைய 
யாழினைக்‌ கொண்டவன்‌ கோடியர்‌ தலைவன்‌ 
(பொரு, 84-56). பேயமகள்‌ நிணததைத்‌ தினறு 
சிரித்த எயிற்றினது தோற்றம்‌ போலப்‌ பிணங்களின்‌ 
தலைகளைக்‌ காலாலே தளளிச்‌ சிவந்த பெரிய 
உகிரினையுடையது யானை (று, 186-200), 
*முருககின்‌ அரும்புகள்‌ வணடிறகுப்‌ பிணியவிழ்ந்த 
தோற்றம்‌ போலத்‌ தச்சருடைய கையாறசெய்யும்‌ 
உருசுகளெலலாம்‌ முற்றுப்பெற்றுச்‌ சாதிலிங்கம்‌ 


உள்ளே நிரம்பிய பலகை (தேர்த்தட்டு) 
தோன்றியது (று. 884-8௪4), அச்சம்‌ தரும்‌ 
தோற்றமுடையவர்‌ யவனர்‌ (முல்லை, 80,01). 


பருவமுதிர்நத தேனிருந்த தோறறத்தையுடைய 
பூககளையும புகையினையும்‌ ஏந்திச்‌ சாவகர்‌ 
துதித்தனர்‌ (மது. 475,476). மலையிடததே உலாவும்‌ 
வருடைமானின தோற்றம்‌ போல முற்றத்திடததே 
ஆண்‌ நாய்‌ ஏழகக கிடாயோடே துள்ளின (பட்‌. 
139-141). தலைவி புதல்வனது தலையிலுள்ள 
செங்கழுநீர்‌ மாலையை மோந்து பெருமூச்சு எயதிய 
காலத்தே, அசசிறநத மலர்‌, பவளம்‌ போலும்‌ 
உருவினையிழநத பொலிவற்ற தோற்றத்தைக்‌ 
கணடு தலைவன்‌ பிரிதலைத்‌ தவிர்நதான்‌ (அகம்‌: 
௪:22-29) குறவா நாட்டிய குரம்பை மறையுமாறு 
வேங்கைப்‌ பூககள்‌ பரந்த தோற்றததைப புலி 
யென்று கருதி யானை அஞ்சும்‌ (அகம்‌ 88:8-4), 
திங்கள்‌ மணடிலம்‌ ஒளி குறைப பகலில்‌ மறையும்‌ 
தோற்றம்‌ போல மெல்லெனத்‌ தலைவி நெற்றியின்‌ 
ஒளி சுரந்தது (அகம்‌, 277:1-8), தலைவன்‌ ஏறிச்‌ 
சென்ற தேர்‌, பரதவர்‌ கடலிற்‌ செலுததிய மீன 
படகு போல உயர்ந்து தோனறும்‌ தோற்றத்துடன்‌ 
சென்று அப்பால்‌ மறைந்தது (அகம்‌, 380:11,18-17). 
சிவனும்‌ திருமாலுமாகிய இரு பெரும்‌ தெயவங 
களின்‌ செந்நிறமும்‌ கருநிறமும்‌ ஒருஙகுபொருநதிய 
தோற்றம்‌ போல அநதிவாதைதின அழகுடன 
கடலின அழகையும்‌ கொணடு மாலை வநதது 
(அகம்‌. 860,6-9), வானததின்‌௧ண மிகக இருள்‌ 


தோற்றம்‌ 


பரக்க, ஞாயிறறைப போக்யெ பசிய தோற்றத்‌ 
துடன்‌ (கூடிய) மாலை சினத்தல்‌ மிக்க துனபத்தைச்‌ 
செய்யும்‌ (அகம, 885:1-3), குற்றமற்ற பளிங்னைப்‌- 
போன்ற தோற்றத்தையுடையன நெல்லியின பசிய 
காய்கள்‌ (அகம்‌. 399:18,14). நெயதல மலர்‌ நீரில்‌ 
மூழ்கி அலைகனற தோற்றத்தைப்‌ போலத 
தலைவியின கண்கள்‌ ஈரியவாயக கலுழநதன 
(நற்‌. 1957-9), “எருத்தினது நோசகை அஞ்சானாய்‌ 
அதன்‌ மேலே பாய்நத இடையனை அவ்வெருது 
சாவக்‌ குத்திக கொமபிடததே கொண்டு உடலைக்‌ 
குலைககின்‌ றதனுடைய தோற்றம காண” எனத்‌ 
தோழி தலைவியை அழைததுக காட்டினாள்‌ (கலி. 
101:18-17) எருது, பொதுவனைத்‌ துகைத்துக 
குடர்சரியுமபடி குததிக கோடடிடைக்‌ 
கொணடு குலைபபதனுடைய தோற்றம்‌ 
காண்‌; ஊழி முடிவிலே உருத்திரன்‌ கூற்றுவ 
னுடைய நெஞ்சைப்‌ பிளந்து போகட்டு அவன 
குடரைக்‌ கூளிககிட்டு அவற்றின வயிற்றினை 
நிறைவிககின றவனைப போல்‌ தோன்றும்‌ எனத்‌ 
தோழி தலைவியிடம்‌ கூறினாள்‌ (கலி. 101;21-26). 
வெள்ளை எருத்தினது கோபத்திறகு அஞ்சானாய்‌ 
அதன்மேலே பாய்நத பொதுவனைக்‌ கோட்டால 
எடுத்துக்‌ குலைப்பதனுடைய தோற்றம்‌ காணாய்‌; 
என்று தோழி தலைவியிடம கூறினாள்‌ (கலி. 101; 
27-82). ஏற்றினது கழுததிலே பாய்ந்தானைப்‌ 
பொறாதே மேறசெனறு குத்தும ஏற்றினது 
தோற்றம்‌, மதியைச்‌ சேர்ந்து மறைநத பாம்பினை 
அது மறைத்த தனமையினை விடுவிககும நீல நிற 
வணணனைப போனறது (கலி. 104:35-38). 
தான கொள்ளும்‌ நிலையைத்‌ தபபித்‌ தனமேலே 
வீழநதவன்‌ மேலே செலலாமல்‌ மீளுகின்ற 
ஏற்றினது தோற்றம, போரிடையே தன கையில. 
வாளோடே அகப்பட்டவனை எனக்கு ஒவ்வான்‌ 
என்று வெட்டாமல்‌ மீளும்‌ மறவனை ஓசகும 
(கலி. 104:47-50), வையையில தெரிகோதை நலலார்‌ 
தம கேளிரோடு திளைக்கும தோற்றம போர்க்‌ 
களததை ஒததது (பரி. 11.68-61). தலைவி மேல 
தோழியர்‌ அரககு நீரை எறிய அநதீர்‌ அவள்‌ மீது 
பட்டுப பூபபின்‌ தோற்றததைச்‌ செயதது (பரி, 
16:24-26) வையை வரை போலும்‌ தோற்ற 
முடையது (பரி. 16:46, 47). 

2. விளக்கம்‌, “வேற்று நாட்டின்‌ கண்ணுள்ள 
தோற்றம்‌ - விளக்கம்‌ - அமைந்த சான்றோன்‌ 
நட்பே பற்றுககோடாக இன்னாக்காலத்து இங்கு 
வருதல்‌ வியப்பிற்குரியது' எனறு கோபபெருஞ்‌ 
சோழன்‌ வடக்கிருந்த காலதது வநத பிசிராந்தை 
யாரைக கண்டு பொத்தியார்‌ கூறினார்‌ (புறம்‌. 
217.8-8). ஞாயிற்றை இகழும்‌ தோறறமுடையது 


தோன்றல்‌/தோன்றால - 1. 


தோன்றல்‌/தோன்றால்‌ 


பொறகலம்‌ (று. 243, 244). தலைவன்‌ தோற்றம 
சான்ற பொருளைத்‌ தேடுதறகு முயனறான (கலி 
17:10). தோற்றம்‌ சானறது செக்கர்‌ வானம்‌ 
(கலி, 120:7-9), செயற்கரிய தவம அரிய தோறறத்தை 
யுடையது (கலி. 158.30, 31). “தோற்றமும்‌ 
அதனைக்காட்டும்‌ கருவியும்‌ நீயே' எனக்‌ கூறித்‌ 
இருமாலைப பரவுவர்‌ (பரி, 13-14-16), 

3. தனமை/இயல்பு, கைககொண்ட வேலினை 
யுடைய வலியமைநத தனது தோறறம்‌ - தனமை - 
பிழையாதவாறு நனனன தன புகழை நிலை 
நிறுத்தினான (அகம. 892:24- 27), 

4. விளைவு. *மனனரின வலிமையைக கெடுதத 
வேலையுடைய சேனையுடனே மிகக வலிமை எனறு 
சொல்லப்பட்ட. தன தோறறததை-விளைவைக்‌ 
கேடபாயாக' எனத்‌ தொடங்கி ஆலததூர்‌ கிழா 
நலஙகிள்ளியைப பாடுவா (பறம. 885 5,6). 


5, தோன்றுதல்‌ / வெளிப்படுதல்‌, “பல்லியம கறஙகத 
தான தோற்றம - தோனறுதல்‌ - செயவதல்லது 
தலைவியின தோயக்கு மருநதாசாத தெயவத்தை 
வாழ்த்தி தலைவி பேய்‌ பிடிககபபட்டவள்‌ எனக 
கூறுவது நோதககது எனத தோழி சிறைப 
புறமாகத தலைவிககுக கூறினாள்‌ (குறு, 263 8-4). 
இருமாலின தோற்றமும அகலமும நீரிடததே 
யுள்ளன” (பரி, 4 30). 

தலைவன்‌. “பாடுவாரது 
அறிவின எலலையைக கடந்த புகழசால்‌ தோனறல, 
எனக்‌ கானபபேரெயில்‌ கடநத உகசிரபபெரு 
வழுதியை ஐயூர்‌ மூலங்கிழார்‌ குறிப்பர்‌ (புறம, 21:1). 
'விரைநத குதிரையையுடைய கைவண தோன நால்‌” 
எனச்‌ சோழன நலங்கிள்ளி தமபி மாவளததான 
பாராடடபபடுகிறான (புறம:43 11,12). *நணணுதற் 
கரிய வலிய குதிரையையுடைய தோனறல' 
நெடுங்கிள்ளியை (புறம. 44:10). “பெரிய 
வண்மையை உடைய தோன்றல மலையமான 
திருமுடிககாரி (புறம்‌. 121.4) கணடீரககோபபெரு 
தள்ளி செல்வத்‌ தோனறலாகிய வலவிலவேடடுவன 
எனச்‌ சுட்டபபடுகிறான (பறம. 15917), “இசை 
மேமபட்ட தோனறல எனக குமணன சிறப்பிககப 
படுகிறான்‌ (புறம 158.28). வெளிமான “விரைந்த 
செலவினையுடைய குதிரையையுடைய தோனறவ” 
162:7). பெருநதலைச 


(புறம்‌. சாததனார்‌ 
குமணனாகிய வயமான தோனறலைப பாடி 
யுள்ளார்‌ (புறம. 1658). அஞ்சியைக்‌ கடுமான 


தோனறல என ஒளவையாா குறிபபர்‌ (புறம்‌. 
206:6). *படையுடன மேறசெனறு வேநதாபட 
எதிர்நின்று கொல்லும்‌ புகழ மிகக தோனறல்‌ 
சேரமான்‌ குடககோச சேரல இருமபொறை 


தோன்றல்‌ /தோன்றால்‌ 


ஆவான (பறம. 211:5,0). *அடுமான்‌ தோன்றல்‌ 
எனக கோபபெருஞ்சோழன்‌ விளிக்கபபடுகிறான 
(புறம. 215 8), “தோன்றல்‌” எனக்‌ கோபபெருஞ்‌ 
சோழன சடடபபடுவான்‌ (புறம்‌. 18:4). நடு 
சலலாகிய வீரன ஒருவனைக்‌ “கலலா 
யினையே கடுமான தோனறல' எனச்‌ சோணாட்டு 
முகசையலுரர்‌ சிறுகருநதுமபியாா பாடுவர்‌ (புறம்‌. 
865:6), *நசை சால்‌ தோனறல' எனச சோழன 
இராசசூயம்‌ வேட்ட பெருநற்கிள்ளியை 
உலோசசனரா சுட்டுவர்‌ (புறம. 577:20), *கடுமான 
தோன்றல்‌' எனச்‌ சோழன  நலங்கிள்ளியை 
கேலு? கிழார்‌ விளிப்பர்‌ (புறம்‌. 382;16). (நசை 
சால்‌ தோனறல்‌' எனச சேரமான்‌ சிககற்பள்ளித்‌ 
துஞ்சிய  செல்வககடுங்கோ வாழியாதனைக 
குண்டுகட பாலியாதனார்‌ சுட்டுவர்‌ (புறம. 587,27). 
*“கொடைமேநதோனறல' எனச்‌ ிறுகுடிகிழான 
பணணனைச்‌ சுடடுவர்‌ (புறம. 388:7). இமய 
வரமபன நெடுஞ்சேரலாதனைத்‌, (தோனறல' என 
விளிபபார்‌ (பதி. 16:14). பலயானைச செலகெழு 
குட்டுவன, *வேலகெழு தானை வெருவரு 
தோன்றல, ஆவான்‌ (பத, 32:16), “பகைவரும்‌ 
கேட்டறகு விருப்பமிகுதறகுக்‌ காரண மான 
உண்மையான மொழியையுடைய இசைசால்‌ 
தோன றல்‌' ஆடுகோட்பாட்டுச்‌ சேரலாதன (பத, 
5௪:18). பசியைத தொன்றுதொட்டே உடைய 
சுறறததாரை அப்பசி நீங்கும்படி செய்ததனால்‌ 
*இசைமேமபட்ட தோனறல” எனச்‌ செலவக்‌ 
கடுங்கோ வாழியாதனைக கபிலா குறிப்பா (பஜ, 
64.19,20), *கைவளபபததையுடைய தோன்றல்‌ 
காஞ்சிபுர த்தே இருககின்றான' எனத்‌ தொண்டை 
மான இளததிரையனைப்‌ பற்றிக கூறுவார்‌ (பெரு, 
420). “தோன்றல்‌” எனத்‌ தலைவன விளிககபபடு 
வான (அகம. 300,18), மாவண தோன்றல்‌ எனத 
தலைவன்‌ விளிக்கப்படுதல (அகம. 34:12). 
வயமான தோன்றலாகிய தலைவன வந்தமை 
யினைத தோழி தலைவிச்குக கூறினாள (தற்‌. 
267:18). *வயமான தோனறல' எனத்தோழி 
தலைவனை விளித்தாள்‌ (ஐங்‌, 304;8;500:5), 
வையைக கரையினை, கைவணமையையுடைய 
தோனறலது ஈகை போலும்‌ என்று கண்டார்‌ 
கூறினார்‌ (பரி, 18:1), 


2. தோனறுதல்‌. சிறுகளைக குரல்‌ வள்ளியோர்‌ 
கடைத்தலை தோன்றல்‌ - தோனறுதல - செலலாது 
(புறம்‌, 376.23). தோன்றல்‌ தோனறுதல்‌ (பரி, 68:11; 
74,4180. 18; ௮கம 28:11,379:124; ஐங்‌.809:5: பரி, 8:23). 


தோன்றிக்கோ 


தோன்றி - 1, செங்காந்தள்‌. கானவர்‌ தளவினையும்‌ 


பரந்த தோன்றியினையும்‌ - செங்காந்தளினையும்‌ 
உடைய முலலை நிலத்தே வாழ்தலை வெறுத்தால்‌ 
மருத நிலததே செல்வர்‌ (பொரு, 199,320). திரட்சி 
நிறைநத தோனறி உதிரம்‌ போலப்‌ பூததது 
(முலலை, 98), விளக்குப்‌ போலும்‌ பூவினை 
யுடையது தோன்றி (குறி, 90) இடையன்‌ முல்லை 
யினைத தோன்‌ றியொடு விரவிததொடுத்த கண்ணி 
யன (அகம. 94:4-6). வண்டுகள்‌ ஆரவாரம்‌ செய்ய 
முல்லைப்‌ பூவடன கோனறிப்பூவும்‌ வேறு பல 
பூசுகளும்‌ மலரக்காடு மலரின்‌ நறுமணம்‌ பொருந்‌ 
தியது (அகம்‌.104:6,7). முறையாக முற்றிய 
தோன்றியின்‌ ஒள்ளிய பூக்கள்‌ பிணிப்பு விடப்‌ 
பனிப்பருவம வந்தது (அகம, 217:10,13) வண்டுகள்‌ 
தங்கிய தீயினை ஒதத தோனறிப்பூவுடன்‌ 
வேங்கைப்பூ சாரலில்‌ கமழும (அகம, 21௪.20-22), 
வாடைக்காற்றால உயர்நத அழகிய இதழினை 
யுடைய தோன்றி சுடரினைக்‌ கொண்ட அகல்‌ 
போல அரும்பு விரியும்‌ (அகம்‌ 232:7,5), காடு 
முழுவதும்‌ தோனறிச செடி விளசகுப்போன்ற 
பூககளைத தனனிடத்தே கொண்டு விளங்கியது 
(அகம, 364:8,8), கொததுக்களையுடைய தோன்றி 
யினது ஒள்ளிய பூவைப்‌ போன்ற சிவந்த 
கொண்டையையுடையது சேவல்‌ (குறு. 107:1,2). 
கருவிளை ஒள்ளிய பூக்களையுடைய தோன்றி 
யொடு புதல்‌ தொறும்‌ மலர்நது அழகு செய்தது 
(தற்‌, 283:1,3). கொன்றையோடும்‌ காயாவொடும்‌ 
தோன்றியொடும்‌ புறவு நனைலம்‌ (அழகு) எயதி 
யது (ஐங்‌. 4201-3). காதலர்‌ செனற நெறியில்‌ 
மேகம்‌ அருள்‌ செய்தமையால்‌ விளக்குச்சுடர்‌ 
போனற தோன்றியும்‌ செம்முல்லையும்‌ பூத்தன 
(தங, 440). மழை பெய்தமையின்‌ மலர்ந்த நிறத்‌ 
தினையுடைய வளவிய தோன றியையும்‌ கொனறை 
யையும்‌ கட்டியணிநது மகளிர்‌ மகிழ்ந்து விளை 
யாடினர்‌ (கலி. 102: 1-6). தோன்றி தீயென 
மலர்ந்து தழைததது (பரி. 1:31) காநதள்‌ 
அவிழ்நத இதழ நிரைதொறும்‌ தோன்றியின்‌ 
கொடிககண பூத்த செம்பூ பரககக குன்று கார்‌ 
காலத்‌ தன்மை மிக்கது (பரி. 1413-17). ்‌ 


2. மலை (தோனறிமலை). இழுமெனும்‌ ஒசையை 
யுடைய அருவி இழிதரும்‌ வானளாவிய உச்சியினை 
யுடையது தோனறி (மலை) (புறம்‌, ௪92:27, 74. 


தோன்றிக்கோ - தோனறிமலைக்குத்தலைவன, தாமான்‌ 


தோனறிக்‌ கோன காண்க. 


ந்த வ 
~~ I ho iN ha bd md a வ 9 ஒரு mi bb ho i நடு ந; bo பெட்டக Do வடு சூ og 69 நக நக A ட hi ha ha க வட வடம 


பிழை திருத்தம்‌ 


பிழை 


(சிவன 

லீட்டு 

செழியன 
சமமமாகத்‌ 
(அயனல்‌) 
மண்ணுலுதற்ற 
(பதி, 10.89,90). 
இயறபெயராய்‌ 
அணிதது 
பூசபபட்டதுமான 
கம்ரு 

(பரி, 2:687) 
மேசுத்தை போல 
பக்கமலையிலிடத்து 
சேய்‌ நிலத்தின்‌ 
சாலினை 

சநதன சப்பட்ட 
இன்னும்‌ 

(பரி. இ, 1164-66) 
புனங்காவலான 
(சி, வெ, 1:8,8/ 
மறறொருபெண 
பொய்மை 

தலைலி 
பட்டிற்குப்‌ 
பராட்டுவார்‌ 
குற்றங்‌ 

சிறியோ 

ஒரு லயின்‌ 
நற்காட்சியையுயை 
புதியவளாகையில்‌ 
மகன்றிற பறவை 
கரைநதழிந்மையால 
தனியாத 

(பதி. ௪7:25-2௪ 
நாரததை 
லிகேட்டுவண்டுகள்‌ 
முலங்கிழார்‌ 
நறைந்த 

ளத்த 
கொடுத்தனால 
கல்லென்றும்‌ 

சீர்‌ 

தாமர 


திருத்தம 


(சிவன்‌) 
விட்டு 
செழியன்‌ 
சமமாகத்‌ 
(அயனால) 
மணணுதலுறற 
( பரி, 10:89,90). 
இயறபெயராய்‌ 
அணிதத 
பூசப்பட்டதுமான 
கரும 
(பரி, 255-57). 
மேகத்தைப்‌ போல 
பக்கமலையினிடத்து 
சேய்நிலததின 
சாலினி 
சநதனம பூசப்பட்ட 
இனறும்‌ 
(பரி. இ, 164-66) 
புனங்காவலனான 
(று. வெ. 1:3,4)- 
மற்றொரு பெண 
பொய்யை 
தலைவி 
பகட்டிற்குப்‌ 
பாராட்டுவார்‌ 
குனறங 
சிறியோர்‌ 
ஒரு மலையின்‌ 
நறகாடசியையுடைய 
புதியவளாகையினால 
மகன றிறபறவை 
கரைநதழிநதமையால 
தணியாத 
(பதி, 51,2528). 
நார ததை 
ஒலிகேட்டுவணடுகள 
மூலங்கிழார்‌ 
நிறைநத 
இளைத்த 
கொடுதததனால்‌ 
கலலென்னும்‌ 
சீறூர்‌ 
தாமரை 


பக்கம பததி வரி பிழை திருததம்‌ 
427 2 23 பொருதது பொருத்து 

127 2 28 கருனைக கருணைக்‌ 

743 2 36 நிறந நிறத்‌ 

154 2 14 விளையடும்‌ விளையாடும 
157 7] 18 பார்தது பார்த்து 

167 2 41 அளளூர அள்ளூா 

172 2 19 பெற்றனர்‌ பெறறனர்‌ 

172 2 29 தோறறான தோற்றார்‌ 

177 2 4. பெறறான பெறறான 

180 2 10 எனறு எனறு 

181 2 2 அறிநதோ அறிநததோ 

181 2 7 பிரிவதாயின பிரிவதாயின 

181 2 40 சேர்ப்ப சேர்ப்ப 

182 | 33 தஙகியிருபபதறகு தஙகியிருப்பதற்கு 
191 2 34 பெடையையுயை பெடையையுடைய 
195 1 20 கரும்பின கருமபின 

208 2 23 தூலாக்கோலின துலாககோலின 
212 1 37 சுற்றத்தாககு சுற்றத்தாககு 
214 2 17 உண்டாறபோல உண்டாற்போல 
216 1 18 விழைவர்‌ வினவுவர்‌ 

219 2 38 அலமுறறம்‌ ஆலமுற்றம 

220: ச்‌ 3 தான தான 

224 2 39 புதைத்தனர்‌ புகைத்தனர்‌ 
228 2 34 புலககும புலககும்‌ 

229 1 1 கடநத கடநது 

232 2 32 அலகுலையுடைய அல்குலையுடைய 
236 2 20 சுட்தடு சுட்டுத்‌ 

243 2 43 வடதிசைச்கண்ண தாயகி வடதிசைக்கண்ண தாகிய 
244 2 18 மரபின்னாகக மரபினனாகக்‌ 
249 1 15 அனிவிதத அணிவித்த 

251 2 33 பரப்பட்டது பரப்பப்பட்டது 
252 ச்‌ 39 பாம்பின்‌ பாம்பின தலை 
266 2 42 தலைவயிர்‌ தலைவாயி 

270 2 23 எனறு எனறு 

272 2 2 காமககாணியர்‌ காமக்கண்ணியார்‌ 
273 3 38 தளரியால தளரியாய 

274 1 25 துளியாகிய தளியாகிய 

287 l 3 தப்பு தப்பி 

287 2 4 நெழிந்த நெகிழநத 

289 1 17 பகைனயயும்‌ பகையையும்‌ 
290 2 31 அடைத அடைத 

296 1 1 இருதிறநது இருதிறதது 

308 2 41 உணர்திதத உணர்த்தித்‌ 

317 2 22 முயவர்ந்தி முந்தியவர்‌ 

320 2 47 உலைத்தகப்‌ உலகத்தைப்‌ 

321 1 30 முகுகு முரு 

329 2 29 வாாயக வாயாக 

330 1 21 இருந்தன்‌ இருநதன 

336 2 38 எயிற்றிவிருநது எயிறறிலிருந்து 
344 1 17 கனததையுடையவாசுக்‌ கனததையுடையவாகக்‌ 
345 1 24 (குறு. 3474-6 (குறு, 3474-6) 


பக்கம்‌ பத்தி வரி பிழை ரத்தம்‌ 


347 
354 
354 
365 
368 
373 
373 
379 
379 
382 
397 
409 
418 
420 
421 
424 
428 
429 
431 
432 
432 
435 
442 
444 
467 
476 
476 
476 
476 
477 
482 
482 
483 
483 
485 
487 


[சு னது நு டட நன ௨ ய என்‌ ௨ நத ௨ ஐது ப இ பா இதி ௨ நன எனத நன இத ப இப து நன). இன ப நன உ. ன டட இவ நன இக அத்து தட. அன ம நத இத. இட-இன] 


24 
21 
27 
32 
22 


நம்‌ 

பாடும 

விளைத 
புவியைப 
துறநதவனுடைய 
நோககிப 
குறிபர்‌ 
விளகனெ 
துறைவதற்கு 
எனததோழி 
தேறகே 
கூறினாள்‌ 
பெயது 

தேனீ 
இருப்பதால்‌ 
விறகும்‌ 
தழும்பிலிருநது 
கொடிகள்‌ 
கடடுதல்‌ 
எனறும்‌ 
எனறும 

பழை கடனை 
காபபாகக்‌ 
(ஐங, 333:2-5 
பொறுததறகரிய 
யாரைச்‌ 

(புறம்‌, 283:11 
(373:12) 
பெருநத 

ஒத்த 

தாறறம்‌ 
குன்றநாடகுற்‌ 
பார்த்துபெரிதும்ப 
ஓப்பா 
நினறான்‌ 
அநதீர்‌ 


நாம்‌ 

பாடும்‌ 
விளைத்‌ 
புலியைப்‌ 
அற்நதவளுடைய 
நோககிப 
குறிபபர்‌ 
விளக்கின்‌ 
அறைவறகு 
என தோழி 
தெறகே 
கூறினான்‌ 
பெயது 

தேன - தேனீ 


இசசொல தேவை இல்லை 


விறகும 
தழும்பிருநதது 
தொடிகள்‌ 
கட்டுதல்‌ 
என்னும்‌ 
என்னும 
பழைய கடனை 
காபபாகக 

(ஐங்‌, ௪822-5) 
பொறுததறகரிய 
போரைச 

(புறம, 283:]1) 
(புறம. 472:12) 
பெருத்த 

ஓத்த 

தாறறம 
குனறநாடறகு 
பாாததுபபெரிதும்‌ 
ஒப்பா 
நினறாள்‌ 
அதநீர்‌ 


